MAHAL 
ரக்தமால் 
. 
SUAYS 
தஞ்சாவர் :npip 

கற்றனைத்துஊறும்அறிவா 
தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியீடு எண் : 339 

மாகநந்தி ஆசாரியர் 

அருளிய 
சிறப்புக் கேண்மைப் பதிப்பாசிரியர்கள் 
அறங்கூறும் அன்னை திருமதி இராஜலட்சுமி ஜிநகுமார் 
முனைவர் . சி . கோ . தெய்வநாயகம் 

எம் . ஏ . , எம் . பில் . , பிஎச் . 


பதார்த்தஸாரம் 


4 . 


सरस्वती 


வெளியீடு : 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் - 613009 


19.92 ] 


( விலை உரூ . 135 / 


நூற் பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற்பெயர் 


: பதார்த்தஸாரம் 


பதிப்பாசிரியர்கள் 


. 


அறம் கூறும் அன்னை 
திருமதி இராஜலெக்ஷ்மி ஜிநகுமார் 
முனைவர் . சி . கோ . தெய்வநாயகம் 


வெளியிடுபவர் 


: திரு . தி . சண்முக ராஜேஸ்வரன் இ.ஆ.ப 
மாவட்ட ஆட்சியர் மற்றும் 
இயக்குநர் ( பொ . ) 
சரசுவதி மகால் நூலகம் 


வெளியீட்டு எண் 


: 


339 


மொழி 


: தமிழ் 


பதிப்பு 


: முதற்பதிப்பு 


வெளியீட்டு ஆண்டு : மே , 1992 


தாள் 


: 


SPB 14.2 Kg . 


நூல் அளவு 


: 21x14 செ.மீ. 


பக்கங்கள் 


: 


953 


படிகள் 


: 1000 


எழுத்து 


: 


10 புள்ளி 


கட்டமைப்பு 


: 


முழு காலிகோ 


அச்சிட்டோர் 


: ஸ்ரீ வேலன் பிரஸ் , சிதம்பரம் 


பொருள் 


: சமயம் 


விலை 


. உரூ . 135-00 


வெளியீட்டாளர் முன்னுரை 


தஞ்சை சரசுவதி மகால் நூலகம் தமிழ் , சமஸ்கிருதம் , 
தெலுங்கு , மராத்தி 

மராத்தி மொழிகளிலான அரிய சுவடிகளைத் 
தன்னகத்தே கொண்டுள்ள உலகப் புகழ் பெற்ற சுவடி நூலக 


மாகும் . 


அரிய பல நூல்களைத் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்ற 
இந்நூலகம் , இப்போது பதார்த்தஸாரம் ” என்னும் இந்தச் 
சமண சமயத் திருநூலை வெளியிடுகின்றது . 


சமணம் , மனித சமுதாயத்திற்கு வழங்கியுள்ள வாழ்வாங்கு 
வாழும் நெறிமுறைகளைச் சமய முறையில் இப் பதார்த்த 
ஸாரம் ” தொகுத்துரைக்கின்றது . பண்டைய இந்திய அறிவியல் 
சிந்தனைகள் எத்துணை ஆழமானவை , எத்துணை விழுமியவை 
என்பதனை இந்நூலில் காணப்பெறும் அருங்கருத்துகள் நமக்கு 
நன்கு புலப்படுத்துகின்றன . 


சமணத்தின் பரம ஆகமமாகத் திகழும் இந்நூலை மிகச் 
சிறப்பாகப் பதிப்பித்துள்ள பதிப்பாசிரியர்கள் தஞ்சை அறம் 
கூறும் அன்னை திருமதி ராஜலட்சுமி ஜிநகுமார் , தமிழ்ப் 
பல்கலைக்கழகக் கட்டிடக்கலைத்துறைத் தலைவர் முனைவர் 
சி . கோ . தெய்வநாயகம் ஆகியோரை மனமாரப் பாராட்டு 


கிறேன் . 


4 


இந்நூலினைச் சிறப்புற வெளிக்கொணர ஆவன செய்திருக் 
கின்ற நூலக நிருவாக அலுவலர் ( பொ . ) திரு . அ . பஞ்சநாதன் 
அவர்களுக்கு என் பாராட்டுகள் . இந்நூலினை நன்முறையில் 
அச்சிட்டளித்த சிதம்பரம் ஸ்ரீ வேலன் அச்சகத்தாருக்கும் 
ஏனையவர்களுக்கும் நன்றி . 


பொதுநிலையில் தமிழக மக்களுக்கும் சிறப்பு நிலையில் 
சமண சமய அன்பர்களுக்கும் இந்நூல் பெரிதும் பயன்படுதல் 
திண்ணம் . 


தி . சண்முக ராஜேஸ்வரன் இ.ஆ.ப. 

மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் 
தஞ்சாவூர் 

} 
23-5-921 

இயக்குநர் ( பொறுப்பு ) 
சரசுவதி மகால் நூலகம் 


ஜிந காஞ்சி மடாதிபதி 
ஸ்வஸ்தி ஸ்ரீ லக்ஷமிஸேன பட்டாரக பட்டாசார்ய 

வர்ய ஸ்வாமிகள் 


ஆசியுரை 


ஜைநேந்தரம் தர்ம சக்ரம் ப்ரவது சத்தம் ஸர்வ ஸௌக்ய 
ப்ரதாயி 


ஸத்தர்ம வ்ருத்திரஸ்து , 


. 


வஸ்த்துக்களின் லட்சணத்தைத் தர்மம் என்பர் . இதைப் 
புரிந்து கொண்டு செயல்பட்டால் தான் ஜீவ சொரூபத்தை 
அடைய முடியும் . ஜைனத்தின் மிகச் சிறந்த நூல் பதார்த்த 
ஸாரம் . இந் நூலாசிரியர் சித்தாந்த சக்ரவர்த்தி மாகநந்தி 
ஆசாரியர் ஆவார் . அவருடைய நுண்ணிய புலமையும் 
பெருமையும் இந் நூலால் நன்கு விளங்குகின்றன . பதார்த்த 
ஸார சித்தாந்தத்தின் முன் நூல்களாகத் திகழ்வன கோமட 
ஸாரம் , ஸமயஸாரம் , பஞ்சாஸ்திகாயம் , தத்வார்த்த சூத்ரம் 
போன்ற பல நூல்களாகும் . 

பதார்த்தம் என்ற சொல்லுக்கு ஞானத்தால் தெரிந்து 
கொள்ளும் பொருள் என்பது பொருளாகும் . பொருள்களின் 
இயல்பை விளக்குவதால் இந்நூல் உயிர்கட்கு நன்மையைப் 
பயக்குவதாகின்றது . உயிர் , வினை , அணுக் 

கொள்கை 
ஆகியவற்றை விளக்கி , அவற்றின் சேர்க்கையால் எழும் இன்ப 
துன்பங்களை 

தெளிவுபடுத்தி , அவற்றை நீக்கி 
ஆன்மா முக்தி பெறும் வழியையும் , முக்தி பெற்ற ஸித்தர் 
களின் சிறப்பையும் இது புலப்படுத்துகின்றது . 


முறையே 


நவ பதார்த்தம் , ஸப்த தத்வம் , ஷட் திரவ்யம் , பஞ்சாஸ்தி 
காயம் எனக் கூறப்படும் 27 பதார்த்தங்களே ஜைன 

ஜைன தத்வம் 
உணர்த்தும் மூல பதார்த்தங்களாகும் . இப் பதார்த்தங்களின் 


6 


ஸாரத்தை மனித குலத்தின் மேன்மை குறித்து விளக்குவதே 
இந் நூலின் நோக்கமாகும் . ஆன்ம நலனை நாடும் மனிதர் 
அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளை 
விளக்கும் நூல் இது . 


எனது தந்தையும் ஸ்ரீ சந்திரகீர்த்தி சாஸ்திரியார் என்கிற 
எறும்பூர் முன்னாள் ஸவஸ்திஸ்ரீ 

லக்ஷமிஸேன 

பட்டாரக 
பட்டாசார்ய வர்ய மஹா ஸ்வாமிகள் இந் நூலை அச்சிடப் 
பெரு முயற்சி செய்தார்கள் . பல இடையூறுகளால் அவரால் 
செயல்பட இயலாமல் போயிற்று . இந்த அரிய செயலான 
பதார்த்தஸார நூலை வெளியிடுவதிலிருந்தே தஞ்சை ஸரஸ்வதி 
மஹால் நூலக நிர்வாகிகளின் நுண்ணிய அறிவின் பெருமையை 
அறிய முடிகிறது . 


தஞ்சை அறங்கூறும் அன்னை ராஜலட்சுமி அம்மாள் 
அவர்களும் முனைவர் சி . கோ . தெய்வ நாயகம் அவர்களும் 
பதிப்பாசிரியர்களாக இருந்து எடுத்துக் கொண்ட முயற்சியை , 
செயலை , சிரமத்தை எழுதி வெளியிட முடியாது . நம்மக்கள் 
இந் நூலை வாங்கிப் படித்து ஆன்ம நலம் பெறுவதே அவர்கள் 
உழைப்பிற்கு நாம் செலுத்தும் நன்றியாகும் . 


தாய்மொழி மூலமாக தத்துவங்களை வெளியிட்டு 
அனைவரும் எளிதாகப் படித்துப் புரிந்து கொண்டு செயல்பட்டு 
ஆன்ம நலம் பெற உதவிய மேற்கண்ட அனைவரும் நீடூழி 
வாழ்ந்து மக்கள் பயனடைய மேலும் நூல்களை தாய் 
மொழியிலேயே வெளியிட்டு அவர்களும் ஆன்ம நலம் பெற 
வேண்டுமென ஸ்ரீ பார்ஸவ நாத் பகவானை நமஸ்கரித்து ஆசி 
கூறுகிறோம் . 


வர்த்ததாம் ஜிந ஸாஸனம் ! ஸத்தர் மவிருத்திரஸ்து ! 


மேல்சித்தாமூரி 
24-4-92 


} 


லக்ஷமிஸேன ஸ்வாமிகள் 


7 


ஸமவஸரண மண்டலம் 


H. 


JILL 


ப 


90 


M : 


பு 


AMM] II 


1 


* 


RU 


२ 


8 


கந்தகுடி 


प्र.वीठ 


गं 


BHIII 


नं .५ 


कोठा 


कोठा नं . 


फोज 
.३ 


कोठान १० 


नं 
.१२ 


पोउ 


को ॥ 


सीधी 


कोठा 
नं 
.१ 


H 


9 


தீர்த்தங்கரர் 


கணதரர் 


யக்ஷி 


யக்ஷன் 


10 


இரண்டரைத் தீவு 


- பப்ப 


. 


- 


Palm 


18 


attilil 


ill 


100 


N 


m 


turn 


காஷ் 


படி 


11 


ஜம்புத் தீவு 


RA ) 


T 


ரது 


- 


--- 


A 


-- 


... 


- 


AA 


Na 


G 


12 


நந்தீஸ்வர தீவு 


सदिन्ट 
वैचमण 


सुप्रभा 
सोम 


Bi 


रमा 


हरमा 


स्मता 
साग 


गराजिता 
यूनानन्द 


নাৱাৰি 
हैरान 
I 


६ . 


Line 


५०,००० 

५०,००० या . 


जयी 


Noun 


उरुण 


विजया 
देणु 


। 


सात द्वीप 


मन्दोबारा 


hunt 


amisha 


नानालापी 


HTHY 


वैजगन्ती 
नराण( परण ) 


सागर 


KILMSH 

वापियो के पातराल 
नन्दवती ६५५४ सा 
सशान २-२२३६८ ) यो . 


वीतशोका 


१६३८४ लात योजन 


अशोवा 
सोम 


JYAARI 


गरजा 
वरुण 


NCE 


विरजा 
यम 


13 


ஆறு லேஸ்யைகள் 


பதிப்புரை 


நமோ நம்ர ஜனா நந்தஸ்யன் தினே மாக நந்தினே 
ஜகத் ப்ரஸித்த ஸித்தாந்த வேதினே ஸித் ப்ரமோதினே } } 


பூஜ்ய ஸ்ரீ மாகநந்தி ஆசாரியர் அருளியுள்ள “ பதார்த்த 
ஸாரம் எனும் இப் பெரும் ஜைன மெய்ப்பொருள் நூல் 
தமிழில் . முதன்முறையாக இப்போதுதான் அச்சில் வெளி 
வருகிறது . இந் நூல் முப்பது அதிகாரங்களை 

உடையது . 
ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு தனி நூலாக அமையும் 
அளவுக்குக் கருத்துகளைத் தன்னுள் அடக்கித் திகழ்கிறது . 


பதார்த்தஸார நூலின் ஓலைச்சுவடிகள் பல உள்ளன 
காகிதப் பிரதிகளும் உள்ளன . தமிழ்நாட்டு ஜைனர் களிடம் 
இச்சுவடிகள் பல உள்ளன ; ஜிநாலயங்களிலும் பல உள்ளன 
தென்னார்க்காடு , மேல் சிற்றாமூர் ஜிந காஞ்சி மடத்திலும் 

சுவடிகள் உள்ளன . அவற்றையெல்லாம் அவர்கள் 
பக்தியோடு பாதுகாத்து வருகின்றனர் . 


பல 


பல சுவடிகள் உள்ள இடங்களில் பெரும்பாலும் பதார்த்த 
ஸார சுவடியும் காணப்படுகிறது . இதனால் பதார்த்தஸாரம் 
பெரு வழக்காகப் பயிலப்பட்டு வந்திருக்க வேண்டும் எனலாம் . 
ஜைனர் நூல்களை முதலில் 

அச்சிடும் முயற்சியைப் 
பலர் செய்து உள்ளனர் . சமய வேறுபாடு இல்லாமல் இந்த 
முயற்சி நடைபெற்றுள்ளது . ஆனாலும் ஏனோ பதார்த்த 
ஸாரத்தை யாரும் அச்சிடவில்லை . 


பதிப்பு முயற்சிகள் : 

இந்நூல் அச்சிட சுமார் 40 , 50 ஆண்டுகளுக்கு முன்னே 
முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது . எறும்பூர் திரு . சந்திரகீர்த்தி 
சாஸ்திரியார் இந்நூலை வெளியிட ஆர்வம் காட்டியுள்ளார் . 


15 


ஜிந காஞ்சி 

காஞ்சி மடாதிபதியாக அவர் பட்டம் ஏற்றபோது 
மடத்தின் வெளியீடாக இந்நூலை வெளியிட விரும்பியுள்ளார் . 
ஆனால் , அவரால் மடத்தின் வழி இதனை வெளியிட 
முடியாமல் போய்விட்டிருக்கிறது . 


அவருக்குப்பின் மடாதிபதியாக பட்டத்துக்கு எழுந்தருளிய 
ஸிம்மனத்தை மடாதிபதிகளும் ( ஸ்ரீபால வர்ணீ அவர்களும் ) 
இதனை அச்சிட விரும்பியுள்ளார்கள் . திரவ்ய ஸங்கிரகம் , 
தத்வார்த்த சூத்திரம் முதலாக ஆகமங்களைப் பதிப்பித்தவர் 
அவர் . ஸ்ரீ வெங்கடராஜூலு ரெட்டியார் அவர்கள் 
ஸ்ரீ புராணத்தைப் பதிப்பித்த போது அவருக்கு மிகவும் 
துணை செய்தவர் ஆவார் . ஆனாலும் அவர் காலத்திலும் 
இந்நூல் வரவில்லை . 


இந்நூலின் ஒரு காகிதப் பிரதியை சுமார் 40 ஆண்டு 
களுக்கு முன் கருந்தட்டாங்குடி நேமி நூலகத்திலிருந்து திரு 
பத்மராஜூ முதலியார் துணைவியார் திருமதி ஸ்ரீமதி அவர்ள்க 
அறம் கூறும் அன்னை திருமதி ராஜலட்சுமி ஜி.நகுமார் அவர் 
களுக்குக் கொடுத்துள்ளார் . பிறகு அ.ரத்தினசாமி முதலியார் 
அவர்களின் துணைவியார் திருமதி மதனசுந்தரம் அம்மாளும் 
ஒரு காகிதப் பிரதியினைக் கொடுத்துள்ளார் . 


இப்பிரதிகளைத் தம் பாதுகாப்பில் வைத்திருந்த இப் 
பதிப்பாசிரியர் அம்மையார் பலமுறை இந்நூலைப் படித்து 
வந்தார் . ஒருமுறை தம்மிடமிருந்த பிரதியினைப் படித்து 
விட்டு , 

பலகைமேல் வைத்துவிட்டு வெளியே சென்றார் . 
அப்போது நல்லமழை பெய்தது . நூல் இருந்த இடத்திற்கு 
அருகாமையில் மழைநீர் ஒழுகி நூலைச்சுற்றி நீர் தேங்கி 
இருந்தது . ஆனால் நூல் ஒரு சிறிதும் நனையாமல் இருந்தது . 
வெளியிலிருந்து திரும்பி வந்து இந்த அற்புதத்தைப் பார்த்த 
அம்மையார் அப்படியே மெய்சிலிர்த்துப்போனார் . அதன் 
பின் இவ்வரிய நூலை மிக விழிப்போடு பாதுகாத்து வந்தார் . 
யாரையாவது கொண்டு இப்பெரு நூலை அச்சிட வேண்டு 
மென்று முயற்சியும் மேற்கொண்டார் . 


16 


இந்த நிலையில் 

சென்னை 

ஜைன இளைஞர் மன்றக் 
கூட்டத்தில் அறவுரை ஆற்ற வந்த அம்மையார் இந்நூலை 
அச்சிடும் தொண்டினை மன்றம் மேற்கொள்ள வேண்டும் 
என்று கூறினார் . பல நூல்கள் வெளியிட்டு வரும் மன்றம் அவர் 
வேண்டுகோளை ஏற்று நூலைப் படி எடுக்கும் முயற்சியை 
மேற்கொண்டது . மஞ்சப்பட்டு திரு . தனபால் நைனார் 
அவர்களிடம் அப்பணி 

ஒப்படைக்கப்பட்டது . அவரும் 
சென்னை ஸ்ரீசந்திர பிரபு ஜிநாலயத்தில் தங்கிப் பணியினை 
மேற்கொண்டார் . அப்பணியில் பதிப்பாசிரியர் அம்மையார் 
மிகவும் துணை செய்தார் . 


நூல் மணிப்பிரவாள நடையில் கிரந்தலிபியில் உள்ளது . 
அதனைத் தற்காலத்தார் படிக்கும்வகையில் தமிழ் எழுத் 
திலேயே ஒலி பெயர்த்து படி எடுத்தார் . 


ஆசாரியர் 


மலை 


ஆசாரியர் குந்த குந்தர் கல்வி நிறுவனம் 

இந்த நிலையில் தமிழ் வடிவப் படி ஆசாரியர் குந்த குந்தர் 
கல்வி நிறுவனத்தாரிடம் வந்து சேர்ந்தது . இந்நிறுவனம் 

குந்த குந்தர் தபம் செய்த நீலகிரி 
( பொன்னூர் மலை , வந்தவாசி வட்டம் , 

வந்தவாசி வட்டம் , திருவண்ணாமலை 
சம்புவராயர் மாவட்டம் ) 

அடிவாரத்தில் 

உள்ளது இந் 
நிறுவனத்தின் 

துணையுடன் நூல் வெளியீட்டுக்கு முயற்சி 
மேற்கொள்ளப்பட்டது . அப்போது தமிழ்நாட்டில் அறப்பயணம் 
செய்து கொண்டிருந்த பூஜ்ய ஆர்யிகை மணி கணினி ஸ்ரீ 105 
விஜயமதியார் தம் சங்கத்துடன் புனித மலையில் சாதுர் மாதத் 
திற்குத் தங்கியிருத்தார் . அவரிடம் நூல் பற்றிக் குறிப்பிடப் 
பட்டது . நூலை அச்சிட அவர் அருளாசி வழங்கியதுடன் நூல் 
முழுவதினையும் படிக்கக்கேட்டுத் தக்க 

விளக்கங்களையும் 
அருளினார் . அடிகளார் ஆசீர்வாதத்துடன் அவர் முன்னி 
லையில் நடைபெற்ற கூட்டத்தின் பெருமக்கள் விருப்பமாக 
கிரந்த லிபியிலேயே நூலை வெளியிட விரும்பி நூலைப் படி 
எடுக்கும் பணி தொடங்கப்பட்டது . ஆனால் கிரந்த லிபியில் 
அச்சிட அச்சகம் கிடைக்காததால் அம்முயற்சியும் கைவிடப் 
பட்டது . 


17 


இந்நிலையில் அம்மையாரிடம் சமண இயல் பற்றி பாடம் 
கேட்டு வந்த இந்நூற்பதிப்பாசிரியருள் ஒருவரான முனைவர் 
சி . கோ . தெய்வநாயகம் அவர்களுக்கு இம்முயற்சி பற்றிய 
செய்தி தெரியவந்தது 

உடனே அவர் தஞ்சை சரஸ்வதி 
மஹால் நூலகமே இவ்வெளியீட்டிற்குத் தக்கது , எனக்கூறி 
இந்நூலகத்தின் நிருவாக அதிகாரியாகப் பணியாற்றி வந்த திரு 
அ . பஞ்சநாதன் எம்.ஏ. , எம்.எல்.ஐ.எஸ் . அவர்களை அணுகினார் 
அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் 

பதிப்பாசிரியர்களை 
அந்நாள் சரஸ்வதி மஹால் 

இயக்குநர் மற்றும் 
தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் திருமிகு து . இரா . இராமசாமி 
இ . ஆ . ப . அவர்களிடம் 

அழைத்துச் சென்றார் . வேண்டு 
கோளையும் சுவடியையும் போற்றுதலுடன் ஏற்றுக்கொண்ட 
நூலக இயக்குநர் அவர்கள் உடனடியாக இந்நூலைப் பதிப்புப் 
பணி செய்ய ஆணை வழங்கினார்கள் . கையெழுத்துப்படியை 
ஆசாரியார் குந்த குந்தர் கல்வி நிறுவனம் வாங்கிச் சென்று 
பத்திகள் பிரித்தும் , தலைப்புகள் இட்டும் , தக்கவாறு தட்டச்சு 
செய்து , அணியமாக்கிக் கொடுத்தது . 


நூலக 


நிறைவாக இந்நாள் சரஸ்வதி மஹால் நூலக இயக்குநரும் 
தஞ்சை மாவட்ட ஆட்சியருமான திருமிகு . தி . சண்முக 
ராஜேஸ்வரன் , இ.ஆ.ப. , அவர்களின் ஆணையைப்பெற்று இம் 
மகால் நூலக நிருவாக அதிகாரி ( பொ . ) திரு அ . பஞ்சநாதன் 
அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் சிதம்பரம் ஸ்ரீ வேலன் 
அச்சகத்தாரிடம் இப்பணியை ஏப்ரல் 1992 - இல் ஒப்படைத்தார் . 
ஸ்ரீ வேலன் அச்சகத்தினர் மிகக்குறுகிய கால இடைவெளியில் 
இப்பெரு நூலை அழகுற அச்சிட்டுத் தந்தனர் . 


ஜிந காஞ்சி மடாதிபதி ஆசியுரை வழங்கி அருள்பாலித் 
தமையைப் பெரும்பேறாகக் கருதுகின்றனர் பதிப்பாசிரியர்கள் . 
இப்பெருநூல் அச்சில்வரக் காரணமாக இருந்த சரஸ்வதி மகால் 
நூலக அன்றைய இயக்குநர் திருமிகு து . இரா . இராமசாமி , 
இ.ஆ.ப. அவர்களும் , இன்றைய நூலக இயக்குநர் திருமிகு 

சண்முக ராஜேஸ்வரன் இ.ஆ.ப. அவர்களும் நிர்வாக 
அலுவலர் ( பொ . ) திருமிகு . அ . பஞ்சநாதன் அவர்களும் தமிழக 
ஜைனர் நெஞ்சில் என்றும் நிலைத்திருப்பர் . படிகளை 


தி . 


18 


ஒப்பிடும் பணியிலும் அச்சுத் தொடர்பான பிற பணிகளிலும் 
உற்றுழி உதவிய திருமதி சுபத்ரா ஸ்ரேயான் குமான் . திருமதி 
வசந்தா அனந்தவி ஜயன் , பி.ஏ. , திரு . அனந்தவி ஜயன் , பி.எஸ்சி . 
திரு ஜிநகுமார்ஜைன் முதலியோருக்கும் கரந்தை ஸ்ரீ ஆதி 
பகவான் ஜிநலாய தருமகர்த்தா திரு உதயணன் அவர்களுக்கும் 
அன்பு கலந்த நன்றி . சிதம்பரம் ஸ்ரீ வேலன் அச்சக 
உரிமையாளர் திருமதி க . சுஜானா அவர்களுக்கும் அன்பு கலந்த 
நன்றி , ஆசாரியர் குந்த குந்தர் கல்வி நிறுவனத்தார்களது 
எதையும் நோக்காத பேருதவி என்றும் நெஞ்சில் நிலை 
பெற்றிருக்கும் . கைப்பிரதி கொடுத்த அன்பர்களுக்கும் 
இம்முயற்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்த சாஸ்திரியார் 
களுக்கும் மற்றும் ஸமஸ்த ஸ்ராவக ஸ்ராவகியர்க்கும் நன்றி 
உரித்தாகுக . 


இப்பதிப்புப் பணிக்குத் திரும்பறம்பூர் நூலகக் கையெழுத்து 
பிரதியும் , ஆசாரியர் குந்த குந்தர் கல்வி நிறுவன ஓலைச்சுவடி 
யும்கூட பயன்படுத்தப்பட்டன . 


சான்று 


ஓலைச்சுவடியில் கண்டவாறே உரைநடை பதிப்பிக்கப் 
பட்டுள்ளது . சமஸ்கிருத சுலோகங்களும் பாகத காதைகளும் 
வடமொழிச்சொற்களும் தமிழ் எழுத்துகளில் தரப்பெற்றுள்ளன 

நூல் கிடைக்காத காதைகளும் சுலோகங்களும் 
அப்படியே பதிப்பிக்கப்பட்டுள்ளன . சான்று நூல்கள் கிடைத் 
தவை ஒப்புப் பார்க்கப்பட்டுள்ளன . 

இது பரமாகமம் , பதிப்பாசிரியர்கள் எளியர்கள் . எனவே 
குறை பொறுத்து நிறை போற்றுதல் சான்றோர் கடன் . 
வாழிய நல்லறம் ! 

வளர்க ஆன்ம நலம் !! 


தஞ்சை 
1-5-92 


இராஜ லட்சுமி ஜிநகுமார் 
சி . கோ . தெய்வநாயகம் 

பதிப்பாசிரியர்கள் . 


நூலாசிரியர் வரலாறு 


நந்தி சங்கத்தைச் சார்ந்த மாகநந்தி ஆசார்யர் பலாத் 
கார கணத்தைச் சார்ந்தவர் . வித்வான் குமுதேந்து யோகியின் 
சீடராவர் . இவர் காலம் 13 - ஆம் நூற்றாண்டு , ஹோய்சால 
வம்சத்து நரசிம்ம மன்னன் ( கி . பி . 1265 ) விக்ரம ஆண்டு 
1322 - இல் திரிகூடரத்னத்ரய சாந்திநாத ஜினாலயத்திற்கும் , 
மாகநந்திக்கும் கன்னகெரே என்னும் பெயருள்ள 
கிராமத்தை தானமாக அளித்தான் . ( ஜைன கல்வெட்டுச் 
செய்தித் தொகுப்பு பாகம் 4. பக்கம் 25 ) , துவாரசமுத்திர 
நகரவாசி ஜைனர்களும்கூட சாந்தி நாதர் ஜினாலயத்திற்கு 
நிலமும் பொருளும் தானமாக அளித்தனர் என்கிற செய்தியும் 
உள்ளது . 

மாகநந்தி இயற்றிய நூல்கள் நான்கு அவை : 

1. சித்தாந்த சாரம் . 2. ஸ்ராவகாசாரம் , 3. பதார்த்த 
சாரம் 4. சாஸ்திர சாரம் என்பன , 


" மாக நந்தியோகீந்தர : சித்தாத்தாம்போதி சங்கிரமா ; 
அசீகரத் விசித்ரார்த்தம் சாஸ் திரசார சமுச்சயம் , 
உத்தமஸ்ரீ மூலசங்கஸ்ரீ பலாத்கார கணாதிவை : 
ஸ்ரீமாக நந்தி சித்தாந்தை : சாஸ்திரசார சமுச்சயம் , 


இந்த இரண்டு சுலோகங்களும் தோர்பலி ஜின தாச 
சாஸ்திரி அவர்கள் இயற்றிய நூலில் காணப்படுகிறது . 

ஸ்ராவகாசாரத்தை இயற்றியரும் மாகநந்தி ஆசார்யரே , 
மேலும் சாஸ்திர சார சமுச்சயம் என்னும் நூலுக்கு கன்னட 
மொழியில் உரை எழுதி உள்ளார் . 

சென்னை ஓரியண்டல் நூலகத்தில் “ பிரதிஷ்டா கல்ப 
உரை என்னும் ஜினசம்ஹிதா நூல் ஒன்றுள்ளது . 


அதன் 


20 


முன்னுரையில் நாதூராம் பிரேமி அவர்கள் , “ பிரதிஷ்டா 
கல்ப் " என்னும் நூலுக்கு கன்னடத்தில் உரை எழுதியவர் 
மாகநந்தி சித்தாந்த சக்ரவர்த்தியின் சீடரான குமுத சந்திரர் 
என்று எழுதியுள்ளார் . 

“ ஸ்ரீ மாகநந்தி சித்தாந்த சக்ரவர்த்தி தனுபவ 


குமுதேந்து ரஹம் வச்மி பிரதிஷ்டா கல்படிப்பணம் " . 


மேலும் இந்த உரையின் கடைசியில் எழுதியுள்ளதாவது : 

“ இதி ஸ்ரீமாக நந்தி சித்தாந்த சக்ரவர்த்தி ஸ்ருதசதுர்வித 
பாண்டித்ய சக்ரவர்த்தி ஸ்வாதி குமுத சந்திர பண்டித தேவ 
விரசிதே பிரதிஷ்டா கல்வடிப்பணே ” . இதனால் வாதி குமுத 
சந்திரர் மாகநந்தியின் புதல்வர் என்று தெரியவருகிறது . 
இவருக்கு “ சதுர்வித பாண்டித்ய சக்ரவர்த்தி என்கிற 
பட்டப்பெயரும் உண்டு . 

இவர் காலமும் மாகநந்தி சித்தாந்த சக்ரவர்த்தி காலமும் 
ஒன்றே . கி . பி . 1265 விக்ரம ஆண்டு 1322. இவர் விக்ரம 
14 - ஆம் நூற்றாண்டில் இருந்த வித்வான் ஆவார் . 


நூலறிமுகம் 


பூஜ்ய ஆசாரியர் மாகநந்தியார் அருளியுள்ள பதார்த்த 
ஸாரம் நூல் உரைநடையில் அமைந்துள்ளது . முப்பது அதிகாரங் 
களைக் கொண்டு இலங்கும் இந் நூலின் அதிகார வைப்பு 
முறையை நோக்கும் போது ஆசாரியர் 

ஆசாரியர் சமய ஸாரம் , 
கோமட்ட ஸாரம் போன்ற பெரு நூல்களின் தத்துவக் கருத்து 
களை எளிய உரைநடையில் வழங்க விரும்பியுள்ளார் எனத் 
தோன்றுகிறது . கோ மட்டஸார ஜீவ காண்டத்தின் இருபது 
அதிகார வைப்பு முறையை அப்படியே இந் நூலுள் ஆண்டுள்ள 
மையால் இதனை நன்கு உய்த்துணரலாம் . 


கன்னட மக்களுக்காக நூல் கூறப்பட்டதாக ஒரு குறிப்பு 
நூலின் கடைசியில் காணப்படுகிறது . அது கன்னட மொழி 
நூலுக்கு எழுந்த குறிப்பா அல்லது ஆசாரியர் நோக்கம் அது 
தானா என்பது ஆய்வுக் குரியது . கன்னட மொழியில் இந் 
நூல் அச்சாகியுள்ளது . எது எப்படி இருந்தாலும் , பொதுமக்க 
ளுக்குப் பயன்படும் நோக்கிலேயே நூல் எழுந்துள்ளது என்ப 
தனை நூலமைப்பால் அறியலாம் . 


இந்நூல் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுப் பின்பு 
கன்னட மொழியிலும் தமிழிலும் வந்திருக்க வேண்டும் என்று 
தோன்றுகிறது . இந் நூலுள் சில இடங்களில் சமஸ்கிருத உரை 
நடையிலேயும் சுலோக வடிவிலும் செய்திகளை அமைத்துள்ள 
மையால் இதனை உறுதி செய்யலாம் . என்றாலும் இக் 
கருத்துகள் எல்லாம் மேலும் ஆயத்தக்கனவே யாகும் . 


இனி , ஒவ்வொரு அதிகாரமும் வழங்கும் கருத்துகளைச் 
சுருக்கமாக அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் . மூல நூலினைப் 
படிப்பதற்கு இவ் அறிமுகச் சுருக்கம் பயன்படும் 

எனக் 
கருதலாம் . 


நூல் குறிப்புச் சுருக்கம் 


அதிகாரம் ஒன்று : 


நூற்பயன் : 


நல்லுயிர் ( பவ்வியர் ) களின் நன்மை பொருட்டு பதார்த்த 
சார நூலை ஆக்குவதாக மங்களா சரணத்தில் ஆசாரியர் 
மாக நந்தி அருளுகிறார் . 


‘ மங்களா சரணம் மங்கல வாழ்த்து அமைப்பதற்கு 
நான்கு காரணங்களைக் காட்டுகிறார் : அவை . 

1. தேவதா திரயம் உண்டு என்று நிறுவுதல் . 


2. நூல் புகட்டும் 

மாணவர் பரம்பரையைப் 
பாதுகாத்தல் ; 
3. நற்பேறு ( புண்ணியம் ) பெறுதல் ; 
4. எடுத்த பணி இனிது முடிதல் . 

இந் நூல் முப்பது அதிகாரங்கள் கொண்டது . அவ்வதிகாரங் 
களின் பெயர்களை வரிசையாகக் குறிப்பிட்டுள்ளார் . 


முதல் அதிகாரம் நவ பதார்த்தம் - ஒன்பது பதார்த் 
தங்கள் - குறித்துப் பேசுகிறது . அவ் வொன்பதாவன : 1. உயிர் , 
2. உயிரில் பொருள் , 3. ஊற்று , 4. கட்டு , ) . புண்ணியம் , 
6. பாபம் , 7 செறிப்பு , 8. உதிர்ப்பு , 9. வீடு . 


சொல் விளக்கம் ! 
பதார்த்தம் = பத + 

பத + அர்த்தம் . பத எனில் சொல் ; 
அர்த்தம் எனில் அறியப்படுவது . அதாவது அறிவால் உணரப் 
படுவன இதனையே ஆசிரியர் , ‘ ஞானத்தினால் பரிச்சேதிக்கப் 
படும் வஸ்துவுக்குப் பதார்த்தம் என்ற பெயராகும் , - என்றார் . 


23 


நயம் 


பதார்த்தங்கள் ஒவ்வொன்றையும் 

முன் நயங்களை 
அறிதல் வேண்டும் என்கிறார் . பின்னர் 42 நயம் குறித்துத் தனி 
அதிகாரமும் ( 5 ) படைத்துள்ளார் . இங்கு ஆசாரியர் நயத்தை 
அறிதல் வேண்டும் என்று எச்சரித்து இருப்பது பொருள் 
- த்தது . ஏனெனில் , பொருள் 

பொருள் எண்ணற்ற பண்புகளை 
உடையது என்ற கோட்பாட்டினை நினைவுறுத்தவே அதனைக் 
குறிப்பிடுகிறார் . பொருளின் ஒரு குறிப்பிட்ட பண்பையோ 
அல்லது பேசுவோரின் ஒரு குறிப்பிட நோக்கையோ விளக்குவது 
நயம் . 

‘ பிறிதினை விலக்கலும் மாட்டலும் இன்றாய் 

ஒரு பொருள் உரைப்பது சுட்டெனப்படும் 
என்பது நயத்தை விளக்கும் ஒரு பழைய மேற்கோள் . 

இனி ஒவ்வொரு பதார்த்தமாக விளங்குகிறார் . 
உயிர் : 

முதலில் நய நோக்கில் உயிரை விளக்குகிறார் . அடுத்து , 
உயிர் குறித்துப் பிற கோட்பாட்டாளர்கள் ( தரிசனக் காரர்கள் ) 
கூறும் கருத்துகளைத் தொகுத்துக் காட்டி , நய நோக்கில் 
அவற்றை விளக்கி உயிரின் பண்புக் கூறுகளைத் தெளிவு 
செய்கிறார் . 
நய நோக்கில் உயிர் பத்துப் பிராணன்களை 

உடையது ; 
ருவமானது ; கொண்ட உடல் அளவிற்று ; வினை செய்வது ; 
வினை துய்ப்பது ; பிறவியில் உழல்வது ; மீளா சித்த நிலையை 
எய்துவது ; மேல்நோக்கி எழும் பண்புடையது ; தன் தனித் 
தன்மையை இழக்காதது ;; உபயோகம் உடையது 
காட்டியுள்ளார் . 

உபயோகம் என்பது அறிவும் காட்சியுமாகிய உணர்வு . 
உயிரில் பொருள் : 

அறிவு காட்சி முதலான உணர்வுகள் இல்லாதது உயிரில் 
பொருளாகும் . அவை புற்கலம் , தன்மம் , அதன்மம் , ஆகாயம் , 
காலம் என ஐந்து வகைப்படும் . அவை ஆக்கவும் அழிக்கவும் 
முடியாதவை . என்றும் தாமாக நிலைத்திருப்பவை ( ஸ்வயம்பு ) . 


என்று 


24 


ஊற்று 

வினை ஊற்று ஏற்படுவதற்கு நான்கு வகையான பரிணா 
மங்களைக் காட்டுகிறார் . அவை : மித்யாத்துவம் , ( மெய்யறிவு , 
இல்லாமை ) , விரத மின்மை , கக்ஷாயம் , யோகம் . மெய்யறிவு 
இல்லாமையை ஐந்து தலைப்பின் கீழ் தொகுத்து எடுத்துக் 
காட்டுகளுடன் விளக்குகிறார் . இந்த நான்கு காரணங்களை 
யும் 57 வகைகளாகப் பிரித்துக் காட்டி அவற்றை குணத்தான 
நிலையில் வைத்து விளக்குகிறார் . உயிரில் தோன்றும் உணர் 
வுகளைப் பதினான்கு நிலைகளாகத் தொகுத்துக் காண்பதைக் 
குண ஸ்தானம் என்பர் . இது பற்றி ஆசாரியரே 
அதிகாரம் ( 11 ) படைத்துள்ளார் . 

பதினான்கு நிலையில் காணப்படும் 57 ஊற்று உணர்வு 
களை இப்படிப் பட்டியல் இடலாம் . 


தனி 


மித் 
. 


ஸாஸா 


ஸமி. 


அ.ஸ. 


தே.வி. 


மிர 
. 


அபி. 


அபூ 
. 


ஊற்று உணர்வுகள் 
இருப்பன 55 50 

2 7 


46 


43 
14 


இல்லா தன 


37 
20 


24 


22 
35 


33 


22 
35 


அனிவ்ருத்தி கரண்ங்கள் 
ஊற்று உணர்வுகள் 
இருப்பன 16 15 14 13 12 
இல்லாதன 41 42 43 

44 45 


11 
46 


சூ.ஸா 


உ.க. 


r 
. 
க 
. 


ஸ.கே. 


அ.கே. 


ஊற்று உணர்வுகள் 
இருப்பன 
இல்லாதன 47 


10 


9 
48 


9 
48 


7 
50 


0 
57 


[ மித் ... அ.கே : குணஸ்தானம் பெயர்களின் முதல் எழுத்துகள் 


25 


வினைஊற்றுக்கான காரணங்கள் 

மூல வினைகள் எட்டு என்பர் . அவ்வெட்டு வினைகளின் 
ஊற்றுக்கான முதன்மையான காரணங்கள் சிலவற்றைத் தனித் 
தனியாக எடுத்துக் கூறியுள்ளார் . 


கட்டு 


பல ஒன்றாகக் கட்டுற்று நிற்றல் பந்த மாகும் . இங்கே 
உயிரும் புற்கல வினைகளும் கட்டுற்று நிற்றலும் , உயிர் 
மித்யாத்துவம் முதலானவற்றால் கட்டுற்று நிற்றலும் பேசப் 
படுகின்றன . இக்கட்டு ‘ பாவ பந்தம் , திரவிய பந்தம் என 
இரு பகுதிப்படும் . பாவ பந்தத்திற்கு ஐந்து காரணங்களைக் 
காட்டுகிறார் . அவை : மித்தியாத்துவம் , அவிரதம் , பிரமாதம் 
கசாயம் , யோகம் . 


பந்த அதிகாரத்தில் பதினைந்து பிரமாதம் பற்றி மட்டும் 
பேசுகிறார் , மற்ற நான்கு பற்றி ஊற்று அதிகாரத்தில் 
குறிப்பிட்டு விட்டதால் இந்தப் பதினைந்துப் பிரமாதங்கனை 
63 ஆகவும் 37,500 ஆகவும் விரித்துக் காட்டியுள்ளார் . இப்படிப் 
பெருக்கிக் காட்டும் கணித முறையை அக்ஷரசஞ்சாரம் 
என்பர் . 


( 25x25x 6x5x2 = 37500 ) 
ஊற்று ஏற்பட்ட அடுத்த சமயத்தில் பந்தம் ஏற்படுகிறது . 
அதாவது ஊற்றுக்கும் பந்தத்திற்கும் இடையே கால வேறுபாடு 
உண்டு என்பது கருத்து . 


பெயர்களும் வகைகளும் 

பந்தத்தின் 4 வகைகளும் எட்டு வினைகளின் பெயர்களும் , 
அவற்றின் வகைகளும் , அவ்வினை வகைகளால் ஏற்படும் 
விளைவுகளும் மிக விரிவாக இங்கே கூறப்பட்டுள்ளன . 


148 வினைகளில் ஒரு 

நேரத்தில் எத்தனை வினைகள் 
கட்டும் தகுதி உடையன என்பதும் , எந்த எந்த குணத்தா 
னத்தில் 

எத்தனை எத்தனை வினைகள் கட்டும் என்பதும் , 
எத்தனை வினைகள் கட்டாது என்பதும் , சுப பிரகிருதிகள் , 


26 


அசுப பிரகிருதிகள் இவை என்பதும் மிக விரிவாகத் தரப்பட்டு 
உள்ளன . 


பந்த அதிகாரத்தில் பந்தம் , அபந்தம் , விச்சித்தி என்று 
மூன்று பேசப்படுகின்றன . 


ஒரு குறிப்பிட்ட குணத்தானத்தில் சில வினைகள் மட்டுமே 
கட்டும் ; அது பந்தம் எனப்படும் . சில வினைகள் கட்டாது 
இருத்தல் அபந்தம் எனப்படும் ; சில வினைகள் அடுத்த நிலையில் 
கட்டாது விச்சித்தி எனப்படும் . அவ் வினைகள் உயிர் கீழ்நிலை 
குணத்தானத்தில் இறங்கி பரிணமிக்கும்போது மீண்டும் கட்டக் 
கூடியனவாக இருக்கும் . 


புண்ணியம் 


உயிரிடத்து தோன்றும் நல் உணர்வு புண்ணியம் எனப் 
படுகிறது , நற்காட்சியாளனிடம் தோன்றும் அருளுணர்வு , 
கொடையுணர்வு , நோன்பு ஏற்றல் , ஜிந பக்தி முதலியன 
புண்ணியம் எனப்படுகின்றன . சுலோகம் வழியாக அதனைக் 
குறிப்பிட்டுள்ளார் . நிமித்தமாக வரும் புற்கல வினைகள் 
‘ திரவிய புண்ணியம் எனப்படும் . அவை 42 என்று குறிக்கப் 
பட்டுள்ளன . 

தீர்த்தங்கர நாம புண்ணிய பந்தத்திற்குக் காரணமான 
பாவனைகள் இவை என்பதும் , எந்த குணத் தானங்களில் 
அவை கட்டும் என்பதும் கூறப்பட்டுள்ளன . 


பாபம் 


உயிரிடத்துத் தோன்றும் தீய உணர்வுகள் 
பரிணாமம் ) பாபம் என்று குறிக்கப்படுகின்றன. 


( அசுப ) 


கசாய 


என 


உணர்வு , ஐம்புலனாசை , அருளின்மை , ஐந்து 
மித்தியாத்துவம் முதலானவை பாபம் சுலோக வழி 
குறிப்பிடப்பட்டுள்ளன . அவை நிமித்தமாக கட்டும் புற்கல 
வினை திரவிய பாப் மாகும் . பாப வினைகள் 
என்ற எண்ணிக்கை தரப்பட்டுள்ளது . 


எவை எவை 


27 


புண்ணியமும் பாபமும் ஒன்றே 


புண்ணியம் என்பது நல்லுணர்வு . அதனால் விளைவது 
பிறவிதான் எனவே நற்காட்சியாளன் பாபம் 

புண்ணியம் 
இரண்டையும் ஒன்றாகவே கருதுகிறான் . அப்படியானால் , 
அவன் ஏன் நல் பாவனைகளில் ஈடுபட வேண்டும் ? இதற்கு 
ஆசாரியர் ஓர் எடுத்துக் காட்டு வழி அவனுடைய நிலையை 
விளக்குகிறார் . 

துணைவியைப் பிரிந்து வந்த ஒருவன் அவளிடமிருந்து 
செய்தி கொணர்ந்தவனுக்கு ஆடை 

ஆடை அணி முதலியன தந்து 
அன்பு செய்வது போல நற்காட்சியாளன் நிஜ சுத்தாத்து 
மத்தையே விரும்புகிறான் என்றாலும் அதனை அடையாத 
நிலையில் பஞ்ச பரமேட்டி வழிபாடு , தானம் முதலியன 
செய்தல் முதலானவற்றில் புலன் இன்பம் 

புலன் இன்பம் விருப்பு ஏதும் 
இல்லாமல் ஈடுபடுகிறான் என்கிறார் . பிறவிச் 

பிறவிச் சுகத்தை 
நோக்கமாகக் கொள்ளாத இந்நற் 

பாவனையே 

சிறந்த 
புண்ணிய பந்த மாகுகிறது . அது நிமித்தமாக விளையும் 
தேவப் பிறவி ஜிநதேவர் முதலான பர மேட்டிகள் தரிஸனம் 
முதலான வாய்ப்புகளைக் கொண்டு தன் நிஜ சுத்தாத்தும 
சாதனையையே அவன் செய்வதானால் புலன் இன்பத்தை 
நோக்கமாக கொள்ளாத அப்புண்ணிய பந்தத்தினால் 
தோஷமில்லை என்று நிறுவுகிறார் . 

புண்ணிய பாபம் இரண்டுக்கும் இடையே வியவகார 
நயத்தினால் வேறுபாடு சுட்டப் பட்டாலும் , நிச்சய 
நயத்தில் வேறுபாடு இல்லை என்றும் அந்நோக்கில் இரண்டுமே 
பாபவடிவே என்றும் குடுப்பிட்டுள்ளார் . 

துன்பத்தில் காணப்படும் நற்காட்சியாளனையும் புலன் 
இன்பத்தில் வாழும் மித்யாருஷ்டியையும் உலகத்தில் 
முடிவதையும் சுட்டிக்காட்டி விளக்கம் கேட்கும் சீடனுக்கு 
ஆசாரியர் அமைதி கூறியுள்ளார் . 


காண 


செறிப்பு 

செறிப்பு ( ஸம்வரம் ) எனும் சொல்லுக்கு செறித்தல் , 
நிறுத்தல் என்று பொருள் . இது உணர்வு செறிப்பு ( பாவ 


28 


ஸம்வரம் ) பொருள் செறிப்பு ( திரவிய ஸம்வரம் ) என 
இரண்டாகப் பேசப்படும் . 

இவ்வதிகாரத்தில் விரதமும் , பத்து குணமும் ( தஸ 
தர்மமும் ) , ஈராறு சிந்தையும் ( துவா தஸ அனுபிரேக்ஷா) , 22 
இடையூறுகள் வென்று நிற்றலும் ( பரீஷக ஜயமும் ) ஐந்து 
சாரித்திரமும் செறிப்புக்கான காரணங்களாகக் காட்டப்பட்டு 
உள்ளன . 


ஒவ்வொரு பரீஷகமும் தோன்றும் போது அதனை எத்த 
கைய உணர்வுகளால் வெல்ல வேண்டும் என்றும் , என்ன என்ன 
வினை உதயத்தால் என்ன என்ன ‘ பரீஷகங்கள் காணப்படும் 
என்றும் , ஒரே சமயத்தில் ஒருயிரிடத்து 19 பரீஷகங்கள் , 
காண முடியும் என்றும் , எந்த எந்தக் குண தாணத்தில் எந்த 
எந்த ‘பரீஷகங்கள் காணப்படும் என்றும் . ஜிநரிடத்தில் காணப் 
படும் ‘ பரீஷகங்கள் ஏன் விளைவுகள் ஏற்படுத்தாதவை என்றும் 
கூறப்பட்டுள்ளன . 


அடுத்து ஐந்து சாரித்திரங்கள் வருணிக்கப்பட்டுள்ளன . 


உதிர்ப்பு 

கட்டிய வினை விலகுதல் உதிர்ப்பு ( நிர்ஜரை ) எனப் 
படுகிறது . அதுவும் பாவ நிர்ஜரை , திரவிய நிர்ஜரை என 
ரண்டாகும் . உயிரில் தோன்றும் நிர்விகார பரம சை தன்ய 
உணர்வு பாவ நிர்ஜரை அது நிமித்தமாக புற்கல வினை 
விலகு தல் , திரவிய நிர்ஜரை . 


இந்த வினை உதிர்தலில் இரண்டு முறை காணப்படுகிறது 
வினை தன் உதய காலத்துத்தானே உதிர்தல் ஒன்று ; அது 
‘ ஸவிபாக உதிர்தல் எனப்படும் . தபம் முதலான நிமித்தத்தால் 
உதிர்த்தல் மற்றொன்று . அது அவிபாக நிர்ஜரை எனப்படும் . 

இந்த உதிர்வு வினையினுடைய உதயம் , உதீரணை , ஸத்வம் 
எனும் மூன்று நோக்கில் குணத்தான அடிப்படையில் விளக்கப் 
படுகிறது . உதய நோக்கில் பார்க்கும் போது உதயம் அனுதயம் 
விச்சித்தி காணப்படும் , அதனை இப்படிப் பட்டியல் இடலாம் 


29 


វ 


மித் 


ஸாஸா 


ஸ 
. 
மித் 
. 


அ.ஸம். 


தே.வி 


அ.பிர 


விச்சித்தி 
உதயம் 
அனுதயம் 


5 
117 

5 


9 1 
111 100 
11 22 


17 
104 
18 


8 
87 
35 


5 
81 
41 


4 
76 
46 


•fole 


அநி 
. 


சூக்ஷ 
. 


வ 


3ஸ.கே. 


* 


1 


16 


விச்சுத்தி 
உதயம் 


12 


6 
72 
50 


6 
66 
56 


60 


2 
59 
63 


57 
65 


42 
80 


12 
110 


அனுதயம் 


62 


உதீர்ணையும் உதீரணை , அனுதீர்ணை , விச்சித்தி நோக்கில் 
இப்படி அமையும் : 


மித் 


ஸாஸா 


ஸ.மி. 


அ.ஸம் 


தே.வி 


பிர 


அ.பிர 


விச்சித்தி 
உதீரணை 
அனு தீரனை 


5 
110 

5 


9 1 
111 100 
11 22 


17 
104 


8 | 
87 


8 
81 
41 


4 
73 
49 


18 


35 


fs 


உ.க 


r 
. 
க 


ஸ.கே 


அ.கே 


தி 


| 


0 


உ 


விச்சித்தி 6 
உதீரணை 69 
அனுதீரணை 53 


6 
63 
59 


57 
65 


2 
56 
66 


16 
54 
68 


31 
39 
83 


0 
122 


சத்துவுமும் சத்துவம் , அசத்துவம் விச்சித்தி நோக்கில் இப்படி 
அமையும் : 


30 


F 


ஸாஸா 


ஸ.மித் 


அ.ஸம் 


தே.வி 


பிர 


அபிர 


file 


1 


விச்சித்தி 0 
ஸத்துவம் 148 
அஸத்துவம் 0 


0 
145 

3 


0 
147 

1 


1 
148 

0 


147 

1 


0 
146 

2 


8 0 
146 138 

2 10 


அநிவிருத்தி கரண நிலைகள் 


00 


விச்சித்தி 16 
ஸத்துவம் 138 
அஸத்துவம் 10 


1 
122 114 
26 34 


| 
113 
35 


6 
112 
36 


1 
106 
42 


1 1 
105 104 
43 44 


சூக்ஷ 


.உ.க 


V. 


ஸ.கே. 


அ.கே. 


85 


விச்சித்தி 

1 

1 16 0 72 13 
ஸத்துவம் 103 102 101 85 

13 
அஸத்துவம் 45 46 47 63 

135 
( மித் ....... அகே குணஸ்தானப் பெயர்களின் முதல் எழுத்துகள் ) 
மோக்ஷம் 


3 63 


மோக்ஷம் என்பது ஆன்மாவின் முழுத் தூய - நிலையாகும் . 
அது தன் ஞானாதி அனந்த குணங்களில் முழுத் தூய நிலையில் 
பரிணமிக்கும் நிலையாகும் . அதனையே பரம ஸகல விமல 
கேவல ஞானாதி அனந்த குணாஸ்பதமாகிய அவஸ் தாந்தரம் 
என்றார் 


அதுவும் ‘ பாவ மோக்ஷம் திரவிய மோக்ஷம் , என இரு 
வகைப்படும் நான்கு காதி வினைகள் அழிவதற்கு ஏதுவாகிய 
ஆன்மாவின் ( அருகநிலையின் ) சிறந்த பரிணாமம் ‘ பாவ 
மோக்ஷம் என்பது . 

எட்டு வினைகளும் அழிந்த ஸித்த நிலை திரவிய 
மோக்ஷம் என்பது . 


31 


அதிகாரம் இரண்டு 


இவ் அதிகாரத்தில் ஏழு தத்துவங்களை ( ஸப்த தத்துவங் 
களை ) க் குறித்துப் பேசுகிறார் , ஆசாரியார் . 


சொல் விளக்கம் : 


தத்துவம் என்பது பொருளின் இயல்பு , (வஸ்து சொரூபம் 
தத்வம் ) . 


தத்துவங்களின் பெயர் : 


தத்துவங்கள் ஏழாகும் , அவை : 1. உயிர் , 2 , உயிரல்லன , 
3 , ஊற்று , 4. கட்டு , 5. செறிப்பு , 6. உதிர்ப்பு , 7. வீடு . 


உயிர்த்தத்துவம் : 

நய அடிப்படையில் உயிரை விளக்குகிறார்கள் . தொடக்க 
மற்ற காலமாக இவ் வுயிர் உடலோடு தொடர்பட்டுக் காணப் 
படுகிறது . உயிரின் இயல்பு வேறு , உடலின் இயல்பு வேறு , 
இரண்டும் ஒற்றுமைப்பட காணப்பட்டாலும் , அவை ஒவ் 
வொன்றும் எந்நிலையிலும் தன் தன் இயல்புகளை இழப்ப 
தில்லை . இதனை நய நோக்கில் விளக்குகிறார் . 


உடலோடு ஒன்றுபட்டுக் கிடக்கும் நிலையை வைத்து , உயிர் 
பத்துப் பிராணன்களோடு கூடி முக்காலத்தும் வாழ்வது என் 
கிறார் . இது வியவகார நோக்கு . பத்துப் பிராணங்களாவன : 
ஐந்து இந்திரிய ( பொறிகள் ) பிராணன் , மூன்று ( மன , வசன , 
காய ) பல பிராணன் . ஆயுள் பிராணன் , உயிர்ப்பு ( சுவாசப் ) 
பிராணன் , 

வினையின் நிமித்தமாகத் தன்னிடத்தே தோற்றுவித்துக் 
கொள்ளும் வேறுபாட்டு உணர்வு ( விபாவ பரிணாம ) அடிப் 
படையில் விருப்பு முதலான உணர்வுகளோடு வாழ்வது உயிர் 
என்கிறார் . இது அசுத்த நிச்சய நய நோக்கு . 

இவை எல்லாம் தொடாத , தொடக்கமும் முடிவும் 
இல்லாத சுத்த சைதன்யமே உயிர் என்பது சுத்த நிச்சய நய 
நோக்கு . இதுவே உயிரின் உண்மை இயல்பு . 


32 


உயிரல்லன ( அஜீவ ) தத்துவம் : 


உயிருக்குக் கூறப்பட்ட இலக்கணங்களைப் பெறாதவை , 
உணர்வு முதலான இல்லாதவை அஜீவம் . அவை ஐந்து அவை 
யாவன : புற்கலம் , தன்மம் , அதன்மம் , காலம் , ஆகாயம் . 


ஊற்றுத் தத்துவம் : 


வருதல் 


மன , 


ஊற்று என்பதற்குத் தோன்றுதல் , 

என்று 
பொருள் . உயிரும் புற்கலமும் தொடர்புபடுவதால் இரண்டி 
னிடத்தும் தோன்றும் மாறுபாடுகள் இங்கே ஊற்று எனப்படு 
கின்றன . 

உயிரிடத்துத் தோன்றும் மாறுபாடு உணர்வு 
ஊற்று ( பாவ ஆஸ்ரவம் ) என்றும் புற்கலப் பொருளுடத்துத் 
தோன்றும் மாறுபாடு பொருள் ஊற்று ( திரவிய ஆஸ்ரவம் ) 
என்றும் கூறப்படும் . 
வசன காயம் 

நிமித்தமாக சமயந்தோறும் 
உயிரிடத்துத் தோன்றும் நல்ல , அல்ல ( தீய ) வாகிய உணர்வு 
கள் உணர்வு ஊற்று ( பாவ ஆஸ்ரவம் ) ஆகும் . அவ் வுணர்வு 
நிமித்தமாக சிலவகை புற்கல அணுக்கள் உயிரிடத்து ஒன்று 
பட்டு நிற்க வருதல் பொருள் ஊற்று ( திரவிய ஆஸ்ர வம் ) 
ஆகும் . 

இந்த ஊற்றுகள் வினைக் கட்டுக்குக் காரண மாகுமே 
யானால் ‘ ஸாம் பராயிக ஊற்று என்றும் , வினைக்கட்டுக்குக் 
காரணமாகாது அடுத்த சமயத்திலேயே நீங்கிவிடுமானால் 
ஈர்யாபத ஊற்று என்றும் அழைக்கப்படும் . 


ஊற்று 


பொருள் ஊற்று 


உணர்வு ஊற்று 


ஈர்யாபத ஊற்று 


ஸாம்பராயிக ஊற்று 


உயிரில் தோன்றும் உணர்வுகளைத் தூய உணர்வு என்றும் 
நல்லுணர்வு ( சுப பரிணாமம் ) என்றும் , தீய உணர்வு ( அசுப 
பரிணாமம் ) என்றும் வேறுபடுத்தினர் . அருளுணர்வு கொடை 


33 


யுணர்வு முதலானவை நல்லுணர்வாகும் . இதனை புண்ணியா 
ஸ்வரம் என்றும் குறிப்பர் . இதற்கு எதிரானது பாபாஸ்வரம் 


ஆகும் , 


இனி ஆசிரியர் எட்டு வினைகள் கட்டு தற்குக் காரணமான 
உணர்வுகளை / செயல்களை மிக விரிவாகத் தருகிறார் . எட்டு 
வினையாவன ; 


1. ஞான மறைப்பு ( ஞானாவரணம் ) 2 , காட்சி மறைப்பு 
( தர்ஸனாவரணம் ) , 3. வேதனீயம் , 4. மோகனீயம் 5. ஆயுள் 
6. நாமம் , 7. கோத்திரம் , 8. அந்தராயம் . 


ஞரன மறைப்பு ( ஞான ஆவரண ) வினை : 

உயிரின் இயல்பான மெய்யறிவினை மறைக்கும் வினைக்கு 
ஞான மறைப்பு வினை என்று பெயர் , 


காட்சி மறைப்பு ( தர்ஸன ஆவரண ) வினை 


உயிரின் காட்சியை மறைப்பது காட்சி மறைப்பு 


வினை . 


அருக தேவன் அருளிய பரம ஆகமங்களைப் பழிப்பதும் 
மாறாக உரை கூறுவதும் , குரவர்களைப் பழிப்பதும் , ஆகமங் 
களை மறைத்து வைத்தலும் , மெய்யறிவு புகட்டாத நூல் 
களைப் பாராட்டுவதும் , நல் ஞானத்தைப் பகைப்பதும் 
முதலானவை அறிவு , காட்சி மறைப்பு வினைகள் வருகைக்குக் 
காரணமாகும் என்கிறார் . 
வேதனீயம் 


உயிரிடத்து ‘ வேதனை உண்டாக நிமித்தமாக இருப்பது 
வேதனீய வினை 

எனப்படும் . வேதனை 

நல்வேதனை 
( ஸாதா வேதனீயம் ) தீய வேதனை ( அஸாதா வே தனீயம் ) 
என இரண்டு பகுதிப்படும் . நல்வேதனை என்பது இன்ப 
உணர்வு ; தீய வேதனை என்பது துன்ப உணர்வு , உடல் 
முதலான பிற பொருள்கள் சேர்தல் பிரிதல் நிமித்தமாக 
உயிரிடத்தே எழும் இன்ப 

ன்ப துன்ப 

துன்ப உணர்வுகள் வேதனீயம் 
எனப்படுகிறது . 


34 


தன்னையும் , பிற உயிரையும் வருத்து தலும் , கொல்லு 
தலும் , படை கொண்டு நடுங்கக் செய்தலும் , எரியூட்டலும் 
உறுப்புக் குறைத்தலும் , கொலைக் கருவிகளைத் தருதலும் 
முதலானவை தீய வேதனீய ( அஸாதா வேதனீய ) வினை 
வருகைக்குக் காரணமாம் என்கிறார் . 


மேற் கூறப்பட்ட குற்றங்களை விலக்கி , அருளுணர்வு , 
நோற்றல் , நற்குணத்தைப் போற்றல் முதலானவை நல் 
வேதனீய ( ஸாதா வேதனீய ) வினை வருகைக்குக் காரணம் 
ஆகும் என்கிறார் . 


மோகனீயம் 


உண்மையைத் தெளியவிடாது மயங்கச் செய்யும் வினை 
மோகனீயம் . 

தர்ஸன மோகனீயம் , சாரித்திர 
மோகனீயம் என இரு பகுதிப்படும் . 


ஈரொன்பது குற்றங்கள் நீங்கிய அருகன் , அவன் ஆலயம் 
அவன் அருளிய நூல் , அவன் காட்டிய நெறி இவற்றுக்கு 
எதிராதலும் , பொருள் இயல்பை உள்ளவாறு அறியாத 
மாறாக உரைத்தலும் , அருகன் முதலான பரமேட்டிகளைப் 
பழித்தலும் , குற்றமுடைய தேவர் , நூல் குரவரை வணங்கு 
தலும் , பெண் பிறவியில் முக்தி உண்டு என்றலும் , அருகன் 
அமிழ்து உண்பான் என்பதும் முதலானவை தர்ஸன மோகனீய 
வினை வருகைக்குக் காரணம் ஆகும் என்று விரிக்கிறார் .. 


ஒழுக்கத்தைக் கெடுத்தலும் , நிலை , இயங்கு ( ஸ்தாவர , 
த்ரஸ ) உயிர்களைக் கொல்லுதலும் , அவற்றை சுற்றத் 
திலிருந்து பிரித்தலும் , செற்றம் , ஆர்வம் . மயக்கம் முதலாகிய 
25 

பரிணாமங்களும் சாரித்திர மோகனீய 
வருகைக்குக் காரணம் ஆகும் என்பார் . 


கசாய 


வினை 


ஆயுள் வினை 


உயிர் ஒரு குறிப்பிட்ட உடலில் தங்கி இருக்கும் கால 
எல்லைக்கு ஆயுள் 

பெயர் . அக்கால 

எல்லைக்கு 
நிமித்தமாக இருக்கும் வினை ஆயுள் வினை ஆகும் . 


என்று 


35 


உயிர் தனது பரிணாமத்திற்கு ஏற்ப நான்கு வகைப்பட்ட 
பிறவியில் தேவ , மனித , விலங்கு , நரகப் பிறவியில் உழலுகிறது . 
எனவே அவ்வப் பிறவியில் தனக்குரிய ஆயுளைக் கட்டிக் 
கொள்கிறது ஒவ்வொரு பிறவிக்கும் உரிய ஆயுளைக் கட்டிக் 
சொள்ள காரணமாகும் . உயிரினது 

பரிணாம 

(உணர்வு ) 
வேறுபாடுகளை ஆசிரியர் இங்குக் காட்டியுள்ளார் . 

தொடக்கமற்ற காலமாகத் தொடர்ந்து வரும் எட்டு 
வினையில் உதயம் , மிகு பொருள் பற்றாலும் , கொலையாலும் 
களவாலும் , பொய்யாலும் எழும் 

உவகை , 

தீய உணர்வு 
முதலான காரணங்களால் நரக ஆயுளும் ; 


மனத்தில் வஞ்சனை வைத்து உள்ளும் புறமும் வேறாதல் , 
தீயொழுக்கம் பற்றி நல்லொழுக்கம் அழித்தல் , மும் மூடம் 
கொள்ளுதல் , மித்யை வினை உதயம் முதலான காரணங்களால் 
விலங்கு ஆயுளும் ; 

அருக பரமேட்டி பக்தி ஆன்ம குண ஆர்வம் , நடுநிலை 
அருள் , மெய்யுணர்வு , கலக்க மின்மை , முனிவர் தானம் 
முதலான காரணங்களால் போக பூமி மனித ஆயுளும் ; 

மேற் சொல்லப்பட்ட காரணங்களில் மாயம் பொருந்து 
மானால் போக பூமி விலங்கு ஆயுளும் , அக்காரணங்களில் , 
மந்த உணர்வு காட்டினால் கர்ம பூமி ஆயுளும் ; 

அறத்தில் எழும் விருப்பம் , நற்காட்சி , பிறவிச்சுக 
வெறுப்பு , பொறுமை , நடுநிலை முதலான காரணங்களால் 
தர்ம கண்டத்தில் பிறக்கும் நல் மக்கள் ஆயுளும் , 


விர தம் இல்லாத காட்சி , தீமை விரவிய ஒழுக்கம் , புகழ் 
விரும்பிய ஒழுக்கம் , தவம் முதலான காரணங்களால் தேவ 
ஆயுளும் கட்டும் 

ஆசிரியர் 

விரிவாகக் 
கூறுகிறார் . 


என்று 


பலபட 


நாம வினை 


உடல் உறுப்பு , அமைப்பு , நிறம் முதலானவற்றை ஆக்க 
நிமித்தமாக இருப்பது நாம வினை . இது 93 பிரிவுகளை 


36 


உடையது . அவற்றின் விவரங்களைத் தராமல் நல்ல , தீய 
நாமவினை வருகைக்கான காரணங்களை ஆசிரியர் கூறி 
யுள்ளார் . தூய காட்சி முதலான பதினாறு பாவனைகள் 
தீர்த்தங்கர நாம வினைக்குக் 
காரண மாகும் . ஓவியம் பல 
வண்ணம் கொண்டு ஓவியம் தீட்டுதல் போன்றது நாம 
யின் செயல் என்பது உவமை . 


வினை 


கோத்திர விணை 


உயர்ந்த தாழ்ந்த நிலைகளில் பிறத்தற்கு நிமித்தமாக 
இருக்கும் விணை கோத்திர விணை . 


அந்தராய வினை 


தடை அல்லது இடையூறு நேர்வது அந்தராயம் . நற் 
குணத்திற்குத் தடை அல்லது இடையூறு ஏற்பட நிமித்தமாக 
இருக்கும் வினை அந்தராய வினை . ஊற்றுக்கான காரணங் 
களை ஆசிரியர் கூறி , உணர்வு ஊற்றும் , பொருள் ஊற்றும் 
இன்றி ஊற்றின்மை ( அநாஸ்ரவம் ) 

தூய ஆன்ம 
நிலையை அறிய வேண்டும் என்கிறார் . 


ஆகிய 


கட்டுத் தத்துவம் 

பல பொருள் ஒன்று சேர்ந்து கட்டுற்று நிற்றல் கட்டு 
ஆகும் . இக் கட்டு மூன்று வகைப்படும் . 

உயிர்க் கட்டு , 
உயிரில் கட்டு இவ்விரண்டின் ( உயிர் - உயிரில் ) கட்டு என . 


இங்குக் கட்டு 

என்பது உயிரிடத்து வினை கட்டுற்று 
நிற்றலாம் . இது உணர்வுக் கட்டு என்றும் பொருள் கட்டு 
( திரவிய பந்தம் ) என்றும் இரு பகுதிப்படும் . 


பிற பொருள் சேர்க்கை காரணமாக உயிர் தன்னிடத்தே 
தோற்றிக் கொள்ளும் விருப்பு முதலான உணர்வுகள் பாவ 
பந்தம் , அது நிமித்தமாக வினைகள் உயிர்ப் பகுதியில் பரவி 
கட்டுற்று நிற்றல் ‘ திரவிய பந்தமாகும் ஆனால் , தனி உயிரை 
தூய உயிரை - நோக்கும் போது அது கட்டற்று இருப்பது என 
நய நோக்கில் கூறுகிறார் . 


37 


செறிப்புத் தத்துவம் 
புதிய 

வினைகள் வாராது தடைப்படுத்தல் செறிப்பு 
( நிர்ஜரை ) ஆகும் . இதுவும் உணர்வு செறிப்பு ( பாவ ஸம் 
வரை ) பொருள் செறிப்பு ( திரவிய ஸம்வரை ) என இரு 
பகுதிப்படும் . 


வசன 


விரதம் ஏற்பதாலும் , கசாயம் குறைந்து தூய உயிர் 
பரிணமித்தலாலும் , மன காய அடக்கத்தாலும் புதிய 
வினைகள் வரவு தடுக்கப்படுகிறது . ஓர் உயிர் சமிதி , குப்த 
வடிவாக தன் இயல்பில் பரிணமிக்கும் நிலை பாவ ஸம்வரை 
என்றும் அது நிமித்தமாக புற்கல வினை வாராது ஒழிதல் 
‘ திரவிய ஸம்வரை என்றும் கூறப்படுகிறது என்கிறார் , 


உதிர்ப்புத் தத்துவம் 

கட்டிய நிலை நீங்குதல் உதிர்தல் ( நிர்ஜரை ) ஆகும் . 
அது தானே உதிர்தல் ( ஸவிபாகம் ), தவத்தால் உதிர்த்தல் 
( அவிபாகம் ) என இரு வகைப்படும் . 


இவ் வுதிர்ப்பும் உணர்வு உதிர்ப்பு , ( பாவ நிர்ஜரை ) 
பொருள் உதிர்ப்பு ( திரவிய நிர்ஜரை ) என இரு பகுதிப் 
படுகிறது . 

உயிர் தன்னிடத்தே தோற்றிக் கொள்ளும் தூய ஆன்ம 
பரிணாமம் பாப உதிர்ப்பு , அது நிமித்தமாக புற்கல வினை 
உயிரை விட்டு விலகுதல் திரவிய உதிர்ப்பு ஆகும் . 

இந்த உதிர்ப்பை குணத்தான நோக்கிலும் ஆசிரியர் 
விளக்குகிறார் . 

முதல் மூன்று குணத்தானத்தில் அசுப ( தீய ) பரிணாம 
உதிர்ப்பு நான்கு , ஐந்து , ஆறும் , குணத்தானத்தில் சுப ( நல்ல ) 
பரிணாம உதிர்ப்பு ஏழுக்கு மேல் தூய பரிணாமம் ஆகும் . 


தீக்காட்சியாளனுக்கும் ( மித்யா திருஷ்டிக்கும் ) நற்காட்சி 
யாளனுக்கும் உண்டாகும் உதிர்ப்பின் வேறுபாட்டையும் 
எடுத்துக் காட்டு வழி விளக்குகிறார் . 


38 


மோட்ச தத்துவம் 

தனது மும்மணி ( நற்காட்சி நல்ஞான நல்லொழுக்க ) வடிவ 
மான தூய பரிணாமத்தால் எட்டு வினைகளது தொடர்பினை 
உயிர் அறுத்து விடுதல் முக்தி அல்லது மோட்சம் எனப்படுகிறது . 
இதுவும் ‘ பாவ முத்தி ‘ திரவிய முத்தி என இரு பகுதிப்படுகிறது . 
உயிர் தன்னிடத்தே தோன்றச் செய்யும் தூய நற்காட்சி நல் 
ஞான நல்லொழுக்க உணர்வு பாவ முத்தி , அது நிமித்தமாக , 
உயிரோடு பாலும் நீரும் போல கலந்து கிடந்த , புற்கல வினை 
விலகுதல் திரவிய முக்தி 

முக்தி நிகழும் முறையும் ‘ லப்தி , கரண நோக்கில் விளக் 
கப்பட்டுள்ளது . 


முத்தி பெறும் உயிரது கடைசி உடல் கற்பூரம் கரைவது 
போல கரைந்து விடுகிறது . உயிர் மேலெழும் பண்பால் உலகின் 
உச்சிக்குச் சென்று நிலை பெற்று விடுகிறது . அங்கு எல்லையற்ற 
தன் இன்பத்தைத் துய்த்துக் கொண்டு தான் கடைசியாக 
ஏற்ற உடல் வடிவில் நிலையாக இருக்கிறது . முத்தி பெற்ற 
உயிர் மீண்டும் பிறவியில் வந்து பிறப்பது இல்லை . அது தனக் 
குரிய எல்லா பண்புகளோடும் விளங்குகிறது . 

எத்தனை உயிர்கள் முத்தி பெறுகின்றனவோ அத்தனை 
உயிர்கள் நிகோதத்திலிருந்து வெளிப்படுவதால் உலக உயிர் 
களின் எண்ணிக்கையை குறைவது இல்லை . ஆசாரியார் இக் 
கருத்து பற்றிய மிக விளக்கமான உரையாடலை அமைத்து 
உள்ளார் . 

அதிகாரம் மூன்று 
இவ் வதிகாரத்தில் ஆறு பொருள் ( திரவியங்கள் ) குறித்துப் 
பேசுகிறார் ஆசாரியர் . புற்கலப் பொருள் குறித்தும் காலம் 
குறித்தும் மிக விரிவாகக் கூறுகிறார் . புற்கலப் பொருளின் 
அடிக் கூறான அணு பற்றியும் , அதன் அடிப்படையில் அமையும் 
அளவுகள் பற்றியும் விரிவாக விளக்குகிறார் . 
சொல் விளக்கம் 

‘ திரவியம் எனும் சொல் மிகச் சிறப்பாக விளக்கப் 
படுகிறது . இச் சொல் அடைதல் , மாறுதல் , இயங்குதல் 


39 


குணம் 


கணம் 


முதலான பொருள்களைத் தருகிறது . மாறுதலோடு கூடிய 
குணங்களை அடைந்திருப்பது , திரவியம் அதாவது திரவியம் 
என்பது மாறுதல்களோடு கூடிய குணங்களது பிண்டம் ஆகும் . 
பரியாயங்களோடு கூடியது . 

பரியாயம் மாறுதல் 
ஆகும் . ஒவ்வொரு பொருளும் 

கணம் 

தோறும் 
மாறிக் கொண்டே இருக்கிறது . மாற்றம் நிகழாத சமயமே 
இல்லை . எனவே குணம் பரியாயங்களோடு கூடியது திரவியம் 
எனச்சொல்லினும் அமையும் . 

இனி , குணம் என்பது நிலையானது ; பரியாயம் என்பது 
மாறுதல் . தோற்றமும் அழிவும் உடையது மாறுதல் , எனவே 
திரவியம் என்பது தோற்றமும் அழிவும் நிலைபேறும் ஒரே 
சமயத்தில் உடையது 

எனச் சொல்லினும் அமையும் . இம் 
முக்கூறு கொண்டதே ஸத் (உளதாம் தன்மை ) எனப்படுகிறது . 


குணம் 


உள . 


என 


பல 


பொருளிலிருந்து பிரிக்க முடியாத பண்பு குணமாகும் . 
ஒவ்வொரு பொருளிலும் எண்ணற்ற 

குணங்கள் 
ரே ஒரு குணம் உள்ள பொருள் என்று 

என்று உலகில் எதுவும் 
இல்லை . அதனால் தான் குணங்களின் பிண்டம் பொருள் 
( திரவியம் எனப்படுகிறது . இக் குணங்கள் பொது , சிறப்பு 

இரண்டாகவும் பேசப்படும் . பொருள்களுக்குப் 
பொதுவாக இருப்பது பொதுக்குணம் ; ஒன்றுக்கே சிறப்பாக 
உள்ளது சிறப்புக் குணம் . 

இக் குணங்களது ஆற்றல் வெளிப்பாட்டில் ஏற்றத்தாழ்வு 
காணப்படுகிறது , குண வெளிப்பாட்டில் முன்னது பின்னது 
என்று சுட்டமுடியும் . 

ஆனால் ஒரு 

மற்றொரு 
குணமாக மாறுகிறது என்று எப்பொழுதும் சுட்டமுடியாது . 

குணங்களை இயல்பாைைவ ( சுபாவம் திரிபானவை 
( விபாவம் ) என்றும் பிரிப்பர் . இப் பகுப்பு உயிர் , புற்கலங் 
களுக்கு மட்டுமே பொருந்தும் . உயிரும் , புற்கலமும் மட்டுமே 
இயல்பாகவும் திரித்தும் தம் குண ஆற்றலை வெளிப்படுத்தும் . 
பரியாயம் 

மாறுதல் நிலையைச் சுட்டுவது பரியாயம் . குணத்தில் 
சமயம் சமயம் தோறும் தோன்றும் மாறுதல் நிலைக்குப் 


குணம் 


40 


பரியாயம் என்று பெயர் . பொரூளின் தோற்ற வேறுபாடும் 
பரியாயமே . 


பல 


இந்தப் பரியாயம் ஒன்றுக்குப் பின் ஒன்டாக 

வரிசை 
யாகவே தான் தோன்றும் . ஒரே குணத்தில் ஒரே சமயத்தில் 
ஒரு குணத்தில் இரண்டு பரியாயங்கள் தோன்றா . 

ஒரு பரியாயத்தில் தோற்றமும் அழிவும் நிலைபேறும் 
அடங்கி இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக ஒரு பானை உடை 
கிறது என வைத்துக் கொள்வோம் . பானையின் ( உருவ ) 
அழிவும் துகள்களின் ( பானைச் சில்லுகளின் ) தோற்றமும் ஒரு 
சேர ஒரே சமயத்தில் நிகழ்கின்றன . அதே சமயத்தில் மண் 
( புற்கலம் ) தன்மை நிலை பெற்று இருக்கிறது . 

இப் பரியாயத்தை ‘ அர்த்த பரியாயம் என்றும் , வியஞ்ஞன 
பரியாயம் என்றும் பிரிப்பர் . அர்த்த பரியாயம் நுண்மை 
நிலை , வியஞ்ஞன பரியாயம் பருமை நிலை , பரியாயத்தை 
இன்னும் வகையாகவும் பிரித்து விளக்குவர் . இந்தக் 

பரியாயங்களின் இலக்கணத்தை அறியாது பொருள் 
களின் இயல்பை அறிய முடியாது . 
பொருள்கள் ( திரவியங்கள் ) 
‘ திரவியம் எனும் 

நோக்கில் பார்க்கும் 
பொருள்கள் காணப்படுகின்றன . அவை : 1. உயிர் 2. புற்கலம் , 
3. தன்மம் , 4. அதன்மம் , 5. ஆகாயம் , 6. காலம் . 
உயிர் ( திரவியப் ) பொருள் 

திரவிய நோக்கிலும் பரியாய நோக்கிலும் ஆசாரியர் 
உயிரின் இயல்பை இவ் வதிகாரத்தில் சுட்டியுள்ளார் . 
புற்கலப் பொருள் ( திரவியம் ) 

புற்கலப் பொருளை மிக விளக்கமாக எடுத்துரைக்கிறார் . 
பரமாணு , அணுக் கூட்டம் , அணு அடிப்படையில் அமையும் 
அளவுகள் பற்றி எல்லாம் விளக்குகிறார் . 


குண 


போது ஆறு 


புற்கலம் என்ற சொல்லுக்குக் கூடுதலும் பிரிதலும் 
என்று பொருள் கூடுதல் வளர்தல் 

பிரிதல் உடையது 


41 


புற்கலம் என்பர் மேருமந்தர நூலாசாரியர் . இந் நூலா 
சிரியரும் 

இதனையே கூறுகிறார் . உண்மையில் புற்கலம் 
அணுதான் . அணுக்கள் பல கூடுவதினாலும் பிரிவதினாலும் 
தான் இந்த 

காணப்படும் சித்திர விசித்திரங்கள் 
தோன்றுகின்றன . 


உலகில் 


என்று 


என்ற 


அணு 
அணு என்ற சொல்லுக்கு நுண்மை 

பொருள் 
பொறிகளுக்கு இலக்காகும் புற்கலங்களின் ( matter ) கடைசி 
கூறு மேலும் பிரிக்க இயலாத நுண்ணிய கூறு - அணு ஆகும் 
இதனையே பரமாணு என்று குறிப்பர் . மண் , நீர் , நெருப்பு . 
காற்று ஆகிய பூதங்களுக்கு அடிநிலைக் கூறாக இருப்பன 
இந்தப் பரமாணுக்களே பரமாணுக்கள் 

அளவில் 
இவற்றிடையே வேறுபாடுகள் இல்லை . 
பரமாணுவின் பொதுப் பண்புகள் : 

இப்பரமாணுக்களை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது . 
இவற்றுள் பொறிகளாலோ நுண் கருவிகளாலோ அறிய 
முடியாது . இவை 

வை தாமாகவே என்றும் உள்ளவை ( ஸ்வயம்பு ) 
இவ்வணுக்கள் நாற்றம் , சுவை , 

வண்ணம் 

ஆகிய 
குணங்களை உடையன . ஒவ்வொரு தனி அணுவிலும் ஒரு 
நாற்றம் ஒரு சுவை ஒரு வண்ணம் , இரு ஊறுகள் இருக்கின்றன . 
மென்மை - கடுமை , இலேசு - பளு , பண்புகள் 

பரமாணுவில் 
கிடையா , 


ஊறு , 


ஊறுஇரண்டாகி நாற்றம் வண்ணமும் சுவையும் ஒன்றாய்க் 
கூறு இரண்டு ஆக்க லாகா நுண்மைத்தாய் அளவைக் 

கெல்லாம் 
பேறுதன் வழிய தாகிப் பிறங்கி மூவுலக முற்றும் 
ஆறுகந் தங்கட்கு 

யாகியது 

அணுவ தாமே . 

( மேருமந்தர புராணம் . ) 86 
பரமாணுவின் வகைகள் : 


காரண பரமாணு , காரிய பரமாணு என இருவகை 
பரமாணுகள் உள . மண் , நீர் , நெருப்பு , காற்று முதலான 
பொருள்கள் உண்டாவதற்கு காரணமாகும் அணுக்கள் காரண 


42 


அவை காரிய 


பரமாணுக்கள் . அது போன்ற பொருள்கள் சிதைந்து தனி 
அணுவாகப் பிரிந்து நின்றால் 

பரமாணு 
அதாவது 

கந்தங்கள் உண்டாவதற்குக் 
காரணமானவை 
காரண பரமாணு , கந்தங்கள் சிதைவதால் உண்டாகும் தனி 
பரமாணு காரிய பரமாணு ஆகும் . 


பரமாணுவில் ஒலி இல்லை : 


தனி பரமாணுவில் ஒலி இல்லை . அது அணுக் கட்டத்தின் 
(கந்தத்தின் ) பரியாயம் அணுத் திரள் ஒலி என்பது நன்னூல் . 
பரமாணுவின் வடிவம் 


பரமாணு நுண்ணுதினும் நுண்ணிது . 

ஆதலால் அதில் 
முதல் இடை கடை என்ற பகுதிகள் இருக்க யலாது . 


என 


கந்தம் ( ஸ்கந்தம் ) 

அணுத் திரள் ‘ ஸ்கந்தம் ( Molecule ) எனப்படுகிறது . 
பரமாணுக்கள் ஒன்று சேர்தல் கந்தம் . பரமாணுவில் , ‘ ஸ் நிக்த , 
ரூக்ஷ இரண்டு ஆற்றல்கள் இருக்கிறது . இந்த ஆற்றல் 
கள் வெளிப்பாட்டில் ஏற்றத் தாழ்வு நிகழ்ந்து கொண்டே 
இருக்கிறது . ஓர் அணு மற்றோர் அணுவோடு சேரும் தகுதி 
யான வெளிப்பாடு அந்த ஸ் நிக்த , ரூக்ஷ ஆற்றலில் தோன்றும் 
போது அவை ஒன்றோடு ஒன்று சேருகின்றன . இப் பரமாணுக் 
கள் பிணைந்து கந்தமாவதில் விதிமுறைகள் காணப்படுகின்றன . 
அவற்றை விரிக்கின் பெருகும் . 
அணுத்திரன் ( ஸ்கந்தங்கள் ) வகை 


கந்தங்கள் ஆறு வகைப்படும் அவை : நுண்மையுள் நுண்மை 
( ஸுக்ஷ்ம ஸு z ம ) , நுண்மை (ஸுஷ்ம ), நுண்மையில் பருமை 
(ஸூக்ஷ்ம ஸ்தூலம் ) , பருமை நுண்மை ( ஸ்தூல ஸுக்ஷ்ம ) : 
பருமை ( ஸ்தூலம் ) இருபருமை ( ஸ்தூல ஸ்தூலம் ). 

1 நுண்மையுள் நுண்மை : வினையாக ஆகா அணுத்திரள் 
2 நுண்மை : ( கர்ம ) வினையாகும் 

அணுத் 
திரள் 


43 


வாய் , 


காது 


3 நுண்மை பருமை : சுவை , மணம் , ஒலி முதலான 

வற்றின் அணுத்திரள் அதாவது 
மெய் , 

மூக்கு , 
பொறிகளுக்கு இலக்கு ஆகும் 

அணுத் திரள் . 
4 பருமை நுண்மை 

: நிழல் , இருள் ஒளி முதலான 

வற்றை ஆக்கும் அணுத்திரள் . 
5 பருமை 

: நெய் , எண்ணை , நீர் , பால் 
முதலான திரவப் பொருளை 

ஆக்கும் அணுத்திரள் . 
6 இரு பருமை 

: நிலம் , மலை முதலானவற்றை 

ஆக்கும் அணுத்திரள் 
இந்த ஆறு வகை அணுத் திரள்களில் , முதல் இரண்டும் 
பொறிகளால் அறிய முடியா தவை , அடுத்த இரண்டும் ஒரு 
பொறிக்கு இலக்காவன , கடைசி இரண்டும் பல பொறிகளுக்கு 
இலக்காவன. 
இந்த அணுத் திரள்களை 23 ( இருபத்து மூன்று ) தொகுதி 

வகைப்படுத்திக் காணுவர் . அத் தொகுதிகளை 
வர்கணை என்பர் . ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள 
பரமாணுக்கள் அவ்வத்தொகுதி பொருள்களை உண்டாக்குமே 
யொழிய பிற தொகுதி பொருள்களை உண்டாக்கா . ஆனால் , 
ஒரு தொகுதியில் உள்ள பரமாணு தனது ‘ ஸ்நிக்த ரூக்ஷ 
ஆற்றல் வெளிப்பாட்டுக்கு ஏற்ப பிரிந்தும் வேறு தொகுதியில் 
சேரவும் இயலும் . 
அளவுகள் 

பரமாணுவை அடிநிலையாக ( Unit ) க்கொண்டே அளவை 
கள் குறிக்கப்படுகின்றன . 

பரமாணு என்பது பிரிக்க முடியாத அழியாத நுண்துகள் . 
அனந்தானந்த பரமாணு கொண்டது ஒரு அவஸன்னாஸன்னை 
8 அவஸன்னாஸன்னைக் கொண்டது - ஒரு சன்னாசன்னை 

ஸன்னைக் கொண்டது ஒரு திருட்டேரேணு 
( வியவஹார அணு ) 


களாக 


8 ஸன்னா 


44 


ஒரு லீக் 


ஒரு யவ 


8 திருட்டரேணு கொண்டது - ஒரு திரஸ ரேணு 
8 திரஸரேணு கொண்டது - ஒரு இரத ரேணு 
8 இர தரேணு கொண்டது - ஒரு உத்தம போக பூமி 

மயிர் நுனி 
8 உ . மயிர் நுனி கொண்டது- ஒரு மத்திம போகபூமி 

மயிர் நுனி 
8 ம.மயிர் நுனி கொண்டது - அதம போகபூமி மயிர் நுனி 
8 அ.மயிர் நுனி கொண்டது - ஒரு கரும் பூமி மயிர் நுனி 
8 க.மயிர் நுனி கொண்டது 
8 லீக் கொண்டது ஜு 
8 ஜு கொண்டது 
8 யவ கொண்டது - ஒரு உத்ஸேத அங்குலம் 
500 உத்ஸேத அங்குலம் கொண்டது - ஒரு பிரமாண 

அங்குலம் , 
ஆத்மா அங்குலம் - பரத ஐராவத சக்ரவர்த்தி ( ஆள் ) 

அங்குலம் 
6 ஆள் அங்குலம் ஒரு காலடி ( பாதம் ) 
2 காலடி கொண்டது - ஒரு விதஸ்தி 
2 விதஸ்தி கொண்டது - ஒரு முழம் 
2 முழம் கொண்டது 

ஒரு கிஷ்கு 
2 கிஷ்கு கொண்டது 

ஒரு தண்டம் 
2000 தண்டம் கொண்டது ஒரு கோசம் 
4 கோசம் கொண்டது ஒரு ஓசனை ( யோஜனை ) . 
( குறிப்பு ) : உத்ஸேத அங்குலத்தால் வியவகார ஓசனையும் 
பிரமாண அங்குலத்தினால் பிரமாண ஓசனையும் கணக் 
கிடப்படும் ) . 
500 ( 

( வியவகார ) ஒசனை கொண்டது 
ஒசனை 768000 அங்குலம் கொண்டது ஒரு ஒசனை . 

ஓசனை ( யோஜனா ) யிலிருந்து கயிறு (ரஜ்ஜு ) கணிக்கப் 
படுகிறது . 


- 


1 பிரமாண 


45 


" Rajju is according to Colebrook the distance which a 
Dev flies in six months at the rate of 2,057,192 yojanas in 
one instant of time 

- ( Cosmology old and new , p . 105 ) 


கண 


கயிறு (ரஜ்ஜு ) அடிப்படையில் உலக கன அளவு தரப் 
படுகிறது . உலகம் அடியில் 7 கயிறு நீளமும் நடுவில் 1 கயிறு 
நீளமும் முடிவில் 1 கயிறு நீளமும் உள்ளது . இடைப்பகுதிக்கும் .. 
முடிவுப் பகுதிக்கும் இடையில் 5 கயிறு நீளமும் உள்ளது . 
( 7 + 1 + 1 + 5 = 14 ) 14 + 4 = 3 ; கயிறு இது அகலம் , உலகின் 
நீளம் 7 கயிறு . உயரம் 14 கயிறு . எனவே உலகின் 
பரிமாணம் 31 x7x 14 = 73 = 343 கயிறு . 
தன்ம திரவியம் அதன்ம திரவியம் 

இவ் விரண்டும் உருவம் இல்லாதவை . எனவே பொறி 
களுக்குப் புலனாகா . இவை உலக முழுதும் இடையீடு இல்லா 
மல் பரவியுள்ளது . எனவே அயங்கிய பிரதேசங்களை 
வண்ணம் முதலான குணங்கள் 

குணங்கள் இவற்றிற்கு இல்லை . 
இவை அணுக்களால் ஆனவையும் அல்ல . 

இவை 
துண்டு படாத அகண்ட பொருள்கள் . எள்ளில் 

எண்ணை 
பரவி இருப்பது போல இவை உலகில் பரவியுள்ளன . அதாவது 
இவை பரவியுள்ள எல்லைவரை தான் 

உலகம் 

இருக்கிறது . 
வெளியே இல்லை . 


உடை 


பயன . 


எனவே 


உயிரும் புற்கலமும் இடம் விட்டு இடம் பெயர தன்மமும் , 
அவை நிலை பெற்று ஓர் இடத்தில் நிற்க அதன்மமும் 
உதாசீன நிமித்தமாக விளங்குகின்றன . 
ஆகாய திரவியம் 

ஆகாயம் உருவம் இல்லாதது ; எனவே , கண்ணுக்குப் புலப் 
படாது . அணுக்களால் ஆனது அன்று ; எனவே நிறம் முதலான 
குணங்கள் இல்லை . இது துண்டு படாத அகண்ட திரவியம் 
எங்கும் பரவி இருப்பதால் அனந்த பிரதேசங்களை உடையது . 

இந்த ஆகாயத்தின் நட்ட நடுப்பகுதியில் உயிர் முதலான 
ஆறு திரவியங்களும் உள்ளன . அதுவே உலகம் எனப்படுகிறது . 


46 


உலகம் உள்ள ஆகாயப் பகுதி உலக ஆகாயம் என்றும் அத ! கு 
வெளியே உள்ள பகுதி அலோக 

ஆகாயம் 

என்றும் 
குறிக்கப்படும் . 


எல்லாப் பொருள்களும் இருப்பதற்கு 

ஆதாரமாக 
இருப்பது இதன் 

பயன் . இதைக் காட்டிலும் பெரிதான 
பொருள் இன்மையால் ஆகாயத்திற்கு வேறொரு பொருள் 
ஆதாரம் இல்லை . தனக்குத் தானே ஆதாரமாக இருக்கிறது . 
காலதிரவியம் 


காலம் ஒரு மிக நுண்ணிய திரவியம் வண்ணம் முதலான 
குணங்கள் இன்மையால் பொறிகளுக்குப் புலப்படாது உலகு 
அயங்கியம் பிரதேசம் உடையது . ஒவ்வொரு பிரதேசத்திலும் 
ஒரு அணு தனித் தனியாக உள்ளது . 

இக்கால 
அணுவுக்கு நிறம் முதலிய குணங்கள் இன்மையால் 

அவை 
உருவம் இல்லாதவை , 


கால 


பொருள்களது மாறுதல்களுக்கு இக்காலமே உதாசீன 
நிமித்தமாகும் . சமயந்தோறும் நிகழும் பொருள்களது மாறுதல் 
களுக்கு இக்காலமே நிமித்தமாகும் . 

இக் காலம் நிச்சய காலம் , வியவகார காலம் என இரு 
வகைப்படும் . சமயம் தொடங்கி கூறப்படும் கால வேறுபாடுகள் 
வியவகார காலமாகும் . 


கால அளவு 


‘ சமயம் என்பது ஒரு பரமாணு மந்த கதியில் ஒரு அணு 
பிரதேசத்தைக் கடக்க எடுத்துக் கொள்ளும் நேரம் . இச்சமயம் 
தொடங்கி ஆவளி , உயிர்ப்பு , தோவம் , இலவம் , நாளி, 
மூழ்த்தம் , திவஸம் , பக்கம் , திங்கள் , இருது , அயனம் , ஆண்டு 
முதலான காலங்கள் கணக்கிடப்படுகின்றன . 

அயங்கிய சமயம் கொண்டது- ஒரு ஆவளி 
சங்கிய ஆவளி கொண்டது - ஒரு உயிர்ப்பு 
7 உயிர்ப்பு கொண்டது 

ஒரு தோவம் 
7 தோவம் கொண்டது ஒரு இலவம் 37 3 } } 17 வினாடி 


47 


-- 


ஒரு திவசம் 
ஒரு பக்கம் 


381/2 லவம் கொண்டது - ஒரு நாளி ( நாழி ) 

24 ( நிமிடம் ) 
2 நாளி கொண்டது - ஒரு மூழ்த்தம் ( 48 நிமிடம் ) 
ஒரு மூழ்த்தம் ( - ) 1 சமயம் ஒரு பின்ன மூழ்த்தம் 
ஆவளி ( + ) 1 சமயம் முதல் 
பின்ன மூழ்த்தம் ( - ) 1 சமயம் வரை 

ஒரு அந்தர் 

மூழ்த்தம் 
30 முழ்த்தம் கொண்டது 
15 திவசம் கொண்டது 
2 பக்கம் கொண்டது 

ஒரு திங்கள் 
2 மாதம் கொண்டது 

ஒரு இருது 
3 இருது கொண்டது 

ஒரு அயனம் 
2 அயனம் கொண்டது 

ஒரு ஆண்டு 
5 ஆண்டு கொண்டது 

ஒரு பணையுகம் 
84,00000 ஆண்டு கொண்டது 

ஒரு பூர்வாங்கம் 
84,00000 பூர்வாங்கம் கொண்டது 

ஒரு பூவம் 
இப்படி , 84,00000 மடங்குகளாக பெருகிக் கொண்டே 
போக வேண்டும் 


--- 


--- 


அயங்கியம் பூர்வம் கொண்டது 
பத்துகோடாகோடி பல்லம் 


கொண்டது 


ஒரு பல்லம் 

ஒரு கடல் , 


பிறகு 


அனந்தம் வரும் , 

எனவே 

சமயம் தொடங்கி 
அனந்தம் வரை கால வேறுபாடு உள்ளது . 


இந்தக் கால வேறுபாடுகளைக் கூறும் போது ஆசாரியர் 
ராசிகள் பற்றியும் நட்சத்திரங்கள் பற்றியும் கூறியுள்ளார் . 

உபாதான ஆற்றல் பற்றி விளக்கும் போது நிமித்தத்தின் 
இன்றியமையாமையைக் குறிப்பிட்டுள்ளார் , 


கடைசியாக பரமாணுவின் 

வேக 

ஆற்றல் பற்றிக் 
குறிப்பிட்டுள்ளார் . காலத்தின் இருப்பை உறுதிபடுத்திய 
ஆசாரியர் அது வேறொரு பொருளுக்கு உபாதானம் ஆகாது 
என்பதால் அது ஏற்கத் தக்கது அன்று என்று குறிப்பிட்டுள் 
ளார் . இது நிச்சய நய நோக்கு ஆகும் . 


48 


அதிகாரம் நான்கு 


இவ்வதிகாரத்தில் ஐந்து அத்திகாயங்கள் (பஞ்ச அஸ்தி 
காயம் ) குறித்துப் பேசுகிறார் , ஆசாரியர் , அத்தி காயத்திற்கு 
விளக்கம் கூறி , ஒவ்வொரு அத்திகாயத்திற்கும் உள்ள பொதுச் 
சிறப்புக் குணங்களைப் பொதுவாக எடுத்துக் காட்டுகிறார் . 
சொல் விளக்கம் 

பஞ்சாஸ்தி காயம் = பஞ்ச + அஸ்தி + காயம் . ஐந்து 
அத்திகாயங்கள் என்பது விளக்கம் , 

அத்தி ( அஸ்தி ) என்றால் நிலைத்திருத்தல் என்று பொருள் 
மூன்று காலத்தும் உளதாகும் தன்மையால் ஏற்பட்ட பெயர் 
அத்தி என்கிறார் . 

காயம் எனில் உடல் , உடல் போல பரந்துபட்ட மிகுதி 
யான இடப் பரப்பினை ( பிரதேசம் ) உடையது . ஆகையால் 
காயம் எனப்படுகிறது என்கிறார் . நிலைத்த தன்மையும் மிகு 
பிரதேசங்களையும் உடையதுமாகையால் அத்தி காயம் என 
அழைக்கப்படுகிறது . 
ஆறு பொருள்களுள் காலம் நீங்கலாக 

மற்ற 

ஐந்து 
பொருள்களும் மிகு பிரதேசம் உடைய சிறப்பினைப் பெற்றி 
ருப்பதால் அவற்றின் தொகுதியை ஐந்து ‘ அஸ்திகாயம் எனப் 
பெயரிட்டு அழைப்பர் . கால அணு ஒரு பிரதேசம் உடையது . 
பிரதேசத்தில் காணப்படும் இந்த வேறுபாடே இப் பகுப்புக்கு 
அடிப்படை . 
பொருள்களின் அளவு 

உயிர் , தன்மம் , அதன்மம் , ஒவ்வொன்றும் தனித்தனியாக 
அயங்கிய 

பிரதேசங்கள் 
உடையன . ஆகாயம் பிரதேசம் 
உடையது . புற்கலம் ஸங்க்யம் , அஸங்க்யம் , அனந்தம் ஆகிய 
பிரதேசங்களை உடையதாக இருக்கிறது . 


அணு காயம் உடையது 

ஒரு பொருளை காயம் உடையது என்று குறிக்க ஒன்றுககு 
மேற்பட்ட அதாவது 

அதாவது இரண்டு முதலான பிரதேசங்களை 


49 


உடையதாக அது இருத்தல் வேண்டும் . ஆனால் அணு 
பிரதேசம் உடைய பொருள் பகுக்க முடியாத கூறு பரமாணு 
அப்படி இருக்க ஒரு பிரதேசம் உடைய அதனையும் அத்தி 
காயத்தில் எப்படிச் சேர்க்கலாம் ? அதற்கு அமைதி கூறுகிறார் 
ஆசாரியர் . 

தனி பரமாணுவினுடைய பிரதேசம் ஒன்று என்றாலும் 
தனது ‘ ஸ்நிக்த ‘ ரூக்ஷ ஆற்றல் காரணமாக அது பல பிரதேச 
ஆற்றல் உடையதாக இருப்பதால் உபசாரமாக அதனையும் 
மிகு பிரதேசம் ( காயம் ) உடையது 

உடையது என்பர் என அமைதி 
காட்டுகிறார் . 
பிரதேசம் 

பிரதேசம் என்பது ஓர் அடிநிலை அளவு ( Unit ) , ஒரு தனி 
பரமாணு அடைத்துக் கொள்ளும் இடப்பரப்புக்குப் ‘ பிரதேசம் 
என்று பெயர் . 
காலம் காயம் உடையது அன்று 

கால அணுக்கள் தனித்தனி ஒரு பிரதேசம் உடையன . 
தனித்தனியாகவே இருக்கின்றன . புற்கல அணுவில் காணப் 
படும் குணங்கள் அதற்கு இன்மையால் உபாசாரமாகக்கூட 
மிகு பிரதேசம் ( காயம் ) உடையதாக அதனைச் சொல்ல 
இயலாது . மிகு பிரதேசம் ( காயம் ) உடையது என்று சொல்ல 
குறைந்தது இரண்டு பிரதேச அளவாவது இருக்க வேண்டும் 
அல்லவா ? எனவே காலம் காயவானாகாது . 
உயிர் அத்தி காயம் 

உயிர் அத்தி காயம் மூன்று நிலை உடையது என்கிறார் . 
பகிராத்மா , அந்தராத்மா , பரமாத்மா என . உடலைத் 
தனது ஆன்மா என்று கருதுவேன் ‘பகிராத்மா ; அவன் மனைவி , 
வீடு முதலான பிற பொருள்களைத் தனது என்று கருதி 
அவற்றின் துய்ப்பில் சுகம் காண்பவன் . அவன் 

அவன் அறியாமை 
உடையவன் . 


உடல் முதலானவற்றைத் தன் ஆன்மாவாகக் கருதாது 
உடலுக்குள் இருக்கும் உயிரை ஆன்மா என்று கருதுபவன் 
அந்தராத்மா , 


50 


வினை முற்றும் தொடர்பறுத்து முத்தி பெற்ற தூய 
ஆன்மா பரமாத்மா . 


இந்த மூன்று நிலைப்பட்ட ஆன்ம உணர்வுகளை குணத் 
தான அடிப்படையிலும் பிரித்துக் காட்டுகிறார் . 


திரவிய குண பரியாயம் 

பிறகு ஆசாரியர் பொருளின் திரவியம் , குணம் , பரியாயங் 
களை நய நோக்கில் விளக்குகிறார் . பொருளில் இவற்றிற்குத் 
தனித்தனி பிரதேச பேதம் இல்லை என்கிறார் . 
பொருளின் குணங்கள் 


இறுதியில் பொருளில் காணப்படும் முதன்மையான பொது 
சிறப்பு குணங்கள் சிறவற்றைக் குறிப்பிட்டு விளக்குகிறார் . 

அதிகாரம் ஐந்து 


இவ்வதிகாரத்தில் நயங்களைப் பற்றி பேசுகிறார் . நய 
ஸாரம் சொல்லு வன் என்றே தொடங்குகிறார் . 42 நயங்கள் 
என்று குறிப்பிட்டாலும் , நயங்களின் எண்ணிக்கை அஸங்க் 
யாதம் என்பதையும் சுட்டுகிறார் . 


சொல் விளக்கம் 


நயம் என்றால் ? பேசுவோனின் கருத்து ( அறியும் அவன் 
அபிப்பிராயம் ) நயம் என்கிறார் . பொருள் ஒவ்வொன்றும் பல 
பண்புகளையும் நிலை வேறுபாடுகளையும் உடையது . அவற்றை 
அறிந்து கொள்ளலாம் . ஆனால் உரைக்க இயலாது . ஒவ்வொன் 
றாகச் சுட்ட முடியுமேயொழிய ஒட்டு மொத்தமாக உரைக்க 
முடியாது . ஒரு குறிப்பிட்ட பண்பினை அல்லது பர்யாயத்தை 
எடுத்து உரைக்கும் போது மற்ற பண்புகள் பரியாயங்கள் 
எடுத்துப் பேசப்படாமல் 

விடப்படுகின்றன . 
சமயத்தில் ஒன்றைத்தான் உரைக்க முடிகிறது ; ஒன்றை அடுத்து 
ஒன்றாகத்தான் பேச முடிகிறது . எனவே தான் பேசுவோனின் 
கருத்து நயமாகிறது . நயத்தைச் சுட்டு என்றும் குறிப்பர் . 
ஒன்றை எடுத்துச் சுட்டிச் சொல்லுதல் நயம் என்பது கருத்து 


ஏனெனில் ஒரு 


51 


நயங்களைப் பல வகையாகப் பகுத்துக் காட்டுவர் . நயங் 
களுக்கு இத்துனை தான் என்று எண்வரையறை இல்லை என் 
றாலும் இந்நூல் 42 நய வேறுபாடுகளைக் காட்டுகிறது . 


மூல நயம் 


ஒன்பது நயமும் மூன்று உபநயமும் சேர்ந்து மூல நயம் 
பன்னிரண்டு என்று குறிப்பிடுகிறது . இது 36 வகைப்படும் . 


ஒன்பது நயங்கள் 


1. திரவியார்த்திக நயம் - 10 , 2. பர்யாயார்த்திக 
நயம்- 6 3 நைகம நயம்- 3 4. ஸங்க்ரக , நயம்- 2 5 . 
விவஹார நயம் - 2 6. ருஜுஸுத்ர நயம் - 2 7. ஸப்த . 
நயம் - 1 8. ஸமபிருட நயம் - 1 , 9. ஏவம் பூத நயம் -1 . 
மூன்று உபநயங்கள் 

1. ஸத்பூத 2. அஸத்பூதம் 3. உபஸரித அஸத்பூதம் . 
நிச்சய - வியவஹார நயங்கள் 

நிச்சய நயம் சுத்த நிச்சய நயம் , அசுத்த நிச்சய நயம் 
என இரண்டு வகைப்படும் . 

வியவஹார நயம் உபஸரித ஸத்பூத வியவ ஹார நயம் , 
அனுபஸரித ஸத்பூத வியஹார நயம் , உபஸரித அஸத்பூத 
வியவ ஹார நயம் , அனுபஸரித அஸத்பூத வியவஹாரம் நயம் 

நான்கு வகைப்படும் .. இவற்றோடு மூல நயங்களின் 
வகைப்படும் 36 - ஐயும் கூட்ட நயங்கள் 42 ஆகின்றன . 
நயங்கள் விளக்கம் 
1. திரவியார்த்திக நயம் : பொதுவாகப் பொருளைச் சுட்டு 

வது திரவியார்த்திக நயம் ( எ.டு ) 

பொன் கொண்டு வா 
2. பர்யாயர்த்திக நயம் : பொதுவாகப் பொருளைச் சுட் 

டாது குறிப்பாக ஒரு நிலையை 
( பரியாயத்தை ) க் சுட்டுவது பர்யா 
யர்த்திக நயம் ( எடு ) குண்டலம் 
கொண்டு வா 


என 


52 


மரம் 


3. நைகமநயம் : 

ஆக இருப்பதை ( சங்கல்பத்தை ) ச் 
சுட்டுவது நைகம் 

நயம் . 
பணித் தொடங்கப் பெற்றுள்ளது , 
முற்றுப் பெறவில்லை அப்போதே 
முற்றுப் பெற்ற நிலையைச் 
சுட்டுவது இந்நயம் . 
( எ.டு ) : உத்ரம் செய்ய 
வெட்டிடச் செல்லுமவன் , 
உத்தரம் கொண்டு வரப் போகி 

றேன் என்பது . 
4. ஸங்க்ரஹ நயம் வேறுபாடுடின்றி எல்லாவற்றை 

யும் ஒருங்கே சுட்டுவது ஸங்க்ரஹ 
நயம் , ( எ.டு ) . திரவியம் என்று 
சொல்லும்பொழுது உயிர் 

முத 
வற்றையும் அவற்றின் 
உட்பிரிவுகளையும் 

ஒருங்கே 

தொகுத்து அறிதல் 
5. ‘ வியவஹார நயம் பிரித்துச் சுட்டுவது வியவஹார 

நயம் ( எ.டு ) : திரவியத்தை உயிர் , 
உயிரல்லன எனப் 

பிரித்துச் 

சுட்டுதல் . 
6. ‘ ருஜுஸுத்ர நயம் முன் பின் நிலைகளைச் சுட்டாது 

தற்கால நிலையைச் சுட்டுதல் 

ருஜுஸுத்ர நயம் 
7. ஸப்த நயம் 

இலக்கண மரபு கெடாமல் 
பொருளை 

அறிதல் ஸப்த 
{ மொழி ) நயம் 


லான 


8. ஸமபிரூட நயம் 


9. ஏவம்பூத நயம் 


முதன்மையான மரபை அறிதல் 
ஸமபிரூட நயம் 
நிகழ்ந்து கொண்டிருக்கும் போதே 
அந்நிகழ்ச்சிக்குரிய பொருளைச் 
சுட்டுதல் ஏவம்பூத 

நயம் 


53 


போது 


என 


வெகுளி 

அடையும் 

வெகுளி ஜீ வன் என்பது போல 
10. நிச்சய நயம் 

: பொருளிடத்துத் 

தோன்றும் 
நிலையை உள்ளவாறு 

அறிதல் 
நிச்சய நயம் . அது சுத்த நிச்சய 
அசுத்த நிச்சய நயம் என இரண்டு 

வகைப்படும் . 
11. வியவ ஹார நயம் : உண்மையில் 

இல்லாத ஒன்றை 
ஏற்றி உரைத்தல் வியவஹார 

நயம் 
இந்த நயங்களை சுநயம் ( நல்நயம் ) துர் நயம் 
இரண்டாகப் பகுத்துக் காட்டுகிறார் . 

நயம் என்பது ஒன்றைப் பிரித்துச் சுட்டுவது அப்படிச் 
சுட்டும் போது பிறவற்றையும் மறுக்காது சுட்டுமானால் அது 
சுநயம் எனப்படுகிறது ; அப்படி அல்லாது பிறவற்றை மறுத்து 
ஒன்றையே வற்புறுத்துமானால் அது துர் நயம் எனப்படுகிறது 
பொருள் எப்பொழுதும் நிலைபேறுடையது ( ஸத் ) என்று 
நிலைபேற்றைச் சுட்டும் போது அதன் பரியாய நிலைகள் 
மறுக்கப்படுகின்றன . எனவே இது துர்நயம் ஆகிறது அப்படி 
அல்லாது ‘ பொருள் ( ஒருவகையில் ) நிலை பேறுடையது என்று 
சுட்டுவது சுநயம் ஆகும் . 

இவ்வதிகாரத்தில் இந்நாற்பத்து இரண்டு நயங்களின் 
அடிப்படையில் உயிர் தத்துவத்தை விளக்கிக் காட்டுகிறார் 
ஆசாரியர் , 

அதிகாரம் ஆறு 
இவ்வதிகாரத்தில் நியாஸம் குறித்து மிகச்சுருக்கமாக 
விளக்குகிறார் . 
சொல் விளக்கம் : 

• நியாஸம் எனில் குறிப்பிடுதல் என்று பொருள் . பெயர் 
முதலான வைத்து ஒரு பொருளைச் சுட்டுதல் ‘ நியாஸம் ஆகும் . 
வைப்பு என்றும் இதனைச் சுட்டுவர் . 


54 


நியாசம் நான்கு வகைப்படும் : அவை 1. பெயர்( நாமம் ), 
2. பிழம்பு ஸ்தாபனை ) , 3 . பொருள் ( திரவியம் ) , 4.குறிப்பு 
( பாவம் ) 


பெயரினும் பிழப்பினும் பொருளினும் குறிப்பினும் 

செப்புவது ஒன்றனை வைப்பினது இயல்பே , 
என்பது ஒரு பழைய மேற்கோள் நூற்பா, 


நாம நியாஸம் 


பெயர் வைத்துப் பொருளைக் குறிப்பிடுதல் நாம நியாசம் . 
அது சாதி முதலானது அடிப்படையில் குறிக்கப்படும் என 
விளக்குகிறார் . 


ஸ்தாபனை நியாஸம் 


உரு அமைத்துப் பொருளைக் 

பொருளைக் குறிப்பிடுதல் ஸ்தாபனை 
நியாஸம் . பொன் , கல் முதலானவற்றில் உரு அமைத்தல் ததா 
காரம் என்றும் , உருவம் இல்லாதவற்றில் உருவம் கற்பித்தல் 
‘ அததாகாரம் என்றும் குறிப்பிடுவர் . 


திரவிய நியாஸம் 


எதிர் காலத்தில் நிகழ வேண்டியதை 

தற்காலத்தில் 
ஏற்றிச் சொல்லுதல் திரவிய நியாஸம் . இளவரசனை அரசன் 
என்பது போல என்க . இது ஆகமம் முதலாகப் பல வகைப்படும் 


பாவ நியாஸம் 


அவ்வப்பொழுது பொருள் எத்தன்மையாக உள்ளதோ 
அவ்வத்தன்மையினைக் குறித்தல் பாவ நியாஸம் . 


இவை எல்லாம் சொல்வோனின் 

கருத்தை அறியச் 
செய்வன . ஆதலால் 
ஆதலால் இவையும் 

வகையில் 

நயத்தில் 
அடங்கும் . நய அதிகாரத்தை அடுத்து நியாஸ அதிகாரத்தை 
வைத்திருப்பதும் இங்கு எண்ணத் தக்கது . 


நாம நியாஸம் முதலானவற்றை மிகச் சுருக்கமாகச் சொல் 
விட்டு , பின் நய வேறுபாடுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் 
ன்எறு பலவாறாக வற்புறுத்துகிறார் . நய வேறுபாடுகளை 


55 


உணராதவன் முத்தி எய்தான் என்று காட்டுகிறார் . இல்லறத் 
தார் நாள் தோறும் ஆற்ற வேண்டிய ஆறு கடமைகளையும் 
துறவறத்தார் தமக்குரிய ஆறு இன்றியமையா 

ஒழுக்கங் 
களையும் , தம்தம் நிலை வேறுபாடு உணர்ந்து , செய்தல் 
வேண்டும் என்று காட்டுகிறார் . புண்ணியம் பிறவிக்கு ஏது 
வான ஊற்று என்று கருதி தம் இல்லற நிலையிலிருந்து விடு 
பட்டு பூஜையாதி நற்செயல்களைச் 

செய்யாது 

ஒழிதல் 
அறியாமை என்கிறார் . 


புண்ணிய பந்தத்தினால் விளையும் இந்திரிய சுகத்தை 
விட்டவனே புண்ணியத்தை விலக்கியவன் என்று நுட்பமாக 
விளக்கம் தருகிறார் . அதற்கு ஓர் எடுத்துக்காட்டும் தருகிறார் . 
மரம் வேண்டாம் . காய் போதும் என்பவர் மரம் விட்டவர் 
அல்லர் என்கிறார் . 


இந்நுட்பங்களை எல்லாம் அறியாமல் புண்ணிய பந்தத் 
திற்கு காரணமானவைகளை நிராகரிப்பவர்கள் அறியாமை 
உடையவர்கள் , சோம்பலுடையவர்கள் , இம்மையையும் 
மறுமையும் இழந்தவர்கள் என்கிறார் . 


இக்கருத்துகள் எல்லாம் ஸ்ரீபிரும்ம தேவர் அருளியவை 
என்கிறார் . 

அதிகாரம் ஏழு 
இவ் வதிகாரத்தில் பிரமாணத்தின் இலக்கணம் கூறி 
பிரமாணங்களின் வகைபாடுகளையும் விளக்கங்களையும் 
விளக்குகிறார் ஆசாரியர் . 


சொல் விளக்கம் 


பொருளை உள்ளவாறு அறிதற்கு உதவும் அறிகருவி 
பிரமாணம் ஆகும் . அதனால் நல்ஞானம் பிரமாணம் என்று 

லக்கணம் காட்டுகிறார் . பிரமாணத்தை அளவை என்று 
குறிப்பிடுவர் , 

இப்பிரமாணத்தை பாவ பிரமாணம் , கரண பிரமாணம் , 
என இரண்டாக வகைப்படுத்துகிறார் . 


56 


பாவ பிரமாணம் : 


இது காண்டல் அளவை ( பிரத்தியக்ஷன் ) , காண்டல் இல் 
அளவை ( பரோக்ஷம் ) என இரண்டு பகுதிப்படும் : காண்டல் 
அளவையும் பொறிவழி ( இந்திரியக் ) காண்டல் , மனவழிக் 
( அநிந்திரிய ) காண்டல் , அவதி , மனப்பர்யய 

( ஸ்வஸம் 
வேதனை ) வழிக் காண்டல் , கேவலவழி ( அதீந்திரியக் ) 
காண்டல் என நான்கு பகுதிப்படும் எனக் காட்டியுள்ளார் 
இக்காண் + லுக்குத் 
துணை செய்யும் உடல் உறுப்புகள் 
அமைப்பினையும் சிறப்பாகச் சுட்டுகிறார் . 


காண்டல் இல் அளவை ( பரோக்ஷம் ) பல வகைப்படும் 
எனச் சொல்லி ஐந்து வகையினைக் காட்டுகிறார் . அவை : 
நினைவு ( ஸ்மரணம் !, மீட்டுணர்வு ( பிரத்யபிஞ்ஞானம் ) ஊகம் 
( தர்கம் ) அணுமானம் , ஆகமம் . 


கரண பிரமாணம் 


கரண 


பிரமாணம் என்பது கணித அளவை . 

இதனை 
உலகியல் ( லெளகிக ) அளவை பரமார்த்த அளவை என்றும் 
வகைப்படுத்துகிறார் . உலகியல் 

அளவை எனும் தலைப்பின் 
கீழ் மாநம் , உன்மாநம் , அவமாநம் , கணமாநம் , பிரதிமாநம் , 
தத்பிரமாநம் எனும் ஆறு வகை அளவைகளைக் காட்டுகிறார் 
இவற்றை மிக விரிவாகவும் விளக்குகிறார் . 


மாநம் என்பது முகத்தல் , பெய்தல் அளவை ; உன்மாநம் 
என்பது நிறுத்தல் அளவை ; அவமா நம் என்பது நீட்டல் 
அளவை ; கணமாநம் என்பது எண் அளவை ; பிரதிமா நம் 
என்பது எதிர் அளவை ; தத்பிரமாநம் என்பது சார்த்தி 
அளத்தல் அளவை . 


இவை அல்லாது பொருள் , இடம் , காலம் , பாவ அடிப் 
படையிலும் அளவைகள் காட்டப்படுகின்றன . இவ் வளவைகள் 
எல்லாம் மிக விரிவாகக் கூறப்படுகின்றன . 


மதி ஞானம் முதலான ஐந்து ஞானங்களையும் அளவை 
களாகக் காட்டும் போது மதி ஞானங்கள் பேதம் 336 ஐயும் 


57 


சுருத ஞான அளவையில் பன்னிரண்டு அங்கம் , பதினான்கு 
பூர்வம் பற்றிய மிக விரிவானக் குறிப்புகளையும் ஆசாரியர் 
காட்டுகிறார் . சுருதங்கள் கூறும் பொருள் பற்றியும் , அவை 
கொண்டுள்ள பதங்கள் எண்ணிக்கை பற்றியும் கூறும்போது , 
ஆசாரியர் பணிவும் உளகையும் காட்டுகிறார் . 

காட்டுகிறார் . இப்பகுதி 
சுருதங்களின் ஆழத்தையும் 

அகலத்தையும் தொட்டுக் 
காட்டுகிறது . 

அவதி , மனப்பரியய , கேவல ஞான அளவைக் கூறி அதிகா 
ரத்தை முடிக்கிறார் . 

அதிகாரம் எட்டு 


சொல் விளக்கம் 
பொருள் அனந்த ( வரம்பற்ற ) குணங்களை 

உடையது 
அனந்த குணங்களை உடைய அப் பொருளை விளங்கிக் 
கொள்ள கையாளப்படும் உரை ( விளக்க ) முறையே ஸப்த 
பங்கி ( ஏழு பிரிவு ) எனப்படுகிறது . ஏழுக்குக் குறைவாகவோ 
ஏழுக்கு அதிகமாகவோ பிரித்து உரைக்க முடியாது என்பதால் 
இது ‘ ஸப்த பங்கி என்று அழைக்கப்படுகிறது . 

இது ‘ ஸ்யாத் வாதம் என்றும் குறிக்கப்படும் ‘ ஸயாத் 
என்பதற்குப் பொருள் ஒரு நோக்கு அல்லது ஒரு வகையில் 
என்பர் . ஒரு நோக்கில் பொருள் இப்படிக் காணப்படுகிறது 
என்று குறிப்பிடும் போது பிற நோக்குகளும் உள என்பதும் 
பெறப்படும் . ஒன்றேதான் உண்டு , வேறு இல்லை என்று 
வரும் வாதங்களை மறுப்பதும் இந்த ஸ்யாத் வாதம் தான் 


ஏழு பங்கி 


1. அஸ்தி உண்டு (உளதாம் தன்மை ) ; 2. நாஸ்தி 
இல்லை ( இலதாம் தன்மை ) ; 3. அஸ்தி நாஸ்தி - உண்டும் 
இல்லையும் 4. அவக்தவ்யம் சொல்ல முடியாமை 5. அஸ்தி 
அவக் தவ்யம் - உண்டும் சொல்ல முடியாமையும் 6. நாஸ்தி 
அவக்தவ்யம் - இல்லையும் சொல்ல முடியாமையும் . 

7 அஸ்திநாஸ்தி அவக்தவ்யம் - உண்டும் , இல்லையும் 
சொல்லமுடியாமையும் 


58 ; 


உளதாம் தன்மை : 

ஒரு பொருளுக்கு உளதாம் (உண்டு ) தன்மை கூறப்படும் 
போது 

நான்கு அடிப்படையில் , கூறப்படும் . அவை 
பொருண்மை ( திரவ்யம் ) ; தன் இடம் , தன் காலம் , 
இயல்பு ( பாவம் ) இவற்றையே ஸ்வ சதுஷ்டயம் என்பர் . 


தன் 
தன் 


இலதாம் தன்மை 


இந்நான்கையும் பிற பொருள் நோக்கில் கூறப்படும்போது 
இலதாம் ( இல்லை ) தன்மை 

காணப்படும் . இதனையே 
பர சதுஷ்டயம் என்பர் . 


இந்த அடிப்படையிலேயே பதார்த்தஸார நூலாசிரியர் 
ஸப்த பஞ்கியை விளக்கியுள்ளார் . 


பயன்படுத்தப்படும் இடம் . 

இந்த ‘ ஸப்த பங்கியை , பிரமாண நோக்கிலும் ; நய நோக் 
கிலும் , மற்றும் பல . தருமங்களை ( குணங்களை ஆராயும் 
போதும் பயன்படுத்தலாம் : என்று குறிப்பிடுகிறார் . அதற்கு 
எடுத்துக் காட்டும் தந்துள்ளார் . 


தவறான பயன்பாடு 


ஒரு , நோக்கு அல்லது, ஒரு வகையில் என்ற கருத்து 
இல்லாமல் அதுவே என ஒன்றே , முழுமையாகக் கருதப்படு 
மானால் அது தவறான பயன்பாடு என்கிறார் . இதனை 
‘ துஷ்பிரயோகம் என்று குறிப்பிடுகிறார் . 


இப்படிப்பிற நோக்குகளைக் கருத்தில் கொள்ளாமல் ஒரு 
நோக்கிற்கு உரிய கருத்தை முழு கருத்தாகத் கொண்டதால் 
தான் வேறு வேறு தரிசனங்கள் தோன்றுகின்றன என்று 
குறிப்பிடுகிறார் . அப்படித் தோன்றிய தரிசனங்கவ் சிலவற் 
றையும் காட்டியுள்ளார் , அப்படித் தோன்றக் காரணமாக 
இருந்த கருத்துகளும் எவை எவை என்று அங்கே சுட்டிக் 
காட்டுகிறார் . 


59 


அதிகாரம் ஒன்பது 
சொல் விளக்கம் 


பல 


உயிர்ப் பொருளாக இருந்தாலும் உயிரில்லாத பொருளாக 
இருந்தாலும் ஒவ்வொரு பொருளிலும் 

இயல்புகள் 
அல்லது பண்புகள் காணப்படுகின்றன . அவ் வியல்புகளை 
அல்லது பண்புகளை அப்பொருளின் பாவம் என்பர் . 

உயிரில் அப்படி ஐந்து பாவங்கள் அல்லது ஐந்து வசுை 
யான உணர்வு நிலைகள் காணப்படுகின்றன . அவற்றையே 
நூலாசிரியர் பஞ்ச பாவம் என்று குறிப்பிட்டு விளக்கம் கூறி 
யுள்ளார் . 

வினைகளின் ( கர்மங்களின் ) நிலையை நிமித்தமாகக் 
கொண்டு உயிரில் இவை தோன்றுகின்றன என்று கருதப் 
படுகின்றன . 


பஞ்ச பாவங்கள் தொடர்பாக , ‘ கோமட்ட 

சாரம் 
எனும் நூலில் இடம் பெற்றுள்ள பாகத காதைகளைத் 
தொகுத்துக் கூறி இவ்வதிகாரத்தை முடித்துள்ளார் ஆசிரியர் . 
பாலில் நெய் இருப்பது 

போல எனப் 

எடுத்துக் 
காட்டுகள் கூறி உடலில் தூய உயிர் ஆற்றல் 
உள்ளது என்று காட்டியுள்ளார் . இந்த உடலையும் உயிரையும் 
பிரித்தறிக என்பது கருத்து . 


வடிவில் 


அதிகாரம் பத்து 


சொல் விளக்கம் 


( 


ரத்ன த்ரயம் என்பது மும்மணி எனப்படும் நற்காட்சி 
( ஸம்யக் தர்ஸனம் ) , நல்ஞானம் ( ஸம்யக்ஞானம் ) , நல்லொழுக்கம் 
( ஸம்யக் சாரித்ரம் ) இம்மூன்றும் ‘ மும்மணி எனப்படும் 
இரண்டுவகை 

இது ‘ வியவஹாரம் , நிச்சயம் என இரண்டு நோக்கில் 
கூறப்படும் . பேத வடிவில் - கூறப்படுவது ‘ வியவகாரம் , 
அபேத வடிவில் கூறப்படுவது நிச்சயம் , 


60 


மோட்ச நெறி 
ஓருயிர் மோக்ஷ நெறியில் 

செல்ல முதல் 

படியாக 
அமைவது நற்காட்சி , நற்காட்சி இல்லாமல் 

‘மோக்ஷம் , 
அடைய முடியாது . இதுவும் வியவஹாரம் நிச்சயம் ; 
எனும் இரண்டு நோக்கில் கூறப்படும் . 


நிச்சய நோக்கே உண்மையான மோக்ஷ நெறி ; 
வியவஹார நோக்கு உபசார ‘மோக்ஷ நெறி எனப்படும் . 


இம் மும்மணி பற்றிய விளக்கங்களை பல நூல்களிலிருந்து 
தொகுத்துக் கூறி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார் ஆசிரியர் 


அதிகாரம் பதினொன்று 


சொல் விளக்கம் 


உயிரில் தோன்றும் பரிணாமங்கள் வரம்பற்றன . பிறவியில் 
உயிர் உழலும் போது மோகத்தாலும் மன வசன காயத்தாலும் 
அதனுடைய பரிணாமங்களில் கணந்தோறும் ஏற்றத்தாழ்வுகள் 
காணப்படுகின்றன . இதனையே குணஸ்தானம் என்கின்றனர் . 
உயிரின் இழிநிலை - தூய நிலை என பரிணாமங்கள் இரண்டு 
கட்டமாகப் பிரிக்கப்பட்டு குண ஸ்தானம் விளக்கப்படுகிறது . 
மிகு இழி நிலையிலிருந்து உயர் நிலை நோக்கிப்போகும் 
உயிரின் பரிணாமங்கள் தூய்மையை அதிகரித்துக் கொண்டே 
செல்லுகின்றன . இந்தப் படி ( வரிசை ) நிலையைத்தான் குண 
ஸ்தானம் என்கின்றனர் . 


இழி நிலை என்பது விருப்பு வெறுப்பு முதலான உள்ள 
உயிரின் நிலை . தூய நிலை என்பது அவை இல்லாத உயிரின் 
நிலை . இதனை ‘ வீதராக நிலை என்று ஆகமங்கள் குறிப்பிடும் . 


இந்த இரண்டு கட்ட நிலைகளிலும் காணப்படும் பரிணா 
மங்கள் வரம்பற்றதாகும் . என்றாலும் , அவற்றைப் பதினான்கு 
படி ( வரிசை) களாகப் பகுத்து விளக்குகின்றனர் . இதனையே 
‘ சதுர்தஸ( பதினான்கு ) குண ஸ்தானம் என்கின்றனர் . 


61 


அந்தப் பதினான்கு குண ஸ்தானங்களின் பெயர்களையும் . 
அந்நிலையில் தோன்றும் தூய்மையின் அளவினையும் , அதனை 
உடையவர்களின் எண்ணிக்கையும் இந்த அதிகாரம் முறையாக 
விளக்குகிறது . 
பதினான்கு குண நிலைகள் 


1 மித்யா த்ருஷ்டி 

மெய்யறிவு இல்லாதவன் ; 
2 ஸாஸாதன ஸம்யக்த்ரஷ்டி- மெய்யறியாமை நிலை 

நோக்கி இறங்கும் 
துன்புறு நற்காட்சியன் ; 


3 ஸம்யக்மித்யாத்ருஷ்டி 


மெய்யும் மெய்யறியா 
மையும் கலந்த கலப்பு 
நிலை உடையவன் ; 
விர தமில்லா நற்காட் 
சியன் 


4 அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டி 


5 தேச விரதி 
6 பிரமத்த ஸம்யதன் 


அணு விரதி 
முழு விழிப்பில்லாத 
துறவி 
முழு விழிப்புடைய துறவி 
புதுப்புது பரிணாமம் 
( புதுமை ) உடையவன் 


7 அப்ரமத்த ஸம்யதன் 


-- 


8 அபூர்வகரணன் 


9 அனிவ்ரத்தி கரணன் 


பரிணாமப்பிரிவுகள் 
இல்லாதவன் 
நுட்பமான கசாயம் 
உடையவன் 


10 சூஷ்மஸாம்பராயன் 


-- 


11 உபசாந்தகஷாயன் 
12 க்ஷண கஷாயன் 
13 ஸயோக கேவலி 


- 


சகாயம் தணிந்தவன் 
கசாயம் அழிந்தவன் 
யோகத்தோடு 
கேவலி ( அரஹந்தரி ) 
யோக மில்லாத கேவலி, 


கூடிய 


14 அயோகி கேவலி 


- 


62 


குணஸ்தானத்தில் ஏற்றம் இறக்கம் 


குண 


ஸ்தானங்களைப் பொருந்தும் உயிர்கள் ஏற்றம் 
( உயர்ச்சி ) பெறுவதிலும் அங்கிருந்து இழிவதிலும் ( தாழ்ச்சிப் 
பெறுவதிலும் ) ஒரொழுங்கு காணப்படுகிறது . அவ்வொழுங்கு 
முறையை ஆசாரியர் குறிப்பிட்டுள்ளார் . 


அவ்வொழுங்கினை இப்படி பட்டியலிடலாம் 


குணஸ் தானம் 


ஏற்றம் பெறும் 
( ஏறும் ) நிலை 


இறக்கம் பெறும் 
( இழியும் ) நிலை 


||| 


XX 


1 


1. மித்யாத்ருஷ்டி ; 

அநாதி 4 , 5 , 7 

சாதி 3 , 4 , 5 , 7 , 
2. ஸாஸா தன் x 
3. ஸம்யக் - மித்யாத் 

ருஷ்டி 
4. அஸம்யதன் : 

5 , 7 
க்ஷாயிக 

5 , 7 
க்ஷாயோபஸமிக 5 , 7 
5. தேச விரதி 

7 


4 


- 


1 


உபஸம் 


ஸாஸாதன பூர்வகம் 1 
X 
3 , 1 


-- 


4 , 3 , 2 , 1 


7 


- 


5 , 4 , 3 , 2 , 1 


6. பிரமத்தன் 
7. அபிரமத்தன் 


8 


6 ( மரணமடைந்தால் 
தேவ உலகில் 4 ம் நிலை 
நிலை ) 
1 ( மரணமடைந்தால் ) 
தேவ உலகில் 4 ம் நிலை 


8. அபூர்வகரணன் 


9 


9. அனிவ்ரத்தி 


கரணன் 


10 


8 ( மரணமடைந்தால் 
தேவ உலகில் 4 ம் 
நிலை ) 
9 ( மரணமடைந்தால் 
தேவ உலகில் 4 ம் 
நிலை ) 


10 , சூக்ஷ்மஸாம்பராயன் 11 , 12 


63 


11. உபஸாந்தன் 


X 


10 ( மரணமடைந்தால் , 
தேவ உலகில் 4 ம் 

நிலை ) 


- 


12. க்ஷண கஷாயன் 

13 
13. சயோகி கேவலி 14 
14. அயோகி கேவலி ஸித்த நிலை 


XX 


x 


( எண் : குணஸ்தான எண்கள் ) 


அதிகாரம் பன்னிரண்டு 


சொல் விளக்கம் 

ஸமாஸா என்றால் தொகுப்பு என்று பொருள் . வரம்பற்ற 
உயிர்களும் , அவைதம் வகைகளும் விரிவுகளும் சில பண்புகளின் 
ஒப்பு அடிப்படையிலே தொகுக்கப்பட்டு விளக்கப்படுதலை 
ஜீவ ஸமாஸை என்கின்றனர் . இத்தொகுப்புகளின் எண் 
ணிக்கை பல வாகக் 

கூறப்படும் . இங்கே பொறிகளின் 
பொதுமை அடிப்படையில் பதினான்கு வகை ( சதுர்தஸ ) 
உயிர்த் தொகுப்புகள் ( ஜீவ ஸமாஸை ) கூறப்படுகின்றன . 
பதினான்கு வகை தொகுப்புகள் 

பொறிகளின் பொதுமை அடிப்படையில் உலக ( பிறவி ) 
உயிர்களைப் பதினான்கு தொகுப்புகளில் பட்டியலில் காட்டிய 
வாறு அடக்கலாம் . 


14 
வகை 


இ.பொ. 


மூ.பொ. 


நா.பொ. 


பொ 
. 


ஐ.பொ 


| 


பா 


அச | 


| 


- 


1 


| 


- 


ī 


| 


| 


64 


| 


| 


| 
அ 
. 


ப. 


||I அ.ப. 67 


அ 
. 


அ 


2 


3 


1 


4 


5 


8 


9 


10 


11 


12 


13 


14 


ஒ.பொ-ஒருபொறியின;இ.பொ-இரண்டுபொறியின;மூ.பொ-மூன்றுபொறியின; நா.பொ-நான்குபொறியின;ஐ.பொ-ஐந்துபொறியின;ச-சஞ்D(மனமுடையன); அச-அசஞ்சி(மனமில்லாதன)ப-பர்யாப்தி;அ-அபர்யாப்தி. 


பொறிவழிதொகுக்கப்பட்டஇவ்உயிர்த்தொகுப்புகளைகுணஸ்தானம்முதலானபதினான்கு பகுப்பாய்வு(மார்கனை)நோக்கிலும்பொருத்திஆயலாம்என்றுகுறிப்பிடுகிறார். 


விலங்குகதிஉயிர் 


ஸ்தாவரம் 

| 


| திரசம் 


| 
வா. 


| 



| 


தே 
. 


வன். 


1 


| 


| 


சா 
. 


நி.நிஇ.நி 
| 

||| 

சூபாசூபிரஅப்ரஇ.இமூ.இநா.இ. 910111213141516 17 


அ. 


சு 


ப. 1 


ப. 5 


அ. 6 


ப. 
7 


அ. 
8 


2 


3 


| 


| 


| 
கபூ 


போ.பூ 


| 


| 


| 


| 


சர் 


கர் 


சம் 


சம் 


கர் ப 


| 


| 


த. 2 


ப 

நீ 9.10 


த 11 


3 


5 


1 


6 


7. 


8 


12 


13 


14 


66 


பி - ப்ருத்வி ( மண்ணுடலி) , அ - அப்பு ( நீருடலி) , தே - தேஜஸ் 
( நெருப்பு ) , வா - வாயு ( காற்றுடலி) , வன - வனஸ்பதி , வி - விகலேந் 
திரியம் , சக - சகலேந்திரியம் , சா - சாதாரணம் , பி - பிரத்யேகம் , 
நி.நி - நித்ய நிகோதம் , இ.நி - இதர நிகோதம் , ப - பர்யாப்தி , 
அ - அபர்யாப்தி , பா - பாதரம் , சூ - சூஷ்மம் , பிர - பிரதிஷ்டிதம் , 
அபிர - அபிரதிஷ்டிதம் , இ.இ.இரண்டு இந்திரியம் , மூ.இ - மூன்று 
இந்திரியப் , நா.இ - நான்கு இந்திரியம் , க.பூ - கர்ம 

க.பூ - கர்ம பூமி , போ . 
பூ - போக பூமி , ச - சஞ்ஜீ , அச - அசஞ்ஜி , கர் - கர்பஜம் , சம் - சம் 
மூர்ச்சனம் , நீ - நீந்துவன , த - தவழ்வன, ப - பறப்பன . 

மேலே உள்ள அட்டவணையில் காட்டப்பட்ட 17 பிரிவு 
களும்` ஸகலேந்திரியத்தில் 6. பிரிவுகளும் 

ஸம்மூர்சனை 
உயிர்வகையைச் சார்ந்தவை . இந்து 23 பிரிவுகளையும் 
பர்யாப்தம் , நிவ்ருத்ய பர்யாப்தம் , " லப்தய பரியாப்தம் என 
மூன்றால் பெருக்க 69 ] பிரிவுகளாகும் . ஸகலேந்திரியத்தில் மீதி 8 
கர்பஜங்களாகும் . இவற்றை பாயாப்தி , அபர்யாப்தி என 
இரண்டால் பெருக்க 16 பிரிவுகளாகும் . இவை இரண்டும் 
சேர்ந்து 85 பிரிவுகளாகும் . இவை விலங்கு கதியைச் சார்ந்தவை . 


இனி மனித கதியில் ஆர்யகண்டத்தில் பர்யாப்தர் , நிவ்ருத்ய 
பர்யாப்தர் , லப்தயபர்யப்ராதர் என மூன்றும் , மிலேச்ச கண்டம் , 
போகபூமி , குபோக பூமிகளில் பர்யாப்தர் , நிவ்ருத்யபர்ப்பய 
தர் என இரண்டுமாக ஆறும் சேர்ந்து 9 ஆகும் . 


தேவ நரக கதிகளில் பர்யாப்தர் , நிவ்ருத்ய பர்யாப்தர் 
என 4 பிரிவுகள் ஆகும் . 

இவை எல்லாம் சேர்ந்து ( 85 + 9 + 4 ) 98 பிரிவுகளாகும் . 


இவற்றையே லாசிரியர் விளக்கியுள்ளார் . அப்படி 
விளக்கும் போது தேவ உலகிலும் நரக் உலகிலும் உள்ள , வாழி 
டங்கள் பிரிவுகளையும் குறிப்பிட்டுள்ளார் .. 


81 , 136 , 406 எனக் காட்டப்பட்டுள்ள வகை வேறுபாடு 
களையும் அட்டவணையில் காட்டியவாறு பிரித்து , அறிந்து 
கொள்க . 


67 


யோனி 


உயிர்கள் பிறப்பிடத்தை யோனி என்பர் . அது அமைப்பு 
( வடிவம் ) நோக்கிலும் , சீதோஷ்ணம் முதலான தன்மை நோக் 
கிலும் விளக்கப்படும் . இவ்விரண்டு அடிப்படையிலும் 
நூலாசிரியர் உயிர்வகைகள் கொள்ளும் யோனி பேதங்களை 
விளக்கியுள்ளார் . 
குலம் 
யோனிகளை 

விளக்கிவிட்டு குலம் பற்றிக் குறிப்பிட் 
டுள்ளார் . ஜாதி வேறுபாடுகளை குலம் என்பர் என்று குறிப் 
பிடுகிறது மூலாசாரம் . இங்கேபொறிகளின் அடிப்படையில் 
குலங்கள் வகை காட்டப்பட்டுள்ளன . 197 ; லக்ஷம் கோடி 
குலங்கள் கூறப்பட்டுள்ளன . 1991 லக்ஷம் கோடி என்று குறிப் 
பிடும் மரபும் காணப்படுகிறது . மனிதர்களுக்கு 12 லக்ஷம் 
கோடி அல்லது 14 லக்ஷம் கோடி என இரண்டு வகையாகக் 
காட்டப்படுவதால் இந்த வேறுபாடு வருகிறது . 


அதிகாரம் பதின்மூன்று 


ஆனால் . 


சொல் விளக்கம் 

உயிர் தான் பிறக்கும் யோனியில் நுழைந்து தன் உடலை 
அமைக்கத் தேவையான புற்கலங் ( ஆஹாரவர்கணை ) களைச் 
சேர்க்கிறது . பிறகு அவற்றால் உடல் , சுவாசம் , இந்திரியம் , 
மொழி , மனங்களை அமைக்கிறது . 

மேலோட்டமாகப் 
பார்க்கும் போது இந்தச் செயல்களைச் செய்ய வெகு காலம் 
ஆவது போலத் தோன்றுகிறது . 

நுட்பமாகப் 
பார்க்கும்போது இவ் வாறு செயல்களின் ஆற்றல் அந்தர் 
முகூர்த்தத்தில் முழுமை பெறுகிறது . இவற்றையே ஆறு ( ஷட் ) 
பர்யாப்தி என்கின்றனர் . 

ஒரு பொறி முதலான உயிர்கள் தம் தமக்குரிய 4 , 5 , 6 
பர்யாப்திகளை அடைகின்றன . 
உடல் பர்யாப்தி அமையாதவரை 

உள்ள நிலைக்கு 
• நிவ்ருத்தி அபர்யாப்தி என்று பெயர் . இந்திரியம் முதலான 


68 


பர் யாப்தி நிகழாது இருந்தாலும் உடல் பர்யாப்தி அடைந்த 
வுடன் பர்யாப்தி என்கின்ற பெயரை உபசாரமாகப் பெற்று 
விடுகிறது உயிர் . 
சில உயிர்கள் உடல் பர்யாப்தி 

அடையும் முன்னரே 
இறந்து விடுகின்றன . அவற்றை லப்தி அபர்யாப்தி உயிர்கள் 
என்கின்றனர் . இத்தகைய உயிர்கள் ஒரு உச்வாசத்தில் 18 
முறை பிறந்து இறக்கிறது 

இறக்கிறது என்பர் . ஒரு முகூர்த்தத்திற்கு 
3773 உச்வாசமாகும் . 


அதிகாரம் பதின்நான்கு 


சொல் விளக்கம் 


ஜீவிப்பதற்கு எது காரணமோ அது பிராணன் எனப்படு 
கிறது . அப்பிராணன் பத்து ஆகும் . 


பர்யாப்தியும் பிராணனும் 

இவ்விரண்டுக்கும் இடையே வேறுபாடு உண்டு . பர்யாப்தி 
ஆற்றலின் முழுமைப்பாடு , 

பிராணன் ஜீவிப்பதற்கு 
ஏது . 
இவற்றுக்கு இடையே காரண காரிய வேறுபாடு உள்ளது 
என்பது கருத்து . 

பர்யாப்தியில் ஆயுள் இல்லை . அபர்யாப்த நிலையில் மன , 
வசனம் , பலம் , உச்வாசம் இல்லை , எனவே இரண்டுக்கும் 
வேறுபாடு உண்டு . 
பொநிகளும் பிராணனும் 

பொறிகளின் அடிப்படையில் பிராணன்கள் எத்தனை 
எத்தனை உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் . 


அதிகாரம் பதினைந்து 


சொல் விளக்கம் 


‘ ஸஞ்ஞா என்பது சன்னை என்று சொல்லப்படுகிறது 
இங்கே இச் சொல்லுக்கு இச்சை , விருப்பம் என்று பொருள் . 


6 


பிறவியில் உழலும் உயிர்களுக்கு உணவு , அச்சம் , காமம் 
பற்று நிமித்தமாக வாஞ்சை (திருஷ்னை ) காணப்படுகிறது . 
இந்த வாஞ்சையே நான்கு ( சதுஸ் ) சன்னை எனப்படு 


கிறது . 


இந்த அதிகாரத்தில் 

இந்த 

வாஞ்சைகள் பற்றியும் , 
இவற்றின் வகை வேறுபாடுகள் பற்றியும் என்ன என்ன 
வாஞ்சைகள் எந்த எந்த குண ஸ்தானம் வரை காணப்படும் 
என்றும் ஆசாரியர் குறிப்பிட்டுள்ளார் . 


அதிகாரம் பதினாறு 


சொல் விளக்கம் ! 


என்ற சொல்லுக்கு இடம் பெயர்தல் என்று 
பொருள் . ஒரு பொருள் இடம் விட்டு இடம் பெயருதலை 
கதி என்பர் . ஆறு 

பொருள்களுள் உயிரும் புற்கலமுமே 
இடம் விட்டு இடம் பெயரும் இயல்புடையன . இங்கே கதி 
என்பது கதி 
கதி நாம வினை நிமித்தத்தால் 

உயிர் சென்று 
பிறக்கும் தேவ , மனித , விலங்கு , நாரக பரியாயங்களைக் 
குறிக்கின்றது . அவை தேவகதி , மனித கதி , விலங்கு கதி ,, 
நரக கதி என்று கூறப்படுகின்றன . இதனையே ‘நான்கு கதி 
( சதுர்கதி ) என்பர் . 


மார்கணா என்ற சொல்லுக்கு தேடுதல் , ஆய்தல் , ஊன்றி 
நோக்குதல் , பகுத்தாய்தல் முதலான பொருள்கள் கூறப் 
படுகின்றன . 

உயிரின் பரிணாமச்சிறப்பு பகுத்து 
ஆயப்படும் ஆய்வு மார்கணை என்று அறியப்படுகிறது .. 
இந்தப் பகுப்பாய்வு ( மார்கணை ) பதினான்கு நோக்கில் 
அல்லது வகையில் 

கூறப்படுகிறது . அவை : 1. கதி மார்கணை 
2. இந்திரிய மார்கணை , 3 . 

3. காய 

மார்கணை , 4. யோக 
மார்கணை , 5. வேத மார்கணை , 6. கஷாய மார்கணை , 
7. ஞான மார்கணை , 8. ஸம்யம மார்கணை , 9. தர்சன 
மார்கணை , 10. லேஸ்யா மார்கணை , 11. பவ்விய மார்கணை , 
ஸம்யக்த்வ 

மார்கணை , 
12 . 

13 . சஞ்ஜி மார்கணை , 


14. ஆஹாரக மார்கணை . 


70 


இவ்வதிகாரம் முதல்கொண்டு அடுத்துவரும் அதிகாரங்கள் 
பதின்மூன்றும் இந்தப் பதினான்கு மார்கணை களையே 
விளக்குகின்றன . 


கீழ் உலகம் 


நரககதி 

முதலில் ஏழு நரகங்களின் பெயர்களைச் சொல்லிவிட்டு 
ஒவ்வொரு நரக பூமியிலும் எத்தனை படலங்கள் எத்தனை 
ஆவாஸங்கள் ( பிலங்கள் ) உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் . 
படலம் 


‘ படலம் என்பது ஒரு அடுக்குப் போன்றதாகும் இதனைப் 
புரை என்று குறிப்பிடுவர் . அதில் நரகன் உள்ள இடங்கள் 
மூன்று பிரிவுகளாக உள்ளன . நடுப்பகுதியில் இருப்பதற்கு 
இந்த்ரகம் ( இந்தகம் ) என்று பெயர் . இதன் தான்கு 
திசைகளிலும் விதிசைகளும் வரிசையாக 

அமைந்திருப்பன 
சிரேணி பத்தங்கள் ( சேணிகள் ) . சேணிகளுக்கு இடையே 
மலர் தூவி விட்டாற் போல சிதறி அமைந்து கிடப்பவை 
ப்ரகீரணகம் ( பகிணகம் ) எனப்படும் . இம்மூன்று சேர்ந்த 
அமைப்புக்குத்தான் படலம் என்று பெயர் , 

நரகர் உள்ள இடம் ‘ ஆவாஸம் எனப்படும் . இதனைப் 
பாழ் , குழி பிலம் என்றும் குறிப்பிடுவர் . 


நரகம் 


இந்தகங்கள் 


சேணிகள் 


பகிணங்கள் | மொத்தம் 


| 
2 
3 
4 
5 
6 
7 


13 
11 
9 
7 


4420 
2684 
1476 
700 
260 
60 
4 


29,95,567 
24,97,305 
14,98,515 
9,99,293 
2,99,735 

99,932 


30,00000 
25,00000 
15,00000 
10,00000 
3.00000 
99,995 

5 


5 
3 
1 


மொத்தம் 


49 


9604 


83,90,347 


84,00000 


71i 


அளவுகள் 


முதல் நரகத்தில் முதல் படலத்தின் முதல் இந்தகத்தின் 
விஸ்தாரம் 45 லட்சம் புகை ( யோ ஜினை ) கடைசி நரகத்தில் 
உள்ள படலத்தின் விஸ்தாரம் 1 லட்சம் புகை ; இடைப்பட்ட 
இந்தகங்களின் விஸ்தாரத்தை அறிய இங்கே சூத்திரம் 
தந்துள்ளார் . சூத்திரம் வருமாறு : 
( 45,00000 - 10,0000 ) + ( 49 

( 49 - 1) = 91,666 213 புகை 
அதாவது முதல் இந்தகத்தின் விஸ் தாரத்திலிருந்து 91666 
2/3 புகையைக் கழித்தால் 2 - ம் இந்தகத்தில் விஸ்தாரம் 
கிடைக்கும். இதே போன்று இந்த வித்யாசத்தைக் கழித்துக் 
கொண்டே போனால் ஒவ்வொரு இந்தகத்தின் விஸ்தார்த்தை 
அறியலாம் . கடைசி இந்தகத்தின் அளவு ஒரு லட்சம் வரும் . 
கடைசி இந்தகத்திலிருந்து இந்த வித்யாசத்தைக் கூட்டிக் 
கொண்டே வந்தாலும் ஒவ்வொரு இந்தகத்தின் விஸ்தாரத்தை 
அறியலாம் . முதல் இந்தகத்தின் விஸ்தாரம் வரும் . இதைத்தான் 
விஸ்தாரம் அவ்விரண்டும் விசேஷித்து ரூபோநேத்ரக பாகத் 
தினால் பெற்ற லப்தியினை கூட்டி ஒழிந்த இந்த்ரகங்களுக்கு 
ஹானி ( இறக்கம் ) விரத்தியினை ( ஏற்றம் ) அறிவது என்று 
குறிப்பிடுகிறார் . இதற்கு வாய்பாடு இப்படி அமைக்கலாம் . 


tn = a- ( n - 1 ) d or tn = a + ( n + 1 ) d . 


tn- தெரிந்து கொள்ள வேண்டிய இந்தகத்தின் விஸ்தாரம் ; 

a- முதல் எண் , 
n தெரிந்து கொள்ள வேண்டிய இந்தகத்தின் வரிசை எண் : 

d- மாறாத வித்தியாசம் , 
எடுத்துக்காட்டாக 8 - வது இந்தகத்தின் விஸ்தாரம் அறிய 
வேண்டும் என்றால் , 


t8 = a- ( 8-1 ) 91666 2/3 

= 4500000- ( 7x 91666 2/3 ) 
= 4500000-641666 2/3 
= 38,58333 1/3 


72 


இந்த வாய்ப்பாட்டில் a என்பது 

என்பது இறங்கு வரிசையில் 
அமைந்த முதல் எண் . ஏறு வரிசையில் அமைத்தால் 

கடைசி 
எண்ணை முதல் எண்ணாக அமைத்து வாய்ப்பாட்டினை 
கீழ்வருமாறு அமைக்கலாம் . அப்போது n - 8 என்பது n - 42 
ஆகும் ; மொத்த இந்தகங்களின் எண்ணிக்கை 49 என்பதால் 

tn = a ^ ( n - 1 ) d 
t42 = a + ( 42-1 ) 91666 2/3 

= 100000 + ( 41X91666 2/3 ) 
= 100000-3758333 1/3 

= 38,58333 1/3 
முதல் இந்தகத்தின் விஸ்தாரம் 4500000 புகை ; கடைசி 
இந்தகத்தின் விஸ்தாரம் 100000. மொத்தம் 49 இந்தகங்கள் , 
இந்தகங்களுக்கு இடையே உள்ள மாறாத வித்தியாசம் 91666 
2/3 . 


49 இந்தகங்களின் விஸ்தார விவரத்தை கீழே தரப்பட்டுள்ள 
பட்டியலில் காணலாம் . 


73 


இந்தகத்தின் 
விஸ் தாரம் 


இந்தகங்கள் பெயர் 


திசைகளில் பந்த 
ங்களின் சேணி 
எண்ணிக்கை 

இந்தம் 

மாத் 
திசைடு 

தம் 


யோஜனை 


1. ரத்னாபிரபா 


1. சீமந்தகம் 


49 


48 


388 


1 


45,00,000 


2. நரகேந்திரம் 


48 


47 


380 


1 


44,08,333 1/3 


47 


46 


372 


1 


43,16,666 2/3 


3. ரோருகம் 
4. பிராந்தகம் 


46 


45 


364 


1 


42,25,000 


5. உத்பிராந்தம் 


45 


44 


356 


1 


41.33,333 1/3 


6. ஸம்பிராந்தம் 


44 


43 


348 


1 


40,41,666 2/3 


7. அஸம்பிராந்தம் 


43 


42 


340 


1 


39,50,000 


8. விப்ராந்தம் 


42 


41 


332 


1 


38,58,333 1/3 


9. தப்த 


41 


40 


324 


1 


37,66,666 2/3 


40 


39 


316 


1 


36,75,000 


10. திரஸித் 
11. வக்ராந்தம் 
12. அவக்ராந்தம் 


39 


38 


308 


1 


35,83,333 1/3 


38 


37 


300 


1 


34,91,666 2/3 


13. விக்ராந்தம் 


37 


36 


292 


1 


34,00,000 


4420 


13 
| 


13 


74 


திசைகளில் 

பந்த 
ங்களின் சேணி 
எண்ணிக்கை 

இந்தம் 
மொத் 
திசை 6 தம் 


இந்தகத்தின் 
விஸ் தாரம் 


இந்தகங்கள் பெயர் 


யோஜனை 


விதிசை 


2. சர்க்கரா பிரபா 


1. ஸ்தனகம் 


36 | 35 | 284 


1 


33,08,333 1/3 


2. தனகம் 


35 


34 | 276 


1 


32,16,666 2/3 


3. மனகம் 


34 | 33 


268 


1 


31,25,000 


4. வனகம் 


33 | 32 | 260 


1 


30,33,333 1/3 


5. காதம் 


32 | 31 | 252 


1 


29,41,6,66 2/3 


6. சங்காதம் 


31 | 30 


244 


1 


28,50,000 


7. ஜிஹ்வா 


30 


29 


236 


1 


27,58,333 1/3 


8. ஜிஹ்வகம் 


29 


28 


228 


1 


2,66,66,666 2/3 


9. லோல 


28 | 27 


220 


1 


25,75,000 


10. லோலகம் 


27 | 26 | 212 


1 


24,83,333 1/3 


11. ஸ் தனலோலுகம் 


26 | 25 


204 


1 


23,91,666 


2684 


11 


11 


15 
திசைகளில் சிரேணி 
பந்தங்களின் எண்ணிக்கை 


படலங்கள் 
பெயர் 


படலஎண 


இந்திரகத்தின் 
விஸ்தாரம் 


மொத்த 
பிலங்கள் 


திசை 


விதிசை 


இந்திரகம் 


யோஜனை 


3. ) வாலுகா பிரபா 


1. தப்த 


25 


24 


196 


1 


23,00000 


2. சீதம் 


24 


23 


188 


1 


22,08333 1/3 


3. தப்ன 


23 


22 


180 


1 


21,16666 2/3 


4. தாப்ன 


22 


21 


172 


1 


20,25000 


5. நிதாக 


21 


20 


164 


1 


19,33333 


6. பிரஜ்வலித் 


20 


19 


156 


1 


18,41666 2/3 


7. உஜ்ஜ்வலித் 


19 


18 


148 


1 


17,50000 


8. ஸஜ்ஜ்வலித் 


18 


17 


140 


1 


16,58333 1/3 


9. ஸம்ப்ரஜ்வலித் 


17 


16 


132 


1 


15,66666 2/3 


1,476 


9 


4. பங்க பிரபா 


1. ஆர் 


16 115 


124 


1 


14,75000 


2. மார் 


15 14 


116 


1 


13,83,333 1/3 


3. தார் 


14 13 


108 


1 


12,91666 2/3 


4. தத்தவ 


13 ) 12 


100 


1 


12,00000 


5. தமக 


12 11 


92 


1 


11,08,333 1/3 


6. வாத 


11110 


84 


1 


10,16,666 2/3 


7. கடகட 


10 


9 


76 


1 


92,5000 


700 


7 


76 


திசைகளில் சிரேணி 
பந்தங்களின் எண்ணிக்கை 


இந்திரகத்தின் 
விஸ்தாரம் 


படலஎண் 


படலங்கள் 
பெயர் 


திரு 


விதிசை 


மொத்த 
பிலங்கள் 


இந்திரகம் 


யோஜனை 


5 . 


தூம பிரபா 


1 தமக 


9 


8 


68 


1 


8,33,333 1/3 


2 பிரமக 


8 


7 


60 


1 


7,41,666 2/3 


3 ஜஷக 


7 


6 


52 


1 


6,50,000 


4 வாவில 


6 


5 


44 


1 


55,8333 1/3 


5 திமிஸ்ர 


5 


4 


* 


36 


1 


46,666 2/3 


260 


5 


6. தம பிரபா 


1 ஹிம 


4 


3 


28 


1 


3,75,000 


2 வர் தல 


3 


2 


20 


1 


2,83,333 1/3 


3 வல்லக 


2 


1 


12 


1 


1,91,666 2/3 


60 


3 


7. மகாதம பிரபா 

1 அப்ரதிஷ்டா | 1 | - | 4 | 1 


| 1,00000 


மிலங்களின் 
விஸ்தாரம் 


ஸங்க்யாத 
போஜனை 


அஸங்க்யாதபோஜனைபிலங்களின்அளவு 


நரகபூமி 


பிலங்கள் 


இந். 


பி 
. 


சே.ப. 


பிர 


இந் 


சே 
. 
ப 
. 


பிர 


1 


30,00,000 


13 


59,9987 
} 


4420 


2395,580 


1 


4/3 


7/3 


2 


25,00,000 


11 


49,9989 


2684 


19,97,316 


3/2 


2 


7/2 


3 


15,00,000 


9 


29,9991 


1476 


11,98,524 


2 


8/3 


14/3 


77 


4 


10,00,000 


7 


19,9993 


700 


79 
9300 


5/2 


1013| 


35/6 


5 


3,00,000 


5 


5,9995) 


260 


239740 


3 


4 
|| 


7/6 


6 


99,995 


3 


1,9996 


60 


79936 


7/2 


14/3 


49/6 


7 


5 


1 


4 


4 


19/3 


28/3 


( 
இந் 
- 
இந்தகம் 
; 
சே.ப 
- 
சேணிபந்தம் 
, 
பிர 
- 
பிரகீர்ணம் 
, 
கு 
- 
குரோசம் 
) 


நரகர்ஆயுள் படலங்கள்தோறும்நரகர்ஆயுள்விவரம் முதல்நரகம் 

இரண்டாம்நரகம் எண் குறைவு 
உயர்வு 
குறைவு 

உயர்வு 


படல 


மூன்றாம்நரகம் 
குறைவு 

உயர்வு 


1 


10,000ஆண்டு 


90,00,00 


1கடல் 


1 
2/11 


3கடல் 


34/9கடல் 


2 


9.00,000 


90,00,000 


1 
2/11 


1 
4/11 


3 
4/9 


3 
8/9 


3| 


90,00,000 


அ.கோ.பூ. 


1 
4/11 


1 
6/11 


3 
8/9 


4 
3/9 


4 


அ.கோ.பூ 


1/10கடல் 


1 
6/11 


18/11 


4 
3/9 


4 
7/9 


5 


1/10கடல் 


1/5கடல் 


1 
8/11 


1 
10/11 


4 
7/9 


52/9 


78 


6 


1/5கடல் 


3/10கடல் 


110/11 


2 
1/11 


5 
2/9 


56/9 


7 


3/10கடல் 


2/5கடல் 


2 
1/11 


23/11 


5 
6/9 


6 
1/9 


8 


2/5கடல் 


1/2கடல் 


2 
3/11 


2 
5/11 


6 
1/9 


6 
5/9 


9 


1/2கடல் 


3/5கடல் 


2 
5/11 


2 
7/11 


65/9 


7 


10 


3/5கடல் 


7/10கடல் 


2 
7/11 


2 
9/11 


11 


7/10கடல் 


4/5கடல் 


2 
9/11 


3 


12 


4/5கடல் 


9/10கடல் 


13 


9/10கடல் 


1கடல் 


படல நானகாம்நரகம் ஐந்தாம்நரகம் 
எண் 
குறைவு 
உயர்வு குறைவு 

உயர்வு கடல்கடல் 

கடல் 

கடல் 


ஆறாம்நரகம் 
குறைவு 
உயர்வு கடல் 

கடல் 


ஏழாம்நரகம் குறைவு 

உயர்வு 


கடல் 


கடல் 


1 


7 


1 
3/7 


10 


11 
2/5 


17 


182/3 


22 


33 


2 


73/7 


16/7 


11 
2/5 


12 
4/5 


18 
2/3 


20 
2/3 


3 


76/7 


8 
2/7 


12 
4/5 


14 
1/5 


20 
2/3 


22 


79 


4 


8 
2/7 


8 
5/7 


14 
1/5 


15 
3/5 


5 


85/7 


9 
1/7 


15 
3/5 


17 


6 


9 
1/7 


94/7 


7 


9 
4/7 


10 


(அ.கோ.பூ.அஸங்க்யாதகோடிபூர்வம்;கடல்-சாகர்.) 


80 


நரகர் உடல் உயரம் 


படலங்கள் தோறும் 


எண் 


முதல் நரகம் 


இரண்டாம் நரகம் 


மூன்றாம் நரகம் 


வில் 


எசிரி 


H 


அங்குலம் 


வில் 


எசிரி 


| 


அங்குலம் 


வில் 


எசிசி 


அங்குலம் 


110 


3 


| 


8 


2 


22/11 


17 


1 10 2/3 


2 


1 


1 


81/2 


9 


0 


22 411 


19 


0 91/3 


3 


1 


3 


17 


9 


3 


186/11 


20 


3 


8 


4 2 


2 


11/2 


10 


2 


148/11 


22 


2 


62/3 


5 | 3 


0 


10 


11 


1 


10 10/11 


24 


1 


51/3 


6 | 3 


2 


18 1/2 


12 


0 


7 1/11 


26 


0 


4 


7 


4 


1 


3 


12 


3 


33/11 


27 


3 


22/3 


8 


4 


3 | 111/2 


13 


1 


23 5/11 


29 


2 11/3 


9 | 5 


1 


20 


14 


0 


197/11 


31 


1 


10 


6 


0 


41/2 


1 


3 


159/11 


11 


6 


2 


13 


15 


2 


12 


12 | 7 


0 


1211/2 


13 


7 


3 


| 


6 


81 


நரகர் உடல் உயரம் விவரம் : 


நான்காம் நரகம் 


ஐந்தாம் 
நரகம் 


ஆறாம் நரகம் 


ஏழாம் நரகம் 


வில் 


ஓகிரி 


வில் 


எரிரி 


அங்குலம் 


352 


204/7 


75 


0 


0 


166 


2 


16 


500 


0 


0 


4010 


17 1/7 87 | 2 


0 


208 


1 


8 


44 | 2 


13 5/7 100 | 0 


0 


250 10 


0 


49 10 


10 2/7 112 2 


0 


53 2 


66/7 


12510 


0 


58 | 0 


33/7 


622 


0 


82 


அவதிஞானம் 


நரகர்கள் அவதிஞானத்தால் அறியக்கூடிய இட எல் 
லையைக் குறிப்பிட்டுள்ளார் . முதல் நரகத்தில் உள்ளோர் 4 
குரோசம் வரையும் , 2 வது நரகத்தார் 31 குரோசம் வரையும் , 
மூன்றாவது நரகத்தார் 3 குரோசம் வரையும் , நான்காவது 
நரகத்தார் 2 , குரோசம் வரையும் , ஐந்தாவது நரகத்தார் 2 
குரோசம் வரையும் , ஆறாவது நரகத்தார் 11 குரோசம் 
வரையும் , ஏழாவது நரகத்தார் 1 குரோசம் வரையும் அறிவர் . 
நரகத்தில் எத்தனை முறை பிறப்பர் 


நரகர் இறந்து மீண்டும் அடுத்த பிறவியில் நரகராகப் 
பிறப்பதில்லை . ஆனால் இடையில் வேறு பிறவி எடுத்துவிட்டு 
மீண்டும் நரகத்தில் பிறக்க முடியும் . அப்படி எத்தனை முறை 
பிறவி எடுக்க முடியும் என்பதையும் அதற்குத் தேவைப்படும் 
உச்சகால் இடைவெளியும் கீழே காட்டப்பட்டுள்ளன . 


நரகத்தின் பெயர் எத்தனை தடவை 

பிறப்பர் 


உச்ச கால 
இடைவெளி 


1 ரத்ன பிரபா 
2 சர்க்கரா பிரபா 
3 வாலுகா பிரபா 
4 பங்க பிரபா 
5 தூம பிரபா 
6 தம பிரபா 
7 மகாதம பிரபா 


8 
7 
6 
5 
4 
3 
2 


24 மூகூர்த்தம் 
7 நாள் 
1 பஷம் 
1 மாதம் 
2 மாதம் 
4 மாதம் 
6 மாதம் 


நடு உலகம் 
கீழ் உலகம் வருணனைக்குப்பிறகு நடு உலக 

வருணனை 
எடுத்துக்கொள்கிறார் . 


சுமேருவை நடுவாக வைத்து நடு உலகம் பூமியும் 
கடலுமாக ஒன்றை ஒன்று சுற்றிக் கொண்டு வட்ட வடிவில் 
அமைந்துள்ளது . அதில் 

முதலில் 

ஜம்புத்தீவு 


உள்ளது 


83 


குறிப் 


இது முதலாக 16 கடல் தீவுகளின் பெயர்களைக் 
பிட்டுள்ளார் . அதே போன்று 

நடு உலகின் கடைசியில் 
அமைந்துள்ள சுயம்புரமன கடலை முடிவாக வைத்து அதற்கு 
முன்னே உள்ள 16 கடல் தீவுகளின் பெயர்களையும் குறிப் 
பிட்டுள்ளார் . நடு உலகில் அயங்கியம் ( அஸங்கியாதம் ) தீவு 
கடல்கள் இருந்தாலும் 32 பெயர்களே தற்போது ஆகமங்களில் 
கிடைக்கின்றன . அவற்றையே ஆசாரியர் குறிப்பிட்டுள்ளார் . 
நந்தீஸ்வரத் தீவு 


எட்டாவது 

தீவாக அமைந்திருப்பது இது . இங்கு 
மனிதர் செல்ல முடியாது . ஆனால் இங்குள்ள ஜிநாலய 
ஜிநபிம்பங்களை தேவர்கள் 

சென்று வழிபடுகின்றனர் . 
நந்தீஸ் வர ஜிநாலய 

பிம்பங்களை ஸ்தாபனை 
இவ்வுலக மக்களும் ஆட்டானிக காலத்தில் வழிபாடு 
செய்கின்றனர் . எனவே ஆசாரியர் நந்தீஸ்வர வருணனையைச் 
சிறப்பாகத் தந்துள்ளார் . 


செய்து 


பெயர் 


உயரம் 


ஆழம் 


விஸ்தாரம் 


அஞ்ஞன கிரி 
ததிமுகம் 
ரதிகரம் 


யோ 
84000 
10,000 
1000 


யோ 
1000 
1000 
250 


அடி 
84000 84000 
10000 10000 
1000 1000 


மேல் 
84000 
10001) 
1000 


வாபிகள் 


நீளம் 
யோ 


அகலம் 
யோ 


ஆழம் 
யோ 


100000 


நீர் நிலைகள் 


1000 


100000 


சுமேரு மலை 
ஜம்புத் தீவின் நடுப்பகுதியில் 

நடுப்பகுதியில் சுமேரு மலை அமைந் 
துள்ளது . இம்மலையில் தான் நந்தன வனமும் சௌமனச 
வனமும் பாண்டுகவனமும் உள்ளன . இவ்வனங்கள் அடுக்குகள் 
போல ஒன்றின் மேல் ஒன்று குறிப்பிட்ட இடைவெளி விட்டு 


84 


அமைந்துள்ளன . பாண்டுக வனம் உச்சியில் உள்ளது . அதன் 
நடுவில் சுமேரு மலையின் சிகரம் இருக்கிறது . 


இப் பாண்டுக வனத்தில் உள்ள பாண்டுக சிலையில் தான் 
தீர்த்தங்கரர்கள் ஜன்மாபிஷேகம் நடைபெறுகிறது . பரத 
ஐராவத க்ஷேத்திரங்கள் மற்றும் கிழக்கு மேற்கு விதேக க்ஷேத் 
திரங்களுக்கு நடுவே இது அமைந்துள்ளதால் இந்த க்ஷேத்திரங் 
களில் தோன்றும் எல்லா தீர்த்தங்கரர்களின் 

‘ ஜன்மாபி 
ஷேகமும் இம் மலையில்தான் நடைபெறுகிறது . 


பெயர் 


மலை / உயரம் ( புகை ) விஸ்தாரம் ( புகை ) 
க்ஷேத்திரம் யோஜனை யோஜனை 


1 பரதம் 


க்ஷேத்திரம் 


526 6/19 


2 இமவான் 


மலை 


100 


1052 12/19 


3 ஐமவதம் க்ஷேத்திரம் 


2105 5/19 


4 மகாஇமவான் மலை 


200 


4210 10/19 


5 ஹரி 


க்ஷேத்திரம் 


- 


8421 1/19 


6 நிசதம் 


மலை 


400 


16842 2/19 


7 விதேகம் 


க்ஷேத்திரம் 


-- 


33684 4/19 


400 


16842 2/19 


8 நீலம் மலை 
9 ரம்யகம் க்ஷேத்திரம் 


-- 


8421 1/19 


10 ரூக்மி 


மலை 


200 


4210 10/19 


11 ஐரண்யவதம் க்ஷேத்திரம் 


- 


21055/19 


12 சிகரி 


மலை 


100 


1052 12/19 


13 ஐராவதம் க்ஷேத்திரம் 


--- 


526/6/19 


85 


பவண , 


இனி 


படிமை 


தேவ உலகம் 
தேவ உலக வருணனையில் 

வியந்தர , 
சோதிட , வைமானிக தேவர்களைப் பற்றி வருணிக்கின்றார் . 
சைத்ய விருக்ஷங்கள் 

ஜைன நூல்களில் கல்ப விருஷங்கள் சைத்ய விருஷங்கள் 
பற்றி வருணனை வருகின்றது . ஜிந 

( பிரதிமை ) 
களோடு கூடிக் காணப்படும் விருக்ஷங்கள் ‘ சைத்ய விருக்ஷங்கள் 
எனப்படுகின்றன . விருக்ஷம் ( மரம் ) என்ற பெயரைப் பெற்றிருந் 
தாலும் இவை தாவரங்கள் அல்ல . மண்வகையைச் சார்ந்தவை 
( பிருதீவிகாயிகம் ) . 

இவ் விருக்ஷங்களின் ஒவ்வொரு திசையிலும் ஐந்து ஐந்து 
ஜிந் படிமைகள் உள்ளன . அவை அமர்ந்த நிலையில் உள்ளன . 
எட்டு ‘ மகாப்ராதிஹார்யங்களோடு கூடியுள்ளன . தேவர்கள் 
அவற்றை வணங்குகின்றனர் . இந்த விருஷங்கள் 

பத்து 
வகையின . 


பவணவாசியர் 


பவணவாசிஇந்திரர்ஒவ்வொருவருக்கும்உரியதேவியர்எண்ணிக்கைத்தந்துள்ளார். அதுவருமாறு: இந்திரன்பட்ட 
பரிவாரவல்ல 

மொத் 
விகுர்வணை பெயர்தேவியர் தேவியர்மையர் தம் 

சரீரங்கள் 
எண்ணிக்கை 


குலம் 


அசுரர் 


சமரன் 


5 5 


8000 8000 


16000 16000 


56000 56000 


8000 8000 


வைரோசன 


86 


நாகர் 


பூதானந்தீன் தாணானந்தன் 


5 5 


8000 8000 


10000 10000 


50000 50000 


8000 8000 


சுவர்ணர் 


வேணு 


5 5 


8000 
8000 


4000 4000 


44000 44000 


8000 8000 


வேணுதாரி 


துவீபர்முதலான 
பிறகுல 


ஒவ்வொரு இந்திரருக்கும் 


6000 


2000 


32000 


6000 


1 


பரிவாரதேவர்களுக்குரியதேவியர்எண்ணிக்கைவருமாறு: 


குலபெயர்இந்திரன்பெயர் 


பாரிசதர் அப்யந்மத்யம்பாஹ்ஆத்ம்ஸேணாஸேநாநிக்ரஷ்ட 

யம் 

ரக்ஷகர்திபதிதேவர் தேவர் 


தரம் 


அசுரர் 


சமரன் 


250 


200 


150 


100 


100 


50 


32 


வைரோசனன் 


300 


250 


200 


100 


100 


50 


32 


நாகர் 


பூதானந்தன் 


200 


160 


140 


100 


100 


50 


32 


தரணானந்தன் 


200 


160 


140 


100 


100 


50 


32 


87 


சுவர்ணர் 


வேணு 


160 


140 


120 


100 


100 


50 


32 


வேணுதாரி 


160 


140 


120 


100 


100 


50 


32 


துவீபர் முதலான பிறகுலம் 


ஒவ்வொரு 
இந்திரர்க்கும் 


140 


120 


100 


100 


100 


50 


32 


88 


பவணவாசியர் ஆயுள் 


பவணவாசியர் ஆயுள் 


பெயர் 


எண் 


fsஆயுள் 


ராணி 


இந்திரன் 


தேவர் 


1.பிர 
2. 
திரா 3,லோ 4,ஸாமா 


இந்திரன் 


குர 


ஜ.உ. 


1 அசுரகுமாரர் 


சமரேந்திரன் 
வைரோசன் 


கடல் 
ஸாகடல் 


2 1 / 2 பல்யம் 
3 பல்யம் 


2 நாககுமாரர் 


மதானந்தன் 
தரணானந்தன் 


3 பல்யம் 1 / 8 பல்யம் 
ஸாபல்யம் ஸாபல்யம் 


3 சுவர்ணகுமாரர் வேணு 

வேணுதாரி 


S. 2 1 / 2 பல்யம் 3.கோ , வ 

ஸாபல்யம் 


ஸா 


4 துவீபகுமாரர் 


பூர்ணன் 
விஷிஷ்டன் 


2 பல்யம் 3 கோ.வ 
ஸாபல்யம் 
ஸா 


5 உததிகுமாரர் 


ஜலபிரபன் 
ஜலகாந்தன் 


எல்லோருக்கும்10,000ஆண்டு தன்தன்இந்திரனைப்போன்று 


1 1 / 2 பல்யம் 3.கோ.வ 
ஸாபல்யம் 


தன்தன்இந்திரனைப்போன்று 


ஸா 


6 ஸ் தனிதகுமாரர் கோஷன் 

மகாகோஷன் 


1 1 / 2 பல்யம் 3.கோ.வ 
ஸாபல்யம் 


ஸா 


7 வித்யுத்குமாரர் 


ஹரிஸேனன் 
ஹரிகாந்தன் 


81 1 / 2 பல்யம் 3.கோ.வ 
ஸாபல்யம் 


வ 


ஸா 


8 திக்குமாரர் 


அமிதகதி 
அமிதவாகன் 


11 / 2 பல்யம் 3.கோ.வ 
ஸாபல்யம் 


ஸா 


9 அக்னிகுமாரர் 


அக்னிசிகை 
அக்னி வாகன் 


11 / 2 பல்யம் 3.கோ.வ 
ஸாபல்யம் 


பா 


10 வாயுமதாரர் 


வேலம்பன் 
பிரபஞ்சன் 


11 / 2 பல்யம் 3.கோ.வ 
ஸாபல்யம் 


ஸா 


குறிப்பு : உ . உத்கிருஷ்டம் , ஜ - ஜகன்யம் , பிர - பிரதி இந்திரன் , 
ஸா - ஸாதிகம் : மேலே உள்ளதற்கு சற்றும் கூடுதலானது 


89 


விவரம் வருமாறு : 


பாரிசதர் 
ஆத்மரக்ஷகர் 
தேவன் தேவி அப்யந்தரம் மத்யமம் 


சேனாபதி வாஹனர் 
பாஹ்யம் 

அனீகர் 


1 பல்யம் 
ஸாபல்யம் 


2 1 / 2 பல்யம் 2 பல்யல் 11 / 2 பல்யம் 11 / 2 பல்யம் 
3 பல்யம் 21 / 2 பல்யம் 2 பல்யம் ஸாபல்யம் 


1/2 பல்யம் 
ஸரபல்யம் 


கோ.பூ 


1 / 8 பல்யம் 
ஸாபல்யம் 


1 / 16 பல்யம் 1 / 32 பல்யம் 1.கோ.பூ 
ஸாபல்யம் ஸாபல்யம் ஸா 


1.கோ.அ 


ஸா 


ஸா 


1.கோ.வ 


3.கோ.பூ 


2.கோ.பூ 1.கோ.பூ 


1.கோ.வ. 


10 வ 


ஸா 


ஸா 


ஸா 


ஸா 


ஸா 


ஸா 


100000 வ 


2.கோ.வ 


3.கோ.வ 
J ஸா 


1.கோ.வ 


100000 வ 


50000 வ 


ஸா 


ஸா 


ஸா 


ஸா 


ஸா 


இழந்துவிட்டோம் 


100000 வ 


3.கோ.வ 


2.கோ.வ 


1.கோ.வ 


500000 வ 


100000 வ 
ஸா 


ஸா 


ஸா 


ஸா 


ஸா 


ஸா 


1.கோ.வ 


100000 வ 


500000 வ 


100000 வ 
ஸா 


3.கோ.வ 
ஸா 


2.கோ.வ 
ஸா 


ஸா 


ஸா 


ஸா 


வலை 


2.கோ.வ 


1.கோவ 


100000 வ 


500000 வ 


100000 வ 
ബന് 


5 3.கோ.வ 
5 
ஸா 


ஸா 


ஸா 


ஸா 


ஸா 


3.கோ.வ 


100000 வ 
ஸா 


2 கோ.வ 


1.கோ.வ 


500000 வ 


100000 வ 
ஸா 


ஸா 


ஸா 


ஸா 


100000 வ 


3.கோ.வ 
ஸா 


2.கோ.வ 
ஸா 


1.கோ.வ 


100000 வ 
ஸா 


500000 வ 
ஸா 


ஸா 


ஸா 


100000 வ 


3 கோ.வ 


2.கோ.வ 
ஸா 


1.கோ.வ 


100000 வ 


500000 வ 
ஸா 


ஸா 


ஸா 


திராய - திராயஸ்திரிம்ஸ , லோ - லோகபாலர் , ஸாமா - ஸாமானிகர் , 
என்று பொருள் , கோ . பூ - கேடி பூர்வம் , வ - வருஷம் . 


90 


வியந்தர தேவர்கள் வாழிடம் 

வியந்தர தேவர்கள் வாழிடம் மூன்று வகைப்பட்டது . 
1 , பவனம் , 2. பவனபுரம் , 3. ஆவாஸம் . ரத்னபிரபா பூமியில் 
இருப்பது பவனம் ; தீவு கடல்களுக்கு மேலே இருப்பது பவன 
புரம் ; நீர் நிலைகளுக்கு ( சரோவரம் ) மேலே இருப்பது 
ஆவாஸம் , 


இதைத்தான் பவன , புர , ஆவாஸ பேதத்தினால் திரி 
விதம் , என்று குறிப்பிடுகிறார் . 

நீச உபபாத முதலான 12 வகை வியந்தர தேவர்களுடைய 
வாழிடத்தைக் குறிப்பிட்டுள்ளார் . இந்த வியந்தரர்கள் 
இந்திரனுடைய பரிவார தேவர்கள் . சித்ராபூமிக்கு மேலே 
ஒரு முழ ( ஹஸ்தம் ) உயரத்தில் நீச உபபாத தேவர் இருக்கின் 
றனர் . அவர்களுக்கு மேலே ஒவ்வொருவரும் ஒருவருக்கு 
மேலே ஒருவர் எவ்வளவு உயரத்தில் இருக்கின்றனர் என்பதை 
பட்டியலில் ( ரசனையில் ) காட்டியுள்ளார் . ( ப 246 ) 
ஜ்யோதிர் உலகம் 


சந்திரன் , சூரியன் , கிரஹம் , நட்சத்திரம் , 

நட்சத்திரம் , பிரகிரிகை 
தாரை என இவ்வைந்தும் சேர்ந்து அமைந்தது ஜ்யோதிர் 
உலகம் எனக் குறிப்பிட்டுள்ளார் . 

ஒவ்வொரு சந்திரனுக்கும் எண்பத்தெட்டு கிரகங்கள் , 
இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் , 66,975 கோடி தாரகைகள் 
உள்ளன என்று குறிப்பிடுகிறார் . 

ஒவ்வொன்றும் பூமிக்கு மேலே எவ்வளவு உயரத்தில் 
அமைந்துள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் . பூமி என்பது 
சித்ரா பூமி , ( தில்லோய பண்ணத்தி காதை 7.36 ) . 
இரண்டரைத்தீவில் விமானங்கள் நிலை 

சில விமானங்கள் இயங்குகின்றன ; அதாவது இடம் பெயரு 
கின்றன . சில விமானங்கள் நிலையாக இருக்கின்றன . மனிதர் 
இயக்கமுடைய இரண்டரைத்தீவில் விமானங்கள் நிலையைக் 
குறிப்பிட்டுள்ளார் . அவற்றை இப்படிப் பட்டியல் இடலாம் . 


இரண்டரைத்தீவில் 


உள்ளசந்திரன் 


முதலானவற்றின்எண்ணிக்கை 


பெயர் 


சந்திரன்சூரியன்சூரியன்கிரஹம்நட்சத்திரம் 

தாரகை இயங்குவன 
இயங்காதவை 


1 
ஜம்புத்தீவு 


2 


2 


176 


56 


133950கோடாகோடி36 


2 


லவணசமுத்திரம் 


4 


4 


352 


112207900 


139 


16 


3தாதகிகண்டம் 


12 


12 


1056 


336803700 


1010 


4 
காலோத 
சமுத்திரம் 


42 


42 


3696 


11762812950 


41120 


5புஷ்கரார்த்ததீவு 


72 


72 


6336 


20164822200 


53230 


மொத்தம் 


132 


132 


116163696 


8840700 


95535 


92 


என்று 


நட்சத்திரம் தொகை 
நக்ஷ்த்ர ஸங்க்யை 

குறிக்கப்பட்டிருப்பது 
கார்த்திகை முதலான ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உள்ள 
தாரகைகளின் எண்ணிக்கை ஆகும் அந்த எண்களைச் சுட்டும் 
சங்கேத சொற்களும் உடன் தரப்பட்டுள்ளன . 

அடுத்து நட்சத்திரங்களின் வடிவ அமைப்பும் கூறப்பட் 
டுள்ளது . 


வைமானிக தேவர்கள் 

இந்திரகங்கள் : இந்திரகங்கள் விஸ்தாரத்தைக் கணக்கிட 
வாய்பாடு சொல்லியிருக்கிறார் . 

முதல் விமானம் ரிது . அதன் விஸ் தாரம் 4500000 புகை ; 
கடைசி விமானத்தின் விஸ்தாரம் 100000 புகை . இவற்றின் 
வித்தியாசத்தை அறிய வழி : 
4500000-100000 ) + (63-1} = 70967 23/31 

வித்தி 
யாசத்தை கழித்துக் கொண்டே போனால் ஒவ்வொரு 
விமானத்தின் விஸ் தாரம் கிடைக்கும் . 


tn = a- ( n - 1 ) 70967 23/31 


எடுத்துக்காட்டாக எட்டாவது விமானத்தின் விஸ்தாரம் காண : 


18 = 4500000- (8-1 ) 70967 23/31 
= 4500000- ( 7 x 70967 23/31 ) 

4500000-496774 6/31 
= 4003225 25/31 


இதனையே , tasa -+ ( n - 1 ) 7967 23/31 

என்ற 

வாய் 
பாட்டினைப் பயன்படுத்தினால் n என்பது 56 ஆக அமையும் 

t6 = 100000+ ( 56-1 ) 70967 23/31 

= 100000+ ( 55x 70967 23/31 ) 
= 100000 + 3903225 25/31 
= 4003225 25/31 
63 விமானங்களின் விஸ்தாரங்களைக் கீழே உள்ள 

அட்டவணையில் காணலாம் 


93 


சேணிபத்தம் 


இந்தரகம் அல்லது 
படலத்தின் 
பெயர் 


ஒவ்வொரு திசையில் 


மொத்தம் 


இந்த்ரகவிமான 
விஸ் தாரம் 
( புகை ) 


1 ரிது 


57 


12 மருத 


சௌதர்ம - ஈசானம் ; 31 

62 
2 விமல் 

61 
3 சந்திர 

60 
4 வல்கு 

59 
5 வீர் 

58 
6 அருண் 
7 நந்தன் 

56 
8 நளின 

55 
9 கஞ்சன 

54 
10 ரோஹித 

53 
11 சஞ்சத 

52 

51 
13 ரித்தீச 

50 
14 வைடூர்ய 

49 
15 ருசக 

48 
16 ரூசிர 

47 
17 அங்க 

46 
18 ஸ்படிக 

45 
19 தபனீய 

44 
20 மேக 

43 
21 அப்ர 

42 
22 ஹாரித்ர 

41 
23 பத்ம 

40 
24 லோஹித 

39 
25 வஜ்ர 

38 
26 நந்தியாவர்த்த 37 
27 பிரபங்கர 

36 


248 
244 
240 
236 
232 
228 
224 
220 
216 
212 
208 
204 
200 
196 
192 
188 
184 
180 
176 
172 
168 
164 
160 
156 
152 
148 
144 


45,00000 
44,29,031 8/31 
43,58,064 16/31 
42,87,096 25/31 
42,16,129 1/31 
41,45,161 9/31 
40,74,193 17/31 
40,03,225 25/31 
39,32,258 2/31 
38,61,290 10/31 
37,90,322 18/31 
37,19,354 26/31 
36,48,387 3/3 | 
35,77,419 11/31 
35,06,451 19/31 
34,35,483 27/31 
33,64,516 4/31 
32,93,548 12/31 
32,22,580 20/31 
31,51,612 28/31 
30,80,645 5/31 
30,09,677 13/31 
29,38,709 21/31 
28,67,741 29/31 
27,96,774 6/31 
27,25,806 14/31 
26,54,838 22/31 


94 


35 


140 
136 
132 
128 


25.83,870 30/31 
25,12,903 7/31 
24,41,935 15/31 
23,70,967 23/31 


124 
120 
116 
112 
108 
104 
100 


23,00,000 
22,29,032 8/31 
21,58,034 16/31 
20,87,096 24/31 
20,16,129 1/31 
19,45,161 9/31 
18,74,193 17/31 


96 
92 
88 
84 


28 பிருஷ்டக 
29 கஜ 

34 
30 மித்ர 

33 
31 பிரப 

32 
ஸானத்குமார்- மாகேந்தர : 7 
32 அஞ்ஞன 

31 
33 வனமால 

30 
34 நாக 

29 
35 கருட 

28 
36 லாங்கல 

27 
31 பலபத்ர 

26 
38 சக்ர 

25 
பிரம - பிரமோத்ர : 4 
39 அரிஷ்ட் 

24 
40 சுரசமிதி 

23 
41 பிரம 

22 
42 பிரமோத்ர 21 
லாந்தவே காபிஷ்ட , 2 
43 பிரமஹ் ருதய 20 
44 லாந்தவ 

19 
சுகிர மகாசுக்ர : 1 
45 மகாசுக்ர 

18 
சதார - ஸஹஸ்ரார : 1 
46 ஸஹஸ்ரார 17 
ஆன தாதி : 6 

16 
48 பிராணத 

15 
49 புஷ்பக 

14 
13 
12 

11 
நவக்ரைவேயகம் : 9 
53 சதர்ஸன 
54 அமோக 

9 


18,03,225 25/31 
17,32,258 2/31 
16,61,290 10/31 
15,90,322 18/31 


80 
76 


15,19,354 26/31 
14,48,387 3/31 


72 


13,77,419 11/31 


68 


13,06,451 19:31 


47 ஆனத 


50 சாந்தகர 
51 ஆரண 
52 அச்யுத 


64 
60 
56 
52 
48 
44 


12,35,483 27/31 
11,64,516 4/31 
10,93,548 12/31 
10,22,580 20/31 
9,51,612 28/31 
8,80,645 5/31 


10 


40 
36 


8,09,677 13/31 
7,38,7 9 21/31 


95 


55 சுப்ரபத்த 

8 
56 யசோதர 

7 
57 சுபத்ர 

6 
58 சுவிசால 

5 
59 சுமனஸ 

4 
60 சௌமனஸ 3 
61 பிரதிங்கர 

2 
அனுதிசை 
பஞ்சாணுத்தரம் 1 
62 ஆதித்ய 

1 
63 ஸர்வார்த்தசித்தி - 


32 
28 
24 
20 
16 
12 
8 


6,67,741 29/31 
5,96,774 6/31 
5,25,806 14/31 
4,54,838 22/31 
3,83,870 30/31 
3,12,903 7/31 
2,41,935 15/31 


4 


1,70,967 23/31 
1,00,000 


முதல் இந்தரகத்தில் திசைக்கு 63 சேணி பத்தங்கள் என்ற 
நூலாசிரியர் 

குறிப்பிட்டுள்ளார் . அப்படிக் கொண்டால் 
கடைசியில் சர்வார்த்த சித்தியிலும் 5 விமானங்கள் உள்ள 
தாகக் 

கொள்ள வேண்டும் . மேலே காட்டப்பட்டுள்ள 
அட்டவணை தில்லோய 

தில்லோய பண்ணத்தி நூல் அடிப்படையில் 
கொண்டு தயாரிக்கப்பட்டது . இதில் 62 சேணிபத்தங்களே 
காட்டப்பட்டுள்ன . 63 சேணி பத்தங்கள் என்ற பாடவேறுபாடு 
உண்டு என்று தில்லோய பண்ணத்திலும் குறிக்கப்பட்டுள்ளது . 


விமானங்களின்எண்ணிக்கை 

விமானங்கள்இந்திரகம்.சேணிபத்தம்,பிரகீர்ணம்என்றஅமைப்பில்அமைந்துள்ளன என்கிறார்.அவற்றுள்இந்திரகம்ஸங்க்யாதபுகைவிஸ்தாரம் உடையன.சேணிபத்தங்கள் அஸங்கியாதபுகை(யோஜனை)விஸ்தாரம்உடையன.பிரகிரணங்கள்இரண்டுவகையாகவும் இருக்கின்றனஎன்கிறார். பெயர் 

இந்தகம்சேணிபிரகீணகம்மொத்தம் 
ஸங்கியாதம் 
அஸங்க்யாதம் 

பத்தம் 


1.சௌதர்மகல்பம் 


31 


4371 


3195598 


32,00000 


640000 


25,60,000 


2.ஈசானகல்பம் 


1457 


2798543 


28,00000 


560000 


22,40,000 


7 


588 


1199405 


240000 


12,00000 8,00000 


196 


799804 


160000 


3,சனத்குமாரகல்பம் 4.மாகேந்திரகல்பம் 5.பிரமகல்பம் 6.லாந்தவுகல்பம் 7.மகாசுக்ரகல்பம் 


96,40,000 6,40,000 3,20,000 


96 


4 


360 


399636 


4,00000 


80000 


2 


156 


50,000 


10000 


49,842 39,927 


40,000 32,000 


1 


72 


40000 


8000 


1 


68 


5,931 


6000 


1200 


4,800 


8.ஸஹஸ்ராரகல்பம் 9.ஆனதாதிநான்கு 10.கீழ்க்ரைவேயகம் 


6 


324 


370 


700 


140 


560 


3 


108 


0 


111 


3 


108 


3 


72 


32 


107 


11. 
நடு 


18 


89 


12.மேல் 


3 


36 


52 


91 


17 


74 


1 


4 


4 


9 


1 


8 


13.அனுதிசை 14.அலுத்தரம் 


1 


4 


0 


5 


1 


4 


97 


ஸங்க்யாத அஸங்க்யாத விஸ்தாரமுடைய விமானங்களை 
அறிய வாய்ப்பாடும் சொல்லுகிறார் . மொத்த விமானங்களில் 
5 பாகம் பண்ணி அந்தத் தொகையை நான்கால் பெருக்கினால் 
அஸங்க்யாத 

விமானங்கள் எண்ணிக்கை வரும் 
மீதி ஸங்க்யாதம் ஸங்க்யாதம் 15 பாகம் இருக்கும் . 


விஸ் தார 


எ . டு : 3200000/5 x 4 = 25 , 60 , 000 


அனுதிசைக்கும் அனுத்தரைக்கும் குறிப்பிட்டுள்ள 
எண்ணிக்கை மற்றொரு கருத்தை ஒட்டியது போலும் . 
தேவர்கள் உயரம் 


ஈசான 


தில்லோய பண்ணத்தி நூல்படி தேவர்கள் உயரம் ; 
சௌதர்ம கல்பத்தில் 7 முழம் , 

கல்பத்தில் 
6 முழம் , ஸனத்குமார கல்பத்தில் 5 முழம் மாஹேந்திரகல் 
பத்தில் 4 முழம் , பிரமம் முதல் ஹஸ்ராரம் வரை 31 முழம் , 
ஆனதாதி நான்கில் 3 முழம் கீழ் க்ரைவேயகத்தில் 21 முழம் 

க்ரைவேயகத்தில் 2 முழம் , மேல் க்ரைவேயகத்தில் 
1 1/2 முழம் , அனுதிசையிலும் அனுத்தரத்திலும் 1 முழம் 
( காதை 8-565 ) 


நடு 


மற்றொரு பாடம் : 
சௌதர்ம ஈசானத்தில் -7 முழம் , சனத்குமார 

சனத்குமார மாகேந் 
ரத்தில் 6 முழம் , பிரமாதி நான்கில் 5 முழம் , சுக்க - மகாசுக்ரத்தில் 
4 முழம் , சதார சஹஸ்ராரத்தில் 34 முழம் , ஆனதாதி நான்கில் 
3 முழம் கீழ்க்ரைவேயகத்தில் 24 முழம் , நடு க்ரைவேயகத்தில் 
2 முழம் , மேல் க்ரைவேயகத்தில் 1 முழம் 

அனுதிசை 
அனுத்தரத்தில் 1 முழம் 

( கா.8-566 ) 
ஆனால் இந்நூலுள் தந்துள்ள உயர விவரம் ( 4.26 ) 
சரியாக விளங்கவில்லை . 


அனுதிச அனுத்தர வரையிலும் என்று பாடம் இருக்க 
வேண்டும் போலும் அப்படி இருந்தால் பிற்பகுதி சரியாகக் 
கூடும் . அப்போதும் முற்பகுதி விளங்கவில்லை . 


98 


லௌகாந்திக தேவர்கள் 

லௌகாந்திக தேவர்கள் பிரமலோகத்தின் கடைசியில் 
இருப்பவர் . இவர்கள் பிறவியை முடித்து முக்தி எய்துவது 
உறுதியாகிவிட்டவர்கள் என்பதால் இவரைப் புகழ்வர் . 
அடுத்த பிறவியில் முக்தி அடைகின்றனர் . பதினான்கு பூர்ம 
ஞான முடையவர்கள் அதனால் தேவரிஷி என்று பாரட்டப் 
படுகின்றனர் . தில்லோய பண்ணத்தி நூல்படி 

அவர்கள் 
எண்ணிக்கை விவரம் . 


ஸாரஸ்வதர் 700 , ஆதித்யர் 700 , வன்ஹி 7007 , அருண 7007 
கர்ததோயர் 9009 , துஷிதர் 9009 , அவ்யாபாதர் 11011 , அரி 
ஷடர் 11011 அக்னியாபர் 7007 , சூர்யாபர் 9009 , சந்த்ராபர் 
11011 , சத்யாபர் 13013 ஸ்ரேயஸ்கர் 15015 , சேஷமங்கரர் 
17017 , விருஷபேஷ்டர் 19019 காமசரர் 21021 , நிர்மாரஜர் 
23023 , திகந்தரக்ஷிதர் 25025 ஆத்மரக்ஷிதர் 27027 ஸர்வரக்ஷிதர் 
29029 , மருதர் 3131 , வசு 33033 , அசுவர் 35035 , விசுவர் 
37037 , மொத்தம் 407806 . 


ஆனால் இந்நூலாசிரியர் தருகிற விவரம் வேறாக இருக் 
கிறது . ஸாரஸ்வ தரும் ஆதியத்தரும் 707 , 707 குறிப்பிட்டுள் 
ளார் . இதுவே வேறுபாட்டுக்கு காரணம் . 


பிரரூபணை 


பிரரூபணை , என்றால் நிறுவு தல் , உறுதி செய்தல் என்று 
பொருள் பொது நோக்கிலும் சிறப்பு நோக்கிலும் நின்று உறுதி 
செய்தல் பிரரூபணை ஆகும் . இவ்விரண்டு பகுப்புத்தவிர 
மூன்றாவதாக வேறொரு பகுப்பு இல்லை . ஏனெனில் பொருள் 
களில் பொது சிறப்புக் 

குணங்கள் 

தவிர மூன்றாவதாக 
வேறு குணங்கள் இல்லை . எனவே இது ஸத் பிரரூபணை 
எனப்படுகிறது . 

இந்த பிர ரூபணையில் உயிர்த்தத்துவமே ஆராயப்படுகிறது . 
இந்த ஆய்வு இரண்டு அடிப்படைகளின் மீது நடத்தப்படுகிறது . 
ஒன்று குணஸ்தானம் , மற்றொன்று ‘ மார்கணா ஸ்தானம் 
குணஸ்தானம் 14 , மார்கணாஸ்தானம் 14 . 


99 


ஆலாபம் 


இந்த அடிப்படையில் ஆயும்போது பொது ( ஸாமான்யம் ) . 
பர்யாப்தி அபர்யாப்தி என்று மூன்று நோக்கிலும் 

நோக்கிலும் அவை 
அமைக்கப்படுகின்றன . அபர்யாப்தி என்பது லப்த அபர்யாப்தி , 
நிர்வ்ருத்ய பர்யாப்தி என்று கூறப்படுகிறது . தேவையான 
இடத்தில் அந்த நுட்ப நோக்கிலும் உயிர்த்தத்துவம் ஆராயப் 
படுகிறது . இப்படி மூன்று நோக்கில் ஆராய்வதை 
என்று குறிப்பிடுகின்றனர் . 

இந்த பிரரூபணையில் 20 பிரிவுகள் காணப்படுகின்றன . 
அவை . பதினான்கு மார்கணைகள் , குணஸ்தானம் , ஜீவ 
சமாசை , பர்யப்தி , பிராணன் , சன்னை , உபயோகம் . இந்த 
20 பிரிவுகளையும் 14 மார்கணைக்குள் அடக்க இயலும் . 
பர்யாப்தி ஜீவ சமாசைகளை காய மற்றும் இந்த்ரிய 
மார்கணையில் அடக்கலாம் ; பிராணனை காய , இந்த்ரிய . 
யோக கதி ஞான மார்கணைகளில் அடக்கலாம் ; சன்னைகளை 
கசாய வேத மார்கணைகளில் அடக்கலாம் ; உபயோகத்தை 
( ஞா ன தர்சன மார்கணையில் அடக்கலாம் . 

கருத்து என்ன வென்றால் 20 பிரிவுகளாக கூறப்பட்டாலும் 
குணஸ்தானம் மார்கணை ஸ்தான அடிப்படையிலேயே இவை 
ஆராயப்படுகின்றன நிறுவப்படுகின்றன என்பது தான் . 

இனி ஒவ்வொன்றாகப் பார்க்கலாம் . 


1. குணஸ்தானம் 


இது பதினான்கு பிரிவுகள் உடையது . அவை : 1. மித்யாத் 
துவம் , 2. ஸாஸாதன் , 3. மிஸ்ரன் 4. அவிரதி , 5. தேசவிரதி 
6 , பிரமத்தன் , 7. அபிரமத்தன் , 8. அபூர்வகரணன் , 9. அநிவ் 
ருத்திகரணன் , 10 சூக்ஷம் ஸாம்பராயன் , 

11. உபஸாந்த 
கஷாயன் , 12. க்ஷண கசாயன் 13 . சயோகி கேவலி, 
14. அயோகி கேவலி . 
2. ஜீவ சமாஸை : 14 

1 பாதர ஏகேந்திரியம் , 2 சூக்ஷம ஏகேந்திரயம் , 3 துவீந்திர 
யம் 4 திரீந்திரியம் , 5 சதுரிந்திரியம் , 6 அஸஞ்ஜி பஞ்சேந்திரியம் 
7 ஸஞ்ஜி பஞ்சேந்திரியம் , இந்த ஏழினையும் பர்பாப்தி அபர் 
யாப்தியினால் பெருக்க 14 ஆகும் . 


100 


3. பர்யாப்தி : 6 

1 ஆஹார பர்யாப்தி , 2 சரீர பர்யாப்தி , 3 இந்திரிய பர் 
யாப்தி , 4 உச்வாஸ நிச்வாஸ பர்யாப்தி , 5 பாஷா பர்யாப்தி , 
6 மன பர்யாப்தி . 
4. பிராணன் : 10 


1 ஸ்பர்ஸனம் , 2 ரசன . 3 கிராண , 4 சக்ஷ 5 ஸரோத்ர 
( என இந்திரிய பிராணன் 5 ) , 6 மனம் , 7 வசனம் , 8 காயம் , 
( என பல பிராணன் 3 ) , 9 உச்வாஸ நிச்வாஸ பிராணன் , 
10 ஆயுஷ்ய பிராணன் . 
5. ஸஞ்ஞை: 4 


1 ஆகார ஸஞ்ஞை, 2 பய ஸஞ்ஞை, 3 மைதுன ஸஞ்ஞை, 
4 பரிக்ரஹ லஞ்ஞை. 
6. கதி : 4 
1 நரககதி , 2 திர்யக்கதி , 3 மனிதகதி , 4 தேவகதி . 
7. இந்திரியம் : 5 

1 ஸ்பர்ஸன , 2 ரஸன , 3 கிராணம் , 4 சக்ஷு . 5 ஸ்ரோத் 
தரம் . 


8. காயம் : 6 


1 பிரத்வீகாயம் , 2 அப்காயம் , 3 தேஜஸ்காயம் , 4 வாத 
காயம் , 5 ஸ் தாவர காயம் , 6 திரஸகாயம் . 
9. யோகம் : 15 

1 ஸத்ய மனயோகம் , 2 அஸத்ய மனயோகம் , 3 உபயமன 
யோகம் , 4 அனுபயமனயோகம் , 5 ஸத்ய வசனயோகம் , 
6 அஸத்ய வசனயோகம் , 6 உபய வசனயோகம் , 8 அனுபய 
வசன யோகம் . 9 ஔதாரிகம் மிஸ்ரம் , 10 ஒளதாரிக மிஸ்ரம் , 
11 வைக்ரியிகம் , 12 வைக்ரியிக மிஸ்ரம் , 13 ஆஹாரகம் , 
14 ஆஹாரக மிஸ்ரம் , 15 கார்மண காய யோகம் . 
10 வேதம் : 3 

1 பும்வேதம் , 2 ஸ்திரிவேதம் , 3 நபும்ஸக வேதம் . 


101 


11 கசாயம் : 4 


1 குரோதம் , 2 மானம் , 3 மாயை , 4 லோபம் . 
12. ஞானம் 8 ; 

1 குமதி , 2 குஸ்ருதி , 3 விபங்கம் , 4 மதி , 5 ஸ்ருதி , 
6 அவதி , 7 மனப்பர்யயம் , 8 கேவலஞானம் . 


13. ஸம்யமம் : 7 


1 அஸம்யம் , 2 தேஸஸம்யமம் , 3 ஸாமாயிகம் , 4 சேதோப 
ஸ்தாபனம் , 5 பரிஹார விசுத்தி , 6 குக்ஷம ஸாம்பராயம் 
7 யதாக்யாத சுத்தி ஸம்யம் . 


14. தர்ஸனம் : 4 


1 சக்ஷ தர்ஸனம் , 

2 அசக்ஷ் 
தர்ஸனம் , 4 கேவல தர்ஸனம் . 


தர்சனம் , 3 அவதி 


15.லேஸ்யா : 6 


1 கிருஷ் லேஸ்யா , 2 நீல லேஸ்யா , 3 கபோத லேஸ்யா 
4 தேஜோ லேஸ்யா , 5 பத்மலேஸ்யா , 6 சுக்ல லேஸ்யா 
இவை ஒவ்வொன்றையும் திரவ்ய லேஸ்யா , பாவ லேஸ்யா , 
என்று இரண்டாகப் பிரித்துச் சொல்லுவர் . 


16. பவ்யம் : 2 


1 பவ்யம் , 2 அபவ்யம் , 


17. ஸம்யக்த்வம் : 6 

1 ஔபஸமிகம் , 2 வேதகம் , 3 க்ஷாயிகம் , 4 மித்யாத்வம் , 
5 ஸாஸாதனம் 6 மிஸ்ரம் . 


18. ஸம்ஞ்ஞி , 2 . 

1 ஸம்ஞ்ஞி , 2 அஸம்ஞ்ஜி 
19.ஆஹாரம் : 2 

1 ஆஹாரம் , 2 அனாஹாரம் . 


102 


20 உபயோகம் 12 : 


ஞானம் 8 , தரிசனம் . 4 . 


இங்கே சொல்லப்பட்ட இந்த பிரரூபணங்களின் விளக் 
கங்கள் இந்நூலுள் 15 அதிகாரங்களில் ( 16 முதல் 30 வரை )) 
இடம் பெறுகின்றன . இவற்றின் பிரிவுகளை அங்கே காணலாம் . 


எவை எவை 


இந்த இருபது பிரரூபணைகளில் 

எங்கே 
நிகழ்கின்றன என்பதனை எண் கொடுத்து ஸங்கேத குறிகளில் 
காட்டியுள்ளார் . எழுத்துகளாக வருவன அந்த அந்த பிர ரூபண 
பிரிவுகளின் முதல் எழுத்துகள் எண்களாக வருவன . குறிப் 
பிட்ட பிரரூபணை பிரிவில் எத்தனை வரும் என்பதனைச் 
சுட்டுகின்றன : விவரம் வருமாறு . 

கு - குணஸ்தானம் , ஜீ - ஜீவஸமாஸம் , ப - பர் யாப்தி , பிரா . 
பிராணன் , சம் - ஸஞ்ஞை , க - கதி , இ - இந்திரியம் , கா - காயம் , 
யோ - யோகம் , வே - வேதம் , க - கசாயம் , ஞா - ஞானம் , ஸம் 
ஸம்யமம் , த - தர்ஸனம் , லே - லேஸ்யா , ப - பவ்யத்வம் , ஸம் 
ஸம்யக்த்வம் . ஸம் - ஸஞ்ஜித்வம் ஆ - ஆஹாரம் , உ - உபயோகம் 
முதல் 

எழுத்தினை ஒட்டுக்குறி இட்டு ( - ) அடுத்து எண் 
வரும் . அது அந்த பிரரூபணையுள் எத்தனைபிரிவு வரும் 
என் பதனைக் காட்டும் . அதனை இப்படி அமைத்துள்ளோம் . 
கு -4 ; அதாவது கு - குணஸ்தானம் , 4 - நான்கு குணஸ்தானங்கள் 
இருக்க முடியும் என்பது கருத்து . என்ன குணஸ்தானம் என்ற 
விளக்கம் இருக்குமானால் அதனை முக்காற்புள்ளி, :) இட்டு 
காட்டியுஈளோம் . 


கு -2 : மி . அ ; எண்ணுக்கும் விளக்கம் இருக்கிறது என்பதற்கு 
இக்குறியினை ( ; ) இட்டுள்ளோம் . மி , அ என்பன அந்த குணஸ 
தான பெயர்களின் முதல் எழுத்துக்கள் . அதாவது மிஸ்ரன் , 
அ விரதி ; அவற்றின் எண்ணிக்கையைக் காட்ட காற்புள்ளி ( , ) 
இட்டுக்காட்டியுள்ளோம் . 

பிரரூபணையின் கருத்துகள் 
முடிந்து விட்டால் அரைப்புள்ளி ( ; ) இட்டுக்காட்டி உள்ளோம் . 

லேஸ்யாவில் திரவ்யம் பாவம் இரண்டையும் காட்ட சாய் 
கோடு ( ! ) குறியிட்டுள்ளோம் . பா . என்னும் குறிப்பும் சில 


ஒரு 


103 


இடங்களில் மூலத்தில் வருகிறது . 
காட்டியுள்ளோம் . 


அதனையும் அங்கங்கே 


ஆலாபம் என்ற அதிகாரத்தில் கோமட்டசார நூலில் 
இப் பிரரூபணைகள் தரப்பட்டுள்ளன . ‘ ஜைனேந்திரகோசம் 
அதனை மிக விரிவாக அட்டவணைப் படுத்தியுள்ளது . இரண் 
டையும் வைத்து இந்நூலுள் தரப்பட்டுள்ள பிர ரூபணைகள் 
ஒப்புப்பார்க்கப்பட்டுள்ளன . மிகச் 

மிகச் சில 

சில இடங்களில் எண்கள் 
வேறுபாடுகள் காணப்படுகின்றன . ஐயம் காரணமாக அவற்றை 
அப்படியே விட்டுள்ளோம் . 


பிரரூபணைகளுக்கு வந்துள்ள தலைப்புகள் குணஸ்தானம் 
மற்றும் மார்கணா 

ஸ்தானங்களின் 

ஆலாபங்கள் அடிப் 
படையில் அமைந்துள்ளன . 


ஓர் உயிருக்கு குறிப்பிட்ட ஒரு நிலையில் என்னென்ன 
நிகழும் என்னென்ன நிகழாது என்பதை இப்பிர ரூபணை 
யிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் . 

இந்த அதிகாரம் முதல் 29 - ம் அதிகாரம் வரையில் 
தரப்பட்டுள்ள பிர ரூபணைகளுக்கும் இந்தக் குறிப்புகள் 
பொருந்தும் . 
திரிபங்கி 

பிரரூபணையை அடுத்து திரிபங்கி கூறப்படுகிறது ஸப்த 
பங்கி என்பது போல திரிபங்கி 

பெயர் : முப் 
பிரிவுடையது என்று பொருள் . 


என்னும் 


இப் பகுதியில் உயிரோடு தொடர்பு கொள்ளும் புற்கல 
வினைகளின் அவஸ்தை வேறுபாடுகள் விளக்கப்படுகின்றன . 
பந்தமாகும் வினைகள் பற்றி பந்தம் , அபந்தம் விச்சித்தி 
என்றும் உதயமாகும் வினைகள் பற்றி உதயம் , அனுதயம் , 
விச்சித்தி என்றும் உதீரணையாகும் வினைகள் பற்றி உதீரணை 
அணுதீரினை விச்சித்தி என்றும் ஸத்வம் பற்றி ஸத்வம் , 
அஸத்வம் , விச்சித்தி என்றும் ஒவ்வொன்றும் மூன்று கூறு 
படுத்தி பேசப்படுகின்றன . இம் முக் கூற்று 

நிலையையே 
• திரிபங்கி என்கின்றனர் . 


104 


பிர ரூபணை போல இத் திரிபங்கியும் குண ஸ்தானம் 
மற்றும் மார்கணை ஸ்தானம் 

அடிப்படையில் குறிக்கப் 
படுகிறது 


வினைகள் 
ஜைன சித்தாந்தில் வினை மிக நுட்பமாக 

ஆராயப் 
பட்டுள்ளது . வினைகள் புற்கலங்களாகக் கருதப்படுகின்றன ; 
இப்புற்கலங்கள் அனாதி காலமாக உயிரோடு தொடர்புபட்டு 
வருகின்றன என்று குறிப்பிடுகின்றனர் . இது வேறு தர்சனங் 
சளில் காணப்படாத கோட்பாடு . சுரங்கத்தில் பொன்னும் 
கிட்டகாளிதமும் கூடிக் காணப்படுவது போல உயிரும் 
புற்கலமும் காணப்படுகின்றன என்று குறிக்கின்றனர் . இந்த 
புற்கல வினைகள் தொடர்பு முற்றுமாக அற்றுவிடும் 
போது தான் உயிர் தன் இயல்பான குணங்களில் விளங்குகிறது 
என்றும் அதுவே வீடுபேறு என்றும் குறிக்கின்றனர் . வினைத் 
தொடர்பிலிருந்து விடுபட்ட உயிர் உலக உச்சியில் சென்று 
தங்கி விடுகிறது என்றும் பிறகு பிறவியில் மீண்டும் வருதல் 
இல்லை என்றும் மேலும் குறிக்கின்றனர் . எனவே ஜைன 
சித்தாந்தத்தில் வினைகள் பற்றி மிக 

மிக விரிவாக ஆராயப் 
பட்டுள்ளதில் வியப்பு இல்லை . 

இந்தப் புற்கல வினைகள் ‘ மூல பிரகிருதிகள் , உத்தர 
பிரகிருதிகள் , உத்தரோத்ர பிரகிருதிகள் 

மூன்று 
வகையில் அடக்குவர் , 

தொகை , வகை , 

விரி என்று 
இதனைக் குறிப்பிடலாம் . 
எட்டு வினைகள் 
மூல ப்ரகிருதிகள் எனப்படுவன எட்டு 

வகைப்படும் 
அவை 
1 . ஞானாவரணம் , 2 . 

தர் ளனாவரணம் , 3. வேதனீயம் 
4. மோஹனீயம் , 5. ஆயு , 6. நாமம் , 7. கோத்திரம் , 8. அந்த 
ராயம் . 
148 வினைகள் 

உத்தர ப்ரகிருதிகள் எனப்படுவன 148 வகைப்படும் . 
அவை : 1. ஞானாவரணம் - 5 , 2. தர்ஸனாவரணம் -9 . 3. வேத 


என 


105 


2 


னீயம் -2 , 4. மோகனீயம் - 28 , 5. ஆயு-4 , 6. நாமம் -93 , 7. கோத் 
திரம் -2 , 8. அந்தராயம் -5 , ஆகமொத்தம் , 148 . 

உத்தரோத்திர பிரகிருதிகள் அஸங்க்யாத லோக பிர 
மாணம் என்பர் . 

இந்த 148 வினைகளும் எல்லாம் ஒரே நேரத்தில் பந்தமா 
வதில்லை , ஒரே நேரத்தில் உதய மாவதில்லை , ஒரே நேரத்தில் 
உதீரணையாவதில்லை , ஒரே நேரத்தில் ஸத்வத்தில் இருப்ப 
தில்லை . எனவே குண ஸ்தானம் மற்றும் மார்கணை ஸ்தானம் , 
நோக்கில் பார்க்கும் போது பந்தம் , உதயம் முதலானவற்றில் 
எத்தனை வினைகள் காணப்படுகின்றன என்பதை இந்த திரி 
பங்கியில் விளக்குகின்றார் ஆசாரியர் . 


பந்த திரிபங்கி 

இந்த அதிகாரம் கதி மார்கணை ஆகும் . எனவே ஆசாரியர் 
கதிகளை அடிப்படையாக வைத்து பந்த திரிபங்கியைத் 
தருகிறார் . நரக கதி , விலங்குகதி , மனிதகதி , தேவகதி என்ற 
வரிசையில் தருகிறார் . 

மொத்தம் 148 வினைகள் . இவற்றுள் எத்தனை பந்தமாகக் 
கூடும் என்பதனை , பந்த யோக்யதை ( பந்தத்திற்கு தகுதி 
யானவை ) என்கிறார் . தக்கனவற்றுள் ஒவ்வொரு நிலையிலும் 
எத்தனை பந்தமாகின்றன எத்தனை பந்த மாவதில்லை 
எத்தனை விச்சித்தி என்று குறிப்பிடுகிறார் . 
இங்கே குறிப்பாகத் தெரிந்து 

கொள்ள வேண்டியது 
‘விச்சித்தி பற்றி யாகும் . 

ஒரு குறிப்பிட்ட நிலையில் எத்தனை வினைகள் பந்தமா 
கின்றன என்று குறிப்பிடும் போது எத்தனை விச்சித்தி 
என்றும் குறிப்பிடுவார். விச்சித்தி என்று குறிப்பிடும் அந்த 
வினைகளும் அந்தக் குறிப்பிட்ட நிலையில் பந்தமாகிக் கொண்டு 
தான் இருக்கும் . ஆனால் அடுத்த நிலைக்கு உயிர் மாறும் 
போது கீழ் நிலையில் ‘ விச்சித்தி என்று குறிக்கப்பட்ட வினை 
கள் அங்கே பந்தமாவதில்லை ; மேல் நிலையில் பந்தமாகாத 
அந்த நிலையை நோக்கித்தான் கீழ்நிலையில் - அவற்றுக்கு 


106 


என்று 


‘ விச்சித்தி என்று பெயரிடப்படுகின்றன . விச்சித்தி என்று குறிக் 
கப்பட்ட வினைகளின் எண்ணிக்கையை பந்தமாகும் வினை 
களின் எண்ணிக்கையிலிருந்து கழித்துவிட்டால் அடுத்த நிலை 
யில் பந்தமாகும் வினைகளின் எண்ணிக்கையைப் பெறலாம் . 
எடுத்துக்காட்டு : 

முதல் நரகத்தில் மித்யாத்ருஷ்டிக்கு 100 வினைகள் பந்த 
மாகும் என்று குறிப்பிட்டு , 4 விச்சித்தி 

குறிக்கப் 
பட்டுள்ளது . எனவே அடுத்த நிலையான ஸாஸாதன நிலைக்கு 
உயிர் வரும் போது இந்த 4 ம் பந்தமாகாது 

எனலே 
ஸாஸா தன நிலையில் 96 பந்தம் என்று குறிப்பிட்டார் . இதே 
போன்று பிறவற்றையும் அறிந்து கொள்க . 

பந்தத்திற்குத் தகுதியான வினைகள் என்று குறிப்பிட்டவை 
களிலிருந்து பந்தமாகும் வினைகளைக் கழித்துவிட்டால் மீதி 
வருவது பந்தமாகாத வினைகளின் எண்ணிக்கையாம் 

நரககதியில் 101 பிரகிருதி பந்தமாகும் தகுதியுடையன 
என்றார் . ஆனால் முதல் நரகத்தில் மித்யாத்ருஷ்டிக்கு 100 
வினைகள் தான் பந்தமாகிறது என்கிறார் . எனவே ஒரு வினை 
அபந்தமாகிறது . 

அபந்தம் என்று குறிக்கப்பட்ட வினைகளின் எண்ணிக்கை 
யையும் பந்தம் என்று குறிக்கப்பட்ட வினைகளின் எண்ணிக்கை 
யையும் கூட்டினால் பந்தத்திற்குத் தகுதியான வினைகள் 
எண்ணிக்கை கிடைக்கும் . 

நரக கதிக்கும் விலங்குகதிக்கும் மனிதக திக்கும் வசனமாகக் 
கூறிவந்த திரிபங்கியை தேவகதியில் அட்டவணை வாயிலாகக் 
காட்டிச் சுருக்கியுள்ளார் . ( ப.308-312 ) . 


ஆசாரியர் 


உதய திரிபங்கி ஸத்வ திரிபங்கிகளையும் இதே போன்று 
அமைத்துப் புரிந்து கொள்க . அட்டவணைப் படுத்தும்போது 
குணஸ்தான நிலைவிவரத்தை 

சுட்டவில்லை 
என்றாலும் காற்புள்ளி ( , ) இட்டுப்பிரித்துக் காட்டியுள்ளோம் . 
எனவே குணஸ்தான நிலையைத் தக்கவாறு புரிந்து கொள்க , 
நூல் பக்கங்கள் பெருகிவிடும் என்று அஞ்சி அவ்விவரங்கள் 
தருவதை தவிர்த்து விட்டோம் , 


1077 ; 


இனிவரும் அதிகாரங்களுக்கும் 
கொள்க . 


தனையே கருத்தாகக் 


கதி மார்கணை அதிகாரத்தில் கடைசியாக ஆசாரியர் 
அலோக வருணனைக் கூறி அதிகாரப்பயனை அழகாக எடுத்துக் 
காட்டி முடிக்கிறார் . ஒவ்வொரு அதிகாரத்தின் முடிவிலும் 
ஆசாரியர் அந்த அந்த அதிகாரத்தின் பயனாக அமைக்கும் 
செய்திகள் ஆழமாகவும் அற்புதமாகவும் இருக்கின்றன, படித்து 
இன்புறுக ; பயன்கொள்க . 


அதிகாரம் பதினேழு 


சொல்விளக்கம் 


இந்திரியம் என்பது சுவை , ஒளி , ஊறு , ஓசை , நாற்றங்களை 
அறிய 

ஏதுவாகும் . ஐந்து பொறிகளையும் மனத்தையும் 
குறிக்கிறது . 


ஆசாரியர் தொடக்கத்திலேயே ஒவ்வொரு இந்திரியமும் 
மிக உச்சமாக எத்தனை க்ஷேத்திரம் அளவு வரை எட்டும் 
என்பதனையும் , இன்ன இன்ன பிராணிகள் இன்ன இன்ன 
இந்திரியங்களைப் பெற்றுத் துன்புறுகின்றன என்றும் குறிப் 
பிட்டுள்ளார் . க்ஷேத்திரம் பற்றி அவர் குறிப்பிட்டுள்ள அள 
வினை அட்டவணைப்படுத்தியுள்ளார் ( பக் .329 ) . 

மனமில்லா ஐம்பொறி உயிருக்கு சுவையின் அளவு 612 
வில்லெனக் கூறப்பட்டுள்ளது . ( ப .326 ) அது 512 வில் 
இருத்தல் வேண்டும் . ஏடு எழுதியோர் பிழையாகலாம் . அட்ட 
வணையில் 512 என்று வருதல் காண்க . ஒவ்வொரு பொறியும் 
மிக அதிகமான எத்தனை தொலைவுவரை செயல்படும் என்ப 
தனை இதனால் அறியலாம் . 

. 
பிறகு ஆசாரியர் இந்திரியங்களைப் பெற்றிருக்கும் உயிர்கள் 
அடையும் துன்பங்களை விவரிக்கிறார் . 


என 


அடுத்து பிரரூபணையும் திரிபங்கியும் தந்து அதிகாரத்தை 
முடிக்கிறார் , 


. 


108 


அதிகாரம் பதினெட்டு 


சொல் விளக்கம் 


‘ ஷட் என்றால் ஆறு , நிகாயம் என்றால் தொகுப்பு 
ஆறு வகைப்படுத்தப்பட்ட உயிர்கள் தொகுப்பு என்று 
பொருள் . இந்தத் தொகுப்பு உடல் அடிப்படையில் தொகுக்கப் 
பட்டுள்ளது . ஒரு பொறியினவற்றை ஐந்து வகையாகவும் 
2 முதலான பொறிகள் உடையனவற்றை ஒரே வகையாகவும் 
தொகுத்துள்ளார் . 


உடல்கள் வடிவம் 


ஆசாரியர் இத்தகைய உடல்களைப் பெற எத்தகைய 
வதைகளை முன்பிறவியில் உயிர் செய்திருக்கும் 

என்று 
சுருக்கமாகக் குறுப்பிட்டுள்ளார் பிறது அவ்வுடல்களின் 
வடிவம் ஆகாரம் எது போல இருக்கும் என்று குறிப்பிட்டு 
உள்ளார் . 


உடலின் அளவு 


உடலின் நீள அகல முதலானவற்றை அவகாஹனம் 
என்று குறிப்பிடுகின்றனர் . ஆசாரியர் இங்குக் கொடுத்துள்ள 
அளவு உடலின் நீளமாகும் ( ப .341 ) ஒவ்வொரு இந்திரியங் 
களிலும் மிக நீண்ட உடலைப் பெற்றுள்ளவை எவை என்று 
குறிப்பிட்டுள்ளார் . அதனை இப்படி 

அட்டவணைப் 
படுத்தலாம் . 


இந்திரியம் 

நீளம் 


விவரம் 


அளவு 
அகலம் 


பருமம் 


1 


2 


1000 யோ 1 யோ 1 யோ 

சுயம்புரமண தீவின் 
நடுவில் உற்பத்தியான 

கமலம் 
12 யோ 4 யோ 11 யோ சுயம்புரமணகடலின் 

உற்பத்தியான சங்கு 
3 குரோ 3 / 8 குரோ 3 : 16 குரோ சுயம்புரமண தீவின் 

அபர பாகத்தில் 
உற்பத்தியான தேள் இனம் 


3 


109 . 


4 


1 யோ 


3 / 4 யோ 1 / 2 யோ 


சுயம்புரமண தீவின் அபர 
பாகத்தில் உற்பத்தியான 

ஷட் பாதம் 
சுயம்புரமண கடலின் 
நடுவில் உற்பத்தியான 

பெருமீன் 


5 . 


1000 யோ 500 யோ 250 யோ 


இந்திரியங்கள் தொடர்பான பல விவரங்களுக்கு ஆசாரியர் 
தொடர்பான நூல் காதைகளை மட்டும் குறிப்பிட்டுள்ளார் . 
அவற்றின் விளக்கம் எல்லாம் வல்லார்வாய் கேட்டறிக . 


பிறகு பிரரூபணை திரிபங்கியுடன் அதிகாரம் முடிகிறது . 


அதிகாரம் பத்தொன்பது 


சொல்விளக்கம் 


யோகம் என்பது பிறவியில் உழலும் உயிர் பிரதேசத்தில் 
தோன்றும் பரிஸ்பந்தனம் . அதாவது சலனம் என்பர் . மன 
வசன , காயம் நிமித்தமாக உயிரில் தோன்றும் வியாபாரத் 
தையும் யோகம் என்பர் . இதைத்தான் ஆசாரியர் இங்குக் 
குறிப்பிட்டுள்ளார் . 


காதைகள் வழிவிளக்கம் 
யோகம் 15 

15 வகையாகக் கூறப்படும் என்று குறிப்பிட்டு 
உள்ளார் . அந்தப் பதினைந்தின் லக்ஷணங்களை எல்லாம் 
உரைநடையில் சொல்லாமல் அவை தொடர்பான காதை 
( நூற்பாக்களை ) களை மட்டும் எடுத்துத்தந்துள்ளார் . அவற்றின் 
விவரங்களை வல்லார் வாய்கேட்டு அறிக . 
பிரரூபணைகளைச் சொல்லி முடித்து 

விட்டு என்ன 
என்ன யோகங்கள் என்ன என்ன நிலையில் உயிரில் தோன்று 
கின்றன என்று சுருக்கமாகக் குறிப்பிட்டுள்ளார் . 


புற்கல வினைகள் 


புற்கல வினைகள் நிமித்தமாக யோகம் தோன்றுவதால் 
வினையாகும் புற்கலங்கள் பற்றிக் குறிப்பிட்டுள்ளார் . 


110 


வர்கணை 

ஒரே வகையான குணங்களுடைய பரமாணுக்கள் கூட்டத் 
திற்கு வர்கணை என்று பெயர் . 
ஸமய பிரபத்தம் 

ஸமயம் ஸமயம் தோறும் உயிரோடு வினைகள் பந்த 
மாகின்றன . அப்படி ஒரு சமயத்தில் பந்தமாகும் வினைகளுக்கு 
ஸமய பிரபத்தம் என்று பெயர் . அதில் எத்தனை 

இருக்கும் என்றால் சித்தர்கள் எண்ணிக்கை 
என்னவோ அதில் அனந்தத்தில் ஒரு பங்கு வர்கணைகள் 
இருக்கும் . அதனையே இங்குக் குறிப்பிட்டுள்ளார் 

கடைசியாக திரிபங்கிச் சொல்லி அதிகாரத்தை முடிக் 
கிறார் . 

அதிகாரம் இருபது 


அணுக்கள் 


சொல் விளக்கம் 


உயிர்களிடம் காணப்படும் ஆண்மை பெண்மை நபும்ஸகத் 
தன்மைகள் வேதம் என்ற சொல்லாலே குறிக்கப்படுகின்றன . 
வேதத்தை விளக்க வந்த ஆசாரியர் ‘ தவளத்தில் வந்துள்ள 
கருத்துகளை அப்படியே எடுத்தாண்டுள்ளார் . ஆன்மாவின் 
சைதன்ய பரியாயத்தில் தோன்றும் விருப்பு வெறுப்பு வடிவ 
மோகத்தை வேதம் என்கிறார் . அல்லது 

ஆன்மாவின் 
சைதன்ய பரியாயத்தில் தோன்றும் மைதுன வடிவ சித்த விகல் 
பத்தை வேதம் என்றனர் என்பன தவளத்தின் கருத்துகளாகும் . 


வகைகள் 


இந்த வேதம் ‘ திரவிய வேதம் பாவ வேதம் என இரு 
வகைப்படும் . திரவிய வேதம் என்பது உடல் தோற்றத்தில் 
காணப்படும் ஆண் , பெண் , நபும்ஸக எனும் உறுப்பு வேறுபாடு 
களைக் குறிப்பதாகும் . பாவவேதம் என்பது உயிரில் தோன்றும் 
கசாய உணர்வின தாவதால் கண நேரத்தில் மாறக் கூடிய 
தாகும் . இந்த அடிப்படையிலேயே வேதத்தை ஒன்பது வகை 
களாகக் காட்டி அட்டவணைப் படுத்தியுள்ளார் . ( ப . 386 ) 


111 


ஜிக தீக்ஷை 

ஜிந தீக்ஷை எடுப்பது தொடர்பான சில சுலோகங்களைக் 
காட்டியுள்ளார் . உரைநடையில் எதனையும் குறிப்பிடவில்லை 
திரவிய நிலையில் ஆணாக இருப்போருக்கு மோட்சம் 
உண்டு . திரவிய நிலையில் 

பெண்ணாக 

இருப்போருக்கு 
அந்தப் பிறவியில் மோட்சம் இல்லை . இது பற்றி யாருடனும் 
விவாதிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறார் . 
ஸத்பிரரூபணம் , திரிபங்கியுடன் அதிகாரம் முடிகிறது . 

அதிகாரம் இருபத்தொன்று 


சொல் விளக்கம் 
‘ கர்ம 

எது தருமோ 
ஆசாரியர் விளக்கம் தந்துள்ளார் . 


பயனை 


அது 


கசாயம் என்று 


கசாயம் பொதுவாக 

நான்கு வகைப்படும் என்றும் 
சிறப்பாக அனந்தானுபந்தி முதலாக ஒவ்வொன்றும் நான்கு 
வகைப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் . 

இந்த கசாய பரிணாமம் உயிர்களிடத்தில் எந்த நிலை 
யிலிருந்து எந்த 

எந்த நிலைவரை காணப்படும் என்றும் பொது 
வாகச் சுட்டியுள்ளார் . பிறகு ஸத் பிரரூபணையும் திரிபங் 
கியையும் தருகிறார் , 

கசாயங்களின் வெளிப்பாட்டிலும் தர வேறுபாடு காணப் 
படும் என்று குறிப்பிடுகிறார் . 

அதிகாரம் இருபத்திரண்டு 


சொல் விளக்கம் 


ஞானம் உயிரின் சிறந்த குணமாகும் அது தன்னையும் 
பிறபொருளையும் அறியும் ஆற்றல் உடையது . 

மதிஞானம் முதலாக ஐந்து நல்ஞானம் என்றும் 
குமதி முதலாக மூன்று மித்யா ஞானம் என்றும் பகுக்கப் 
பட்டு எட்டு வகைப்படும் . 


112 


இந்த ஞான வகைகளையும் விரிவுகளையும் ஆசாரியர் 
குறிப்பிட்டுள்ளார் பிறகு 

ஸத் பிரரூபணம் , 

திரிபங்கி 
தந்துள்ளார் . 


அதிகாரம் இருபத்து மூன்று 
சொல் விளக்கம் 


ஸம்யமம் என்றால் ஸம்யக் ( நல் ) முறையில் விரதம் 
முதலானவற்றில் ஒழுகுதல் நிகழ்தல் என்று பொருள் . அதனை 
ஆசாரியர் குறிப்பிட்டுள்ளார் . 


வகைகள் 


இது ஸாமாயிகம் , சேதோபஸ்தாபனா , பரிஹார விசுத்தி , 
யதாக்யாதம் என ஐந்து வகையாகவும் , பிற உயிர்களைக் 
காத்தல் எனும் பிராணி ஸம்யம் எனவும் , பொறிவழி செல்லாது 
நிறுத்தல் இந்திரிய ஸம்யம் எனவும் வகைப்படுத்துவார் 
ஆசாரியர் . இந்த வகைப்பாடுகளையும் அவற்றின் விளக்கங் 
களையும்கூறும் கோமட்டசார நூலின் காதைகளை அப்படியே 
எடுத்து ஆண்டுள்ளார் . 


இல்லற நிலை 


அடுத்து ஆசாரியர் தேஸவிரதி எனப்படும் இல்லறத் 
தாரின் பதினொரு பிரிவுகளை எடுத்துக் கொண்டு ஒவ்வொன் 
றையும் விரிவாக விளக்குகிறார் . இதனை பதினொரு பிரதிமை 
என்பர் . 


பாலருந்தலாம் 

பால் மாமிச உணவு ஆகாது என்று ஆசாரியர் கூறும் 
விளக்கம் நன்கு அமைந்துள்ளது . 
தமிழ் நூல் மேற்கோள் 

அறநெறிச்சார பாடலையும் திருக்குறளையும் மேற் 
கோளாகக் காட்டி புலால் உண்ணுதலை ஆசாரியர் விலக்கச் 
சொல்லுகிறார் . ஆசாரியர் தமிழகத்தோடு தொடர்புடைய 
வர் என்பதற்கு இது ஓர் அகச் சான்றாகலாம் . 


113 


பூஜை - அர்ச்சனை 


ஜிந தேவனுக்கு பூஜை , அர்ச்சனை செய்யும் பூஜகன் 
தகுதிகள் , பூஜை செய்யத் தகாதவர்கள் , செய்யும் விதிகள் , 
செய்தலின் பயன்பற்றி சிறப்பாக விளக்குகிறார் . 


சல்லேகனை 


இல்லறத்தாரின் பதினொரு நிலைகளை விளக்கிவிட்டு 
சல்லேசகனை பற்றி விரிவாகக் கூறுகிறார் ஆசாரியர் . காலம் 
குறிப்பிட்டும் ஸல்லேகனை ஏற்கலாம் என்கிறார் . சிராவகன் 
வாழ்வு முடிவு சல்லேகனையில் முடிய வேண்டும் என்பதால் 
கடைசியில் சல்லேகனையை வைத்துள்ளார் போலும் . 


சல்லேகனை வாழ்நாள் முழுதும் எடுக்கலாம் . அப்படி 
எடுக்கும் போது தமக்குள் வாழ்நாளை கணித்துக் கொள்ள 
வேண்டும் என்பதால் மரணம் ஏற்படுதற்கான நிமித்தங்களைக் 
கொண்டு முன் கூட்டியே மரண காலத்தை அறியலாம் என் 
கிறார் . மரண நிமித்தங்கள் பற்றி வரும் பகுதி ஆழ்ந்து படிக்க 
வேண்டிய ஒன்றாகும் . 


மரண வகைகள் 


களை 


பிறக்கின்ற உயிர்கள் இறக்கின்றன . ஆனால் மரணம் எதன் 
எதன் நிமித்தமாக ஏற்படுகின்றன என்று மரணங்களின் வகை 

மிகச்சிறப்பாக விளக்குகிறார் . துறவியர் சங்கத்தில் 
ஸல்லேகனை மரண விதி முறைகள் எவ்வாறு நிகழ்த்தப்படு 
கின்றன என்ற வருணனைப் பகுதி ஸல்லேகனை மரணத்தின் 
சிறப்பினை நன்கு விளக்கி நிற்கிறது . 


இல்லற நிலைகளைக் கூறிய பிறகு ஸாமாயிகம் முதலான 
விசுத்தி சாரித்திரங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள் 
கிறார் . 


தியானம் 


தியானம் பற்றிய வருணனையைச் சிறப்பாக அமைக்கிறார் . 


114 


ரித்திகள் 

தியானத்தின் விளைவாக ஏற்படும் ரித்திகள் பற்றி விரி 
வாக பேசுகிறார் ஆசாரியார் . பிறகு ஸத்பிரரூபணம் , திரிபங்கி 
தந்து அதிகாரத்தை முடிக்கிறார் . 

அதிகாரம் இருபத்தி நான்கு 


சொல் விளக்கம் 

பொது சிறப்பு குணங்களுடைய பொருளைப் பொதுவாக 
முதலில் அறிதல் தர்சனம் என்று ஆசாரியர் விளக்கியுள்ளார் . 


வகைகள் 


பிறகு அதன் நான்கு வகைகளைக் கூறியுள்ளார் . பிறகு 
தரிசனம் , ஞானம் என இரண்டாகத் தோன்றுவது இடை 
நிலையில் என்றும் கேவலி பகவானுக்கு இரண்டும் ஒன்றாகவே 
காணப்படுகிறது என்றுமே குறிப்பிட்டுள்ளார் . 

தர்சனம் பற்றியும் ஞானம் பற்றியும் பிரமாண நோக்கில் 
மாணாக்கன் கேட்கும் ஐயங்களை நன்கு விளக்குகிறார் . 
ஸத் பிரரூபணம் , 

திரிபங்கி தந்து அதிகாரத்தை 
முடிக்கிறார் . 


அதிகாரம் இருபத்தைந்து 
சொல் விளக்கம் 

கசாயங்களில் அணுரஞ்சிதமான ( தினைப்பதான ) மன 
வசன காய ( யோக ) செயலுணர்வு லேஸ்யை ஆகும் என்கிறார் . 
ஜைன ஆகமங்களில் இது ஆறு நிறங்கள் வழி விளக்கப்படுகிறது . 
மூன்று நிறங்கள் சுபம் என்றும் , மூன்று நிறங்கள் அசுபம் 
என்றும் குறிக்கப்படும் , கசாயம் இல்லாமையால் முக்தி உயிர் 
களிடம் லேஸ்யை இல்னல . கிருஷ்ணம் , நீலம் , கபோதம் 
அசுபங்கள் : தேஜோ , பத்மம் , சுக்கலம் - சுபங்கள் என்பர் . 


வர்ணம் 


நிற வேறுபாடுகளை இந்திரிய நோக்கிலும் ஸ்கந்த 
நோக்கிலும் அணு நோக்கிலும் பார்க்கலாம் என்று குறிப்பிட்டு 


115 


அப்படிப்பார்க்கும்போது ஸங்க்யா தம் ( 2 ) அஸங்க்யாதம் ( ஸ ) 
அனந்த ( க்க ) வேறுபாடுகள் உள்ளன என்கிறார் . அடைப்புக் 
குறியுள் இங்கே காட்டப்பட்டுள்ள எழுத்துகளை அச்சொற் 
களைக் குறிக்க ஆசாரியர் ஆண்டுள்ளார் . 


பரிணாமம் 


பரிணாமங்களில் ஏற்றத் தாழ்வுகள் காணப்படும் முறை 
எப்படி உள்ளது என்று குறிப்பிடுகிறார் . அசுபம் மேலிருந்து 
இழிந்து வரும் . சுபபரிணாமம் கீழிலிருந்து மேலுயரும் என்கிறார் 
இதனையே குறியீடுகளால் 2000 - ஜ ; என்றும் ஜ 0000 உ என்றும் 
காட்டியுள்ளார் . உ :உத்க்ருஷ்டம் : ஜ - ஜகன்யம் , இடையில் 
உள்ள சூன்யங்கள் ஏற்ற இழிவுகளைக் காட்டுவன . 


கர்மாதிகாரம் 

ஆறு லேஸ்யை பரிணாமங்களை விளக்க பழங்களைப் பெற 
சிந்திக்கும் ஆறு மனிதர்கள் வழி எடுத்துக் காட்டுத் தந்து 
விளக்குகிறார் . 


இப்படி நூலாசிரியர் லேஸ்யை அதிகாரத்தை பதினாறு 
தலைப்புகளின் கீழ் தருகிறார் . அவற்றை எல்லாம் வல்லார் 
வாய் கேட்டறிக . 


அதிகாரம் இருபத்தாறு 


சொல் விளக்கம் 


பிறவியிலிருந்து விடுபட்டு முக்தி அடையக்கூடிய தகுதி 
( யோக்தை ) பெற்றுள்ள உயிர்களை ப்வயன் என்றும் 
அத்தகுதிப் பாட்டினைப்பெறாத 

உயிர்களை 

அபவ்யன் 
என்றும் குறிப்பிடுகிறது . ஜிந் ஆகமங்கள் இந்த விளக்கத்தையே 
ஆசாரியரும் தந்துள்ளார் . 


பவ்வியர்கள் 


முக்தி அடைந்து அல்லது அண்மையில் முக்தி அடையக் 
கூடிய பவ்வியர்கள் பட்டியலை 

இந்த அதிகாரத்தில் 
ஆசாரியர் 

தந்துள்ளார் . 


116 


நிகோத உயிர்கள் 

பல உயிர்கள் வாசம் செய்யும் ஒரு உடலுக்கு நிகோதம் 
என்று பெயர் . அனந்த உயிர்கள் ஒரே உடலைக் கொண்டு 
ஜீவிக்கின்றன அத்தகைய ஜீவன்களை நிகோத ஜீவன்கள் 
என்பர் . 


அந்த நிகோத ஜீவன்கள் இரண்டு வகைப்படும் . நித்ய 
நிகோதங்கள் இதர நிகோதங்கள் என . நித்ய நிகோதங்கள் 
எனப்படும் உயிர்கள் 

என்றுமே நாற்கதியில் உழலாமல் 
நிகோத நிலையிலேயே பிறந்து இறந்து கொண்டிருக்கும் . 

இதர நிகோதம் என்பது நாற்கதியில் உழன்று நிகோத 
பிறவியில் தோன்றுவது மீண்டும் 

நாற்கதியில் உழலும் 
முக்திக்குச் செல்லும் வாய்ப்புடையன மனிதப்பிறவியில் 
தோன்றும் முக்தியும் எய்தும் நித்திய நிகோதங்கள் பற்றி 
ஆசாரியர் குறிப்பிட்டுள்ளார் . 


பிறகு ஸத்பிர ரூபணையும் திரிபங்கியும் தந்து அதிகாரத்தை 
முடிக்கிறார் . 


அதிகாரம் இருபத்தேழு 


சொல் விளக்கம் 


ஜிநேந்திரனே தேவன் , அருளே அறம் , உபாதி இல்லா 
மையே தபம் என நம்பும் ஸத்பாவமே ஸம்யக்த்வம் என்று 
குறிப்பிடுகிறார் ஆசாரியர் மோட்ச நெறியில் , ஸம்யக்த்வம் 
பெறுதலே முதல் படியாகும் . இது இல்லாமல் மோட்சம் கை 
கூடாது . 


வகைகள் 


என்று 


இது மூன்று வகைப்படும் ஒளபஸமிகம் , வேதகம் , க்ஷாயிகம் 

குறிப்பிடுகிறார் . இன்னொரு வகையில் ஆஜ்ஞா 
ஸம்யக்த்வம் , அதிகம ஸம்யக்த்வம் நிஸர்க ஸம்யக்த்வம் என 
மூன்று வகைப்படும் என்கிறார் . மேலும் இப்படி இதன் வகை 
வேறுபாடுகளை பல நோக்கில் கூறியுள்ளார் . 


117 


ஐந்து இலப்திகள் 


லப்தி என்றால் அடைதல் என்று பொருள் . ஞானம் 
முதலான ஆற்றலின் சிறப்பினை அடைதல் லப்தி எனப்படும் 
முதலில் 

ஸம்யக்த்வம் தோன்றும் போது அடைந்திருக்க 
வேண்டிய ஐந்து லப்தி களைப் பற்றி ஆசாரியர் குறிப்பிடு 
கிறார் . 
குற்றங்கள் 


நற்காட்சி அடைந்தவனிடம் மும்மூடம் முதலான இருபத் 
தைந்து குற்றங்கள் காணப்படாது என்பதால் அவை பற்றி 
விரிவாகக் கூறுகிறார் . 

அவனுக்கு உறுப்பாகக் காணப்படும் எட்டு குணங்கள் 
பற்றியும் மிக விரிவாகக் கூறுகிறார் . 

பிறகு ஸத் பிரரூபணம் திரிபங்கி தந்து அதிகாரத்தை 
முடிக்கிறார் . 

அதிகாரம் இருபத்தெட்டு 


சொல் விளக்கம் 


மன நிமித்தமான ஞானத்திற்கு ‘ ஸஞ்ஜி என்று பெயர் . 
அதனுடைய உயிர் ஸஞ்ஜி ஆகும் . அதாவது . மனமுடைய 
உயிர் என்று பொருள் இதனையே ஆசாரியர் ஸமனஸ்கம் 
என குறிப்பிட்டு விளக்குகிறார் . 

நான்கு பொறிகள் உள்ளவரை மனம் இல்லாத உயிர்கள் 
அமனஸ்கம் எனப்படும் . 


பிறகு ஸத் பிரரூபணம், திரிபங்கி தந்து அதிகாரத்தை 
முடிக்கிறார் . 

அதிகாரம் இருபத்தொன்பது 


சொல்விளக்கம் 


உடல் , மொழி , மனம் அமைய தேவையான புற்கல வினை 
களை உயிர் சேர்த்துக் கொள்வது ஆஹாரம் எனப்படும் . 


118 


கபளாஹாரம் 


இந்த அதிகாரத்தில் ஆசாரியர் பகவான் தன்மை அடைந்த 
அருகன் வாய்வழி உணவு கொள்கிறான் எனக்கூறும் கருத்தினை 
மிக விரிவாகவும் நுட்பமாகவும் ஆகம மேற்கொள்களுடன் 
மறுக்கிறார் . சுவையான பகுதி . 
பெண்டிர் முக்தி இல்லை 

பெண் பரியாயத்தில் முக்தி இல்லை என்று ஆசாரியர் 
காரணம் காட்டி மறுக்கிறார் . இந்தப்பகுதி இடம் மாறி 
வந்திருக்குமோ என்று எண்ண வேண்டியுள்ளது . இதனை 
அடுத்து மீண்டும் கபளாஹாரம் பற்றிய செய்திகள் தொடரு 


கின்றன . 


கபளாஹாரம் பற்றிய செய்தி முடிந்தவுடன் முக்தி 
அடையும் நிலையில் இருக்கக்கூடிய மூன்று வேதங்கள் பற்றி 
பேசுகிறார் . எனவே 

எனவே இந்தப் 

இந்தப் பகுதி அங்கு வரவேண்டும் 
போலத் தோன்றுகிறது . 

பெண் பிறவியில் முக்தி இல்லை என்பதை விரிவாகவும் 
விளக்கமாகவும் மறுக்கிறார் . 
பஞ்ச பரிவர்த்தளை 

உயிர் பிறவியில் உழலும் தன்மையை ஐந்து நோக்கில் 
பஞ்ச பரிவர்த்தனை என்னும் தலைப்பில் காட்டுகிறார் 
இதனால் பிறவியின் ஆழமும் அகலும் நன்கு விளங்கும் . 


பிறகு ஸத் பிர ரூபணம் , திரிபங்கி தந்து அதிகாரத்தை 
முடிக்கிறார் . 


அதிகாரம் முப்பது 


சொல்விளக்கம் 


சேதன 

குணத்தின் பரியாய ( மாறுதல் ) சிறப்பை 
உபயோகம் என்பர் . 

என்பர் . ஞான தரிசனம் எனக் கூறப்படுவன 
சேதன குணத்தின் பரியாயங்கள் அல்லது நிலை வேறுபாடுகள் 
இவற்றையே உபயோகம் என்பர் . 


119 


இதை ஆகாரம் அநாகாரம் எனப்பிரிப்பர் . ஞானம் ஆகார 
ரூபம் , தர்சனம் அநாகார ரூபம் ஞானத்தில் தோன்றும் விகல் 
பங்கள் ( நிலைவேறுபாடுகள் ) ஆகாரம் எனப்படும் . தரிசனத்தில் 
காணப்படுவன அநாகாரம் . 


இந்த உபயோகம் வினையோடு கூடியவர்களிடம் வரிசை 
யாகவும் வினையை வென்றவர்களிடம் ஒரு சேரவும் 

காணப் 
படும் என்று குறிப்பிடுகிறார் ஆசாரியர் . 


என 


பரிவர்த்தனை 

அடுத்து ஆசாரியர் பஞ்ச பரிவர்த்தனை பற்றி கூறுகிறார் . 
திரவ்யம் , க்ஷேத்திரம் , காலம் , பாவம் , பவம் ஐந்து 
வகையில் உயிர் பரிவர்த்தனை செய்கிறது . அதனை பஞ்ச 
பரிவர்த்தனை 

என்பர் . பிறவியில் 

உழலும் உயிர்களிடம் 
காணப்படுவன இவை : 


இப்பகுதியில் வந்துள்ள அட்டவணையில் சுன்னம் 
() என்பதும் , அம்சபாதம் + என்பதும் , இலக்கம் 1 என்பதும் 
புற்கல பரிவர்த்தனை முறையைக் காட்ட வந்துள்ளன . 
கிரஹீத கிரஹணம் , அகிரஹீத கிரஹனம் , மிஸ்ர கிரஹணம் 
என மூன்று முறையில் புற்கல கிரஹணம் அமைகிறது . இந்த 
மூன்று முறையைக் குறிக்க இந்த சுன்னம் , முதலான குறியீடுகள் 
அமைக்கப்பட்டுள்ளன . இவற்றின் விவரங்களை எல்லாம் 
விரிக்கின் நூல் பெருகும் என்பதால் விடப்பட்டுள்ளன . 
வல்லார் வாய் கேட்டு அறிக . 


தோத்திரங்கள் 


முக்திக்கு பாவிக்க வேண்டிய நற்காட்சி நல்ஞான நல் 
லொழுக்க பரமான்ம குணச் சிறப்புகளை ஆசாரியர் அரிய 
தோத்திரங்களாக அமைத்துள்ளார் . தோய்ந்து படிக்க 
வேண்டிய தோத்திரங்கள் அவை . 


-- 


-மங்களம் 


சமற்கிருத பிராகிருத 
நூற்பெயர் சுருக்க விளக்கம் 


அ . ப 


உ 


சு . ஸ் 


அஷ்டபாகுடம் , ஆசாரியர் குந்தகுந்தர் , மாணிக் 
சந்த் கிரந்தமாலா , பம்பாய் 
இஷ்டோபதேஸம் , ஆசாரியர் பூஜ்யபாதர் , வீர 

சேவா மந்திர் , சரசாவா . 
கோ.ஜீ கோமட்டஸாரம் ஜீவகாண்டம் , ஆசாரியர் நேமிச் 

சந்திரர் , பாரதிய ஞான பீடம் , தில்லி . 
கோ.க கோமட்டஸாரம் கர்மகாண்டம் , ஆசாரியர் 

நேமிச்சந்திரர் , பாரதிய ஞான பீடம் , தில்லி . 
சமயஸார கலஸம் , ஆசாரியர் அமிர்த சந்திரர் . 
ஸ்வயம்பு ஸ்தோத்ரம் , ஆசாரியர் சமந்தபத்ரர் , 

வீர சேவமந்திர் , சரஸாவா . 
தவளம் . தவளா ஆசாரியர் பூதமலி , ஜீவராஜ் கிரந்தமாலா 

சோலாப்பூர் . 
தி . ஸ திரவ்ய ஸங்ரசும் , ஆசாரியர் நேமிசந்திரர் . 
தி . ஸா திரிலோக ஸாரம் , ஆசாரியர் நேமிச்சந்திரர் . 

ஜைன ஸாஹித்யம் , பம்பாய் . 
ப . ஆ 

பகவதி ஆராதனை , ஆசாரியர் சிவகோட்டியார் , 

ஸகாரமா தோஷி சோலாப்பூர் . 
ப . கா பஞ்ச 

பஞ்சாஸ்திகாயம் , ஆசாரியர் குந்த குந்தர் , பரம 
சுருத பிரபாவக மண்டல் , பம்பாய் . 
பத்மநந்தி பஞ்ச விம்சதி , ஜீவராஜ் கிரந்தமாலா , 
சோலாப்பூர் . 
பரமார்த்த பிரகாசம் , 

ஆசாரியர் 

யோகிந்த 
தேவர் , ராஜ்சந்திர கிரந்த மாலா , அகாஸ் . 

பஞ்ச ஸங்க்ரகம் , பாரதிய ஞான பீடம் , தில்லி , 
பா . அ பாரஸ அணுவேக்கா , ஆசாரியர் குந்த குந்தர் 
பி , சா பிரவசன ஸாரம் , ஆசாரியர் குந்த குந்தர் , ராஜ் 

சந்திர கிரந்தமாலா , அகாஸ் . 
பூஜ்யபாதர் சிராவகாசாரம் . 
யசஸ்திலக ஸம்பூ , ஆசாரியர் ஸோமதேவர் , 
ரத்ன கரண்டக ஸ்ராவகாசாரம் , 
ஸமந்தபத்ரர் , 


ப . பி 


பூ . சி 


ர . க 


ஆசாரியர் 


உள்ளுறை 


அதிகாரம் 1 


1-58 


நவ பதார்த்தம் 

அதிகாரப் பெயர்கள் 1 , நவபதார்த்தம் , ஜீவபதார்த்தம் 2 , 
ஜீவலட்சணம் 3 , அஜீவ பதார்த்தம் 4 , ஆஸ்ரவ பதார்த்தம் , 
ஐந்து மித்யாத்துவம் 5 , ஆஸ்வர காரணங்கள் 9 , பந்த பதார்த் 
தம் 11 , ஆஸ்ரவ பந்த வேறுபாடு 12 , எட்டு வினைகள் 13 , 
வினைகளின் 148 பிரிவுகள் 14-26 , பந்த பிரக்ருதிகள் காதி 
வினை 27 , சுப அசுப பிரகிருதிகள் 28 , பந்த வேறுபாடு 29 , 
குண ஸ்தானமும் பந்த பிரகிருதிகளும் 30-32 , புண்ணிய 
பதார்த்தம் , பதினாறு பாவனை 33 , பாப பதார்த்தம் 34 , 
புண்ணியமும் பாபமும் 35-38 , ஸம்வர பதார்த்தம் 38-48, 
பரீஷக ஜயம் 39 , பஞ்ச சாரித்திரம் 43 , நிர்ஜரா பதார்த்தம் 
48-56 , நிர்ஜரையும் குணஸ்தானமும் 50 , உதய உதீரணை 
பேதம் 53 , ஸத்துவமும் குண ஸ்தானமும் 53-56 , மோட்ச 
பதார்த்தம் 57 . 
அதிகாரம் 2 

59-80 
ஸப்த தத்துவம் 

ஏழு தத்துவம் 59 , ஜீவ தத்துவம் 59 , அஜீவ தத்துவம் 
ஆஸ்ரவ தத்துவம் 60 , ஆஸ்ரவ காரணங்கள் 61 -71 , பந்த் 
தத்துவம் 71 , சம்வர , நிர்ஜரா 

தத்துவம் 72 , 

மோஷ 
தத்துவம் 75 . 


அதிகாரம் 3 


81-96 


ஷட் திரவ்யம் 

ஆறு பொருள்கள் 81 , ஜீவ திரவ்யம் 81 , புக்கல : திரவ்யம் 
82 , அளவைகள் 83 , தர்ம திரவ்யம் 83 , அதர்ம திரவ்யம் 84 , 


122 


ஆகாஸ திரவ்யம் , கால திரவ்யம் 86 , கால வகைகள் 87-92 , 
உபாதானமும் நிமித்தமும் 94 . 
அதிகாரம் 4 

97-108 
பஞ்சாஸ்திகாயம் 


ஐந்து அத்திகாயங்கள் 97 , பிரதேச விளக்கம் 98 , பஹி 
ரரத்மா - அந்தராத்மா 98 , குணஸ்தானமும் மூவகை ஆன்ம 
நிலையும் 99 , ஸக்ரியா நிஷ்க்ரியா , ஏக பிரதேசி பகு பிரதேசி 
103 , ஸ்வபாவ விபாவம் , ஜாதி விஜாதி 104 , வியாபக அவ்யா 
பாகம் , சாமான்ய விசேஷம் 105 , நித்ய அநித்யம் , க்ஷேத்ர 
அஷேத்ரம் , காரணம் , அகாரணம் , கர்த்ரு அகர் த்ரு , பிரவேச 
அப்ரவேசங்கள் 106 . 


அதிகாரம் 5 


109.116 


துவிசத்வாரிம்சத் நயம் 


நாற்பத்திரண்டு நயங்கள் 109 , நய வகைகள் , நய லக்ஷணம் 
நய விளக்கம் 110 . 


அதிகாரம் 6 

117-124 
சதுர்வித நியாஸம் 

நியாஸ வகைகள் 117 , யோநி பேதங்கள் 119 , ஸம்யக்த் 
ரஷ்டி பூஜாதி காரணம் 121 , புண்ணியம் பரிஹரித்தவன் 
யார் 123 . 


அதிகாரம் 7 

125-142 
துவித பிரமாணம் 

பிரமாண விளக்கம் , பிரமாண வகைகள் 125 , லௌகீசு 
பரமார்த்திக பிரமாணங்கள் 126 , ஐந்து ஞானங்கள் 129 , 
பன்னிரண்டு அங்கம் 130 , அங்கங்களின் பொருளும் பதங்களும் 
131 , பதினான்கு பூர்வம் 133 , உபலப்திகள் 135 , பிரகிர்ணகங் 
கள் 136 , அவதி ஞானம் 138 , மன : பர்யய ஞானம் 139 , கேவல 
ஞானம் 140 . 


123 


143-152 


அதிகாரம் 8 
சப்த பங்கி 

சப்தி பங்கிகள் 
தரிசனங்கள் 147 . 


143 , ஸ்யாத் 


வாதம் 146 , மித்யா 


அதிகாரம் 9 


153-156 


பஞ்ச பாவம் 

பாவங்களும் வகைகளும் 153 . 
அதிகாரம் 10 

157-164 
ரத்ன த்ரயம் 

மும்மணி ஸ்வரூபம் 157 , நிச்சய மும்மணி 158 , மோக்ஷ 
மார்கம் 159 . 
அதிகாரம் 11 

165-174 
சதுர்தஸ குணஸ்தானம் 

பதினான்கு குணஸ்தானங்கள் 165 , குணஸ்தான லக்ஷணம் 
165 , குண ஸ்தானத்தில் ஏற்ற இழிவு முறை 169 , குணஸ் 
தானத்தில் இருப்போர் எண்ணிக்கை 172 . 
அதிகாரம் 12 

175-188 
சதுர்தஸ ஜீவஸமாஸை : 

பதினான்கு ஜீவ ஸமாஸை 175 , ஜீவ ஸமாஸையும் குண 
ஸ்தானமும் 176 , ஜீவ ஸமாஸை பேதங்கள் , 98 பேதங்கள் 
177 , 81 பேதங்கள் 180 , 136 பேதங்கள் 182 , 406 பேதங்கள் 
184 , நிகோத உயிர் வெளி 

வரும் காலம் 180 , யோனி 
பேதங்கள் 184 , குல பேதங்கள் 187 . 
அதிகாரம் 13 

189-192 
ஷட்பர்யாப்தி 

ஆறு பர்யாப்திகள் 189 , பர்யாப்திகள் இயல்பு 189 , அபர் 
யாப்திகள் 190 . 


124 


193-196 


அதிகாரம் 14 
தசபிராணன் 

பிராணன் விளக்கம் , பத்துப் 
பிராணனும் பர்யாப்தியும் 193 . 


பிராணன்கள் 


193 , 


அதிகாரம் 15 


197-200 


சதுசன்னை 


நான்கு சன்னைகள் , அவற்றின் லக்ஷணங்கள் 197 , சன்னை 
கள் விரிவு 197 , குண ஸ்தானமும் சன்னைகளும் 198 . 


201-324 


அதிகாரம் 16 
சதுர்கதி மார்கணை 


நான்கு கதிகள் 201 , நரகங்களும் படலங்களும் 201 , 
அளவுகள் , க்ஷேத்ர ஸ்வபாவம் 202 , நரகத்தில் யார் பிறப்பர் 
203 , நரக துன்பம் 203 , நரகர் ஆயுள் முதலியன 205 , நரகர் 
மறுபிறவி 210. நடு உலக வருணனை 212 , நந்தீஸ்வர தீபம் 
213 , கடல்கள் நீர் இயல்பு 224 , திர்யக் கதியில் யார் பிறப்பர் 
225 , சுமேருமலை 226 , குல பர்வதம் முதலியன 227 , பரதம் 
முதலானவை 228 , விதேக நாடுகள் 231 , ஐராதவ க்ஷேத்திரம் 
233 , குபோக பூமி 234 , மானுஷோத்ரம் 236 , மனிதர் வகை 
237 , பவணர் வகை 237 , சைத்ய விருக்ஷங்கள் 238 பவண வாசி 
ஆயுள் முதலியன 239 வியந்தர தேவர்கள் 242 , ஜ்யோதி 
தேவர்கள் 247 , விமானங்கள் இயக்கம் 248 , இயக்க விதிகள் 
250 , நட்சத்திரங்களின் தொகை 253 , ஜ்யோதிட தேவர் 
ஆயுள் முதலியன 253 , வைமானிக தேவர்கள் 254 , கல்பங்கள் 
254 , விமானங்கள் நிறம் 256 , இந்திரகங்கள் 256 , ஸ்ரேடி 
பந்தங்கள் , பிரகீர்ணங்கள் 257 , தேவியர் 

தேவியர் எண்ணிக்கை 259 
தேவியர் பிறக்குமிடம் 259 , தேவர் காம சுகம் 259 , 

அக 
மிந்திரர் சுகம் 260 , தேவர் ஆயுள் முதலியன 261 , தேவ 
பிறப்பில்லாத காலம் 262 , இலௌகாந்திக தேவர் 
தேவ கதியில் பிறப்பவர் 264 , ஸித்த லோகம் 267 , ஸத் 
பிரரூபணம் 268-300 திரிபங்கி 300-322 , அலோகம் 323 . 


263 , 


125 


அதிகாரம் 17 

325-338 
இந்திரிய மார்கணா நிரூபணம் : 

இந்திரியங்களும் அவற்றின் எல்லையும் 325 , இந்திரிய 
துன்பம் 326 , ஸத் பிரரூபணம் 330 , திரிபங்கி 336 , 


அதிகாரம் 18 


339-358 


ஷட் ஜீவ நிகாயம் 


ஆறுவகை உயிர்கள் 339 , உடல்கள் அளவு 341 , ஆயுள் 
342 , இந்திரியங்கள் விஷயம் மற்றும் வகைகள் , 344 , உயிர்கள் 
பிறக்கும் கதிகள் 346 , ஸத் பிர ரூபணம் 356 , திரிபங்கி 357 . 


அதிகாரம் 19 

359-384 
பஞ்ச தஸ யோகம் 

பதினைந்து யோகங்கள் 359 , ஸத் பிர ரூபணம் 363-373 , 
யோகம் விளக்கம் 374 , ஆஹார சரீரம் தோன் 

சரீரம் தோன்ற காரணம் 
374 , வர்கணை , ஸமய பிரபந்தம் விளக்கம் 375 , ஒரு நேரத்தில் 
எத்தனை உடல்கள் 376 , திரிபங்கி 376 . 
அதிகாரம் 20 

385.402 
வேத மார்கணை 

வேத விளக்கம் , வகைகள் 386 , ஸத் பிரரூபணம் 393 , 
திரிபங்கி 401 , 
அதிகாரம் 21 

403-412 
சதுஷ் கஷாய மார்கணை ; 

கஷாய வகைகள் , ஸத் பிரரூபணம் 405 , திரிபங்கி 409 . 


அதிகாரம் 22 


413-422 


அஷ்ட ஞான மார்கணை 

எட்டு ஞானங்கள் 413 , ஸத்பிரரூபணம் 416 , திரிபங்கி 
420 . 


126 


அதிகாரம் 23 


423-522 


ஸம்யம மார்கணா நிரூபணம் 

ஸம்யமர் பேதங்கள் 425 , தர்சனீகம் , ஏழு வியசனங்கள் 
426. பால் மாமிசமாகாது 428 , அணுவிர திகன் 431 ; அஷ்ட மூல 
குணங்கள் 431 , பஞ்ச அணுவிரதம் 432 , விரத பயன் 437 , குண 
விரதங்கள் 438 , சிக்ஷா விரதங்கள் 442 , தான விதி விசேஷம் 
446 , தாத்ரு விசேஷம் 447 , பாத்ர விசேஷம் 449 , அபாத்ர 
தான பயன் 451 , 

ஆகாரதானச் சிறப்பு 456. மௌனம் 
அந்தராயம் 459 , ஸா மாயிக விரதம் 461 , பவித்ர க்ஷேத்ரங்கள் 
462 , தேவதார்ச்சனை , பூஜை செய்பவன் 466. பூஜைக்காகாதவர் 
467 , பூஜைக்கு 32 குற்றங்கள் 469 , காயோத் ஸர்கம் 470 , 
புரோஷத உபவாஸகன் 472 , சசித்தன் 473 , ராத்ரி அபுத்தன் , 
பிரமசாரி , ஆரம்ப விரதி 474 , அபரிகிரகன் அனுமதி விரதன் 
475 , உத்திட்டன் 476 , பக்ஷம் சர்யை 477 , சல்லேகனை 477 , 
மரண நிமித்தங்கள் 481 , மரண வகைகள் 484 , சல்லேகனை 
யின் பயன் 490 , ஐந்து சாரித்ரங்கள் 492 , அனகார தர்மம் 493 , 
பரீஷகங்கள் 495 , பன்னிரண்டு தபம் 497 , தர்ம தியான 
பேதங்கள் 504 , ரித்திகள் 508 , ஸத் பிர ரூபணம் 516 , திரிபங்கி 
519 . 


அதிகாரம் 24 


523-542 


தர்ஸன மார்கணா நிரூபணம் 


தர்ஸன விளக்கம் 523 , தர்சனமும் ஞானமும் 525 , ஸத் 
பிரரூபணம் 531 , திரிபங்கி 541 . 


அதிகாரம் 25 


543 : 576 


லேஸ்யா மார்கணா நிரூபணம் 


லேஸ்யை விளக்கம் 543 , நிர்தேஸாதிகாரம் 544 , வர்ணாதி 
காரணம் , , 

545 , பரிணாமாதிகாரம் , ஸங்க்ரமணாதிகாரம் 546 
ஷட் வ்ரத்திகள் 547 , கர்மாதிகாரம் , லக்ஷணாதிகாரம் 548 . 
லேஸ்யைகள் லக்ஷணம் 549 , ஆயுள் கட்டும் முறை 552 , லேஸ் 
யாவும் பிறவியும் 552 , ஸத்பிரரூபணம் 563 , திரிபங்கி 574 . 


127 


அதிகாரம் 26 

577-588 
பவ்ய மார்கணா நிரூபணம் 

பவ்யரும் அபவ்யரும் 577 , தீர்த்தங்கரர் 578 கணதரர் 579 , 
கணணியர் 580 தீர்த்தங்கரர் தாய் தந்தையர் 580 , சக்ர 
வர்த்திகள் 581. பல தேவர்கள் வாசுதேவர்கள் 582 , தாத்ருக்கம் 
583 , ஸ்ரோத்ருக்கள் , யக்ஷ யக்ஷி 584 , ஸத்பிர ரூபணம் 585 , 
திரிபங்கி 586 . 
அதிகாரம் 27 

589-630 
ஸம்யக்த்வ மார்கணா நிரூபணம் 

நற்காட்சியுடையார் பண்பு 589 , நற்காட்சியின் வகைகள் 
590 , பஞ்சலப்தி 592 , முதல் நற்காட்சி 593 , மும்மூடம் 599 
608 , எட்டு மதம் 608 , அவிநயம் 610 , எட்டு குற்றங்கள் 612 , 
எட்டு உறுப்புகள் 613 , பஞ்ச மித்யாத்வம் 614 , ஸத் பிர ரூபணம் 
62 , திரிபங்கி 628 . 
அதிகாரம் 28 

631-638 
ஞ்ஸ D மார்கணா நிரூபணம் 

ஸம்ஜி , அஸம்ஜி வேறுபாடு 631 , ஸத்பிரரூபணம் 632 
திரிபங்கி 686 . 
அதிகாரம் 29 

639-695 
ஆஹார மார்கணா ஸ்வரூப நிரூபணம் 

அஹார விளக்கம் 639 , அருகனுக்கு கபளாஹாரம் இல்லை 
639-662 கேவலி மரணம் உண்டா 663 , ஸ்திரி முக்தி இல்லை 
666-680 , ஏழு சமுத்காதங்கள் 680 , ஸம்ஸார ஸ்வரூபம் 683 . 
ஸத் பிரரூபணம் 687 திரிபங்கி 692 . 
அதிகாரம் 30 

695-825 
உபயோகாதிகார நிரூபணம் 

புத்கல பரிவர்த்தனம் 695 , பஞ்ச பரிவர்த்தனை 699 , 
ஸ்தோத்ரம் , 703 , ஸப்த பரம ஸ்தானங்கள் 710 , ஸமவ சரண 
வருணனை 718 , தியான வருணனை 728 , ஸித்தர் சேர்ந்து , 
இருத்தல் 767 , பிரரூபணங்கள் . 767 , 


ஓம் 
ஸ்ரீவீதராகாய நம : ஸ்ரீரஸ்து சுபமஸ்து . 

முதல் அதிகாரம் 


பதார்த்த ஸாரம் 


நவபதார்த்தம் 
மங்களா சரணம் 


பணமிய பஞ்ச குரூணம் தேஸியம் ச கணதராயீனம் 
போச்சம் பயத்தஸாரம் ஸிச்சியரம் பவ்ய ஜீவாணம் || 


இப்படி மங்களாதி அர்த்தமாகவும் , விசிஷ்ட்ட இஷ்டாதி 
க்ரத அபிமத் தேவதா திரயத்துக்கு நாஸ்திக்ய பரிஹாரார்த்த 
மாகவும் , சிஷ்ட ஆசார 

ப்ரதிபாலனார்த்தமாகவும் , 
புண்ய அவாப்தியர்த்தமாகவும் , நிர்விக்னார்த்தமாகவும் 
நமஸ்காரம் பண்ணி பதார்த்தஸார மென்கிற கிரந்தத்தைச் 
சொல்லுகிறேன் . 
அது எப்படியெனில் , 


( காதை ) 
ணவய பயத்தா சத்தவி தஞ்சா சத்தவ்வ பஞ்ச அத்தீய 
ணய ணிக் கேவபமாணா ஸக பங்கி பஞ்ச பாவ 

ரயண தயம் || 
குண ஜீவா பஜ்ஜத்தி பாணா ஸண்ணாய 

மக்கணவோய 
கோ வியகமஸோ ஸிந்து பரூவணா பணியா || 

(பஞ்ச ஸங்கிரகம் , 2 ) 
அதிகாரப் பெயர்கள் 

( 1 ) தவ பதார்த்தமும் , ( 2 ) ஸப்த தத்துவமும் , ( 3 ) ஷட் 
திரவியமும் ; ( 4 ) பஞ்சாஸ்திகாயமும் , ( 5 ) துவி சத்வாரிம்ஸத் 


உவஓ 


2 


நயமும் , ( 6 ) சதுர்வித நியாஸமும் , ( 7 ) துவித பிரமாணமும் , 
( 8 ) சப்த பங்கியும் , ( 9 ) 

பங்கியும் , ( 9 ) பஞ்ச பாவமும் , ( 10 ) ரத்ன 
திரயமும் , ( 11 ) சதுர் தச குணஸ்தானமும் , ( 12 ) சதுர் தஸ 
ஜீவஸமாஸையும் , ( 13 ) ஷட் 
ஷட் பர்யாப்தியும் , ( 14 ) 

தச 
பிராணனும் , ( 15 ) சதுஸ் ஸன்னையும் , ( 16 ) சதுர் கதியும் , 
( 17 ) பஞ்சேந்திரியமும் , ( 18 ) ஷட் ஜீவ நிகாயமும் , ( 19 ) 
பஞ்சதச யோகமும் ( 20 ) வேததிரயமும் , ( 21 ) சதுஷ் 
கஷாயமும் , ( 22 ) அஷ்ட ஞானமும் , ( 23 ) சப்த சம்யமும் , 
( 24 ) சதுர் தர்சனமும் , ( 25 ) ஷட் லேஸ்யையும் , ( 26 ) துவித 
பவ்யத்வமும் , ( 27 ) ஷட்வித ஸம்யக்த்வமும் , ( 28 ) துவித 
ஸஞ்ஜித்வமும் , ( 29 ) துவித 

ஆஹாரமும் ( 30 ) துவித 
உபயோகமும் என்கிற முப்பது அதிகாரங்களை யதாசம்பவம் 
சொல்லுகிறேன் . 


நவ பதார்த்தம் 

அது எப்படியெனில் , ஜீவ பதார்த்தம் , அஜீவ பதார்த்தம் , 
ஆஸ்ரவ பதார்த்தம் , பந்த பதார்த்தம் , புண்ய பதார்த்தம் , 
பாப பதார்த்தம் , ஸம்வர பதார்த்தம் , நிர்ஜரா பதார்த்தம் , 
மோக்ஷ பதார்த்தம் என்கிற இவை நவ பதார்த்தங்கள் . 
பதார்த்தம் - விளக்கம் 

இவை ஒன்பதுக்கும் பதார்த்தமென்கிற பெயர் எப்படி 
யெனில் , ஞானத்தினால் பரிச்சேதிக்கப்படுகின்ற வஸ்துவுக்கு 
பதார்த்த மென்கிற பெயராகும் . 


1. ஜீவ பதார்த்தம் 


நயம் அறிய வேண்டும் 

அவற்றுள் ஜீவ பதார்த்தம் சொல்லுமிடத்து முந்துறநயங் 
களை அறிய வேண்டும் . அது எப்படியெனில் , சுத்த நிச்சய 
நயம் , அசுத்த நிச்சய நயம் , அனுபசரித ஸத்பூத வியவ ஹார 
நயம் , உபசரித ஸத்பூத வியவஹார நயம் , அனுபசரித 
அஸத்பூத வியவஹார நயம் , உபசரித அஸத்பூத வியவஹார 
நயம் , என அத்யாத்ம பாஷையினால் நயங்களாகும் . 


3 


நய நோக்கில் விளக்கம் 


பாவ 


இனி ஜீவ லக்ஷணம் எப்படியெனில் , 

அனுபசரித அஸத்பூத வியவஹார நயத்தினால் இந்திரிய , 
பல , ஆயு , உச்வாஸ , நிச்வாஸம் என்கிற நாலு பிராணங் 
களினால் அதீத காலத்துள் ஜீவித்து வந்தது , வர்த்தமான 
கால 

லத்துள் ஜீவியா நின்றது , பவிஷ்யத் காலத்துள் ஜீவிக்க 
வேண்டா நின்றது என்னும் அது ஜீவனென்பது . 

அசுத்த நிச்சய நயத்தினால் ராகாதி அசுத்த 
பிராணங்களினால் திரிகால ஜீவியை ஜீவனென்பது . 

சுத்த நிச்சய நயத்தினால் ஸத்தாவபோதாதி சுத்த 
சைதன்ய பாவ பிராணங்களால் திரிகாலஜீவியை ஜீவனென்பது . 
பிறர் கருத்து - மறுப்பும் விளக்கமும் 

1. ஜீவனென்பது ஒரு அவிநஸவர பதார்த்தம் இல்லை 
என்று ஸர்வதா வாதத்தினால் சொல்லுகின்ற சார்வாக 
அபேக்ஷையினால் கதஞ்சித் ஸ்வதந்த்ர ஜீவ சித்தி ஸம்ஸ்தா 
பிக்கப்பட்டது . 


2. ஜீவன் உண்டாகியும் , ஸர்வதா நிர்குணனென்று 
சொல்லுகின்ற நையாயிக , ஸாங்க்ய துவய அபேக்ஷையினால் 
கதஞ்சித் ஞான தர்சனோப யோக லக்ஷணம் சொல்லப்பட்டது . 
3. ஜீவன் பூதா 

ஸமவாயோத்பூதன் ஆகையினால் 
ஸர்வதா மூர்த்தனென்கிற பட்ட , சார்வாக துவய அபேகைக்ஷ 
யினால் கதஞ்சித் அமூர்த்த ஜீவ ஸ்தாபனம் . 

4. புண்ய பாபத்துக்கு பிருக்ருதியே கர்த்ரு , பிருக்ரு தியே 
போக் த்ரு ஆவது . ஜீவன் ஸர்வதா கர்தன் அல்லனென்று 
சொல்லுகின்ற ஸாங்க்யா அபேக்ஷையினால் கதஞ்சித் கர்ம 
கர்த்ருத்வ ஸ்தாபனம் . 

5. கிராம ராமாதிகளில் ஜீவன் ஸர்வ கதனென்று 
சொல்லுகின்ற நையாயிக சாங்க்ய வேதாந்த மீமாம்ஸக மத 
திரயா பேக்ஷையினால் கதஞ்சித் ஸ்வீக்ரத தேஹ பிரமிதி 
ஸ்தாபனம் . 


4 


6 . சுபாசுப ரூப புண்ய பாபத்துக்கு கர்த்ருவாகியும் தத் 
பலரூப சுகதுக்கங்களை போஜியா நின்று ஸர்வதா பிரதிஜ்ஞை 
யினால் சொல்லுகின்ற பௌத்த 

மத அபேக்ஷையினால் 
கதஞ்சித் ஸ்வக்ரத கர்ம பல போக்த்ரத்வ ஸ்தாபனம் . 

7. ஸர்வதா பந்த மோக்ஷ பாவத்தினால் ஜீவன் என்றும் 
சுத்தன் என்று சொல்லுகின்ற சதாசிவ வாதியைக் குறித்து 
கதஞ்சித் ஸம்ஸாரஸ்த வியாக்யானம் . 

8 மோக்ஷத்தில் சென்ற ஜீவனைக் கண்டவர் யாவரும் 
இல்லை . அது 

காரணத்தால் ஸர்வதா மோக்ஷம் ( நாஸ்தி ) 
இல்லை என்று சொல்லுகின்ற கர்ம , மீமாம்ஸக , பட்ட , 
சார்வக மத நிராகரனார்த்தம் கதஞ்சித் ஸித்தத்வ 
வியாக்யானம் . 


9. ஸகல கர்ம க்ஷயத்தினால் கமனாகமன கிரியா விநாச 
மாவதினால் ஸர்வதா யத்ரைவ முக்திஸ் தத்ரைவ நிஷ்ட்டதி 
என்று சொல்லுகிற மண்டலீ கிரந்தகார அபேக்ஷையினால் 
கதஞ்சித் ஊர்த்வகதி ஸ்வபாவ வியாக்யானம் . இது மதார்த்தம் 
ஏற்க வேண்டிய பதார்த்தம் 
ஸ்வர்ண 

பாஷாணத்தினைப் போல் கதஞ்சித் அனாதி 
பந்தனும் , சுபாசுப கர்ம கர்த்ருவும் , தத்பல போக்த்ருவும் , 
ததுபய கர்ம க்ஷயத்தினால் முக்தி சுகபாகியும் ஆத்மன் ஆகு 
மென்று சொல்லுகின்ற வீதராக ஸர்வக்ஞ பிரணீதமான அந 
வத்ய பரமாகமார்த்தம் பிரஸித்தம் நிரூபித சுத்த நிச்சயநய 
விஷயபூத சகல விமல கேவலஞ்ஞான தர்சன ஸ்வரூப நிஜ 
சுத்த ஜீவ பதார்த்தம் உபாதேயம் . 

சேஷ நய விஷயபூத அசுத்த ஜீவ பதார்த்தம் ஹேயமென் 
பது தாத்பர்யம் . இது ஜீவ பதார்த்த கதனம் . 
2. அஜிவ பதார்த்தம் 

இனி அஜீவ பதார்த்த கதனம் எப்படியெனில் , 

அறிவும் காக்ஷியும் என்னும் குணமும் ஸ்வ பர ஞான 
சேதன உபயோகமும் இல்லாதது அஜீவ பதார்த்தம் . 


5 


அதுவும் , புத்கலம் , தர்மம் , அதர்மம் , ஆகாஸம் . காலமென 
ஐந்து வகைப்படும் . 

யாவராலேயும் பண்ணவும் நிவாரிக்கவும் கெடுக்கவும் 
படாத அதனால் ஸ்வயம்புக்களென்பது அர்த்தம் . 
3. ஆஸ்ரவ பதார்த்தம் 


இனி ஆஸ்ரவ பதார்த்தம் யாதெனில் , 


( காதை ) 


மிச்சத்தம் அவிரமணம் கஸாயஜோகாய ஆஸவா 

ஹோந்தி 
பணபாரஸ பணுவீஸம் பண்ணரஸா ஹோந்தி 

தம்பேயா || 
ஐந்து மித்யாத்துவம் 

ஏகாந்தம் , விபரீதம் , விநயம் , ஸம்ஸயம் , அஜ்ஞானமென 
மித்யாத்வம் ஐந்து பேதமாகும் . 


அது எப்படியெனில் ; 


( கிரந்தம் ) 
க்ஷணா தூர்த்தவந்ந திஷ்டந்தி சரீரேந்திரிய புத்தய : | 
தீபாத்தி ரிவ வர்த்தந்தே ஸ்கந்தா : லக்ஷணம் விளம்பின: || 

1. இந்த ஸ்லோகார்த்த பலத்தினால் சமஸ்த ஜீவாதி 
பதார்த்தங்களும் சரீர இந்திரிய புத்திகளும் தீபார்த்திகளின் 
தீப்தி லக்ஷணம் போல மேல் நிற்பன அல்லவென்று க்ஷணிக 
ஏகாந்த வாதத்தைப் பிடித்துச் சொல்லும் பௌத்தன் ஏகாந்த 
மித்யாத்வம் 
2. புண்டரீக 

யாகத்தில் கஜ வதையும் , அஸ்வமேத 
யாகத்தில் அஸ்வவதையும் , அஜவேத யாகத்தில் அஜ வதையும் , 
கோ யாகத்தில் கோ வதையும் , புருஷயாகத்தில் சாமான்ய 
புருஷ வதையும் , பிராம்ண யாகத்தில் பிராம்ண வதையும் ,, 
ராஜசூய யாகத்தில் ராஜ வதையும் , விஸ்வதேவ யாகத்தில் 


6 


ஸைஸவ 


அன்றி 


வைஸ்ய வதையும் , ஸர்வதோபத்ர யாகத்தில் சூத்ர வதையும் , 
பித்ரு யாகத்தில் பித்ரு வதையும் , மாத்ரு யாகத்தில் மாத்ரு 
வதையும் , புத்ர யாகத்தில் புத்ர 

வதையும் , 
யாகத்தில் சாமான்ய சிசு வதையும் 

பண்ணி 

அவற்றின் 
ஆஹுதிகளினால் 

ஹோமம் பண்ணி சேஷ புரோடாஸந 
மாமிசத்தை பக்ஷிப்ப தென்றும் ; ஸுதுநி என்று அதி நிக்ரஷ்ட்ட 
கரமான பேயமாகிய ஸோம பானத்தை அம்ருத கல்ப்பனை 
பண்ணி பானம் பண்ணுவதென்றும் ; “ ஆபத்காலே நாஸ்த்தி 
மர்யாத என்ற வசன பலத்தினால் தனக்கு ஆபத்து வந்த 
விடத்தில் ஸ்வ ஜீவ போஷண நிமித்தம் பொய் சொல்லுவ 
தென்றும் ; வேஸ்யாதி வியஸனமின் றியே ஸ்வ குடும்ப போஷ 
ணார்த்தம் தினம்பிரதி கிராஸ மாத்ரமே கழிப்பதென்றும் ; 
“ புத்தரார்த்திநா ச காமார்த்தி ” என்னும் வசன பலத்தினால் 
காம சுகார்த்தி 

புத்திர அபேக்ஷார்த்தம் வந்த 
பகின்யாதி பர ஸ்த்ரீ சேவை பண்ணுவதென்றும் ; ‘ அபுத்ரஸ்ய 
கதி நாஸ்தி என்னும் 

பலத்தினால் அபுத்ரனாகி 
பண்ணின விரத தபச் சரணமும் யக்ஞ்ஞஹோம தான பூஜா 
அனுஷ்டானங்களெல்லாம் நிரர்த்தங்களாகும் ; அது காரணம் , 
புத்ரோத்பத்தியாகு மளவும் ஸ்த்ரீயரை ஸ்வீகரிப்ப தென்றும் ; 
பித்ரு நாமோத் தேசத்தினால் இவ்விடத்து போஜனம் 
பண்ணுவிக்க கத்யந்தரத்தில் சென்ற பித்ரு வர்க்க 

வர்க்க திருப்தி 
யாவதென்றும் ; பகுள பித்ரு கார்யாதி நிமித்தங்களைப் 
பண்ணுமிடத்து மது மாமிசங்கள் இன்றிப் 

பண்ணலாகா 
தென்றும் ; சர்வகத அமூர்த்த நிர்குண நித்ய ஆநந்தைக 
ஸ்வபாவ பரமாத்மன் லோக பிரவர்த்தனார்த்தம் சரீர கிரஹ 
ணத்தினால் சம்ஸார பரியட்டனத்தைப் பண்ணுவன் என்றும் 
இவை முதலான அனேக விபரீத பாபகர்ம விகல்பங்களை 
புண்ய கர்மங்களென்று சொல்லுகின்ற பிராமணர் வீபரீத 
மித்யாத்வம் 


வசன 


கர் தவ , 


3. குண அகுண விவக்ஷை யின்றி 

யின்றி ஸ்வான , 
சாண்டாளாதி நிர்குணிகளை 
பரம ஆராத்ய ஸ்வரூபங் 
களென்றும் , 

அனாதி 

கிரியா விசேஷத்தினால் விநயம் 
பண்ணுகிற பௌதிகம் விநய மித்யாத்வம் . 


7 


குல 


4. க்ஷதாதி அஷ்டா தச தோஷ ரஹித வீதராக 
ஸர்வஜ்ஞனுக்கு அசனாசாதனாதிகளையும் , திரவ்ய ஸ்த்ரீ 
நபும்ஸக வேதத்துக்கும் விஜாதி 

உத்பூத ஜீவ 
நிகாயத்துக்கும் தஜ்ஜன்மத்தில் நிர்வாணத்தினையும் , ஸன்யசன 
விபரீதத்தினையும் , கால திரவ்ய ஸத் பாவத்தினுக்கு அபாவத் 
தினையும் , பிஞ்ச கமண்டலாதி 

வியவஹரண 

விலோபத் 
தினையும் இவை முதலானவை சங்கல்பித்து சொல்லும் 
ஸ்வேத , பட , யாபுநிய , காஷ்ட்ட , திராவிட , நிஷ் பிஞ்ச . 
நிர்குண்டி சங்கம் முதலான இந்த ஸமய சமுச்சயம் ஸம்ஸய 
மித்யாத்வம் 

5 . ஸ்ரீ பாரீஸ்வ பட்டாரகருடைய தீர்த்த பிரவர்த்தன 
காலத்தில் உதித்த மஸ்கரீ பூரண அபிதானத்தையுடைய ரிஷி 
ஒருவர் ஸ்ரீ வர்த்தமான ஸ்வாமிகளுடைய 

ஸரணத் 
தினை வந்தநார்த்தம் புகுந்த அவசரத்தில் , திவ்யத்வனி 
விநிர்கமனம் காணாமல் புறப்பட்டு , விபரீத பரிணதியையுடைய 
மித்யா த்ருஷ்டி கௌதம் பிராமணனைக் கண்டு திவ்யத்வனி 
புறப்பட்டது . புராண புருஷோத்தமனாகிய என்னைக் கண்டு 
திவ்யத்வனி புறப்பட்டதில்லை , அது காரணத்தினால் ஞானத் 
தினால் மோக்ஷமில்லை . அஞ்ஞானமே மோக்ஷ மார்க்கம் 
என் று 

விபரீத புத்தியையுடையராகி தேவதா பிரதிமாதி 
ஆராத்ய ஆராதக , குரு சிஷ்யாதிகளை உடன்படாமல் சர்வ 
சூன்ய தியானமே கரணியம் என்று கல்பித்த மஸ்கரீ பூராணா 
பிதானத்தையுடையது அஞ்ஞான மித்யாத்வம் 
மித்யாத்வம் பஞ்ச ( 5 ) விதம் . 


ஸமவ 


என 


வை 


( பிரஸ்துத காஹை ) 


ஏயந்த புத்ததரி n விவரீஓம் ஹ தாவசோ விணஓ | 
இந்தோ விய ஸம்ஸ இஓ மக்கடிஓ சேவ அண்ணாணீ || 

( கோ . ஜீ . 16 ) 
பிரத்வீ , அப்பு , தேஜோ , வாயு , வ நஸ்பதி , திரஸகாய , 
ஷட் ( 6 ) ஜீவஸம்யமமும் . ஸ்பர்சன ரஸன கிராண , ஸ்ரோத்ர 
மனம் என்னும் ஷட் ( 6 ) இந்திரிய ஸம்யமமும் என்கிற 
துவாதச ( 12 ) ஸம்யமமும் , 


8 


ஷோடஸ ( 16 ) கஷாயமும் , நவ ( 9 ) நோகஷாயமும் 
ஆகிய பச்ஞ விம்சதி ( 25 ) கக்ஷாயமும் , 


சத்ய , அசத்ய , உபய , அனுபய மன , வசன சதுஷ்டயமும் (8 ) 
ஔதாரிகம் ஔதாரிக மிஸ்ரம் , வைக்ரியகம் வைக்ரியகமிஸ்ரம் , 
ஆஹாரகம் ஆஹாரகமிஸ்ரம் , கார்மணகாயம் என்கிற காய 
யோக சப்தகமும் ( 7 ) , ஆகிய யோகம் பஞ்ச தசகமும் ( 15 ) , 
என இவை ஐம்பத்தேழு ( 5 + 12 + 25 + 15 ) குண ஸ்தானத்தில் 
பாவாஸ்ரவ பேதம் . 


குணஸ்தானத்தில் ஆஸ்ரவ பேதம் 

இதனை குணஸ்தானத்திலே யோஜிப்பன் : 
அது எப்படியெனில் : 

(காஹை ) 
பஞ்சசது சுண்ணஸத்தய பண்ணர துக சக்க சக்கேக்கம் | 
சுண்ணம் சது சக ஸங்கா பச்சய புத்தித்தினா தவ்வா !! 
பணவண்ணம் பண்ணா ஸாதிதாள சாதாள ஸத்தஸி 

ஸத்தீஸாய 
சதுவீஸா பாவீஸா சோளஸ ஏகூண ஜாவன வஸத்தா !! 


பணவண்ணம் - பிரத்யங்கள் ஐம்பத்தேழில் ஆஹார துவ 
யத்தை வாங்க மித்யாத்ருஷ்டியிடத்தில் ஐம்பத்தைந்தாம் ; 
பண்ணாஸம் - மித்யாத்வம் ஐந்தினையும் வாங்க 

ஸாஸாத 
னிடத்திலே ஐம்பதும் ; திதாள - அனந்தானுபந்தி சதுஷ்கமும் 
ஒளதாரிகமிஸ்ரம் , வைக்ரியக மிஸ்ரம் , கார்மனகாய யோகங் 
களும் என்கிற ஏழும் வாங்க ஸம்யக் மித்யாத்ருஷ்டி யிடத்தில் 
நாற்பத்து மூன்றும் ; சாதாள முன் வாங்கின காய யோகம் 
மூன்றினையும் கூட்ட அஸம்யதனிடத்தில் நாற்பத்தாறும் ; 
ஸத்தீஸாய - அப்ரத்யாக்யான சதுஷ்கத்தினையும் முன் கூட்டின 
காய யோக மூன்றினையும் வைக்ரியத்தினையும் திரச ஸம்யமத் 
தினையும் இந்த ஒன்பதினையும் வாங்க தேசஸம்யதனிடத்தில் 
முப்பத்தேழும் : சதுவீஸ - இந்திரிய ஸம்யமம் ஆறும் , ஒழிந்த 
பிராண ஸம்யமம் ஐந்தும் பிரத்யாக்யான சதுஷ்கமும் என்கிற 
பதினைந்தும் வாங்கி , ஆஹாரத்வயத்தைக் கூட்ட பிரமத்த 


9 


ஸம்யதனிடத்தில் இருபத்து நாலும் ; துபாவீஸா - ஆஹாரத் 
வயத்தை வாங்க அப்ரமத்த . அபூர்வகரண இருவரிடத்திலும் 
இருபத்து இரண்டும் : சோளஸ - ஹாஸ்யாதிகள் ஆறும் வாங்க 
அ நிவ்ரத்திகரண கால பூர்வ பாகத்தில் பதினாறும் , ஜாவண 
ஏகூண - ஒன்பதினளவும் : 
தூளே ஸோள்ஸ பஹு டீ ஏகூணம் ஜாவ ஹாதி தச 

டாணம் ) 
ஸுஹமாதி சு தஸ ணவயம் ஜோகிம்ஹி ஸத்தேவ 11 

( கோ . க . 790 ) 
இந்த காதோக்த்த கிரமத்தினால் அனிவ்ரத்தி கரண 
காலத்தில் ஒழிந்த ஐந்து பாகத்திலும் ; சூட்சும சாம்பராய 
னிடத்திலும் , கிரமத்தினால் நபும்ஸக ஸ்த்ரீபும்வேத , ஸம்ஜ் 
வலன குரோத மான மாய லோபங்களென்கின்ற ஏழினையும் 
வாங்க ஸூக்ஷமசாம்பராயனிடத்தில் பத்தும் , உப சாந்த 
கஷாயர் , க்ஷணகஷாயர் இடங்களில் ஒன்பதும் ஒன்பதும் , 
ஸத்ய அஸத்ய அனுபய மனோயோகம் ; அஸத்ய அனுபய 
வாக்கு யோகம் என்கிற நாலினையும் வாங்கி ஒளதாரிக மிஸ்ர 
கார்மனகாய யோகம் என்கிற இரண்டினையும் கூட்ட 
ஸயோகரிடத்திலே ஏழுமாம் . 

( காஹை ) 


துக ஸக சது இகி. தஸயம் வீஸந்த பணதுஸஹி யதீஸிஞ் ச | 
இகிஸக அடஅடதாளம் பண்ணாஸா ஹோந்தி 

கைவண்ணா || 


ஆஸ்ரவ காரணங்கள் 


மற்றும் சுபோபயோகத்தினால் புண்யாஸ்வரமும் அசு 
போபயோகத்தினால் பாபாஸ்வரமும் ஆம் . மற்றும் ஞான 
தர் சனங்களுக்கு விரோதமாக உபதேசம் பண்ணுவது , மார் 
கோபதேசம் பண்ணினவரை மறைத்து மற்றொருவரிடத்தில் 
கற்றேனென்பதுவும் , தானே வல்லேனென்பதுவும் , தன்னைப் 
பார்க்க அறிவாரில்லை என்பதுவும் , அறிவு உள்ளவரிடத்தில் 
மாத்சர்யமும் , ஸாஸ்தரோப தேசத்தைக் கெடுப்பதும் , ஓத 


10 


வல்லர்களைப் பரிபவிப்பதும் , குருநிந்தை பண்ணுவதும் , துன் 
மார்க உபதேசம் பண்ணுவதும் , ஸன்மார்கத்தை தூஷிப்பதும் , 
கொலை முதலாகிய 

கிரத்யங்களைச் சொல்லும் குதர்ம 
ஸாஸ்திரத்தில் மோஹிப்பதும் , ஸர்வஜ்ஞ பிரணீத பரமாக 
மங்களுக்கு விபரீதமாகிய அஜ்ஞானத்தைப் புகழ்வதும் , பர 
ஸித்தாந்தம் கேட்கைக்கும் அறிக்கைக்கும் ஸ்ரத்தை 
யுடைமையும் , ஓதுதல் கற்பித்துச் சலிப்பதும் , குபுத்தியால் 
பாப சூத்ரங்களை உபதேசம் பண்ணுவதும் , திரவ்யாதி சுத்தி 
யின்றி ஓதுவதும் , அவிந்தியும் , பிராணிகளின் கண்ணை வாங்கு 
வதும் , ஸ்ரவண கிராண - ஜிவ்ஹ் வைகளை சேதிப்பதும் , 
மதுவும் விஷமும் சொக்கும் அனியாயாதிகளைச் செய்யும் 
புத்தியும் , பிராணிகளை அறிவதும் பிறர் அறிவுக்கு விகா தம் 
பண்ணுவதும் , பதார்த்தங்களைக் குறைத்தலும் , ஞான . 
தர்ஸனா வரணீயங்களுக்கு ஆஸ்ரவ காரணங்களாம் .. 

துக்கமும் சோகமும் சந்தாபமும் அழிவிப்பதும் குத்துவதும் , 
வெட்டுவதும் , ஆகிய மஹா சங்க்லேச பரிணாமமும் , தனக்குப் 
பண்ணுவதும் பிறருக்குப் பண்ணுவதும் தனக்கும் பிறருக்கும் 
பண்ணுவிப்பதும் இவை அஸாதாவேதனீய கர்மத்துக்கு 
ஆஸ்ரவ காரணங்களாம் . 


என 


பிராணிகளிடத்தில் 

அனுகம்பையும் , விரதிகளிடத்தில் 
பிரீதியும் , பாத்ர தானமும் , ஸராக ஸம்யமாதி குணங்களும் , 
சமாதானமும் , க்ஷமையும் , லோபமில்லாமையும் என்று இவை 
ஸாதா வேதனீயத்துக்கு ஆஸ்ரவ காரணங்களாம் . 

கேவலஜ்ஞானத்தினையும் , ஆகமத்தினையும் , சாதுர்வர்ணிக 
சங்கத்தையும் , தர்மத்தையும் , தேவனையும் பழிப்பது தர்சன 
மோஹ நீயத்துக்கு ஆஸ்ரவ காரணங்களாம் . 

பஹு பரிகிரஹமும் பஹுள ஸாவத்யமும் நரகாயுஷ்ய 
ஆஸ்ரவ காரணமாம் . 


மாயை திரயகாயுஷ்ய ஆஸ்ரவ காரணமாம் . 

அல்ப ஸாவத்யமும் அல்ப பரிகிரஹமும் ஸ்வபாவ மிருதத்வ 
மும் என இவை மனுஷ்யாயுஷ்ய ஆஸ்ரவ காரணங்களாம் . 


11 


ஸராக சாரித்திரமும் தேச ஸாரித்திரமும் அகாம நிர்ஜரை 
யும் அஞ்ஞான தபமும் தேவாயுஷ்ய ஆஸ்ரவமாம் . ஸம்யக்த்வம் 
ஸௌதர்மாதி தேவாயுஷ்ய ஆஸ்ரவ காரணமாகும் . 


மன வசன காயங்களில் குடிலதையும் மார்க விரோதியாகி 
நிகழ்வதும் அசுப நாம கர்ம ஆஸ்ரவ காரணங்களாம் . முன் 
சொன்ன யோகத்தில் ரூஜுத்வமும் யதோர்த்த ஆசரணமும் 
சுப நாம கர்ம ஆஸ்ரவ காரணமாம் . 


தர்சன விசுத்தி முதலான சோடஸ ( 16 ) பாவனைகள் 
தீர்த்தகர நாம கர்ம ஆஸ்ரவ காரணங்களாகும் .. 

தன்னைப் புகழ்வதும் பிறரை இகழ்வதும் தன்னிடத்தில் 
இல்லாத குணத்தை பிரகடிப்பதும் பிறருடைய குணங்களை 
மறைப்பதும் நீசைர் கோத்ர கர்மாஸ்ரவ காரணங்களாகும் . 

குண அதிகரிடத்தில் விநய விருத்தியும் , தன்னைப் புகழ்தல் 
முதலாகிய குண்மின்மையும் விஜ்ஞாநாதி அஷ்டமத அபாவமும் 
உச்சைர் கோத்ர கர்மாஸ்ரவ காரணங்களாகும் . 

ஸ்வர்க்க அபவர்க்க ஹேதுவான நிகழ்ச்சிக்கு விக்னம் 
பண்ணுவது அந்தராய கர்ம ஆஸ்ரவ காரணமாகும் . 


திரவிய ஆஸ்ரவம் 


இச்சொன்ன பாவாஸ்வரங்கள் நிமித்தமாக கர்ம யோக்ய 
புத்கல ஸ்கந்தங்கள் 

பொருந்துகை திரவ்யாஸ்வரமாம் . 
நிராஸ்ரவ ஸஹஜ 

சுத்தாத்ம பாவனா பிரதிபக்ஷமான 
ஆஸ்ரவ பதார்த்தம் ஹேயமென்பது தாத்பர்யம் . 
ஆஸ்ரவ பதார்த்த கதனம் , 
4. பந்த பதார்த்தம் 

இனி பந்த பதார்த்த கதனம் . 
அது எப்படியெனில் , 

மித்யாத்வ , அவிரதி , பிரமாத , கஷாய , யோகங்கள் பந்த 
காரணங்கள் ஆகையினால் பாவ பந்த மென்பது . 


12 


பிரமாதங்கள் 

அவற்றுள் பஞ்ச தச ( 15 ) பிரமாதங்கள் யாவை எனில் : 
ஸ்த்ரீ , பக்த்த , ராஷ்டர , அவனிபால கதையென விகதை 
நான்கும் ( 4 ) , குரோதாதி சதுஷ் ( 4 ) கஷாயமும் , ஸ்பர்ஸ்னாதி 
பஞ்சேந்திரயங்களும் ( 5 ) , ஸ்நேஹமும் நித்ரையும் என 
பஞ்ச தச ( 15 ) பிரமாதங்கள் . 


வை 


( ஸ்லோகம் ) 


விகதாஸ்சகஷாயாக்ஷா ஸ்நேஹ நித்ராஸ்சதுஸ்சது : | 
பஞ்சை கைகாஷ ஸ்ஞ்சாரே ப்ரமாதா ஸீதிபந்தகா : !! 


பால 


மற்றும் விசேஷத்தினால் பிரமாதங்களாவன : ஸ்த்ரீ 
கதை , அர்த்த தனம் கதை , புக்த சதை , ராஜ கதை , சோர 
கதை , வைர கதை , பரபாஷண்டி கதை , தேஸ கதை , 
கதை , குணவத கதை , பாஷாகதை , நிஷ்டுர கதை , பைசூன்ய 
க்தை , கந்தர்ப்ப ( காமக் ) கதை , தேச காலானுசித கதை , பண்ட 
கதை , மூர்க்ககனத , ஆத்ம பிரசம்ஸா கதை , பரிபரிவாத கதை , 
பர ஜூகுப்ஸா கனத , பர பீடா கதை , கலஹ கதை , பரிகிரரஹ 
கதை , கிரஷ்யாதி வியாபார கதை , சங்கீத கதையுமான இவை 
இருபத்தைந்து ( 25 ) விகதைகளும் , ஷோடஸ ( 16 ) கஷாயமும் , 
ஹாஸ்யா ரதி நவ ( 9 ) நோ கஷாயமும் என இருபத்தைந்து 
( 2 ) கஷாயங்களும் ஸ்பர் சநாதி ஷட் ( 6 ) இந்திரியங்களும் , 
ஸ்த்யான க்ரத்யாதி நித்ராபஞ்சகமும் (5 ). 


ஸ்நேஹ மோஹமும் என பிரணய துவய ( 2 ) மென்கிற 
யிவைகளைக் கூட்ட அறுபத்து மூன்று ( 63 ) பிரமாதங்களாகும் . 
அவையிற்றை அக்ஷசஞ்சாரம் பண்ண முப்பத்தேழாயிரத்து 
ஐந்நூறு பிரமாதங்களாகும் ( 37,500 ) . 


ஆஸ்ரவ பந்த வேறுபாடு : 
இவ்விடத்து ஆஸ்ரவ பந்தங்களுக்குப் பேதம் யாதெனில் 

ஸமயத்தில் ஆஸ்ரவமும் துவிதியை க்ஷணத்தில் 
பந்தமுமாகும் , 


பிரதம 


13 


திரவிய பந்தம் : 

இந்த பாவபந்த நிமித்தமாக புத்கல ஸ்கந்தங்கள் ஜீவ 
பிரதேசத்தில் அன்யோன்ய பிரவேஸானுப்ரவேஸ ஆத்மக 
மாகிக் கட்டுவது திரவ்ய பந்தமாகும் . அதுவும் பிரக்ரதி 
பந்தம் , ஸ்திதி பந்தம் , அனுபாக பந்தம் , பிரதேச பந்தம் என 
சதுர் ( 4 ) விதமாகும் . அவற்றுள் மூல பிரக்ரதி , உத்தர 
பிரக்ரதி , உத்தரோத்தர பிரக்ரதி பேதத்தினால் பந்தம் 
பிரக்ருதி திரி ( 3 ) விதமாகும் . 


மூல பிரகிருதி எட்டு : 


ஞானாவரணீயம் , தர்சனாவரணீயம் , வேதநீயம் , மோஹ 
நீயம் , ஆயுஷ்யம் , நாமம் , கோத்ரம் , அந்தராயமென மூல 
பிரக்ரதி எட்டு வகைப்படும் . அவற்றுள் ஞானாவரணீயம் 
தர்சனாவரணீயம் , மோஹ நீயம் , அந்தராயம் என நான்கும் 
காதி கர்மங்கள் . ஒழிந்த நான்கும் அகாதி கர்மங்கள் . 


வினைகளின் விளைவு : 


ஞானாவரணீயம் புடவை சூழ்ந்த கும்பம் போல் அறிவை 
மறைக்கும் ; தர்சனாவரணீயம் ராஜ துவார நியுக்த்த 
பிரதிஹாரன் போல காக்ஷியை மறைக்கும் ; வேதநீயம் வாள் 
முனையில் தேன் நக்குவது போல சுக துக்கத்தைப் பண்ணும் ; 
மோஹ நீயம் மத்யம் போல மயக்கத்தைப் பண்ணும் ; 
ஆயுஷ்யம் விலங்கு போல பவத்தைப் பிடித்திருக்கும் ; நாமம் 
சித்ரகாரன் போல பெயர்களைப் பண்ணும் ; கோத்ரம் 
கும்பகாரன் 

உச்ச நீச்ச குலங்களைப் பண்ணும் . 
அந்தராயம் பாண்டாகாரி போல விக்னத்தைப் பண்ணும் . 


போல 


பிரஸ்துத காஹை : 


படபடிஹார ஸிமஜ்ஜா ஹளிசித்த 

குளாளபண்டயாரீணம் | 
ஜஹ ஏதேஸிம் பாவா தஹவிய கம்மா 

முணேயவ்வா ( கோ . க . 21 ) 


14 


ஞானாவரணீய வகை : 


மதிஜ்ஞானாவரீணீயம் , ஸ்ருதஜ்ஞானாவரணீயம் அவதிஜ் 
ஞானாவரணீயம் . 

மநபர்யயஜ்ஞானாவரணீயம் ,, கேவலஜ் 
ஞானாவரணீயம் என ஞானாவரணீயம் பஞ்ச ( 5 ) விதம் . 
அவற்றுள் 

இந்திரியங்களினாலும் , மனஸ்ஸினாலும் 
தன் தான் 

விஷயங்களை அறிவது மதிஜ்ஞானம் . அதனை 
மறைப்பது மதிஜ்ஞானாவரணீயம் . 
மதி 

பூர்வக பரமாகமத்தை அறிவது ஸ்ருதஜ்ஞானம் 
அதனை மறைப்பது ஸ்ருதஜ்ஞானாவரணீயம் . 

ரூபி திரவ்ய நிமித்தம் பூர்வ பவங்களை பிரத்யக்ஷமாக 
அறிவது அவதிஜ்ஞானம் . 

அதனை மறைப்பது . 
அவதிஜ்ஞானாவரணீயம் . 

பிறருடைய மனதில் சிந்தித்த அதனை அறிவது 
மநபர்யயஜ் ஞானம் . அதனை மறைப்பது மநபர்யயஜ்ஞானா 
வரணீயம் . 


அவதி 


திரிகால கோசர அஸேஷ பதார்த்தங்களையும் ஒருங்கே 
அறிவது கேவலஜ்ஞானம் . அதனை மறைப்பது கேவலஜ்ஞானா 
வரணீயம் . 
தர்சனாவரணீயத்தின் வகை : 

ஸ்த்யானக்ரத்தி , நித்ரா நித்ரை , பிரசலாப்ர சலை , 
நித்ரை , பிரசலை , சக்ஷ தர்சனம் , அசக்ஷ தர்சனம் , 
தர்சனம் , கேவல தர்சனம் என தர்சனாவரணீயம் நவ ( 9 ) விதம் , 

அவற்றுள் ஸ்த்யானக்ரத்தியினுடைய உதயம் எழுந்திருந்தும் 
மயங்கி உறங்குவதும் சில கார்யங்களை செய்தலும் கனா 
காண்பனவும் ஆகும் . 

நித்ரா நித்ரையினுடைய உதயம் எழுந்திருப்போம் என்னும் 
நினைவு உண்டாகியும் கண் திறக்க ஒட்டாமலும் உறங்குவிப் 
பதாகும் . 

பிரசலாப்ரசலையினுடைய உதயம் வாய் நீர் வடிவதும் , 
மெய் மயக்கமாக உறங்குவதும் ஆகும் . 


15 


நித்ரையினுடைய 

உதயம் 

நடக்கிறவன் நிற்பதும் , 
நிற்கிறவன் இருப்பதும் , இருக்கிறவன் படுத்துக்கொள்வதுமாம் . 

பிரசலையினுடைய உதயம் இனிதாகக் கண் திறந்தும் 
உறங்குவிப்பதும் , சில நினைவு வருவதும் , கொறட்டையும் , 
மந்தமாக உறங்குவிப்பதும் ஆகும் . 


அதனை 


கண்ணினால் காண்பது சக்ஷ 

தர்ஸனம் . 
மறைப்பது சக்ஷ தர்சனாவரணீயம் . 

ஒழிந்த இந்திரியங்களினால் காண்பது அசக்ஷ தர்சனம் . 
அதனை மறைப்பது அசக்ஷ தர்சனாவரணீயம் . 

ஸ்பர்ஸ ரஸ கந்த வர்ணங்களையுடைய மூர்த்த திரவிய 
சாமான்யத்தை பிரத்யக்ஷமாக காண்பது அவதி தர்சனம் . 
அதனை மறைப்பது அவதி தர்சனாவரணீயம் . 

ஸமஸ்த வஸ்து சாமான்யத்தை ஒருங்கே காண்பது கேவல 
தர்சனம் . அதனை மறைப்பது கேவல தர்சனாவரணீயம் . 
வேதனீயத்தின் வகை : 

வேதனீயம் ஸாதா வேதனீயம் அஸாதா வேதனீயம் 
என்றும் இருவகைப்படும் . இவற்றில் இந்திரிய சுக காரணமான 
வஸ்த்துக்களை அடைவிப்பது ஸாதா வேதனீயம் துக்க காரண 
மான வஸ்துவை அடைவிப்பது அஸாதா வேதனீயம் . 


மோஹ நீயத்தின் வகை : 

மோஹ னீய கர்மம் இருபத்தெட்டு 28 ) வகைப்படும் . அது 
எப்படியெனில் : ஸாமான்யத்தினால் மோஹ நீயம் இருதிறம் - 
தர்சன மோஹ நீயம் , சாரித்திர மோஹ நீய மென . 


அவற்றில் தர்சன மோஹ நீயம் பந்தத்தை ஆஸ்ரயித்து 
மித்யாத்வம் ஒன்றேயாகும் . உதயத்தையும் ஸத்வத்தையும் 
ஆஸ்ரயித்து மித்யாத்வம் , ஸம்யக் மித்யாத்வம் , ஸம்யக்த்வ 
பிரக்ரதி என திரிவிதமாகும் . 

சாரித்திர மோஹ நீயம் கஷயா , நோகஷாய பேதத்தினால் 
இருதிறம் , அதிலே அனந்தானுபந்தி சதுஷ்கம் ( 4 ) , அப்ரத் 


16 


யாக்யான சதுஷ்கம் ( 4 ) , பிரத்யாக்யான சதுஷ்கம் ( 4 ) , ஸம்ஜ் 
வலன சதுஷ்கம் ( 4 ) , என் வை குரோத மான மாய லோப 
விகல்பத்தினால் ஷோடஸ ( 16 ) பேதமாகும் , ஸ்த்ரீ பும் 
நபும்ஸக வேத திரயம் ( 3 ) ஹாஸ்ய . ரதி , அரதி , சோக , 
பய , ஜுகுப்ஸை என நோகஷாய நவ ( 9 ) விதம் . 


அவற்றுள் தர்சனமோஹ நீயமாகிய மித்யாத்வ கர்மோ 
தயம் அதேவனை தேவனென்றும் , அதர்மத்தை தர்மமென்றும் , 
அதத்வத்தை தத்வமென்றும் , விபரீத ருசியைப் பண்ணும் ; 
ஸம்யக் மித்யாத்வம் உதயம் தத்வம் அதத்வம் இரண்டிலும் 
சமான ருசியைப் பண்ணும் ; ஸம்யக்த்வ பிரக்ர தி உதயம் 
ஆப்த ஆகம பதார்த்த ஸ்ரத்தான ரூபமாகிய ஸம்யக்த்வத்தை 
சலன மலின அகாடமாகப் பண்ணும் . 


அனந்தானுபந்தி சதுஷ்கமும் ( 4 ) சாரித்திர மோஹ நீயம் 
ஆகியும் ஸம்யக்த்தவத்தினைக் கெடுக்கும் . அப்ரக்யாத்யான 
சதுஷ்கம் ( 4 )தேஸ விரதத்தினையும் கெடுக்கும் . பிரத்யாக்யான 
சதுஷ்கம் ( 4 ) மஹா விரதத்தினையும் ஸம் ஜ்வலன சதுஷ்கம் ( 4 ) 
யதாக்யாத சாரித்திரத்தினையும் ஆக ஒட்டாது . 


கக்ஷாயங்களின் தன்மை : 

1. அனந்தா நுபந்தி குரோதம் கற்பிளப்பும் , மானம் - 
கல்தூணும் , மூங்கில் முரடும் , 

லோபம் க்ருமிராக 
கம்பளமும் போல்வனவாகும் . 


மாயை 


2. அப்ரத்யாக்யான குரோதம் பூமி பிளப்பும் , மானம் 
அஸ்தி போலவும் , மாயை தகர்க்கோடும் , லோபம் நீலச் 
சீலையும் போல்வனவாம் . 


3. ப்ரத்யாக்யான குரோதம் தூளிரேகையும் , மானம் 
காஷ்டமும் , மாயை கோ மூத்ரமும் , லோபம் சேறான சீலையும் 
போலவும் , 


4. சஜ்ஜுவலன குரோதம் ஜலரேகையும் , மானம் பிரம்பு 
போலவும் , மாயை சமரீ மிருக ரோமமும் , லோபம் மஞ்சள் 
சீலையும் போல்வனவாம் . 


17 


ஸ்த்ரீ வேதம் புருஷ அபிலாஷத்தினையும் , புருஷ வேதம் 
ஸ்த்ரீ அபிலாஷத்தினையும் நபும்ஸக வேதம் உபய அபிலாஷத் 
தினையும் பண்ணும் . ஹாஸ்யை - சிரிப்பும் , ரதி - கொண்டாட் 
டமும் , அரதிவெறுப்பும் , சோகம்- துக்கமும் , பயம் - அஞ்சுகையும் 
ஜுகுப்ஸை , அருவெறுப்பினையும் பண்ணும் . இவ்வொன் 
பதும் நோகஷாயங்கள் . 


உதயம் உ தீரணை ஸத்வமென இவற்றைக் குறித்து இருபத் 
தெட்டும் , ஸம்யக்த்வ பிரக்ரதியும் மிஸ்ர பிரக்ருதி பந்தத்தில் 
இல்லாததினால் பந்த பிரக்ருதி இருபத்தாறாம் . இந்த பிரக்ருதி 
களை குணஸ்தானத்தில் யோஜிக்கும்படி யாதெனில் , 


( காஹை ) 
மிச்சகஸா ஓ வேதோ ரதி பய துக மோஹ பந்த துகி 

வீஸம் | 
ஸத்தர ஸத்தர தேரம் திணவம் பஞ்சாதி ஏகந்தம் || 

மித்யாத்ருஷ்டிக்கு இருபத்திரண்டு ( 22 ) , ஸாஸா தனர்க்கு 
இருபத்தொன்று ( 21 ) , மிஸ்ரருக்கு பதினேழு ( 17 ) அசம்ய 
தனுக்கு பதினேழு ( 17 ) தேசவ்ரதிக்கு பதிமூன்று ( 13 ) , 
பிரமத்த - அப்ரமத்த - அபூர்வகரணர்க்கு பிரத்யகேம் 9-9-9 , 
அனிவ்ரத்தி குணஸ்தானத்தில் 5-4-3-2-1 . இவ்வண்ணம் 
அறியப்படும் . 
ஆயுள் வகை 
நரக திர்ய தேவ மனுஷ்ய 

மனுஷ்ய பேதத்தினால் ஆயுஷ்யம் 
நான்கு வகைப்படும் . 

வகைப்படும் . இன்னான்கு ஆயுஷ்யமும் தன்தான் 
சரீரத்தைப் பிடித்திருக்கும் . 


நாம கர்ம வகை : 


நாம கர்மம் நாற்பத்திரண்டு வகையாகும் . 


அவை யாவை எனில் : 


கதி , ஜாதி , 

சரீர , பந்தன, ஸங்காத , ஸம்ஸ்தான 
அங்கோ பாங்க , ஸம் ஹனந , வர்ண , கந்த , ரஸ , ஸ்பர்ஸ 


, 


18 


ஆனுபூர்வி , அகுருலகு , உபகாத , பரகாத , உச்வாஸ நிச்வாஸ் , 
ஆதப , உத்யோத , விஹாயோகதி , திரச . ஸ்தாவர , பாதர , 
சூக்ஷ்ம , பர்யாப்தக அபர்யாப்தக , பிரத்யேக , ஸாதாரண , 
ஸ்திர , அஸ்திர , சுப , அசுப , சுபக , துர்பக , ஸுஸ்வர , 
துஸ்வர , ஆதேய , ஆனாதேய , யஸஸ்கீர்த்தி , அயஸஸ்கீர்த்தி , 
நிர்மான , தீர்த்தகரத்வமென பிண்ட அபிண்ட பிரக்ருதி 
பேதத்தினால் நாம கர்மம் நாற்பத்திரண்டாகும் ( 42 ) . 

அவற்றுள் பிண்ட பிரக்ருதி பேதத்தினால் தொண்ணூற்று 
மூன்றாகும் ( 93 ) அவை யாவை எனில் , 
நரக , திர்யங் , மனுஷ்ய , 

மனுஷ்ய , தேவகதி என கதி -நாமம் 
நான்கும் ( 4 ) , தன் தான் கதி பர்யாயங்களைப் பண்ணும் .. 
ஏக த்வீ த்ரீ சது பஞ்சேந்திரிய ஜாதி என 

என ஜாதி நாமம் 
ஐந்தும் ( 5 ) , தன் தான் உதய காலத்திலே ஏகேந்திரியாதி 
நாமங்களைப் 

பண்ணும் . 

ஔதாரிக வைக்ரியக 
ஆஹாரக தைஜஸ கார் மணமென சரீர நாமம் ஐந்து விதம் 
( 5 ) தன் தான் உதய காலத்தில் தத்தத் சரீரத்தைப் 
பண்ணும் , 


ஜாதி 


சரீரங்கள் இயல்பு : 


அவை ஒன்றுக்கொன்று ஸுக்ஷ மங்கள் , பிரதேசத்தினால் 
முதல் மூன்றும் ஸ்ரேணி அஸங்க்யாத குணிதங்கள் ; தைஜஸ 
கார் மணங்கள் இரண்டும் அனந்த குணிதங்கள் , 

அவ் 
விரண்டும் அப்ரதிகாதங்களும் அனாதி ஸம்பந்தங்களும் சர்வ 
ஜீவன்களுடையனவுமாம் . 


இவ்விரண்டு 
நாலு ஆம் . 


ஆதியாகி ஒருங்கே 


மூன்று 


அன்யதா 


திரி ஸமய ஜகன்ய ஸ்திதியையுடைய அந்திய சரீரம் 
போகத்துக்குச் செல்லாது . 

முதல் ஒளதாரிகம் கர்ப்பஜங்கட்கும் , ஸம்மூர்ச்சன ஜீவன் 
கட்குமாம் : வைக்ரியகம் உபபாதங்கட்கும் ருத்தி பிராபத்தி 
யினுமாம் . 


19 


தைஜஸம் தேஜோ ருத்தியிலுமாம் . 
ஆஹாரகசரீரம் 

ஸ்வகீய 

நாம கர்மோதயத்தினால் 
பிரமத்த ஸம்ய தருடைய உத்தமாங்கத்தில் நின்றும் , ஸப்த்த 
தாது ரஹிதமும் , ஏக ஹஸ்தோத்ஸேதமும் , தவள வர்ணமும் 
சுப ஸம்ஸ்தானமும் , அஸம் ஹ நநமும் , ஸாதாதி பிரஸ்தோத 
யமும் , அபூர்வவஸ்த்த மிரதி ரஹிதமும் , அவ்யா காதியும் 
ஜகன்ய மத்யமோதிக் ருஷ்டத்தினால் அந்தர்முகூர்த்த அவஸ் 
தாயியும் , பர்யாப்தி நிறைந்தபின் , கதஞ்சித் மரண ஸம்பா 
வியும் , ஸம்சய உச்சித்யஸம்யம் நிவ்ரத்யர்த்தமாகத்தான் 
இருந்த க்ஷேத்ரத்தில் கேவலி துவயம் இவ்லாவிடில் பரக்ஷேத் 
திரத்தில் உண்டாகிய பரிநிஷ்க்ரமண கேவல ஞான நிர்வாண 
கல்யாணங்களையும் ,, ஜிநரையும் 

கிரஹங்களையும் 
வந்திக்க வேண்டி ஜனிப்பதாகும் . 


ஜிந 


( காஹை ) 


ஆஹரதி யணேன முணீ ஸுஹுமே அத்தே ஸயஸ்ஸ 

ஸந்தேஹே | 
கத்தா கேவளிபாஸம் தம் ஹா ஆஹாரகோ ஜோகோ || 

( கோ . ஜீ . 239 ) 
ஔதாரிகாதி சரீர பந்தனமும் பஞ்ச பேதம் ( 5 ) . அவை 
தன் தான் சரீரத்துக்குத் தக்க பந்தங்களைப் பண்ணும் . 
அதவா : 

( காதை ) 


தேஜாகம்மேஹிதியே தேஜா கம்மேனே கம்மணா 

கம்மம் | 
கயஸம்ஜோகே சது சது சது துக ஏக்கம் வ பயடீ ஓ || 

( கோ . க . 27 ) 


ஔதாரிக 


ஒளதாரிகம் ஔதாரிகமிஸ்ரம் , 

தைஜஸ 
மிஸ்ரம் , ஔதாரிக கார்மண மிஸ்ரம் , ஔதாரிக தைஜஸ 
கார்மண மிஸ்ரம் , என மிஸ்ரம் சதுர் விதம் ( 4 ) . 

வைக்ரீயக வைக்ரீயக மிஸ்ரம் . வைக்ரீயக தைஜஸ மிஸ்ரம் , 
வைக்ரீயக கார்மண மிஸ்ரம் , வைக்ரீயக 

தைஜஸ கார்மண 
மில்ரம் , என மிஸ்ரம் சதுர் விதம் ( 4 ) . 


20 


ஆஹாரக ஆஹாரக மிஸ்ரம் , ஆஹாரக தைஜஸ மிஸ்ரம் , 
ஆஹாரக கார்மண மிஸ்ரம் , ஆஹாரக தைஜஸ கார்மண 
மிஸ்ரம் என மிஸ்ரம் சதுர் விதம் ( 4 ) . 
தைஜஸ தை ஜஸ மிஸ்ரம் , தைஜஸ கார்பண 

மிஸ்ரம் 
என மிஸ்ரம் துவி விதம் ( 2 ) . 

கார்மண கார்மண மிஸ்ரம் என ஒன்று ( 1 ) . இவ்வண்ணம் 
பந்தனநாமம் பஞ்ச தஸ பேதமாகும் ( 5 ) . 

ஔதாரிக வைக்ரீயக ஆஹாரக தைஜஸ கார்மண சரீர 
ஸங்காத நாமமும் பஞ்ச விதம் ( 5 ) , அவை தன் தான் சரீரங் 
களுக்கு நிறைவைப் பண்ணும் . 

ஸமசதுரஸ்ர , நியக்ரோத , ஸ்வாதி , குப்ஜ , வாமன , 
ஹுண்ட ஸம்ஸ்தான மென ஸம்ஸ்தான நாமம் ஆறுவ கை ( 6 ) 
உடல் அமைப்பு : 

அவற்றுள் சமசதுர ஸ்ர ஸம்ஸ்தானம் உதயத்தினில் எங்கு 
மொக்க அழகியதான சரீரத்தைப் பண்ணும் . 

நியக்ரோத ஸம்ஸ்தானம் வட விருக்ஷம் போல கீழ் 
ஹ்ர ஸ்வமானம் சரீரத்தைப் பண்ணும் . 

ஸ்வாதி ஸம்ஸ்தானம் வல்மீகம் போல மேல் ஹ்ரஸ்வமான 
சரீரத்தைப் பண்ணும் . 

குப்ஜ ஸம் ஸ்தானம் சர்வாங்கமும் ஹ்ரஸ்வமாகப் 
பண்ணும் . 

வாமன ஸம்ஸ்தானம் ஹஸ்த பாதங்கள் நீண்டு , வுதரம் 
ஹ்ரஸ்வமான சரீரத்தைப் பண்ணும் . 

ஹுண்ட ஸம்ஸ்தானம் கோணியில் கட்டின உண்டைக்கல் 
போல சரீரத்தினைப் பண்ணும் . 
ஒளதாரிக , வைக்ரீயக 

ஆஹாரக அங்கோபாங்கமென 
அங்கோபாங்க நாமம் திரிவிதம் ( 3 ) . ( அவை தன் தான் 
உதயத்தில் தன் தான் சரீரங்களுக்கு அங்கோபாங்களைப் 
பண்ணும் . துடையிரண்டும் , தோள் இரண்டும் , கடிகையும் , 
மார்பும் , நெற்றியும் , சிரசும் என்கின்ற எட்டும் 

அங்கம் , 
ஒழிந்தவை உபாங்கம் . 


21 


வஜ்ர ரிஷப நாராசம் , வஜ்ர நாராசம் , நாராசம் , அர்த்த 
நாராசம் , கீலிதம் , அஸம்ப்ராப்த்தா ஸ்ருபாடிகா பேதத் 
தினால் ஸம்ஹ நா நாமம் ஆறுவகை ( 6 ) . 


அவற்றில் வஜ்ர ரிஷப நாராச 

ஸம் ஹநந நாமோதயம் 
வஜ்ரம் போன்ற எலும்பும் கீலும் வேஷ்ட்டனத்தினையும் 
பண்ணும் . வஜ்ர நாராச ஸம்ஹநந நாமோதயம் வஜ்ரம் 
போன்ற எலும்பும் கீலும் ஸாமான்ய வேஷ்ட்டனத்தினையும் 
பண்ணும் . நாராச ஸம்ஹ நந நாமோதயம் , வஜ்ரம் போன்ற 
எலும்பும் ஸாமான்ய வேஷ்ட்டனமும் கீலும் பண்ணும் . 
அர்த்த நாராச ஸம்ஹ நந் நாமோதயம் வலுவான எலும்பும் 
பண்ணும் , 

ஸம் ஹநந் நாமோதயம் 

கீல் 
கொடுத்தாற் போன்ற வலிய எலும்புக் கட்டைப் பண்ணும் . 
அஸம்ப்ராப்தாஸ்ருபாடிகா ஸம் ஹநந நாமோதயம் ஒன்றை 
ஒன்று ஸ்பரிசியாது எலும்புக் கட்டைப் பண்ணும் . 


கலும் 


கீலீத 


ஸ்வேத பீத ஹ ரித அருண கிருஷ்ண மென வர்ணம் பஞ்ச 
விதம் ( 5 ) , அவற்றின் 

உதயம் 

சரீரத்துக்குத் தன் தான் 
வர்ணத்தைப் பண்ணும் . 


சுகந்த துர்கந்தமென கந்த நாமம் இரண்டு விதம் ( 2 ) . 
அவை தன் தான் உதயத்தில் சரீரத்திற்குத் தன் தான் கந்தங் 
களைப் பண்ணும் . 


திக்த்த , கடுக , கஷாய , ஆம்ல , மதுரமென ரஸ நாமம் பஞ்ச 
விதம் ( 5 ) , அவை தன் தான் உதயத்தில் சரீரத்திற்குத் தன் 
தான் ரஸங்களைப் பண்ணும் . 


மிருது , கர்க்கஸ , குரு , லகு , சீத , உஷ்ண , ஸ்னிக்த்த . ருக்ஷ் 
மென ஸ்பர்ஸ நாமம் அஷ்டவிதம் ( 8 ) . அவை தன் தான் உதய 
காலத்தில் சரீரத்திற்குத் 

ஸ்பர்ஸங்களைப் 
பண்ணும் . 


தன் 


தான் 


நரக கத்யானுபூர்வி , திர்யக் கத்யானுபூர்வி , மனுஷ்ய 
கத்யானுபூர்வி , தேவ கத்யானு பூர்வி என ஆனுபூர்வி நான்கு 
வகைப்படும் ( 4 ) , அவைகள் தன் தான் உதயத்தில் ஜீவன்கள் 


22 


நரகாதி கதியாதிகளுக்குச் செல்லுமிடத்தில் விக்ரஹ கதியில் 
விசிஷ்ட ஆகாரங்களைப் பண்ணும் . 

அகுரு லகு நாமம் தன் உதயத்தில் பூரிதமும் க்ரஸமும் 
அல்லாத சரீரத்தினைப் பண்ணும் . 


பீடையாகிய 


சரீர 


உபகாத நாமம் 

தனக்குப் 
முதலாயினதைப் பண்ணும் . 


பீடைபண்ணும் . விருச்சிக 


பரகாத நாமம் பிறருக்குப் 
புச்ச முதலாயின பண்ணும் . 


ஆதப நாமம் சூரிய 

பிம்பத்திலும் பிரத்வீகாயத்தில் 
ஜனித்த சரீரத்திலும் உஷ்ணத்தையுடைய தீப்தியினைப் 
பண்ணும் . 


உத்யோத நாமம் சந்த்ர தாரகாதி பிம்பங்களிலும் , 
தேஜஸ்காயிக வாதகாயிகங்கள் அல்லாதவனவிலும் , ஸாதாரண 
வநஸ்பதி காயிகங்கள் அல்லாத பாதர பர்யாப்த்தகங்களிலும் 
ஜனித்த திர்யக ஜீவன்களுக்கு உஷ்ணமில்லாத தீப்தியினைப் 
பண்ணும் . 


உச்வாஸ நாமம் ஸ்வாஸத்தைப் பண்டுணும் . 


பிரஸஸ்த விஹாயோகதி . அப்ர ஸஸ்த விஹாயோகதி என 
விஹாயோகதி நாமம் இரண்டு விதம் ( 2 ) , அவற்றில் பிரஸஸ்த 
விஹாயோகதி 

நாமம் அழகிய நடையினைப் பண்ணும் . 
அப்ர ஸஸ்த விஹாயோ கதி நாமம் பொல்லாத நடையினைப் 
பண்ணும் , 


திரச நாமம் சரீர அவயவங்களுடைய சலனத்தைப் 
பண்ணும் . 
ஸ் தாவர நாமம் சலனமில்லாத சரீரத்தைப் பண்ணும் . 
பாதர நாமம் பிறரால் பாதைப்படுவதான சரீரத்தைப் 
பண்ணும் . 
சூஷ்ம நாமம் பிறரால் பாதைப்படாத சரீரத்தைப் 
பண்ணும் . 


23 


பர்யாப்தி நாமம் ஷட் ( 6 ) பர்யாப்திகளில் நிறைவைப் 
பண்ணும் , 


ஆஹார , சரீர , 


ஷட் பர்யாப்த்திகள் யாவை 

எனில் : 
ந்திரிய , உச்வாஸ நிச்வாஸ , பாஷா , மன மென ஆறுவகைப் 
படும் ( 6 ) 

ஆஹார வர்கணையால் வந்த புத்கல 
ஸ்கந்தங்கள் கல ரஸ பாக ஸ்வருபத்தினால் பரிணமிப்பனவாகி 
ஆத்மனுடைய சக்தி நிறைதல் ஆஹார பர்யாப்தி என்பது . 


அதிலே 


பிண்டி போன்ற கல பாகத்தினால் அஸ்தி முதலான கடின 
அவய ஸ்வரூபத்தினும் எண்ணை முதலான ரஸ பாகத்தினால் 
ரக்தம் முதலான திரவ அவயவ ஸ்வரூபத்தினும் பரிணமிப் . 
பனவாகிய ஆத்மசக்தி நிறைவு சரீர பர்யாப்தி என்பது .. 

யோக்ய பிரதேசத்திருந்த வர்ணாதி விஷயங்களை 
கிரஹிக்கும் வியாபார விசிஷ்ட்டமான ஆத்ம சக்தி நிறைதல் 
இந்திரிய பர்யாப்தி என்பது . 

ஆ.ஹார வர்கணையால் வந்த புத்கலங்களை உச்வாஸ 
நிச்வாஸ ரூபத்தினால் பரிணமிப்பிக்கும் ஆத்ம சக்தி நிறைதல் 
உச்வாஸ நிச்வாஸ பர்யாப்தி என்பது , 


யோக்ய காலத்தில் பாஷா வர்கணையால் வந்த புத்கலங் 
களை சதுர் வித பாஷா ஸ்வரூபத்தினால் பரிணமிப்பிக்கும் 
ஆத்ம சக்தி நிறைதல் பாஷா பர்யாப்தி என்பது . 
திருஷ்ட ஸ்ருத அனுபூதங்களர்கிய 

அர்த்தங்களை 
கிரகிக்கும் ஆத்ம சக்தி நிறைதல் மன பர்யாப்தி என்பது , 


அபர்யாப்தி நாமம் தன் தான் பர்யாப்திகளுக்கு நிறைவை 
அடைய ஒட்டாது . 


பிரத்யேக சரீர நாமம் ஒரு ஜீவனுக்கு ஒரு சரீரத்தைப் 
பண்ணும் . 
சாதாரண 

சரீர நாமம் அனந்த ஜீவன்களுக்கு ஒரு 
சரீரத்தைப் பண்ணும் . 

ஸ்திர நாமம் ரச ருதிர மாம்ஸ மேத அஸ்தி மஜ்ஜா 
சுக்லங்கள் என்கிற ஸப்த தாதுக்களை ஸ்திரம் பண்ணும் . 


24 


அஸ்திர நாமம் ஸப்த தாதுக்களை ஒன்றுக்கொன்று சலிப் 
பிக்கப்பண்ணும் . 


சுப நாமம் மஸ்தகாதி பிரஸஸ்த அவயவங்களைப் பண்ணும் . 

அசுப நாமம் ஆபாந ஆத்யாதி பிரஷ்ட்ட பாகங்களைப் 
பண்ணும் . 

சுபக நாமம் பலருக்கும் பிரீதியைப் பண்ணும் , 
துர்பக நாமம் பலருக்கும் முனிவைப் பண்ணும் . 

சுஸ்வர நாமம் ஸ்ரவணத்துக்கு இனியதான ஸ்வரத்தைப் 
பண்ணும் . 

துஸ்வர நாமம் ஸ்ரவணத்துக்கு இனி தல்லாத ஸ்வரத்தைப் 
பண்ணும் . 

ஆதேய நாமம் பலராலும் மன்னனைப் பண்ணும் . 
அநாதேய நாமம் பலராலும் இகழப்பண்ணும்.. 

யஸஸ்கீர்த்தி நாமம் குணம் முதலான புகழ்ச்சியினைப் 
பண்ணும் . 

அயஸஸ்கீர்த்தி நாமம் பழித்தலைப் பண்ணும் . 

நிர்மாண நாமம் தன் தான் ஆஹாரத்திலும் பிரமாணத் 
திலும் கூடின அவ்வவ்வ ஸ்தானங்களைப் பண்ணும் . 

தீர்த்தகர நாமம் பஞ்சகல்யாண விபூதியையுடைய 
ஆர்ஹந்த்ய பதத்தினைப் பண்ணும் . 
கோத்ர வகை 


உச்சைர் கோத்ரம் நீச்சைர் கோத்ரம் என கோத்ர 
கர்மம் துவிதம் . உச்சைர் கோத்ரம் உயர்ந்த குலத்தினைப் 
பெண்ணும் , நீச்சைர் கோத்ரம் நீச்ச குலத்தினைப் பண்ணும் . 
அந்தராய வகை 

தா நாந்தராயம் . லாபாந்தராயம் , போகாந்தராயம் , 
உபபோகாந்தராயம் , வீர்யாந்தராயம் என அந்தராய கர்மம் 
ஐந்தாகும் ( 5 ) . அவற்றுள் தானாந்தராயம் கொடுக்கிறதை 


25 


விக்னம் பண்ணும் . லாபாந்தராயம் லாபத்துக்கு விக்னம் 
பண்ணும் . 

போகாந்தராயம் போகத்துக்கு விக்னத்தைப் 
பண்ணும் . உபபோகாந்தராயம் உபபோகத்துக்கு விக்னம் 
பண்ணும் . வீர்யாந்தராயம் சக்திக்கு விக்னம் பண்ணும் . 

( காஹை ) 


பஞ்ச ணவ தோண்ணி அட்டா வீஸம் சஉரோ கமேண 

தேண உ b | 
தே உத்தரம் ஸயம்வாதுக பணகம் உத்தரா ஹோந்தி || 
கேவல ணாணாவ ரணம் தம்ஸன சக்கம் கஸாயபாரசயம் | 
மிச்சம் ச ஸ்வ்வகாதீ ஸம்மாமிச்சம் அபம் தம்ஹ || 

( கோ . க . 39 ) 
ணாணாவரண 

க்கம் திதம் சனம் ஸம்மக்ஞ் ச 

ஸஞ்சளனம் | 
ணவ ணோகஸாய விக்கம் சவ்வீஸா தேஸ காதீ ஒ II 

( கோ . க . 40 ) 


சஉ 


ஜஹ் 


படமாதிய கஸாய ஸம்மத்தம் தேஸ ஸயள சாரித்தம் | 
காதம் கா தந்தி ய குண ணாமா ஹோந்தி ஸேஸா 

வி || ( கோ . க . 45 ) 
அந்தோ முஹுத்த பக்கம் சம்மாஸம் சங்க சங்க 

மணந்த 

பவம் | 
ஸஜ் ஜௗண மாதியானம் வாஸணகாளோ து ணியமேண !! 

( கோ . க . 46 ) 


தேஹாதீ பாஸந்தா பண்ணாஸா ணிமிண தாவ 

ஜூகலஞ் ச | 
திரசுஹ பத்தேயதுகம் அகுருதியம் 

அகுருதியம் போக்களவிவாஈ || 

( கோ . க . 47 ) 
ஆவணி பவ்விவாஈ கேத்த விவாஈ ய ஆணுபுவ்வீஓ | 
அட்டத்தரி அவஸ்ஸேஸா ஜீவ்விவா ஈ முணேயவ்வா || 

( கோ . க . 48 ) 


26 


ணாம் 


ஜாதி 


வேதநீயகோ தகாதி ணேக்காவண்ணம் 

பயடீணம் | 
ஸத்தா வீஸ்ம் சேதே அட்டத்தரி ஜீவவிவாஈ 

( கோ . க . 49 ) 
உஸ்ஸாசம் விஹாய 

கதி தஸ்தியான 

ஜுகலம் ச 
ஸுபகாதீ சஉஜுகளம் தித்தயரம் சேதி ஸ்கவீஸ்ம் || 

( கோ . க . 51 ) 
தேஹோதயேண ஸஹிஓ ஜீவோ ஆஹ 

ரதி கம்மனோ 

கம்மம் | 
படிஸமயம் ஸவ்வக்கம் தத்தாய ஸபிண்ட ஓவ்வ ஜௗம் || 

( கோ . க . 3 ) 
ஸித்தாணம் திமபாகம் அபவ்வ ஸித்தாதணம் தகுணமேவ | 
ஸமயப்பத்தம் திமபாகம் பந்ததி ஜோகவஸாதோ 

விஸ்ரித்தம் || ( கோ . க . 4 ) 
ஜீரதி ஸமயபபத்தம் பாகதோணேக ஸமயபந்தம் வா | 
குணஹாணீன திவட்டம் ஸமயப்பத்தம் ஹ வே ஸத்தம் 11 

( கோ . க . 5 ) 
தேஹே அவினாபாவீ பந்தண ஸம்காத இதி அபந்து தயா ) 
வண்ணச உக்கே பிண்ணே கஹிதே சத்தாரிபந்துதயே || 

( கோ . க . 34 ) 
பஞ்ச ணவ தோண்ணி சவ்வீஸமவிய சஉரோ கமேண 

ஸத்தக்டீ | 
தோண்ணிய பஞ்ச ய பணியா ஏதாஓ பந்த பயடீஓம் 

( கோ . க .35 ) 
பஞ்ச ணவ தோண்ணி அட்டாவீஸம் சஉரோ கமேண 

ஸத்தட்டீ | 
தோண்ணிய பஞ்சய பணிதா ஏதோஓ உதய பயடீஓ !! 

( கோ . க . 36 ) 
பேதே சாதாளஸயம் இதரே பந்தேஹ வந்தி லீஸஸயம் ) 
பேதே ஸவ்வே உதயே பாவீஸஸயம் அபேதம்மி ] ] 

( கோ . க . 37 ) 


27 


பஞ்சணவ தோண்ணி அட்டா வீஸம் சஉரோ கமேண 

தேணஉதீ | 
தோண்ணிய பஞ்ச ய பணியா ஏதாஓ ஸத்தபயடீஓ || 

( கோ . க . 38 ) 


பந்தத்திற்குத் தகுதி வாய்ந்த பிரக்ருதிகள் 

சமஸ்த ஸத்வ பிரக்ருதிகள் நூற்று நாற்பத்தெட்டு ( 148 ) 
உதய பிரக்ருதிகளும் பேத நயத்தினால் அவ்வளவாம் ( 148 ) , 
பந்தன பஞ்சகமும் ( 5 ) சங்காத பஞ்சகமும் ( 5 ) ஆகிய இவை 
தன் தான் சரீரத்தில் அந்தர்பாவி ஆகையினாலும் , வர்ண . 
கந்த ரஸ ஸ்பர்ஸங்கள் ஒவ்வொன்றும் ஒழிந்த பதினாறும் 
அந்தர்பாவ பேதத்தினால் பந்தோதய ரஹிதங்கள் ஆகை 
யினாலும் , இவ்விருபத்தாறும் அந்தர் பாவிக்கையினால் 
அபேத நயத்தினால் உதய பிரக்ருதி நூற்றி இருபத்திரண்டு 
( 148-26 - 122 ) ; ஸம்யக்த்வ பிரக்ருதியும் ஸம்யக் மித்யாத்வ 
பிரக்ருதியும் ஒழித்து அபேத நயத்தினால் பந்த பிரக்ருதி 
நூற்றிருபது ( 120 ) , பேத நயத்தினால் பந்த பிரக்ருதி நூற்று 
நாற்பத்தாறு ( 146 ) . 


காதி வினை 

ஞானாவரணீயம் , தர்சனாவரணீயம் , மோஹ நீயம் , 
அந்தராயம் ஆகியயிவற்றின் உத்தர பிரக்ருதிகள் ஜீவகுண 
காதகத்வத்தினால் காதி கர்மங்கள் . 


அவற்றுள் 

கேவல ஞானாவரணீயம் , கேவல தர்சனா 
வரணீயம் நித்ரா பஞ்சகம் ( 5 ) , ஸம் ஜ்வலன கஷாய ரஹித 
துவாதச ( 12 ) கஷாயம் , மித்யா தர்சனம் , அபந்த பிரக்ருதி 
யாகிய ஸம்யக் மித்யாத்வ மென்கிற இருபத்தொரு ( 21 ) 
பிரக்ருதியும் சர்வ காதிகளாகும் . 


ஒழிந்த ஞானாவரணீய சதுஷ்கம் ( 4 ) , தர்சனாவரணீய 
திரயம் ( 3 ) , ஸம்யக்த்வ பிரக்ருதி , ஸம் ஜ்வலன கஷாய 
சதுஷ்கம் ( 4 ) , நவ ( 9 ) நோகஷாயம் , அந்தராய பஞ்சகம் 
( 5 ) ஆகிய ஷட்விம்சதி ( 26 ) பிரக்ருதியும் தேஸ காதியாகும் . 


28 


சுப பிரகிருதிகள் 


ஸாதா வேதநீயம் , நரகாயு ரஹித திரிவித ( 3 ) ஆயுஷ்யம் . 
உச்சைர் கோத்ரம் , மனுஷ்ய கதி , தத்ப்ராயோக்யானு பூர்வி , 
தேவகதி , தத்ப்ராயோக்யானுபூர்வி , பஞ்சேந்திரிய ( 5 ) ஜாதி , 
பஞ்சவித ( 5 ) சரீரம் , பஞ்ச ( 5 ) பந்தனம் , பஞ்ச ( 5 ) 
ஸங்காதம் , திரிவித ( 3 ) அங்கோபாங்கம் , பஞ்ச ( 5 ) வர்ணம் , 
பஞ்ச ( 5 ) ரஸம் , கந்த துவயம் ( 2 ) , அஷ்ட ( 8 ) ஸபர்சம் ,, 
சமசதுரஸ்ர ஸரீர ஸம்ஸ்தானம் , வஜ்ரருஷபநாராச ஸம்ஹ 
நநம் , அகுருலகுகம் , பரகாதம் , 

உச்வாஸம் , 

ஆதபம் , 
உத்யோதம் , பிரஸஸ்த விஹாயோகதி , 
பரயாப்தி , பிரத்யேக சரீர , ஸ்திர , சுப , சுபக , ஸுஸ்வர , 
ஆதேய யசஸ்கீர்த்தி , நிர்மாண் , தீர்த்தகரத்வம் என இவை 
அறுபத்தெட்டும் ( 68 ) சுப பிரக்ருதிகளாகும் . 
அசுப பிரகிருதிகள் 


திர ஸ . 


பாதர , 


சப்த சத்வாரிம்ஸத் ( 47 ) காதி பிரக்ருதிகளாகும் .. 

நீச்சைர் கோத்ரம் , அஸாதாவேதநீயம் , நரகாயுஷ்யம் . 
நரககதி , 

தத்ப்ராயோக்யானுபூர்வி , திர்யக் - கதி , தத்ப்ரா 
யோக்யானுபூர்வி , ஏகேந்திரியாதி ஜாதி சதுஷ்கம் ( 4 ) , நியக் 
ரோத ஸ்வாதி , வாமண , குப்ஜ , ஹுண்டாபிதான ஸம் ஸ்தான 
பஞ்சகமும் ( 5 ) , அவஸான ஸம்ஹனன பஞ்சகம் ( 5 ) , வர்ண 
பஞ்சகம் ( 5 ) , ரஸ பஞ்சகம் 

( 5 ) , கந்த துவயம் ( 2 ) ; 
ஸ்பர்ஸாஷ்டகம் ( 8 ) , உபகாதம் , அப்ரஸஸ்த விஹாயோ கதி , 
ஸ்தாவரம் , சூக்குமம் , அபர்யாப்தியும் , ஸாதாரண , அஸ்திர , 
அசுப , துர்பக , துஸ்வர , அனாதேய , அயஸஸ்கீர்த்தியென 
இவை அப்ரஸஸ்த பிரக்ருதிகளாகும் ( 100 ) 
பந்தத்தின் விளைவு 


அனந்தா நுபந்தி , அப்ர த்யாக்யானம் , பிரத்யாக்யானம் , 
ஸஜ்வலனமென்கிற நாலும் யதாக்ரமத்தினால் ஸம்யக்த்வம் , 
தேஸ விரதம் , ஸகல விரதம் , யதாக்யாத சாரித்திரம் ஆசு 
வொட்டாது . ஆகையினால் அவற்றினுக்கு குண நாமங்கள் 
அவற்றினுக்கு வாஸ்நா 

காலம் 

யதாக்ரமத்தினால் ஸங்க் 


29 


யாத , 


அஸங்க்யாத , அனந்தகாலமும் . ஷண்மாஸமும் , 
பக்ஷமும் , அந்தர் முகூர்த்தமாகும் . சரீர நாம முதல் ஸ்பர்ச 
நாம அந்தமான ஐம்பதும் , நிர்மாணம் , ஆதபம் , உத்யோதம் 
ஸ்திர துவிகம் ( 2 ) , சுப துவிகம் ( 2 ) , பிரத்யேக துவிகம் ( 2 ) , 
அகுருலகுகம் , உபகாதம் , பரகாதம் என்கிற யிவை புத்கலத்தை 
குறித்து பலத்தைக் கொடுக்கும் . சதுர்வித ( 4 ) ஆயுஷ் கர்மம் 
பல சதுஷ்டாபேக்ஷையினால் பலத்தைக் கொடுக்கும் . அனு 
பூர்வி நாமம் 

நான்கும் 

க்ஷேத்ராஸ்ரயா பேக்ஷையினாசல் 
பலத்தைக் கொடுக்கும் . ஒழிந்த எழுபத்தெட்டு பிரக்ருதிகளும் 
ஜீவா பேக்ஷையினால் பலத்தைக் கொடுக்கும் 
தாத்பர்யம் . 


என்பது 


பந்த வேறுபாடு 

அபந்தகர் கட்டுமது ஸாதிபந்தமென்பது . ஸ்ரேணி ஏறாத 
வர்கள் கட்டுமது அநாதிபந்தமென்பது . அபவ்யர் கட்டுமது 
துருவ பந்தமென்பது . பவ்யர் கட்டுமது அத்ருவ பந்தமென்பது 
ஜகன்யபந்தம் , அஜகன்ய பந்தம் , உத்க்ருஷ்ட பந்தம் , அனுத்க் 
ருஷ்ட பந்த மெனவுமாம் ( 4 ) . 


ரசனை 


ஞான 


தரிஸன வேத மோஹ ஆயு நாம கோத்ர அந்தராய 


ஸாதி ஸாதி 

0 ஸாதி ஸாதி 

பாதி ஸாதி ஸாதி ஸாதி 
அநாதி அநாதி அநாதி அநாதி 0 அநாதி அநாதி அநாதி 
த்ருவ த்ருவ த்ருவ த்ருவ 0 த்ருவு த்ருவ த்ருவ 
அத்ருவ அத்ருவ அத்ருவ அத்ருவ அத்ருவ அத்ருவ அத்ருவ அத்ருவ 


( கோ.க.பக் . 123 ) 
குணஸ்தானத்தில் பந்த விவரம் 
இன்னும் அந்த பிரக்ருதிகளை குணஸ்தானத்தில் யோஜிப்பன் 
அது எவ்வண்ணமெனில் ; 


30 


தீர்த்தகர நாமம் ஸம்யக்ருஷ்டியிடத்திலும் , ஆஹாரக 
துவயம் ( 2 ) அப்ரமத்தனிடத்திலும் ஆவன , மிஸ்ரருக்கு ஆயுர் 
பந்த மில்லை . 

இனி மித்யாத்ருஷ்டி ஆதியாகிய குணஸ் தானங்களில் 
யோக்ய பிரக்ருதிகளை யோஜிப்பன் . 
அது எவ்வண்ணமெனில் , 


மித்யாத்ருஷ்டியிடத்தில் மித்யாத்வம் , நபும்ஸக வேதம் , 
நரகாயுஷ்யம் , நரக கதி , ஏகேந்திரிய முதல் ஜாதி சதுஷ்கம் ( 4 ) . 
ஹுண்ட ஸம்ஸ் தானம் அஸம்ப்ராப்த ஸ்ரபாடிகா ஸம்ஹன 
நம் , நரகக த்யானுபூர்வி , ஆதபம் , ஸ் தாவர சதுஷ்கம் ( 4 ) இவை 
பதினாறு ( 16 ) விச்சித்தியும் , நூற்று ஒருபத்தேழு ( 117 ) 
பந்தமும் , தீர்த்தகர நாமம் , ஆஹார துவிகம் ( 2 : என்கிற 
மூன்றும் அபந்தமாகும் . 

ஸாஸாதனிடத்தில் ஸ்த்யானக்ரந்தி திரயம் ( 3 ) , அனந்தா நு 
பந்தி சதுஷ்கம் ( 4 ) , ஸ்த்ரீ வேதம் . திர்யகாயுஷ்யம் , மத்திம 
ஸம்ஸ் தான சதுஷ்கம் ( 4 ) , மத்திம ஸம் ஹநந சதுஷ்கம் ( 4 ) , 
திர்யகதி , தத்ப்ரயோக்யானுபூர்வி , உத்யோதம் , அப்ரஸஸ் த 
விஹாயோகதி , துர்பக , துஸ்வரம் , அநாதேயம் , நீசைர் 
கோத்ரம் என இவ்விருபத்தைந்து ( 25 ) பிரக்ருதி விச்சித்தியும் , 
நூற்று ஒன்று ( 101 ) பந்தமும் முன்சொன்ன மூன்றும் 
மித்யா த்ருஷ்டி குணஸ்தானத்தில் விச்சித்தி பதினாறும் ஆக 
பத்தொன்பதும் ( 19 ) அபந்தமாகும் . 

மிஸ்ர குணஸ் தானத்தில் விச்சித்தி சூன்யம் , பந்தம் 
எழுபத்து நாலு ( 74 ) ஸாஸாதன விச்சித்தி 

ஸாஸாதன விச்சித்தி இருபத்தைந்தும் 
( 25 ) முன்சொன்ன பத்தொன்பதும் 

மனுஷ்யாயுஷ்யம் 
தேவாயுஷ்யம் கூடி நாற்பத்தாறும் ( 46 ) அபந்தமாகும் . 

அஸம்யத குணஸ் தானத்தில் அப்ரத்யாக்யான சதுஷ்கமும் 
( 4 ) , மனுஷ்யாயுஷ்யம் , மனுஷ்யகதி தத்ப்ராயோக்யானு 
பூர்வி , வஜ்ர வ்ருஷப நாராச ஸம்ஹனனம் , ஔதாரிகம் , தத் 
அங்கோபாங்கம் என்கிறயிவை பத்தும் ( 10 ) விச்சித்தியாகும் , 
தீர்த்தகர நாமம் , மனுஷ்யாயுஷ்யம் , தேவாயுஷ்யம் மூன்றும் 
கூடி எழுபத்தேழு ( 77 ) பந்தமாகும் . அபந்தம் நாற்பத்து 
மூன்றாகும் ( 43 ) . 


31 


தேசஸம்யத குணஸ்தானத்தில் பிரத்யாக்யான சதுஷ்கம் 
( 4 ) விச்சித்தியும் , அறுபத்தேழு ( 67 ) பந்தமும் , அஸம்ய த 
விச்சித்தி பத்துங் கூட ஜம்பத்து மூன்று ( 53 ) அபந்தமாகும். 

பிரமத்த குணஸ் தானத்தில் அஸாதாவே தநீயம் , அரதி , 
சோகம் , அஸ்திரம் , அசுபம் , அயஸஸ் கீர்த்தி இவ்வாறு ( 6 ) 
விச்சித்தியும் , அறுபத்து மூன்று ( 63 ) பந்தமும் , தேஸவிரத 
விச்சித்தி நாலுங்கூடி ஐம்பத்தேழு ( 57 ) அபந்தமாகும் , 

அப்ரமத்த குணஸ்தானத்தில் தேவாயுஷ்யம் விச்சித்தி : 
ஆஹார துவயமும் ( 2 ) கூடி ஐம்பத்தொன்பது ( 59 ) பந்தம் . 
அறுபத்தொன்று ( 61 ) அபந்தமாகும் . 


அபூர்வகரண குணஸ்தானத்தில் மரண ரஹித பிரதம 
பாகத்தில் நித்ரையும் பிர சலையும் , ஷஷ்டம பாகத்தில் 
தீர்த்தகர நாமம் , நிர்மாணம் , பிரஸஸ்த விஹாயோகதி , 
பஞ்சேந்திரிய ஜாதி , தைஜஸ , கார்மணம் , ஆஹார துவயம் , 
சமசதுரஸ்ர ஸம்ஸ்தானம் , தேவ கதி , ததாநுபூர்வி , வைக்ரியகம் , 
தத் அங்கோபாங்கம் , வர்ண சதுஷ்கம் ( 4 ) அகுரு சதுஷ்கம் ( 4 ) 
தர்ஸ நவசம் ( 9 ) இவை முப்பதும் ( 30 ) முடிந்த ஏழாம் 
பாகத்தில் ஹாஸ்யை , ரதி , பயம் , ஜுகுப்ஸை இவை நாலுமாக 
முப்பத்தாறு ( 36 ) விச்சித்தி பந்தம் ஐம்பத்தெட்டும் ( 58 ) 
அபந்தம் அறுபத்திரண்டு ( 02 ) மாகும் . 

அநிவ்ரத்திகரண குணஸ்தானத்தில் பும்வேதம் , ஸம் ஜ்வலன 
சதுஷ்கம் ( 4 ) இவை ஐந்தும் விச்சித்தி , பந்தம் இருபத்திரண்டு 
( 22 ) அபந்தம் தொண்ணூற்று எட்டு ( 98 ) . 


சூஷ்ம சாம்பராய குணஸ்தானத்தில் ஞானாவரணீய 
பஞ்சகம் ( 5 ) தர்சனாவரணீய சதுஷ்கம் ( 4 ) , அந்தராய 
பஞ்சகம் ( 5 ) , யஸஸ்கீர்த்தி உச்சைர் கோத்ரம் என்கின்ற 
பதினாறும் ( 16 ) விச்சித்தி , பந்தம் பதினேழும் ( 17 ) அபந்தம் 
நூற்றி மூன்றும் 

மூன்றும் ( 103 ) . உபசாந்த கஷாய க்ஷணகஷாய 
இரண்டில் விச்சித்தி இல்லை . 


ஸயோகி ஜிநரிடத்தில் ஸாதாவேதனீயம் விச்சித்தி ; இந்த 
குணஸ்தானம் மூன்றிலும் ஸாதா வேதநீயம் ஒன்றே பந்தம் . 


32 


அபந்தம் நூற்றுப் பத்தொன்பது .. அயோகி குணஸ்தானத்தில் 
ஸித்தரிடத்திலும் கர்ம பந்தமில்லை . 


மி. 


ஸா 


மி 
. 


அஸ. 


தேஸ 


பிரம 
. 


.அப் 


le 


அநி. 



s9 


esta 


ஸய 


அயோ 


வி . 16 


ப . 117 


25 ) 10 4 6 1 36 5 16 0 0 1 0 
101 74 77 67 63 59 58 22 17 1 1 1 0 
19 46 43 53 57 61 62 98 103 119 119 119 120 


அ . 3 


( மி . அயோ : பதினான்கு குணஸ்தான பெயர்களின் முதல் 
எழுத்துக்கள் : 


( வி : விச்சித்தி , ப :பந்தம் , அ : அபந்தம் ) 

இவ்விடத்தில் பிரஸ்துத காஹை : 
சோளஸ பணவீஸ ணபம் தஸ சஉ 

சக்கேக்க பந்த 
போச்சிண்ணா | 


துக தீஸ சதுரபுவ்வே பண சோளஸ ஜோகிணோ ஏக்கே ! 

( கோ . க . 94 ) 
ஸத்தரஸேக்கத்கஸயம் சஉஸத்தரி ஸ்கட்டி தேவட்டீ | 
பந்தா ணவட்டவண்ண துவீஸ ஸத்தார சேக்கோகே || 

( கோ க . 103 ) 
திய உணவீஸம் சத்தியதரளம் தேவண்ண ஸத்தவண்ணஞ் 


ச | 


இகிதுக ஸட்டீ விர ஹிய ஸயதிய உணவீஸஸய தி 

வீஸஸயம் - ( கோ . க . 104 ) 
இவ்வண்ணம் விம்சதி உத்தர சத சங்க்யா ( 120 ) பிரக்ருதி 
பந்த நிர் முக்த்த ஸித்த ஸதர்ஸ நிஜசுத்தாத்ம உபாதேய 
மென்பது தாத்பர்யம் . புத்கலீ பிண்ட ரூபமான திரவ்ய கர்மமும் , 
தச் சக்தி ரூபமான பாவகர் மமும் , ஔதாரிகாதி சரீர திரய 
ஸ்வரூப நோகர்மமும் என்கின்ற கர்ம திரய துவம்ஸன சமர்த்த 
அகண்ட ஞான சுகாதி அனந்த குணாதாரபூத நிஜ பரமாத்ம 
பதார்த்தம் சாக்ஷாத் உபாதேயமென்பது இதனது தாத்பர்யம் . 
பந்த பதார்த்த கதனம் . 


33 


5. புண்ணிய பதார்த்தம் : 
இனி புண்ணிய பதார்த்தம் சொல்லுதும் . 

( ஸ்லோகம் ) 
சம்யக்த்வம் ஜிநபூஜநஞ் ச ஸுதபோதானம் தயாஸம்யம 
ச்சாரித்ரே கரணேத்ரயோதஸ விதேஸம்யத்ப்ரகா 

விதேஸ 

ரோத்யம | 
பஞ்சஞானக திஸ்சகாய நிசயஷ ஷட் திரவ்யமர்த்தாநவ 
இத்யேவம் ஜினபாஷிதம் சுபதமம் புண்யாம்பஸோ 

ஹ்யாஸ்ரவ : || 
திரவிய புண்ணியம் 

இந்த விரத்த கதிதமான பாவ புண்ணிய நிமித்தமாகப் 
பொருந்துவ திரவ்ய புண்ய பிரக்ருதிகள் . 
யாவை எனில் : 


ஸாதா வேதநீயம் , திர்யக் மனுஷ்ய , தேவாயுஷ்ய திரயம் 
( 3 ) , மனுஷ்ய கதி , தத்ப்ராயோக்யானுபூர்வி , தேவகதி , தத்ப்ரா 
யோக்யானுபூர்வி , பஞ்சேந்திரிய ஜாதி , பஞ்ச ( 5 ) சரீரம் 
பஞ்ச ( 5 ) பந்தனம் , பஞ்ச ( 5 ) ஸங்காதம் , அங்கோபாங்க 
திரயம் ( 3 ) , பிரசஸ்த வர்ண சதுஷ்கம் ( 4 ) , சம சதுரஸ்ர ஸம்ஸ் 
தானம் , வஜ்ரவ்ருஷப நாராஸ ஸம்ஹன நம் , உபகாத ரஹித 
அகுருஷட்கம் ( 6 ) , பிரஸஸ் த விஹாயோகதி , திரச த்வாதசம் 
( 12 ) , உச்சைர் கோத்ரமென நாற்பத்திரண்டு ( 42 ) திரவ்ய 
புண்ய பிரக்ருதிகளாகும் . 
பதினாறு பாவனைகள் 

அதில் மூட திர ( 3 ) யாதி பஞ்சவிம்சதி ( 25 ) மல ரஹித , ஸ்வ 
சுத்தாத்மாதி தத்வ ருசி ரூப தரிசனவிசுத்தியும் (1) புருஷதர்ம 
பிரவர்த்த ஸாது ஸ்ருத நிஜசுத்தாத்மாதி பிரதி ஸ்வபாவ 
விநய சம்பண்ணதையும் ( 2 ), அஹிம்ஸாதி விரதங்களிலும் 
ததங்க சீலங்களிலும் , குரோத ஸஞ்சலனாதி அதிசார ரஹித 

சீல விரதங்களில் அனதீசாரமும் ( 3 ) , நய பிரமான 
நிக்ஷேப லக்ஷித ஸஹ ஜாத்மாதி பிரதிபாதக சாஸ்த்ராத்யயண 
லக்ஷ்ணமான ஞாரோபயோகமும் ( 4 ) , கோர சம்ஸார பீருத்வ 


மான 


34 


பிரத்யாக்யான ஸம்வேகமும் ( 5 ) , சதுர்வித தானங்களிலும் , 
ஸ்வாத்மாதிகளிலும் சக்த்யாநு ரூபமான தியாகமும் ( 6 ), சித், 
ஸ்வரூபாசரண ரூபமும் ஆருட சரீர லக்ஷணமான சக்தியா நு 
ரூபமான தபமும் (7 ) , ஸமுபாத்த தபோ விக்ன சம்ரோதியான 
ஸமாதியும் ( 8 ) பவ்ய ஜீவ துக்க ஸம்யோக ஸம்போதன வ்ர தியான 
வைய்யாவ்ரத்யமும் ( 9 ) , அர்ஹத் தேவரிடத்தும் , ஆசாரியரிடத் 
தும் , பகுஸ்ருதரிடத்தும் , பிரவசனமாகிய பரமாகமவிடத்தும் 
பண்ணுவதான பக்தி சதுஷ்டயமும் ( 10-13 ) , ஸமதா ஸ்தவன , 
வந்தன , பிரதிக்ரமண , 

பிரத்யாக்யான , காயோத்சர்க்கம் 
என்கின்ற ஷடாவஸ்யங்களை ( 6 ) யிடையறாமல் நிகழ்வதும் ( 14 ) , 
பேதா பேத ரத்ன திரயாத்மக சன்மார்க பிரபாக்த்வமும் ( 15 ), 
சதுர் வர்ண ஸ்னேஹ ரஷ்ணமான வாத்ஸல்ய மென்கின்ற 
ஷோடஸ ( 16 ) பாவனைகளும் தீர்த்தகர நாம புண்ய பந்த 
காரணமாம் . 

அந்த தீர்த்தகர புண்ய பந்தம் அஸம் யதன் முதல் 
அபூர்வகரண ஷட் சப்தம பாகமளவும் பந்தமாம் . அவையிற்றில் 
தர்சன விசுத்தி ஸஹிதமாகிய அன்யதர 

உண்டாகி 
லும் தீர்த்தகர நாம புண்ய பந்தமாம் . புண்ய பதார்த்த 
கதனம் . 
6 . பாப பதார்த்தம் 
இனி பாப பதார்த்த கதனம் சொல்லுதும் . 

( ஸ்லோகம் ) 
ஸம்ஞாசல்ய கஷாய தண்டவிகதாலேஸ் யாத்ரயோ 

காரவம் 
மித்யாபஞ்சக பஞ்சகாமவிஷயா பஞ்சைவஹிம் 

ஸாதயம் | 
மோ 

ஹாசூயவிஷாதஸாட்ய கலுஷா கர்வப்ரமாதக்ரிய 
துத்யானாத்வ ஸாயஹே துகலஹ : பாபாம்பஸேவர் 

யாஸ்ரவா : || 
இந்த விரத்த கதிதமான அசுப பரிணாமம் பாவ பாப 

மென்பது . 
இது நிமித்தமாக பொருந்துவ புண்யோதர திரவ்ய 

கர்மம் திரவ்ய 
பாப மென்பது . 


பாவனை 


35 


அவை யாவை எனில் , 

ஞானாவரணீய முதலாகிய காதி கர்மம் நாற்பத்தேழும் 
( 47 ) , அஸாதாவேத நீயம் , நரகாயுஷ்யம் , நீச்சைர்கோத்ரம் , 
நரக துவயம் ( 2 ) திர்யக் துவயம் ( 2 ) , ஏகேந்திரிய ஜாதி யாதி , 
ஜாதி சதுஷ்டயமும் ( 4 ) , ஸம்ஸ்தான பஞ்சகமும் ( 5 ) , ஸம் ஹ 
நந பஞ்சகமும் ( 5 ) , அப்ர ஸஸ்த வர்ண சதுஷ்கம் ( 4 ) உபகா தம் , 
அப்ரஸஸ்த விஹாயோகதி , ஸ்தாவரதசக ( 10 ) மென்கிற 
இவை அபேத பந்தோதயத்தில் எண்பத்திரண்டும் ( 82 ) , 
எண்பத்து நாலுமாம் ( 84 ) ; பேத நயத்தினால் தொண்ணூற் 
றெட்டும் ( 98 ) நூறுமாகும் ( 100 ) . 
நாற்கதி காரணம் 

பாப பதார்த்தம் ஸம்ஸார பிரமண காரணமாகையினால் 
ஹேயம் . அசுபோபயோகத்தினால் பாப பந்தமாம் . 
நரக திர்யக்கதி இரண்டுமாகும் ( 2 ) . சுபோபயோகத்தினால் 
புண்ய பந்தமாம் . அதனால் தேவகதியாகும் . மிஸ்ரோப் 
யோகத்தினால் சுபாசுப கர்ம பந்தமாம் . அதனால் மனுஷ்ய 
பர்யாயமாகும் . 

ஸ்வ சுத்தாத்ம பாவநாரூப சுத்தோபயோகத்தினால் 
சமஸ்த புண்ய பாப கர்ம க்ஷய ஹேதுவாம் . அதனால் அக்ஷய 
சுக ஸ்வரூபோபலப்தி ரூப நிர்வாணமாம் என்றறிவது . 

(காதை ) 


அதனால் 


பாவே ணாரவு திரிவு ஜிவு புண்ணோ அமரு வியாணு 
மிஸ்ஸே மாணுஸ 

கஇ ளஹஇ தோஹிவி கஇ 

ணிவ்வாணு 1 | ( ப . பி .2 : 63 ) 
புண்ணியம் ஏன் ? 


அன்றியும் ஸம்யக்த்ருஷ்டிக்கு புண்ய பாப துவயமும் 
ஹேயம் . ஆகையினால் புண்ய கர்ம பந்த காரணத்தால் 
யாது காரணமாக செய்கிறான் எனில் , புத்தியைக் 

, காட்ட 
வேண்டி சொல்லுகின்றனர் . 

யாவனானுமொரு புருஷன் தேசாந்தரஸ்த்த மநோஹர 
ஸ்த்ரீ சமீபத்து நின்றும் வந்த புருஷனுக்கு தந்நிமித்தமாக 


36 


வஸ்த்ர ஆபரண தாம்பூலாதி தான சன்மானாதிகளினால் 
பிரீதி பண்ணுமாறுபோல ஸம்யக் த்ருஷ்டி ஆகிய புருஷனும் 
சாக்ஷாத் உபாதேய ஸ்வரூப நிஜ சுத்தாத்ம பதார்த்தத் 
தினையே நிரந்தரம் ஆராதிக்கும் . அவனாகிலும் கதஞ்சித் 
சாரித்திர மோஹோதயத்தினால் நிஜ சுத்தாத்ம ஆராதனை 
யின்கண் அஸமர்த்தனாகையினால் வீதராக பரமாத்ம நிர் 
தோஷராகிய அர்ஹத் ஸித்த பரமேஷ்டிகளையும் , ஜிநஸித்த 
பரமேஷ்டி ஸ்வரூப ஆராதகராகிய ஆசாாய உபாத்யாய சர்வ 
ஸாது பரமேஷ்டிகளாகிய இவரையும் , விசுத்த ஞான தர்சன 
ஸ்வபாவ நிஜ பரமாத்ம பத பிராப்தி யர்த்தமாக ஜிநாக 
மோக்த கிரமத்தினால் தான பூஜாதிகளினாலும் , வஸ்துஸ்தவ 
ரூபஸ்தவ குணஸ்தவ வந்தனாதிகளினாலும் , போக காம்க்ஷாதி 
நிதான ரஹிதமாக பரமார்த்த பக்தியினைப் பண்ணுவன் . 
அந்த பக்தி பலத்தினால் கிரஷிக ஜநங்களுக்கு அஸம்யதமாகிய 
பலால சமூஹம் போல அநிஹித விரத்தியினால் விசிஷ்ட 
புண்ய பந்தமாம் . 


அந்த புண்ய கர்மோதயத்தினால் ஸ்வர்கலோகத்தில் 
மஹர்த்திக தேவேந்திர லௌகாந்திகா தி மஹா விபூதி யெய்தி 
தத்விமான பரிவாராதி விபவங்களை ஜீர்ண திரண ஸமானமாக 
விரக்த்தி பண்ணி , மஹா விதேஹ க்ஷேத்ரங்களில் வந்து 
யிறங்கி அவ்விடத்து வர்த்தியா நின்ற தீர்த்தகர ஸமவஸரண 
மண்டலத்தினையும் பேத அபேத ரத்னத்ரய ஆராதக கணதர 
தேவாதிகளையும் கண்டு பரமாகம ஸ்ரவணத்தினால் பக்தி 
புரஸ்ஸரமாக கேட்டு வீதராக நிர்தோக்ஷி பரமாத்மனையும் , 
ஸமவ ஸரணாதி விபூதியினையும் கண தர தேவாதிகளையும் , 
பிரத்யக்ஷயிவ்விடத்து கண்டேனென்று பரம ஹர்ஷோத்கர்ஷத் 
தினால் வணங்கி விசேஷத்தினால் திரடதர தர்மாநுரக்த 
சித்தனாகி , சதுர்த்த குணஸ் தான யோக்ய ஆத்ம பாவனாரூபா 
தர்ம தியானத்தினை பற்று விடாமல் , நாகலோக உசிதமாகிய 
சுகத்தினை அனுபவித்து , நிஜாயுராவசானத்து ஸ்வர்க 
லோகத்து நின்றும் மனுஷ்ய கதியில் தீர்த்தகர பரமதேவாதி 
விபூதியினை அடைந்து பூர்வபவ பாவித விசிஷ்ட்ட பேதஞான 
சம்ஸ்கார பலத்தினால் 

ஞான வைராக்ய சம்பன்னனாகி , 


37 


ஸகல சாம்ராஜ்ய ராஜ்யத்தினை துறந்து , பரம ஜிந தீக்ஷை 
யினை அடைந்து , புண்ய பாப ரஹித நிஜ சுத்தாத்ம பாவனா 
பலத்தினால் 

கர்ம சத்ருவினைக் கெடுத்து மோக்ஷ 
சுகத்தினை அனுபவிக்கும் . 


ஸகல 


அது காரணம் ஸம்யக் த்ருஷ்டி ஜீவனும் வீதராக நிர்விகல்ப 
பரம சமாதி காலம் ஒழிந்த காலத்தில் விசிஷ்ட புண்ய 
அனுஷ்டானத்தினை 

நிதான பரிணாம 

ரஹிதமாகப் 
பண்ணுவது தோஷம் அல்லவென்பது தாத்பர்யம் . 
மித்யாத்ருஷ்டி ஜீவன் போக 

காம்க்ஷாதிரூப நிதான 
பரிணாமத்தினால் புண்யத்தினை உபார்ஜித்து 

விவித 
போகோபபோகத்தினை எய்திய பின் அர்த்த சக்ரவர்த்தி 
ராவணாதிகள் ஒரு பிரகாரம் நரகம் புகுவார்கள் . 


புண்யமும் பாபமே 


அதவா , பாவ புண்ய பாட துவயமும் அசுத்த நிச்சய 
நயத்தினாலாகும் . திரவ்ய புண்ய பாப 

பாப துவயமும் அனுப 
சரித அஸத்பூத வியவ ஹார நயத்தினால் ஆகும் . சுத்த நிச்சய 
நய அபேக்ஷையினால் ஸமஸ்த திரவிய 

ரவிய பாவ 

புண்ய 
பிரக்ருதிகள் அனைத்தும் சுத்த ஜீவ குணச் சாதனங்கள் 
ஆகையினால் பாப ரூபங்களாகும் . 


UITLE 


பாப 


தாத்பர்யமாவது புண்ய பாப துவயத்தினுக்கு வியவ ஹார 
நயத்தினால் அந்தர் பேதம் உடையதாகிலும் சுத்த நிச்சய 
நயத்தில் 

அந்தர் பேதமில்லை . அதனால் புண்ய 
துவயமும் பாப ஸ்வரூபமாம் . 
இது காரணம் இவ்வண்ணமாகிய ஸ்ரத்தான 

ஞானத் 
தினையுடைய ஸம்யக் த்ருஷ்டி ஜீவன் புண்ய ஜீவன் . மித்யாத் 
ருஷ்டி ஜீவன் பாபாத்மகமென்பது இதனது தாத்பர்யம் . 

. 
இவ்வவசரத்தில் சிஷ்யன் பூர்வ பக்ஷம் பண்ணுவான் . 
ஸ்வாமியே ! ஸம்யக்த்ருஷ்டி ஜீவன் புண்ய ஜீவனாகவும் 
மித்யா த்ருஷ்டி ஜீவன் பாப ஜீவனாகவும் சொல்லிய சொல் 
வியபிசரிக்கும் . அது எங்ஙனமெனில் 

மித்யாத்ருஷ்டிகளிலே 


38 


புண்ய ஜீவன்களையும் , ஸம்யக் த்ருஷ்டிகளிலே விபத் பீடாதி 
பாதாரேகத்தினால் பாப ஜீவன்களையும் , பிரத்யக்ஷத்தில் 
காண்டலில் ஆசார்யர் பரிகாரஞ் சொல்லுவார் . மித்யாத்ருஷ்டி 
ஜீவன் பூர்வ ஜன்மத்தில் பாவ ஜிநலிங்கத்தினால் புண்யம் 
உபார்ஜித்து பாவாந்தரத்தில் சகல சக்ரவர்த்தி ஆதி பதவியை 
அடைந்து சுபௌமன் பிரம்மதத்தன் போல ஜன்மாந்தரத்தில் 
மஹாதுக்கம் அனுபவிப்பார்கள் . 


திரவ்ய ஜிநலிங்க தாரணத்தினால் புண்யம் உபார்ஜித்து 
பவஸேனசுப்ரபாசார்யாதிகள் போல நவக்ரைவேயக பர்யந்தம் 
அஹமிந்திரபதம் அனுபவித்து ஜன்மாந்ரத்தில் அனந்த கிலேச 
ஸாகர ஆவர்த்தத்தின் உள்ளாவார்கள் . 


பாப 


அக்ஷய 


ஸம்யக்த்ருஷ்டி ஜீவன் பூர்வ ஜன்ம உபார்ஜித 
கர்மோதயத்தினால் மனுஷ்யாதிகதியினுள் பிறந்து விபத 
பீடாதி கிலேசங்களை அனுபவியா நின்றானாகிலும் விசிஷ்ட்ட 
புண்யாணுபந்தியும் சதுர்கதிகிலேச நிவாரணமும் , 
மோக்ஷ சுககாரணமும் உடையவனாகையினால் புண்ய ஸ்வரூ 
பனாம் அது காரணம் ஸம்யக்த்வ பூர்வகம் உபார்ஜித புண்யம் 
ஜாதி ஜரா மரண ஹரமாம் . ஸம்யக்த்வ ரஹித பரிணதியினால் 
உபார்ஜித புண்யம் தீர்க்க ஸம்ஸாரத்தினுள் ஜன்ம ஜரா மரண 
காரணங்களாகும் . 


( காதை ) 


வர ணியதம்ஸேண அஹிமுஹஉமரணு வி ஜீவ லஹேஸி | 
மா ணிதயம்ஸேண விம்முஹவு புண்ணு வி ஜீவ கரேஸி || 

( ப . பி . 2. 58 ) 
ஜே ணியதம்சன அஹிமுஹா ஸோக்கு அனந்து ஸஹந்தி | 
திம் விணு புண்ணு கரந்தா வி துக்கு அணந்து ஸஹந்தி || 

( ப . பி . 2. 59 ) 


பாப பதார்த்த கதனம் 
7. ஸம்வர பதார்த்தம் : 

இனி ஸம்வர பதார்த்தம் சொல்லுதும் . 


39 


மென்கிற 


ஸ்வ சுத்தாத்மாதி ருசி ரூப ஸம்யக்த்வ பூர்வக மாகிய 
அணுகுண சிக்ஷா விரதாதி தேஸ விரதமும் , பஞ்ச மஹாவிரத , 
பஞ்ச சமிதி , திரி குப்தி , ஸ்வரூபாதி மஹா விரதமும் , உத்தம 
க்ஷம , மார்தவ , ஆர்ஜவ , ஸத்ய , சௌச , ஸம்யம , தப , தியாக , 
ஆகிஞ்சின்ய , பிரஹ்மசர்யமென்கிற தஸ தர்மமும் . அனித்யம் , 
அசரணம் , ஏகத்வம் , அன்யத்வம் , ஸம்ஸாரம் . லோகம் , 
அசுசித்வம் , ஆஸ்ரவம் , ஸம்வர , நிர்ஜரா , தர்ம , போதிதுல்லப 
மென துவாதசானுபிரேக்ஷையும் , க்ஷத், பிபாஸ , ஸீத , உஷ்ண 
தம்சமஸக , நாகின்ய , அரதி , ஸ்த்ரீ , சர்யா , நிஷத்யா , ஸய்யா , 
ஆக்ரோஸ , வத , யாசனா , அலாப , ரோக , திரண 

திரண ஸ்பர்ஸ , 
மல . ஸத்கார புரஸ்கார , பிரஞ்ஞா , அஞ்ஞான , அதர்சன 

துவாவிம்சதி ( 22 ) பரீஷஹ ஜயமும் ஸம்வர 
காரணங்களாகும் . 
பரீஷஹ ஜயம் : 

அவற்றுள் பரீஷஹ ஜயமாமாறு சொல்லுதும் . 

ஸஹஜ சுத்த பரம பாரிணாமிக பரம பாவ பாவநோத்பூத 
பரமாநந்தாம்ருத ஆஹாரத்தினால் க்ஷத் பரீஷஹத்தினையும் , 
சுத்த ஞான தர்சன ஸ்வபாவ நிஜ பரமாகம திரவ்ய ஸம்வித்தி 
ஸமுத்பூத பரமாம்ருதாம்பு பானத்தினால் பிபாஸா பரீஷஹத் 
தினையும் , வீதராக நிர்விகல்ப ஸ்வஸம் வேதந ஞானாபிதான 
பரம தியானா நல பிர தாபத்தினால் ஸத பரீஷஹத்தினையும் , 
ஸ்வாத்மாஸ்ரித பரம ஸமாதி ரூப சுத்தோபயோக நிர்மல 
சந்திரகாந்த விநீர்யமான ஸீதளாம்புதார பிரவா ஹத்தினால் 
உஷ்ண பரீஷ ஹத்தினையும் , மித்யாத்வ ராகாதி விபாவ 
க்ஷத்ர ஜந்து பாதா ரஹித பரமாத்ம பாவன ரூப நிர் கூட 
பூ கிரஹ பிரவேஸத்தினால் தம்ஸமஸக பாதா பரீஷஹத்தினை 
யும் , ஞான வைராக்ய பாவன ஜநித நிர்மல திகம்பராவரண 
விரதானுஷ்டானத்தினால் நாகன்ய பரீஷஹத்தினையும் , ஸகல 
சுக ஸம்ப்ரதான சமஸ்த ஆத்ம பதார்த்த பிரபாவன ரூப 
தியான வந கிரீட சுகா நுரக்தையினால் அரதி பரீஷ ஹத்தினை 
யும் , சகல விமல கேவலஞானாதி அநந்த குண மணி விபூஷ 
ணாலங்க்ரத அசிந்த்ய ரூப ஸௌபாக்ய நிவாஸபூத மோக்ஷ 
லஷ்மி விலாஸாவலோகன பிரீதியினால் ஸ்தீரி பரீஷஹத்தினை 


40 


யாசனா 


ரூட 


யும் , சதுர் கதி ஸம்ஸார பரிக்ரமண மஊா கிலேளோச்சித்தி 
ஹே துபூத பூதாத்ம தியான ஸாதன விர தாசரண பரிணதை 
யினால் சர்யா பரீஷஹத்தினையும் , ஸ்வ சுத்தாத்ம ஸம்வித்தி 
ஸமுத்பன்ன பரமானந்த லதா மண்டப பிரவேஸ பிரீதியினால் 
நிஷத்யா பரீஷ ஹத்தினையும் , டங்கோத்கீர்ண 

ஞாயகைக 
ஸ்வபாவ ஆத்ம பாவன ரூப பரமயோக நித்ராஸக்த்த 
சித்தத்தினால் சய்யா பரீஷஹத்தினையும் , வாக்வர்கணா 
யோக்ய அசேதன புத்கல விபாவ திரவ்ய பர்யாய பரிணதி 
ஸ்வபாவ பரிஞானத்தினால் ஆக்ரோஸ பரீஷஹத்தினையும் , 
வேத்ய வேதக பாவ அபாவ ஸ்வபாவ ஸ்வ பர ஜீவ திரவ்ய 
குணபர்யாய ஸாமர்த்த பரிராத சேதோ விரக்தியினால் 
வத பரீஷஹத்தினையும் , அப்யுதய நிஸ்ரேயஸ சுகாவாப்தி 
ஹேது பூத பேதாபேத ரத்ன 

ரூப 

அமூல்ய 
ரத்னாகர ஸ்வரூப ஆத்மதியான ஐஸ்வர்ய விரத்தியினால் 

பரீஷஹத்தினையும் , அனாதி துல்லப நிஜ 
சுத்தாத்ம தத்வ ஸம்யக் 

ஸ்ரத்தான 

அநுசரண 
அபேத ரத்ன திரய பரம லாபத்தினால் அலாப பரீஷ ஹத் 
தினையும் , சகல ஆமய விநாச ஸ்வரூப அமூர்த்த கேவல 
ஞா நாதி அனந்த குணாதாரபூத நிஜ சுத்தாத்ம தத்வ 
ஸம்வித்தி சமுத்பன்ன பரமானந்த அம்ருத ரஸாயன பிராப்த 
ஸம்வித்தியினால் ரோக பாதா பரீஷ ஹத்தினையும் , அஸ்பர்ஸ 
பரம சைதன்ய சமத்கார ஆத்ம பாவன ரூப மிருது தல்பதலா 
ரூட விலாஸ உல்லாஸ பரிணதியினால் திரண ஸ்பர்ஸ பரீஷ 
ஹத்தினையும் , சகல கர்ம மல களங்க அதிக்ராந்த தீர்த்தபூத 
பரமாத்ம நதி ஸ்னான பரிணதி பிரீதியினால் பகிரங்க மல 
பரீஷ ஹத்தினையும் . சதேந்திர வந்த்யானித 
ஹேது பூத பாவஸ்ருத பாவன் ரூப அக்ரிம பத பிராப்தி 
யினால் ஸத்கார - புஸ்கார பரீஷஹத்தினையும் , லோகாலோக 
பிரகாஸ ஸகல விமல கேவல ஞான 

ரூப திவாகர 
பிரபாவன சாமர்த்ய பரிஞானத்தினால் பிரஞா பரீஷ ஹத் 
தினையும் , ஞானாவரணீய கர்ம க்ஷயோபசம டிய 
அலாப ஸாமர்த்ய பரிஞான பரிண தியினால் அஜ்ஞான 
பரீஷஹத்தினையும் , தரிசன மோகனீய கர்மோபஸம க்ஷயோ 
பசம க்ஷய லாப அலாப ஸாமர்த்திய பரிஜ்ஞான பரிணதி 


முக்திகதி 


பிரகாஸ 


லாப 


41 


துக்க 


கர்மோதய 


யினால் அதர்ஸன பரீஷஹத்தினையும் , லீலையினால் ஜயித்து 
பரம விஜய துவஜமெடுத்து புராதந சுப அசுப கர்ம நிர்ஜரா 
அவதர சுப அசுப கர்ம ஸம்வரண சமர்த்தமும் , சுக 
ஜீவித மரண லாபாலாப நிந்தா பிரஸம்ஸாதி ஸமதா ரூபமும் , 
நிஜ பரமாத்ம பாவன 

பாவன ஸஞ்சாத நிர் விகார நித்யானந்த 
லக்ஷண சுகாம்ருத ஸ்வஸம்வித்தி ரூபமுமான வீதராக பரம 
ஸாமாயிகத்தில் அவிசலித பரிணதி ஸ்வபாவமே ஸகல பரீஷஹ 
ஜயமுமாம் என்றறிவது . 

இவ்வண்ணம் பரீஷஹஜயம் சொல்லப்பட்டது .. 
வினை உதயமும் பரீஷகமும் : 
மற்றும் இந்த பரீஷகங்கள் 

ஜனிதங்கள் 
ஆகையினால் 

இன்ன 

கர்மோதயத்தில் இன்ன பரீஷஹம் 
உண்டாகுமென்பதனைச் சொல்லுதும் . 

ஞானாவரணீய கர்மோதயத்தில் பிரக்ஞை , அஞ்ஞானம் 
என்னும் இரண்டும் ஆகும் . தர்சனமோகனீய அந்தராய 
கர்மோதயங்கள் அதர்சன அலாபமிரண்டும் ஆகும் . மானகஷா 
யோதயத்தினில் நாகன்யா , நிஷத்யா , ஆக்ரோஸ , யாசனா , 
ஸத்கார - புரஸ்கார என்னும் ஐந்துமாகும் , அரதி , பும்வேதங் 
களின் உதயத்தில் அரதி ஸ்த்ரீ இரண்டும் ஆகும் . வேத 
நீயோதயத்தில் க்ஷத், பிபாஸா . சீதோஷ்ண , தம்ஸமஸக , 
சீய்யா , சர்யா , வத , ரோக , கிரண , ஸ்பர்ஸ , மலங்களென்னும் 
பதினொன்றுமாகும் . 
ஒரு சமயத்தில் தோன்றும் பரீஷகங்கள் 

ஒரு ஜீவனிடத்தில் ஒரு காலத்து பத்தொன்பது பரீஷகங் 
களாகும் . 

அவை யாவை எனில் , சீதோஷ்ண இரண்டில் ஒன்றும் , 
சய்யா , சர்யா , நிஷத்யா என்னும் மூன்றில் ஒன்றும் , ஒழிந்த 
( 17 ) பரீஷகங்களுமாகும் . 
குணஸ்தானமும் பரீஷகமும் 

மித்யாத்ருஷ்டி முதல் சப்த குணஸ்தானங்களில் சகல 
( 1 முதல் 12 வரை ) பரீஷகங்களும் ஆகும் . அபூர்வ கரண 


42 


மான 


குணஸ்தானத்தில் அதர்சன பரீஷகமும் ஒழித்து இருபத்தொரு 
பரீஷகமாகும் . அஸாதா வேதா நிவ்ரத்தியில் அரதி பரீஷக 
மில்லை . ஆகையினால் இருபதாகும் . இவ்வேதா நிவ்ரத்தியில் 
ஸ்த்ரீ பரீஷ ஹமொழித்து பத்தொன்பதாகும் . இவ்வேதா 
நிவ்ரத்தியில் 

கஷாயோத்யமில்லை . ஆகையினால் 
நாகன்யா , நிஷத்யா , ஆக்ரோஸ , யாசனா , ஸத்கார புரஸ்கார 
மென்னும் ஐந்தும் ஒழித்து ஸு z ம சாம்பராய உபசாந்த 
க்ஷண கஷாய அளவுமாகிய 

நாலு குணஸ்தானத்திலும் 
( 9-12 ) பதினான்கு ஆகும் . 

க்ஷணகஷாயரிடத்து பிரஞ 
அஞ்ஞான , அலாபம் மூன்றும் கடுகையினால் ஸயோகி 
கேவலி பட்டாரகருக்கு பதினொன்றாகும் . 

தியா நாநல நிர்தக்த காதி கர்மேந்தனரும் , அனந்த 
அப்ரதிஹத ஞானாதி சதுஷ்டயரும் , அந்தராய் கர்ம க்ஷயத்தில் 
நிரந்தரம் நிறையப்பட்ட சுப புத்கல ஸமூகத்தையுடையவரும் 
ஆகையினால் வேதனீய கர்மம் உண்டாகிலும் பிரக்ஷண காதி 
சகாய பலமாகையினால் அவ்விடத்து பரீஷகங்களுக்கு சக்தி 
உண்டாகாது . 


அது எவ்வண்ணமெனில் , 

மந்திர ஔஷதபலத்தினால் க்ஷணமாரன சக்தியாகிய , 
விஷதிரவ்யம் கொல்ல மாட்டாதவாறு போலவும் , சிந்நமாகிய 
மூலத்தினுடைய தரு குட்மளம் பலமாகாதவாறு போலவும் , 
உபேக்ஷி தராகிய அநிவ்ரத்தி ஸூக்ஷ்ம ஸாம்பராயரென்னும் 
இருவருக்கும் நிதுவன சன்னையும் , பரிக்ரஹ சன்னையும் , 
கார்யத்தினை பண்ணமாட்டாதவாறு போலவும் , பரிபூர்ண 
ஞானரிடத்து ஏகாக்ர சிந்தா நிரோதம் இல்லையாகிலும் 
கர்ம ரஜோ விதுநந பலம் உண்டாகையினால் தியாநோப 
சாரம் போல க்ஷதாரோக வேதநா பரீஷஹமில்லை . வேதநீய 
கர்மோதய திரவ்ய பரிஸதத பரீஷஹ ஸத் பாவத்தினால் 
ஜிநரிடத்து உளவாகிய பதினோரு பரீஷஹங்களும் உபசாரத் 
தினால் ஆகும் . காதி கர்ம பல ஸஹாய ரஹித வேதநீயம் 
பலவந்தமல்ல . ஆகையினால் , 

ஏகாதஸ ஜிந . ஸர்னே 
நஸ்யந்தி என்னும் ஸப்ததி சத வாக்ய பலத்தினால் ஜிநரிடத்து 
பரீஷஹமி ஒன்றுமில்லை . 


43 


பிறவியும் பரீஷகமும் 

நரக திர்யக் கதிகளில் ஸகல பரீஷஹங்களும் , உளவாகும் 
மனுஷ்யகதியில் ஒக்க பங்கமாகும் . 


தேவகதியில் க்ஷத் , பிபாஸ் , நாக்ன்ய , அரதி , ஸ்த்ரீ , 
நிஷத்ய , ஆக்ரோச , வத , அலாப , யாசனா , ஸத்கார - புரஸ்கார 
பிரஞா, அஞ்ஞான , அதர்சனமென்னும் பதினான்கு பரீஷஹம் 
ஆகும் . 


இந்திரிய , காய மார்கனைகளில் ஸகல பரீஷஹங்களும் 


ஆகும் . 


வைக்ரீய துவயத்திர்க்கும் தேவகதியில் பங்கமாகும் . 

ஔதாரிகத்திர்க்கும் திர்யக் மனுஷ்ய அபேக்ஷையினால் 
சகல பரீஷஹங்களும் ஆகும் . 

சேஷ யோக அபேக்ஷையினால் வே தாதி மார்கனைகளிலும் 
தம் தாம் குணஸ் தாணத்தின் பங்கமாகும் , 
சாரித்திர சொரூபம் 

ததநந்தரம் சாரித்திர ஸ்வரூபத்தினை சொல்கின்றனர் . 

சுத்தோபயோக லக்ஷண நிச்சய ரத்தின திரய பரிணத 
நிஜ சுத்தாத்ம ஸ்வரூபத்தில் நிறைந்து சரிக்கும் . அவஸ்தா 
விசேஷம் சாரித்திரமென்பது . அதுவும் தாரதம்ய பேதத்தினால் 
ஸாமாயிக , சேதோபஸ்தான , 

சேதோபஸ்தான , பரிஹா ரவிசுத்தி , ஸுக்ஷ்ம 
ஸாம்பராய , யதாக்யாத காரித்திர பேதத்தினால் பஞ்ச( 5 ) 
விதம் . 
சாமாயிகம் 

அவற்றுள் ஜகதிரய காலதிரய வர்த்தி சமஸ்த ஜீவன்களும் 
சுத்த நிச்சய நயாபேக்ஷையால் கிரம கரண வியவதான 
அநுமான கேவ்லஞாநசுகாதி அனந்த குணாதாரபூத பரமாத்ம 
ஸ்வரூபங்களென்று பாவிக்கும் ஸமதா ரூப பரிணதி விசேஷம் 
ஸாமாயிகமென்பது 


44 


அதவா , பரம ஸ்வாஸ்த்ய பாவனா பலத்தினால் யுகபத் 
சமஸ்த சுபாசுப சங்கல்ப விகல்ப தியாக ரூப ஸமாதி லக்ஷனோ 
பேத பரிணாமத்தினை ஸாமாயிகமென்பது . 


அதவா , நிர்விகார ஸ்வஸம்வேதன ஞான பலத்தினால் 
சமஸ்த ராகத்வேஷ பரிஹார ரூப நிர்மல பரிணதி விசேஷத் 
தினை சாமாயிகமென்பது , 


அதவா , விசுத்த ஞான தர்சன ஸ்வபாவ நிஜ சுத்தாத்மா 
நுபூத பாவநா பலத்தினால் ஸமஸ்த ஆர்த்தரௌத்ர பரிணாம 
பரித்யாக ரூப ஸ்வ பரிணதி விசேஷத்தினை ஸாமாயிக 
மென்பது . 


அதவா , ஜீவித மரண லாப அலாபாதி சமஸ்த சுக துக்க 
மாத்யஸ்த ரூப பரிணாம் விசேஷத்தினை ஸாமாயிகமென்பது . 


இவ்வண்ணம் நிச்சய ஸாமாயிக ஸம்யம ஸ்வரூபம் 
சொல்லப்பட்டது. 

ஸர்வ ஸ்வாத்ய யோக நிவ்ரத்தி பரிணாமத்தினை 
அடைந்து யம நியமித கால பிரமாண ஸம்ஸ்தித சுபா நுட்டான 
பரிணாமம் வியலஹர சாமாயிகமென்பது . 

இவ்வண்ணம் நிச்சய வியவஹார நய விஷய விகல்ப 
ரூபத்தினால் ஸாமாயிக சாரித்திரம் சொல்லப்பட்டது . 


சேதோபஸ்தாபனம் 

யுகபத் ஸமஸ்த விகல்ப தியாக ரூப பரம ஸாமாயிகத்தில் 
நிறுத்துகிற ஸாமர்த்யத்தினால் ஸமஸ்த ஹிம்ச , அநிருத , 
ஸ்தேயா , பிரஹம , பரிகிரஹ நிவ்ரத்தி ரூப பஞ்ச ( 3 ) பிரகார 
விரத பேத விகல்ப ரூப சேத பரிணதியாகிய ராகாத விகல்ப் 
ரூப பாவ ஸாவத்யயை நிவ்ரத்தி செய்து நிஜ சுத்தாத்ம 
பரிணாமத்தில் 
ஸ்தாபனம் பண்ணுவதாகிய ஜீவனுடைய 
பிரயத்ன பரிணாம விசேஷம் சேதோபஸ்தாபனம் என்பது . 

வா ,சேத சப்தத்தினால் விரத கண்டனம் சொல்லப் 
படும் . 


45 . 


அந்த விரத கண்டனமாகிய பிரமாத பரிணாமத்தினை 
நிர்விகார ஸ்வஸம்வித்தி ரூப நிச்சய பிராயசித்தத்தினாலும், 
தத் சாதக பஹிரங்க வியவஹார பிராயச்சித்தத்தினாலும் 
ஸ்வாத்ம ஸ்வரூபத்தின்கண் ஸ்வ பரிணாமத்தினை உபஸ் 
தாபனம் செய்வது சேதோபஸ்தாபனம் என்பது . இவ்வண்ணம் 
ஸம்க்ஷே பத்தினால் சேதோபஸ்தாபன சாரித்திரம் சொல்லப் 


பட்டது . 


பரிகார விசுத்தி 

மனோ வசன காய திரி ( 3 ) கரண சுத்தியினால் ஸ்தூல 
சூக்ஷ்ம , சர , அசராதி ஜீவபாதாதி தோஷ நிவ்ரத்தி பரிஹார 
மென்பது . அதில் நிரதிசார வர்த்தனையினை விசுத்தி என்பது 
உபய மேளாபகத்தினால் பரிஹார விசுத்தி சம்யமமாகும் . 


அதவா , மித்யாத்வ ராகாதி விகல்ப ஜால தியாக ரூப 
பரிஹாரத்தினால் உண்டாகிய நிர்மல ஸ்வாத்மாநுபவ விசுத்தி 
பரிணதி விசேஷம் பரிஹார விசுத்தி சாரத்திரமென்பது . 


அதுவும் திரிம்ஸத் ( 30 ) வர்ஷ ஜன்ம 

பிரமிதனும் , 
ஸம்வத்ஸர பிரதக்த்வ பர்யந்தம் , தீர்த்தகர பாத மூலத்து 
பிரத்யாக்யான நாமதேய பூர்வ ஸ்ரு தார்ணவ பாரங்கதனும் , 
ஜந்து நிரோத பிராதுர்பாவ கால பரிணாம ஜன்ம யோநி 
தேச திரவ்ய ஸ்வபாவ விதாந பரிஞான குசலனும் , பிரமாத 
பரிணாம ரஹிதனும் ஆஸ்ரம மஹாவீர்யனும் , பூர்வோபசீய - 
மான கர்மாதி நிர்ஜரண ஸமர்த்தனும் , அதி துர்த்தானுஷ்டான 
சர்யா தக்ஷனும் ஸந்த்யாத்ரயம் புறம்பாக ஷடாவஸ்யக 
கிரியா ஸஹித கவ்யூதி துவய ( 2 ) காமியும் ஆகிய மஹா 
ஸத்வாதிக ஜித முனிக்கல்லது கூடாது . 


( காஹை ) 


தீலம் வாஸோ ஜம்மே , வாஸபுதத்தம் கு தித்தபர 

மூலே | 
பச்சக்காணம் படிதோ ஸம்பூணதுகாவுயவியவிஹாரோ: !! 

( கோ . ஜீ : 473 ) 


46 


( கலோகம் ) 
பரிஹார்த்தி ஸமேத ஷட் ஜீவ நிகாய ஸங்கிலேவிசரன் ! 

பயஸேவ பத்ம பத்ரம் நரிம்ப்யதே பாப நி நிவஹே நா 
இவையிற்றுக்கு பிராவ்ருட் கால நியமமில்லை . 
இவ்வண்ணம் பரிஹார விசுத்தி சாரித்திரம் சொல்லப்பட்டது . 
சூக்ஷ்ம சாம்பராயம் 

சூக்ஷ்மம் அதீந்திரிய நிஜ சுத்தாத்ம ஸம்வித்தி ஸமுத்பன்ன 
பரம சுகாம்ருத ரஸாஸ்வாத ஸந்த்ரப்த்த பரிணாம பலத் 
தினால் சூக்ஷ்ம லோபா பிதான சூக்ஷ்ம ஸாம்பராயர்க்கு நிரவ 
சேஷமாகிய உபசமனம் கூபணம் இரண்டினுள் ஒன்றில் 
உண்டாகியது சூக்ஷ்ம சாம்பராய சாரித்திரமென்பது . 
யதாக்யாத சாரித்திரம் 


ஸஹஜ சுத்த கேவல ஞான தர்சன ஸ்வபாவ நிஜ 
பரமாத்ம திரவ்ய நிரவசேஷ சாரித்திர மோஹ நீய கர் 
மோபஸம க்ஷய லாபத்தினால் பெறப்பட்ட ஸ்வ பரிணாமத் 
தினால் தத் ஸ்வரூபத்தினால் வர்த்திக்கின்ற பரிணதி விசேஷம் 
யதாக்யாத சாரித்திரமென்பது 

அதவா , நிஷ கஷாய நிஜ பரமாத்ம ஸ்வரூபம் எவ்வண்ண 
மோ அவ்வண்ணமே ஸ்வீகரிக்கப்படுவது யதாக்யாத சாரித்திர 
மென்பது . 


இவ்வண்ணம் யதாக்யாத சாரித்திரம் சொல்லப்பட்டது . 
குணஸ்தானமும் சாரித்திரமும் 

இச்சொல்லப்பட்ட பஞ்ச ( 5 ) பிரகார சாரித்திர நிச்சயத் 
தின் ஸாமாயிக ஸேதோபஸ்தாபன சாரித்திர துவயம் ( 2 ) 
கிரமத்தினால் பிரமத்த , அபிரமத்த , அபூர்வகரண , அநிவ் 
ரத்தி ஸம்ஞோபேத குணஸ்தான சதுஷ்டயத்தில் , ( 4 ) ஆகும் , 
பரிஹார விசுத்தி சாரித்திரம் பிரமத்த , அபிரமத்த குணஸ்தான 
துவயத்திலுண்டாகும் . சூஷ்ம சாம்பராய் சாரித்திரம் சூக்ஷ்ம 
சாம்பராய குணஸ்தானம் 

ஒன்றிலும் ஆகும் . யதாக்யாத 


47 


சாரித்திரம் உபசாந்த கஷாய , r ணகஷயா , ஸயோகி ஜின , 
அயோகி ஜிநாபிதான குணஸ்தான சதுஷ்டயத்தில் ( 4 ) 
தார தம்ய கிரமத்தினால் ஆகும் . தேச விரத குணஸ்தானத்தில் 
ஸ்கல சாரித்திர பிரதி பக்ஷமும் தர்சனிகாதி ஏகாதஸ ( 11 ) 
விகல்போ பேதமும் ஆகிய ஸம்யமா ஸம்யம சாரித்திரம் ஒன்று 
மாகும் . 

மித்யா த்ருஷ்டி, ஸாஸாதந , மிஸ்ர , அவிரத ஸம்யக்த்ருஷ்டி 
குணஸ்தான சதுஷ்டயத்தில் ( 4 ) அஸம்யம் ஒன்றும் ஆகும் . 

இவ்வண்ணம் ஸம்க்ஷேபத்தினால் பிரதி பக்ஷ வர்த்தனா 
சமேத பஞ்ச ( 5) பிரகார சாரித்திர ஸ்வரூபஞ்சொல்லப்பட்டது . 
சம்வரை காரணங்கள் 


விரத , சமிதி , குப்த , தர்மானுப்ரேக்ஷை , பரீஷஹ ஜய 
சாரித்திரங்களென்னும் வை பாவ ஸம்வரை ஸ்வரூபம் 
என்று சொல்லப்பட்டது . 


இவை 


மற்றும் நிச்சயரத்ன திரய சாதக வியவஹார ரத்தினத்ரய 
ஸ்வரூபங்களாகிய பாஹ்ய விரத சமிதி குப்தி முதலானவை 
களெல்லாம் சுபோபயோக பிரதிபாதங்களாகையினால் பாபா 
ஸ்ரவ ஸம்வர காரணங்களாகும் . 

வியவஹார ரத்தினத்ரயோத்பன்ன நிச்சய ரத்னத்ரய 
ஸ்வரூபங்களாகிய அந்தரங்க நிச்சய விரத சமிதி முதலானவை 
சுத்தோபயோக பிரதிபாதங்களாகையினால் புண்ய பாபாஸ்வர 
துவய (2 ) ஸம்வர காரணங்களாகும் . 
விரதங்களின் பயன் 

இவ்வவசரத்தின்கண் சிஷ்யன் பூர்வ பக்ஷம் பண்ணுவான் . 

ஸ்வாமியே ஸம்வர காரணங்களாகிய விர தாதிகளில் 
ஸம் வராநுப்ரேக்ஷை ஒன்றுமே சாரபூதமும் நிகில ஆஸ்வர 
நிருந்தன சமர்த்தமாகும் . ஒழிந்த விரதாதிகளினால் பிரயோ . 
ஜனம் யாதெனில் , ஆசாரியர் பரிகாரஞ்சொல்லுவார் . 

திரிகுப்தி லக்ஷண நிர்விகல்ப பரம ஸமாதிஸ்த முனிகளுக்கு 
ஸம்வராநுப்ரேகை ஒன்றினாலும் அமையும் . 


48 


திரி குப்தி லக்ஷண நிர்விகல்ப ஸமாதியின் கண் அஸமர்த் 
தருக்கு சம்வரபிரதி பக்ஷ பூத மோஹ நீய கர்மோதயம் பஹு 
பிரகாரத்தினால் விஜ்ரம்பிக்கும் . அது காரணமாக , பஹு 
பிரகாரமாக விரத ஸமிதி குப்தி முதலானவை எல்லாம் 
ஸம்வர காரணங்களாகும் . 

சஹ ஜ சுத்த பரம பாரிணாமிக பாவ ஸ்வரூப நிஜ 
பரமாத்ம பதார்த்த பாவனா ரூப வீதராக நிர்விகல்ப 
ஸ்வஸம்வே தன ஞானமே பரம ஸம்வர காரணமென்பது 
இதனது தாத்பர்யம் . 

இவ்வண்ணம் ஸம்வர பதார்த்தஞ்சொல்லப்பட்டது . 
8. நிர்ஜரா பதார்த்தம் : 

ஸம்வர பூர்வகமாகிய நிர்ஜரா பதார்த்தம் யாதெனில் : 

ஸம்வர பூர்வகமாகிய நிர்ஜரையும் பாவ திரவ்ய பேதத் 
தினால் துவிதம் ( 2 ) . நிர்விகார பரம சைதன்ய சமத்காரா 
னுஷ்டான ஜனித பரமானந்த ஸ்வபாவாம்ருத ரஸாஸ்வாதந 
ரூபம் பாவ நிர்ஜரை என்பது . அதனால் திரவ்ய கர்ம 
புத்கலம் நிர்ஜரிப்பது திரவ்ய நிர்ஜரை என்பது , 

அதுவும் ஸவிபாக அவிபாக பேதத்தினால் துவிதம் ( 2 ) 
ஸ்வகால . பச்யமானாம்ர தாதி பலம் போல கர்மம் தன் உதய 
காலத்து தானே உதித்து நிர்ஜரிப்பது ஸவிபாக நிர்ஜரை 
என்பது . அகால பச்யமான அம்ருதாதி பலம் போல தபச் 
சரணாதிகளின் வன்மையால் கர்மம் நிர்ஜரிப்பது அவிபாக 
நிர்ஜரை என்பது . 

(காதை ) 
ஸம்மத்துப்பத்தீய ஸாவயவிரதே அணந்தகட்மஸ்ஸே | 
தம்ஸணமோஹக்கவேகே கஸாயவுஸமகே ய உவஸந்தே || 
கவேகேய கீணமோஹே ஜிணேஸு தவ்வா அஸங்க 

குணிதகமா ) 
தவ்விவரீயா காலா ஸங்கேஜ்ஜ குணக்கமா ஹோந்தி || 

( கோ . ஜீ . 66 , 67 ) 
க்ஷயோபசம லப்தி , விசுத்தி லப்தி , தேஸநா லப்தி , பிராயோக்ய 
லப்தி , கரண லப்தி என்னும் பஞ்ச ( 5 ) லப்தியினை அடைந்து 


49 . 


சதுர்கதி - ஜனித பவ்ய ஸம்ஜி பஞ்சேந்திரிய பர்யாப்தக 
கர்பஜ ஞானோபயோக சம்யுக்தனாகி ஜாக்ரத அவஸ்தையி 
லிருந்து வர்த்தித சுப லேஸ்யா பரணதனாகி பரம விசுத்தி 
அதிசயத்தினை அடைந்த கிரமத்தினால் அதப்ரவர்த்த 
அபூர்வ அனிவ்ரத்தி கரணங்களாகிய ஸோபான பங்க்தி 
யேறுகையில் மேன்மேல் பஹு கர்ம நிர்ஜரையாம் . இது 
பிரதம உபசம ஸாமர்த்தியத்தினால் என்று அறிவது . 
சாரித்ர மோஹநீய ஏகதேச , க்ஷயோப 

க்ஷயோப சமத்தால் 
ஸ்ராவக விரத கிரஹணமுண்டாம் . அதனால் பூர்வ நிர்ஜ 
ரையைப் பற்ற அஸங்க்யாத குண நிர்ஜரையாம் . அதீதம் 
ஆகிய காலத்தினைப் பற்ற முன் முன் அஸங்க்யாத குண 

காலத்தில் அஸங்க்யாத கர்மம் நிர்ஜரிக்கும் . இவ் 
வண்ணம் மஹா விரதி - கிரஹணத்திலும் , அநந்தானுபந்தி 
யினை விஸம்யோஜிக்குமிடத்தும் , க்ஷாயிக சம்யக்த்வ கிரஹ 
ணத்திலும் சாரித்திரமோஹ உபசமரிலும் , உபசாந்தகஷாயரி 
லும் , க்ஷபகரிலும் , க்ஷணகஷாயரிலும் , ஸ்வஸ்தான ஜிநரிலும் 
தண்ட கபாட பிரதர லோக பூரண ஸமுத்காதம் பண்ணும் 
ஜிநரிலும் சொல்லுவ ஏகாதஸ ( 11 ) நிர்ஜரைகளும் திரவ்ய 
பாவ ஸம்வர பூர்வகம் ஆகிய திரவ்ய நிர்ஜரைகள் வீதராக 
ஸம்யக் திரஷ்டிக்கு மோக்ஷ காரணங்களாகும் . 

அந்த கர்மங்களினுடைய உதய உதீரண ஸத்வத்தினை 
திரிபங்கி ரூபத்தினால் சொல்லுகின்றார் . 


ஹீன 


( காதை ) 
பஞ்ச ணவ தோண்ணி அட்டாவீஸம் சவுரோ கமேண 

ஸத்தட்டீ | 
தோண்ணிய பஞ்ச ய பணிதா ஏதாவோ உதய 

பயடீவோ || ( கோ.க .36 ) 
பஞ்ச ணவ தோண்ணி அட்டாவீனம் சவுரோ கமேண 

தோணவுதீ | 
தோண்ணிய பஞ்சய பணிதா ஏதாவோ ஸத்தட்டீவோ || 

கோ.க .38 ) 


50 


பண ணவயிக ஸத்தரஸம் அட பஞ்ச ய சவுர சக்க 

சச்சேவ ) 
இகி துகி ஸோளஸ் தீஸம் பாரஸ உதயே அஜோ 

கந்தா | 1 ( கோ.க. 264 ) 


வினை உதயமும் குணஸ்தானமும் 
கர்ம பிரகிர திகளுடைய 

உதயத்தினை 
ஸ் தானத்தில் யோஜிப்பன் . அதெங்ஙனமெனில் . 


குண 


1. மித்யாத்ருஷ்டி குணஸ்தானத்து : மித்யாத்வம் ) 
ஆதபம் , ஸூக்ஷ்மதிரயம் , இவை ஐந்தும் ( 5 ) உதய விச்சித்தி 
யாகும் , உதயம் நூற்றொருபத்தேழும் ( 117 ) , மிஸ்ரரிடத்து 
மிஸ்ர பிரக்ர தியும் , வேதக ஸம்யக்த் திரஷ்டியிடத்து 
ஸ்ம்யக்த்வ பிரக்ர தியும் , பிரமத்தரிடத்து ஆஹாரத்விகமும் 
( 2 ) கேவலியிடத்து தீர்த்தகர பிரக்ர தியும் , உதிப்பனவாகும் . 
ஆகையினால் இவ்வைந்தும் ( 5 ) அனுதயமாகும் . 

2. ஸாஸாதன குணஸ்தானத்து அனந்தா நுபந்தி சதுஷ்கம் 
( 4 ) , ஏகேந்திரியம் , ஸ்தாவரம் , விகல திரயம் ( 3 ) , 
யிவ்வொன்பதும் ( 9 ) உதய விச்சித்தியாகும் . நூற்றொருபத் 
தொன்று ( 111 ) உதயமாகும் . ஸாஸாதநர் நரகத்தில் 
செல்லார் . ஆகையினால் நரக கத்தியாநுபூர்வி உதயமில்லை , 
ஆகையினால் இதனுடன் கூட மித்யாதருஷ்டியிடத்து விச்சித்தி 
பஞ்சகமும் ( 5 ) , அனுதய பஞ்சகமும் ( 5 ) ஆக பதினொன்றும் 
( 11 ) அனுதயமாகும் . 

3. மிஸ்ரனிடத்து மிஸ்ர பிரக்ருதி விச்சித்தியும் . உதயம் 
நூறும் ( 100 ) அனுதயம் ஸாஸாதன விச்சித்தி ஒன்பதும் ( 9 ) , 
அனுதயத்து மிஸ்ரம் ஒழித்து பத்தும் ( 10 ) , திர்யக் மனுஷ்ய 
தேவ அனுபூர்வி த்ரயமும் ( 3 ) ஆக இருபத்திரண்டாம் ( 22 ) . 

4. அஸம்யத குணஸ்தானத்தில் அப்ரத்யாக்யான 
சதுஷ்கமும் ( 4 ) , வைக்ரீயக தத் அங்கோபாங்கம் , தேவகதி , 
தத் பிராயோக்யாநுபூர்வி , நரககதி , தத்ப்ரயோக்யா துபூர்வி 
என்னும் வைக்ரீயக ஷட்கமும் ( 6 ) , நரகதேவாயுதுவயம் ( 2 ) , 


51 


மனுஷ்ய திர்யகாநுபூர்வி துவயமும் (2 ) , துர்பகம் , அனா 
தேயம் , அயஸஸ்கீர்த்தி என்னும் ஸப்த தசமும் ( 17 ) விச் 
சித்தியும் , உதயம் நூற்று நாலும் ( 104 ) , மிஸ்ரன் அனுத 
யத்தின் ஸம்யக்த்வம் ஆனுபூர்வி 

ஆனுபூர்வி சதுஷ்கம் ( 4 ) என்னும் 
ஐந்தும் ஒழித்து மிஸ்ர , பிரக்ரதி கூட்ட அனுதயம் பதினெட் 
டாகும் ( 18 ) . 

5. தேசவிரத குணஸ்தானத்தில் பிரத்யாக்யான 
சதுஷ்கம் ( 4 ) , திர்யக்காயுஷ்யம் , உத்யோதம் , நீச்சைர் 
கோத்ரம் திர்யக் கதி என்னும் எட்டும் விச்சித்தியும் , 
உதயம் எண்பத்தேழும் ( 87 ) . அஸம்யத விச்சித்தி சப்த 
தசங் ( 17 ) கூட்ட அனுதயம் முப்பத்தைந்தும் ( 35 ) ஆகும் . 

6. பிரமத்த குணஸ்தானத்தில் ஆஹாரதுவயமும் ( 2 ) , 
ஸ்த்யான க்ரத்தி , திரயமும் ( 3 ) . என்னும் ஐந்தும் 
விச்சித்தியும் , உதயம் எண்பத்தொன்றும் ( 81 ) தேச விரதி 
அனுதயத்தில் ஆஹாரத்வயம் ஒழித்து விச்சித்தி எட்டினையும் 
கூட்ட அனுதயம் நாற்பத்தொன்று ( 41 ) மாகும் . 

7. அப்ரமத்த குணஸ்தானத்தில் ஸம்யக்த்வ பிரக்ரதியும் , 
அந்த்ய ஸம் ஹதந திரயமும் ( 3 ) இன்நான்கு விச்சித்தியாகும் . 
உதயம் எழுபத்தாறும் ( 76 ) , பிரமத்த விச்சித்தி கூட்ட 
அனுதயம் நாற்பத்தாறுமாகும் ( 46 ) . 

8. அபூர்வ கரண . குணஸ்தானத்தில் ஹாஸ்யாதி ஷண் 
( 6 ) ணோ கஷாய விச்சித்தியாகும் . உதயம் எழுபத்திரண்டும் 
( 72 ) அப்ரமத்த விச்சித்தி நூலுங்கூட்ட அனுதயம் ஐம்ப 
( 50 ) தாகும் . 

9. அநிவ்ரத்திகரண. குணஸ்தானத்தில் கிரமத்தினால் - 
உதிப்பதான வேத திரயமும் ( 3 ) , ஸஜ்வலன திரயமும் ( 3 ) , 
இவ்வாறும் விச்சித்தியாகும் . உதயம் அறுபத்தாறும் ( 66 ) , 
அபூர்வகரண விச்சித்தி ஆறுங்கூட்ட அனுதயம் ஐம்பத்தாறு 
( 56 ) மாரும் . 

10. சூஷ்ம சாம்பராய குணஸ்தானத்தில் சஜ்வலன லோபம் 
விச்சித்தியும் , உதயம் அறுபதும் ( 60 ) அனிவ்ரத்திகரண குணஸ் 
தான விச்சித்தி ஆறுங் கூட்ட அறுப்பத்திரண்டு ( 62 ) அனுதயம் . 


க்ஷணகஷாய விச்சித்தி பதினாறுங்கூடி அனுதயத்தில் தீர்த்தகர 

52 
11. உபசாந்த கஷாய குணஸ்தானத்தில் வஜ்ர நாராசம் , 
நாராசம் என்னும் இரண்டு விச்சித்தியும் , ஐம்பத்தொன்பது 
( 59 ) உதயமும் , சூஷ்ம சாம்பராய விச்சித்தி கூட்ட அனுதயம் 
அறுபத்து மூன்றாகும் ( 63 ) . 

12. r ணகஷாய குணஸ்தானத்தில் துவி சரம ஸமயத்தில் 
நித்ரா பிரசலைகளும் , 

சரம 

சமயத்தில் ஞானாவரணிய 
பஞ்சகமும் ( 5 ) . அந்தராய பஞ்சகமும் ( 5 ) தர்சனவாரணீய 
சதுஷ்க ( 4 ) மென்னும் பதினாலும் ( 14 ) விச்சித்தியும் , 
ஐம்பத்தேழு . ( 57 ) உதயமும் , உபசாந்தகஷாய விச்சித்தி 
துவயம் ( 2 ) கூட்ட அனுதயம் அறுபத்தைந்து ( 65 ) மாகும் . 

13. ஸயோகி கேவலி குணஸ்தானத்தில் அசாதா வேத 
நீயமும் , வஜ்ர விருஷப நாராச ஸம்ஹநனமும் , நிர்மாணம் , 
ஸ்திர , துவிகம் ( 2 ) சுப துவிகம் ( 2 ) , ஸ்வர துவிகம் ( 2 ) . 
விஹாயோகதி துவிகம் ( 2 ) , ஔதாரிக துவிகம் , ( 2 ) தேஜ 
துவிகம் ( 2 ) , ஸம்ஸ்தான ஷட்கம் ( 6 ) , வர்ண சதுஷ்கம் ( 4 ) , 
அகுரு சதுஷ்கம் ( 4 ), பிரத்யேக சரீரம் என்னும் இவை 
முப்பதும் ( 30 ) விச்சித்தியும் , உதயம் நாற்பத்திரண்டும் ( 42 ) 


நாமம் ஒழித்து நின்றது கூட்ட அனு தயம் எண்பது ( 80 ) ஆகும் . 

14. அயோகி கேவலி குணஸ்தானத்து மனுஷ்யகதி 
பஞ்சேந்திரிய ஜாதி , சுபகம் , ஸாதாவேதநீயம் , திரஸ , பாதர 
பர்யாப்தக , ஆதேய யஸஸ்கீர்த்தி , தீர்த்தகரத்வம் , மனுஷ் 
யாயுஷ்யம் , உச்சைர் கோத்ரம் என்னும் . பன்னிரண்டு விச் 
சித்தியும் , உதயம் பன்னிரண்டும் ( 12 ) ஸயோகி விச்சித்தி 
முப்பதும் கூட்ட அனு தயம் நூற்றொருபது ( 1IQ ) ஆகும் . 
குணஸ் தான அதீத ஸித்தரிடத்து. காமோதரமில்லை என்பது 
அர்த்தம் . 

( காதை ) , 
ஸத்தரஸேக்காரக சது ஸஹிய ஸயம் ஸகிகிஸி 

ஸ AA ஸீதி சது 

ஸதா | 
சாவட்டி ஸட்டி ணவஸகவண்ணாஸ துதாளவாதயா || 

( கோ . க . 276 ) , 


Siz 


பஞ்சேக்கார ஸபாவீஸட்டாரஸ பஞ்சதீஸ யிகிசாதாளம் | 
பண்ணம் சுப்பண்ணம் பீதி பண ஸட்டீ அஸீதீ துகுண 

பணவண்ணம் !! 
( கேர் . க . 277 ) 


இது உதய திரிபங்கி பேதம் 
உதிர்ப்பும் உதயமும் 

உ தீரண திரிபூங்கி பேதம் சொல்லுதும் , 

ஸ்யோகி , அயோகி , விச்சித்தி நாற்பத்தி இரண்டும் (42) 
ஸயோகி குண்ஸ்தானத்து விச்சித்தியாகும் . அவரிடத்து வேத 
நிய துவியம் ( 2 ) , மனுஷ்யாயுஷ்யத்தை பிரமத்தன் உதீரணை 
யுடன் கூட்டுவது ; உதயத்துக்கும் உதீரணைக்கும் இவ்வண்ணம் 
பேதம் , 


(ஈாதை ) 


பண ணவ கி ஸத்தரஸம் அட்டட்ட ய 

சதுர சக்க 

சக்கேவ | 
இகிதுக ஸோளுகிதாளம் உதீரணா ஹோந்தி ஜோகந்தா || 

( கோ , க . 281 ) 
ஸத்தரஸேக்காரண சது ஸவறிய ஸயம் ஸ AAn திதிய 

ஸதரீ ) 
ணவதினணிஸ்ட்டி ஸகசக்கவண்ண சவுவண்ண முகு 

தாளம் || ( கோ.க. 282) 
பஞ்சேக்காரஸ பாவீஸட்டாரஸ 
பாவீஸட்டாரஸ பஞ்சதீஸ இகிணவ 

தாளம் | 
தேவண்ணோக்குண ஸட்டீ பணசக்கடஸட்டி தேஸீ b || 

( கோ . க . 283 ) 
இது உதீரண திரிபங்கி கதனம் . 
கத்துவமும் குணஸ்தானமும் 

ஸ்தவ திரியங்க சொல்லுதும் 


54 


( காதை ) 


மிச்சே ஸாஸணமிச்சே ஸுண்ணம் ஏக்கேக்க கந்து 

பியாணே ) 
விரதா பமத்த பவ்வே ஸுண்ண ஸுண்ணம் ஸத்த 

பொச்சின்னா || 
ஸோளட்டேக்கிச்சக்கம் சதுஸேக்கம் பாதர 

அதோ 

ஏக்கம் | 
கீணே ஸோளமஜோகே பாவத்தரிதேருவத்தம் தே !! 
1. தீர்த்தகர நாம ஸத்வமுள்ளவிடத்து ஆஹார துவய 
மில்லை . ஆஹார துவயமுள்ளவிடத்து தீர்த்தகர நாம ஸத்வ 
மில்லை . ஆகையினால் மித்யா த்ருஷ்டியிடத்து ஸத்வம் நாநா 
ஜீவாபேக்ஷையினால் நூற்று நாற்பத்தெட்டும் ( 148 ) ஏசு 
ஜீவாபேக்ஷையினால் நூற்று நாற்பத்தாறுமாகும் ( 146 ) . 
மித்யாதிருஷ்டி ஆதியாகிய மூன்று குணஸ்தானத்திலும் 
விச்சித்தியில்லை . 


2. ஸாஸாதன குணஸ்தானத்தில் ஸத்துவம் நூற்றி 
நாற்பத்தைந்தும் ( 145 ) 

ஆஹார துவயமும் தீர்த்தகர 
நாமமும் ஆகிய மூன்றும் அஸ்த்வமாகும் . 


3. மிஸ்ர குணஸ்தானத்தில் ஸத்வம் நூற்று நாற்பத் 
தேழும் ( 147 ) தீர்த்தகர நாமம் ஒன்றும் அஸத்வமாகும் . 
4. அஸம்யத குணஸ்தானத்தில் 
குணஸ்தானத்தில் நரகாயுஷ்ய 

ஸத்வம் 
உண்டானவிடத்து தேச விர தமில்லை . ஆகையினால் நரகா 
யுஷ்யம் விச்சித்தி . ஸத்வம் நூற்றி நாற்பத்தெட்டு ( 149 ) 


ஆகும் . 


மஹா 


5. திர்யக்காயுஷ்யம் ஸத்வமுண்டானவிடத்து 
விரதமில்லை . ஆகையினால் தேச ஸம்பதனிடத்தில் திர்யக்கா 
யுஷ்யம் விச்சித்தி . ஸத்வம் நூற்று நாற்பத்தேழு ( 147 ) . 
நரகாயுஷ்யம் அஸத்வமாகும் . 


6. பிரமத்த குணஸ்தானத்தில் விச்சித்தி சூன்யம் , " நூற்று 
நாற்பத்தாறு ( 146 ) ஸத்வம் . அஸத்வம் இரண்டுமாகும் . 


55 


7. தேவாயுஷ்யம் உள்ளதில் க்ஷபக ஸ்ரேணியாரோஹணம் 
ஆகாது . அஸம்யதாதி சதுஷ்கத்தில் ( 4 ) அனந்தானுபந்தி 
சதுஷ்கத்தை ( 4 ) கரண திரயம் ( 3 ) பண்ணி அனிவ்ரத்திகரண 
அந்த்யத்தில் விஸம்யோஜிக்கப்படும் . மற்றும் கரண திரயத் 
தினால் அனிவ்ரத்திகரண காலத்தின் பஹுபாகம் கடந்து 
மித்யாத்வ சபலனாநந்தரம் மிஸ்ரமும் , ஸம்யக்த்வ பிரக்ர தியும் 
அனந்தா நுபந்தி சதுஷ்கமும் ( 4 ) 

கூடி க்ஷமிக்கப்படும் 
இவ்வண்ணம் ஆகிய ஸப்த பிரக்ர தியும் ( 7 ) தேவாயுஷ்யமும் 
இவ்வெட்டும் ( 8 ) விச்சித்தியும் ஸத்வம் நூற்று நாற்பத்தாறும் 
( 146 ) இரண்டு அஸத்வமும் அப்ரமத்த குணஸ்தானத்தில் 
ஆகும் . 


8. அபூர்வகரண குணஸ்தானத்து விச்சித்தி சூன்யம் . 
ஸத்வம் நூற்று முப்பத்தெட்டும் ( 138 ) அப்ரமத்த விச்சித்தி 
எட்டும் ( 8 ) , அஸத்வம் இரண்டுங் ( 2 ) கூடி பத்தும் அஸத்வ 
மாகும் 

9. அனிவ்ரத்திகரண குணஸ்தானத்தில் பாகந்தோறும் 
பதினாறும் , எட்டும் , ஒன்றும் , ஒன்றும் ஆகிய இவை கிரமத் 
தினால் விச்சித்தி ஆகும் . அவை யாவை எனில் : 

நரக துவிக 
( 2 ) , திர்யகி துவிக ( 2 ) . விகல திரய ( 3 ) , ஸ்த்யான கிரத்தி திரய 
( 3 ) உத்யோத , ஆதப , ஏகேந்திரிய , ஸாதாரண , சூக்ஷ்மம் , 
ஸ் தாவரமென பதினாறும் , மத்திம கஷாய அஷ்டகமும் ( 8 ) 
நபும்ஸக வேதகம் , ஸ்த்ரீ வேதகம் , நோகஷாய ஷட்கம் ( 6 ) 
பும்வேதம் , ஸஜ்வலன குரோதம் , மானம் , மாயை , லோபம் , 
என இவை முப்பத்தாறு ( 36 ) ஸத்வம், நூற்று முப்பத்தெட்டும் 
( 138 ) நூற்று இருபத்தி இரண்டும் ( 122 ) நூற்று ஒருபத்து 
நாலும் ( 114 ) நூற்று ஒருபத்து மூன்றும் ( 113 ) , நூற்று ஒருபத்தி 
இரண்டும் ( 112 ) , நூற்று ஆறும் ( 106 ) , நூற்று ஐந்தும் , 105 ) ) . 
நூற்று நாலு ( 104 ) நூற்று மூன்றாகும் ( 103 ) . அஸத்வம் 10,26 , 
34,35,36,42,43,44,45 ஆகும் . 


fo . ஸுக்ஷ்ம சாம்ப்ராய குணஸ்தானத்தில் சூக்ஷ்ம லோப 
விச்சித்தியும் ஸத்வம் நூற்றிரண்டும் ( 102 ) அஸத்வம் நாறிபத் 
தாறும் ( 46 ). 


56 


11. உபசாந்தகஷாய குணஸ்தானத்தில் விச்சித்தி சூன்யம் . 
ஸத்வம் நூற்று ஒன்றும் ( 101 ) அஸத்வம் நாற்பத்தேழும் ( 47 ) . 

12. க்ஷண கஷரய குணஸ்தானத்தில் உதய விச்சித்தியும் 
சொல்லப்பட்ட பதினாறு ( 16 ) விச்சித்தியும் ஸத்வம் நூற்று 
ஒன்றும் ( 101 ) அஸத்வம் நாற்பத்தேழும் ஆகும் . 
13. ஸயோகி குணஸ்தானத்தில் விச்சித்தி 

சூன்யம் . 
ஸத்வம் எண்பத்தைந்தும் ( 85 ) அஸத்வம் அறுபத்து மூன்று 
மாகும் ( 33 ) . 


14. அயோகி குணஸ்தானத்தில் துவீ சரம ஸமயத்தில் 
சரீராதி ஸபர்ஸாந்த்யமான ஐம்பதும் , தேவகதி , தத்ப்ராயோத் 
யாநுபூர்வி , விஹாயது விய ( 2 ) , 

அகுருலகு 

சதுஷ்க ( 4 ) . 
அபர்யாப்தக , பிரத்யேக , ஸ்திரத்விக ( 2 ) , சுபத்விக ( 2 ) , 
துர்பக , ஸ்வரத்விக ( 2 ) , அநாதேய அயஸஸ்கீர்த்தி , நிர்மாண , 
அஸாதா 

வே தனீயம் , நீச்சைர் கோத்ரம் , என்னுமிவை 
எழுபத்திரண்டும் ( 72 ) விச்சித்தியும் , ஸத்வம் எண்பத்தைந்தும் 
( 85 ) , அஸத்வம் அறுபத்து மூன்றும் ( 63 ) அந்த்யத்தில் உதய 
விச்சித்தி பன்னிரண்டும் , மனுஷ்யானுபூர்வி இவை பதிமூன்றும் 
விச்சித்தியும் , ஸத்வம் பதிமூன்றும் , அஸத்வம் நூற்று 
முப்பத்தஞ்சும் ( 135 ) ஆகும் . 

( காதை ) 
ணபதிகிணபயிகி தோத்தோதஸதஸ ஸோளட்டகாதி 

ஹீணெஸு 
ஸத்தா ஹவந்தி ஏவம் அஸஹாய பரக்க முத்திட்டம் || 

( கோ.க. 342 ) 
மூளுத்தர பயடிணம் பந்தோதய ஸத்த கம்ம உம்முக்கா | 
மங்கள பூதா ஸித்தா அட்ட குணாதீத ஸம்ஸாரா !! 

(சித்த பக்தி ) 
நிர்விகார பரம சைதன்ய விலாஸ லக்ஷண நிஜாத்மஸ்வரூப 
பாவந சுகத்துள் கூடியிருக்கும் ஆத்ம பரிணாமமே ஸம்வர 
பூர்வகமான உத்க்ருஷ்ட தபமாம் . அதன் மேல் கர்ம நிர்ஜரை 
சீக்கிரம் ஆகுமென்பது பா வார்த்தம் . நிர்ஜரா பதார்த்தம் 
சொல்லப்பட்டது . 


57 


9. மோட்ச பதார்த்தம் 


இனி மோக்ஷபதார்த்தம் சொல்லுதும் . 
நிச்சய நயத்தினால் 

நிரவசேஷ நிராக்ருத கர்மமல 
கலங்கரும் அசரீரனுமாகிய ஆத்மாவினுடைய ஆத்யந்திக 
ஸ்வாபாவிக அசிந்த்ய ஐஸ்வர்யாத்பூத அநுபரம ஸகல விமல 
கேவல ஞானாதி அனந்த குணாஸ்பதம் ஆகிய அவஸ்தாந்தரம் 
மோக்ஷமென்பது . 

அதுவும் பாவ திரவ்ய பேதத்தினால் இருதிறம் . அதனுள் 
வியவ ஹார ரத்னத்ரய சாத்யமான நிச்சய ரத்னத்ரயாத்மக 
காரண ஸமயஸார ரூபமும் திரவ்ய பாவாத்மக காதி சதுஷ்டய 
க்ஷய ஹே துவாகிய ஆத்ம விசிஷ்ட பரிணாமம் பாவ மோ 


மென்பது . 


அயோகி குணஸ்தான அந்த்யத்தில் சுத்த புத்த சிதானந்த 
டங்கோத்கீர்ண ஞா யகைகஸ்வபாவனாகிய ஆத்மாவும் சேஷ 
அகாதி கர்மங்களும் அத்யந்தம் பிர தக்பாவம் திரவ்ய மோக்ஷ 
மென்பதும் , ஸித்தியென்பதும் ஆகும் . இவை அறிந்து நிச்சல 
சித்தத்தினால் நிஜ பரமாத்ம பாவனை அறியப்படும் என்பது 
அபிப்ராயம் . 


மோக்ஷ பதார்த்த கதனம் . 


வீதராக ஸர்வக்ஞ பிரணீதமும் . சப்தபங்கி ஸமாலிங்கிதமு 
மாகிய பதார்த்தஸாரத்தில் நவ பதார்த்த ஸ்வரூப நிரூபணம் 
பிர தம பரிச்சேதம் . 


இரண்டாம் அதிகாரம் 


ஸப்த தத்துவம் 


ஞானானந்த ப்ரகாஸாய சுத்த தத்வார்த்த தேஸிநே ! 
பவ்யாநந்தப்ரதா த்ரயா நமோஸ்து பரமாத்மனே ! 


ஏழு தத்துவம் 


இனி சப்த தத்துவம் யாதெனில் , சொல்லுதும் : 

ஜீவ தத்துவம் , அஜீவ தத்துவம் , ஆஸ்ரவ தத்துவம் , பந்த 
தத்துவம் , ஸம்வர தத்துவம் , நிர்ஜரா தத்துவம் , மோக்ஷ 
தத்துவமென்பது . 

இவை ஏழினுக்குத் தத்வமென்னும் பெயர் 
காரணம் எனில் , வஸ்துவின் ஸ்வரூபத்தை தத்வமென்பது . 


யாது 


ஸ்பர்சன , 


1. ஜீவ தத்துவம் 

அவற்றுள் ஜீவ தத்வ லக்ஷணம் யாதெனில் , வியவஹார 
நயத்தினால் 

ரசன , கிராண , சக்ஷ , ஸ்ரோத்ரு 
மென்னும் இந்திரிய பிராணணும் , மன வசன காயமென்னும் 
பல பிராணணும் , ஆயுஷ்ய பிராணணும் உச்வாஸ நிச்வாஸ 
பிராணனும் என்னும் தச ( 10 ) பிராணங்களினாலும் யதா 
ஸம்பவம் திரிகால ஜீவியை ஜீவனென்பது . 


அசுத்த நிச்சய நயத்தினால் சதுர் தச ( 14 ) குண ஜீவ 
மார்கண ஸ்தானங்களையுடையது . 


மற்றும் பரம சைதன்ய பிரகாச லக்ஷண பரமாத்ம தத்வ 
பிரதிபக்ஷ பூதாநாத்ய 

வித்யா கந்தளிகந்தாயமான 
ஸந்தானாகத பௌத்கலிக மோஹநீய கர்ம பிரக்ருதிபாக . 
பூர்வகோத்பன்ன மித்யாதிரஷ்டியாதி ! குண ஸ்தானங்களுக்கு 


60 


நிச்சய நயத்தினால் அனவரதம் அசேதனங்கள் ; ஆகையினால் 
ஜீவனிடத்துளவாகிய ராக த்வேஷ மோஹ பிரத்யய கர்ம 
நோகர்ம வர்க வர்கணா ஸ்பர்த்தக ஸ் தானானுபாக ஸ்தான , 
பந்த ஸ்தான , உதீரண ஸ்தான , ஸத்வ ஸ்தான , ஜீவ ஸ்தான , 
மார்கணா ஸ்தான , ப்ரக்ருதி பந்த ஸ்தான , ஸ்திதி பந்த 
ஸ்தான , அனுபாக பந்த ஸ்தான . 

பிரதேச பந்த ஸ்தான 
ஸங்க்லேச ஸ்தான , விசுத்தி ஸ்தான , ஸம்யம லப்தி ஸ்தானங்க 
ளெல்லாம் அசேதனங்களாகையினால் , ஆத்ம ஸ்வரூபம் அல்ல . 

அனாத்யனந்த சுத்த சைதன்யமொன்றுமே ஜீவ 
னென்பது . 


45 


( ஸ்லோகம் ) 


மோக்ஷம் குர்வந்தி மிஸ்ரௌபசமிக க்ஷா யிகாபிதா : | 
பந்தமௌதயிக பாவா நிஷ் க்ரியாபாரிணாமிகா : !! 


நிர்மல நிஷ்கல நிஷ்க்ரிய நிஜ பரம பாரிணாமிக பாவம் 
ஸாக்ஷாத் உபாதேயம் என்பது தாத்பர்யம் . 


ஜீவ தத்வ கதனம் . 


2. அஜீவ தத்வம் : 

அஜீவ தத்வம் எவ்வண்ணமெனில் , ஞானதர்சன குணமும் 
சேதனோபயோகமும் அல்லாதது அஜீவ தத்வம் . அதுவும் 
புத்கலாதி பஞ்ச ( 5 ) விதம் . அவையும் , “ ஜாணித்தா பரிஹாரே 
தவ்வா ” என்னும் நியாயத்தினால் அறிந்து விடுவது . 


அஜீவ தத்வ கதனம் . 


3.ஆஸ்ரவ தத்வம் : 

ஆஸ்ரவ தத்வம் சவ்வண்ணமெனில் , சுபோபயோகத்தி 
னால் புண்யாஸ்வரமும் , அசுபோபயோகத்தினால் பாபாஸ் 
ரவமும் , மித்யாத்ரஷ்டியாதி தச ( 10 ) குணஸ் தானத்தில் 
சாம்பராயிக ஆஸ்ரவமும் , உபசாந்தகஷாயாதிகளிடத்து 
ஈர்யாபதாஸ்ரவமும் ஆகும் . 


61 


ஆஸ்ரவ காரணங்கள் 


மோக்ஷஸாதகமான ஸர்வஜ்ஞர் ஆகமத்தில் முனிவு , ஞான 
தர்சனாவரண கர்மங்களுக்கு ஆஸ்ரவமாகும் . 

தனக்கும் பிறருக்கும் , தன்னுடன் பிறருக்கும் பண்ணும் 
துக்கமும் சோகமும் பயமும் அழலும் , ஆபத்தும் அழுவதும் 
விழுவதும் சலிப்பதும் குரோதமும் வதமும் பந்தமும் சேதமும் 
நிக்ரஹமும் , மாத்ஸர்யத்தினால் தண்ட காரணத்தினாலும் 
அன்ன பான மூத்ர புரீஷ நித்ரா நிரோதமும் , பிராணிகளைப் 
பிடித்து இழுத்தல் , சுடுதல் , மூக்கு குத்துதல் , அடித்தல் , வைதல் , 
கொலை , பொய் , களவு . பரதார பரிக்ரஹங்களில் வர்த்திப் 
பதும் , மது மத்ய மாம்சங்களை பொ ஜிப்பதும் , ஆர்த்த ரௌத்ர 
தியானங்களும் , கிருஷ்ணநீல கபோத லேஸ் யைகளும் , குரோ 
தாதி கஷாயங்களுமென இவை அஸாதா வேதயே ஆஸ்ரவ 
காரணங்களாகும் . 


அணு குண சிக்ஷா விரதங்களும் , தான பூஜா சீல உப 
வாசங்களும் , ஸம்யக் தர்சன ஞான சாரித்திரங்களும் , தனது 
சுத்தாத்ம ஸ்வரூப பாவனையும் , பேதாபேத ரத்ன திரயத்தில் 
நிகழ்வதும் , நிகழ்விப்பதும் , சம்மதியும் , குணாதிகரைக் கண்டும் 
கேட்டும் மெச்சுவதும் , பிறர் துக்கங்கண்டு சந்தோஷப்படாத 
தும் , பிறரிடத்து தோஷங்களைப் பிறருடன் பேசாமையும் ,, 
பிறருக்கு பண்ணும் துக்கம் முதலான அஸாதா ஆஸ்ரவத் 
திற்குச் சொல்லப்பட்ட காரணங்களை ஒழிவதும் , ஸ்வாமி 
துரோஹாதியின்மையும் , பிறருடைமையினை அன்யாயத்தி 
னால் கொள்ளாததும் , நியாயோபார்ஜிதத்தினைப் பாத்ரத்தில் 
கொடுப்பதும் , தீர அநாத கிரபண , தரித்ர , அகல்ய ஸ்த்ரீ பால 
விரத்தாதி ரக்ஷையும் , கடன் கொள்ளாததும் , கடும் காளான் 
வில்வபத்திரி சுரை பஞ்சோதும்பரம் இவற்றின் பல பக்குவங் 
களை விடுவதும் , தராசு நாழி 

தராசு நாழி முதலானவற்றில் வஞ்சக 
வியவஹாரம் பண்ணாமையும் , தான்யங்களுடன் பதர் 
முதலாகியவையும் , 

எண்ணை 

முதலாயினவற்றில் அன்ய 
ரசங்களை கலந்து மாறாமையும் , விஷ சஸ்த்ராதி மாறாமை 
யும் , உழுதலுமுதலாயினவெல்லாம் திரிகரண சுத்தியினால் 


62 


ஸ்வ 


UITU 


ஒழிவதும் , 

தத்வ ஞான தயாதமத்யாக சமாதியும் , 
காருண்ய பிரஸன்ன பாவாதி குணமும் , க்ஷமையும் 
மிருதுவும் , ஆர்ஜவமும் , தான தர்மானுராகமும் , 
பீருத்வமும் , அல்ப சந்தோஷமும் , பரித்யாக பரிச்சேத சீலமும் , 
தேவ குரு பஹு ஸ்ருத ஆசார்யாதி பக்தியும் , ஸ்வஸ்வரூபாதி 
ஸ்ரத்தான தர்சன விசுத்தியும் , 

அனவரதம் பரமாகம் 
ஸ்ரவணமும் , படனமும் , கேட்கும் அவர்களைக் கேட்பிப்பதும் , 
அகண்டித சாரித்திர நிகழ்ச்சியும் , தபோ பாவனையும் 
என்னும் இவை ஸாதாவேதயே ஆஸ்ரவமாகும் . 


ஜீவன்களின் தெளிவினைக் கெடுக்கும் மோஹநீயம் 
தர்சன மோ ஹநீயம் , சாரித்திர மோஹநீயமென துவிதம் ( 2 ) . 

அவற்றுள் தர்சன மோஹநீய ஆஸ்ரவ காரணங்கள் 
யாவை எனில் சொல்லுவதும் , 


ஸகல 


அஹிம்ஸா லக்ஷ்ண 

தர்ம 

தூஷணமும் , ஸத்தர்ம 
உபேக்ஷையும் , அஹித சிந்தையும் , குதர்ம வாத்சல்யமும் ,, 
வதை தர்மமெனச் சொல்லி பிராணிகளைத் துர்கதியில் 
செலுத்துவதும் , சர்வஜ்ஞனை யாருங் கண்டதில்லை என்பதும் , 
சை தன்ய மாத்ரம் நிர்குணம் அகிஞ்சித்சுரம் புத்தி சுக ஸத்வ 
ஹீனம் காம குரோதலோப மோஹாதி தோஷங்களையுடைய 
ஸம்ஸாரிகளை பரமாத்மனென நம்புவதும் , பலவும் பாஜன 
ஜலத்தில் தோன்றும் சந்திரன் போல் 

பிராணி 
களிடத்தும் பரமாத்மன் ஒருவனே என்பதும் , தேவரெல் 
லோரும் சமானமென்பதும் , பிரத்வி அப்பு தேஜோ வாயு நப 
சந்த்ராதித்யர் யஜமானனும் பரமாத்ம னென்பதும் , ஸுப்த் 
தாவஸ்தையும் ஞாந மாத்ரமும் சூன்ய பாவமும் கர் த்ருத்வம் 
இவை பரமாத்ம னென்பதும் , மற்றும் தானும் அறியானாகியும் 
தர்மார்த்திகளாகிய 

தான தயாபரரும் அன்ன பானாதி 
தானங்களினால் ஸ்வபாவ மார்தவ குணருமாகிய பிறரைக் 
குருடனுக்கு குருடன் வழி காட்டுவதுபோல தேவதா பிராந்தி 
யினை பண்ணுவதும் , ராக த்வேஷ மோஹ அஹங்கார மத 
மாத்ஸர்ய மாய தோஷங்களை தத்வஞான தயா தமத்யாகங் 
களினால் வென்று ரத்னத்ரய பவித்ர கோர மஹாதபோக்னி 


63 


யினால் ஜீவனாகிய ஸ்வர்ணத்து கர்மமாகியமலத்தினைச் சுட்டு 
ஸகல தோஷங்களில் நீங்கி க்ஷா யிக ஞான தர்சன சுக வீர்யாதி 
அனந்த குணங்களில் கூடி க்ஷதாதி அஷ்டாதச ( 18 ) தோஷ 
ரஹித வீதராக ஸர்வஜ்ஞ பரமேஷ்டியாகிய பரமாத்மனை 
யுக்தியினால் சொல்லக் கேட்டும் அறிந்தும் ஔதாஸின்ய 
உபேக்ஷைகளைப் பண்ணுவதும் , விபரீத வசனத்தினால் 
அறியாததும் கேளாததும் ஆகிய குஹேது திரஷ்டாந்தங் 
களினால் பிறருக்கு பிராந்தி பண்ணுவதும் , நானே ஞானவான் 
என்னும் கர்வமும் , ஸகல கர்ம க்ஷயம் பண்ணி மோக்ஷம் 
எய்தின் மீண்டு வருவர் என்பதும் , முக்திக்கு சரீரத்துடனே 
போவரென்பதும் , கர்மம் கெடுத்த விடத்திலே இருப்ப 
ரென்பதும் , ஸ்ம்ஸாரிகளெல்லாம் முக்தராகில் லோகம் பாழா 
மென்றும் , கர்ம நிகளத்தினைப் பண்ணி வீழ்ப்பரென்பதும் , 
பரமாத்மன் ஸம்ஸார ரூபத்தினால் திரி தருமென்று இவ் 
வண்ணம் பரமாத்மாவுக்கு இல்லாத குணங்களைச் 
சொல்லுவதும் , முச்சின மண் கரைந்தவிடத்து ஜலாக்ரத்தில் 
மிதக்கும் அலாப பலம் போல சகல கர்ம க்ஷயமானவிடத்து 
சம்ஸாரத்தினை கழிந்து முக்தியுள் நிலையாகி கழிந்து போகா 
மையும் , மீண்டு வராமையும் , நிரஞ்சன நிருபத்ரவ நிஷ் 
களங்க சுகாதி குண ஸமன்விதமும் , ஸகல கார்ய நிஷ்பக்தியும் 
கிருதார்த்தமும் ஆகையினால் 

விகாரகாரியாகிய கர்மம் 
கெடுகையினால் ஸம்ஸாரத்து மீண்டு வருகையுமின்றி நிலையில் 
தளர்வின்றி நிற்குமென்னும் பரமார்த்தத்தினை நம்புதலின்றி , 
நித்ரையில் ஸ்வப்னம் 

காண்பது 

போல அஸம்மந்தமாக 
சொல்லுவதும் , பிறவாகிய குதர் மங்களைக் கைக்கொள்வதும் , 
பரமாத்ம குண நாமங்களையுடையவராய் நிர்குணிகளாகிய 
வரைத் தேவரென்று குணங்களை விசாரியாமையும் , ஸர்வஜ்ஞ 
பாஷிதமும் கணதர விரசிதமும் அர்த்தத்தின் அனாதியும் 
அனந்தமும் அனேக ஜீவாதி தத்வ பிர ரூபகமும் பிரத்ய 
க்ஷேத்திர பிரமாண அவிருத்தமும் துவா தஸாங்க ( 12 ) சதுர்தச 
( 14 ) பிரகீர்ணகமும் சகல பிராணி ஹிதமும் அஸாதாரணமு 
மான ஸ்ருதியினை அறிதலும் நிகழ்தலுமின்றிப் பழித்து 
இதற்கு விபரீதமாகி அனாதியும் அபௌருஷேயமுமென்று 
சொல்லும் ஸ்ருதியினை மகிழ்வதும் ; ராக த்வேஷ மோஹாதி 


64 


வசன 


தோஷங்கள் உள்ளவர்களிடத்து அல்லது 

பிரவத்தி 
யில்லை , ஸர்வஜ்ஞ வீதராக பரமாத்ம திவ்ய மூர்த்தி ஒருவனே 
அவன் யாதொரு போதத்தும் பிரமாணனல்ல னென்பது 
தத்வ தர்சிகளும் ஸமஜ்ஞஸருமாகியவர்களுக்கு பிரமாண 
விரத்தியினால் அறியலாமென்பதனை அறியாது பரமனும் 
பரத்ரையும் பாபமும் லோ கமும் கதியும் மோக்ஷமும் இல்லை , 
ஜீவனென்பது பிராந்தி , ஆகமும் இல்லை , 

ஆகமத்தினால் 
அறியலாமென்பது அஸத்யம் , மறுபவத்தினை யாவர்கண்டவர் ? 
ஜீவனென்னும் வாயுவினை யாதினால் கட்டலாமென்னும் 
பிராந்தியும் உச்சாடன வித்வேஷண மாரண ஸ்தம்பன 
மோஹன வணீகரண மந்த்ரவாத காமதந்த்ர விஷதந்த்ர 
பூததந்த்ர குஹேந்தா ஜால கிரியா வாத , ஜ்யோ திஷ்க சூப 
சாஸ்த்ர , ஹஸ்திய ஸ்வதத்ர தனுர்வேத விரக்ஷாயுர்வேத 
காவ்ய கௌடில்ய பாப சாஸ்த்ரங்களை தயாதர்ம விரோ 
தங்களாகச் 

சொல்லுவதும் கேட்பதும் சொல்வித்தலும் 
எழுதுதலும் , விரத குண சீலோ பவாஸ ஸம்பூர்ணராகிய ஸம்யக் 
த்ரஷ்டிகளைத் கண்டுங்கேட்டும் காய்தலும் பழிச்சொல்லினை 
பண்ணுவதும் அஸத்யத்தினை பிரகடிப்பதும் , தபஸைக் கெடுப் 
பதும் , விரத பங்கம் பண்ணுதலும் , ரத்தினத்ரய பவித்ர 
மாங்கல்ய புண்ய மூர்த்திகளாகிய ஜங்கம ஸித்த பிரதிமை 

அபவித்ர அசுச்யமாங்கல்யரென்று வைவதும் , அவர் 
களிடத்து பராங்முகமும் , நிஸ்ஸீல நிர்குண நிர்வ்ரதிகளான 
அஞ்ஞானிகளுக்கு விநய பக்த்தியும் அவரவர் புண்ய பாபங் 
களினால் ஸ்வர்க்க நரகாதிகளில் சென்ற பித்ருகளுக்கு 
ஸ்ரார்த்த விதயினால் பிறரை மது மாம்ஸங்களை பொஜிப் 
பிக்க அவரவர்கள் திரப்தராகுவர் என்பதும் குணாதிகரா 
கிலும் குணஹீனராகிலும் மறுபவத்து மனுஷ்யர் மனுஷ்ய 
ராகும் பசு பசுவாகும் தரித்திரன் தரித்திரனாகும் ஸம்பன்ன 
சம்பன்னனாகும் எல்லா காலமும் இவ்வண்ணம் என்பதும் , 
கிரஹணாதித்ய அதீந்திரிய விஷயங்களை ஸ்த்ரீ பால திரஷ்ட 
சாஸ்த்ர 

பிரத்யங்களைப் போல கண்டேனென்பதும் 
கேவலிக்கு கபளா ஆஹாரமும் ஸ்த்ரீயருக்கு தத்பவம் மோக்ஷம் 
உண்டென்பதும் , 

பூர்வாபர விருத்தமுள்ளது ஸாஸ்த்ர 
மென்பதும் , வஸ்திர பிராவரணாதியுள்ளது தபமென்பதும் , 


களை 


65 


ஸ்வச்சந்த விரதிகள் சாதுர் வர்ணமென்பதும் , மத்ய மாம்ஸ 
ஹாரிகள் தேவரென்பதும் , 

சங்கா காம்க்ஷா விசிகித்ஸா 
அன்யத்ருஷ்டி பிரஸம்ஸ சமஸ்தவாதிகளுமாகிய இச்சொல்லப் 
பட்ட தோஷங்களினால் எழுபது கோடா கோடி ஸாகரோபங் 
களும் ஜீவன்களின் தெளிவினைக் கெடுக்கும் தர்சன மோஹநீய 
ஆஸ்ரவமாகும் . 

கஷாய நோகஷாயங்களின் உதய தீவ்ர பரிணாமங் 
களினால் இருபத்தைந்து 

விதமாகிய சாரித்ர மோஹநீய 
ஆஸ்ரவமாகும் . 

நரக திர்யிக் மனுஷ்ய தேவாயுஷ்ய பேதத்தனவாகிய 
சதுர்வித 

ஆயுஷ்யத்தில் நரகாயுஷ்யத்துக்கு காரணம் 
மித்யா தவம் அஞ்ஞானம் அவிரதம் பாபத்துக்கு உடன்படும் 
பஹ்வாரம்ப பரிகிரஹங்களும் , கிராமாதிகளில் நெருப் 
பிடுவதும் . ரிஷிவதை ஸ்த்ரீவதை நிராயுத குணவத் பிராமண 
வதை அன அபராக புருஷகதையும் , பராங்கனா ஸங்கமமும் 
முறையழிவதும் குவ்ரதாதிகளும் என்னும் அதிகோர பாபங் 
களினால் கிருஷ்ண நீல கபோத லேஸ்யா பரிணத ரௌத்ர 
தியான 

காரணமாக பதினாயிர சமவத்ஸரம் முதல் 
ஸமயோத்தர கிரமத்தினால் முப்பத்துமூன்று ஸாகரோபம் 
அளவாகிய நரகாயுஷ்ய ஆஸ்ரவமாகும் 
திர்யகாயுஷ்ய காரணமாவன : 

நிர்தயரும் குடிலரும் 
வஞ்சகரும் கூடமாகியதுலாமான சாக்ஷிகளின்பால் வியவஹாரம் 
பண்ணுபவர்களும் , இடுவந்தியிடுமவர்களும் , கூட பத்ரலேகி 
களும் , ஸ்வாமி துரோஹமும் , பிரத்ய வஞ்சகரும் , பிசூனரும் , 
பிறரைப் பழிப்பவரும் , லோபரும் , அதிஸ்தப்தரும் , அதிமானி 
களும் ஆகிய இவர்கள் அசுப 

லேஸ்யா பரிணத ஆர்த்த 
தியானத்தினால் மிருதரானவர்கள் 

அந்தர் முஹுர்த்தம் 
முதலாக ஸமயோத்தர கிரமத்தினால் 

யதாவஸத்பாவ 
பூர்வகோடி வருஷம் ஜீவதத்தினையுடைய கர்ம பூமியில் திர்யக் 
காயுஷ்ய ஆஸ்ரவமாகும் . 

அபாத்ர தானத்தினாலும் , அஸ்ரத்தா தானத்தினாலும் , 
வியாகுலிதரும் , கிரஷ்யாதி ஷட் கர்மத்திலும் பஞ்ச ஸுனை 


66 


களிலும் நிகழ்பவரும் , உபவாஸத்தில் வாய்பூசியழிபவரும் , 
பிரஹ்மசர்யம் அழியுமவரும் , நோற்று நொந்திருப்யவரும் 
இருள் உண்பவரும் , அல்பமாகிய நோன்புடையவரும் பூர்வ 
கோடிதுடங்கி ஸமயோத்தர கிரமத்தினால் மூன்று பளிதோபம் 
ஆயுஷ்யம் அளவாகிய போகபூமி திர்யக் காயுஷ்ய ஆஸ்ர வமாகும் 

மநுஷ்யாயுஷ்யம் போகபூமி கர்மபூமி பேதத்தினால் துவிதம் 
( 2 ) . அதில் கர்மபூமி மநுஷ்யாயுஷ்யம் காரணங்களாவன : 
ஹிதாஹிதமறியாமையும் , விரத - குண தான பூஜா 

சீல 
உபவாக ரஹிதமும் , ஸ்வபாவ மிருதுத்வமும் . 
யில்லாமையும் , அத்யந்த பாப புண்யோபசயமின்மையும் என்னும் 
இவைகள் கர்ம பூமி சாமான்ய மனுஷ்யாயுஷ்ய ஆஸ்ரவமாகும் . 

ஸ்வர்கத்தில் அனுபுக்த்தமாகி ஒழிந்து புண்யத்தினாலும் 
நிதான விரதங்களினாலும் தீர்த்தகர சக்ர தர பலதேவாதி 
பதமும் வித்யாதர சரமதேஹதாரிகளும் ஆகிய திவ்யமனுஷ்யா 
யுஷ்ய கர்மாஸ்ரவமாகும் . 


வஞ்சகம் 


நரக திர்யக் கதிகளில் அனுபவித்து சேஷமாகிய பாப 
கர்மத்தினாலும் மற்றும் உளவாகிய பாபங்களினாலும் 
பர்வதகிரதாதி மனுஷ்யாயுஷ்யம் கட்டும் . 


பரதையும் 


மற்றும் தானத்தினாலும் தானா நுமோதத்தினாலும் 
ஆர்ஜவத்தினாலும் விரதமின்றியும் மது மத்ய மாம்சங்களை 
விடுவதும் ஆரோக்ய சாலைகளும் அன்ன சாலைகளும் ஆஸ்ரய 
சாலைகளும் பிராணிக்கு சரண்யமாகிய காருண்ய 
நற்குணத்தின் பிரீதியும் ஆகிய இவை பூர்வகோடி முதல் 
ஸமயோத்தர கிரமத்தினால் மூன்று பல்யோபம ஸ்திதியினை 
யுடைய போகபூமி மனுஷ்யாயுஷ்ய ஆஸ்ரவ காரணமாகும் . 

குபாத்ர தானமும் , தானம் கொடுத்து அழற்சிபடுவதும் , 
நோகச் சொல்லியும் வைவதும் பரிபவித்தும் தானம் பண்ணு 
கையும் , களவுக் கொண்டு தானம் பண்ணுகையும் , அன்யாயார் 
ஜிதத்தினால் தானம் 

பண்ணுவதும் , 

மந்த்ரகார்யத்தைக் 
குறித்தும் பாவ சுத்தியின்றியும் சூதக பாதகாதிகளை மறைத் 
தும் , அயோக்யமான வஸ்துக்களை மறைத்தும் குலங்களை 


67 


மறைத்தும் , ஜாதி சங்கர முதலாகிய தோஷங்களை மறைத்தும் 
சத் பாத்ர தானம் பண்ணுகையும் , குத்ஸித வேஷதாரணமும் , 
மாயாவிகளாகிய ஜின ரூப தாரணமும் , ஜ்யோதிஷ்க மந்த்ர 
வாத தா துர்வாத கன்யாவாத 

வைத்யாதிகளினால் ஜீவிப் 
பதும் , ஸ்தூல சூக்ஷ்மதோஷங்களை குருவினிடத்து ஆலோசித்து 
பிராயச்சித்தம் பண்ணாமையும் , ஸ்வாத்யாய வந்தன 
பிரதிக்ரமண பிரத்யாக்யான முதலாகிய அனுஷ்டானங்களை 
குருக்களுடன்கூடி 

பண்ணாத வரும் , சங்கத்தினைவிட்டு 
ஏகாகியாகியிருக்கும் துராசாரமும் , கஷாயோத்ரேகத்தினால் 
சங்கத்து கலஹம் பண்ணுமவரும் , விவாஹத்துக்கு கூட்டுறவு 
பேசுமவரும் , அர்ஹதாதிகளுள் நிர்ப் பர பக்த்தியின்மையும் ,, 
மௌனமின்றி போஜனம் பண்ணுமவரும் இவை முதலாகியவை 
குமானுஷ்யாயுஷ்ய ஆஸ்ரவ காரணங்களாகும் . 


பேதாபேத ரத்ன த்ரய பாவநையும் அனுகுண சிக்ஷ 
விரதங்களும் மூலோத்தர குணங்களும் வெயில் நிலை விரக்ஷ 
மூலம் வெள்ள ஆகாச முதலாகிய யோகமும் சன்யாஸந 
ஸமாதி மரணமும் எனயிவை 

கல்பந்துடங்கி 
ஸமயோத்தர கிரமமும் முப்பத்து மூன்று சாகரோபம் பிரமித 
உத்க்ருஷ்ட ஸ்திதியாகிய உத்தம தேவாயுஷ்யத்துக்கு யதா 
சம்பவமாக ஆஸ்ரவ காரணமாகும் . 


பிரதம 


மித்யா த்ருஷ்டிகளும் அஞ்ஞானிகளும் கோர தபஸ்விகளும் 
அனசன முள்ளவரும் ஸ்வபாவ பத்ரராகி விரத குணமுடைய 
வரும் ஜல அக்னி சஸ்த்ராதியினால் மிரு தரும் கௌமார 
பிரஹ்மசாரிகளும் அபாபிகளாகிய விதவையரும் சுசீலராகிய 
கன்னிகையரும் பதிவ்ரதையரும் மத்யாதி சேவை ஒழிந்தவரும் 
தயாபரரும் கட்டு அடிமுதலாகிய பர கிருத துக்கத்தினை 
அழலாமல் எய்துமவரும் அபாபியாகிய ஸாதுவாகிய விலங்கும் 
போக பூமிஜ திர்யக் மனுஷ்யரும் க்ஷமாபரரும் ஸத்ய சௌச 
மரியாதைகளில் தப்பில்லாதவரும் இவர்கள் பதினாயிரம் 
வர்ஷம் துடங்கி ஸமயோத்ர கிரமத்தினால் முப்பத்தொரு ஸாக 
ரோம ஸ்திதியினையுடைய ஜகன்ய மத்யம உத்க்ருஷ்ட 
மாகிய தேவாயுஷ் யாஸ்ரவ காரணங்களாகுவர் . 


68 


மற்றும் நாநா வர்ண மிருதிகைகளினால் நாநா ரூபத் 
தினை பண்ணும் சித்ரகாரன் போல நா நா பேதமாகிய நாம 
கர்மம் சுபேதர பேதத்தினால் இருதிறம் .. 


அவற்றுள் அசுப நாம காரணங்களாவன : 


நாநா வித பிராணிகளைக் கொல்வதும் குறைப்பதும் 
அடிப்பதும் கட்டுவதும் விற்பதும் விற்பிப்பதும் நோவிப்பதும் 
இது முதலான பாபங்களை மனோ வாக்காய கிரத காரித 
அனுமோதித ராக துவேஷ மோ ஹாதி பாப கிரியைகளின் 
விகல்பங்களினால் லோகத்து மணல்களும் சமுத்ர தரங்கமும் 
போல்வனவாகிய பரிமாணங்களினால் அசுப நாம கர்மாஸ்ரவ 
மாகும் . 


அதன் பலத்தினால் துர்கதி ஜாதி சரீர பந்தன சங்காத 
ஸம்ஸ்தானாதி அசுப நாம கர்ம பந்தராகியபின் அதன் 
உதயத்தினால் 

நரக திர்யக் மனுஷ்ய குதேவகதியிலும் , 
ஸ்பர்ஸனமொன்று அறிவதாகிய பிரத்யாதி பஞ்ச ஸ்தாவரங் 
களிலும் , ஸ்பர்சன ரசனமிரண்டும் உளவாகிய சங்க சுத்தி 
கிரீம்யா திகளிலும் , ஸ்பர்ச ரஸ கந்த மூன்றினையும் அறியும் 
பிபீலிகா குந்து யூகா 

விரச்சிக இந்திரகோபா திகளிலும் , 
ஸ்பர்ச ரஸ கந்த வர்ணமாகிய நாலினை அறியும் தும்பி 
பதங்கம் கீடம் இத்யாதிகளிலும் , ஸ்பர்ச ரஸ கந்த வர்ண 
சப்தங்களாகிய ஐந்தினை அறியும் பசு மிருக பக்ஷி ஸரிஸ்பங் 
களும் , மத்ஸ்ய மகராதி ஜலசரங்களிலும் , ஏக த்வீ த்ரீ 
சதுரிந்திரிய ஜாதிகளிலும் , பஞ்சேந்திரிய ஜாதியில் பொல்லாத 
திர்யக் மனுஷ்யரும் , அஸாரமும் பொள்ளலுமாகிய ஒளதாரிக் 
சரீரமும் , நாரக துக்க ஹேதுவான வைகுர்வண சாரங்களிலும் , 
ஜீவனிடத்து அனாதி சம்பந்தமான பொல்லாத தைஜஸ 
கார்மண் சாரமும் , அவ்வவ் சரீரத்து பந்தன சங்காதங்களும் ,, 
குப்ஜ ஸ்வாதி வாமன ஹுண்ட ஸம்ஸ்தானமும் , பொல்லாத 
அங்கோபாங்கமும் , ஒன்றொன்றை ஸ்பர்சியாத எலும்பு 
கட்டினையுடைய அஸம்ப்ராப்த ஸ்ரபாடிகா ஸம் ஹனமும் , 
பொல்லாததாகிய வாண கந்த ரஸ ஸ்பர்சங்களும் , ஜனன 
மரணங்களில் துக்கம் எய்துவதும் , உபகாத பரகா தங்களை 


69 


உடைய 


அடைவதும் , விபரீத நயனாதி அவயவமாகி பிறப்பதும் , அப்ர 
சஸ்ர நடையும் , நிலமும் நீரும் நெருப்பும் காற்றும் புல்லும் 
மரமும் புதலும் லதையும் முதலாக 

ஸ்தாவரமும் , 
ஜல அனலாதிகளினால் பாதைப்படாத ஸூக்ஷ்மமும் , 
அபர்யாப்த்தகமும் , உள்ளி கள்ளி களுசீ , முதலாகிய 
ஜீவன்கள் ஜனிக்கும் சாதாரண சரீரமும் , சரீரத்தில் அஸ்திரமும் 
அசுபமும் துர்பத்தவமும் துஸ்வரமும் அனாதேயமும் பழியும் 
என்னும் இவை அசுப நாம கர்ம பலங்களாகும் . 

நன்றாகிய வர்ண ஸ்வரூபங்களை எழுதும் சித்ரகாரன் 
போல்வனாகிய 

நாம் கர்மாஸ்ரவ காரணங்களாவன : 
மனோ வாக் 

காயங்களினாலும் , துக்கமும் அஹிதமும் 
பண்ணாமையும் , தானமும் ஸுவ்ரதாதிகளென்னும் பிறவும் 
சுப அஸங்க்யாத பரிணாமங்களாகுமதனால் சுப காமம் கட்டும் . 
அதன் உதயத்தில் நரகம் ஒழித்து மூன்று கதியும் சுஜாதி 

ஸுலக்ஷண ஸுபந்தன ஸுசங்காதாதி சுபங்க 
ளெல்லாம் சுப நாம கர்ம பலம் . 


சுப 


சொரூப 


எட்டு 


தர்சன விசுத்யாதி ஷோடஸ பாவனை தீர்த்தகர நாம 
கர்ம ஆஸ்ரவமாம் , அதன் உதயத்தின் திரிபுவன ஆஸ்சர்ய 
பரம ஐஸ்வர்யத்தினை எய்துவர் . 

நாம கர்மம் தொண்ணூற்று மூன்றுக்கும் 
முஹுர்த்தம் முதல் ஸமயோத்தர கிரமத்தினால் பெருகி 
சிலவற்றுக்கு கோடா கோடி ஸாக ரோபத்தினுள் ஸ்திதியாகும் ; 
சில பத்து கோடா கோடி ஸாகரோபமும் , சில பதினைந்து 
கோடா கோடி ஸாகரோபமும் ; சில இருபது கோடா கோடி 
ஸாகரோபமும் உத்க்ருஷ்ட ஸ்திதியினை யுடைய கர்மாஸ்ரவ 
மாகும் . 

மற்றும் விசித்ர பாஜன்ங்கள் செய்யும் கும்பகாரன்போல 
கோத்ர கர்மம் துவிதம் ( 2 ) . 

அவற்றுள் நீச்சைர் கோத்த கர்மாஸ்ரவ காரணங்களாவன : 
அன்யருடைய அவிஞ்ஞான குணங்களை மறைப்பதும் ,, 
சூன்யம் . சொல்வதும் ஜாதி 

குப் ஸெளபாக்ய 
விஞ்ஞான திபோ பலத்தினால் மீதனோன்மத்தராகி பிறரை 


70 


தாஸ 


அவமதிப்ப பண்ணுகை 

முதலானவைகளினால் நீச்சைர் 
கோத்ர ஆஸ்ரவமாகும் . 

அதன் உதயத்தினால் நரக திர்யக் மனுஷ்ய ஜன்மங்களில் 
துஷ்டயோனிகளில் அயோக்யரும் அஸ்ப்ரஸ்யருமாகிய நீச 
ஜாதிகளிலும் , தாந பூஜா தபசுக்கு 

யோக்ய மல்லாத 
சாண்டாள சர்மகார லோஹ கார சூன்யகார காருக 
பிரப்ரதி அதர்ம ஜாதிகளிலும் , ஸ்வர்ணகார கம்ஸாகார 
அங்ககார தைலகாராதி அனாத பிரேக்ஷ்ய தாஸ் 
பிரப்ரதி தபஸ் சரண அயோக்யமான ஹீன 

ஹீன ஜாதிகளிலும் , 
முறையும் அறனுமல்லாத பாரஸிக தர்ஜிக பர்பர யவந் 
கிராத கீர வியாத பிரப்ரதியும் , கர்ம பூமி மிலேச்சர்களிலும் , 
எண்ணூற்று ஐம்பது மிலேச்ச கண்டங்களிலும் , ஏகபாதாதி 
குமானுஷ்ய துவீபங்களிலும் பிறந்து துக்க நிமித்தம் ஆகிய 
பாபங்கள் நிறைந்த துஷ்ட யோனி பர்யட்டன ஆஸ்ரவமாம் . 

மற்றும் உச்சைர் கோத்ர கர்மாஸ்ரவங்களாவன : 

ஜாத்யாதி மத அபாவமும் நிரகங்காரமும் , தேவ குரு 
பக்தியினாலும் குணத்தினாலும் , பெரியோருக்கு நீச்ச விரத் 
தியாகிய விநயமும் , தன்னை மகிழ்தலும் பிறரை பழித்தலும் 
குண மத்ஸரமும் இன்றி பிறரை நிராகரியாமையும் , கிரத 
மறிதலும் கர்வமின்மையும் , 

முதலாகிய 
களாகும் , 

அதன் உதயத்தினால் தேவராவதும் போக பூமிஜராவதும் 
தர்ம கர்ம பூமிகளில் இஷ்வாகு வம்ச , சூர்ய , ஸோம , உக்ர , 
போஜ , ஹரி , குரு வம்சங்களிலும் வித்யாதர நாத நாரத 
ராக்ஷஸ வாநர வம்சாதி உத்தம வம்சங்களிலும் , உபயகுல 
சுத்தமாகி தானதீக்ஷா யோக்யராகிப் பிறந்து தர்மானுஷ்டான 
ஐஸ்வர்யங்களெல்லாம் 

எல்லாரும் 

வந்தனியரும் , 
பூஜனியரும் , மான்யரும் ஆவது உச்சைர் கோத்ர கர்ம பலம் .. 
அதுவும் பத்து கோடாகோடி சாகரோபம ஸ்திதியுடையது . 
நீச்சையர் கோத்ரம் 

கோத்ரம் இருபது கோடாகோடி சாகரோபம் 
ஸ்திதியாகும் . 

அக்தராய கர்ம ஆஸ்ரவ காரணங்களாவன : முனிவும் . 
அபிமானமும் , வஞ்சனையும் லோபமுமாக தானம் கொடுப்பதும் 


உபசாம 


குணங் 


குண 


71 


சுக 


பிறருடைய லாபத்தினை யாதானுமொரு வியாஜத்தினால் 
கெடுப்பதும் , வஸ்த்ராபரணாதி உபயோக விக்னம் செய்வதும் , 
மிருஷ்ட , பக்ஷா , அன்ன 

கந்தாதி பரிபோகாந்தராயம் 
செய்வதும் , ஒளஷதாதி சக்திகளினால் பிறருடைய சக்தி 
பல வீர்யம் கெடுப்பதும் , சசல காரணமாகிய நிச்சய 
விவகார 

தர்ம அனுஷ்டான வக்ரமா தலும் , பிறர் தர்ம 
சிந்தனையைக் கெடுப்பதும் , தானம் கொடுத்து மகிழ்வதும் , 
கொடுத்த சாசனம் அழிவதும் , தன்னைச் 

சேர்ந்தவரை 
வஞ்சகம் பண்ணுகையும் , மூக ஜாதிகளைக் கருணையின்றிக் 
கெகடுப்பதும் இப்படி பிறவுமாகிய துக்க ஹேதுக்கள் பண்ணு 
வதும் ஆகும் . 

அந்த பலத்தினால் தரித்ரனாகியும் , புல்லும் விறகு 
விற்று ஜீவிப்பதும் , ஒன்றும் கிட்டாமலும் , விவசாயங்கள் 
நிஷ்பலமும் , வம்சத்திற் பிறந்தும் நிரசிக்கப்படுவதும் , பசித்து 
வருந்துவதும் , பிறர் போகங்களைக் கண்டு ஏமுற்றிருப்பதும் , 
உண்டாகியவிடத்தும் போகமின்றி சிரங்கும் , சொரியும் 
குஷ்டமும் , க்ஷயமும் , வாதமும் , பித்தமும் , சிலேஷ்மமும் , 
அருஸையும் , பகந்தரமும் மூலரோகாதியுமான ஐந்து கோடியும் 
அறுபத்தெட்டு லக்ஷமும் தொண்ணூற்று ஒன்பதினாயிரத்து 
ஐனூற்று எண்பத்து நாலு வியாதியுடன் கூடி , உத்சாகமும் , 
பலமும் , பராக்ரமும் , சக்தியும் , தேஜசும் கெட்டு , 
குறைந்து சுக காரணமின்றி துக்க காரணமாகும் . 
இவ்வண்ணமாகிய , 

தான , லாப , 

உபயோக , போக , 
வீர்யாந்தராய கர்மம் முப்பது கோடாகோடி 

முப்பது கோடாகோடி சாகரோபம் 
ஸ்திதி அளவாகி ஆஸ்ரவிக்கும் . 

அனுபசரித அசத்பூத விவகார நயத்தினால் திரவ்யாஸ்ரவ 
மும் , அசுத்த நிச்சய நயத்தினால் பாவாஸ்ர வமும் சுத்த நிச்சய 
நயத்தினால் அநாஸ்ரவமும் ஆகும் என்பது அர்த்தம் . 

இதி ஆஸ்ரவ தத்துவம் . 
4. பந்த தத்துவம் 

இனி , பந்த தத்வம் எவ்வண்ணமெனில் , கஷாயாதியாகிய 
ஜீவன் கர்மயோக்ய புத்கலங்களையும் கொண்டு , அன்யோன்ய 
பிரவேசானுபிரவேஸாத்மாகக் கட்டுவதும் ஆகும் . 


மனம் 


72 


வியவகார நயத்தினால் திரவ்ய பந்தமும் , அசுத்த நிச்சய 
நயத்தினால் பாவ பந்தமும் ஆகும் . சுத்த நிச்சய நயத்தினால் 
சமஸ்த கர்ம பந்தன, வித்துவம் ஸன சமர்த்த 

அகண்டைக 
பிரத்தியக்ஷ பிரதிபாசமய , பரம சைத்யன்ய விலாச 
பரமாத்மாவுக்கு ஒரு பந்தமும் இல்லை என்பது பாவார்த்தம் . 


லக்ஷண 


5. சம்வர தத்துவம் 

இனி சம்வர தத்துவம் எவ்வண்ணம் எனில் , யாதொரு 
சேதனா பரிணாமம் கர்ம ஆஸ்ரவ நிரோத காரணம் அது 
பாவ சம்வரையாகும் . திரவ்ய கர்ம ஆகமனத்தை தகைவது 
திரவ்ய சம்வரை யாகும் , 


சுப 


வியவகார நயத்தினால் திரவ்ய சம்வரையும் விவஸீத 
ஏகதேச சுத்த நிச்சய நயத்தினால் பாவ சம்வரையாகும் . 
நிச்சய நயத்தினால் ஆத்மன் நிராஸ்ரவ ரூபனாகும் . இது 
சம்வர தத்துவமாகும் . 
6. நிர்ஜரா தத்துவம் 

சம்வர பூர்வகம் நிர்ஜரா தத்துவம் யாதெனில் : அதுவும் 
திரவ்ய பாவ ரூபத்தினால் துவிதம் . ( 2 ) அவற்றுள் அசுப , 
சுத்தோபயோக திரய ( 3 ) ரூபம் பாவ நிர்ஜரை என்பது . 
குணஸ்தானமும் நிர்ஜரையும் 

அந்த உபயோக திரயத்தினை குணஸ்தானத்தில் 
சொல்லும் காலத்து மித்யாதிருஷ்டி ஸாஸாதன மிஸ்ரருள் 
தர தம பாவத்தினால் அசுபோபயோகமும் , அஸம்யத , தேச 
சம்யத , பிரமத்தருள் பரம்பரையினால் சுத்தோபயோக சாதக 
சுப உபயோகமும் அப்ரமத்தாதி க்ஷணகஷாய பர்யந்தம் 
விவக்ஷித ஏகதேச சுத்த நிச்சய ரூப சுத்தோபயோகம் தரதம 
பாவத்தினாலும் வர்த்திக்கும் : 

அசுத்த நயத்தில் சுத்தோபயோகம் எவ்வண்ணம் வர்த்திக் 
கும் எனில் , சுத்த , புத்தைக ஸுபாவ நிஜாத்மன் தேயமாவத 
னாலும் , சுத்த அவலம்பனமாவதனாலும் சுத்த ஆத்ம தத்துவ 
சாதகத்வத்தினாலும் , சுத்தோபயோகம் கடிப்பது தோஷம் 


73 


அல்ல . மற்றும் பரம சிச்சமத்கார ஆத்ம தத்துவத்தினை 
திரிகுப்தி லக்ஷண நிர்விகல்ப சமாதியுள் பாவிப்பது சம்வர 
பூர்வக பாவ நிர்ஜரையாகும் . 


திரவிய நிர்ஜரை 

அது நிமித்தமாக கர்ம புத்கலம் விடுவது திரவ்ய 
நிர்ஜரையாகும் 

அது எவ்வண்ணமெனில் : ஏகேந்திரிய விகலேந்திரிய 
பஞ்சேந்திரிய ஸஞ்சி பர்யர்ப்தக மனுஷ்ய தேச , குல ஜாதி 
ரூபேந்திரிய படுத்வ , நிர்வியாதி , ஆயுஷ்ய , வரபுத்தி , ஸத்தர்ம 
ஸ்ரவண கிரஹண தாரண ஸம்யம , விஷய ஸுக வியாவர்த்தன 
குரோதாதி கஷாய நிவர்த்தன ஸ்வரூப ஸுத்தாத்ம பாவ 
நாதர்ம ஸுக்ல தியானங்கள் அதீவ துர்லபம் என்று அறிந்து 
பாவிப்பது . பாவ நிர்ஜரை என்பது பாவார்த்தம் . 


இந்த அவஸரத்து சிஷ்யன் பூர்வ பட்சம் பண்ணுவான் . 


என 


ஸ்வாமியே ! நரகாதி கதிகளில் அஞ்ஞானிகளிடத்தும் 
ஸவிபாக நிர்ஜரை காணப்படுகையில் ஸம்யக் ஞானிகளுக்கு 
அல்லது 

ஆகாதென்னும் நியமமில்லை அன்றோ ? 
ஆச்சார்யர் பரிஹாரம் சொல்லுவார் . 

இவ்விடத்து ஸகல கர்ம க்ஷய ரூப மோக்ஷஹேதுபூத 
ஸம்வர பூர்வக உத்பன்ன நிர்ஜரா பதார்த்தம் கிராஹ்யம் .. 
மித்யாத்ருஷ்டி ஜீவன்களுக்கு ஆஸ்ரவ பூர்வகமான நிர்ஜ்ஜரை . 
ஆகையினால் கஜ ஸ்நானம் போல நிஷ்பலமாகும் . அதுவும் 
ஸ்தோக ஸ்தோக கர்மம் நிர்ஜரிக்கும் . அதற்கு அஸங்க்யாத 
குணோபேத பஹத்தர கர்ம பந்தம் ஆகையினால் மித்யா 
ஞான ஸம்பந்தியாகிய நிர்ஜ்ஜரை கிரஹிக்கப்படாது . 

மற்றும் ஸராக ஸம்யக்ருஷ்டிகளிடத்து நிர்ஜரிக்கும் அது 
அஸுபகர்ம விநாஸத்தினையும் ஸம்ஸார ஸ்திதி ஸ்தோகத் 
தினையும் தத்பவத்தில் தீர்த்தங்கர பிரக்ருத்தியாதி விஸிஷ்ட 

பந்தத்தினையும் பரம்பரையினால் முக்தியினையும் 
பண்ணும் . 


புண்ய 


74 


வீதராக ஸம்யக்த்ருஷ்டிகளிடத்து உளவாகிய நிர்ஜ்ஜரை 
ஸ்ப அஸுப ரூப புண்ய பாப துவயத்தினையும் கொடுத்து 
தத்பவத்தில் முக்தியினையும் அடைவிக்கும் . 

இவ்வண்ணம் 
ஸ்ரீ குந்த குந்தாச்சார்ய தேவராலும் சொல்லப்பட்டது . 

(காதை ) 
ஜம் அண்ணானீ கம்மம் கவேதி பவஸதஸஸஹ 

ஸ்ஸகோடீஹிம் | 
தம் ணாணீ F ஹிம் குத்தோ கவேதி ஊஸ்ஸாஸமேத் 

தேண || ( பிரவசனசாரம் -238 ) 
கர்மோபாதி ஸஞ்சாத தேஹராகாதி பாஹ்ய திரவ்யம் 
எனது ஸவரூபமல்ல வென்னும் நிச்சயமுளவாகிய ஸம்யக்த் 
ருஷ்டி ஜீவனுக்கு விஷய ராகானுபவ முளவாகிலும் ஹேய 
புத்தியை யுடையனாகையினால் 

ஞான 

மாத்ரத்தினால் 
மோக்ஷமாகும் . 

காரணத்தினால் ஸம்யக்த்திருஷ்டி 
ஜீவனுக்கு வீதராக விசேஷத்தினையும் அடிக்கடி சொல்லுவது 
நிரர்த்தகமென்று சிஷ்யன் பூர்வபக்ஷம் பண்ணியவிடத்து ,, 
ஆசார்யர் பரிகாரஞ் சொல்லுவார் . 

பிரபல தர மஹாந்தகாரத்து பிர தீப ஹஸ் தராகி 
இருவரும் , பிரதீப ரஹிதனொருவனும் போகின்றவிடத்து 
பிரதீபர ஹிதன் பிரமாத 

விஞ்ஞானமில்லானாகையினால் 
பதனனாகி , கண்டகாதி 
கண்டகாதி பிரமாத 

பஹுளதையினால் 
விநாசமாவது போலவும் , 

பிரதீப ஸ ஹிதர் இருவருள் 
ஒருவன் கூப பதனாகி கண்டகாதி பிரமாதங்களினால் விநாச 
மெய்துகையினால் பிரதீப் பிரயத்தனம் நிஷ் பலமாவது 
போலவும் , மற்றொருவன் கூப பதனனாகி கண்டகாதி பிர 
மாதங்களை பரிஹரித்து பிரயத்தனத்தினால் 
அவனுக்கு பிரதீப பிரயத்தனம் சபலமாகுமாறு போலவும் 
தேஹ ராகாதி பாஹ்ய திரவ்யங்கள் எனது ஸ்வரூபங்களல்ல 
வென்னும் பேத விஞ்ஞான மில்லாத விடத்தும் பிரபல கர்மம் 
பந்தமாகும் . பிரகிருதி புருஷ பேத விஞ்ஞானமுடைய ஸம்யக் 
திருஷ்டியும் ஸராக பளிண தியுடனே எவ்வளவு ராகாதிகளை 
அனுபவிக்கும் அவ்வளவும் கர்ம பந்தமாகும் , அது . காரணத்தி 
னால் ராகாதி பேத விஞ்ஞானம் விபலமாகும் 

ராகாதி பேத 


சுப் 


நடக்கும் 


75 


விஞ்ஞானம் உளனாகிய ஸம்யக்திருஷ்டி ஜீவன் விஷய ராகாதி 
விபாவ பரிணாம நிவ்ரத்தியினால் வர்த்திக்கில் நூதன 
சர்மாஸ்ரவ நிரோதமும் புராதன கர்ம நிர்ஜரையும் ஆகும் . 
அதனால் ராகாதிபேதவிஞ்ஞானா திசய குணம் ஸபலமாகும் . 
அது காரணம் ஸம்யக்த்ருஷ்டி ஜீவனுக்கு வீதராக விசேஷணம் 
பூஷணம் அல்லது தூஷணம் அல்லவென்று நிச்சயிப்பது . 
ததா சோகத்தம் : 

( காதை ) 


ஸமயசார 


மோக்ஷ 


சக்சூஸ்ஸ தம்ஸணஸ்ஸ ய ஸாரோ ஸம்பாதி 

தோஸபரிஹரணம் ) 
சக்கூ ஹோதி ணிரத்தம் தட்டூண பிளே படம் தஸ்ஸ || 

( ப . ஆ . 12 ) 
நிஜ நிரஞ்சன பரமாத்ம தத்வ ஸம்யக் ஸ்ரத்தான ஞான 
அனுஷ்டான ரூப பேத ரத்ன திரயாத்மக காரண 
ஆஹ்வய சுத்தோபயோக அனுபவம் ஸம்வர பூர்வகம் நிர்ஜரா 
ஹேதுவாம் என்பது இதனது தாத்பர்யம் . இதி நிர்ஜரா தத்வ 
கதனம் . 
7. மோக்ஷ தத்துவம் 

தத்வம் எவ்வண்ணமெனில் : பந்த காரண 
விநாசத்தினாலும் 

கர்ம க்ஷய 

காரணமாகிய ஸ்வ 
சுத்தாத்ம தத்வ ஸம்யக் ஸ்ரத்தான ஞானனா நுஷ்டான 
பலமாகிய அர்ஹ தேவ அவஸ்தையினை பாவ மோக்ஷ 
மென்பது . 

ஜீவ கர்ம பிரதக் பாவம் திரவ்ய மோக்ஷமென்பது . சிவ 
பதவியும் சாஸ்வத ஸ்தானமும் ஸ்வாத்மோபலப்தியும் ஸித்தியு 
மென்பதாகும் , 

இந்த முக்தி பல ரூப அனந்த சுகம் ஸாக்ஷாத் உபாதேய 
மென்பது தாத்பர்யம் , 
திரவ்ய கர்ம நோகர்ம 

நோகர்ம மோக்ஷம் வியவஹார நயத் 
தின 
னாலும் பாவ மோக்ஷம் 

மோக்ஷம் அசுத்த நிச்சய நயத்தினாலும் 
ஆகும் . 


ஸகல 


76 


திரவ்ய பாவ நோகர்ம நிர்முக்த கேவல ஞான தர்சன 
சுக வீர்யாதி அனந்த குணமணி விபூஷித வர ஸித்த ஸத்ருஸ 
நிஜ பரமாத்மா உபாதேயமென்பது தாத்பர்யம் , 


( ஸ்லோகம் ) 


கர்ம த்ரய விநிர் முக்த்தம் நிர்மலம் சர்வ ஸம்பவம் 
பாவயாமி பவப்ராந்தி பஞ்சனம் தம் நிரஞ்சனம் !! 


நிச்சய நயத்தினால் பந்த மோக்ஷமில்லை . 


( காதை ) 


ணவி உப்பஜ்ஜஇ ணவி மர இ பந்துண மோக்கு கரே இ 1 
ஜீஉ பரமத்தே ஜோயியா ஜிணவ ரூ ஏவும் பணே இ II 

( ப . பி . 68 ) 


மற்றும் , ஸ்வாமியே சம்ஸார ஜீவன்களுக்கு நிரந்தரம் 
நவதர கர்ம பந்தமும் சிரந்தன கர்மோதயமும் உண்டாகை 
யினால் டங்கோத்கீர்ண ஞாயகைக ஸ்வபாவ நிஜ சுத்தாத்ம 
பாவந பிரஸ்தாவ மில்லையாகியவிடத்து ஸகல கர்ம க்ஷய 
ஸ்வாத்மோப லப்தி ரூப மோக்ஷம் எவ்வண்ணம் ஆகுமெனில் 
காருண்ய புத்தியினால் ஆசார்யர் பரி ஹாரம் சொல்லுவார் : 

வாராய் பவ்யவர புண்டரீக ஜீவனே ! கேட்பாயாக எனச் 
சொல்லுவார் . பிரபலதர சத்ருபலம் r ணாந்தராவஸ்தை 
கண்ட யாதொரு வியவ ஹார குசல புருஷன் தன்னுடைய 
மனோ விசார பூர்வகம் சத்ருஹனனாவஸரமறிந்து நிச்சயித்து 
ஸ்வ புத்தி பௌருஷ நிசிதாஸ்த்ர பல சாமர்த்திய ஸாமக்ரியை 
யினால் ஸவகீய சத்ருபல க்ஷயஞ் செய்து ஸுகத்தில் இருப்பது 
போல , ஸம்ஸார ஜீவ ஸம்பந்தியான சிரந்தன நூதன கர்ம 
ஸ்திதி பஞ்சம காலத்திலும் நித்ய ஏக ரூப அவஸ்தான 
மில்லையாகையினால் வஸ்துவை சித்ரதையினால் யாதானு 
மொரு ஹீயமான ஸ்திதி அனுபாக காண்டகத்வத்தினால் லகு 
தர கர்ம சக்தியாகும் . அவ்வவ் அவஸரத்து வியவஹார நிச்சய 
விவேக ஞானியாகிய பவ்ய ஜீவன் பிரதீக்ஷண உதீரண ரூபத் 
தினால் அசுப கர்ம சக்திகள் அனந்தானந்த குண ஹீனங்களாகி 
உபஸமிக்கும் நிர்மல க்ஷயோபசம லப்தியும் , விசிஷ்ட்ட புண்ய 


77 


மான 


கர்ம ஆஸ்ரவ ஹேதுபூத பாவன குணானுராக பரிணதி ஸ்வரூப 
விசோதி லப்தியும் அஞ்ஞான விச்சித்தியும் ஸஜ்ஞாநோத் 
பத்தியும் அஸங்க்யாத குண ஸ்ரேணி கர்ம நிர்ஜரண சமர்த் 
தமும் ஆகிய உபதேஸ லப்தியும் ,, பிரபல கர்ம ஸ்திதியும் 
தீவ்ரானுபாகமும் அந்தக் கோடாகோடியும் லதையும் தாரு 
வினுடைய அந்திம பாகமும் ஆகி சமிக்கும் பரிணதி விசேஷ 

பிராயோக்ய லப்தியும் , அத : ப்ரவர்த்தி பரிணாம 
பிராப்தி ரூப 

கரண லப்தியும் என்னும் லப்தி பஞ்சக ( 5 ) 
சஸ்தர ஸாமகிரியினாலும் , அதவா அத்யாத்ம பாஷையினாற் 
சொல்லப்பட்ட நிஜ சுத்தாத்மாதி பதார்த்த அபிமுக நிர்மல 
ஸ்வபரிணாம ரூப நிசிதகட்க ஸாமக்ரீயினாலும் பரிச்சேதித்து 
பரம பௌருஷாடோபத்தினால் அனந்த பவ பந்த கர்ம 
வைரி குல 

க்ஷயஞ் செய்து அக்ஷய மோக்ஷ லக்ஷ்மியினை 
அனுபவிக்கு மென்றறிவது . 


மற்றும் பிரபல கர்ம ஸ்திதி பந்த அபஸரண ஸஹஸ்ரத் 
தினை பண்ணும் . அதப்ரவர்த்தி கரணமும் ஸ்திதி பந்த அனு 
பாக காண்டககாத ஸஹ 

ஸ்ரத்தினை பண்ணும் . அபூர்வ 
கரணமும் மஹா மோஹ தர்ப்ப நிவாரண குண 

ஸங்க்ரமண 
ஸ்ரேண்யாரோஹணாதி கரண ஸமர்த்தமும் ஆன அனிவ்ரத்தி 
கரணமும் என்னும் பெயரினையுடைய ஸத்புத்தியினால் 
விசுத்த ஞான தர்சன ஸ்வபாவ நிஜ சுத்தாத்ம ஸம்வித்தி 
என்னும் அமோக கட்க ஸாமக்ரையினால் 

எவ்வண்ணமும் 
கர்ம சத்ரு க்ஷயோத்யோகத்தின்கண் அசக்த ஜீவன் அபவ்ய 
லக்ஷனோ பேதனாகும் . ஸத்குணா நுராகமும் நிஜ சுத்தாத்ம 
பரிஞான 

பிரீதியுமுடைய ஜீவன் பவ்ய ஜீவனென்றரிவது . 
உக்தஞ்ச ; 


தத்ப்ரீதி ப்ரீதி சித்தேண ஏனவார்த்தா பஹிஸ்ருதா 
நிஸ்சிதஸ்ஸபே வேத்பவ்யோ பாவி நிர்வாண பாஜனம் || 
மற்றும் மோக்ஷ 

ஸாமக்ரீயினை சொல்லுவதும் , ஸ்வத் 
ரவ்ய ஸ்வக்ஷேத்ர ஸ்வகால ஸ்வபாவமென அந்தரங்க ஸாமக்ரீ 
சதுர்விதம் . பரத்ரவ்ய பரக்ஷேத்ர பரகால பரபாவ 
பஹிரங்க ஸாமத்ரீ சதுர்விதம் . அதனை திரஷ்டாந்த தத 


என 


78 


தாஷ்டாந்திகத்தின் சொல்லுவார் . அதனில் திரஷ்டாந்தித்தில் 
ஸ்வர்ண பாஷாண 

பர்யாய பரிணத புத்கல பரமாணு 
நிச்சயம் ஸ்வத்ரவ்யம் . அவிபாக ஆத்ம பிரதேசங்களும் தத 
அவஷ்டப்தாகாச பிரதேசங்களும் ஸ்வக்ஷேத்திரம் அதீத 
அனாகதார்த்த பர்யாயம் ஸ்வகாலம் . நிஜக்ரியா பரிணத 
வர்த்தமான பர்யாயம் ஸ்வபாவம் . ரஸமுலிகாதி விசிஷ்ட்ட 
வஸ்து பரத்ரவ்யம் . வஜ்ர முஷா தி பாஜனம் பரக்ஷேத்ரம் 
அஹோராத்ரம் பரகாலம் . ரஸவாதி பரிணதி விசேஷம் 
பரபாவம் இவ்வண்ணம் திரஷ்டாந்தத்தில் யோஜித்து 
கொள்ளுவது . தாஷ்டாந்திகத்தில் அனாத்ய நிதன அஸா 
தாரண சைதன்ய ஸ்வபாவாசன்ன பவ்ய ஜீவன் ஸ்வத்ரவ்யம் . 
நிஜ லோகமாத்ர அஸங்க்யாத பிரதேசங்களும் மற்றும் தத 
வஷ்டப்தாகாச பிரதேசங்களும் ஸ்வக்ஷேத்திரம் . அதீத 
அனாதக அர்த்தபர்யாய பரிணதி ஸ்வகாலம் . விசுத்யதிஸய 
விசிஷ்ட்ட வர்த்தமான பர்யாய 

பரிணதி 

ஸ்வபாவம் 
வஜ்ரவ்ருஷ பநாராஸ ரூப உத்தம பிரதம ஸம் ஹனனம் 
பரத்ரவ்யம் . பஞ்ச தச கர்மபூமி பரக்ஷேத்ரம் . பர தக்ஷேத்ர 
அபேக்ஷையினால் துஷ்ஷம ஸுஷமாபிதான திரிதீய சதுர்த்த 
காலம் பரகாலம் . நிஜ சுத்தாத்ம தத்வோபதேசக ஆசார் 
யாதி பல யோத்தம பரிணதி விசேஷம் பரபாவம் . இவ் 
வண்ணம் தாஷ்டாந்தரத்தில் 

யோஜித்துக் கொள்ளுவது . 
இவ்வண்ணம் நிரூபித ஸ்வபர திரவ்யாதி சதுஷ்டய ஸ்வரூப 
ஸாமக்ரியினால் 

தாதுபாஷாணாஸ்த 
சாமீரக திரவ்யம் போல அனாதி 

சந்தானாகத துரித 
பாஷாணஸ்த பவ்யவர புண்டரீக ஜீவ திரவ்யம் விகத 
புனராவ்ரத்தி ஸ்வரூப 

லக்ஷ்மியினை எய்து மென 
நிச்சயிப்பது . 


மான 


உபய 


சாரு 


மோக்ஷ 


ததா சோக்த்தம் 


( ஸம்ஸ்க்ருத ப்ராப்ரத ஸ்லோக:) 
த்ரவ்யம் க்ஷேத்ரம ததாகாலோ பாவஸ்சேதி 

சதுஷ்டயம் | 
ஸ்வபராவஸ்த்திசும் தச்ச ஸத்வாஸத்வ நிபந்தனம் || 


-1 


79 


தத்ராநு வ்ரத்தர்மாணாம் வ்யதிரேகாத்மநாம்தா | 
வ்ரத்திவ்ரத்தம் பவேத்ரவ்யம் சேதனா சேதனாத் 

மகம் || 

-2 


க்ஷேத்ரம் ஸ்வாத்ம ப்ரதேசா : ஸ்யு : காலம்பர்யாய 

வர்த்தனம் | 
பாவஸ்வலக்ஷணஞ் சேதிஸ்வரூபாதி சதுஷ்டயம் || -3 
வஜ்ரகாயம் பரத்ரவ்யம் க்ஷேத்ரபஞ்ச தஸஸ்ம்ரதா : | 
காலஸ்சதுர்த்தரூப : ஸ்யாத் பாவஸ்தத் ஸாது 

தர்சனம் || 

-4 
இவ்வஸரத்து சிஷ்யன் பூர்வபஷம் பண்ணுவான் . 

வாராய் ஸ்வாமியே ! அனாதி ஸம்ஸித்த கர்ம உபாதி 
ஸஹித ஜீவ திரவ்ய நிச்சயத்து அதீத அனந்த காலத்தின் 
உபய ஸாமக்ரியினாலும் 

கர்ம நிர்மூலனஞ்செய்து 
அனேக ஜீவ நிகாயம் புனர் பவமின்றி மோக்ஷம் எய்துகை 
யினாலும் அபிநவ ஸம்ஸார ஜீவ திரவ்யோத்பத்தியின்மை 
யினாலும் புராதன ஜீவராஸி குறையும் . அவ்வண்ணமாகில் 
ஜகத் சூன்ய மாகுமன்றோவென, ஆசார்யர் 

பரிகாரஞ் 
சொல்லுவார் . 


ஸவ்ய யோய நிராயோபி பவ்யராசி நஹீயதே | 
அனந்தவாத்யாதபாவீ ஸமயௌக இதிஸ்தித : || 


( காதை ) 


ஏக நிகோதசரீரே ஜீவா தவ்வப்பமாணதோ திட்டா | 
ஸித்தேஹிம் அணந்தகுணா ஸவ்வேண விதிதகாலே 1 

( கோ ச.ஜீ. 196 ) 


இந்த பிரஸ்துக ஸ்லோக காதைகளில் சொன்ன கிரமத் 
தினால் அதீத அனந்த கால ஸமயாபேஷையினால் பாவி கால 
ஸமயங்கள் கிரமத்தினால் அதிக்ராந்தமாகிலும் நியமிதகால 
பாவிகால ஸமய ராசிக்கு என்றும் குறைவில்லை . அது போல 
வும் , அதவா பிரபல வித்யா பிரபாவத்தினால் யாவனானு 
மொரு கேசரன் விவக்ஷித பிரதேசத்தினின்றும் ககன மார்கத் 
தினால் போகா நின்று ஆகாச பிரதேசம் சீக்கிரம் அதிக்ராந்தங் 


80 


தூக்கம் 
ராசி 


களாகிலும் புரோவர்த்தியாகிய ஆகாச பிரதேசங்கள் போல 
வும் , அதவா பத்மாதி ஸரோவரோத்பூதகங்காதி மஹா நதி 
களினால் நிரந்தரம் அனந்தகாலம் பிரபல ஜல பிரவாஹம் 
புநராவ்ரத்தியின்றி ஸமுத்ர விநிஷ்டங்களாகிலும் பத்மாதி 
ஸரோவரங்கள் பரி பூர்ணமாகிய ஜல ராசியில் குறையாத 
வண்ணம் போலவும் , அதவா சமமாகிய தூக்கத்தினால் 
பிரமாணித்த சந்திரகாந்த ரத்நோபலம் இந்து பாத ஸ்பர்சத் 
தினால் நிரந்தரம் ஸ்ரவியாநின்ற நிர்மலாம்பு தாரா பிரவாஹம் 
போகிலும் , 

போதாதிருக்கிலும் பிரமாணித்த 
குறையாதவாறு போலவும் , ஸம்ஸாரத்துள் பவ்ய 
அனந்தானந்த மாகையினால் அதீத அனந்த காலத்து 
நிரந்தரம் அனந்த ஜீவன் மோக்ஷத்தை அடைந்தும் பவ்ய 
ஜீவராசி குறைவுபடாது . அது காரணம் ஜகச்சூன்யம் ஆகாது . 
சூன்யமாகில் அதீத அனந்த காலத்து அனந்தானந்த ஜீவன் 
முக்தியடைந்தும் வர்த்தமானகாலத்து ஜூகச் சூன்யம் எவ் 
வண்ணம் காணப்பட்டதில்லை அவ்வண்ணமே 

அனாகத 
அனந்த காலத்திலும் அனந்தானந்த ஜீவன் முக்தி அடைந்தாலும் 
ஜகச் சூன்யம் 

ஆகாது . அதவா ஸம்ஸாரத்து அபவ்ய 
ஜீவன்களுக்கும் அபவ்ய 

பவ்ய 

ஜீவன்களுக்கும் 
மோக்ஷமில்லை . ஆகையினால் ஒரு நிகோத சரீரத்துள் அதீத 

முக்திகத ஸித்தராசியைப் பற்ற அனந்தானந்த 
ஜீவனிருக்கும் . ஆகையினாலும் எக்காலமுங்குறைவில்லை . 
ஆகையினாலும் 

அக்ஷய 

அனந்தமாகையினாலும் ஜகச் 
சூன்யமாகாவென நிச்சயிப்பது . 


சமான 


கால 


திரவ்ய பாவ கர்ம க்ஷயோத்பூத நிஸ்ரேயஸ சுகாவாப்தி 
ஹேதுபூத நிர்விகார பரம சைதன்ய லக்ஷண நிஜாத்ம தத்வ 
ஸம்யக் ஸ்ரத்தான ஞான அனு சரண ரூப அபேத ரத்தின 
திரயாத்மக வீதராக நிர்விகல்ப பரம சமாதி ஸ்வாத்மாரா 
தனை ஸமஸ்த விநேய ஜனங்களினாலும் நிரந்தரம் பண்ணப் 
படும் என்பது தாத்பர்யம் . இதி மோக்ஷதத்வ கதனம் . 

வீதராக ஞர்வக்ஞ பிரணீதமும் ஸப்த பங்கி சமாலிங்கிதமு 
மாகிய பதார்த்தஸார சாஸ்த்ரத்து சப்த தத்வஸ்ரூப நிரூபணம் - 
தீவீ தீய பரிச்சேதம் . 


மூன்றாம் அதிகாரம் 


ஷட் திரவ்யம் 


நமோ நம்ர ஜ நாநந்தஸ்யந்தினே மாகநந்தினே | 
ஜகத்ரஸித்த ஸித்தாந்தவே திநே சித்ப்ரமோதினே 11 


திரவிய குண பாயாயாத்மக அவ்யய சுக நிரத ஸித்த 
பரமேஷ்டிகளை நமஸ்கரித்து ஷட் ( 6 ) திரவ்யங்களுடைய 
ஸ்வரூபத்தினை புவன ஜனங்களறியும் வண்ணஞ் சொல்லுதும் , 
ஆறு பொருள்கள் 

ஷட் ( 6 ) திரவியம் யாதெனில் , ஜீவ திரவ்யம் , புத்கல 
திரவ்யம் , தர்ம திரவ்யம் , அதர்ம திரவ்யம் , ஆகாச திரவ்யம் , 
கால . திரவ்யம் என : 

இவ் ஆறினுக்கும் திரவ்ய மென்னும் பெயருக்குக் காரணம் 
யாதெனில் , த்ரவதி கச்சத்தி ‘ பரிணமதி என்னும் இவை 
ஏகார்த்த மாகையினால் திரிகால பரிணாமி என்பது காரணம் . 
பொருளின் இயல்பு 

‘ ஸத்தா லக்ஷணம் , உத்பா தவ்ய த்ரௌவ்ய லக்ஷணம் 
குண்பர்யாய லக்ஷண த்தினையும் 

உடையது திரவியம் . 
திரவியமின்றியே குணமும் , குணமின்றியே திரவியமும் , 
திரவியமின்றியே பர்யாயமும் , பர்யாயமின்றியே திரவியமும் 
ஒன்றையொன்று விட்டிராது . 

அன்வய 

ரூபமும் , 
ஸ ஹவர்த்திகளுமான பர்யாயம் வியதிரேகங்களும் கிரமவர்த்தி 
களும் ஆகும் . இவ்வண்ணம் திரவிய லக்ஷணம் சாமான்யஞ் 
சொல்லப்பட்டது . 
1. ஜீவ திரவ்யம் 

இனி , ஜீவ திரவிய லக்ஷணம் யாதெனில் , மதி ஞானாதி 
க்ஷயோபசமிக பாவம் , விபாவ குணம் , நர நாரகாதிகள் 


குணம் 


82 


விபாவ பர்யாயம் இவற்றுடன் கூடினது விபாவ வியஞ்சன ஜீவ 
திரவ்யம் ; கேவல ஞானாதிகள் ஸ்வபாவ குணங்கள் , கர்ம 
திரய ( 3 ) நிர் முக்த்த கிஞ்சித்ன்யூன சரம சரீர ஆகாரம் , 
சித்தாக்ரதி ஸ்வபாவ சுத்த பர்யாயம் இவற்றுடன் கூடினது 
சுத்த ஜீவ திரவ்யம் . இது பவ்விய ஜீவனுக்கு சாக்ஷாத் . 
உபாதேயமாகும் . 

ஜீவ திரவ்ய கதனம் . 
2. புத்கல திரவ்யம் 


புத்கல 

திரவிய லக்ஷணம் எவ்வண்ணமெனில் வர்ண 
கந்த , ரஸ , ஸ்பரிஸங்களுடன் கூடி பூரண 
முள்ளது புத்கல மென்பது . 


கலன 


லக்ஷண 


பரமாணு 


அதுவும் அணு ஸ்கந்த பேதத்தினால் துவிதம் ( 2 ) , நெருப்பில் 
வேகாது , நீரில் நனையாது , சேற்றில் அழுகாது , வஜ்ரத்தில் 
உடையாது . ஒவ்வொரு வர்ண கந்த ரஸமும் இரண்டு ஸ்பர்ஸ 
முடையது சுத்த பரமாணுவாகும் . ஸ்கந்தங்கள் உடைந்து 
உடைந்து கடையில் நின்றது காரிய பரமாணு . ஸ்னிக்த்த ரூக்ஷ 
குண பரிணமன வேறது காரண பரமாணு . 

( ஸ்லோகம் ) 


ஏகதாந்த்யசது : ஸ்பர்ஸே ஷூசிதம் ஸ்பர்ஸனத்வயம் 
வர்ணோகந்தோ ரஸஸ் சைக : பரமாணோந்தசாபரம் !! 


அளவைகள் 


இச்சொல்லப்பட்ட பரமாணு அனந்தாநந்தம் கொண்டது 
அவஸ்ன்னாஸன்னவாகும் : 

(காதை ) 


பரமாணூஹிம் அணந்தாணந்தேஹிம் 

பஹுவிஹேஹி 

தவ்வேஹிம் | 
உவஸண்ணா ஸண்ணாத்திய 
ஸண்ணாத்திய ஸோ கந்தோ ஹோதி 

ணாமேண || 


83 


உவஸண்ணா ஸண்ணோ விய குணிதோ அட்டேஹி 

ஓதிணாமேண | 
ஸண்ணாஸண்ணோத்தி ததோ து இதி கந்தோ 

பமாணட்டம் || ( தி . ப . 102 , 103 ) 
அவஸன்னாஸன்னம் எட்டு கொண்டது ஸன்னாஸன்ன , 
இவ்வண்ணம் திருடிரேணு , திரசரேணு , ரதரேணு , உத்தம 
மத்யம ஜகன்ய போக பூமிஜர் கர்ம பூமிஜர் பாலாக்ரமும் , 
லிக்ஷை , யூகை , யவை , அங்குலமென இவை அஷட்டாஷ்ட்ட , 
குணித கிரமத்தினால் ஆகும் . இது - வியவஹாராங்குலம் . 
இதனை ஐஞ்ஞாறு கொண்டது பிரமாணாங்லமாகும் . தத்தத் 
காலத்தில் நராங்குலம் ஆத்மாங்குலத்தினால் சத்ர சாமர 
ஸுர க்ரஹ கலசாம்பராதி அளவையும் , வியவஹார அங்குலத் , 
தினால் சதுர்கதி 

ஜீவன்கள் சரீரோத்ஸே தம் அக்ரத்ரிம 
சைத்யாலங்களும் முதலாக 

உடையன பிரமாணிப்பதும் , 
பிரமாணங்குலத்தினால் புவன திரய துவீப சமுத்ர பர்வத நதி 
நத ஹ்ரத விமான பவனாதிகள் பிரமாணிப்பதும் ஆகும் . 
அங்குலம் ஆறு கொண்டது . திர்யக் பாதம் , திர்யக் பாதம் 
இரண்டினால் சாணும் , சாண் இரண்டினால் முழமும் , முழம் 
இரண்டினால் கிஷ்குவும் கிஷ்கு துவத்தினால் தண்டமும் , 
தண்டம் துவி ஸகஸ்ரம் ( 2000 ) கொண்டது குரோஸமும் குரோச 
சதுஷ்கம் ( 4 ) யோஜனையுமாகும் . 

அவற்றுள் பிரமாணங்குல கல்பிதமான ஒரு யோஜனை 
அகலமும் ஆழமும் ஆகிய மூன்று குண்டம் கல்பித்து அதில் ஒரு 
குழியினுள் சீதாதபாதி ரஹித பூகிரஹத்து அஜ யுகளங்களை 
வளர்த்து அதனுடைய ஏழாவதான சந்தானத்தில் பிறந்த 
ஏழாந்தினத்து குட்டியினுடைய குறிய ரோமங்களை அடித் 
தலை நடு அறியாதபடி கத்தரித்து முதல் குழியில் நிறைத்து 
நூறு வருஷத்திற்கு ஒன்றாக வாங்கி முடிந்தது வியவஹார 
பல்யமாகும் . 

அதில் ஒவ்வொரு ரோம கண்டங்களை அசங்க்யாத கோடி 
வர்ஷ ஸமய 

எத்துனையுள்ள அத்துணை கண்டம் பண்ணி , 
இரண்டாம் குழியினுள் நிறைத்து , ஸமயத்துக்கு ஒன்று களைய 
அது முடிந்த காலம் உத்தரீர பல்யமாகும் . 


84 


அவற்றுள் ஒரே ஒரு ரோம கண்டங்களை அஸங்க்யாத 
ஸம்வத்சர ஸமய பிரமாணமாக கண்டம் பண்ணி மூன்றாம் 
குழியில் நிறைத்து ஸமயத்துக்கு ஒவ்வொன்று களைய அது 
முடிந்த காலம் அத்தார பல்யமாகும் . 


இதனுள் வியவஹார பல்யத்தினால் கணனையும் , உத்தார 
பல்யத்தினால் துவீப சமுத்ர கணனையும் , அத்தார பல்யத் 
தினால் கர்ம ஸ்திதி , காய ஸ்திதி , கால ஸ்திதிகளுக்கு அளவை 
யாகும் . அதனுள் அத்தார பல்லச் சேதன மாத்ரமாகிய 
பல்யங்களை பரஸ்பரம் குணித்தது சூச்யங்குலமாகும் . அதன் 
வர்க்கம் பிரதராங்குலமாகும் . சூச்யங்குலத்தினோடு பிர தராங் 
குலம் குணித்தது கனாங்குலமாகும் . மற்றும் அந்த பல்யச் 
அஸங்க்யாத 

கனாங்குலத்தை பரஸ்பரங் 
குணித்தது ஜக ஸ்ரேணி யாகும் . அதன் வர்க்கம் ஜகத்பிரதரை 
யாகும் . ஸ்ரேணியின் கணம் லோகமாகும் . அந்த ஸ்ரேணியின் 
சப்தம பாகம் ரஜ்ஜு வாகும் . லோகம் முன்னூற்று நாற்பத்து 
மூன்று ( 343 ) ரஜ்ஜுவாகும் . 
புத்கல வகைகள் 


சேதன 


பாக 


மற்றும் பூ பர்வதாதி ஸ்தூல ஸ்தூலமும் . ஜல தைலாதி 
ஸ்தூலமும் , விரக்ஷசாயாதி ஸ்தூல ஸூஷ்மமும் , 

ஸூஷ்மமும் , சதுரிந்திரிய 
விஷயமான ஸூக்ஷ்ம ஸ்தூலமும் , கர்ம யோக்ய ஸ்கந்த ரூப 
சூஷ்மமும் , கர்ம அதீத 

ரூப புத்கல ஸ்கந்தம் , ஸூஷ்ம 
ஸுன்மமுமென புத்கல திரவ்யம் ஷட் ( 6 ) பேதமாகும் . 

மற்றும் சப்த , பந்த , ஸு z ம , ஸ்தூல , ஸம்ஸ் தான பேத 
தமச்சாய ஆதப உத்யோதாதிகள் புத்கல திரவிய விபாவ 
பர்யாயங்களாகும் . சமஸ்த புத்கல திரவிய அதீத நிஜ 
சுத்தாத்ம திரவ்யம் உபாதேயமென்பது தாத்பர்யம் . 

இதி புத்கல திரவிய கதனம் . 
3. தர்ம திரவ்யம் 


தர்ம திரவ்யம் எவ்வண்ணமெனில் : அசேதன த்வம் , 
அமூர்த்தத்வம் , கதி ஹேதுத்வம் என்னும் குணத்துடன் கூடி 


85 


லோகமாத்ர அஸங்க்யாத பிரதேசமும் , அகுரு லகு குண ஷட் 
விருத்தி ஷட்ஹானி ரூப அர்த்த பர்யாயத்துடனும் கூடினது 
தர்ம திரவியமாகும் . 


வியவஹார நயத்தினால் அந்தரங்க பக்தி யுக்தனாகி 
ஸித்த ஸ்வரூபத்தினை பாவித்து தத் ஸத்ருஸ நிஜாத்ம 
பாவனையின் கண் அப்யஸியா நின்ற ஆத்மனுக்கு ஸித்த கதி 
கமனத்துக்கு ஸித்த பரமேஷ்டிகள் பிரேரகன் அன்றியும் ஸஹ 
காரி காரணமாகும் . அதுபோல , அந்தரங்க கதி பரிணதியையும் 
உடைய ஜீவ புத்கலங்களிடையே 

செல்கைக்கு மத்ஸ்யா தி 
களுக்கு ஜலம் போலவும் தர்ம திரவ்யம் பிரேரகம் அன்றியும் 
ஸஹகாரி காரணமாகும் . 


து தர்ம திரவ்ய கதனம் , 


4. அதர்ம திரவ்யம் 
அதர்ம திரவ்யம் 

எவ்வண்ணமெனில் ; அசேதனத்வம் , 
அமூர்த்தத்வம் ஸ்திதி ஹேதுத்வம் என்னும் குணங்களுடனும் 
தர்ம திரவ்யத்திற்குச் சொன்ன பர்யாயங்களுடனும் கூடினது 
அதர்ம திரவ்யம் , 


நிச்சய நயத்தினால் ஸ்வ ஸம்வித்தி சமுத்பன்ன சுகாம்ருத 
ரூப பரம ஸ்வாஸ்த்யமே ஸ்வரூப ஸ்திதிக்கு காரணமாகியும் 


குண 


ஸித்தோஹம் புத்தோஹம் அனந்த ணாணாதி 

ஸமித்தோஹம் | 
பமாணோணிச்சோ அஸங்கதேஸோ முஹுத் 

தோய || 


தேஹ 


என்னும் இது முதலாகிய சவிகல்ப ஸித்த பக்தி பவ்யர்க்கு 
வியவஹார நயத்தினால் காரணமாகும் . அது 

போல 
அந்தரங்க ஸ்திதி பரிண தங்களாகிய ஜீவ புத்கலங்களின் நிலை 
யினுக்கு பதிகாதிகட்கு சாயாதி போல அதர்ம திரவ்யம் 
ஸஹகாரி காரணமாகுமென்பது தாத்பர்யம் . 


இது அதர்ம திரவிய கதனம் , 


86 


5. ஆகாஸ் திரவ்யம் 


குணங் 


ஆகாஸ திரவ்யம் எவ்வண்ணமெனில் , அசேதனத்வம் 
அமூர்த்தத்வம் அவக ஹன 

ஹேதுத்வம் என்னுங் 
களுடனும் அனந்த பிரதேசத்வம் அகுருலகாதி ஷட் ( 6 ) 
விரத்தி ஷட் ( 6 ) ஹானி ரூப அர்த்தபர்யாயத்துடன் கூடினது 
ஆகாச 

திரவ்யம் . அது லோகாகாசம் அலோகாகாசமென 
துவிதம் . எங்ஙனமெனில் , ஜீவாதி திரவ்யங்களுக்கு இருப்பிடம் 
கொடுத்து அஸங்க்யாத பிரதேஸியாகியது லோகாகாச 

அதன் புறம்பு சுத்தமாகிய அனந்த பிரதேசம் 
அலோகாகாசமாகும் , 


மென்பது , 


மற்றும் அஸங்க்யாத பிரதேசியாகிய லோகத்து அனந்தா 
நந்த ஜீவன்களும் அதற்கு அனந்த குணமாகிய புத்கலங்களும் 
லோகாகாஸ பிரதேச பிரமாண காலாணுக்களும் பிரத்யேகம் 
லோக பிரதேஸ பிரமாண விஸ்தீர்ண தர்ம அதர்மங்களு 
மாகிய இவை எவ்வண்ணம் அடங்குமெனில் . 


கூட ரஸ நாக கத்யானத்துள் அனேக ஸ்வர்ணமும் , ஒரு 
பிரதீப பிரகாசத்துள் அனேக பிர தீப பிரகாஸமும் , ஒரு 
குடம் சோறும் ஒரு குடம் தயிரும் ஒரு குடத்தில் அடங்குமது 
போலவும் , ஒரு குடம் 

குடம் சூசியும் ஒரு குடம் பஸ்மமும் ஒரு 
குடம் ஜலமும் ஒருகுடத்து அடங்குமாறு போலவும் , ஒரு குடம் 
தேனும் ஒரு குடம் ஒட்டகப் பாலும் ஒரு குடத்துள் அடங்கு 
மாறு போலவும் அவகாசம் விருத்தமல்ல என்பது தாத்பர்யம் . 


இது ஆகாச திரவ்ய கதனம் . 


கால 


6. கால திரவ்யம் 

திரவ்யம் எவ்வண்ணமெனில் : அசேதனத்வம் , 
அமூர்த்தத்வம் வர்த்தனா ஹேதுத்வம் என்னும் குணங் 
களுடனும் ஏக பிரதேச முதலான பர்யாயங்களுடன் கூடினது 
கால திரவ்யம் . அதுவும் நிச்சய வியவஹார பேதத்தினால் 
இரண்டு திறமாம் , அமூர்த்தமும் , ஏக பிரதேசியும் , லோகா 
காச பிரதேசத்துள் ரத்தின ராசி போல லோக மாத்ர 


87 


போல நா நா 


அஸங்க்யாத திரவ்யங்களும் , கும்பகாரன் சக்ர பிரமணத்துக்கு 
பூமியிலிருந்த பாஷாணம் ஸஹகாரியாகுமாறு 
ரூபத்தினால் பரிணமிக்கும் பதார்த்தங்களுக்கு வர்த்தனா 
ஸ ஹகாரியாகி இருப்பதாகிய திரவ்யம் முக்ய காலமென்பது 
அர்த்தம் , 


ஜீவ புத்கல திரவ்யங்களுடைய நவ ஜீர்ண பர்யாய 
பரிவர்த்தனமாகி தத்பர்யாய ஸ்திதிகளாகிய ஸமய 

கடிகாதி 
ரூபம் வியவஹார காலமாகும் . அதுவும் ஜீவ புத்கலங்களுள் 
வர்த்திக்கின்ற ராகாதியும் ஸ்பர்ஸனாதியுமாகிய நவ ஜீர்ண 
பரியாய பரிணாமத்தினாலும் சலன ரூபமான கிரியையினாலும் 
தூர ஆஸன்ன காலகத பரத்வ அபரத்வத்தினாலும் அறியப் 
படுவதும் நிச்சய கால பர்யாயமாகும் . அங்குலி திரவ்யத்துக்கு 
யாதொரு க்ஷணத்தில் வக்ர பர்யாயத்தினுக்கு உத்பத்தியாகும் 
அந்த க்ஷணத்து முந்தின ருஜு பர்யாயம் விநாசமாகும் . அவ் 
விரண்டினுள்ளும் அங்குலித்வத்தினுக்கு திரவ்யத்வமும் எவ் 
வண்ணம் 

ஸித்தியாகும் அவ்வண்ணமே காலாணுவினுக்கும் 
உபாதான 

தன்னாலாகிய 

வர்த்தமான 
ஸமயோத்பத்தியும் அதுவே பூர்வ ஸமயத்தினுக்கு விநாசமும் 
அவ்விரண்டினுக்கும் ஆதாரமாகிய காலாணு திரவ்யத்தினுக்கு 
திரவ்யத்வமுமாகிய உத்பாத வியய திரவ்யாத்மமாகி 
திரவ்யம் சித்தியாகும் . 


காரணமாகிய 


கால 


காலவகைகள் 


மந்த கதி பரிணத புத்கல பரமாணு காலாணு இருந்த 
க்ஷேத்ரத்தினை கடப்பது ஸமயமாகும் . அஸங்க்யாத ஸமயங் 
கொண்டது ஒரு ஆவளிகை . ஆவளி ஸங்க்யாதங் கொண்டது , 
ஒரு உச்வாஸம் , சப் ( 7 ) தோச்வாஸம் ஸ்தோகம் . சப்த ( 7 ) 
ஸ்தோகம் லவம் . 
லவம் . லவம் 

முப்பத்தெட்டரை கொண்டது 
கடிகை , கடிக துவயம் ( 2 ) முஹூர்த்தம் . அதில் ஒரு சமயங் 
குறைந்தது பின்ன முஹூர்த்தம் . துவிதியாதி சமயங் குறைந்தது 
அந்தர் முஹூர்த்தம் . திரிம்ஸத் ( 30 ) முஹுர்த்தம் திவஸ 
மாகும் . 


8g 


( 


உச்வாஸாணாம் ஸஹஸ்ராணீ த்ரீணி சப்த்த சதானி ச 
திரிசப்ததி : புன : 

ஸ்தேஷாம் 

முஹூர்த்தோஹ் யேசு 

இஷ்யதே || ( தவளா, 4.10 ) 
3773 


நிமேஷணாம் ஸஹஸ்ராணி பஞ்சபூய : சதம் ததா 
தச்சைவ ததா ப்ரோக்த்தம் முஹூர்த்தோ கணிதா 

புதை : || ( தவளா , 3.36 
5110 


த்வாதசைவ ஸஹஸ்ராணீ சத்வார்யேவ சதானி ச | 
அக்ஷாராண த்விஷஷ்டிஸ் ச முஹூர்த்த ஸ்ஸம்ப்ரசக்ஷ் 

யதே 
12462 


ரௌத்ர , ஸ்வேத , மைத்ர , சார பட , தைத்ய , வைரோ 
சன , வைஸ்வதேவ , அபிஜித் , ரோஹிணீ , பல , விஜய , நைருத 
வாரண , ஆர்யம , பாக்யமென பதினைந்து முகூர்த்தம் தினத்தி 
லாகும் . ஸாசித்ர , அத்வர்ய , தாத்ரிசு , யம , வாயு , ஹூதாசன , 
பானு , 

வைஜயந்த , ஸித்தார்த்த , ஸித்தஸேன, விக்ஷேப , 
அயோத்ய , புஷ்பதந்த , சுகந்தர்வ , அருண எனப் பதினைந்து 
கூர்த்தங்களும் ராத்திரியில் வர்த்திக்கும் . 

( ஸ்லோகம் ) 
ஸமயோ ராத்ரிதினயோ முகூர்த்தாஸ் ச ஸமா : ஸ்ம்ருதா 
ஷண்முகூர்த்தா தினம் யாந்தி கதாசிச் ச புனர் நிசா !! 


ஸ்ராவண மாஸம் சர்வ அப்யந்தர வீதியுள் ஆதித்யன் 
நிலை தினம் பதினெட்டு முகூர்த்தம் , ராத்திரி பன்னிரண்டு 
முகூர் த்தம் ஆகும் , மாக மாசத்தில் சர்வ பாஹிய வீதியுள் 
ஆதித்யன் நிலை தினம் பன்னிரண்டு முகூர்த்தம் , ராத்திரி 
பதினெட்டு முகூர்த்தம் ஆகும் . இவ்வண்ணமாகி முப்பது 
முகூர்த்தத்தினாலாகிய திவஸம் சந்திர ஆதித்யர் திசையினா 
லாகும் . அந்த சந்திர ஆதித்யரும் மனுஷ்ய க்ஷேத்ரத்து சுதர்சன 
மேருவை பிரதக்ஷிணமாக 

வரும் கமன விசேஷத்தினால் 


89 


துவாதசி , 


தினம் , திதி , வார , நக்ஷத்திர , யோக , கரண , முகூர்த்தாதிகள் 
சுபாசுப பல சூசகங்களாகும் . அவை யாவை எனில் , ஆதித்ய 
ஸோம , மங்கல , புத , பிரஹஸ்பதி , சுக்ர , சனி என ஏழு வாரமும் 
பிரதமை , துவிதியை , திரிதியை , சதுர்த்தி , பஞ்சமி , ஷஷ்டி , 
சப்தமி , அஷ்ட்டமி , நவமி , தசமி , ஏகாதசி , 
திரயோதசி , சதுர்தசி , பௌர்ணமி , அமாவாஸ்யை என 
பஞ்ச தச ( 15 ) திதிகளும் , யக்ஷ வைஸ்வா , 

நர , ராக்ஷஸ, 
நத்ர , பன்னக , அஸுர , சுகுமார , பிதர , விஸ்வமாலினி , 
சமர , வைரோசன , மஹாவித்ய , 

மார , 

விஸ்வேஸ்வர 
பிண்டாசினி என பஞ்ச தச ( 15 ) திதி தேவதைகளும் , நந்தா , 
பத்ரா , ஜயா , ரிக்த்தா , பூர்ணா என பிர தமாதி ஆகிய திதி 
பஞ்சகமும் ( 5 ) 


( ஸ்லோகம் ) 
நந்தா பத்ராஜயா ரிக்த்தா பூர்ணா ச திதய : க்ரமாத் | 
தேவதா ஸ்சந்த்ர சூர்யேந்த்ரா ஆகாசா தர்ம ஏவ ச || 

கார்த்திகை , ரோஹிணீ , மிருகசீர்ஷம் திருவாதிரை , புனர் 
பூசம் , பூசம் , ஆயில்யம் , மகம் , பூரம் ,உத்திரம் , அஸ்தம் , சித்திரை , 
சுவாதி , விசாகம் , அனுஷம் , கேட்டை , மூலம் , பூராடம் , உத்தி 
ராடம் , திருவோணம் , அபிஜித் , அவிட்டம் , சதயம் , பூரட்டாதி , 
உத்திரட்டாதி , ரேவதி , அஸ்வினி , பரணி என நக்ஷத்திரம் 
இருபத்தெட்டு ( 28 ) . அக்னி , பிரஹ்ம , ஸோம , ருத்ர , அதிதி , 
பிரஹஸ்பதி , ஸர்ப்பண , பித்ர , பக ஆர்யம் , ரவி , துவஷ்ட்ர , 
வாயு , இந்திராக்னி , மைத்ர , இந்த்ர , நைருதி , அப்தி , விஸ்வ , 
அஜ , விஷ்ணு , வசு , வருண . அஜபால , அபிவிருத்தி . புருஷ ,, 
அஸ்வ , பம என இருபத்தெட்டு ( 28 ) தாரகாதி தேவதைகள் , 
மற்றும் அந்த நக்ஷத்திரங்களுக்கு நாலு நாலு பாதங்களாகும் . 


அந்த பாதங்களுக்கு ஒவ்வொரு அக்ஷரமாக வைத்து 
சொல்லப்படும் . அதெவ்வண்ணமெனில் ; சூ , செ , சோ , ல , அஸ்வினி; 
லீ . லூ , லே , லோ , பரணி : அ , இ , உ , எ , கார்த்திகை ; ஒ , வா , 
வீ , வூ , ரோஹணி ; வே , வோ , கா , கி , மிருகசிரம் ; க , கம் , த . 
ச்ச , திருவாதிரை ; கெ , கொ , ஹா , ஹி , புனர்பூசம் ; ஹு , ஹெ 
ஹொ , டா , பூசம் ; டீ , டூ , டெ , டொ , ஆயில்யம் ; மா , மீ , மு , மே 


90 


மகம் ; மோ , டா , டீ , டூ , பூரம் ; டெ , டொ , பா , பி . உத்திரம் ; 
பூ , ஷ , ணா , டொ , ஹஸ்தம் ; பெ . பொ , ரா , ரி , சித்திரை ; 
ரு , ரெ , ரொ , தா , ஸ்வாதி ; தீ , து , தெ , தொ , விசாகம் ; நா , 
நீ , நு , நெ , அனுஷம் ; நொ , யா , யீ , யூ கேட்டை ; யெ , யொ , பா , 
d , மூலம் ; பு , தம் , பா , ட , பூராடம் ; பெ , பொ , ஜா , ஜி , 
உத்திராடம் ; ஜூ , ஜெ , ஜொ , கா , திருவோணம் ; கீ , கூ , கெ , 
அபி ஜித் , கா , கி , கூ , கெ , அவிட்டம் ; கோ , ஸா , ஸீ , ஸு , 
சதயம் ; ஸெ , ஸா , தா , தி , பூரட்டாதி ; து , ச , ரா , த , 
உத்திரட்டாதி , தெ தொ , சா , சீ , ரேவதி ; தத்ர நவ நவ 
பாதானாம் : ஏகைகோரர்சி : 


அஸ்வினியும் பரணியும் கார்த்திகை காலும் , மேஷம் ,, 
கார்த்திகை முக்காலும் , ரோ ஹிணியும் , மிருகசீர்ஷம் அரையும் 
ரிஷபம் , மிருகசீர்த்து அரையும் , திருவாதிரையும் புனர்பூச 
முக்காலும் , மிதுனம் , புனர்பூசத்து காலும் , பூசமும் ஆயில்யமும் 
கர்கடகம் . இவ்வண்ணம் சிம்மாதி ராசி காலம் இரண்டேகால் 
இரண்டேகால் நாளாக யோஜிக்கப்படும் , 

மேஷம் , ரிஷபம் , மிதுனம் , கடகம் , சிம்மம் , கன்னி , துலாம் 
விருச்சிகம் , தனுசு , மகரம் , கும்பம் , மீனம் என ராசி பன்னிரண் 
டாகும் ( 12 ) . 

அஸ்வன்யாதி ஸுநக்ஷத்ரேஷுயோஜிதா : தன்னக்ஷத் 
ராணாம் தத் பாதானாம் போதயே தத்தத்தராஸ்யு தயஸ 
ஏவலக்ன : கத்யந்தே த்ரகஜிநா ( 242 ) காதீரி நேத்ராஸ்ச ( 270 ) 
வ்யோகமண்டாஹ ராக்யன ; ( 311 ) பாண தேவா ( 335 ) 
கஜாதந்தா ( 328 ) மனுரத்னா ( 314 ) ன்யாஜாதி ஷு துலாத 
யோ விலோமேன வர்த்தந்தேஷட் ஸுராசிஷ தத்ரஸுர்யேண 
ஸஹ மஹா நக்ஷத்ரயோதய . ததஸ்வஸ்வவ்யோம கண்ட 
ஸமவிகடிகா காலை ஸ்த்ரயோதஸ விகடிகா தேகைக முகூர்த்த 
காலேன உத்தரோத்தர நக்ஷத்ராணாம் உதய : 

இதி நக்ஷத்ர ப்ரபஞ்ச. 

விஷ்கம்பம் பிரீதி , ஆயுஷமான் ஸௌபாகயம் , சோபனம் , 
அதிகண்டம் சுகர்மம் , திரீதீ , சூலம் , கண்டம் , விரத்தி , துருவ , 
வியாகாத் , ஹர்ஷணம் , வஜ்ரம் ஸித்தி , வியதி , பாதம் 


91 


வர்யான் . பரிகம் , சிவம் , ஸித்தம் , ஸாத்யம் , சுபம் , சுப்ரம் , 
ப்ரஹ்மம் , இந்த்ர , வைத்ருதி என யோகம் இருபத்தேழு ( 27 ) , 
பவ , வாலவ , கௌலவ , தைதுலை , கரஜை , வணிஜை , பத்ரை , 
என ஏழும் சரணகரணங்கள் ( 7 ) , இந்திர பிரஹ்ம , மித்ர 
அர்ஹ , பத்ம , ஹரி , யம என ஏழும் சரணகரணாதி தேவதை 
கள் ( 7 ) , சகுனி , சதுஷ்பாத , நாக , கிம்ஸ்துக்ன என இவை 
கிருஷ்ண பக்ஷ சதுர்தசி அபரபாக முதல் பூர்வ பக்ஷத்து 
பிரதமை பூர்வ பாக பர்யந்த மாகும் . காளி , அக்னி , நாக , 
என நான்கும் ஸ்திரிகரணாதி தேவதைக ளாகும் . 

முன் சொன்ன திவஸம் பதினைந்து கொண்டது பக்ஷம் . 
அதுவும் கிருஷ்ண சுக்ல மென துவிதம் ( 2 ) . அவ்விரண்டு 
கூடினது ஒரு மாஸம் . அதுவும் சைத்ர , வைசாக , ஜ்யேஷ்ட , 
ஆஷாட , ஸ்ராவண , பாத்ரபத . ஆஸ்வியுஜ , கார்த்திக , மார்கசிர , 
புஷ்ய , மாக , பால்குண என பன்னிரண்டாகும் ( 12 ) . அவை , 
இரண்டினால் ருது வாகும் . அதுவும் வசந்த , கிரீஷ்ம , வர்ஷ , 
சரத் , ஹிமத் , சிசிர மென ஆறாகும் . ருது மூன்றினால் அயன 
மாகும் . அதுவும் தக்ஷிணாயணம் , உத்தராயணம் இரு 
வகைப்படும் . அவ்விரண்டும் வர்ஷமாகும் . அதுவும் பிரபவ 
விபவ , சுக்ல , பிரமோதூத , பிரஜோத்பத்தி , ஆங்கிரஸ , ஸ்ரீமுக 
பவ , யுவ , தாது , ஈஸ்வர , பகுதான்ய , பிரமாதி , விக்ரம , விஷு 
சித்ரபானு , சுபானு , தாரண . பார்த்திப , விய என இருபதும் 
( உத்தம விம்சதி ( 20 ) ; சர்வஜித் , சர்வதாரி , விரோதி , விக்ருதி , 
கர , நந்தன , விஜய , ஜய , மன்மத , துன்முகி , ஏவிளம்பி , 
விளம்பி , விகாரி , சார்வரி, பிலவ , சுபகிருத் , சோபகிருத் 

, 
குரோதி , விஸ்வாஸு , பராபவ என இருபதும் மத்திம விம்சதி 
( 20 ) , பிலவங்க , கீலக , சௌம்ய , சாதாரண , விரோதி க்ருத , 
பரிதாபி , ப்ரமாதீச, ஆனந்த , ராக்ஷஸ , நள , பிங்கள , காளயுக்தி 
சித்தாத்ரி , ரௌத்ரி , துன்மதி , துந்துபி , ருத்ரோத்காரி, 
ரக்த்தாக்ஷி , குரோதன , அக்ஷய என இருபதும் ஜகன்ய விம்சதி 
20 ) . 

ஐந்து வர்ஷங் கொண்டது புகம் . யுகம் இரண்டு தச வர்ஷம் . 
தச குணிதமாகச் 

சென்று சத , ஸஹஸ்ர , தச ஸஹ 
ஸ்ர ( 10 , 000 ) , சத ஸஹஸ்ர ( 10,0000 ) . இதை எண்பத்து நாலில் 


என 


92 


குணித்தது பூர்வாங்கம் . எண்பத்து நான்கு லக்ஷ பூர்வாங்கம் 
கொண்டது ஒரு பூர்வம் . இவ்வண்ணமே எண்பத்து நாலு 
லக்ஷத்தினால் பெருக்கிய பூர்வாங்கம் , பூர்வம் , நௌதாங்கம் , 
நௌதம் , குமுதாங்கம் , குமுதம் , பத்மாங்கம் , பத்மம் , நளிநாங்கம் , 
நளினம் , கமலாங்கம் , கமலம் , துட்டியாங்கம் , துடிகம் , அட்டாங் 
கம் , அட்டம் , அம்மாங்கம் , அம்மம் , ஹா ஹாங்கம் , ஹாஹா 
ஹூஹூஅங்கம் , ஹூஹூ , லதாங்கம் , லதா , மஹா ல தாங்கம் 
மஹாலதா , சிர : கம்பிதம் . அஸ்த ப்ரஹேளிதம் , அசலமென்றுச் 
சொல்லப்பட்ட காலம் வர் ஷ கணணையினால் ஸங்க்யாத 
மாகும் . இது கணணா பிரமாணம் ; கணணாதீதம் பல்யோப 
மாதிகளாகும் . 


இதனுள் அத்தாரஸாகரோபமம் பத்து கோடாகோடிக் 
கொண்டது உத்ஸர்ப்பிணியும் , அவ்வளவாற்றாகியது அவசர்ப் 
பிணியும் . இவ்விரண்டும் கூடினது கல்பமாகும் . இவ்வண்ணம் 
காலம் அனந்தானந்தம் பிரவர்த்திக்கும் . அவற்றுள் ஸங்க்யாதம் 
ஸ்ருத ஞான விஷயம் ; அஸங்க்யாதம் அவதி ஞான விஷயம் ; 
அனந்தம் கேவல ஞான விஷயம் . இவ்வண்ணம் வியவஹார 
கால பேதஞ்சொல்லப்பட்டது . 
மற்றும் , மந்தகதி பரிணத 

புத்கல பரமாணுவினால் 
வியக்த்மாகிய ஸமயமும் , நயந புட விகடத்தினால் வியஜ்ய 
மாகிய அஸங்க்யாத ஸமய நிஷ் பன்ன நிமிஷமும் , பஞ்ச தச 
( 15 ) நிமிஷங்களினாலாகிய காஷ்டையும் , திரிம்ஸத் ( 30 ) காஷ்டை 
களினாலாகிய கலையும் , ஸாதிக விம்ஸதி ( 20 ) கலைகளினாலா 
கிய கடிகையும் , கடிகா துவயத்தி னாலாகிய முகூர்த்தமும் 
திரிம்சத் ( 30 ) முகூர்த்தமுமாகிய அஹோராத்ரமும் , திரிம்ஸத் 
( 30 ) திவஸமாகிய மாசமும் , மாஸ துவயத்தி னாகிய ருதுவும் , 
ருது திரயமாகிய அயனமும் , அயன துவயத்தினாகிய ஸம்வத் 
சரமும் இது முதலாகிய பல்யோபம ஸாகரோபமமாதி ரூபமா 
கிய வியவஹார காலம் . 

கும்பகார சக்ர ஜல ஜீவராதி பகிரங்க நிமித்தோத்பன்ன 
மிருத்பிண்ட உபா தான காரண ஜநித கலச 

ஜநித கலச கார்யம் போல 
வும் , சுவர்ண காராதி கரண ஹஸ்த குடகா 

கரண ஹஸ்த குடகாதி பஹிரங்க 
நிமித்தோத் பன்ன சொர்ண உபாதான காரண ஜநித ஹஸ்த 


93 


கடகாதித கார்யம் போலவும் , தந்துவாய் குவிந்த துரிவே 
முரஜு சலாகாதி பஹிரங்த நிமித்தோத்பன்ன ஆதான 
விதானக ரூப தந்து நிச்சய உபாதான காரண ஜநித விசித்ர 
வஸ்த்ர கார்யம் போலவும் , நிச்சய நயத்தினால் திரவ்ய கால 
உபாதான ஜனிதமாகிலும் வியவஹாரத்தினால் பரமாணு 
நயந புட விகடன ஜல பாஜன புருஷ ஹஸ்தாதி தினகர 
பிம்பாதி புத்கல திரவ்யத்தினால் பிரகடனம் பண்ணப்படுகை 
யினால் கதஞ்சித் பராதீனமென்று சொல்லப்பட்டது . ததா 
சோக்த்தம் ஸ்ரீகுந்த குந்தாசார்ய தேவை : பஞ்சாஸ்திகாய 
பிராப்ரத சாஸ்த்ர : 

( காதை ) 


கால 


ஸமா ணிமிஸோ கட்டா கலாய நாளி ததோ திவராந்தி | 
மாஸோடு அயனம் ஸவ்லஞ்சரோ த்தி காலோ பரா 

யத்தோ || ( ப.சா. 25 ) 
சிஷ்யன் பூர்வ பக்ஷம் பண்ணிச் சொல்லுவான் . ஸ்வாமியே ! 
உம்முடைய பிரசாதத்தினால் நிச்சய வியவஹார ரூப கால 
திரவ்யம் அறியப்பட்டது . லோகத்திற்குப் புறம்பு 
திரவ்யமில்லாத அனந்த ஆகாசத்தினுக்கு பரிணதி எவ்வண் 
ணம் ஆகுமெனில் : ஆசார்யர் பரிஹாரம் சொல்லுவார் 

ஏகதேஸ தண்ட ஹத கும்பகார சக்ர பிரமணத்தைப் 
போலவும் . விபுல வேணு தண்டைக தேஸ சலனத்தினால் சர்வ 
பிரதேச சலனம் போலவும் , மநோக்ஞ ஸ்பர்ஸ நேந்திரிய 
விஷயைக தேச ஸ்பர்ஸத்தினால் ஸர்வாங்க சுக அனுபவம் 
போலவும் , லோக மத்யஸ்தித கால திரவ்ய நிமித்தத்தினால் 
அகண்ட திரவ்யமாகையினால் அலோகாகாசத்திற்கும் பரிணதி 
ஆகும் என்பது . மற்றும் கால திரவ்யம் அந்ய திரவ்யத்திற்கு 
ஸஹகாரி காரண மாகும் . கால திரவியத்திற்கு ஸஹகாரி 
காரணம் யாதெனில் ஆகாஸத்திற்கு ஆகா ஸம் 

ஆதார 
மானாப் போலவும் , ஞானாதித்ய 

ஞானாதித்ய ரத்ன பிரதீபாதி ஜாத 
ஸ்வபர பிரகாசம் போலவும் , கால திரவ்ய பரிணதிக்கு 
காலாணு திரவ்யமே ஸஹகாரி காரண மாகும் என்பது . 

கால திரவ்யம் போல ஒழிந்த திரவ்யங்க ளெல்லாம் தன் 
தான் பரிணதிக்கு தானே ஸஹகாரி காரணங்களாக அமையும் . 


94 


குணம் 


கால திரவ்யம் என் செய்கவெனில் : தர்ம அதர்ம ஆகாசங்கள் 
சர்வ சாதாரண கதி ஸ்திதி ஹேதுத்வ அவகாசதானத்தினா 
லும் சர்வ திரவ்ய ஸாதாரண பரிணதி ஸஹகாரித்வம் கால 
திரவ்யத்தினுக்கும் குணமாகும் . சங்கர வியதிகர தோஷத் 
தினால் அன்ய திரவ்ய 

அன்ய திரவ்யத்துக்கு 
உண்டாகாது . 
உபாதானமும் நிமித்தமும் 

சர்வ திரவ்யங்களும் தன் தான் பரிணதிக்கு உபாதான 
காரணத்திலும் ஸஹகாரி காரணத்தினாலும் ஆகும் . ஆகில் , கதி 
ஸ்தி திஅவகாஹன பரிணதி விஷயத்தினுக்கு ஸஹகாரி காரணபூத 
தர்ம அதர்ம ஆகாச காலங்களினால் என்றும் பிரயோஜனமின் 
றாகும் . அவ்வண்ணமாகியவிடத்து ஜீவ புத்கல அபிதான திரவ்ய 
துவயமே ( 2 ) யாகும் . அவ்வண்ணமாகில் பிரத்யக்ஷ விரோதமும் 
ஆகம விரோதமு மாகும் . அது எவ்வண்ணமெனில் ; ஜீவ 
புத்கலம் இரண்டும் தம்முள் பரஸ்பரம் பஹிரங்க ஸஹகாரி 
காரண நிரபேக்ஷையினால் ஸ்வதந்த்ரங்களாகிய விடத்து 
மித்யாத்வ ராகாதி ஜீவ பரிணாம நிமித்த உத்பன்ன கர்ம 
வர்கண யோக்ய புத்கல பிண்ட உபாதான ஜநித சரீர 
மன : பிராண அபாநாதி பர்யாய புத்கலத்தினுக்கு அபாவ 
மாகும் . அவ்வண்ணமாகிய விடத்து மித்யாத்வ ராகாதி 
பரிணாம வசத்தினால் கர்ம வர்கணா யோக்ய புத்கல பிண்ட 
நிமித்த உத்பன்ன ஜீவ உபாதான காரண ஜநித நர நாரகாதி 
பர்யாயங்கள் ஜீவ திரவியத்தினுக்கு அபாவ மாகும் . அப்படி 
பாகில் சமஸ்த ஜீவன்களும் சகல நிவராணங்களும் சுத்த 
புத்தைக ஸ்வபாவங்களுமாகி இருக்கும் . அது ஸம்ஸார ஜீவன் 
களிடத்தும் வியக்த்தி ரூபத்தினால் பிரக்யக்ஷமாக காணப்பட்ட 
தில்லை . ஆகையினால் பஹிரங்க ஸஹகாரி காரண நிரா 
பேக்ஷையினால் ஸ்வதந்தரங்களாகி ஜீவ புத்கலங்கள் இருக்கு 
மென்பது பிரத்யக்ஷ விரோத மாகும். அது காரணம் சர்வ 
திரவ்யங்களுடைய அர்த்தபர்யாய வியஞ்சன பர்யாய பரிண 
திக்கு பஹிரங்க ஸஹகாரி காரணமாகியது கால திரவ்யமே 
பாகும் . கிராணேந்திரிய தர்மம் 

நேத்ரேந்திரியத்துக்கு 
சம்மந்திப்பதல்ல வென்னும் திரஷ்டாந்தத்தினால் ஒரு திரவ்யத் 


வாக் 


95 


தின் விசேஷ தர்மம் மற்றொரு திரவ்யத்திற்கு சம்பந்திப்பதல்ல 
வென்று நிச்சயித்து சமஸ்த திரவ்யங்களும் நிச்சய நயத்தினால் 
ஸ்வகீய உபாதான காரண பரிணதியினால் நிறைந்திருப்பினும் 
வியவஹார நயத்தினால் பரஸ்பர பஹிரங்க ஸஹகாரி காரண 
பாவத்தினால் பரிணமிக்கும் என்பதனை பவ்யவர புண்டரீகர் 
அறிந்து கொள்க வென்பது தாத்பர்யம் . 


மற்றும் , ஸ்வாமியே ! ஏகாகாச பிரதேசத்தை ஒரு பரமாணு 
கடக்குங் காலம் ஸமய மென்று சொல்லப்பட்டது உசிதமாகும் . 
கதுர்தச ( 14 ) ரஜ்ஜூ பிரமாண க்ஷேத்திரத்தினை ஒரு ஸமயத் 
துள் பரமாணு கடக்கும் என்று பரமாகமத்துச் சொல்லப் 
பட்டது . அது எங்ஙனமாகும் ? சதுர்தச ரஜ்ஜூ பிரமாணமாகிய 
ஆகாஸ க்ஷேத்ரத்து எவ்வளவு பிரதேசம் பரமாணுவால் 
கடக்கப்பட்டது . அவ்வளவு ஸமயங்களாகுமென்றோ வெனில் , 
ஆசார்யர் பரிகாரஞ் சொல்லுவார் : 


ஏகாகாச 

பிரதேசத்தை அதிக்ரமிப்பது ஸமய மென்று 
மந்த கதி பரிணதி புத்கல பரமாணுவை குறித்துச் சொல்லப் 
பட்டது . சதுர் தச ( 14 ) ரஜ்ஜு பிரமாண க்ஷேத்திரத்தினை 
ஒரு ஸமயத்தில் அதிக்ரமிக்கும் அது சீக்ரகதி பரிணத புத்கல 
பரமாணுவைக் குறித்துச் கொல்லப்பட்டது . அது காரணம் 
சதுர்தச ( 14 ) ரஜ்ஜு கமனம் ஏகஸமய மென்பது தோஷ 
மல்ல . அது எவ்வண்ணமெனில் யாவனானுமொரு தேவதத்தன் 
மந்த கதியினால் யோஜன சதங்களை தின ஸதங்களினால் 
நடக்குமவன் ஜங்க சாரணாதி வித்யா பிரபாவத்தினால் சீக்ர 
கதி 

பரிணதியுள் பரிணமித்து யோஜன சதங்களை ஒரு 
தினத்திலே போகுமவன் அல்லது தினம் சதம் வேண்டா 
மென்னும் திருஷ்டாந்தத்தினால் சீக்ர கதி பரிணத பரமாணுா 
சதுர் தச ரஜ்ஜுவை கடப்பது ஒரு ஸமய மாகும் . வீதராக 
சர்வக்ஞ வசனம் அலங்கநீயம் ஆகையினால் ஆகம அவிரோத 
மாக ஜீவாதி திரவ்யங்களை பவ்யவர புண்டரீகர் விசாரித்துக் 
கொள்ளுவது விவாதம் பண்ணலாகாது . 

விவாதத்தினால் 
ராக த்வேஷ மாகும் . ராக த்வேஷத்தினால் அசுப கர்ம பந்த 
மாகும் . அது காரணம் ஸ்வ ஸமய பர ஸமயத்துள் ராகத் 


96 


மறந்தும் 


வேஷ உத்பத்தி ஹேதுபூதமான விரோதத்தினை 
பண்ணலாகாது என்பது அர்த்தம் . உக்த்தஞ்ச . 


(காதை ) 


ஞான 


ணாணாஜீவோ ணாணாகம்மோ ணாணாவிஹோ 

ஹவேலந்தி 
தமஹாவயன விவாதம் ஸகபரஸமயே சுவ்வஜ்ஜஜ்ஜோ || 

மற்றும் கால லப்தி வசத்தினால் ஆத்மன் அனந்த சுசு 
பாஜனனாகிலும் விசுத்த 

தர்சன ஸ்வபாவ நிஜ 
பரமாத்ம தத்வ ஸம்யக் 

ஸ்ரத்தான ஞான 

அனுஷ்டான 
சமஸ்த பர திரவ்ய இச்சா நிவ்ரத்தி லக்ஷண தபஸ் சரண 
ரூப நிச்சய சதுர்வித ஆராதனையே ஸ்வாத்மோர்த்தானந்த 
சுகோபாதான காரண மாகும் . கால திரவ்யம் அல்ல . அது 
காரணம் கால திரவ்யம் ஹேய மென்பது தாத்பர்யம் . 
கிம் பளவியேண பகுண ஜே ஸித்தா ணரவராகயா 

காளே 
ஸிஜ்ஜிஹ் ஹிம் ஜே வி விபா தம் ஜாணஹ சம்ம 

மாஹப்பம் - ( பா.அ .90 ) 
வீதராக ஸர்வக்ஞ பிரணீதமும் ஸப்தபங்கி சமாலிங் 
கிதமுமாகிய பதார்த்தஸார ஸாஸ்த்ரத்து ஷட் திரவ்ய 
ஸ்வரூப நிரூபணம் திரீதீய பரிச்சேதம் . 


நான்காம் அதிகாரம் 


பஞ்சாஸ்திகாயம் 


கால 


பஞ்சமிம் கதிமாபந்நம் பஞ்சதத்வார்த்த தேஸினம் 

ப்ரணம்யவசஸாம் வக்ஷ்யே பஞ்சாஸ்திகாய பேதகம் || 
ஐந்து அத்திகாயங்கள் 

பஞ்சாஸ்திகாயங்களுக்கு லக்ஷணம் யாதெனில் ; முன் 
சொன்ன ஷட் ( 6 ) திரவ்யங்களுள் கால் திரவ்யம் ஒழிந்த 
ஐந்தும் பஞ்சாஸ்தி காயங்க ளாகும் . எவ்வண்ணமெனில் 
ஜீவாஸ்திகாயம் , புத்கலாஸ்திகாயம் , தர்மாஸ்திகாயம் , அதர்ம 
மாஸ்திகாயம் , ஆகாசாஸ்திகாயம் என ஐந்தாகும் ( 5 ) 
பெயர் காரணம் 

அஸ்திகாயம் என்னும் பெயர் , எங்ஙனமெனில் , 
திரயத்திலும் உண்டானதாகையினால் அஸ்தி என்பதாகும் . 
பகு பிரதேச பிரசியமுள்ளதாகையினால் சரீரம் எவ்வண்ணம் 
காய மெனப்படும் அவ்வண்ணமே 

அவ்வண்ணமே காய மெனப்படும் . அது 
எவ்வண்ணமெனில் , ஒரு ஜீவனுக்கும் தர்ம திரவியத்துக்கும் 
அதர்ம திரவ்யத்துக்கும் லோகாகாசத்திற்கும் பிரத்யேகம் 
லோக மாத்ர அஸங்க்யாத பிரதேசங்களும் அலோகா 
காசத்துக்கு அனந்த பிரதேசமும் புத்கல திரவ்யத்துக்கு 
சங்க்யாத , அஸ்ங்க்யாத , அனந்த பிரதேசங்களு மாகும் . கால 
திவ்யத்துக்கு திரிகாலத்திலும் 
ஏக பிரதேசி ஆகையினால் 
அஸ்தித்வம் அல்லது காயத்வமில்லை . 
பரமானு பகுபிரதேசி 

ஏக பிரதேசியாகிய புத்கல பரமாணுவினுக்கு அஸ்தித்வம் 
காயத்வம் என்னும் பெயர் எவ்வண்ணமெனில் , ஸ்னிக்த்த 
ருஷத்வ குணத்தினால் பிரிணமித்து பகு பிரயேசி யாகைக்குச் 


98 


சக்தியுண்டாகையினால் உபசாரத்தினால் அஸ்தித்வம் காயத்வம் 
சொல்லப்பட்டது . 
பிரதேசம் - விளக்கம் 

பிரதேசத்திற்கு லக்ஷணமாவது அவிபாகி புத்கல பரமாணு 
யிருந்த க்ஷேத்ர மாகும் . அதுவும் அனந்தா நந்த பரமாணுக் 
களுக்கும் ஸுக்ஷ்ம ஸ்கந்தங்களுக்கும் 

ஸ்கந்தங்களுக்கும் இருப்பிடங்கொடுக்கும் 
ஸாமர்த்யமுள்ளது . 


பாவனா 


அவற்றுள் ஜீவாஸ்திகாயம் பஹிராத்மா , அந்தராத்மா , பர 
மாத்மா , என்னும் பேதத்தினால் திரி ( 3 ) விதமாகும் . அவற்றுள் 
நிஜசுத்தாத்ம ஸம்வித்தி சமுத்பன்ன வாஸ்தவ சுக பிரதிபக்ஷ 
பூதேந்திரிய சுகாஸத்தனும் தேஹாதி பர திரவ்ய ஏகத்வ 

பரிணதனுமாகிய நிர்முகன் பஹிராத்ம னாகும்.. 
ஹேய உபாதேய தத்வ விசார சதுர சித்தத்தினால் பூர்வ 
நிபந்த புத்கல கர்ம ஜனித ராகாதி தோஷங்களிலும் சுத்த 
சைதன்ய லக்ஷண நிஜாத்ம ஸ்வரூபத்திலும் , வீதராக ஸர்வக்ஞ 
பிரணீத நவபதார்த்தங்களிலும் , விகத பிராந்தனாகி அந்தர் 
முகனாகியவன் அந்தராத்ம னாகும் . நிகில கர்ம நிர்முக்த்த 
வீதராக ஸர்வஜ்ஞன் பராமத்மா னாகும் . மித்யாத்ருஷ்டியாகிய 
பவ்ய ஜீவனிடத்து பஹிராத்ம ஸ்வரூபம் வியக்தியினாலும் 
அந்தராத்ம பரமாத்ம துவயம் ( 2 ) ஸக்தியினாலும் பாவிநைகம் 
நயா பேக்ஷையினால் வியக்தியினாலும் இருக்கும் . அபவ்ய 
ஜீவனிடத்து பஹிராத்ம ஸ்வரூபம் வியக்தியினாலும் அந்த 
ராத்ம பரமாத்ம துவயம் ( 2 ) ஸக்தியினாலும் இருக்கும் . 
பாவிநைகம நயாபேக்ஷையினால் இல்லை . அது யாது காரணம் 
எனில் , கேவலஞானாதி பரமாத்மத்வம் எக்காலமும் வியக்தி 
யில்லை ஆகையினால் என்று அறிவது . பவ்ய ஜீவனிடத்து 
பஹிராத்ம ஸ்வரூபம் வியக்தியினாலும் அந்தராத்மா பரமாத்ம 
துவயம் ( 2 ) சக்தி ரூபத்தினாலும் பாவிநைகம நயாபேகைய 
யினால் வியக்தி ரூபத்தினாலும் இருக்கும் , 

அந்தராத்மவ 
ஸ்தையில் கிரத கடம் போல பூர்வ ஞாயத்தினால் பஹிராத்ம 
ஸ்வரூப மிருக்கும் . பரமாத்ம ஸ்வரூபம் சக்தியினாலும் 
பாவிநைகம 

நயாபேக்ஷையினால் வியக்த்தி ரூபத்தினாலும் 


99 


பஹிராத்ம 


இருக்கும் . பரமாத்மவஸ்தையில் அந்தராத்ம 
துவயம் ( 2 ) பூதபூர்வ நியாயத்தினாலாகும் . 


குணஸ்தானமும் மூவகை நிலையும் 


மற்றும் திரிவிதாத்ம ஸ்வரூபத்தை சதுர்தஸ ( 14 ) குணஸ் 
தானத்தில் யோஜிப்பது . எவ்வண்ணமெனில் ; மித்யாத்ருஷ்டி 
ஸாஸாதந மிஸ்ர குணஸ்தான வர்த்திகள் தரதம பேதத் , 
தினால் பஹிராத்மாக்கள் . அசம்யத குண ஸ்தானவர்த்திகள் 
தத் யோக்ய சுப லேஸ்யா பரிணத ஜகன்ய அந்தராத்மாக்கள் . 
தேசவிரதாதி உபசாந்தகஷாய குணஸ்தானமளவும் தரதம 
பேதத்தினால் மத்யம அந்தராத்மாக்கள் . க்ஷணகஷாய குணஸ் 
தானவர்த்திகள் உத்க்ருஷ்ட அந்தராத்மாக்கள் . ஸயோகி 
அயோகி கேவலிகள் விவிக்ஷித ஏகதேச சுத்த நயத்தினால் 
ஸித்த ஸத்ரச பரமாத்மாக்கள் . ஸித்த பரமேஷ்டிகள் ஸாக்ஷாத் 
பரமாத்மாக்கள் , இந்த திரிவித ( 3 ) ஆத்ம ஸ்வரூபத்துள் 
அனந்த சம்ஸார பிரமண காரணமாகிய பஹிராத்ம ஸ்வரூபம் 
ஹேயம் . அனந்த சுகாதி அனந்த குணாத்மக மோக்ஷ ஹேது 
பூதம் ஆகையினால் அந்தராத்மா ஸ்வரூபம் உபாதேயம் . 
பரமாத்மஸ்வரூபம் ஸாக்ஷாத் உபாதேயமென்பது தாத்பர்யம் . 

மற்றும் பூர்வோத்ர ஜீவாதி ஷட் ( 6 ) திரவ்ய விஸ்தார 
வியாக்யானம் சூளிகா ரூபத்தினால் சொல்லப்படும் . எவ்வண்ண 
மெனில் , திரவதித் ரோஷ்யதி அத்ருவத்தான் பர்யாயான் 
வ்யாப் நோதீதி தத்த்ரவ்யமிதி உச்யதே இவ்வண்ணமாகிய , 
வியுத்பத்தி யுண்டாகையினால் குண பர்யாயங்களை விடாதே 
‘ திரவதி வர்த்தமான 

காலத்து 

பரிணமியானின்றது ; 
த்ரோஷ்யதி பாவிகாலத்து பரிணமிப்பதாகியிருந்தது , 
அத்ருத்வ அதீத காலத்து பரிணமித்து வந்தது யாதொன்று 
அது திரவிய மென்பது . இவ்வண்ணம் திரவ்ய சப்தத்திற்கு 
அர்த்தம் அறிவது . மற்றும் 

ஏகாந்தவாதியாகிய 
பௌத்தனைக் குறித்து திரவ்யார்த்திக நயத்தினால் அஸ்தித் 
வமே லக்ஷணமாகவும் , நித்ய ஏகாந்தவாதியான ஸாங்க் 
யனைக்கு குறித்து பர்யாயார்த்திக நயத்தினால் உத்பாத வ்ய 
த்ரௌவ்ய ஸம்யுக்த்தமும் , நிர்குண நித்ய ஏகாந்தவாதியாகிய 


க்ஷணிக 


100 


ஸாங்க்யனையும் நைய்யாயிகனையும் குறித்து ஸ்வகுண பர்யா 
யார்த்திக நயத்தினால் குண பர்யாயங்களுக்கு ஆதாரமாகவும் 
மற்றும் யாதொன்று ஸத்தா 

லக்ஷணம் உத்பாத 

வ்ய 
த்ரௌவ்ய லக்ஷணம் குணபர்யாய லக்ஷண மென்னும் திரி 
( 3 ) லக்ஷண யுக்த்தமானது திரவ்ய மென்பது . இவ்வண்ணம் 
வீதராக ஸர்வக்ஞரால் சொல்லப்பட்டது . ததா சோக்த்தம் . 
தவ்வ ஸல்லக்கணியம் உப்பாதவ்வய துவத்த 

சம்ஜூத்தம் | 
குணபஜ்ஜயா ஸயம் வா ஜம்தம் பண்ணந்தி ஸவ் 

வண்ஹூ || 

( ப . கா . 10 ) 
சுவர்ண கோரஸ மிரத்திகாதியினுக்கும் பால குமார 
யௌவ்வனஸ்த விர மத்யம ஜரத்வ விருத்தத்வாதி பரிணதி 
புருஷனுக்கும் பங்க திரயம் 

எவ்வண்ணம் 

ஆகும் 
வண்ணமே திரவ்யத்தினுக்கும் திரவ்யார்த்திக நயத்தினால் 
உத்பாத வ்யத்ரௌவ்ய த்ரயம் யில்லையாகிலும் பர்யா 
யார்த்திக நயத்தினால் உத்பாத வ்ய த்ரௌவ்ய ரூப பங்க 
திரயம் ஆகு மென்று அறிவது . 


அவ் 


(காதை ) 
உப்பத்தி வ விணாஸோ தவ்வஸ்ஸ 

ஸப்பாவோ | 
விகமுப்பாததுவத்தம் கரேந்தி தஸ்ஸேவ பஜ்ஜாயா || 

( ப.கா .11 ) 
ஏக திரவ்யத்தினுக்கு நித்யம் அநித்யத்வம் விருத்த தர்ம 
மாகையினால் கூடுமா றெங்கனெனில் ? சொல்லுவார் : 

மஹத் வேணு தண்டத்தினில் அனேக பர்வங்கள் ஸ்வஸ் 
தானங்களில் உளவாகிலும் பர பர்வ ஸ்தானங்களின்றியும் 
வம்ஸ தண்ட சர்வ பர்வ ஸ்தானங்கள் அன்வய ரூடி ரூபத் 
தினால் வித்யமானமாகியும் பிரதம பர்வ ரூபத்தினால் துவிதிய 
பர்வம் யின்மையின் அவித்யமான மென்பதும் எவ்வண்ணம் 
சொல்லப்படுகின்றது அவ்வண்ணமே வேணு தண்ட ஸ்தானிய 
ஜீவ திரவ்யத்தினுக்கும் நர நாரகாதி பர்யாய ரூப பர்வ 


101 


பர்யாய அனேக பர்யாயங்களும் ஸ்வகீய ஆயுஷ்ய கர்மோதய 
காலத்துள் வித்யமானங்களாகிலும் பரகீய பர்யாய 
காலத்து அவித்யமானமாகியிருக்கும் . ஜீவ திரவ்யம் அன்வய 
ரூபத்தினால் பர்வ ஸ் தானீய சர்வ பர்யாயங்களுண்டாகிலும் 
மனுஷ்யாதி பர்யாயத்துள் தேவாதி பர்யாயம் யில்லை . 
ஆகையினால் அவித்யமான மென்று சொல்லப்பட்டது . 

கௌண முக்ய விவக்ஷ வசத்தினால் ஏக திரவ்யத்தினுக்கு 
திரவ்யார்த்திக நயத்தினால் நித்யத்வமாகையினாலும் பாயா 
யார்த்திக நயத்தினால் அநித்யத்வம் ஆகையினாலும் நித்ய 
அநித்யத்வம் கூடுவது தோஷமல்ல என்பது அர்த்தம் . 
ஸத்தா லக்ஷணம் , உத்பாத வ்ய த்ரௌவ்ய லக்ஷணம் , குண 
பர்யாய லக்ஷண மென்னும் இந்த லக்ஷண திரியாதாரபூதமான 
திரவ்ய ஸத்பாவத்தினால் ஸத்தாதி லக்ஷண திரயத்தினுக்கு 
ஸத் பாவமாகும் . மற்றும் ஸத்தாதி லக்ஷண திரய ( 3 ) 
அபாவாமாகிய விடத்து ஸத்தாதி லக்ஷண திரய அவினாபூத 
மாகிய திரவியத்தினுக்கும் அபாவமாகும் . அது காரணம் 
திரவிய குணங்களுக்கு பரஸ்பரம் ஸஞ்ஞா லக்ஷண பிரயோஜ 
நாதிகளினால் பேதமுண்டாகிலும் ஸத்தா ரூபத்தினாலும் 
பிரதேச ரூபத்தினாலும் பேத மில்லை . தண்ட தண்டிகளுக்கு 
அத்யந்தம் பேத மில்லை என்பது அர்த்தம் ( ? ) . மற்றும் r ர , 
ததி நவ நீதாதி பர்யாய ரஹித கோரஸம் போல பர்யாய 
ரஹித திரவ்யமும் , கோரஸ ரஹித r ர ததி நவ நீதாதி 
பர்யாயங்கள் போல திரவியத்தில் வேறாகிய பர்யாயங்களும் 
இல்லை என்பது . சுவர்ண திரவிய ரஹித பீதத்வ மிருதுத்வ 
குருத்வாதி குணங்கள் போல திரவியத்தில் வேறாகிய குணங் 
களும் , பீதத்வ மிருதுத்வ குருத்வாதி குண ரஹித சுவர்ண 
திரவியம் 

போல குணங்களில் வேறாகிய திரவியமுமில்லை 
ஆகையினாலும் திரவிய பர்யாயங்களும் திரவிய குணங்களும் 
ஸஞ்ஞாதி பேத முண்டாகிலும் ஸத்தா ரூபத்தினாலும் பிரதேச 
ரூபத்தினாலும் பேதமில்லை என்று அறிவது . 


வர்ணாதி குண குண்டலாதி பர்யாய ரஹித சுவர்ண 
திரவியம் போல குண பர்யாயங்களில் வேறாகிய திரவியமும் ; 
ஸ்வர்ண திரவிய ரஹித வர்ணாதி குண குண்டலாதி பர்யாயம் 


102 


போல 

வேறாகிய குண பர்யாயங்க ளில்லை . ஆகையினால் 
திரவிய குண பர்யாயங்களுக்கு பேத கல்பனா ரூபவ்யவஹார 
நயத்தினால் பேத முண்டாகிலும் அபேத கல்பனா ரூப நிச்சய 
நயத்தினால் பேத மில்லை . இவ்வண்ணமே 

பரமாகம் 
அவிரோதத்தினால் பவ்யவர புண்டரீகர் அறிந்து கொள்வது 
என்பது அர்த்தம் . ததா சோக்த்தம் : 


(பஞ்சாஸ்திகாயாபிதான ப்ராப்ரத காதை ) 


கர்த்ர 


பஜ்ஜயர ஹியம் தவ்வம் தவ்விவிமுத்தா ய பஜ்ஜயா 

ணித்தி ) 
தோண்ஹம் அணண்ணபூதம் பாவம் ஸமணா பரீவோந்தி ! 

( ப.கா .12 ) 
தவ்வேண விணா ண குணா குணேஹிம் தவ்வம் விணா 

ண ஸம்பவதி 
அவ்வதிரித்தோ பாவோ 

தவ்வ குணாணம் ஹவதி 

தம்ஹா || ( ப.கா .13 ) 
மற்றும் சேதன , அசேதன , மூர்த்த அமூர்த்த , கண்ட 
அகண்ட , ஸக்ரிய நிஷ்க்ரிய , ஏக பிரதேச பகு பிரதேச , 
ஸ்வபாவ விபாவ , வியாபக அவ்யாபக , 

அவ்யாபக , சாமான்ய விசேஷ , 
நித்ய அனித்ய , க்ஷேத்திர அக்ஷேத்திர , காரண 

அகாரண 
அகர்த்ர , 

பிரவேச , அப்ரவேச ஹேய , உபாதேயங் 
களாவன . எவ்வண்ணமெனில் சொல்லுவார் : 
ஜீவ திரவியம் ஒன்றும் சேதனம் . 

சேதனம் , ஒழிந்த 

ஒழிந்த ஐந்தும் , 
அசேதனம் , சேதன அசேதனத்திற்கு லக்ஷணம் யாதெனில் ; 
சேதயதீதிசேதன என்பது சேதனத்துக்கு லக்ஷ்ணம் . ஆகை 
யினால் எல்லா காலத்திலும் எச்சரித்திருப்பது எச்சரிக்கைப் 
பண்ணுமது சேதனை என்பது . ஹித அஹிதத்தினை அறியாதது 
அசேதனை என்பது . 

ஜீவ திரவியம் மூர்த்தமும் அமூர்த்தமுமாரும் . எங்ஙனமெனில் , 
அனுபசரித அஸத்பூத வியவஹார நயத்தினால் கர்ம நோகர் 
மங்களுடனும் , அசுத்த நிச்சய நயத்தினால் பாவ 

கர்மங் 
களுடன் கூடிய சம்ஸார ஜீவன் மூர்த்த னாகும் ; நிச்சய நயத் 
தினால் அமூர்த்தனு மாகும் . அதவா . ஔதயிக , ஔபசமிக , 


ஜீவன் 


அபேக்ஷித்து அகண்டம் : 

103 
க்ஷயோபசமிக வியக்த்தியில்லாத க்ஷாயிக பாவத்தைக் குறித்து 
மூர்த்தனாகும் . ஸஹ்ஜ - சுத்த பாரிணாமிக பாவத்தைக் 
குறித்து ஸதா அமூர்த்தனும் , அதவா , 

சம்ஸார 
மூர்த்தனும் முக்தி ஜீவன் அமூர்த்தனு மாகும் . 

புத்கல திரவியம் மூர்த்தம் . ஒழிந்த நாலும் அமூர்த்தங்கள் . 
மூர்த்த அமூர்த்தத்தினுக்கு லக்ஷணமாவது வர்ண கந்த ரஸ 
ஸ்பர்ஸமுடையது மூர்த்தம் . அது இல்லாதது அமூர்த்தம் . 

ஜீவ திரவியம் கண்டமும் அகண்டமு மாகும் . அது எங்ஙன 
மெனில் , ஏக ஜீவா - அபேக்ஷையினால் அகண்டம் . நாநா ஜீவ 
அபேக்ஷையினால் கண்டம் . புத்கல திரவியம் கண்டமும் 
அகண்டமும் ஆகும் . அது எங்ஙனமெனில் ஏக 

ஏக பரமாணுவை 

. நாநா பரமாணுவை குறித்து 
கண்டம் . தர்ம் அதர்ம ஆகாச மென்னும் மூன்றும் பிரத்யேகம் 
அகண்டம் . கால திரவ்யம் அகண்டமும் கண்டமு மாகும் . 
அது எவ்வண்ணமெனில் , ஏக 

அபேக்ஷித்து 
அகண்டம் . நாநா காலாணுவை அபேக்ஷித்து கண்டம் . கண்ட 
அகண்ட லக்ஷ்ணம் எப்படியெனில் குடாராதி சஸ்திரங்களினால் 
இரண்டு பாகம் பண்ணப்படாதது அகண்டம் ; வேறு பண்ணப் 
படுவது கண்டம் . 

ஸக்ரியா நிஷ் கிரயங்கள் யாவை எனில் ஜீவ புத்கல 
மிரண்டும் ஸக்ரியங்கள் . ஒழிந்த நாலும் நிஷ்க்ரியங்கள் . ஸக்ரிய 
நிஷ்க்ரியங்களுக்கு லக்ஷணம் யாதெனில் ஊர்த்வ 
மத்யம லோக மெங்கும் செல்லும் சாமர்த்தியமுள்ளது 
என்பது ஸக்ரியை . லோக திரயத்திலும் கால திரயத்திலும் 
ஒரு விடத்திலும் செலவின்றி நிச்சலமாகியிருப்பது நிஷ்க்ரியம் . 

ஏக பிரதேசி பகு பிரதேசி யாவை எனில் , ஒரு ஜீவனும் 
தர்ம அதர்ம ஆகாசங்களும் பிரத்யேகம் அசங்க்யாத பிரதேசி 
கள் . ஆகாசம் அனந்த பிரதேசி . புத்கல திரவியம் சங்க்யாத 
அசங்க்யாத அனந்த பிரதேசி . கால திரவியம் ஒன்றும் ஏக 
பிரதேசி . அது காரணமாக அஸ்தித்வம் அல்லது காயத்வ 
மில்லை . புத்கல பரமாணு பகு பிரதேசியாவது எங்ஙனமெனில் 
சுத்த பரமாணு ஏக பிரதேசியாகிலும் ஸ்னிக்த்த 

ருக்ஷத்வ 
குணத்தினால் நாநா ஸ்கந்த பிரதேசங்களாகிய பரிணமனத் 


காலாணவை 


அதோ 


104 


திற்கு நிமித்தமாகிய புத்கல பரமாணு பகு பிரதேசி என்பது 
உபசார மாத்ரத்தினா லாகும் . 


பிரதேச லக்ஷண யாதெனில் , ஒன்றினாலும் கண்டிக்கப் 
படாத பரமாணுயிருந்த ஸ்தலம் பிரதேச மென்பது . புத்கல 
பரமாணு பிரதேச எண்ணிக்கையுள்ள ஸ்தானம் . 


சுப 


ஸ்வபாவ விபாவம் யாதெனில் , ஜீவ திரவியம் ஸ்வபாவமும் 
விபாவமுமாகும் . அது எங்ஙனமெனில் , 

ஞானாவரணாதி 
திரவ்ய கர்மத்துடனும் , ஔதயிக ஒளபசமிக க்ஷயோபசமிக 
வியக்தியில்லாத க்ஷாயிக பாவத்துடனும் மற்றும் அனேக 
விபாவத்துடனுங் கூடி அனந்தானந்த சம்சாரத்துள் சுழல்வது 
விபாவ ஜீவன் . ஸதா நிராவரண நிர்விகல்ப ஸஹஜ 

பரம் 
பாரிணாமிக பாவத்துடன் கூடி வர்த்திப்பது ஸ்வபாவ ஜீவன் . 
புத்கல திரவியம் 

ஸ்வபாவமும் விபாவமுமாகும் . எங்ஙன 
மெனில் , ஜீவனுடைய அசுப பரிணாமத்தை நிமித்தம் 
பெற்று ஆத்ம பிரதேசத்து பிரக்ருதி ஸ்திதி அனுபாக பிரதேச 
ரூபமாகி பரிணமிக்கும் 

புத்கலங்கள் விஜாதீய விபாவ 
புத்கல மென்பது . புத்கலம் புத்கலத்துடன் நாநா ஸ்கந்த 
ரூபமாகி வர்ணம் வர்னாந்தரத்திலும் கந்தம் கந்தாந்தரத்தி 
லும் , ரசம் ரசாந்தரத்திலும் சேர்ந்து பரிணமிப்பது ஸ்வஜா திய 
விபாவ புத்கலம் . இரண்டணு மூன்றணு முதலாக கூடாத 
பரமாணு ஸ்வபாவ புத்கலம் . 

ஜாதி விஜாதி யாதெனில் , ஜீவனுக்கு புத்கலம் விஜாதியம் , 
புத்கலத்திற்கு ஜீவன் விஜாதியம் . புத்கலத்துக்கு புத்கலம் 
ஸ்வஜாதியம் , ஜீவனுக்கு ஜீவன் 

ஸ்வஜாதியம் . ஸ்வபாவ 
விபாவங்கள் யாவை எனில் ஜீவ புத்கலமிரண்டும் பிரத்யேகம் . 
ஸ்வபாவங்களும் விபாவங்களும் ஆகும் . தர்மாதி சதுஷ்டயம் ( 4 ) 
ஸ்வபாவமாகும் . ஸ்வபாவ விபாவத்திற்கு லக்ஷணம் யாதெனில் 

ஸ்யபாவாத் அச்யுதத்வாத் ஸ்வபாவ : ஸ்வபாவத் 
அன்யதா பவநம் விபாவ : பர ஸ்வரூபத்தை பரிஹரித்து 
தன்னுடைய 

ரூபத்தில் இருப்பது ஸ்வபாவமென்பது . 
தன்னுடைய ஸ்வரூபத்தை பரிஹரித்து பர ஸ்வரூபத்தில் 
இருப்பது விபாவ மென்பது . 


‘ ஸ்வ 


ஸ்வ 


105 


யாவை 


கவாட 


பிர தரை 


இனி வியாபக அவ்யாபகங்கள் 

எனில் , ஜீவ 
திரவியம் வியாபகமும் அவ் யாபகமும் ஆகும் . எங்ஙனமெனில் 
ஒரு ஜீவனைக் குறித்து தண்ட 

பிரதரை லோக 
பூரணைகள் பண்ணுமிடத்து வியாபகம் . நாநா 

சூக்ஷ்ம 
ஏகேந்திரியங்களைக் குறித்தும் வியாபகம் . பாதர வனஸ்பதி 
யும் சதுர்கதியில் எல்லா ஜீவன்களும் அவ்யாபகங்கள் . புத்கல 
திரவியம் வியாபகமும் அவ்யாபகமும் ஆகும் . எங்ஙனெனில் 
ஜீவன் 

லோகபூரணைகளை பண்ணுமிடத்து 
கார் மண சரீர ஸ்கந்த புத்கலமொன்றே லோகம் நிறைகை 
யினாலே வியாபகம் . நாநா பரமாணுக்களை அபேக்ஷித்தும் 
வியாபகம் . அது சொல்லப்படாத ஸூக்ஷ்ம பரமாணுவொன்றே 
எந்த காலத்தும் வியக்த்தியின்றி சக்தியினால் வியாபகமாகும் 
அது எங்ஙனமெனில் அபவ்ய ஜீவனிடத்து இருந்த கேவல 
ஞானம் போல . இது ஜிநவசனம் . பிருத்வி பர்வ தாதி நா நா 
புத்கல ஸ்கந்தங்களைக் குறித்து அவ்யாபகம் . தர்ம அதர்ம 
ஆகாச திரவியம் வியாபகம் . 

கால திரவியம் ஏக பிரதேசியாகி 
அவ்யாபகம் . நா நா காலாணுக்களைக் குறித்து வியாபகம் 
அவ்யாபக 

யாதெனில் ஊர்த்வ அதோ மத்யம 
லோகத்து இடைவிடாமல் யிருப்பது வியாபகம் , 
விட்டிருப்பது அவ்யாபகம் . 


வக்ஷணம் 


டை 


. 


எனில் , 


இனி , சாமான்ய விசேஷ குணங்கள் யாவை 
அஸ்தித்வ , வஸ்துத்வ , திரவியத்வ , பிரமேயத்வ , அகுருலகுத்வ 
பிரதேசத்வ , சேதனத்வ , அசேதனத்வ , மூர்த்தத்வ , அமூர்த் 
தத்வ என யிவை பத்தும் ( 10 ) திரவ்யத்துக்கு ஸாமான்ய 
குணங்கள் . அவற்றுள் ஒவ்வொரு திரவ்யத்தினுக்கும் எட்டு 
எட்டு குணமாகும் . மூர்த்தத்வ , அமூர்த்தத்வ , சேதனத்வ , 
ஸக்ரியத்வம் . ஞான , தர்சன , சுக , வீர்யத்வ மென எட்டும் ஜீவ 
திரவியத்தினுக்கு விசேக்ஷ குணமாகும் . அசதேனத்வ , மூர்த் 
தத்வ , ஸக்ரியத்வ , வர்ண , ரஸ் , கந்த , ஸ்பர்ஸத்வ ஜீவனுக்கு 
சரீராதி ஹேதுத்வம் என எட்டும் புத்கல திரவியத்துக்கு 
விசேஷ குணம் . அமூர்த்தத்வம் , அசேதனத்வம் , நிஷ்க்ரியத்வம் , 
கதிஹேதுத்வம் என இவை தர்ம திரவியத்தினுக்கு விசேஷ 

அமூர்த்தத்வம் , அசே தனத்வம் , நிஷ்க்ரியத்வம் , 


குணம் . 


106 


ஸ்திதிஹேதுத்வமென இவை அதர்ம திரவியத்தினுக்கு விசேஷ 
குணம் . அசேதனத்வ , அமூர்த்தத்வம் நிஷ்க்ரியத்வம் அவகஹன 
ஹேதுத்வ மென இவை ஆகாச திரவியத்துக்கு விசேஷ குணம் . 
அமூர்த்தத்வம் அசே தனத்வம் நிஷ்க்ரியத்வம் , 

வர்த்தனா 
ஹேதுத்வ மென இவை கால திரவியத்துக்கு விசேஷ குணம் . 


சுத்த ஸ்வ 


குண விகாரங்களே பர்யாயங்கள் . அந்த பர்யாயங்களும் 
ஸ்வபாவ விபாவ பேதத்தினால் இருதிறம் . குண பர்யயவத் 
திரவிய மென்னும் சூத்ரத்தினால் குணங்களையும் பரியாயங் 
களையுமுடையது திரவ்ய மென்பது , மற்றும் அஸ்திஸ்வபாவம் 
நாஸ்தி ஸ்வபாவம் நித்ய ஸ்வபாவம் , அனித்ய ஸ்வபாவம் , 
ஏக ஸ்வபாவம் , அனேக ஸ்வபாவம் , பேத ஸ்வபாவம் , அபேத 
ஸ்வபாவம் , பவ்ய ஸ்வபாவம் , அபவ்ய ஸ்வபாவம் , பரம ஸ்வ 
பாவமென இவை பதினொன்றும் திரவியங்களுக்கு ஸாமான்ய 
ஸ்வபாவங்கள் , சே தன ஸ்வபாவம் அசேதன ஸ்வபாவம் மூர்த்த 
ஸ்வபாவம் , அமூர்த்த ஸ்வபாவம் . பிரதேச ஸ்வபாவம் ,, 
அனேக பிரதேச ஸ்வபாவம் , விபாவ ஸ்வபாவம் , 
பாவம் , அசுத்த ஸ்வபாவம் , உபசரித ஸ்வபாவமென 

இவை 
திரவியங்களுக்குத் தச ( 10 ) விசேஷ ஸ்வபாவங்கள் . 
நித்ய 

அனித்யங்கள் யாவை எனில் , ஜீவ புத்கல 
திரவிய மென இலை திரவிய ரூபத்தினால் நித்யம் , பர்யாய 
ரூபத்தினால் அனித்யம் . தர்ம அதர்ம ஆகாசங்கள் நித்யம் . 

இனி க்ஷேத்ர அக்ஷேத்ரம் யாதெனில் ; ஆகாச திரவிய 
மொன்றும் க்ஷேத்ரம் , நின்ற வைந்தும் அக்ஷேத்ரம் . 

காரணம் அகாரணம் யாவை எனில் , ஜீவ திரவியத்தினுக்கு 
ஒழிந்த ஐந்து திரவியங்களும் காரணம் . அவையிற்றுக்கு ஜீவ 
திரவியம் அகாரணம் . கர்த்ரு அகர்த்ருக்கள் யாவை எனில் , 
ஜீவ திரவியம் வியவஹார நயத்தினால் 

கர்ம 
கர்த்ருவும் , தத் பல போக்த்ருவும் நிச்சய நயத்தினால் சுத்த 
பாவங்களுக்கு கர்த்ருவும் , தத்பல போக்த்ருவுமாம் . ஒழிந்த 
ஐந்தும் அகர் த்ருக்கள் . 


கால 


சுபாசுப் 


பிரவேச அப்ரவேசங்கள் யாதெனில் , வியவஹார நயத் 
தினால் எல்லா திரவியங்களும் ஏக க்ஷேத்திராவகாஹனத் 


107 


தினால் அன்யோன்ய அனுப்ரவேசத்தினால் 

இருக்கையில் 
பிரவேசங்களும் , நிச்சய நயத்தினால் ஸ்வகீய ஸ்வகீய ரூபம் 
பற்று விடுவது அல்ல . ஆதலின் அப்ரவேசிகளு மாகும் . 

இவ்விடத்து பிரஸ்துத காஹை : 
அண்ணோண்ணம் பவிஸந்தா தேந்தா ஓகாஸமண்ண 

மண்ணஸ்ஸ | 
மேளம் தா வியணிச்சம் ஸகம் ஸபாவம் ண விஜஹந்தி || 

( ப . கா . 7 ) 
ஹேய உபாதேயங்கள் யாவை எனில் ஷட் ( 6 ) திரவ்ய 
மத்யத்துள் சுத்த நிச்சய நயத்தினால் சுத்த புத்தைக ஸ்வபாவ 
குணத்தினால் சமஸ்த ஜீவராசி உபாதேயம் . அதனுள் பவ்ய 
ஜீவ நிச்சயம் உபாதேயம் . அபவ்ய நிகுரும்பமும் . அபவ்ய 
சமான பவ்ய நிகாயமும் ஹேயம் . ஆசன்ன பவ்ய ஜீவ நிச்சயம் 
உபாதேயம் . வியக்த்தி அபேக்ஷையினால் பஞ்ச பரமேஷ்டிகள் 
உபாதேயம் , அதனுள் அர்ஹத் ஸித்த பரமேஷ்டிகள் உபா 
தேயம் . இவ்விருவருள்ளும் ஸித்த பரமேஷ்டிகள் உபாதேயம் . 
பரம சுத்த நிச்சய நயத்தினால் சுப , அசுப , மனோ , வசன 
காய , வியாபார ரஹித வீதராக சிதானந்தாதி குணோபேத 
ஜிந ஸித்த ஸதர்ச நிஜ பரமாத்ம ஸ்வரூபம் வீதராக பரம 
ஸமாதி காலத்துள் ஸாக்ஷாத் உபாதேயம் , சேஷ திரவியம் 
நிச்சயம் ஹேயமென்பது தாத்பர்யம் . 

வீதராக சர்வக்ஞ பிரணீதமும் ஸப்த பங்கி சமாலிங்கித 
முமாகிய பதார்த்தஸார . 

ஸாஸ்த்ரத்து பஞ்சாஸ் திகாய 
ஸ்வரூபணம் - சதுர்த்த பரிச்சேதம் . 


ஐக்தாம் அதிகாரம் 


5. துவிசத்வாரிம்சத் நயம் 


தய கீர்த்தன குயுதனும் நயா பாதிதனுமாகிய 
ஜிநபதியினை நயத்தினால் நமஸ்கரித்து நயஸாரத்தினைச் 
சொல்லுவார் : 


பேத 


நாற்பத்திரண்டு நயங்கள் : 

பிரமாண பரிகர்ஹீத வஸ்துத்வேதிகதேசாத்யவஸா 
யோவா நாநா ஸ்வபாயேப்யோ வ்யாவ்ரத்தி ஏகஸ்மின் 
ஸ்வபாவேவஸ்து நயத்தி குணபர்யாயான் திரவிய 

நய 

தீதி 
ஞான ரபிப்ராயோவா நய : தத்ரவாத் மூலநயௌ தவௌ 
நிச்சயோ வியவஹாரச் ச தத்ர அபேத அனுபசார தய வஸ்து : 
நிச்சீயத இதி நிச்சயஹா : அபேத விஷயோப்யோ 
உபசார தயா வஸ்து வியவஹ்ரீயத இதி வியவ ஹார : 
பேத விஷயோவா தத்ர நிச்சய தோதிவித : சுத்த அசுத்த 
விகல்பாத் தத்ர : நிருபாதித விஷய : சுத்த நிச்சய் : யதா 
கேவல ஞானாதயோ ஜீவயிதி . ஸோபாதிக விஷயோ அசுத்த 
நிச்சய : யதா ராகாதியோ ஜீவயிதி வியவஹாரா தீவித : 
ஸத்பூத வியவ ஹார அஸத்பூத வியவ ஹாரஞ் ச . தத்ர ஏக 
வஸ்து விஷய ஸத்பூத வியவஹார : பின்ன வஸ்து விஷயம் 
அஸத்பூத வியவ ஹார : ஸத்பூத வியவ ஹாரோ துவித் : 
உபசரித அனுபசரித பேதாத் தத்ர லோபாதி குணதணி 
பேதவிஷய உபசரித ஸத்பூத வியவஹார : பதா ஜீவஸ்ய 
மதிஞ்ஞானாதயோ விபாவ குண : நிருபாதி குண்குணி பேத 
விஷய : அனுயசரித ஸத்பூத வியவஹார : மதர் ஜீவஸ்ய கேவல 
ஞானாதயோ ஸ்வபாவ குணா : அஸத்பூத வயவமாரோ 
தவித : உபசரித அனுபசந்த பேதாத் தத்ர சக்தியேச சம்பத்த 
ரஹித வஸ்து விஷய உபசரித அமத்பூத வ்யவஹார : பதா 
ஜீவஸ்ய தன தான்யம் பித்யாதிலங்கிலேச வஹித வஸ்து 


110 


சம்பந்தோவிஷயோ அனுபசரித அஸத்பூத வ்யவஹார : யதா 
ஜீவஸ்ய சரீரமிதி ஏவம் , அத்யாத்ம பாஷயா ஷண்ணயா : 


நய வகைகள் 


என 


அதவா , திரவ்யார்திக , பர்யாயார்த்திக , நைகம் , ஸங்க்ரஹ , 
வ்யவஹார , ருஜு சூத்ர , சப்த , சமபிரூட , ஏவம்பூதம் 
நயம் ஒன்பதாகும் . ஸத்பூத வியவஹாரம் , அஸத்பூத 
வியவ ஹார்ம் , உபஸரித அஸத்பூத வியவஹாரம் என 
மூன்றும் உப நயமாகும் . 


அவை 


நய லக்ஷணம் 


அறியுமவன் , அபிப்ராயம் நயமென்பது . அதவா , பிரமாண 
கிரஹித வஸ்து ஏகதேச குணவர்த்தியை நய மென்பது . 
குணப்பர்யாயங்களையும் த்ரவ்யத்தினையும் எய்துவிப்பது நயம் 
என்பது . இவ்வண்ணம், நய சாமான்யஞ் சொல்லப்பட்டது . 

. 
நய விளக்கம் 


) 


கர்மோபாதி நிரபேக்ஷை சுத்த திரவ்யார்த்திக நயத்தினால் 
ஸம்சார அவஸ்தையுள்ளும் நிஜாத்மன் ஸித்த ஸத்ரசனென்று 
சொல்லப்படும் ( 1 ) .. உத்பாதவ்ய கௌணத்வேன ஸத்தா 
க்ராஹக சுத்த திரவ்யார்த்திக நயத்தினால் , திரவ்யம் - நித்ய 
மென்று சொல்லப்படும் ( 2 ) . பேத கல்பன நிரபேக்ஷ சுத்த திரவ் 
யார்த்திக நயத்தினால் நிஜ குண பர்யாயத்துனின்றும் திரவியம் 
வேறில்லை என்று சொல்லப்பாம் ( 3 ) . கர்மோபாதி ஸாபேக்ஷை 
அசுத்த திரவ்யார்த்திக நயத்தினால் குரோதாதி கர்ம ஜனி - த 
விபாவத்தினை ஆத்மாவென்று சொல்லப்படும் ( 4 ). உத்பாத 
வ்ய ஸாபேக்ஷ . அசுத்த , திரவ்யார்த்திக நயத்தினால் - ஒரு 
ஸமயத்துள் உத்பாத வ்ய . திரவ்யாத்மகம் " திரவியமென்று 
சொல்லப்படும் ( 5 ) . பேத .கல்பன ஸாபேக்ஷ அசுத்த திரவ் 
யார்த்திக நயத்தினால் தர்சனாதிகள் ஆத்ம சம்பந்த மென்று 
சொல்லப்படும் ( 6 ) . அன்வய : : திரவ்யார்த்திக நயத்தினால் 
குணபர்யாயத்தினையும் ஸ்வ . பாவத்தையும் திரவிய மென்று 
சொல்லப்படும் . ( 7 ) ஸ்வ திரவ்யாதி . க்ராஹக - ஸ்வ திரவ் 


111 


யார்த்திக நயத்தினால் திரவியம் உண்டென்று சொல்லப்படும் . 
( 8 ) . பர த்ரவ்யாதி கிராஹக திரவ்யார்த்திக நயத்தினால் 
திரவ்யமில்லை என்று சொல்லப்படும் ( 9 ) . பரம பாவ திரவ் 
யாக்ராஹக திரவ்யார்த்திக 
திரவ்யார்த்திக நயத்தினால் 

நயத்தினால் ஆத்மன் ஞான 
ஸ்வரூபம் எனப்படும் ( 10 ) . அது எவ்வண்ணமெனில் சுத்தனு 
மல்ல அசுத் தனுமல்ல அனுபசரி தனுமல்ல என்பது அர்த்தம் . 
இவ்வண்ணம் பத்து வகையாகிய திரவ் யார்த்திக நயத்தினால் 
திரவ்யஞ் சொல்லப்பட்டது . 


வகையாக 


பர்யாயார்த்திக நயத்தினால் பர்யாயம் ஆறு 
சொல்லப்படும் . அது 

எவ்வண்ணமெனில் அனாதி நித்ய 
பர்யாார்த்திக நயத்தினால் பூ சந்த்ர அர்க்க மேரு லோகாதி 
புத்கல பர்யாயம் நித்ய மெனப்படும் ( 1 ) . ஸாதி நித்ய 
பர்யாயார்த்திக நயத்தினால் ஜீவன் ஸித்தத்வ பர்யாயம் 
நித்ய மென்று சொல்லப்படும் ( 2 ) . சத்தா கௌணத்வேத 
உத்பாத வ்ய கிராஹக ஸ்வபாவ நித்ய அசுத்த பர்யாயார்த்திக 
நயத்தினால் ஸமயம் ஸமயம் பிரதி பர்யாயம் விநாசி 
எனப்படும் ( 3 ) . ஸத்தா ஸாபேக்ஷ ஸ்வபாவ நித்ய சுத்த 
பர்யாயார்த்திக நயத்தினால் ஒரு க்ஷணத்துள் திரி ஸ்வரூப 
பர்யாயமென்று சொல்லப்படும் ( 4 ) . கர் மோபாதி நிரபேக்ஷ 
ஸ்வபாவ நித்ய சுத்த பர்யாயார்த்திக நயத்தினால் ஸித்த 
ஸத்ரச சுத்தியும் சம்சார ஜீவனிடத்து சொல்லப்படும் ( 5 ) . 
கர்மோபாதி ஸாபேக்ஷ விபாவ அனித்ய அசுத்த பாயாயார்த் 
நயத்தினால் ஸம்சார ஜீவன்கள் 

மரணஞ் 
சொல்லப்படும் ( 6 ) . 


ஜனன 


னை 


பாவி நைகம நயத்தினால் சுத்தாத்மன் ஹேய மென்பது . 
அது எவ்வண்ணமெனில் முன்னம் ஆகவேண்டியிருந்த பிரஸ் தத் 

இப்பொழுது பிரஸ்த்தமென்பதும் , குமாரனை 
அரசனனென்பது போல ( 1 ) . பூத நைகம நயத்தினால் இந்த 
தீபாவளியில் ஸ்ரீவர்த்தமான ஸ்வாமி நிர்வாணம் எய்தினார் 
என்பதும் ( 2 ) , வர்த்தமான நைகம நயத்தினால் இதனை 
சொல்லக்கடவேன் ஓதனம் பாகம் பண்ணக் கடவேன் என்பது 
முதலாகும் ( 3 ) . இம்மூன்றும் நைகம நய பேதம் . 


112 


சாமான்ய சங்க்ரஹம் 

பரஸ்பர அவிரோதத்தினால் 
எல்லா திரவியமும் உண்டென்று சொல்லப்படும் . விசேஷ 
ஸங்க்ரஹ நயத்தினால் பரஸ்பர அவிரோதத்தினால் எல்லா 
ஜீவன்களும் உண்டென்று சொல்லப்படும் . ஸாமான்ய 
சங்க்ரஹ பேத வியவஹார நயத்தினால் பரஸ்பர அவிரோத் 
வத்தினாலும் சர்வ ஜீவன்களும் உண்டெனப்படுவது . 
எவ் வண்ணமெனில் , ஜீவன்கள் 

என்பது அர்த்தம் . 
விசேஷ ஸங்க்ரஹ பேதக வியவஹார நயத்தினால் பரஸ்பர 
அவிரோதத்தினால் எல்லா ஜீவன்களும் உண்டென்பது . அதன் 
அர்த்தம் யாதெனில் சம்ஸார ஜீவன்களும் முக்த்தி ஜீவன்களும் 
என்பது அர்த்தம் . 


இவை 


ஏகசமய 


சூக்ஷ்ம ருஜு சூத்ர நயத்தினால் 

மாத்ர 
அவஸ்தானம் பர்யாய மென்பது . ஸ்தூல ருஜு சூத்ர நயத் 
தினால் மனுஷ்ய பர்யாய பிரதானத்னத்தினால் மனுஷ்ய 


னென்பது . 


கட 


பட 


கட 


சப்த நயத்தினால் 

சப்தத்தினால் 
மென்பது அர்த்தம் .. 

சமபீருட நயத்தினால் இந்திர சக்ர புரந்தரனென்பது . 
ஏவம் பூத நயத்தினால் பாடக காயக நர்த்தக என்பது . 

மற்றும் உப நய லக்ஷணம் யாதெனில் , சுத்த ஸத்பூத 
வியவஹார 

நயத்தினால் சுத்த குண குணியும் பர்யாய 
பர்யாயியும் , ஸ்வபாவ ஸ்வபாவியும் , பிரதேச பிரதேசியும் , 

இவை சொல்லுவது . அசுத்த ஸத்பூத வியவஹார 
நயத்தினால் அசுத்த 

குணியாதிகள் சொல்லுவது . 
இவ்வண்ணம் சுத்த அசுத்த பேதத்தினால் சத்பூத 

நயம் 
இருதிறம் ( 2 ) . 


என 


குண 


ஸ்வஜாதி அஸத்பூத வியவஹார நயத்தினால் ஸ்கந்தம் 
புத்கலமென்பது , விஜாதி அஸத்பூத வியவஹார நயத்தினால் 
ஏகேந்திரியாதி ஜீவ சரீரம் ஆத்மனென்பது . ஸ்வஜாதி விஜாதி 
அஸத்பூத வியவஹார நயத்தினால் ஸ்ரத்தான ஸ்ர த்தேய 
மென்பது . இவ்வண்ணம் அஸத்பூத வியவஹார நயம் மூன்று 


113 


விதம் ( 3 ) . ஸ்வ ஜாதி திரவியத்தில் ஸ்வ ஜாதி திரவ்யாரோபண 
உபசரித ஸத்பூத வியவ ஹார நயத்தினால் புத்ராதி பந்துவர்கம் 
எனதென்பது . விஜாதி திரவ்யத்தில் விஜாதி திரவ்யாரோபண 
உபசரித அஸத்பூத வியவஹார நயத்தினால் மணி கநக 
ரஜத 

வஸ்த்ராதிகளாகிய அசேதனங்கள் என தென்பது . 
ஸ்வஜாதி விஜாதி திரவ்யத்தில் ஸ்வஜாதி திரவ்யாரோபண 
உபசரித அஸத்பூத வியவ ஹார நயத்தினால் தேச ராஜ்ய 
கிரஹாதி மிஸ்ர பதார்த்தங்கள் என தென்பது ( 3 ) . இவ் 
வண்ணம் உபசரித அஸத்பூத வியவஹார நயம் திரிவிதம் ( 3 ) . 

அனுபசரித அசத்பூத வியவார நயத்தினால் அசுத்த 
நிச்சய நயத்தினாலும் ஆத்மன் பரஸமயி என்பது . சுத்த 
நிச்சய நயத்தினாலும் பரம பாவ கிராஹக நயத்தினாலும் 
ஆத்மன் ஸ்வஸமயி என்பது . அனுபசரித அஸத்பூத வியவ ஹார 
நயத்தினால் திரவ்ய மோக்ஷம் , அகத்த நிச்சய நயத்தினால் 
பாவ மோக்ஷம் . சுத்த நிச்சய நயத்தினால் ளமயளார லாபம் 
அல்லது திரவ்ய பாவ மோக்ஷ மில்லை . அஸத்பூத வியவஹார 
நயத்தினால் திரவ்ய கர்ம கர்த்ரு , அசுத்த நிச்சய நயத்தினால் 
பாவ கர்ம கர்த்ரு . சுத்த நிச்சய நயத்தினாவ் சுத்த பாவ 

பரம பாவ கிரஹகாபேக்ஷையினால் மூன்று பாவத் 
துக்கும் கர்த்ருவல்ல . இவ்வண்ணம் நயம் திருஷ்டாந்தரத் 
தினால் சொல்லப்பட்டது . 

உக்த் தஞ்ச . 
நயானம் லக்ஷணம் பேதம் வக்ஷ்யே நத்வாஜிநேஸ்வரம் | 
துர்நயாந்த தமோநாசம் மார்த்தாண்டம் ஜகதீஸ்வரம் || -1 
நயோவக்த்ர வி வக்ஷ்யாஸ்யா த்வஸ்த்வம் சேஷ 

ப்ரவர்த் ததே | 
துவிதாசௌ பித்யதே மூலா திரவ்ய பர்யாய பேதத : || - 2 
நைக மஸ் ஸங்க்ரஹச்சேதி வ்யவஹாரரஜு சூத்ரகௌ | 
சப்த ஸமபீரிரூடைவம் பூதா நவநய : ஸ்ம்ருதா : || -3 
ஸத்பூதா ஸத்பூதெளஸ் யா தாம் உபசார தோப்யஸத் 


கர்த்ரு . 


பூத : | 


யித்யுபனயா : 


தரீபேதா : 


ப்ரோக்த்தாஸ் ததைவ 

தத்வுக்ஞை: || -4 - 


114 


த்ரவ்யாத்ம தசவித ஸ்யாதி பர்யாயார்திக ஷட்வித : | 
நைகம ஸ்த்ரிவி தஸ் தத்ர சங்க்ரஸ் த்விதாம தா || -5 
வ்யவஹாரஜு ஸுத்ரௌச ப்ரத்யேக த்விதாத்மக : | 
சப்த ஸமபீருடைவம் பூதானாநாஸ் திகல்பனா !! 

-6 
ஸத்பூதஸ்சநயோத்வே தா ஸத்பூதஸ் திரிவிதோமத : | 
உபசாராத்தசத்பூத : ஸோபித்ரைவித்யமாபஜேத் || 

-7 
( ஸ்லோகம் ) 
சர்வேஷாம் நய பேதானாம் பேதாஷட்திரிம் ச தீரிதா : | 
நீதோ நிகத்யதேதேஷாம் ஸ்வரூபம் வ்யாப்த்தி லக்ஷண : 1 ! 

-8 


இவ்வண்ணம் நய , உடநயங்கள் , மூல நயங்கள் த்வாதஸ 
( 12 ) விகல்பம் , அவை பேதிக்க உத்தர நயம் முப்பத்தாறு ( 36 ) 
அவை பேதிப்ப உத்தரோத்தர நயங்கள் அஸங்க்யாத பேத 
மாகுமென இவ்வண்ணம் நிச்சயிப்பது . இந்த சமஸ்த நயங் 
களும் பரஸ்பர ஸாபேக்ஷத்வத்தினால் அர்த்த கிரியா காரிக 
ளாகையினால் ஸம்யக் தர்சன ஹேதுக்களாகும் . அது காரணத் 
தினால் சுநயங்களாகும் . பரஸ்பர விரோதங்களானவை 
அர்த்தக்ரியாகாரிக 

ளல்ல 

ஆகையினால் மித்யாதர்சன 
ஹேதுக்களாகிய காரணத்தினால் துர் நயங்களாம் என்றறிவது . 


மற்றும் நிஜாத்பனை நயங்களினால் பரீக்ஷிப்பது யாங்கன 
மெனில் ; 

சுத்த நிச்சய நயத்தினால் நிரூபாதிக ஸ்படிகம் 
போல ஸ்கந்தங்களுக்கு ஆதாரமாகிய புத்கல பரமாணுவைப் 
போல கேவல ஞானாதி சுத்த குணங்களுக்கு ஆதாரம் சமஸ்த 
ராகாதி விகல்ப உபாதி ர ஹித சுத்தாத்மன் . அவ்வாத்மனே 
அசுத்த நிச்சய நயத்தினால் சோபாதிக 

ஸ்படிகம் போல 
ராகாதி விகல்போபாதி ஸஹிதம் அசுத்தாத்ம 
அவ்வாத்ம தத்வமே சுத்த ஸத்பூத வியவ ஹார நயத்தினால் 
சுத்த ஸ்பர்ஸ ரஸ கந்த வர்ணங்களுக்கு ஆதாரமான புத்கல 
பரமாணு போல 

கேவல 

ஞானாதி சுத்த குணங்களுக்கு 
ஆதாரமும் , அவ்வாத்ம தத்வமே அசுத்த ஸத்பூத வியவ ஹார 
நயத்தினால் அசுத்த ஸ்பர்ஸ ரஸ கந்த வர்ணங்களுக்கு ஆதார 
மான துவி ( 2 ) அணுகாதி ஸ்கந்தம் போல மதிஞானாதி 


தத்வம் . 


115 


குணங்களுக்கு ஆதாரமும் , அந்த தத்வமே அனுபசரித அசத்பூத 
வியவ ஹார நயத்தினால் துவி ( 2 ) யணுகாதி ஸ்கந்தங்களில் 
இருந்த புத்கல பரமாணு போல பரமௌதாரிக சரீரத்தில் 
இருந்த வீதராக ஸர்வக்ஞன் போல விவக்ஷிதமாகியதொரு 
தேஹத்து இருக்கும் , அந்த தத்வமே உபசரித அஸத்பூத வியவ 
ஹார நயத்தினால் காஷ்ட ஆசநாதி உபவிஷ்ட தேவதத்தன் 
போலவும் ஸமவசரணத்துள்ளிருந்த ஸர்வக்ஞன் போலவும் 
விவக்ஷித ஏக கிரஹ கிராமத்திற்கும் இவ்வண்ணம் பரஸ்பர 
ஸாபேக்ஷ நயங்களினால் தத்வ 

காலத்து யாவ 
னொருவன் நிஜாத்மனை அறிந்து நிர்விகல்ப சமாதி காலத்து 
நிர்விகார ஸ்வஸம்வே தன ஞானத்தினால் அறிந்து நம்பி 
பாவிப்பது பரமானந்த பரம் சமரஸிகம் ஆகு மென்பது 
தாத்பர்யம் . 


விசார 


வீதராக ஸர்வக்ஞ பிரணீதமும் சப்த பங்கி 

பங்கி சமாலிங் 
கிதமுமாகிய பதார்த்தஸார ஸாஸ்த்ரத்துள் நய ஸ்வரூப 
நிரூபணம் - பஞ்சம பரிச்சேதம் . 


ஆறாம் அதிகாரம் 
சதுர் வித நியாஸம் 


ஷஷ்ட்டம் பத்ம ப்ரபந்நத்வா ஸ்ரீஷட் த்ரவ்யோபதேசகம் | 
ஸ்ரீநிக்ஷேப விவக்ஷார்த்தம் சச்சிதாநந்த ஸித்தயே || 


நியாஸ் விலக்கம் 


இனி நியாஸ லக்ஷணஞ் சொல்லுதும் : 
நாம , ஸ்தாபன , திரவிய , பாவமென நியாஸம் சதுர் ( 4 ) 


விதம் . 


1. நாம நியாலம் 


அவற்றுள் ஜாதி , திரவிய , குண , கிரியா , நிமித் தாந்தர 
நிரபேமாகிய பெயர் காமம் . 

அவற்றுள் ஜாதி என்பது ஸாத்ரஸ்யம் . மனுஷ்ய , கட , பட , 
ஸ் தம்பமென்பது. முதலானது . 

திரவியம் லம்யோக திரவ்யம் , ஸமவாய திரவ்யமென இரு 
திறம் . 


அவற்றுள் ஸம்யோக திரவிய மென்பது தனக்கு வேறான 
தண்ட சத்ராதிகளின் கூட்டத்தினால் தண்டி சத்ரி என்பது . 

ஸமவாய திரவியம் உபசித மைவாய திரவியம் அனுபசிக 
ஸமவாய : திரவியமென இரு திறம் . 

அவற்றுள் உபசித ஸமவாய திரவியம் கறைக் கண்டன் , 
தீர்க்க கர்ணன் என்பது முதலானது . 

அனுபசித ஸமவாய திரவியம் குருடன் முடவன் என்பது 
முதலானது . 

குண மென்பது கருப்பன் , சிவப்பன் என்பது முதலானது . 


118 


கிரியை என்பது பாடுவான் 
வான் என்பது முதலானது . 


ஆடுவான் தர்க்கம் பண்ணு 


இந்நாலு நிமித்தாந்தர நிரபேக்ஷ மான ஜீவ திரவியம் நாம 
மென்பது . 


தத்ர 


2. ஸ்தாபன நியாஸம் 

ஸ்தாபனை இருதிறம் , அஸத்பாவ ஸ்தாபனை , ஸத்பாவ 
ஸ்தாபனை என்னும் பேதத்தினால் , 
ஸ்தாபனை காஷ்ட , புஸ் தக , சித்ரகர்ம , அக்ஷதாதிகளில் அது 
ஸ்தாபிக்கப்படுவது . 

ஆகாரத்தினையுள்ள 
காஷ்ட்டாதி பிரதிமைகளிடத்து அது இது என்று ஸ்தாபிப்பது 
ஸத்பாவ ஸ்தாபனை ஜீவன் ( 2 ) . 


அஸத்பாவ 


என்று 


ஆகம 


3. திரவிய நியாஸம் 

திரவிய ஜீவன் ஆகம திரவிய ஜீவன் , நோ ஆகம திரவிய 
ஜீவன் என இருதிறம் . 

இருதிறம் . அவற்றுள் ஆகமத்தினை அறிந்து 
உபயோகமில்லாதது ஆகம திரவிய ஜீவன் , நோ 
திரவிய ஜீவன் அறிவான் சரீரமும் , அறியாதிருந்த ஜீவனும் 
அவ்விரண்டுமில்லா ததுமென திரி ( 3 ) விதம் .. 
அதில் அறிவான் சரீரம் அதீத , அனாகத , 

அதீத , அனாகத , வர்த்தமான , 
பேதத்தினால் திரி ( 3 ) விதம் . அவ்விரண்டும் இல்லாதது 
என்றது கர்ம நோகர்ம பேதத்தினால் இரண்டு திறம் . ( 3 ) 
4 . பாவ நியாஸம் 


பாவ ஜீவன் ஆகம பாவ ஜீவன் , நோ ஆகம பாவ ஜீவன் 
என இருதிறம் . அதில் ஆகமத்தை , அறிந்து உபயோகத்துள் 
கூடினது ஆகம பாவ ஜீவன் . நோஆகம பாவ ஜீவன் உபக்யுத் 
தனும் தத்பரிண தனு . மென இருதிறம் . அதில் ஆகமம் ஓதாதே 
ஆகமார்த்தத்துள் உபயோகமுள்ளது உபயுக்த்தனும் , கேவல 
ஞான தத் பரிணதனும் ஆகும் ( 4 ) . 

இவ்வண்ணம் ஒழிந்த பதார்த்தங்களும் நாமாதி நிக்ஷேப 
விதியுள் யோஜிக்கப்படும் . 


119 


( காதை ) 
அவகயணிவாரணட்டம் பயதஸ்ஸ 

பருவணாணிமித்தஞ் ச | 
ஸம்ஸய விணா ச ணட்டம் தச்சட்ட வதார 

ணட்டஞ் ச || 
மற்றும் ஷட் ( 6 ) திரவியங்களுள் புத்கலாதி பஞ்ச ( 5 ) 
திரவியங்கள் ஹேயங்கள் ; ஜீவ திரவியம் உபாதேயம் , அதிலே 
பஞ்ச பரமேஷ்டிகள் உபாதேயம் . அதில் அர்ஹத் ஸித்தர் 
துவயம் ( 2 ) உபாதேயம் . 

அதில் 

ஸித்த பரமேஷ்டிகள் 
உபாதேயம் . இவை வியவஹார நயத்தினா லாகும் . நிச்சய 
நயத்தினால் ஸித்த ஸத்ரச நிஜ சுத்தாத்மன் சக்தி நிஷ்ட்ட 
நிச்சயநயத்தினால் சாக்ஷாத் உபாதேயம் 

( காதை ) 
ஜேஹஉ ணிம்மளு ணாணமஉ ஸித்திஹிணிவஸய தேஉ | 
தேஹ ணிவ சஇ பம்பு பரு தேஹஇம் கரி பேஉ || 

( ப , பி . 26 ) 
இப்படியாகிய சுத்தாத்மன் சுத்த நிச்சய நயத்தினால் 
தேஹத்துளவாகியும் கேவல ஞானாதி குணங்களை அடையாமல் 
அபரிமிதமாகிய சரீரத்துடன் கூடி அனந்த காலம் 

காலம் சதுர்கதி 
ஸம்ஸார ரங்க பூமியுள் நிருத்தம் பண்ணா நின்றது . 

(காதை ) 
ணிச்சிதரதாது சத்தய தருதச வியளிந்திஏசு சச்சேவ 
சுரணிரயதிரி யசஉரோ சோத்தஸ மணுஏ ஸயஹஸ் ஸா || 

( கோ . ஜீ . 89 ) 
இவ்வண்ணமாகிய நித்ய நிகோத , சதுர்கதி நிகோத , 
பிருத்வியாதி ( 4 ) இவை ஆறுக்கும் ஏழு லக்ஷம் , ( 7x6 = 42 ல ) . 
வனஸ்பதிக்கு 10 லக்ஷம் , விகலேந்திரியத்துக்கு 6 லக்ஷம் , சுர 
நர திர்யக்கு ( 3x4 = ) 12 லக்ஷம் , மனுஷ்யர்க்கு 14 லக்ஷம் 
ஆக ( 42 + 10 + 6 + 12 + 14 ) எண்பத்து நான்கு லக்ஷம் யோநி 
முகத்துள்ளும் அந்தர் முகூர்த்தத்துக்கு அறுபத்தாறாயிரத்து 
முன்னூற்று முப்பத்தாறு ( 66,336 ) பிரகாரம் ஜனிப்பதும் 
மரிப்பதுமாகிய 

துக்கம் 

அனுபவிப்பதும் மோக்ஷத்தினை 
எய்தாமைக்கும் காரணம் யாதெனில் , வீதராக ஸ்ர்வக்ஞ 
பிரணீத சன்மார்க்கத்தினை ஸத்குரு உபதேசமாகிய நய 


120 


விபாகத்தினால் ஸ்ரத்தான ஞாநாநுஷ்டானமின்றி பஹிரங்க 
திரவிய மாத்ர அனுஷ்டான ருசியின்கண் சரிப்பதாகி விஷய 
சுக வாஞ்சா நிவ்ரத்தி பண்ணாதது காரணமென்று அறிவது . 


நிர்விகல்ப ஸ்வ சுத்தாத்மோர்த்த பரமார்த்த சக சுதாரஸ 
சேவையினாலன்றி சம்ஸார துக்க நிவ்ரத்தியும் மோக்ஷ சுக 
பிராப்தியும் ஆகா தென்பது அர்த்தம் . 


மற்றும் சில அஞ்ஞான ஜீவன்கள் விஷய கஷாயாதி 
துஷ்பரிணாமத்துடன் கூடி வர்த்தித்தும் 

பரமாத்மனை 
ஆராதிப்பேன் , நிஜாத்மனை தியானிப்பேன் , மோக்ஷத்தினை 
சாதிப்பேன் என்பதற்கு திரஷ்டாந்தஞ் சொல்லுவார் . 


யாதொருவன் ராஜாவினைச் சேவைப்பண்ணுவேனென 
விசாரிக்கு மவன் ராஜாவினுக்கு பகையாகியவருடன் கூடி 
யிருக்கில் ஸ்வாமி பக்தனும் புத்தி வந்தனுமின்றி ஸ்வாமி 
துரோஹனும் நிர்புத்தியும் ஆகும் . அது போல திருஷ்டாந் 
தத்திலும் யாதொருவன் ஸ்வ சுத்தாத்மனென்னும் ராஜா 
வினை 

ஆராதிப்பேன் தியானிப்பேன் மோக்ஷத்தினை 
ஸாதிப்பேனென்னும் அவனும் நிஜ நிர் மல பரமாத்ம பிரதிபக்ஷ 
மாகிய விஷய கஷாயாதி துர் தியானத்தைப் பரிஹரியா திருந்த 
வனும் ஸ்வாமி துரோஹனமும் நிர்புத்தியுமாகி , ராஜ 
துவேஷியாகியவன் 

ராஜ 

பிரஸாதத்தைப் பெறாதவாறு 
போல . ஆத்ம சுகத்தினை அடையான் . 


மற்றும் ஸஹஜாத்ம ஆராதக ஆசார்ய உபாத்தியாய 
சாதுக்களுக்கு நிர்மல தர்மானுராக ரூப பக்தி பூர்வகம் தான 
பூஜாதிகளைப் பண்ணாதவன் , ஜிநேஸ்வர மார்க்கத்தினை 
அறிகையும் , அனந்த தர்மாக்ராந்த வஸ்து ஸ்வரூபத்தினை 
அறிகையும் , அனந்த சம்சார காந்தாரத்தினை முடிவுகாண்கை 
யும் , மோக்ஷ சுக ஸாதக நிஜாத்மனை அறிந்து ஆராதிக்கை 
யும் , பேதாபேத ரத்தினத்ரயாத்மகமான ஸ்ரீ தர்மத்தினை 
அடைகையும் , அபுணர்பவ லக்ஷ்மியினைக் கூடுவதும் , அசுபோப 
யோகத்தினை பரிஹரிக்கையும் அடையான் . 


121 


( காதை ) 
ராயே ரங்கிய ஹியவடயே தேஉ ண தீஸஇ சந்து 1 
தப்பண ம இளயே பிம்பு வஹ ஜாணி ணிபந்து || 

( ப.பி .120 ) 
ஜசு ஹரிணச்சிவறிய வடஏ தசு ணவி பம்ஹு வியாரி 
ஏக்க ஹி கேவ சமந்தி பட பேகண்டா படியாரி || 

( ப.பி .121 ) 
தாணு ண திண்ணஉ முனிவர ஹண வி புஜ்ஜி . ஜிண 

ணாஹு | 
பஞ்ச ண வந்திய பரமகுரு கேமுஹோஸஇ சிவ லாஹு !! 

( ப.பி .168 ) 
திரஷ்டாந்தஞ் சொல்லுவார் ; 
யாவனானு 

மொருவன் மநோஹர ஸ்த்ரீயிருக்கும் 
கிராமத்து கூடியிராமல் மற்றொரு கிராமத்து யிருப்பவன் 
அவள் சமீபத்தும் நின்றும் வந்தவர்களுக்கு தான சன்மான 
பரிசர்ய ஸ்நேஹா திகளை அவள் நிமித்தமாகச் செய்யும் 
அது போல , சித்த ஸத்ரஸ நிஜாத்ம ஆராதனார்த்திகளாகிய 
பவ்யரும் நிஜாத்ம ஆலோகனத்தின்கண் அஸமர்த்தனாகி , 
தத்சுத்தாத்ம ஆராதக ஆசார்யாதிகட்கு தான பூஜாதிகளை 
ஸ்வ ஸ்வரூப உபலப்தி நிமித்தமாக பண்ணுதலின்றி பஞ்சேந் 
திரிய விஷய ஜனித போகோபபோக நிமித்தமாக செய்யும் 
அவரல்லஸம்யக்த்ரஷ்டிகள் . விஷய வாஞ்சையின்றி இருக்கிலும் 
தான பூஜாதிகளினால் இந்திரிய ஜனித சுக ஸமூஹங்கள் 
உண்டாகும் . எங்ஙனமெனில் , ராஜானம் அரிசி நிமித்தம் 
விதைத்த கழனியில் புல்லும் பூண்டும் தனக்குத் தானே 
உண்டாகுமாறு போல . 

( ஸ்லோகம் ) 
யத்ர பாவ : சிவம் தத்தே த்யௌ : கீயதூரவர்த்திந் ) 
யோ நயத் யஸுவ்யூதிம் க்ரோஸார்த்தே கிம்ஸ 

ஸீததீ 1 ( இ.உ .4 ) 


மற்றும் ஸம்யக்த்ரஷ்டியானவன் இந்திரிய ஜனித சுகம் 
சுலயங்களாகி அனுபவித்துக் கடைந்திருந்தும் ஹேய ரூபத் 


122 


தினால் அனுபவித்து அதீந்திரிய ககத்து அத்யந்தம் பிரீதி 
யினைப் பண்ணும் . 


( ஸ்லோகம் ) 


தத் பீரிதி சித்தேன யேநவார்க்தா பஹிஸ்ருதா | 
நிஸ்சித ஸ் ஸபவேத் பவ்யோ பாவி நிர்வாணபாஜனம் || 


யாது 


மற்றும் சிலர் அஞ்ஞானிகள் கிரஹஸ்த தர்ம ஆஸ்ரிதராகி 
யிருந்தும் தான பூஜாதிகள் புண்ய பந்தமாம் , அது சம்ஸார 
காரண மென்று பண்ணார்கள் . அவர்கள் நய விபாகத்தினை 
அறியாதவர்கள் . 

காரணமெனில் , கிரஹஸ்தர் சர்வ 
அவஸ்தரும் விஷய கஷாய ஆசக்த்தரும் ஆர்த்த ரௌத்ர ரூப 
துர் தியான நிர தருமாகையினால் விஷய கஷாய துர்தியான 
வஞ்சநார்த்தமும் , சம்ஸார ஸ்திதி ஸ்தோகார்த்தமும் , மோக்ஷ 
மார்க ரூப பேதாபேத ரத்னத்ரய 

திரட 
கர்ணார்த்தமும் ஆக வேண்டி தான பூஜாதி ஷடாவஸ்யம் 
( 6 ) அவஸ்யம் பண்ணப்படும் . 


பாவன 


மற்றும் திரி ( 3 ) குப்தி லக்ஷண ஸ்வ சுத்தாத்ம பாவ நா ரூப 
நிர்விகல்ப சமாதியினை அடையாத தபோதனரும் புண்ய 
பந்த பயத்தினால் ஷடாவஸ்ய கிரியையினை பண்ணாவிடில் 
அஞ்ஞானியும் பஹிராத்மாவும் உபய பிரஷ்டனும் ஆலஸ்யனும் 
மித்யாத்ருஷ்டியுமாகி தபஸ்வியும் அன்றாகும் . 


அது காரணம் , விஷய கஷாயாதி துர்தியான வஞ்சநார்த் 
தங்கள் முதலாகவும் ஸ்வ 

சுத்தாத்ம லாபார்த்தமுமாக 
தபோ தனருக்கும் ஷடாவஸ்ய ( 6 ) கிரியை அவஸ்யம் , கர்த்தவ்ய 
மென்பது அர்த்தம் . 


மற்றும் ஒன்று சொல்லுதும் . ஷட் ( 6 ) கர்மங்களையும் 
ஷடாவஸ்யங்களையும் ( 6 ) பண்ணாவிடில் விஷய 

விஷய கஷாய 
வஞ்சனையாகாது . அது ஆகாதளவும் வீதராக சர்வஜ்ஞ 
நிர்தோஷி பரமாத்மனை தியானிக்கவும் 

தியானிக்கவும் மோக்ஷ சுகத்தை 
எய்தவும் - பெறாது என்பதனை கிரஹஸ்தரும் பதிகளும் நய 
விபாகத்தால் அறியப்படும் , 


121 


( காதை ) 


ராயே ரங்கிய ஹியவடயே தேஉ ண தீஸஇ சந்து | 
தப்பண மஇளயே பிம்பு வஹஉ ஜாணி ணிபந்து || 

( ப.பி .120 ) 
ஜசு ஹரிணச்சிவறிய வடஏ தசு ணவி பம்ஹு வியாரி 
ஏக்கஹி கேவ சமந்தி பட பேகண்டா படியாரி || 

( ப.பி .121 ) 
தாணு ண திண்ணஉ முனிவர ஹண வி புஜ்ஜிஉ ஜிண 

ணாஹு | 
பஞ்ச ண வந்திய பரமகுரு கேமுஹோஸஇ சிவ லாஹு || 

( ப.பி .168 ) 
திரஷ்டாந்தஞ் சொல்லுவார் : 

யாவனானு மொருவன் மநோஹர ஸ்த்ரீயிருக்கும் 
கிராமத்து கூடியிராமல் மற்றொரு கிராமத்து யிருப்பவன் 
அவள் சமீபத்தும் நின்றும் வந்தவர்களுக்கு தான சன்மான 
பரிசர்ய ஸ்நேஹா திகளை அவள் நிமித்தமாகச் செய்யும் . 
அது போல , சித்த ஸத்ரஸ நிஜாத்ம ஆராதனார்த்திகளாகிய 
பவ்யரும் நிஜாத்ம ஆலோகனத்தின்கண் அஸமர்த்தனாகி , 
தத்சுத்தாத்ம ஆராதக ஆசார்யாதிகட்கு தான பூஜாதிகளை 
ஸ்வ ஸ்வரூப உபலப்தி நிமித்தமாக பண்ணுதலின்றி பஞ்சேந் 
திரிய விஷய ஜனித போகோபபோக நிமித்தமாக செய்யும் 
அவரல்லஸம்யக்த்ரஷ்டிகள் . விஷய வாஞ்சையின்றி இருக்கிலும் 
தான பூஜாதிகளினால் இந்திரிய ஜனித சுக ஸமூஹங்கள் 
உண்டாகும் . எங்ஙனமெனில் , ராஜானம் அரிசி நிமித்தம் 
விதைத்த கழனியில் புல்லும் பூண்டும் தனக்குத் தானே 
உண்டாகுமாறு போல 

( ஸ்லோகம் ) 
யத்ர பாவ : சிவம் தத்தே த்யௌ : கீயதூரவர்த்தி 1 
யோ நயத் யஸுவ்யூதிம் க்ரோஸார்த்தே கிம்ஸ 

ஸீததீ 

( இ.உ .4 ) 


மற்றும் ஸம்யக்த்ரஷ்டியானவன் இந்திரிய , ஜனித சுகம் 
சுலயங்களாகி அனுபவித்துக் கடைந்திருந்தும் ஹேய ரூபத் 


122 


தினால் அனுபவித்து அதீந்திரிய ககத்து அத்யந்தம் பிரீதி 
யினைப் பண்ணும் . 


( ஸ்லோகம் ) 


தத் பீரிதி சித்தேன யேநவார்க்தா பஹிஸ்ருதா | 
நிஸ்சித ஸ் ஸபவேத் பவ்யோ பாவி நிர்வாணபாஜனம் || 


மற்றும் சிலர் அஞ்ஞானிகள் கிரஹஸ்த தர்ம ஆஸ்ரிதராகி 
யிருந்தும் தான் பூஜாதிகள் புண்ய பந்தமாம் , அது சம்ஸார 
காரண மென்று பண்ணார்கள் . அவர்கள் நய விபாகத்தினை 
அறியாதவர்கள் . யாது காரணமெனில் , கிரஹஸ்தர் சர்வ 
அவஸ்தரும் விஷய கஷாய ஆசக்த்தரும் ஆர்த்த ரௌத்ர ரூப 
துர் தியான நிர தருமாகையினால் விஷய கஷாய துர் தியான 
வஞ்சநார்த்தமும் , சம்ஸார ஸ்திதி ஸ்தோகார்த்தமும் , மோக்ஷ 
மார்க ரூப பேதாபேத ரத்னத்ரய 

திரட 
கர்ணார் த்தமும் ஆக வேண்டி தான பூஜாதி ஷடாவஸ்யம் 
( 6 ) அவஸ்யம் பண்ணப்படும் . 


பாவன 


மற்றும் திரி ( 3 ) குப்தி லக்ஷண ஸ்வ சுத்தாத்ம பாவநா ரூப 
நிர்விகல்ப சமாதியினை அடையாத தபோதனரும் புண்ய 
பந்த பயத்தினால் ஷடாவஸ்ய கிரியையினை பண்ணாவிடில் 
அஞ்ஞானியும் பஹிராத்மாவும் உபய பிரஷ்டனும் ஆலஸ்யனும் 
மித்யாத்ருஷ்டியுமாகி தபஸ்வியும் அன்றாகும் . 


அது காரணம் , விஷய கஷாயாதி துர்தியான வஞ்சநார்த் 
தங்கள் முதலாகவும் ஸ்வ சுத்தாத்ம லாபார்த்தமுமாக 
தபோதனருக்கும் ஷடாவஸ்ய ( 6 ) கிரியை அவஸ்யம் , கர்த்தவ்ய 
மென்பது அர்த்தம் . 


மற்றும் ஒன்று சொல்லுதும் . ஷட் ( 6 ) கர்மங்களையும் 
ஷடாவஸ்யங்களையும் ( 6 ) பண்ணாவிடில் விஷய கஷாய 
வஞ்சனையாகாது . அது ஆகாதளவும் வீதராக சர்வஜ்ஞ 
நிர்தோஷி பரமாத்மனை தியானிக்கவும் மோக்ஷ சுகத்தை 
எய்தவும் பெறாது என்பதனை இர ஹஸ் தரும் யதிகளும் நய 
விபாகத்தால் அறியப்படும் . 


127 


நாலில் 


கோடி 


பெருக்கிப் போக பிரஸ்தம் , ஆடகம் , துரோணம் , மானி ,, 
காரி என்னும் இவை மான பிரமாண மாகும் . முந்திரிகை , 
காணி , ஒருமாவை 

பெருக்கி ஒருமா அஞ்சு 
கொண்டது கால் ; கால் நாலு கொண்டது பணம் , பணம் 
ஐந்து கொண்டது தரணம் ; தரணம் இரண்டு கொண்டது 
கழஞ்சு, கழஞ்சு நாலு கொண்டது கர்ஷம் , கர்ஷம் சதுஷ்கம் 
( 4 ) பலம் , விம்சதி ( 20 ) பலம் வீசிகை, ஐந்து - வீசிகை துலை , 
துலை யிருபது பாரம் . இவை முதலான உன்மானம் ; கூடை , 
முறம் , வகைச்சல் முதலானது அவமான மென்பது . ஏக ( 1 ) , 
துவி ( 2 ) , திரி ( 3 ) , சது ( 4 ) பஞ்ச ( 5 ) , ஷட் ( 6 ) , சப்த ( 7 ) , 
அஷ்ட ( 8 ) , நவ ( 9 ) , தச ( 10 ) , சத ( 100 ) ஸஹஸ்ர , ( 1000 ) 
தஸ ஸஹ ஸ்ர , ( 10,000 ) லக்ஷ ( 1,00,000 ) , 
( 1,00,00,000 ) இது முதலானவை கணணாமான மென்பது : 
தான்ய , குஞ்சை , மாஷம் , கட்டளை முதலானது பிரதிமான 
மாகும் . அஸ்வ , விருஷப , மஹிஷம் முதலான இவையிற்றின் 
விலை முதலானது தத்பிரதிமான மாகும் . 

மற்றும் உத்தம மத்யம ஜகன்ய போகபூமிஜர் கர்ம 
பூமிஜர் ரோமாவலி, லிக்ஷை , பூகை , யவை அங்குலம் , இவை 
எட்டும் அஷ்டாஷ்ட குணிதமும் , துவா தஸ ( 12 ) அங்குலம் 
விதஸ்தி , விதஸ்தி துவயம் ( 2 ) ஹஸ்தம் , ஹஸ்த துவயம் ( 2 ) 
கிஷ்கு , கிஷ்கு துவயம் ( 2 ) தண்டம் , துவிஹஸ்ர ( 2000 )) 
தண்டம் குரோசம் , குரோச சதுஷ்கம் ( 4 ) 

வியவஹார 
யோஜனை ; பஞ்ச சத ( 500 ) வியவ ஹார யோஜனை பிரமாண 
யோஜனை யாகும் . 

ஸமய , நிமஷ , கடிகா , முகூர்த்தாதியும் , மற்றும் லிகித , 
சாக்ஷி , புக்தி முதலானதும் , மற்றும் தள , திவ்ய , துலா , 
ரோஹனை , கட , சர்ப்ப , அக்னி , கோஸ பானாதியும் , மற்றும் 
கிராம ராமாதி , சீமானி . யாமக மாகிய நதி பர்வதம் பேடு 
பள்ளம் , நிதி , நிக்ஷேபம் கல் நாட்டுதல் முதலானவை எல்லாம் 
லௌகீக பிரமாணமாகும் . 
பரமார்த்திக பிரமாணம் 

லோகோத்தர பிரமாணம் திரவ்ய , க்ஷேத்திர , கால , பாவ 
பேதத்தினால் நான்கு வகைப்படும் , 


128 


ஏக பரமாணு ஜகன்ய திரவியம் , 
மத்யமம் , சகல பரமாணு உத்க்ருஷ்டம் . 


துவயாணுகாதிகள் 


ஏக ஸமயம் ஜகன்ய காலம்ம துவி ஸமயாதிகள் மத்யமம் , 
சமஸ்த காலம் உத்க்ருஷ்டம் . 


ஏக பிரதேசம் ஜகன்ய க்ஷேத்திரம் , துவிதியாதி பிரதேசம் 
மத்யமம் , சர்வ ஆகாசம் உத்க்ருஷ்ட க்ஷேத்திரமாகும் . 


அந்தர் முகூர்த்தத்தில் அறுபத்தாறாயிரத்து முன்னூற்று 
முப்பத்தாறு ( 66 , 336 ) பிரகாரம் ஜனித்து மரித்து அந்த்ய 
பவத்து சூக்ஷ்ம நிகோதருடைய உத்பன்ன பிரதம ஸமயத்து 
நித்யோத்காட நிராவரண ஞானம் ஜகன்ய பாலம் , அவை 
யிற்றின் பர்யாப்தகாதிகள் இரண்டும் மத்யமம் ; கேவலஞான 
உத்க்ருஷ்ட பாவமாகும் . 


மற்றும் , ஸங்க்ய பிரமாணம் உபமா பிரமாணம் என இரு 
வகைப்படும் . அவற்றுள் ஸங்க்யா பிரமாணம் சங்க்யாதம் , 
அஸங்க்யாதம் , அனந்தம் என திரி ( 3 ) வீதம் . அவற்றுள்ளும் 
ஜகன்ய மத்யம உத்க்ருஷ்டத்தினால் ஸங்க்யாதம் திரி ( 3 ) வீதம் 
பரிதாஸங்க்யாதம் , யுக்த அஸங்க்யா தம் 
( அஸங்க்யாதாஸங்க்யாதம் ) அஸங்க்யாதம் என்னும் மூன்று . 
இவ்வண்ணமே அனந்த மூன்று . பிரத்யேகம் ஜகன்ய மத்யம் 
உத்க்ருஷ்ட பேதத்தினால் அஸங்க்யாதம் ஒன்பதும் , அனந்த 
மொன்பதுமாக ஸங்க்ய பிரமாணம் இருபத்து ஒன்றாகும் ( 21 ). 


துவிக 


வார் 


ஸங்க்யாதம் மதி ஞான விஷயமும் அஸங்க்யாதம் அவதி 
ஞான விஷயமும் , அனந்தம் கேவல ஞான விஷயமு மாகும் . 


உபமா பிரமாணம் பல்லம் , ஸாகரம் , சூச்யங்குலம் , பிரத . 
ராங்குலம் , கனாங்குலம் , ஜகத்ஸ்ரேணி , ஜகத்ப்ரதரை . லோசு 
மென எட்டாகும் . 


லோகோத்தரமும் ஸகல பதார்த்த வேதியும் ஸ்வபர 
பிரகா சன சமர்த்தமும் நிஜ நிர்மல நித்ய ரூபமாகிய கேவல 
ஞானம் உபாதேய மென்பது பாவார்த்தம் . 


127 


நாலில் 


ஸஹ 


கோடி 


பெருக்கிப் போக பிரஸ்தம் , ஆடகம் , துரோணம் , மானி, 
காரி என்னும் இவை மான பிரமாண மாகும் . முந்திரிகை,, 
காணி , ஒருமாவை 

பெருக்கி ஒருமா அஞ்சு 
கொண்டது கால் ; கால் நாலு 

நாலு கொண்டது பணம் , பணம் 
ஐந்து . கொண்டது தரணம் ; தரணம் - இரண்டு கொண்டது 
கழஞ்சு, கழஞ்சு நாலு கொண்டது கர்ஷம் , கர்ஷம் சதுஷ்கம் 
( 4 பலம் , விம்சதி ( 20 ) பலம் வீசிகை , ஐந்து வீசிகை துலை , 
துலை யிருபது பாரம் . இவை முதலான உன்மானம் ; கூடை , 
முறம் , வகைச்சல் முதலானது அவமான மென்பது . ஏக ( 1 ) , 
துவி ( 2 ) , திரி ( 3 ) , சது ( 4 ! பஞ்ச ( 5 ) , ஷட் ( 6 ) , சப்த ( 7 ) , 
அஷ்ட 18 ) , நவ ( 9 ) , தச ( 10 ) , சத ( 100 ) ஸஹஸ்ர , ( 1000 ) 
தஸ் 

ஸ்ர , 

( 10,000 ) லக்ஷ ( 1,00,000 ), 
( 1,00,00,000 ) இது முதலானவை கணணாமான மென்பது ; 
தான்ய , குஞ்சை , மாஷம் ; கட்டளை முதலானது பிரதிமான 
மாகும் . அஸ்வ , விருஷப , மஹிஷம் முதலான இவையிற்றின் 
விலை முதலானது தத்பிரதிமான மாகும் . 

மற்றும் உத்தம மத்யம ஜகன்ய போகபூமிஜர் கர்ம 
பூமிஜர் ரோமாவலி , லிக்ஷை , யூகை , யவை அங்குலம் , இவை 
எட்டும் அஷ்டாஷ்ட குணிதமும் , துவாதஸ ( 12 ) அங்குலம் 
விதஸ்தி , விதஸ்தி துவயம் ( 2 ) ஹஸ்தம் , ஹஸ்த துவயம் ( 2 ) 
கிஷ்கு, கிஷ்கு துவயம் ( 2 ) தண்டம் , துவி ஹஸ்ர ( 2000 ) 
தண்டம் குரோசம் , குரோச சதுஷ்கம் ( 4 ) 

வியவஹார 
யோஜனை ; பஞ்ச சத ( 500 ) வியவ ஹார யோஜனை பிரமாண 
யோஜனை யாகும் . 

ஸமய , நிமஷ , கடிகா , முகூர்த்தாதியும் , மற்றும் லிகித 
சாக்ஷி , புக்தி முதலானதும் , மற்றும் தள , .திவ்ய , துலா , 
ரோஹனை , கட , சர்ப்ப , அக்னி , கோஸ பானாதியும் , மற்றும் 
கிராம ராமாதி , சீமானி . யாமக மாகிய நதி பர்வதம் போடு 
பள்ளம் , நிதி , நிக்ஷேபம் கல் நாட்டுதல் முதலானவை எல்லாம் 
லௌகீக பிரமாணமாகும் . 
பரமார்த்திக பிரமாணம் 

லோகோத்தர பிரமாணம் திரவ்ய , க்ஷேத்திர , கால , பாவ 
பேதத்தினால் நான்கு வகைப்படும் , 


, 


128 


ஏக பரமாணு ஜகன்ய திரவியம் . 
மத்யமம் , சகல பரமாணு உத்க்ருஷ்டம் , 


துவயாணுகாதிகள் 


ஏக ஸமயம் ஜகன்ய காலம்ம துவி ஸமயாதிகள் மத்யமம் , 
சமஸ்த காலம் உத்க்ருஷ்டம் . 


ஏக பிரதேசம் ஜகன்ய க்ஷேத்திரம் , துவிதியாதி பிரதேசம் 
மத்யமம் , சர்வ ஆகாசம் உத்க்ருஷ்ட க்ஷேத்திரமாகும் . 


அந்தர் முகூர்த்தத்தில் அறுபத்தாறாயிரத்து முன்னூற்று 
முப்பத்தாறு ( 66 , 336 ) பிரகாரம் ஜனித்து மரித்து அந்த்ய 
பவத்து சூக்ஷ்ம நிகோதருடைய உத்பன்ன பிரதம ஸமயத்து 
நித்யோத்காட நிராவரண ஞானம் ஜகன்ய பாவம் , அவை 
யிற்றின் பர்யாப்தகாதிகள் இரண்டும் மத்யமம் ; கேவலஞான 
உத்க்ருஷ்ட பாவமாகும் . 


மற்றும் , ஸங்க்ய பிரமாணம் உபமா பிரமாணம் என இரு 
வகைப்படும் . அவற்றுள் ஸங்க்யா பிரமாணம் சங்க்யாதம் , 
அஸங்க்யாதம் , அனந்தம் என திரி ( 3 ) வீதம் . அவற்றுள்ளும் 
ஜகன்ய மத்யம உத்க்ருஷ்டத்தினால் ஸங்க்யாதம் திரி ( 3 ) வீதம் 
பரிதாஸங்க்யாதம் , யுக்த அஸங்க்யாதம் துவிக வார 
( அஸங்க்யாதாஸங்க்யாதம் ) அஸங்க்யாதம் என்னும் மூன்று . 
இவ்வண்ணமே அனந்த மூன்று . பிரத்யேகம் ஜகன்ய மத்யம் 
உத்க்ருஷ்ட பேதத்தினால் அஸங்க்யாதம் ஒன்பதும் , அனந்த 
மொன்பதுமாக ஸங்க்ய பிரமாணம் இருபத்து ஒன்றாகும் ( 21 ). 


ஸங்க்யாதம் மதி ஞான விஷயமும் அஸங்க்யாதம் அவதி 
ஞான விஷயமும் , அனந்தம் கேவல ஞான விஷயமு மாகும் . 


உபமா பிரமாணம் பல்லம் , ஸாகரம் , சூச்யங்குலம் , பிரத . 
ராங்குலம் , கனாங்குலம் , ஜகத்ஸ்ரேணி , ஜகத்ப்ர தரை , லோக 
மென எட்டாகும் . 


லோகோத்தரமும் 

ஸகல பதார்த்த வேதியும் ஸ்வபர 
பிரகாசன சமர்த்தமும் நிஜ நிர் மல நித்ய ரூபமாகிய கேவல 
ஞானம் உபாதேய மென்பது பாவார்த்தம் . 


129 


ஐந்து ஞானங்கள் 

மற்றும் பிரமாண மென்று சொல்லப்பட்ட மதி , ஸ்ருத , 
அவதி , மனபர்யய , கேவல ஞானங்களின் லக்ஷணம் யாதெனில் : 
மதிஞானம் 

மதி ஞான மென்பது மதி ஞானாவரணீய வீர்யாந்தராய 
க்ஷயோபசமமும் , பஹிரங்க பஞ்சேந்திரியமும் மனமுமாகிய 
ஷட் ( 6 ) இந்திரியங்கள் காரணமாக பிறப்பது . அதுவும் 

அதுவும் அவ 
கிரஹ , ஈஹ , ஆவாய . தாரண என நான் காகும் . அவகிரஹ 
மென்பது இந்திரிய அர்த்த சம்யோக அனந்தரமாகிய அறிவு 
அவகிரஹம் . கிரஹிதார்த்தத்தை விசேஷிப்பது ஈகை ஈஹி 
தார்த்தத்தை நிர்ணயிப்பது ஆவாயம் . அதனை காலாந்தரத்தில் 
மறவாமை தாரணா என்பது . 


அவற்றுள் அவகிரஹ மென்பது அர்த்த , வியஞ்சன பேதத் 
தினால் இரண்டு திறம் , அப்ராப்தார்த்த கிராஹகம் அர்த்தவக் 
ராஹகமாகும் . பிராப்த கிராஹகம் வியஞ்சனாக்ராஹக 
மாகும் . சக்ஷவினுக்கும் மனசுக்கும் வியஞ்சனா கரஹமின்மை 
யால் அவ்விரண்டுக்கும் நான்கு நான்கும் ஒழிந்த இந்திரியங் 
களுக்கு ஐந்து ஐந்தாகவும் இருபத்தெட்டாகும் ( 28 ) . 

இவ்விருபத்தெட்டும் பஹு , ஏக . பகுவித , ஏகவித , க்ஷிப்ர , 
அக்ஷிப்ர , அனிஸ்ருத , நிஸ்ருத , அனுக்த . உக்த , துருவ , அத்ருவ 
என்னும் பன்னிரெண்டுடனும் யோஜிக்க முன்னூற்று முப்பத் 
தாறு ( 336 ) பேத மாகும் . பஹ்வாதி பன்னிரண்டினுக்கும் , 
அர்த்தமாவது பலவும் , ஒன்றும் , பலவிதமும் , ஏகவிதமும் 
சீக்கிரம் மந்தம் , வஸ்துவின் ஏகதேஸம் , வஸ்துவின் சாகல்யம் , 
சொல்லாதது , சொன்னது , நித்யம் அனித்ய மென வாகும் . 


ஸ்வ ஸ்வரூபானுபவன லக்ஷண வீதராக நிர்விகல்ப 
ஸ்வசம்வேதன ஞான உபாதேய மென்பது தாத்பர்யம் . 
சுருதஞானம் 
மதிபூர்வகமாகிய 

ஸ்ருத ஞானம் 

அக்ஷராத்மகமும் 
அனக்ஷராத்மகமும் என இரண்டு திறம் , அதில் அனக்ஷராத் 


130 


ஸமாஸ 


மகம் அஸங்க்யாத லோக மாத்ரமாகும் . 

அக்ஷராத்மகம் 
அங்காங்க , பாஹ் யாங்க பேதத்தினையுடையது . மற்றும் ஸ்வ 
யோக்யமாகிய அறுபத்தாறாயிரத்து முன்னூற்று முப்பத்தாறு 
( 66 , 336 ) பவத்தின் அந்தியத்தில் சூக்ஷ்ம நிகோத லப்தி 
அபர்யாப்தகனுடைய உத்பன்ன பிரதம ஸமயத்தின் ஸ்பர் 
ஸனேந் திரிய மதி ஞான பூர்வகமும் நித்யம் உத்காடமும் 
நிராவரணமும் ஆகிய பர்யாய ஸ்ருதமும் , பர்யாய 
ஸ்ருதமும் , அக்ஷரமும் , அக்ஷர ஸமாஸமும் , பதமும் , 
ஸமாஸமும் , சங்காத , சங்காத ஸமாஸமும் , பிரதிபத்தி , 
பிரதிபத்தி ஸமாஸமும் , அனுயோகம் , அனுயோக ஸமாஸமும் , 
பிராப்ர தகப்ராப்ர தகம் , பிராப்ரதகப்ராப்ர தக ஸமாஸமும் , 
பிராப்ருத , பிராப்ருத ஸமாஸமும் , வஸ்துவும் , 

வஸ்து 
ஸமாஸமும் பூர்வ , பூர்வ ஸமாஸமும் என 

என திரவிய ஸ்ருத 
ஞானம் இருபது ( 20 ) பேதமாகும் . 
ஸ்வசுத்தாத்மா ஸம்பனமாகிய 

ஸ்ருத ஞானம் 
உபாதேய மென்பது தாத்பர்யம் 
பன்னிரண்டு அங்கம் 

ஆசாரம் , சூத்ரக்ர தம் , ஸ்தானம் , ஸமவாயம் , வியாஜ் 
ஞாப்ர ஜ்ஞப்தி , ஞாத்ருகதா , உபாஸகாத்யனம் , அந்தக்ர தசம் , 
அனுத்தரோபபாதிக தசம் , பிரஸ்ன வ்யாகரணம் , லிபாக 
சூத்ரம் , திரஷ்டிவாத மென இவை 

துவாதசாங்கம் ( 12 ) 
ஆகும் .. 
திருஷ்டிவாத அங்கம் 
அவற்றுள் 

பரிகர்மம் , சூத்ரம் , பிரதமானுயோகம் , 
பூர்வகதம் , சூளிகை , திருஷ்டிவா தாங்கம் பஞ்ச ( 5 ) 
விதம் . 


பாவ 


என 


அவற்றுள் சந்திரப்ரஜ்ஞப்தி , சூரியப்ர ஜ்ஞப்தி ,, ஜம்பூத்வீப 
ப்ர ஜ்ஞப்தி , துவீப சாகரப்ர ஜ்ஞப்தி , வியாக்யாப்ர ஜ்ஞப்தி என 
பரிகர்மம் பஞ்ச ( 5 ) விதம் . ஸூத்ரம் , பிரதமானுயோகம் , 
இவையிரண்டும் ஏகைகம் . உத்பாத பூர்வம் , அகராயணீயம் , 
வீர்யா நுப்ரவாதம் , அஸ்தி நாஸ்திப்ரவாதம் , ஞானப்ரவாதம் , 


129 


ஐந்து ஞானங்கள் 


மற்றும் பிரமாண மென்று சொல்லப்பட்ட மதி , ஸ்ருத . 
அவதி , மனபர்யய , கேவல ஞானங்களின் லக்ஷணம் யாதெனில் : 


மதிஞானம் 

மதி ஞான மென்பது மதி ஞானாவரணீய வீர்யாந்தராய 
க்ஷயோபசமமும் , பஹிரங்க பஞ்சேந்திரியமும் மனமுமாகிய 
ஷட் ( 6 ) இந்திரியங்கள் காரணமாக பிறப்பது . அதுவும் அவ 
கிரஹ , ஈஹ , ஆவாய , தாரண என நான் காகும் . அவகிரஹ 
மென்பது இந்திரிய அர்த்த சம்யோக அனந்தரமாகிய அறிவு 
அவகிரஹம் . கிரஹிதார்த்தத்தை விசேஷிப்பது 

ஈகை ஈஹி 
தார்த்தத்தை நிர்ணயிப்பது ஆவாயம் . அதனை காலாந்தரத்தில் 
மறவாமை தாரணா என்பது . 

அவற்றுள் அவகிரஹ மென்பது அர்த்த , வியஞ்சன பேதத் 
தினால் இரண்டு திறம் . அப்ராப்தார்த்த கிராஹகம் அர்த்தவக் 
ராஹகமாகும் . பிராப்த கிராஹகம் வியஞ்சனாக்ராஹக 
மாகும் . சக்ஷவினுக்கும் மனசுக்கும் வியஞ்சனா கரஹமின்மை 
யால் அவ்விரண்டுக்கும் நான்கு நான்கும் ஒழிந்த இந்திரியங் 
களுக்கு ஐந்து ஐந்தாகவும் இருபத்தெட்டாகும் ( 28 ) . 


இவ்விருபத்தெட்டும் பஹு , ஏக . பகுவித , ஏகவித , க்ஷிப்ர . 
அக்ஷிப்ர , அனிஸ்ருத , நிஸ்ருத , அனுக்த . உக்த , துருவ , அத்ருவ 
என்னும் பன்னிரெண்டுடனும் யோ ஜிக்க முன்னூற்று முப்பத் 
தாறு ( 336 ) பேத மாகும் . பஹ்வாதி பன்னிரண்டினுக்கும் , 
அர்த்தமாவது பலவும் , ஒன்றும் ,, 

பலவிதமும் , 

ஏகவிதமும் 
சீக்கிரம் மந்தம் , வஸ்துவின் ஏகதேஸம் , வஸ்துவின் சாகல்யம் , 
சொல்லாதது , சொன்னது , நித்யம் அனித்ய மென வாகும் . 


ஸ்வ ஸ்வரூபானுபவன லக்ஷண வீதராக நிர்விகல்ப 
ஸ்வசம்வேதன ஞான உபாதேய மென்பது தாத்பர்யம் . 


சுருதஞானம் 
மதிபூர்வகமாகிய 

ஸ்ருத 

ஞானம் அக்ஷராத்மகமும் 
அனக்ஷராத்மகமும் என ரண்டு திறம் . அதில் அனக்ஷராத் 


130 


ஸமாஸ 


மகம் அஸங்க்யாத லோக மாத்ரமாகும் . அக்ஷராத்மகம் 
அங்காங்க , பாஹ் யாங்க பேதத்தினையுடையது . மற்றும் ஸ்வ 
யோக்யமாகிய அறுபத்தாறாயிரத்து முன்னூற்று முப்பத்தாறு 
( 66 , 336 ) பவத்தின் அந்தியத்தில் சூக்ஷ்ம நிகோத லப்தி 
அபர்யாப்தகனுடைய உத்பன்ன பிரதம ஸமயத்தின் ஸ்பர் 
ஸனேந் திரிய மதி ஞான பூர்வகமும் நித்யம் உத்காடமும் 
நிராவரணமும் ஆகிய பர்யாய ஸ்ருதமும் , பர்யாய 
ஸ்ருதமும் , அக்ஷரமும் , அக்ஷர ஸமாஸமும் , பதமும் , பத 
ஸமாஸமும் , சங்காத , சங்காத ஸமாஸமும் , பிர திபத்தி , 
பிரதிபத்தி ஸமாஸமும் , அனுயோகம் , அனுயோக ஸமாஸமும் , 
பிராப்ர தகப்ராப்ர தகம் , பிராப்ரதகப்ராப்ர தக ஸமாஸமும் , 
பிராப்ருத , பிராப்ருத ஸமாஸமும் , வஸ்துவும் , வஸ்து 
ஸமாஸமும் பூர்வ , பூர்வ ஸமாஸமும் என திரவிய ஸ்ருத 
ஞானம் இருபது ( 20 ) பேதமாகும் . 
ஸ்வசுத்தாத்மா ஸம்பனமாகிய 

ஸ்ருத ஞானம் 
உபாதேய மென்பது தாத்பர்யம் . 
பன்னிரண்டு அங்கம் 

ஆசாரம் , சூத்ரக்ர தம் , ஸ்தானம் . ஸ்மவாயம் , வியாஜ் 
ஞாப்ர ஜ்ஞப்தி , ஞாத்ருகதா , உபாஸகாத்யனம் , அந்தக்ர தசம் , 
அனுத்தரோபபாதிக தசம் , பிரஸ்ன வ்யாகரணம் , விபாக 
சூத்ரம் , திரஷ்டிவாத மென இவை 

துவாதசாங்கம் ( 12 ) 
ஆகும் . 
திருஷ்டிவாத அங்கம் 
அவற்றுள் 

பரிகர்மம் , சூத்ரம் , பிர தமானுயோகம் , 
பூர்வகதம் , சூளிகை , திருஷ்டிவாதாங்கம் பஞ்ச ( 5 ) 
விதம் . 


பாவ 


என 


அவற்றுள் சந்திரப்ரஜ்ஞப்தி , சூரியப்ர ஜ்ஞப்தி , ஜம்பூத்வீப 
ப்ர ஜ்ஞப்தி , துவீப சாகரப்ர ஜ்ஞப்தி , வியாக்யாப்ர ஜ்ஞப்தி என 
பரிகர்மம் பஞ்ச 

( 5 ) விதம் . ஸூத்ரம் , பிரதமானுயோகம் , 
இவையிரண்டும் ஏகைகம் . உத்பாத, பூர்வம் , அக்ராயணீயம் , 
வீர்யா நுப்ரவாதம் , அஸ்தி நாஸ்திப்ரவாதம் , ஞானப்ரவாதம் , 


135 


ரண்டு கதைகளையும் சந்தம் அலங்கார முதலான சாஸ்த்ரங் 
களைச் சொல்லும் ( 13 ) கிரியாவிசாலம் ( 9,00,00,000 ) . 
பன்னிரண்டு கோடியே ஐம்பது லக்ஷம் பதங்களினால் லோகத் 
துள் ஸாதமான மோக்ஷஸுகத்தையும் அதனைச் சாதிக்கும் 
அனுஷ்டானங்களுக்கு ஸ்தானமாகி இருந்ததையும் சொல்லும் 
( 14 ) லோகபிந்துஸாரம் (12,50,00,000). 


இச்சொன்ன பதினாலு பூர்வத்தையும் ஆனந்தத்தினால் 
நமஸ்கரியா நின்றேன் . சதுர்தச ( 14 ) பூர்வங்களினுடைய 
வஸ்த்துக்களைச் சொல்லும் காதை : 


தஸ சஉ தஸட்ட அடதச துஸு பாரஸ சோள | 
வீஸ தீஸ மதோ பண தச சவுசுவி தசயம் வத்தூணம் || 
வீல வீஸ பாஹு டயம் 
புப்பாணம் வத்துஸ்ஸய பண்ண உதீ ஹ வந்தி 

வவ்வத்தூஓ | 
பாகுட திண்ணி ஸ ஹஸ்ஸா ணவய ஸயா சோத்த 

சாணம் பி || 
10 , 14 , 8 , 18 , 12 , 12 , 16 , 20 , 30 , 15 , 10 , 10 , 10 , 10 ஆக 
வஸ்துக்களெல்லாம் கூடி நூற்றுத் தொண்ணூற்று ஐந்து ( 195 ) 
ஒவ்வொரு வஸ்துவினுக்கும் இருபது இருபது பிராப்ர தங்களாக 
எல்லா 

வஸ்துகளுக்கும் பிராப்ர தங்கள் மூவாயிரத்து 
தொள்ளாயிரமாம் ( 3900 ) . 


உபலப்திகள் 


1. பூர்வாந்தம் , 2. அபராந்தம் . 3. துருவம் , 4. அத்ருவம் 
5. சியவன லப்தி . 6. அத்ருவ ஸம்ப்ரணிதி , 7. அர்த்தம் , 8 
பௌமாவயாத்யம் , 9. சர்வார்த்தம் 10. கல்பநீயஞானம் , 11 
அதீதகாலம் , 12. அனாக தகாலம் , 13. வித்தம் , 14 , உபாத் 
யாயம் என அக்ராயணிய 

மென்னும் இரண்டாம் பூர்வத் 
தினுடைய உபலப்திகள் என்னும் பெயரினையுடைய பதினாலு 
(14) வந்துக்களுள் சியவனலப்தி என்னும் ஐந்தாம் வஸ்துவி 
னுடைய பிராப்ரதம் இருபதினுள் நாலாவதாகிய மஹா கர்ம 
பிரக்ருதி . என்னும் பிராப்ரத ஸம்பந்திகளாகிய அனுயோக 
மென்னும் 

பெயரினையுடைய ஆசார்ய பரம்பரையினால் 


136 


பவ . 


உபலப்திகளாகிய கிரதிவே தனனை , ஸ்பர்ஸன , கர்ம , பிரக்ரதி , 
தந்தன , நிபந்தனை பிரக்ரம , அனுப்ரக்ரம அப்யுதய , மோக்ஷம் , 
ஸம்க்ரம , லேஸ்யை , திரவ்ய லேஸ்யை , கர்மம் பாவ லேஸ்யை 
பரிணாமம் 

ஸா தாஸா தம் , தீர்க்கம் , ஹ்ருஸ்வம் . 
தாரணீயம் , புத்கலா த்மகம் , நிதத்த அனிதத்த , சனிகாசித 
அனிகாசித கர்மஸ்த்திகம் , பஸ்சிம ஸ்கந்தம் , அல்ப பகுத்தவம் 
என்னும் சதுர்விம்சதி ( 24 ) அனுயோக துவாரங்களை பரமாத்ம 
ஞானஸித்யர்த்தம் பாவிப்பது . 

( சுருத பக்தி 14-21 ) 

( காதை ) 
பாருத்தரசயகோடி தேசீதி தஹ ய ஹோந்தி ளக்காணம் | 
அட்டாவண்ண 

ஸ்ஸா 

பஞ்சேவ 

அங்காணம் || ( கோ . p.350) 
துவா தசாங்கங்களுடைய நூற்று ஒருபத்து இரண்டு கோடி 
மிசை எண்பத்து மூன்று லக்ஷத்து ஐம்பத்தெண்ணாயிரத்து 
ஐந்து பதங்களையும் நிர்வாண போதி லப்த்யர்த்தம் ஸ்துதிப் 
பது ( 112,83,58 , 005 ) . 


ஸஹ 


பதாணி 


பத விளக்கம் 


பதம் திரி 


அர்த்தபதம் , பிரமாணபதம் , மத்யபதம் என 
( 3 ) விதம் . இத்தனை அக்ஷர மென்னும் பிரமாண மில்லாதது 
அர்த்தபதம் . எட்டு அக்ஷர பிரமாணமுள்ளது பிரமாண பதம் . 
துவாதசாங்க பிரவிஷ்ட ஸ்ருதத்தினைச் சொல்லும் பதங்கள் 
மத்ய பதம் , அதனில் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து நாலு 
கோடி மிசை எண்பத்து மூன்று லக்ஷத்து 

ஏழாயிரத்து 
எண்ணூத்தி எண்பத்தெட்டு அக்ஷரங்கள் மத்ய பதங்களின் 
பேதம் ஞான லாபார்த்தம் வந்திப்பது ( 16 34 , 83 , 07,888 ) . 
மத்ய பதங்கள் எல்லாவற்றிலும் வர்ணங்கள் ஒழிந்தது எட்டு 
கோடியும் ஒருலக்ஷமும் எண்ணாயிரத்து ஒரு நூற்று எழுபத்தை 
ந்து அக்ஷரங்களினால் பிரமாண பதங்களாகும் ( 8 , 91 , 09 , 175 ) 
அங்க பாஹ்யம் 

பிரகீர்ணகம் யாதெனில் , 

சாமாயிகம் , சதுர்விம்சதி ஸ்தவம் , வந்தனை , பிரதிக்ர 
மணம் , வைநைகம் , கிரதிகர் மம் , தசவைகாலிகை , உத்தராத் 


135 


இரண்டு கதைகளையும் சந்தம் அலங்கார முதலான சாஸ்த்ரங் 
களைச் சொல்லும் ( 13) கிரியாவிசாலம் ( 9,00,00,000 ) . 
பன்னிரண்டு கோடியே ஐம்பது லக்ஷம் பதங்களினால் லோகத் 
துள் ஸாதமான மோக்ஷஸுகத்தையும் அதனைச் சாதிக்கும் 
அனுஷ்டானங்களுக்கு ஸ்தானமாகி இருந்ததையும் சொல்லும் 
{ 14 ) லோகபிந்துஸாரம் ( 12,50,00,000 ) . 


இச்சொன்ன பதினாலு பூர்வத்தையும் ஆனந்தத்தினால் 
நமஸ்கரியா நின்றேன் . சதுர்தச ( 14 ) பூர்வங்களினுடைய 
வஸ்த்துக்களைச் சொல்லும் காதை : 

தஸ சஉ தஸட்ட அடதச துஸு பாரஸ சோள | 
வீஸ தீஸ மதோ பணதச சவுசுவி தசயம் வத்தூணம் || 
வீஸ . வீஸ பாஹு , டயம் 
புப்பாணம் வத்துஸ்ஸய பண்ணஉதீ ஹ வந்தி 

வவ்வத்தூஓ | 
பாகுட திண்ணி ஸ ஹஸ்ஸா ணவய ஸயா சோத்த 

சாணம் பி 


10 , 14 , 8 , 18 , 12 , 12 , 16 , 20 , 30 , 15 , 10 , 10 , 10 , 10 ஆக 
வஸ்துக்களெல்லாம் கூடி நூற்றுத் தொண்ணூற்று ஐந்து ( 195 ) 
ஒவ்வொரு வஸ்துவினுக்கும் இருபது இருபது பிராப்ர தங்களாக 
எல்லா வஸ்துகளுக்கும் பிராப்ரதங்கள் மூவாயிரத்து 
தொள்ளாயிரமாம் ( 3900 ) . 
உபலப்திகள் 


1. பூர்வாந்தம் , 2. அபராந்தம் , 3. துருவம் , 4. அத்ருவம் 
5. சியவன லப்தி . 6. அத்ருவ ஸம்ப்ரணிதி , 7. அர்த்தம் , 8 
பௌமாவயா தயம் , 9. சர்வார்த்தம் 10. கல்பநீயஞானம் , 11 
அதீதகாலம் , 12. அனாக தகாலம் , 13. வித்தம் , 14 , உபாத் 
யாயம் என அக்ராயணீய மென்னும் இரண்டாம் பூர்வத் 
தினுடைய உபலப்திகள் என்னும் பெயரினையுடைய பதினாலு 
( 14 ) வந்துக்களுள் சியவனலப்தி என்னும் ஐந்தாம் வஸ்துவி 
னுடைய பிராப்ரதம் இருப்பதினுள் நாலாவதாகிய மஹா கர்ம 
பிரக்ருதி என்னும் பிராப்ரத ஸம்பந்திகளாகிய அனுயோக 
மென்னும் பெயரினையுடைய ஆசார்ய பரம்பரையினால் 


136 


பவ . 


உபலப்திகளாகிய கிரதிவே தனனை , ஸ்பர்ஸன , கர்ம , பிரக்ரதி , 
தந்தன , நிபந்தனை பிரக்ரம , அனுப்ரக்ரம அப்யுதய , மோக்ஷம் , 
ஸம்க்ரம் , லேஸ்யை , திரவ்ய லேஸ்யை , கர்மம் பாவ லேஸ்யை 
பரிணாமம் 

ஸா தாஸா தம் , தீர்க்கம் , ஹ்ருஸ்வம் . 
தாரணீயம் , புத்கலாத்மகம் , நிதத்த அனிதத்த , சனிகாசித 
அனிகாசித கர்மஸ்த்திகம் , பஸ்சிம ஸ்கந்தம் , அல்ப பகுத்தவம் 
என்னும் சதுர்விம்சதி ( 24 ) அனுயோக துவாரங்களை பரமாத்ம 
ஞானஸித்யர்த்தம் பாவிப்பது . 

( சுருத பக்தி 14-21 ) 

(காதை ) 
பாருத்தரசயகோடி தேசீதி தஹய ஹோந்தி ளக்காணம் | 
அட்டாவண்ண 

ஸஹ ஸ்ஸா 

பஞ்சேவ 

அங்காணம் || ( கோ.ஜீ.350 ) 
துவா தசாங்கங்களுடைய நூற்று ஒருபத்து இரண்டு கோடி 
மிசை எண்பத்து மூன்று லக்ஷத்து ஐம்பத்தெண்ணாயிரத்து 
ஐந்து பதங்களையும் நிர்வாண போதி லப்த்யர்த்தம் ஸ்துதிப் 
பது ( 112,83,58 , 005 ) . 


பதாணி 


பத விளக்கம் 


பதம் திரி 


அர்த்தபதம் , பிரமாணபதம் , மத்யபதம் என 
( 3 ) விதம் . இத்தனை அக்ஷர மென்னும் பிரமாண மில்லாதது 
அர்த்தபதம் . எட்டு அக்ஷர பிரமாணமுள்ளது பிரமாண பதம் . 
துவாதசாங்க பிரவிஷ்ட ஸ்ருதத்தினைச் சொல்லும் பதங்கள் 
மத்ய பதம் , அதனில் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து நாலு 
கோடி 

மிசை எண்பத்து மூன்று லக்ஷத்து ஏழாயிரத்து 
எண்ணூத்தி எண்பத்தெட்டு அக்ஷரங்கள் மத்ய பதங்களின் 
பேதம் ஞான லாபார்த்தம் வந்திப்பது ( 16 34 , 83 , 07,888 ) . 
மத்ய பதங்கள் எல்லாவற்றிலும் வர்ணங்கள் ஒழிந்தது எட்டு 
கோடியும் ஒருலக்ஷமும் எண்ணாயிரத்து ஒருநூற்று எழுபத்தை 
ந்து அக்ஷரங்களினால் பிரமாண பதங்களாகும் ( 8 , 91 , 09 , 175 ) 


அங்க பாஹ்யம் 

பிரகீர்ணகம் யாதெனில் , 

சாமாயிகம் , சதுர்விம்சதி ஸ்தவம் , வந்தனை , பிரதிக்ர 
மணம் , வைநைகம் , கிர திகர்மம் , தசவைகாலிசை , உத்தராத் 


137 


லக்ஷணம் 


யயனம் , கல்ப்யவ்யஹாரம் , கல்ப்யாகல்பம் , மஹாகல்ப்யம் , 
புண்டரீகம் , மஹாபுண்டரீகம் , அசீதிகை என பிரகீர்ணகம் 
சதுர்தஸ (14 ) விதம் . அவையிற்றினுக்கு லக்ஷணம் யாதெனில் ; 
யதிகளுக்கு சமதா 

சொல்லும் ஸாமாயிகம் , 
சதுர்விம்சதி தீர்த்தகர குண ஸ்தவனத்தினைச் சொல்லும் 
சதுர்விம்சதி ஸ்தவம் ; அர்ஹ தாதி வந்தனையைச் சொல்லும் 
வந்தனை : திவஸம் ராத்திரி பக்ஷம் சாதுர்மாஸிகம் ஸம்வத் 
சரிகம் ஈர்யாபதம் உத்தமார்த்தம் என்னும் ஏழு திறத்து பிரதி 
கர்மணம் பண்ணுமது சொல்லும் பிரதிக்ரமணம் : ஞான தர்சன 
சாரித்ர தபோ வீர்ய ஆசார மென்னும் ஐந்து திறத்து விநயத்தி 
தினைச் சொல்லும் 

வைனைகம் ; தீக்ஷா கிரஹணாதி 
கிரியையினைச் சொல்லும் கிரதிகர்மம் ; துரும புஷ்பிதங்கள் 
முதலான பத்து அதிகாரங்களினால் முனிகள் ஆசாரம் 
சொல்லும் தசவைகாலிகம் ; பல திறத்து உபசர்க்கங்களைப் 
பொறுப்பதும் அவையிற்றின் பலத்தினையும் சொல்லும் 
உத்தராத்யயனம் . யதிகளுக்கு யோக்யமாகிய ஆசாரத்தினையும் 
அது தப்பினால் அதற்கு தக்க 

பிராயச்சித்தத்தினைச் 
சொல்லும் கல்பவ்யவஹாரம் ; ஸாகாரருக்கும் அனாகரருக்கும் 
கால விசேஷத்தினால் தக்க தக்க ஆதாரங்களைச் சொல்லும் 
கல்ப்யாகல்ப்யம் ; தீக்ஷையும் சிக்ஷையும் கண போஷணம் 
ஆத்ம ஸம்ஸ்கார பாவனை சல்லேகனை உத்தமார்த்த காலமும் 
என்று ஆறு 

காலத்துக்கு தக்க யதிகள் ஆசாரத்தினைச் 
சொல்லும் மஹாகல்ப்யம் ; பவனாவாஸிகர் முதலான தேவர் 
உத்பத்திக்குக் காரணமான தபங்களைச் சொல்லும் புண்டரீகம் ; 
அந்த தேவர்களுடைய தேவியர் உத்பத்திக்குக் காரணத் 
தினைச் சொல்லும் மஹாபுண்டரீகம் ; சூக்ஷம ஸ்தூல தோஷங் 
களுக்கு பிராயச்சித்தமும் புருஷசக்தியும் பிராயத்தினையும் 
விசாரித்துச் சொல்லும் அசீதிகை என அங்க பாஹ்ய பேதங் 
களாகிய சதுர்தச ( 14 ) பிரகீர்ணங்களை நித்யாநந்த ஞான 
ஸித்யர்த்தமாக நமஸ்காரம் பண்ணுவேன் . 


( சுருத பக்தி 24-26 ) 
இந்த அவஸரத்து சிஷ்யன் பூர்வ பக்ஷம் பண்ணுவான் : 
ஸ்வாமியே ! ‘ ஆத்யே பரோக்ஷமென்று தத்வார்த்த சூத்ரத்தில் 


138 


மதி ஸ்ருத மிரண்டும் பரோக்ஷ மென்று சொல்லப்பட்டது . 
பிரத்யக்ஷம் ஆகுமாறு எவ்வண்ணமெனில் ; பரிகாரஞ் சொல்லு 
வார் : தத்வார்த்த சூத்ரத்தில் உத்சர்க வியாக்யானம் ; இது 
அபவாத வியாக்யானம் . அது எங்ஙனமெனில் , 

உத்சர்க 
அபிதான சாமான்ய வியாக்யானத்தினால் தத்வார்த்தத்தில் 
சொன்ன பரோக்ஷமாகிய மதிஞானம் தர்க்க சாஸ்த்ரத்தில் 
விசேஷ வியாக்யானத்தினால் சாம்வ்யவஹாரிக பிரத்யக்ஷ 
மென்று சொல்லப்படும் . அது போல வியுத்ஸர்க்க விதியினால் 
பரோக்ஷ மென்று சொல்லப்பட்ட நிஜ சுத்தாத்ம அபிமுகமான 
பாவ ஸ்ருத ஞானம் அபவாத வியாக்யானத்தினால் பிரத்யக்ஷ 
மென்று சொல்லப்பட்டது . ஏகாந்தத்தினால் பரோக்ஷமே 
யாகில் 

சுக துக்காதி ஸம்வே தனமும் பரோக்ஷமாம் . அவ் 
வண்ணமாமெனில் 

அது 

பிரத்யக்ஷ விரோதமாம் . இவ் 
வண்ணமே ஸம்க்ஷ்ேபத்தினால் சுருத ஞானம் சொல்லப்பட்டது . 


அவதி ஞானம் 


அவதி ஞானம் யாதெனில் , தேசாவதி , பரமாவதி , ஸர்வா 
வதி என அவதி ஞானம் மூன்று பேதம் ஆகும் . ரூப திரவ்யங் 
களை ஆஸ்ரித்து திரவிய க்ஷேத்ர கால பாவங்களை சீமை 
பண்ணி அவதி 

ஞானாவரண வீர்யாந்தராயத்தினுடைய 
க்ஷயோபசமத்தினால் பிறந்தது . 

அவற்றுள் தேசாவதி என்பது பவ பிரத்யயம் குணப் 
ரத்யயம் என இரு திறம் . அவற்றுள் பவ பிரத்யய மென்பது 
தேவருக்கும் , நரகருக்கும் தீர்த்தகர பரம தேவர்களுக்கும் 
சர்வாங்கத்திலும் பிறப்பது . குண பிரத்யய அவதி ஞானம் 
குணாதிகரான மனுஷ்யருக்கும் திர்யஞ்சருக்கும் விசோதி 
வசத்தினால் நா பியின்மேல் பரிணமித்து அசங்க்யாத சின்னங் 
கள் பிறப்பது . அதுவும் ஷட் ( 6 ) விதம் . எவ்வண்ணமெனில் , 
அனுகாமி , அனனுகாமி , வர்த்தமானம் , ஹீயமானம் , அவஸ் 
திதம் , அனவஸ்திதம் என வாகும் . 

அவற்றுள் அனுகாமி என்பது பாஸ்கரப்ரகாசம் போல் 
எங்கும் கூடச் செல்வது . அதுவும் க்ஷேத்ரானுகாமி , பவானு 


139 


காமி , க்ஷேத்ரபவானுகாமி என மூன்று பேதம் . அவற்றுள் ஒரு 
க்ஷேத்திரத்துட் பிறந்த அவதி ஸ்வபர பிரயோகத்தினால் 
ஸ்வபர க்ஷேத்ரத்துள் சுழல்வித்துங் கெடாதிருப்பது க்ஷேத்ரானு 
காமி என்பது , ஒரு பவத்தில் பிறந்த அவதி பவாந்தரத்து 
கூடச் செல்வது பவானுகாமி 

பவானுகாமி என்பது . அந்த அவதி பரத 
ஐராவத விதேஹாதி க்ஷேத்ரங்களிலும் தேவ நாரக திர்யக் 
மனுஷ்ய பவங்களிலும் செல்லுவது க்ஷேத்திரபவானுகாமி 
என்பது . 

அனனுகாமி என்பது விமுக்த புருஷன் கேட்கும் வசனம் 
போல இருப்பது . அதுவும் முன் சொன்ன விகல்பத்தினால் 
மூன்று விதம் . க்ஷேத்ராந்தத்து 

பவாந்தரத்தில் 
செல்லுவது க்ஷேத்திர அனனுகாமி 

பவாந்தரத்து 
செல்லாதே க்ஷேத்ராந்தரத்து செல்லுவது பவ அனனுகாமி 
என்பது . க்ஷேத்திராந்தரத்தும் பவாந்தரத்தும் செல்லாதது 
க்ஷேத்ரபவ அனனுகாமி என்பது . 


செல்லாது 
என்பது . 


வர்த்தமான மென்பது சுக்ல பக்ஷத்து சந்திரன் போல 
ஸம்யக் தர்சன விசுத்தி பரிணாமம் எவ்வளவு பிறந்தது அதிலும் 
தொடங்கி அஸங்க்யாத லோகம் அளவு நிரந்தரம் வளர்வது . 


ஹீயமான மென்பது கிருஷ்ண பக்ஷத்து சந்திரன் போல 
ஸம்யக் தர்சனாதி குணஹானி சங்க்லேச பரிணாம விரத்தி 
யோகத்தினால் அங்குல அஸங்கேயய பாக மளவும் குறைவது . 
மன : பர்யய ஞானம் 


மன : பர்யய ஞான ஸ்வரூபத்தினையும் விகல்பத்தினையும் 
சொல்லுவார் . மனபர்யய ஞானாவரண க்ஷயோபசமத்தினா 
லும் வீர்யாந்தராய க்ஷயோபசமத்தினாலும் ஜீவன் தன்னுடைய 
மனஸை அவலம்பித்து பர மநோகத மூர்த்த வஸ்துவினை 
ஏகதேஸ பிரத்யக்ஷத்தினால் சவிகல்ப ரூபமாக அவதி ஞான 
விஷயத்தின் அனந்த ஏகபகாத்தை அறிவது . ஈஹா மதி ஞான 
பூர்வகம் மன : பர்யய ஞான மாம் . அதுவும் ருஜுமதி 
விபுலமதி பேதத்தினால் இரண்டு திறம் . அவற்றுள் வக்ர 
மில்லாத பிறர் மன வசன காயங்களில் சேர்ந்த அர்த்தத்தினை 


140 


அறிவது ருஜுமதி என்பது . வக்ர அவக்ர ரூபதத்தினால் பிற 
மனோ வாக் காய கதாதர்த்தத்தினை அறிவது விபுலமதி 
என்பது , விசுத்த ரூப ருஜுமதியைப் பற்ற பிரதிபாதி விபுலமதி 
அதிகமாம் . அவ்விரண்டினும் ருஜுமதி பரம ஸம்யதர்க் காகும் . 
ருஜுமதி விபுலமதி இரண்டும் சரமாங்கரான பரம சம்யத்ர்க் 
காகும் . ருஜுமதி எப்போதாகிலும் கெடும் , விபுலமதி கெடாது . 
இவ்வண்ணம் சம்ஸாரி ஜீவன்களையும் புத்கலங்களையும் 
விஷயமாக அறிவது ஏகதேச பிரத்யக்ஷ ரூப மனபர்யய ஞானம் 
சம்க்ஷேபத்தினால் சொல்லப்பட்டது . அவதி 

ஞானத்தின் 
அனந்தைக பாகம் அல்லது அறியாது . மனப்பர்யய 
அதிகம் . எவ்வண்ணமெனில் வியபிசாரியல்ல வாகையினாலும் 
பரமஸமய நிபந்தன மாகையினாலும் மனப்பர்யய ஞானத் 
தினுக்கு அப்யஹிதம் சொல்லப்பட்டது என்று அறிவது . 


ஞானம் 


கேவல ஞானம் 


சரண 


கேவல ஞானம் ஸ்வ ரூபத்தினையும் சாமர்த்யத்தினையும் 
சொல்லுவார் : 

ஜகத்ரய 

காலத்ரயவர்த்தி சமஸ்த வஸ்து 
பரிச்சித்தி ரூப சகல அகண்ட ஏக பரம ஞானாநந்னதக குண 
கரம்பித நிஜ சுத்தாத்ம திரவ்ய சம்யக் ஸ்ரத்தான ஞானானு 

ரூப அபேத ரத்னத்ரயாத்மக வீதராக நிர்விகல்ப 
ஸ்வஸம்வே தன ஞானாபிதான துவிதிய சுக்ல தியானாக்னினால் 
காதி சதுஷ்டய கர்மேந்தன நிர்மூலனாந்தர ஸமயோத் 
பூதமும் கிரம கரண வியவதான ரஹிதமும் சகல விமலாகண் 
டைக போதாபிதான அபிதேயமும் திரவ்ய க்ஷேத்ர கால 
ஸ்வபாவ ஜீவாதி சமஸ்த வஸ்து யுகபத் பிரகாசன சமர்த்தமும் 
திரிஜசுத் வந்தயமும் க்ஷாயிக அனந்தமும் ஆகிய பரம உபாதேய 
பூத சகல பிரத்யக்ஷ ரூபம் கேவலஞான மென்றறிவது . இவ் 
வண்ணம் கேவலஞான ஸ்வரூபம் சொல்லப்பட்டது . 


பாவ 


( பிரஸ்துத காதை ) 


ஸுத கேவளஞ் ச ணாணம் தோண்ணிவி ஸரிஸாணி 

ஹோந்தி போஹதோ | 
சுதணாணம் து பரோக்கம் பச்சக்கம் கேவலம் 

ணாண || 
( கோ . ஜீ. 369 ) 


141 


மற்றும் அனுபசரித சுத்த சத்பூத விய வஹார நயத்தினால் 
கேவல ஞானம் ஜீவனுக்கு நிஜ குணமாகும் . உபசரித சத்பூத 
வியவஹார நயத்தினால் சத்மஸ்தங்களாகிய மதி ஸ்ருத 
அவதிமனபர்யய ஞானங்கள் ஜீவனுக்கு விபாவ குணங்களாகும் . 
உபசரித அனுபசரித அசுத்த அஸத்பூத வியவஹார நயத்தி 
னால் மித்யா ரூபங்களான குமதி குஸ்ருதி விபங்க மென்கிற 
ஞான திரயங்களும் ஜீவனுக்கு விபாவ குணங்க ளாகும் . சுத்த 
நிச்சய நயத்தினால் சகல விமல கேவல ஞானம் ஜீவ லக்ஷண 
மாகும் . ஜகத்ரய காலத்ரயவர்த்தி சகல பதார்த்த யுகபத் தவ 
லோகன சமர்த்த சகல விமல கேவல ஞானம் உபாதேய 
மென்பது தாத்பர்யம் . 

வீதராக சர்வஜ்ஞ ப்ரணீதமும் சப்த பங்கி சமாலிங்கிதமு 
மாகிய பதார்த்தஸார ஸாஸ்த்ரத்து பிரமாண ஸ்வருபம் 
சப்தம பரிச்சேதம் . 


எட்டாம் அதிகாரம் 


சப்த பங்கி 


( ஸ்லோகம் ) 
அஷ்டமம் ஜிநபம் நத்வா சந்த்ர நாதம் ஸநாதனம் | 
சப்தபங்கிம் ப்ரவக்ஷ்யாமி சிஷ்டேஷ்டாஷ்ட குணாப்தயே !! 

சப்தபங்கி சமாலிங்கித ஸ்வாத்மோபலப்தி லக்ஷண மோக்ஷ 
பிராப்தி உபாயம் யாதெனில் , திரவ்யாதி ஸ்வபர ஹேதுக் 
களாகிய அனேக ஸ ஹகாரி காரண சமூக லாபம் உண்டாகிய 
விடத்தும் ஸாமக்ரீ விசிஷ்டனாகிய ஆத்மாவே முக்ய விருத்தி 
யினால் விவக்ஷிக்கப்பட்டா னென்பது தாத்பர்யம் . மற்றும் 
சர்வ விவாத பிரதி பத்திகளை நிராகரணம் பண்ண வேண்டி 
பிரமாண சப்தபங்கி சொல்லப்படும் . அது எங்ஙனமெனில் , 

ஸ்யாதஸ்தி , ஸ்யாந்நாஸ்தி , ஸ்யாதஸ்தி நாஸ்தி , ஸ்யாத் 
வக்த்தவ்யம் , ஸ்யாதஸ்த்யவக்த்தவ்யம் , ஸ்யா நாஸ்த்யவக்த் 
தவ்யம் , ஸ்யாதஸ்தி நாஸ்த்யவக்த்தவ்யம் எனவாகும் . 

( ஸ்லோகம் ) 
ஏகஸ் மின்ன விரோததேன ப்ரமாண நயவாக்யத : | 
ஸ்யாதாதிகல்பநா யா ச சப்தபங்கீத ஸா மதா || 

( ப . கா . ) 
ஸ்யாத் , கதஞ்சித் , விவக்ஷிதம் , பிரகாரம் என்பது ஏகார்த் 
தம் , ஸ்வ திரவ்யாதி சதுஷ்டய ( 4 ) அபேக்ஷையினால் ஸ்யா 
தஸ்தி என்பது ; பர திரவ்யாதி சதுஷ்டய ( 4 ) அபேக்ஷையினால் 
ஸ்யாந்நாஸ்தி என்பது ; கிரமத்தினால் ஸ்வபர , திரவ்யாதி 
சதுஷ்டய அபேக்ஷையினால் ஸ்யாதஸ்தி நாஸ்தி என்பது . யுகபத் 
வக்த்தும் அசக்யத்வாத் கிரம பிரவர்த்தி பாரதி என்னும் 
வசனத்தினால் யுபகத் ஸ்வபர திரவ்யாதி சதுஷ்டய அபேக்ஷை 
னால் ஸ்யாதவக்த்தவ்யம் என்பது . ஸ்வ திரவ்யாதி சதுஷ்டய 


144 


அபேக்ஷையினாலும் , யுபகத் ஸ்வ பர திரவ்யாதி சதுஷ்டய 
அபேக்ஷையினாலும் , ஸ்யாதஸ்த்யவக்த்தவ்ய மென்பது . பரதி 
ரவ்யாதி சதுஷ்டய அபேக்ஷையினாலும் யுகபத் ஸ்வபர திரவ் 
யாதி சதுஷ்டய அபேக்ஷையினாலும் ஸ்யாந்நாஸ் த்யவக்த்தவ்ய 
மென்பது . கிரமத்தினால் யுகபத் ஸ்வபர திரவ்யாதி சதுஷ்டய 
அபேக்ஷையினால் ஸ்யாதஸ்தி நாஸ்தி அவக்த்தவ்யம் என்பது 
இது பிரமாண வாக்யம் . ஸ்யா தஸ்தயேவ என்னும் அது 
முதலானது நய வாக்யம் . 

துர் நயை காந்த துராகிர ஹ நிராசார்த்தம் நய ஸப்த்தபங்கி 
சொல்லப்படும் . எங்ஙனமெனில் , ஸ்யாதஸ்த்யேவ , ஸ்யாநாஸ்த் 
யேவ , ஸ்யாதாஸ்தி நாஸ்த்யேவ , ஸ்யாத்வக்த்வ்யமேவ , ஸ்யாத 
ஸ்த்ய வக்த்தவ்யமேவ , ஸ்யாந்நாஸ்த்யவக்த்தவ்யமேவ , ஸ்யா 
தஸ்தி நாஸ்த்யவக்த்தவ்யமேவ . 


( ஸ்லோகம் ) 


ப்ரமாணாபேக்ஷ யா வஸ்து ஸ்யா தஸ்தி ஸ்வசதுஷ்டயாத் 
ஸ் யாந்நாஸ்தி பரரூபாதி சதுஷ்காதேகஸ : க்ஷணே || - 1 


ஸ்யா தஸ்தி நாஸ்தி யத்த்ரவ்யம் த்விசதுஷ்டய யோகத : | 
ஸ்யாதவக்த்தவ்ய மேவைதத் ஸஹவக்த்து மசக்த்தித : || -2 
ஸ்யா தஸ்த்ய வக்த்தவ்யம் யத்யுகபத்வக்த்து மசக்த்தித : | 
தத்து ஸ்யாந்நாஸ்த்ய வக்த்தவ்ய முத்தர த்ரைவ 

முச்யதே || -3 
அஸ்த்யேவ நிச்சயாத் த்ரவ்யம் ஸ்வரூபாதி சதுஷ்டயாத் | 
நாஸ்த்யேவ பர ரூபாதி சதுஷ்கா தத்ப்ரதிக்ஷணம் || 
அஸ்தி நாஸ்த்யேவ தத்த்ரவ்யம் நயத்வய சமாஸ்ரயாத் | 
ததா வக்த்தவ்ய மேவை தத்பூர்வோக்த்த 

நயஸம்ஹதே = -5 
அஸ்தி நாஸ்தி யத்வஸ்து பங்கா ஸ்ஸந்த்யஸ்தி நாஸ்தித : | 
ஸதா வக்த் தவ்ய யுக்த்தாஸ்தே த்ரிதோக்த்தா நய 

ஸம்யுதா : || -6 


நய சப்த பங்கியினுக்கு ஏவகாரம் விசேஷமென்று அறிவது . 
மற்றும் சூஷ்ம வியாக்யான விவக்ஷையின் ஸ்தேக நித்யாதி 


145 


தர்மத்திலும் ஏக தர்ம விருத்த மாகையினால் 

சப்த பங்கி 
சொல்லப்படும் . 


அது எங்ஙனமெனில் , 1 ) ஸ்யாத் ஸத் , 2 ) ஸ்யாத் அஸத் , 
3 ) ஸ்யாத் ஸத் அஸத் , 4 ) ஸ்யாத் அவக்த்தவ்யம் , 5 ) ஸ்யாத் 
ஸத் அவக்த்தவ்யம் , 6 ) ஸ்யாத் அஸத் அவக்த்தவ்யம் , 7 ) 
ஸ்யாத் ஸத் அஸத் அவக்த்தவ்யம் . 


1 ) ஸ்யாத் ஏகம் , 2 ) ஸ்யாத் அனேகம் , 3 ) ஸ்யாத் ஏகம் 
அனேகம் , 4 ) ஸ்யாத் அவக்த்தவ்யம் , 5 ) ஸ்யாத் ஏகம் 
அவக்த்தவ்யம் , 6 ) ஸ்யாத் அனேகம் அவக்த்தவ்யம் , 7 ) ஸ்யாத் 
ஏக அனேகம் அவக்த்தவ்யம் . 


1 ) ஸ்யாத் நித்யம் , 2 ) ஸ்யாத் அநித்யம் , 3 ) ஸ்யாத் 
நித்ய அநித்யம் , 4 ) ஸ்யாத் அவக்த்தவ்யம் , 5 ) ஸ்யாத் 
நித்யம் அவக்த்தவ்யம் , 6 ) ஸ்யாத் அநித்ய அவக்த்தவ்யம் , 
7 ) ஸ்யாத் நித்ய அநித்ய அவக்த்தவ்யம் . 


1 ) ஸ்யாத் வக்த்தவ்யம் , 2 ) ஸ்யாத் அவக்த்தவ்யம் , 
3 ) ஸ்யாத் வக்த்தவ்ய அவக்த்தவ்யம் , 4 ) ஸ்யாத் அவக்த் 
தவ்யம் , 5 ) ஸ்யாத் வக்த்தவ்ய அவக்த்தவ்யம் , 6 ) ஸ்யாத் 
அவக்த்தவ்ய அவக்த்தவ்யம் , 7) 

ஸ்யாத் வக்த்தவ்ய 
அவக்த் தவ்ய அவக்த்தவ்யம் . 


இவ்வண்ணஞ் சொல்லப்பட்ட ஸதேகநித்ய வக்த்தவ்யங் 
களிலும் இவையிற்றுக்கு பிரதி பக்ஷ மாகிய அஸதேக அனித்ய 
அவக்த்தங்களுமாகிய இவையிற்றிலும் பிரத்யேகம் சப்தபங்கி 
யோஜித்து கொள்வது . யாது காரணமெனில் சமஸ்த வஸ்துக் 
களும் அனந்த தர்மாக்ராந்தங்களாகையினால் ஏக தர்மம் 
வஸ்துவென்று சர்வதா சொல்ல வொண்ணாது . அது காரணம் 
ஸ்யாத்வாத முத்ராங்கிதமான நய பிரமாணங்களினால் வஸ்து 
வினை நிர்ணயித்துக் கொள்வது . ஸ்யாத்வாத முத்ராங்கித 
மல்லாத நய பிரமாணங்களினால் 

வஸ்துவை விசாரிப்பது 
வஸ்துவை பரீத்யமாகும் . மற்றும் அபாவமுமாகு மென்பது . 
அர்த்தம் . இந்த அர்த்தமே ஸ்ரீசமந்தபத்ர ஸ்வாமிகளாலுஞ் 
சொல்லப்பட்டது . 


146 


( ஸ்லோகம் ) 
சதேகநித்யவக்த்தவ்யாஸ்தத்விபக்ஷாஸ்ச யேநயா : 1 
சர்வதேகி ப்ர துஷ்யந்தி புஷ்யந்தி ஸ்யாததீஹி தே || 

( சு . ஸ் 101 ) 
அனேகாந்தோப்யநேகாந்தா : ப்ரமாண நயஸா தன | 
அனேகாந்த : ப்ரமாணாந்தே ததேகாந்தோர் பிதாந் 

நயாத் !! ( சு . ஸ் .103 ) 
ஸ்யாத் வாதம் 

ஸ்யாத் வாதத்தினுக்கு லக்ஷணம் யாதெனில் , விவு 
தோவிவக்ஷித ஸ்வரூபாநேகா தர்மாதிஷ்டான் யேக வஸ்து 
தத்வப்ர திபாதனபரம் . திரஷ்டேஷ்டா விருத்த ஸ்யாத்வாத 
வஸ்துனவஸ்தா ரூபமாம் . 


( ஸ்லோகம் ) 
மூலஸ்தீ கர்மாஹு ரணவஸ்த்தாம் ஹி தூஷண : | 
வஸ்வாநந்யே பசக்ததேனச நாநா வஸ்தா நிவார்யதே || 

மற்றும் ஸ்யாதஸ்தி திரவ்யமென்பது சகல கிராஹகத்தி 
னால் . இது பிராமண வாக்யம் . 

ஸ்யாதஸ்தயேவ திரவ்ய 
மென்பது வஸ்து அம்ச கிராஹகத்வத்தினால் . இது நயவாக்யம் . 
அஸ்தி திரவ்ய மென்பது துஷ்ப்ரமாண வாக்யம் . அஸ்தேவ 
திரவ்ய மென்பது துர்நய வாக்யம் . இவ்வண்ணம் வாக்ய 
சதுஷ்யத்தினால் ( 4 ) சுநய , ஸுப்ரமாணங்களையும் , துர் நய , 
துஷ்ப்ரமாணங்களையும் நிச்சயித்து ஜீவாதி பதார்த்தங்களை 
சொல்லுவதும் கேட்பதும் பவ்யவர புண்டரீகர்க்கே 
மென்பது பாவார்த்தம் . 


லெபல 


(உக்த்தஞ்ச ) 


தர்மம் விஸ்வ ஸ்வபாவஸ்யா தர்மா ஸ்தேகைக 

காஸ் சதே ) 
ஸ்யா ச்சப்த நய யோகேன குர்வந்யதேக மனோ 

கதாம் | 
ப்ரமாண த்ரஷ்டே தத்த்ரவ்ய மனேகாந்தாத்மகம் 

பவேத் | 
நயத்ரஷ்ட்டே புனஸ் தத்வமேக தர்மாங்கிதம் ஸ்ம்ர தம் || 


147 


சதா 


நயஸ்யாச்சப்தயுக்த்தோஹிதத்யம் தத்வம் ப்ரகாசயேத் | 
யுக்த்தி யுத்தம் பவேத்தத்வம் நதத்வம் நதத்வம் 

யுக்த்திவர்ஜிதம் || 
மித்யா தரிசனங்கள் 

இவ்வண்ணஞ் சொல்லப்பட்ட அனேகாந்த பக்ஷத்தினால் 
பரஸ்பர ஸாபேக்ஷ நய பிரமாணங்களினால் அறியாத 
துர்நயைகாந்த துராகிரஹ கிரஹா வேஸத்தினால் பிறந்த 
மித்யா தர்சனங்கள் யாவை எனில் : 

வியவஹார நய நிரபேக்ஷ அசுத்த சங்கிரஹ நய ஆபாஸத் 
தினை ஆஸ்ரயித்து கிராமராமாதிகளினால் சர்வம் வைக்கல் 
பிதம் பிரஹ்மம் என்னும் பிரஹ்ம்மா துவைத தர்சன ஆபாஸம் 
பிறந்தது . 

வியவஹார நய நிரபேக்ஷ சுத்த நிச்சய நய ஆபாஸத்தை 
ஆஸ்ரயித்து ஆத்மன் 

சுத்தனென்னும் சதாசிவ மத 
ஆபாஸம் பிறந்தது . 

திரவ்யார் திக நய நிரபேக்ஷ சூக்ஷம ருஜு சூத்ர நய 
ஆபாஸத்தை ஆஸ்ரயித்து ஜீவாதி சமஸ்த வஸ்து கதம்பகம் 
க்ஷணத்வம்ஸி என்னும் பௌத்த தர் சன ஆபாஸம் பிறந்தது . 
திரவ்யார்திக நய நிரபேக்ஷ 

நிரபேக்ஷ ஸ்தூல ருஜு சூத்ர நய 
ஆபாஸத்தை ஆஸ்ரயித்து பூத சதுஷ்டய ஸமவாயத்தினால் 
சைதன்யம் பிறந்தது , கர்பாதி மரண பர்யந்தம் வர்த்திக்க 
மென்று சொல்லும் சார்வாக மத ஆபாஸம் பிறந்தது . 

அசுத்த நிச்சய நய நிரபேக்ஷ சுத்த நிச்சய நய ஆபாஸத்தை 
ஆஸ்ரயித்து ராகாதி விபாவ பரிணாமத்தினை யுடன்படாதே 
ஆத்மன் அத்யந்த சுத்த ரென்று சொல்லும் சாங்க்ய தர்சன 
ஆபாஸம் பிறந்தது .. 

சுத்த வியஞ்சன பர்யாய நிரபேக்ஷ அசுத்த வியஞ்சன 
பர்யாய நய ஆபாஸத்தை ஆஸ்ரயித்து என்றும் சர்வக்ஞன் 
இல்லை என்று சொல்லும் மீமாம்ச மத ஆபாஸம் பிறந்தது . 

பேத கல்பனா ரூப வியவஹார நய நிரபேக்ஷ சுத்த திரவ் 
யார்திக நய ஆபாஸத்தை ஆஸ்ரயித்து ஆத்மன் நிர்குண 
னென்று சொல்லும் நையாயிக மத ஆபாஸம் பிறந்தது . 


148 


அசுத்த நிச்சய வியவஹார நிரபேக்ஷ சுத்த 

திரவ் 
யார்த்திக நய ஆபாஸத்தை ஆஸ்ரயித்து ஆத்மன் திரவ்ய 
யோனி சம்பவனென்று சொல்லும் பௌதிக மத ஆபாஸம் 
பிறந்தது . 

சுத்த நிச்சய நிரபேக்ஷ பேத கல்பனா ரூப வியவ ஹார நய 
ஆபாஸத்தை ஆஸ்ரயித்து ஞான சுகங்கள் ஆத்மனில் அத்யந்தம் 
பிரதக் பூதங்களென்று சொல்லும் வேதாந்த மத ஆபாஸம் 
பிறந்தது . 


சுக 


ஞான 


குண குணி விபாக விகல்பனா ரூப ஸத்பூத வியவஹார நய 
நிரபேக்ஷ பரம சுத்த நிச்சய நய ஆபாஸத்தினை ஆஸ்ரயித்து 

அபாவமே மோக்ஷ மென்று சொல்லும் சைவ 
தர்சன மத ஆபாஸம் பிறந்தது . 

இந்த மதத்துள் மஸ்கரிபூர்ண அபிதான சூன்யவாத மத 
ஆபாஸம் பிறந்தது . 

வியவஹார நய நிரபேக்ஷ சுத்த நிச்சய நய ஆபாஸத்தை 
ஆஸ்ரயித்து ஆராத்ய ஆராதக குரு சிஷ்ய பாத்ர அபாத்ர பேய 
அபேய பக்ஷய அபக்ஷய கம்ய அகம்ய வத்ய வதகாதி விபாக 
விசாரத்தினையுடன்படாதே ஸ்வேச்சாசாரமே 

சுக மென்று 
சொல்லும் அவதூத மத ஆபாஸம் பிறந்தது . 

உத்ஸர்க அபிதான நிச்சய நய நிரபேக்ஷ அபவாத அபிதான 
வியவஹார நய ஆபாஸத்தை ஆஸ்ரயித்து வஸ்த்ராதி 
வியவஹார ஸ்வீகாரத்தினையும் ஸ்வேச்சாஹார விஹாரத் 
தினையும் தமக்கும் தம்முடைய ஆராத்யர்க்கும் உண்டென 
நம்பியும் , சர்வக்ஞனுக்கு கபளாஹாரத்தினையும் , ஸ்த்ரியினுக்கு 
தத்பவ கர்ம க்ஷயத்தினையும் , சமக்ரந்த நிர்கந்த மெண்ணாமல் 
ஸ்வஸமய பரஸமயாதிகளுக்கும் நிர்வாணத்தினைச் சொல்லுதல் 
முதலாகிய தொண்ணுாற்றாறு சம்ஸயங்களுக்கும் கடையாகிய 
ஸ்வேதம்பர மத ஆபாஸம் பிறந்தது . 

எங்ஙனெனில் , விக்ரம மஹாராஜா ராஜ்யா திக்ராந்தனாகி 
நூற்று முப்பத்தாறு வருஷம் சென்றபின் ஸௌராஷ்ட்ர விஷ 
யத்து வளபி என்னும் பட்டணத்து விருஷ்டியில்லாமையினால் 


149 


துவா தச ( 12 ) வர்ஷ பர்யந்தம் பிரபல துர்பிக்ஷ மாதலும் அது 
காரணமாகப் பிறந்த தென்பது சம்பேக்ஷத்தினால் சொல்லப் 
பட்டது . விஸ்தரம் தத் கதா பிரபஞ்சத்தில் அறிவது . உக்த் 
தஞ் ச . 


( ஸ்லோகம் ) 
சத்திஸே வரிஸஸயே விக்கம ராயஸ்ஸ மரண பத்தல 
உப்பண்ணோ ஸோரட்டே ஸேவட ஸகட்கோஹு வளஹீ 

|| 


அபவாத அபிதான வியவஹார நய நிரபேக்ஷ உத்ஸர்க்கா 
பிதான நிச்சய நய ஆபாஸத்தை ஆஸ்ரயித்து திரவ்ய க்ஷேத்ர 
கால பாவங்களை உண்டென்று உடன்படாதே நிகழும் 
நிஷ்பிஞ்ச நிர்குண்டி தர்சன த்வயம் பிறந்தது . 

திரவ்யார்த்திக நய நிரபேக்ஷபர்யா யார்திக நய 
ஆபாஸத்தை ஆஸ்ரயித்து ஸமய கடிக திவஸாதி கால மொழிய 
வேறொரு கால திரவ்யாபிதானமுள்ள பதார்த்தம் இல்லை 
என்று சொல்லும் திராவிட மதம் வஜ்ரநந்த்யாசார்யரும் 
பூஜ்யபாத ஸ்வாமிகளும் 

என்னுமிவர்கள் காலத்திலே 
பிறந்தது . 


அபவாத அபிதான வியவ ஹார நய நிரபேக்ஷஉத்சர்காபி 
தான நிச்சய நய ஆபாஸத்தை ஆஸ்ரயித்து திரவ்ய க்ஷேத்ர 
கால பாவங்களை விசாரியாதே ஸாவதி பிரத்யாக்யானத்தை 
யுடன்படாதே நிரவதி பிரத்யாக்யானமே மார்க மென்று 
சொல்லும் காஷ்ட தர்சன மத ஆபாஸம் பிறந்தது . 


வியவஹார நய நிரபேக்ஷ மப்யேகதேச சுத்த நிச்சய நய 
ஆபாஸத்தை ஆஸ்ரயித்து கேவலம் நிஜ சுத்தாத்ம தியானமே 
மோக்ஷ மார்க்கம் , ஒழிந்த விரத தபஸ்சரண தான 

தான பூஜ 
அபிஷேக அர்ச்சனாதிகள் சர்வதா மோக்ஷ காரண மல்லவென்று 
சொல்லும் பார்யாஸ மத ஆபாஸம் பிறந்தது . 
வியவஹார நய நிரபேக்ஷ 

சக்தி நிஷ்ட நிச்சய நய 
ஆபாஸத்தை ஆஸ்ரயித்து சிவன் இல்லாமல் சக்தியில்லை ,, 


150 


சக்தியில்லாமல் சிவன் இல்லை என்று சக்தி பிரதானதையினால் 
ஸ்வேச்சாசாரத்து நிகழும் சாக்த்திகமத ஆபாஸம் பிறந்தது . 


நிச்சய நய நிரபேக்ஷ உபசரித ஸத்பூத வியவஹார நய 
ஆபாஸத்தை ஆஸ்ரயித்து ஹரிஹர , ஹிரண்ய , கர்பாதி சமஸ்த 
தேவ நிகாயமும் இல்லை பிரத்யகக்ஷத்தினால் அவர்களைக் 
காணப்பட்ட தில்லை . ஆகையினால் சமஸ்த லோகத்திலும் 
ஸாக்ஷாத் பிரத்யக்ஷத்தினால் காணப்பட்ட பரோபகாரியாகிய 
மார்த்தாண்ட மண்டலம் விசிஷ்ட தைவ மென்று சொல்லும் 
ஸௌரேய தர்சன ஆபாஸம் பிறந்தது . 

சக்தி நிஷ்ட நிச்சய நய ஆபாஸத்தை ஆஸ்ரயித்து 
பரமாத்ம திரவ்யம் முக்தாவஸ்தையில் ஸர்வதா நிஷ்க்ரிய 
மென்று சொல்லும் மண்டலீக தர்சன ஆபாஸம் பிறந்தது . 

மற்றும் அனேக தர்சனங்கள் இந்தக் கிரமத்தினால் நய 
ஆபா ஸத்தினை ஆஸ்ரயித்து பிறந்தது என்று நிச்சயிப்பது . 
உக்த்தஞ் ச . 


( ஸ்லோகம் ) 


பூரி தர்மாத்மகம் தத்வம் து : ஸ்ருதைர் மந்த புத்தய : | 
ஜாத்யந்தா ஹஸ்தி ரூபேண ஞாத்வா நஸ்யந்தி கேசன : || 


மற்றும் ஞானா தேவ மோக்ஷம் தர்சனாதேவ மோக்ஷம் , 
சாரித்தாதேவ மோக்ஷம் , 

ஞானதர்சனாதேவ மோக்ஷம் 
ஞானாசாரித்ராதேவ 

மோக்ஷம் , 

தர்சன சாரித்ராதேவ 
மோக்ஷம் , ஞான தர்சன சாரித்ராதேவ பாவா தேவா மோக்ஷம் 
பவதீதி என்பது மித்யா தர்சனமாம் . உக்த்தஞ் ச , 

( ஸ்லோகம் ) 


ஏக்கேக்கம் திண்ணி ஜணா தோத்தோ அச்சத்தி கேவி 

திண்ணிஜனா | 
திண்ணிவிணே சதி ஏக்கோ ஸத்த விபாவத்தி மிச்சத்தி !! 
கேசிதனானதோ நஷ்ட்டா கேசின் நஷ்ட்டா : ப்ரமாதத : | 
கேசின் ஞானாவ லேபேன கேசித் நஷ்ட்டைஸ் ச 

நாஸிதா : / 


151 


அவிசார ரமணீயம் யத்தத் ஸாக்ஷாத் பரஸாஸநம் 
விசார ரமணீயம் யத்தத் ஸாக்ஷாஜ்ஜைன சாசனம் . || 


என்னும் 


தாத்பர்யம் யாதெனில் ,, ஜம் விவரீயம்தம் மிச்சத்தம் 
வசனத்தினால் 

வீதராக சர்வஜ்ஞ 

பிரணீத 
சன்மார்க்கத்து விபரீதமானது எல்லாம் 

விபரீதமானது எல்லாம் மித்யாத்வ மென்று 
பரிஹரித்து சிதானந்தைக ஸ்வரூப நிஜ சுத்தாத்ம ஸம்யக் 
ஸ்ரத்தான ஞான அனுஷ்டான ரூப அபேத ரத்னத்ர யாத்மக 
வீதராக நிர்விகல்ப சமாதி ஸமுத்பன்ன சுகாம்ருத 
ரஸானுபவம் உபாதேய மென்பது தாத்பர்யம் , 


பரம் 


வீதராக சர்வஜ்ஞ பிரணீதமும் சப்த பங்கி சமாலிங்கித 
முமாகிய பதார்த்தஸார சாஸ்த்ரத்து சப்த பங்கி ஸ்வரூப 
நிரூபணம் -- அஷ்டம பரிச்சேதம் . 


ஒன்பதாம் அதிகாரம் 


பஞ்ச பாவம் 


நிர்மூல 


நவமம் சுவிதிம் நத்வா புவனத்ரய வல்லபம் | 

பஞ்சபாவம் ப்ரவக்ஷ்யாமி பஞ்ச கல்யாண ஸித்தயே || 
ஐந்து பாவம் 

பஞ்ச பாவம் யாதெனில் , ஒளபசமிகம் , க்ஷாயிகம் , க்ஷயோ 
பஸமிகம் , ஔதயிகம் , பாரிணாமிகம் என ஐந்தாகும் , 
அவையிற்றினுக்கு 

லக்ஷணம் 

யாதெனில் கர்மங்களின் 
உபசமித் தலாகியது ஔபசமிகம் . கர்மங்களின் 
க்ஷயத்தினாலாகியது க்ஷாயிகம் . கர்மத்தின் மந்தோதயத்தினா 
லாகிய ஜீவ குணம் க்ஷயோபசமிகம் . கர்மோதயத்தினாலாகிய 
கர்ம குணமாகியது ஔதயிகம் . ஸ்வபாவத்தினாலாகியது 
பாரிணாமிகம் , 
பாவங்களின் வகை 

அவையிற்றின் பேதம் யாதெனில் உபசம ஸம்யக்த்வம் 
உபசமசாரித்திரம் என உபசம பாவம் துவிதம் ( 2 ) . க்ஷாயிக 
ஸம்யக்த்வம் க்ஷாயிக சாரித்திரம் , க்ஷாயிக ஞான , தர்சன 
தான , லாப , போக , உபபோக , வீர்யங்களென க்ஷாயிகபாவம் 
நவ ( 9 ) விதம் . கேவல ஞானமொழிய ஏழு ஞானமும் , சக்ஷ 
அசக்ஷ அவதி தர்ச திரயமும் ( 3 ) தான , லாப , போக , 
உபபோக , வீர்ய மென்னும் லப்தி பஞ்சகமும் ( 5 ) வே தக 
ஸம்யக்த்வமும் , 

சாரித்திரமும் , தேச ஸம்யக்த்வ 
மென்னும் பதினெட்டு ( 18 ) ம் க்ஷாயோபசமிகம் . கதி சதுஷ்கம் 
( 4 ) , கஷாய சதுஷ்கம் ( 4 ), லிங்க திரயம் ( 3 ) , மித்யா தர்சனம் , 
அஞ்ஞானம் , அஸம்யமம் . அஸித்தத்வம் , லேஸ்யா ஷட்க 
( 6 ) மென இருபத்து ஒன்றும் ஔதமிகம் . ஜீவத்துவம் 
பவ்யத்துவம் , அபவ்யத்துவம் என மூன்றும் , பாரிணாமிகம் . 


ஸராக 


154 


இந்த பஞ்ச பாவங்களுள் ஜீவதத்வத்தினுக்கு பரம்பரோப 
தேயம் உபசம பாவமும் , க்ஷாயோபசமிக பாவமும் , பிரதிபக்ஷ 
கிரம க்ஷயோத்பன்னமாகிய க்ஷாயிக பாவமும் , மோக்ஷ 
ஸாதகத்தினால் ஸாக்ஷாத் உபாதேயம் . நிர்மல நிஷ்க்ரிய 
நிஷ்கள நிஜபரம பாரிணா மிக பாவம் ஸாக்ஷாத் உபாதேய 
மென்பது தாத்பர்யம் . 

( பிரள் து த காதை ) 
உவஸமக இஓ மிஸ்ஸோ ஓதஇஓ பாரிணாமிஓ பாவோ | 
பேதா துகு ணவ தத்தோ துகுணிகிவீஸம் தியம் 

கமஸோ !! ( கோ . க . 813 ) 
கம்முவ ஸமம்ஹி உவஸமபாவோ கீணம் ஹிகஇயபாவோ 


உதயக ஜீவஸ்ஸ குணோ காவஸமிஓ ஹ வே பாவோ || 

( கோ . க . 814 ) 
கம்முதயஜகம்மிகுணோ வோ தஇஓ தத்த ஹோதி பாவோ 


து | 


காரணணிரவேக்கபவோ ஸஹாவஓ ஹோதி பரிணாமோ II 

( கோ . க . 815 ) 
உவசமபாவோ உவஸமஸம்மஞ் சரணம் ச தாரிஸம்க இஓ | 
கா இயணணாணம் தம்சன ஸம்மம் சரித்தம் , ச தாணாதீ || 

( கோ . க . 816 ) 
காஇஓவ ஸமியபாவோ சஉணாணதி தம்ஸணம் திவண்ணா 

ணம் ! 
தாணாதிபஞ்ச வேதக ஸராகசாரித்த தேஸஜமம் 1 

( கோ , க , 817 ) 
ஓதஇயா புண பாவோ கதிலிங்ககஸாய தஹய மிச்சத்தம் ) 
லேஸ்ஸா ஸித்தா ஸஞ்சம அண்ணாணம் ஹோந்தி இகி 

வீஸம் | } ( கோ , க . 818 ) 
ஜீவத்தம் பவ்வத்தமபவ்வத்தாதீ ஹவந்தி பரிணாமோ ) 
இதி மூளுத்தர பாஓ ணித்திட்டா ஸவ்வ தரிஸீஹம் ( ? ) || 

( கோ . சு .819 ) 
மிச்சே களு ஓத இஓ பிதிஏ புண பாரிணாமி ஓ பாஓ | 
மிஸ்ஸே காவோவஸமிஓ அவிரத ஸம்மம்ஹி திண்ணேவ || 

( கோ . ஜீ . 8 ) 


155 


ஏதே பாவா ணியமா தம்ஸண மோஹம் படுச்ச பணிதா 


ஹூ | 


சாரித்தம் ணத்தி ஜதோ அவிரத அத்தேஸு டாணேசு || 

( கோ . ஜீ . 9 ) 
தேஸவிரதே பமத்தே இதரே யகவோவஸமிய பாவோ 

து | 
ஸோ களு சரித்தமோஹம் படுச்ச பணியத்தஹ உவரிம் || 

( கோ . ஜீ . 10 ) 
தத்தோ உவரிம் உவசம பாவோ உவஸாம கேஸு 

கேஸு | 
காஇய பாவோ ணியமா அஜோகீ சரிமோத்தி ஸித்தேய || 

( கோ . ஜீ . 11 ) 
மிச்சதிஏ திசஉக்கே தோசுவி சுத்தே விமுௗபாவோ ஹு | 
திகபணபணகம் சஉரோ தியதோண்ணிய ஸம்பவா 

ஹோந்தி || ( கோ , க . 821 ) 
ஸாஸணபமத்தவஜ்ஜம் அபமத்தம் தம் ஸமல்லிய இ 

மிச்சோ | 
மிச்சத்தம் பிதியகுணோ மிஸ்ஸோ படமம் சஉத்தம் ச | 1 

( கோ . க . 557 ) 
அவிரத ஸம்மோ தேஸோ பமத்த பரிஹீணமப்ப மத்தம் ! 
சட்டணாணி மபத்தோ சட்டகுணே அப்ப மத்தோ து || 

( கோ . க . 558 ) 
உவஸாமகா துஸேடிம் ஆரோஹந்திய படந்திய கமேண | 
உவஸாமகேஸு மரிதோ தேவதமத் தம் ஸமல்லிய இ j 

( கோ . க . 559 ) 


கவகா 


சடமான 


படம 


மிஸ்ஸோ ஆஹாரஸ்ஸ 

புப்போய ) 
படமுவ ஸம்மா தம தமகுண படிவண்ணா ய ணமரந்தி || 

( கோ , க . 560 ) 


சக்தி நிஷ்ட நிச்சய நயத்தினால் பாலினுள் நெய் போல 
வும் , எள்ளினுள் எண்ணெய்ப் போலவும் , கரும்பினுள் ரஸம் 
போலவும் , காஷ்டத்துள் அக்னி போலவும் , பாஷாணத்துள் 
ஸ்வர்ணம் போலவும் , சரீரத்துள் சுத்தாத்மன் சக்தி ரூபத்தினா 
லிருக்கும் . வியக்தி நிஷ்ட நிச்சய நயத்தினால் r ராதியில் 


156 


பிறந்த ஆஜ்யாதி போல் தேஹாதியில் 

ஸித்த ஸ்வரூபம் 
அத்யந்தம் பிரிந்திருக்கும் என நம்பி பாவிப்பது ஸ்வாஸ்ரயம் 
நிச்சயம் . பராஸ்ரயம் வியவஹாரம் . பராஸ்ரயம் புண்ய பந்த 
காரணம் . 

ஸ்வாஸ்ரயம் ஸவிகல்ப நிர்விகல்ப மென இரண்டு 
திறம் . ஸவிகல்பம் புண்யாஸ்ரவம் , நிர்விகல்பம் ஸமாதி முத்தி 
பிரதம் . 


(காதை ) 
ஜேஹஉ ணிம்மளு ணாணம உஸித்திஹிணிவஸஇ தேஉ | 
தேவஹஉணிவஸ இ பம்ஹு பரு தேஹம் ஹிம கரி பேஉ || 

( ப . பி . 26 ) 
மற்றும் பரம சுத்த நிச்சய நயத்தினால் ஜனன மரண 
பந்த மோக்ஷாதிகளில் பரம பாரிணாமிக மொன்றே நமக்கு 
உண்டென்று நம்பி யறிந்து பாவிப்பவனே பவ்ய னென்பது 
தாத்பர்யம் . 


( காதை ) 


ண 


ண இ உப்பஜ்ஜஇண விமர இ பத்து ண மோக்கு கரேஇ | 
ஜீஉ பரபத்தே ஜோ இயா ஜிணவருஏஉபண இ || 

( ப . பி . 70 ) 


வீதராக ஸர்வஜ்ஞ ப்ரணீதமும் சப்த பங்கி சமாலிங்கிதமு 
மாகிய பதார்த்தஸார ஸாஸ்த்ரத்து பஞ்சபாவ ஸ்வரூப 
நிரூபணம் - இதி நவம பரிச்சேதம் . 


பத்தாம் அதிகாரம் 


ரத்னத்ரயம் 


( ஸ்லோகம் ) 


தசமம் சீதளம் நத்வா புஷ்ப பாண விதாரணம் | 

ரத்னத்ரயம ஹம் வக்ஷ்யே ஸ்வ ஸ்வரூபோபலப்தயே || 
மும்மணி 

பேதாபேத ரத்னத்ரய ஸ்வரூபம் எப்படியெனில் : 
வீதராக சர்வஜ்ஞ நிர்தோஷி பரமேஸ்வர பரம பட்டார 
கனையும் , தன்முக கமல விநிர்கத பூர்வாபராதி தோஷ ரஹித 
பரமாகமத்தையும் , அந்த பரமாகமத்திற சொன்ன ஷட் 
( 6 ) திரவ்ய பஞ்சாஸ்திகாய சப்ததத்துவ நவ பதார்த்தங்களை 
யும் அந்த சர்வ ஜ்ஞப்ரணீத கிரமத்தினால் தப்பற நிகழ்த்தும் 
தபஸ்விகளையும் , மூடத்ரயாதி பஞ்சவிம்சதி ( 25 ) மல ரஹித 
மாக நம்புவது வியவஹார் ஸம்யக் தர்சனம் . இச்சொல்லப் 
பட்ட ஆப்தாகம பதார்த்த தபஸ்விகளையும் ஸம்ஸயாதி 
தோஷரஹிதமாக அறிவது வியவஹார ஸம்யக் ஞானம் . பரம 
ஜினேஸ்வர பிரணீத பரமாகம உக்த 

அணுகுண 

சிக்ஷா 
விர தாதி ஏகாதச ( 11 ) நிலைய ஸ்வரூப தேச விரதத்திலும் , 
அஷ்டவிம்சதி ( 28 ) மூல குண சதுத்ரிம்சத் உத்தர குணாகார 
மஹாவிரதத்திலும் தப்பற நிகழ்வது வியவஹார ஸ்ம்யக் 
சாரித்திரம் . 


மற்றும் விசுத்த ஞான தர்சன ஸ்வபாவ நிஜ பரமாத்ம 
ருசி ரூப நிச்சய ஸம்யக்த்வ சாதக தத்வார்த்த ஸ்ரத்தான 
ரூபம் வியவஹார ஸம்யக்த்வம் . டங்கோத் கீர்ண ஞாயகைக 
ஸ்வபாவ சுத்தாத்ம பரிச்சித்தி ரூப நிச்சய ஸம்யக்ஞான சாதக 
வீதராகி ஸர்வஜ்ஞ உக்த அங்க அங்கபாஷ்ய 

ஸ்ருத 
பரிச்சித்தி ரூபம் வியவஹார ஸம்யக் ஞானம் . நிஜ சுத்தாத்ம 


158 


தத்வ நிச்சலானுபூதி ரூப நிச்சய சாரித்திர ஸா தக அணுவ்ரத் 
மஹாவ்ரத ரூபம் வியவஹார ஸம்யக் சாரித்திரம் . 

இது வியவ ஹார ரத்னத்ரயம் . 


(காதை ) 
தத்ததரூரம் விஸம்மத்தம் தத்த கஹ ணஞ்ச ஹவஇ 

ஸண்ணாணம் | 
சாரித்தம் பரிஹாரோ பயப்பியம் ஜிணவரிம் தேஹிம் || 


( ஸ்லோகம் ) 


தர்மாதி ஸ்ரத்தானம் ஸம்யக்த்வம் ஞான மதிகம 

ஸ்தேஷாம் ) 
சரணஞ்ச தபளி சேஷ்டா வியவ ஹாரான் முக்த்தி ஹே 


துரயம் !! 


(காதை ) 
ஜம் போல்ல இ வவஹாரணஉ தம்ஸண ணாண சரித்து 
தம் பரியாணஇ ஜீவ தஹுஜேம் பரு ஹோ இ பவித்து !! 

( 0. பி . 141 ) 
( காதை ) 


வத்துணிசிச்சதி ணாணம் ஸத்தஹ ணம் தம்பிதம்சணம் 

ஹ வஇட 
அசுஹ ணிவத்தீ சரணம் வவஹாரோ மோக்க மக்கஞ் ச !! 

து ஸத்பூத வியவஹார ரத்னத்ரயம் . 
நிச்சய மும்மணி 

அபேதானுபசார ஸ்வாஸ்ரய ரூப நிச்சய ரத்னத்ரயம் 
யாதெனில் , ஞானாவரணாதி ஸகல கர்ம நிர்முக்த்தனும் 
கேவல ஞானாதி சகல குண சமேதனுமாகிய என்னுடைய 
ஆத்மாவே 

எனக்கு ஸாக்ஷாத் மோக்ஷ காரணம் . ஆன் 
மோர்க்த்த ககமே சுகம் . மோக்ஷமே நித்யமான நிலை என 
நம்புவது நிச்சய ஸம்யக் தர்சனம் . நிஷ்கர்ம நித்ய நிரஞ்சன 
திரூபலேப நிஜ சுத்தாத்மாவே எனக்கு ஸாக்ஷாத் மோக்ஷ 


159 


காரணம் . ஆத்மோர்க்த்த சுகமே சுகம் . மோக்ஷமே நித்யமான 
நிலை என்று அறிவது நிச்சய ஸம்யக் ஞானம் . கர்மோபாதி 
நிரபேக்ஷ பரம சுக மூர்த்தி ஸதானந்த சிதானந்த நித்யானந்த 
பரமானந்த ஞானாநந்த ஸ்வரூப நிஜ சுத்தாத்மாவினை 
ஸவிகல்ப நிர்விகல்ப ரூபத்தினால் தியானிப்பது நிச்சய ஸம்யக் 
சாரித்திரம் . 


மோக்ஷ நெறி 


பதார்த்த ஸ்ரத்தான ஞானா நுஷ்டான ரூபம் வியவ ஹார 
மோக்ஷ மார்கம் . ஸ்வ சுத்தாத்ம ருசி பரிச்சித்தி நிச்சலானு 
பூதி ரூபம் நிச்சய மோக்ஷ மார்கம் , 


மற்றும் ஸ்வ சுத்தாத்ம பாவன ஸாதக பஹித்ரவ்யாஸ்ரிதம் 
வியவஹார மோக்ஷ மார்கம் . ராகாதி விகல்போபாதி ரஹித 
கேவல ஸ்வஸம்வித்தி ஸமுத்பன்ன சுகானுபூதி ரூபம் நிச்சய 
மோக்ஷ மார்கம் . 


மற்றும் தாது பாஷாணாக்னி போல கதம்சித் ஸாதகம் 

மார்கம் . 
வியவஹார மோக்ஷ 

சுத்த ஸ்வர்ண ஸ் தானீய 
நிர்விகார ஸ்வாத்மோபலப்தி கதஞ்சித் ஸாத்ய ரூபம் நிச்சய 
மோகூமார்கம் . 


இவ்வண்ணம் ஸாத்யமாகிய நிச்சய ரத்னத்ரயம் ஸாக்ஷாத் 
மோக்ஷத்துக்கு காரணம் . அபேத காரண நிச்சயத்தினால் 
ஆத்மஸ்ருதம் நிச்சயம் . பேதகரண வியவ ஹாரத்தினால் 
வியவஹார ரத்னத்ரயம் சொல்லப்பட்டது . 

( ஸ்லோகம் ) 


1 லப்தி பஞ்சக ஸாமக்ரீ விசேஷாத் பாத்ர தாங் கத : | 
பவ்ய ஸம்யக்த்ரகாதீனாம் யஸ்ஸ முக்த்திபத ஸ்திக : || 

( ப.ப .4.12 ) 
2 ஸம்யக்த்ரக்போ தசாரித்ரிதயம் முக்த்திகாரணம் | 
முக்த்தாவேவ சுகந் தேண தத்ரயத்னோ விதீயதாம் || 

( ப.ப .4.13 ) 


160 


3 தர்சனம் நிச்சய : பும்ஸி போதஸ் தத்போத இஷ்யதே ! 
ஸ்திதி ரத்ரைவ சாரித்ரமிதி யோகஸ் ஸிவாஸ்ரய || 

( ப.ப .4.14 ) 
4 நிச்சயநயே நபணித ஸ்க்ரிபிரே பிஸ் ஸமா ஹிதோபி | 
நோபாதத்தேகிஞ்சின்ன ச முஞ்சதி மோக்ஷ ஹே 


துரஸௌ | 


5 யோமத்யஸ்த : பஸ்யதி ஜாநா த்யாத்மானமாத்மனாத்மந் 

யாத்மா | 
த்ரகவகம சரண ரூபஸ் ஸநிச்சயான் மோக்ஷஹே 

துரிதிஹிஜிநோக்தி : || 


( காதை ) 


1 ஜம்ஜாண இ தண்ணாணம் ஜம்பேச்சஇதஞ்ச தம்ஸணம் 


ஹ வஇ | 


தம்சாரித்தம் பணியம் பரிஹாரோ புண்ணபாவாணம் || 


2 ஜோகளு சுத்தோபாவோ ஸோ அப்பா தஞ்ச தம் ஸணம் 

ணாணம் | 
சரணஞ் ச தம்ச பணியஸ் ஸம்சுத்த சேயணா அஹாவா \\ 


3 ணேயம் ஜம்பேய ணாணம் சுத்தேயம் ஜம்ச தம்ஸணம் 

பணியம் , 
சரியம் ஜம்பிய சரணம் ணாயவ்வம் தம் அஸத்பவம் || 


4 ஆதே ததிய ஸஹ வே ணோ உவயாரம்ண 

பேதகரணஞ்ச 
தண்ணிச்சயஹ் ஹி பணியம் ஜம் திண்ணி விஹோஇ 


ஆதேவ || 


5 ஜீவஹம் மோக்கஹம் ஹட வரூ தம்ஸணுணாணு 

சரித்து ) 
தே புணு திண்ணி வி அப்பு முணிணிச்சஏம் ஏஹஉ 

புத்து || ( ப . பி . 2/12 ) 
6 பேச்சஇ ஜாண இ அணுசரஇ அப்பிம் அப்பவு ஜோ ஜீ | 
தம்ஸணு ணாணு சரித்து ஜிஉ மோக்கஹம் காரணு 

ஸோஜி || ( ப.பி. 2/13 ) 


161 


7 


ஸம்மதம்ஸணணாணம் சரணம் மோக்கஸ்ஸ காரணம் 

ஜாணோ | 
வவஹார ணிச்சயதோ தந்தியம இஓ ணிஓ அப்பா II 

( தி.ஸ. 39 ) 


8 


ரயணத்தயம்ண வட்டஇ அப்பாணம் முஇத்து 

அண்ண தவியம் ஹி 
தம் ஹா தத்தியமஇஉஹோதி ஹு முக்கஸ்ஸ காரணம் 

ஆதா || ( தி.ஸ. 40 ) 


( ஸ்லோகம் ) 


9 தர்சன ஞான சாரித்ரை ஸ்த்ரித்வா தேகத்வ த : ஸ்வயம் | 
மேசகா மேசகள்சாபி ஸமமாத்மா ப்ரமாணத : || 

( ச.க. 16 ) 
10 தர்சனஞானசாரித்ரை : த்ரிபி : பரிண தத்வத : | 
ஏகோபி த்ரி ஸ்வபாவத்வாத் வியவஹாரேண மேசக : || 

( ச.க. 17 ) 
11 பரமார்த்தேந து வ்யக்த்த ஞாத்ரத்வ ஜ்யோதிகைஷகித : | 
சர்வ பாவாத்ர த்வம் ஸி ஸ்வபாவத்வாத மேசக : | 

( ச . க . 18 ) 
12 ஆத்மனச்சிந்த யைவாலம் மேசகா மேசகத்வயோ : | 
தர்சன ஞான சாரித்ரை ஸ்ஸாத்ய ஸ்ளித்யன்ன 

சான்யதா || ( ச . க . 19 ) 
13 கதமபி சமுபாத்த த்ரித்வமப்யேக தாயா : 

அபதித மிதமாத்ம ஜ்யோதிருத்கச்சதச்சம் | 
ஸத்தமனுபாவாமோ நத்தசைதன் யசின் ஹம் 
ந கலு ந கலு யஸமாதன்யதாஸாத்ய ஸித்தி || 

( ச . க . 20 ) 


14 


( ச . க . 


அத : சுத்த நயாயத்தம் ப்ரத்யக் ஜ்யோதிஸ்ச காஸ்தி தத் 
நவதத்வ கதத்வேபி யதேக்த்வம் ந முஞ்சதி || 

7 ) 
15 சிரமிதி நவதத்வச்சன்ன முன்னீயமானம் 

கநகமிவ நிமக்னம் வர்ணமாலா கலாடே | 
அத ஸததவிவிக்கத் தம் த்ரஸ்ய தாமேகரூபம் 
ப்ரதிபத மித மாத்மஜ்யோ திருக்யோத மானம் || ( ச . க . 8 ) 


162 


16 


உபய நய விரோத த்வம்ஸிநீ ஸ்யாத் பதாங்கே 

ஜினவசஸி ரமத்தே யே ஸ்வயம் வாந்த மோ ஹா | 
ஸபதி ஸமயசாரம் தே பரஞ்ஜோதிருச்சை : 
அனுபம நயபக்ஷா க்ஷண்ண மீக்ஷந்த ஏவ || 

( ச . க . 4 ) 


17 வியவஹ ரண நய ஸ்யாத்யத்யபி ப்ராக் பதவ்யா 

மிஹ நிஹி தபதானாம் ஹந்தஹ ஸ் தாவலம்ப : | 
ததபி பரமமர்த்தம் சித் ஸமத்கார மாத்ரம் 

பரவிரஹிதமத்த பஸ்ய தாந் நைஷகிஞ்சிக் || ( ச . க . 5 ) 


18 ஆத்ம ஸ்வபாவம் பரபாவ பின்ன 

மாபூர்ணம் ஆத்யந்த விமுக்த்தமேகம் | 
விலீன ஸங்கல்ப விகல்பஜாலம் 

ப்ரகாசயன்சுத்த நயோப்தேதி || ( ச . க . 10 ) 


( கிம்பகுணா ) 


19 உதயதி ந நயஸ்ரீரஸ்துமேதி ப்ரமாணம் 

த்வசிதபி ச ந விம்மோ யாதி நிக்ஷேபசக்ரம் | 
கிமபரமபிதத்மோ தாம்னி ஸர்வம் கஷேஸ்மின் 
அநுபவமுபயாதே பாதி நத்வை தமேவ || 

( ச . க . 9 ) 
20 ய ஏவ முக்த்வா நயபக்ஷபாதம் 

ஸ்வரூபகுப்த்தா நிவ ஸந்தி நித்யம் | 
விகல்ப ஜாலச்யுத சாந்தசித்தா 

ஸ்த ஏவ ஸாக்ஷா தம்ருதம் பிபந்தி || ( ச . க . 69 ) 
21 ஏகமேவ ஹி சைதன்யம் சுத்தநிச்சயதோ அதவா 
கோ வகாஷோ விகல்பானாம் தத்ராகண்டைக வஸ்துநி || 

( ப.ப. 4. 15 ) 
22 க்ரியாகாரக ஸம்பந்தப்ரபந்தோஜ்ஜிதமூர்த்தியத் | 
பரஞ்சோதிஸ்தைவைகம் சரண்யம் மோக்ஷ காம்க்ஷிணாம் || 

( ப.ப. 4. 38 ) 
23 

ததேகம் பரமஞானம் ததேகம் சுசி தர்சனம் | 
சாரித்ரஞ்ச ததேகம் ஸ்யாத் ததேகம் நிர்மலம் தப : || 

( ப . ப . 4.39 ) 


163 


24 நமஸ்யஞ்ச ததேவைகம் ததேவைகம் ச மங்கலம் | 
உத்தமஞ் ச ததேவைகம் ததேவ சரணம் ஸதாம் . 

( ப.ப. 4.40 ) 
25 ஆசாரஞ்ச ததேவைகம் ததேவாவஸ்யக க்ரியா 
ஸ்வாத்யாயஸ்து ததேவைகம தத்ரஸ்திதஸ்ய ( ? ) 

யோகித : || ( ப.ப. 4. 41 ) 
26 குணஸ் ஸீலானி சர்வாணி தர்மஸ்சாத்யந்த நிர்மலம் ) 
ஸம்பணவ்யத்தே பரஞ்சோதி ஸ்ஸதேக மனுதிஷ்டத : || 

( ப.ப. 4. 42 ) 
27 ததேவைகம் பரமதத்வம் ததேவைகம் பரம் பதம் ) 
பவ்யராத்யம் ததேவைகம் ததேவைகம் பரம்மஹ: || 

(ப.ப. 4. 44 ) 
28 ஸ ஸ் த்ரஞ்சன் ம தருச்சேதி ததேனவகம் ஸதாம் மதம் ! 
யோகிநாம் யோக நிஷ்டானாம் ததேவைகம் 

ப்ரயோஜநம் || ( ப.ப. 4.45 ) 


29 முமுக்ஷணாம் ததேவைகம் முக்த்தே : பந்தான சாபர : 
ஆனந்தோபி ந சான்யத்ர தத்விஹாய விபாவ்யதே || 

( ப.ப. 4. 46 ) 
வீதராக ஸர்வஜ்ஞ ப்ரணீதமும் சப்த பங்கி சமாலிங்கித 
முமாகிய பதார்த்தஸ்ார சாஸ்த்ரத்து ரத்னத்ரய நிரூபணம் 
* தசம பரிச்சேதம் . 


பதினொன்றாவது அதிகாரம் 
சதுர்தஸ குணஸ்தானம் 


ஸ்ரேயாம்ஸம் ஜிநபம்நத்வா குணஸ் தான மஹம்ப்ருவே | 
ஞானானந்த ப்ரஸித்யர்த்தம் பவ்யானாம் 

ஹிதகாம்யயா || 
பதினான்கு குணஸ்தானங்கள் 

குணஸ்தானம் யாதெனில் ; மித்யாத்ருஷ்டி , ஸாஸாதன 
ஸம்யக்த்ரஷ்டி , ஸம்யக் மித்யாத்ரஷ்டி , அஸம்யத ஸம்யக் 
த்ரஷ்டி , தேஸ விரதி , பிரமத்த ஸம்யத , அப்ரமத்த ஸம்யத , 
அபூர்வ கரண , க்ஷபகோபசமக ஸம்யத அனிவ்ரத்திகரண 
க்ஷபகோபசமக ஸம்யத சூக்ஷ்ம ஸாம்பராய :, க்ஷபகோபசமக 
ஸம்யத - உபசாந்த கஷாய , 

வீதராக சத்மஸ்த ஸம்யத 
r ணகஷாய , வீதராக சத்மஸ்த ஸம்யத ஸயோகி கேவலி 
ஜிந , அயோகி கேவலி ஜிந் என குணஸ்தானம் பதினான்கு 


( 14 ) ஆகும் . 


குணஸ்தான விளக்கம் 

இவையிற்றினுக்கு லக்ஷணம் யாதெனில் ; தர்ஸநமோஹநீய 
கர்மோதயத்தினாலாகிய விபரீத ருசியினால் சுத்த ஜீவாதி 
பதார்த்தங்களைச் சொன்னாலும் , தத்வத்தினைச் சொன்னா 
லும் நம்புதலும் அறிதலும் இன்றியிராநின்ற ஜீவன்களும் . 
ஒன்று மறியாத ஜீவன்களும் பிரதம குணஸ் தான 

வர்த்தி 
மித்யா த்ருஷ்டிகள் ( 1 ) . அவர்கள் சங்கை அனந்தானந்தம் 
( 13- ) . 
பிர தமோப ஸம்யக்த்வ காலம் 

அந்தர் முகூர்த்தம் . 
அவற்றுள் ஒரு ஸமய முதல் ஷடா ( 6 ) வளி கால பர்யந்தம் . 
ஒழிய சென்ற விடத்து யாதானுமொரு ஜீவனுக்கு அனந்தானு 
பந்தி சதுஷ் கத்து ( 4 ) யாதானுமொன்றின் உதயத்தினால் 


166 


அவர்கள் 


ஜீவன்கள் 


ஸம்யக்த்வத்தை விட்டு மித்யாத்வத்தை யெய்த 

அந்த 
ராளத்தில் வர்த்திக்கின்ற ஜீவன்கள் இரண்டாங் குணஸ்தான 
வர்த்திகள் ஸா ஸாதன ஸ்ம்யக்த்ரஷ்டிகள் ( 2 ) . 
ஸங்க்யை பல்யாஸங்க்யாத பாகமாம் ( ப / 444 . ) 
மிஸ்ர பரிணாம 

காரணமாகிய ஸம்யக்மித் யாத்வ 
மென்னும் தர் சனமோ ஹநீய கர்மோதயத்தினால் ஜீவனுக்கு 
பரம வீதராக ஸர்வஜ்ஞ பிரணீத 

சன்மார்கத்திலும் 
பரப்ரணீத துன்மார்கத்திலும் சமான ருசி 

ருசி யாகும் . அந்த 
பரிணாமத்தினால் அணுவிரத மஹாவிரத கிரஹணமும் , 
முன்னில் கதிக்கு ஆயுஷ்ய பந்தமும் , மரணமும் , மரணாந்திக 
சமுத்கா தமு மில்லை . ஸம்யக்த்வம் மித்யாத்வம் இரண்டினுள் 
ஒன்றில் முந்தின கதிக்கு ஆயுர் பந்தமும் மரணமுங் கூடும் . 
இவ்வண்ணமாகிய பரிணாமத்தினையுடைய 
மூன்றாவதான குணஸ்தானவர்த்திகள் ஸம்யக்மித்யாத்ர 
ஷடிகள் ( 3 ) . அவர்கள் ஸங்க்யை பல்யா ஸங்க்யாத பாகம் 
( 1/44 ) . 

அனந்தானு பந்தி சதுஷ் கமும் ( 4 ) தர்சன மோஹ 
திரயமும் ( 3 ) ஆகிய சப்த ( 7 ) பிரக்ர திகளுடைய உபசமத்தி 
னாலாகிய உபசம சம்யக்த்வமும் , க்ஷயத்தினாலாகிய க்ஷாயிக 
ஸம்யக்த்வமும் , அவையிற்றினுள் 

ஸம்யக்த்வ 

பிரக்ரதி 
உதயத்தினாலும் ஒழிந்த ஆறினுக்கும் உதயாபாவத்தினாலும் 
ஆகிய வேதக ஸம்யக்த்வமு மென்னும் இந்த ஸம்யக்த்வ 
திரயம் ( 3 ) யாதானு மொன்றினுள் கூடி சுத்த ஜீவாதி ஸ்வ 
பர பதார்த்த ஸ்வரூப ஸ்ரத்தானாதி 

ஸ்ரத்தானாதி ரூபமான பராஸ்ரய 
ரத்னத்ரய பாவனா பலத்தினால் , பிரபலமாக நிஜ சுத்த ஜீவ 
ஸ்வரூபாஸரித சுத்த ரத்னத்ரயம் அனந்த சுகத்துக்கு காரணம் . 
அதுவே சாக்ஷாத் உபாதேயம் , இந்திரிய சுகாதி சமஸ்த 
பரத்ரவ்யங்களும் ஹேய மென்பது நம்புகை ஸம்யக்தர்சன 
மாகும் . அப்படியாகிய ஸம்யக் 

தர்சனம் உண்டாகியும் 
அப்ரத்யாக்யான கஷாய தீவ்ரோதயத்தினால் ராக துவேஷாத்ய 
ஸம்யமத்தில் வர்த்தித்து தளவர கிரஹீத தஸ்கரன் போல 
பந்தம் தவிரின்றி ஆத்ம நிந்தா பூர்வகமாக அஸம்யமத்தில் 
வர்த்திக்கும் ஜீவன்கள் 

நாலாம் 

குணஸ்தான வர்த்திகள் , 


167 


விரத 


அஸம்யதஸம்யத்ரஷ்டிகள் ஆகும் ( 4 ) . அவர்கள் ஸங்க்யை 
பல்யா ஸங்க்யாதம் ( ப 4 ) . 
முன்சொன்ன ஸம்யக்த்வ திரயத்துள் 

யாதானுமொன் 
றினுள் கூடி அப்ரத்யாக்யான கஷாயத்தின் உதய அபாவத் 
தினால் நிச்சய நயத்தினால் அப்யந்தரத்துள் ஏகதேச ராகாதி 
ரஹித ஸ்வபாவிக சுகானுபூத 

லக்ஷணமும் , 

வியவ ஹார 
நயத்தினால் பஹிர்விஷயத்து ஏகதேஸ சாரித்ரத்தில் நிகழும் 
நிவ்ரத்தி லக்ஷண அணுவிரத , குண விரத , சிக்ஷா 
ஸ்வரூபமும் , ஏகாதச நிலயமுமான ஏகதேஸ சாரித்ரத்தில் 
நிகழும் அவர்கள் ஐந்தாம் குணஸ்தான வர்த்தி தேஸ 
ஸம்ய தராகும் . ( 5 ) . அவர்கள் ஸங்க்யை பல்யா ஸங்க்யாதம் 
( ப 4 ) 

பிரத்யாக்யான கஷாயோ தயா பாவத்தினால் அப்யந் 
தரத்து நிச்சய நயத்தினால் ராகாதி உபாதி ரஹித ஸ்வ 
சுத்தாத்ம ஸம்வித்தி சமுத்பன்ன சுகாம்ரதா நுபவ லக்ஷண 
நிச்சய விர தமும் பஹிர் விஷயத்து ஒழிவர ஸகல ஸம்யமத்து 
நிகழ்வதும் , ஸம் ஜ்வலன 

கஷாய நவநோகக்ஷாயங்களின் 
உதயத்தினால் துஸ்வப்னாதி வியக்த அவ்யுக்த்த பிரமாத 
வர்த்திகள் ஆறாம் குணஸ்தான வர்த்தி பிரமத்த ஸம்யத ராகும் 
( 6 ) . அவர்கள் ஸங்க்யை ஐந்து கோடியே தொண்ணூற்று 
மூன்று லக்ஷத்து தொண்ணூற்று எண்ணாயிரத்து இருநூற்று 
ஆறாகும் (5,93,98,206 ) . 
அந்த பிரமத்த 
பிரமத்த ஸம்யதன் 

ஸம்யதன் அப்யந்தரத்து நிஷ்ப்ரமாத 
ஸ்வசுத்தாத்ம ஸம்வித்தி மலஜனக வியக்த அவ்யக்த பிரமாத 
ரஹிதனாகி பஹிர்விஷயத்து சமஸ்த 

பிரமாதங்களையும் 
வென்று விரத குண சீல அல்ங்க்ரதனாகி . உத்க்ருஷ்ட தர்மத் 
யானத்துடன் கூடி , சாரித்ரமோஹ நீய உபசம 

க்ஷபண 
கரண த்ரயத்தினுள் அதப்ரவர்த்தி கரணத்தில் 
வர்த்திக்கும் 

முனீஸ்வரர் ஏழாங் குணஸ்தானவர்த்திகள் 
அப்ரமத்த ஸம்யதராகும் ( / ). அவர்கள் ஸங்க்யை முன் சொன்ன 
தில் பாதி ( 2,96,99,103 ) . 

அந்த அப்ரமத்த ஸம்யதனே ஸம்ஜ்வலன கஷாய மந்தோ 
தயத்தினால் அப்யந்தரத்தில் அபூர்வ பரமாநந்தைக சுகானு 


நிமித்தம் 


168 


பூதி 


லக்ஷணமும் , பாஹ்யத்தில் பிரதி ஸமயம் அபூர்வ 
பரிணாமத்துடன் கூடி தத்பரிணாம ஸாமர்த்யத்தினால் இருபத் 
தொரு பேதமாகிய சாரித்ரமோஹநீயத்தினை உபசமித்தலும் 
க்ஷமித்தலும் செய்கையில் உத்யுக்தனாகியிருக்கிற மஹாத்மன் 
எட்டாங் குணஸ்தான வர்த்தி அபூர்வகரண க்ஷபகோபஸமக 
ஸம்யதனாகும் . ( 8 ) , 


அந்த அபூர்வகரண சம்யதனே திருஷ்ட ஸ்ருத அனுபூத 
போக காம்க்ஷாதி சமஸ் த சங்கல்ப விகல்ப ரஹித நிஜ குண 
நிச்சல பரமாத்ம தத்வ ஏகாக்ர தியான பரிணாமத்தினால் 
சமயம் ஸமயந்தோறும் ஜீவன் பரிணாமம் விசோதி வசத் 
தினால் சமானமாயிருக்கும் . அதன் சாமர்த்யத்தினால் சமஸ்த 
மோஹநீய பேதங்களையும் க்ஷமிப்பித்தும் உபசமித்தும் 
இருக்கும் மஹானுபாவன் ஒன்பதாங் குணஸ்தான வர்த்தி 
அனிவ்ரத்திகரண க்ஷபகோபசமக ஸம்யக்தனாகும் . 

அந்த நவம் ( 9 ) குணஸ்தான வர்த்தியே சூக்ஷ்ம பரமாத்ம 
தத்வ பாவன பலத்தினால் நிர்மல ஜலத்தினால் பிரக்ஷாளம் 
பண்ணின வஸ்த்ரத்தில் தோய்ந்த சிகப்பு போல சூக்ஷமுமமாகி 
யிருந்த ஸம்ஜ்வலன லோபம் கூடி வர்த்திக்கின்ற பரிணாமத் 
தினால் கர்மத்தை 

க்ஷமித்தும் உபசமித்தும் 
யோகீந்திரன் பத்தாங் குணஸ்தான வர்த்தி ஸூக்ஷ்ம சாம்பராய 
க்ஷபகோபசமக ஸம்யத னாகும் ( 10 ) . 

அந்த தசம குணஸ்தான வர்த்தியே பரமோபசம மூர்த்தி 
நிஜாத்ம பாவன ஸம்வித்தி பலத்தினால் கதக பல பிரயோகத் 
தினால் சேறெல்லாம் கீழாகப் பண்ணி மேலே தெளிந்திருந்த 
ஜலம் போல இருபத்தெட்டுத் திறத்து மோஹ நீயத்தையும் 
உபசமிப்பித் நிர்மல அந்தரங்களாகிய திவ்ய ஸம்யம பதினோ 
ராம் குணஸ்தான வர்த்தி உபசாந்த கஷாய வீதராக சத்மஸ்த்த 
ஸம்யத னாகும் ( 11 ) . 


இருக்கும் 


நிஷ்கஷாய நிஜாத்ம பாவனா பலத்தினால் மோஹ நீய 
மெல்லாம் நிர் மூலனம் பண்ணி காதி திரயங்களைக் காதித்து 
ஸ்படிக பாஜனத்து நிறைந்து தெளிந்த நீர் போல அத்யந்தம் 
சுத்தாந்தரங்கதனாகி யிருந்த திவ்ய யதீந்திரன் பன்னிரண்டாம் 


169 


குணஸ் தான வர்த்தி , க்ஷணகஷாய வீதராக சத்மஸ் தஸ்ம்யத 
னாகும் ( 12 ) . 


மோஹ க்ஷபணானந்தரம் அந்தர் முகூர்த்த காலம் 
ஸ்வசுத்தாத்ம ஸம்வித்தி லக்ஷண ஏகத்வ விதர்க்க விசார 
துவிதீய சுக்ல தியானத்தினால் தத் அந்த்ய ஸமயத்து மேக படல 
விஜயத்தினால் வியக்த மாகிய 

ஸஹஜ 

பிரகாசத்தினால் 
விளங்கானின்ற ஆதித்யன் போல ஆத்ம குணங்களைக் கெடுக் 
கும் காதி சதுஷ்டய விஜயத்தினால் வியக்த்தமாகிய ஸஹஜ 
கேவல ஞான அனந்த பிரகாசத்தினால் லோகாலோக மெல் 
லாம் அறிந்து பரம ஸ்வாஸ் த்ய ரூபமாகிய அதீந்திரிய சுகத் 
தினை அனுபவித்து உபசார மனோ வாக் காயங்களுடன் கூடி 
வர்த்தித்து புவனத்ரய ஸ்வாமியாகி யிருந்த பரம ஜிநேஸ்வரன் 
பதின்மூன்றாங் குணஸ் தான வர்த்தி ஸயோகிகேவலியாகும் ( 13 ). 
கர்மங்களை வாங்குகைக்குக் காரணமாகிய 

சக்தியுள் 
உடின ஆத்ம ப்ரதேச பரிஸ்பந்தம் யோக மென்பது . அவ்வண்ண 
மாகிய யோகத்தினை வென்று சமஸ்த சீல குணங்களினால் 
பரமோத்க்ரஷ்டத்தை 

யெய்தின 

பரமாத்மன் பதினாலாங் 
குணஸ் தான வர்த்தி அயோகி கேவலி யாகும் ( 14 ) . 

அந்த பரமேஷ்டியிடத்து நிச்சய ரத்னத்ரயாத்மகமும் 
காரண ஸமயசாரமுமாகிய பரம 

யதாக்யாத சாரித்ரம் , 
சம்பூர்ண மாகு மென்றறிவது . 


இந்த குணஸ்தான அதீத ஸித்த ஸத்ரஸ நிஜ சுத்தாத்ம 
திரவ்யம் உபாதேயம் என்பது தாத்பர்யம் . 


குணஸ்தானத்தில் ஏற்ற இறக்கம் 


குணஸ்தானத்திலவர்கள் குணஸ்தானானந்தரம் 
பொருந்தும் கிரமம் எவ்வண்ணமெனில் , ஸாஸாதன பிரமத்த 
குணஸ்தான மொழிய அப்ரமத்தனளவும் மித்யா த்ரஷ்டி 
அடைவன் . ஸாஸாதனன் பிரதம குணஸ் தானத்தினை 
பொருந்தும் . மிஸ்ரன் பிரதம சதுர்த்த குணஸ்தானங்களை 
யடைவான் . அஸம்யதர் , தேசஸம்யதர் , பிரமத்த னொழிய 
ஐந்து ஐந்து குணஸ்தானத்தினைப் பொருந்தும் . பிரமத்தன் 


170 


தால் 


உாசம் 


உபசம் 


ஆறு குணஸ் தானத்தை அடைகுவன் . அப்ரமத்தன் கீழ் இழிந் 

பிரமத்த னாகும் , மேல் உபசமிகனாகில் 
ஸ்ரேணியினை கிரமத்தினா லேறியும் இழிந்தும் க்ஷபகனாகில் 
க்ஷபக ஸ்ரேணியினை ஏறி கர்ம க்ஷயஞ் செய்யும் . ஹபிதகர் 
மாம்ஸனாகிய ஜீவனுக்கு அனந்தானுபந்தி விஸம்யோ 
ஜனமும் , ஸம்யக்த்வ கிரஹணமும் தேசவிரத கிரஹணமும் 
அஸங்க்யாத வாரம் கூடும் . முப்பத்து இரண்டு பிரகாரம் 
மஹாவிரத கிரஹணமும் கூடும் . 

ஸ்ரேணியினை 
நான்கு பிரகாரம் ஏறி யிழியவு மாகும் . அதனின்றும் கூபக 
ஸ்ரேணியினை ஏறி சுத்தாத்ம பாவனையினால் கர்ம க்ஷயஞ் 
செய்யும் . குணித கர்மாம்ஸ்கனாகிய ஜீவன் அந்த்ய பவத்து 
ஒருக்காலே ஸம்யக்த்வ ஸம்யங்களை கைக் கொண்டு அந்தர் 
முகூர்த்தத்து க்ஷபக ஸ்ரேணியாரோஹணத்தினால் கர்மக்ஷயம் 
செய்யும் . நான்கு கதியில் ஆயுர்பந்தத்திலும் ஸம் யக்த்வம் 
கூடும் . அணுவிரத மஹாவிரதங்கள் கூடாது . தேவாயுஷ்யர் 
பந்தத்துடன் அணுவிரத மஹாவிரத கிரஹணம் கூடும் . 


மற்றும் ; மித்யா விததா வ்யளீகா விபர்யஸ்தா த்ருஷ்டி 
தர்சனம் ருசி : ஸ்ரத்தானம் ப்ரீதி ரர்த்திவம் தத்வேஷீயே 
ஷாந்தே மித் யாத்ரஷ்டய ; தே அனந்தானந்த ; தே ஸர்வே 
சம்பூய மித்யாத்ரஷ்டிரிதி ப்ரதம குணஸ்தானம் . ஸாஸாதனம் 
ஸம்யக்த்வ விராதனம் தேன 

ஸஹமித்யாத்வ மப்ராப்ய 
வர்த்தந்தே இதி ஸாஸா தநா : தே அஸங்க்யாதா : தே ஸர்வே 
மிலித்வா ஸாஸா தன இதி த்விதீய குணஸ்தானம் 2 . 

ஸம்யக் மித்யா ச த்ரஷ்டி ஸ்த்வேஷ் ஏஷாந்தே ஸம்யக் 
மித்யா த்ரஷ்டியஸ்தேப்ய ஸ்ங்க்யாதா : தே ஸர்வே மிலித்வா 
ஸம்யக் மித்யாத்ரஷ்டிரிதி ( த்ரிதீய குணஸ் தானம் . 3. ஸம்யக் 
ப்ராணேந்திரியா விரோதேன ய தந்தா இதி ஸம்யதா 
நஸம்யதா அஸம்யதா : ஸம்யக் சத்யம் பூதாத்ரஷ்டி தர்சனம் 
ருசி : ஸ்ரத்தானம் ப்ரீதி ரர்த்தித்வம் தத்வேஷுயேஷாந்தே 
ஸம்யக்த்ரஷ்டய : அஸம்ய தாஸ்ச தே சம்யக்த்ரஷ்டய : தேப்ய 
ஸங்க்யாதாஸ்தே 

சர்வே மிளித்வா அஸம்யத 
த்ரஷ்டிரிதி சதுர்த்த குணஸ்தானம் , 4. தேஸேன ஏகதேசன 
த்ரஸவத நிவ்ர த்யா ஸம்யக் அதந்த இதி தேஸசம்யதா : 


ஸம்யக் 


171 


விலீன 


தர்சனீக வ்ரதிகாவபி ஸாமாயிக : ப்ரோஷ தோபவாஸஸ்ச 
சசித்த ராத்ரி பக்த்த வ்ரத நிரதெள ப்ரஹ்மசாரீக ஆரம்பா 
த்வினி வ்ரத்த : பரிக்ரஹா தனுதேஸ்த யோதிஷ்ட்டா 
இத்யேகாதஸநிலயா ஜிநோதி தாஸ்ராவகா : க்ரமஸ : இதி 
தத் பேதாதஸ்தேப்ய ஸங்க்யாதாஸ்தே சர்வே 

மிளித்வா 
தேஸஸம்யதா இதி பஞ்சம குணஸ் தானம் . 5. விரதா இதீத : 
பரம் சர்வே விரதா : ஸகலஸம்யதா : ஏவம் ப்ரகர்ஷேணஜ் 
மத்தா : ப்ரமத்த ஸம்யதா : தே ஸங்க்யாதாஸ்தே ஸர்வே 
மிளித்வா ப்ரமத்த ஸம்யதா இதி சஷ்டம குணஸ்தானம் : 
6. நப்ரமத்தா : அப்ரமத்தா : 

அப்ரமத்தா : ப்ரமாத ரஹிதா : த்யான 
மனஸ்கா : அப்ரமத்த ஸம்யதா : தேபிஸங்க்யாதா 
தே சர்வே மிளித்வா அப்ரமத்த இதி சப்தம குணஸ்தானம் . 
7. ஏனபரிணாம விசேஷேண சாரித்ர மோஹ 

பசம : 
க்ஷயோவா க்ரீயதே விதீயதே ஸபரிணாம : கரணமித்யுச்சதே 
அபூர்வாணி சுரணாணி ஏஷாந்தே அபூர்வ கரணா : சாரித்ர 
மோஹம் 

க்ஷபந்தீதி க்ஷபகா : உபசமந்தீதி உபசமகா : 
க்ஷபகாஸ்ச உபசமகாஸ்ச க்ஷபகோபசமகா : அபூர்வகரணாஸ்ச 
க்ஷபகோபசமகா : தே சர்வே மிளித்வா அஷ்டம குணஸ் 
தானம் , 8. நவித்யதே நிவ்ரத்தி பேதா ஏஷாம் காரண : 
பரிணாமைஸ்தே அனிவ்ரத்திகரணா : தேசதே க்ஷபகோபச 
மகாஸ்ச அனிவ்ரத்திகரண க்ஷபகோபசமகா 

சர்வே 
மிளித்வா நவமம் குணஸ்தானம் . 9. ஸூ z மாக ஸுக்ஷ்ம 
க்ரஷீகதா : 

ஸாம்பராயா : கஷாயா யேஷாந்தே சூக்ஷ்ம 
ஸாம்பராயா இதி சதே க்ஷப கோபசமகாஸ்ச சூக்ஷ்ம காம்ப 
ராய க்ஷபகோபசமகா : தே சர்வே மிளித்வா தசமங் குணஸ் 
தானம் . 

10. உபசாந்தா : உதயர ஹிதா ஸர்வேகஷாய 
ஏஷாந்தே உபசாந்தகஷாயா : தே சர்வே மிளித்வா ஏகாதசங் 
குணஸ்தானம் . 11. r ணா :: புனரனுத்பத்யா : விநஷ்டா : 
க்ஷாயா ஏஷாந்தே க்ஷணகஷாயா : தே சர்வே 

சர்வே ஸம்பூய 
த்வாதசமங் குணஸ்தானம் 12. யோகேன ஸஹ வர்த்தந்தே 
இதி ஸாயோகா : ப்ரதேச பரிஸ்பந்தாஸ்தே ஸந்யேஷா மிதி 
ஸயோகின : அஸாஹயம் சர்வவிஷயம் ப்ரத்யக்ஷ ஞானம் 
கேவலம் ததஸ் தியேஷாமிதி கேவலி ந : அனேக பவகஹன 
விஷம வ்யஸன ப்ராபண ஹே தூன்கர்மாராதீதின் ஜயந்தீதி 


தே 


172 


ஷாமி 


ஜிநரீ : ஸயோகி நஸ்ச தே கேவலி நஸ்ச தேஜிநாஸ்ச தே 
ஸயோகி கேவலி ஜிநா : தே சர்வே மிளித்வா த்ரயோதச 
குணஸ் தானம் . 13 . நவித்யந்தே 

யோகா : 

கர்மாதான 
சக்த்தயோ ஏஷாம் ப்ரதேசானாந்தே அயோகா : தேஸந்த்யே 
யோகின : அயோகி 

நஸ்ச 

தேகேவலி ஜிநாஸ்ச 
அயோகி கேவலி ஜிநா : தே சர்வே மிளித்வா சதுர்தஸ 
குணஸ்தானம் . 14. கர்மத்ரய நிர்முக்த்த அனந்த 
ஸஹித லோகாக்ர நிவாஸின ஸித்தா குண்ஸ்தானாதீத 
சுத்தாத்மான ஸ்தே முக்த்தா இத்யுச்யந்தே . 


குண 


குணஸ்தானத்தில் இருப்போர் எண்ணிக்கை 


மற்றும் இந்த குணஸ்தான வர்த்தி ஜீவன்களின் சங்க்யை 
யாதெனில் ; அபவ்யராசி ஜகன்ய யுக்த்தானந்தம் ; அபவ்ய 
சமானத்தின் பவ்யர் அதற்கு அனந்த குணம் . அவ்விரண்டு 
ராசிகளும் மித்யாத்ரஷ்டிகள் . பவ்ய மித்யாத்ரஷ்டிகள் அனந் 
தானந்த சங்க்யை யாகும் . விவக்ஷித காலத்து ஸாஸா தநாதிகள் 
ஜகன்யத்தினால் ஐம்பத்து இரண்டு கோடியும் நூற்று நாலு 
கோடியும் , ஏழு நூறு கோடியும் , பதின் மூன்று கோடியுமாகும் . 


ஸாஸாதனர் 52 , 0000000.மி.104,0000000.அ .700,0000000 . 
தே . 13,00,000,00 . 

இந்நான்கு குணஸ்தானத்திலும் உத்க்ருஷ்ட சங்க்யை 
ஆலாபத்தினால் பல்யா சங்க்யா தம் . எங்ஙனமெனில் , ஸ்ராவ 
கரைப் பற்ற ஸாஸாதனர் அஸங்க்யாத குணம் , மிஸ்ரர் 
ஸங்க்யாத குணம் , அஸம்யதர் அஸங்க்யாத குணம் , பிரமத்தர் 
5 , 93 , 98 , 206 , அப்ரமத்தர் 2 , 96 , 99 , 103 , உபசமஸ்ரேணியில் 
நால்வரும் பிரத்யேகம் ஒன்று குறைந்த முன்னூற்றுவர் : 299 , 
299 , 299 , 299. க்ஷபக ஸ்ரேணியில் ஸயோகி புறம்பாக ஐவரும் 
பிரத்யேகம் இரண்டு குறைந்த அறு நூற்றுவர் . அ . 598 , அ .598 , 
சூ .598 , r . 598 , அயோகி . 598 , ஸயோகிகள் எட்டுலக்ஷத்து 
தொண்ணூற்று எண்ணாயிரத்து ஐன்னூற்று இருவராம் 8 , 98 , 
502. இவர்களெல்லாங்கூடி மூன்று குறைந்த ஒன்பது கோடி 
ஸம்யதராகும் , 8 , 99 , 99 , 997. ஸித்தர் அனந்தானந்தர் . 


173 


( காதை ) 
மிச்சா ஸாவயஸாஸாணமிஸ்ஸாவிரதா துவாரணம் தாய ) 
பல்லா ஸங்கேஜ்ஜதி மமசக்க 

ஸக்ககுணமஸம் 
கேஜ்ஜகுணம் !! ( கோ . ஜீ 624 ) 


குணம் 


தேரஸகோடிதேஸே பாவண்ணம் ஸாஸணே முணே 

தவ்வா | 
மிஸ்ஸேவி ய தத்துகுணா அஸஞ்ஜதா ஸத்தகோடிஸயா || 

( கோ . ஜீ . 642 ) 


திர தியஸயணவணஉதீ சண்ண உதீ அப்பமத்த வே கோடி ) 
பஞ்சேவ தேணஉதீ ணவட்டபிஸயம் சஉத்தரம் 

பமதே || ( கோ.ஜீ. 625 ) 


திஸயம் பணந்தி கேஇம் சஉருத்தர மத்தபஞ்சயம் கே இம் | 
உவஸாமகபரிமாணம் கவகாணம் 

ஜாண தத்துகுணம் || 

( கோ . ஜீ . 626 ) 
அட்டேவ ஸயஹ ஸ்ஸா அட்டாணஉதீ தஹா ஸவஸ் 

ஸாணம் ) 
சங்கா ஜோகி ஜிணாண பஞ்சசயம்பி உத்தரம் வந்தே || 

( கோ . ஜீ . 629 ) 
ஸத்தாதி அட்டந்தா சண்ணவமஜ்ஜா ய ஸஞ்ஜதா 

ஸவ்வே | 
அஞ்சளிமௌளியஹ த்தோ தியரணசுத்தே ணமம்சாமி || 

( கோ . ஜீ . 633 ) 


அசுத்த நிச்சய நயத்தினால் ஆத்மன் சதுர்தஸ( 14 ) குணஸ் 
தான விசிஷ்டனாகியும் சக்த்தி நிஷ்ட நிச்சய நயத்தினால் 
ஸகல விமல கேவல ஞான தர்சன ஸ்வபாவன் என நிச்சயிப்பது 
தனது தாத்பர்யம் . 


வீதராக ஸர்வஜ்ஞ ப்ரணீதமும் சப்த பங்கி சமாலிங்கித 
முமாகிய பதார்த்தஸார சாஸ்த்ரத்து குணஸ்தான ஸ்வரூப 
நிரூபணம் - ஏகாதஸ பரிச்சேதம் , 


பன்னிரண்டாம் அதிகாரம் 


சதுர்தச ஜீவஸமாஸை 


த்வாதசம் வாசுபூஜ்யேஸம் நத்வா ஜீவ ஸமாஸகம் | 
வக்ஷ்யே ஹம்மோக்ஷ ஸௌக்யார்த்தம் பவ்யானாம் 

பாவசுத்தயே || 


பரம சுத்த நிச்சய நயத்தினால் அனந்த ஞான ஸ்வரூபங் 
களாகியும் கர்மோதயத்தினால் அனந்த சம்ஸாரத்து சுழலு 
கின்ற அனந்தானந்த ஜீவன்களும் இந்திரிய ஞானத்தினால் 
அறியப்படாதிருந்ததாகையினால் பரமாகமோக்த்தியினால் 
ஜீவஸமாஸை சொல்லப்படாநின்றது . 
பதினான்கு ஜீவஸமாஸை 

அது , எங்ஙனமெனில் ; திரஸ , ஸ்தாவர , பாதர , சூக்ஷ்ம 
பர்யாப்த , அபர்யாப்த , பிரத்யேக , சாதாரண மென்கின்ற 
யிவையிற்றினுள் கூடி இருப்பது . 
ஜாதிநாம கர்மோதயத்தினால் ஒரு இடைக்கிடை 

டைக்கிடை சலன 
முள்ளது துவீந்த்ரி யாதிகள் திரஸம் ; எங்கும் சலனமில்லாத 
பிரத்விகாயாத்யேகேந்த்ரியங்கள் , ஸ்தாவரங்கள் ; பிறவற்றினால் 
பாதைப்படும் சரீரமுடையது பாதரம் ; காதப்படாத சரீர 
முடையது சூஷ்மம் . தம்முடைய பர்யாப்திகள் நிறையா 
திருப்பது நிர்வ்ரத்ய பர்யாப்தகம் , நிறைந்தது பர்யாப்தகம் ; 
பர்யாப்தி நிறைவதன் முன் அந்தர் முகூர்த்தத்தில் பல சூலில் 
பிறந்தும் இறந்த ஜீவன்கள் லப்தி அபர்யாத்மகங்கள் பிரத்யேக , 
ஸாதாரண லக்ஷணம் முன்னே சொல்லுதும் , 

பாதரேகேந்திரியம் சூக்ஷ்மைகேந்திரியம் . துவீந்த்ரியம் , 
திரீந்த்ரியம் , சதுரிந்த்ரியம் , அஸம் பஞ்சேந்த்ரியம் ஸஞ்ஜீபஞ் 
சேந்திரியம் என ஏழும் பர்யாப்தக அபர்யாப்தக பேதத்தினால் 
பதினான்காகும் . ( 7x2 = 14 ) . 


176 


( காதை ) 


பாதரஸுஹுமே இநந்தியபிதிசஉரிந்திய அஸண்ணி 

ஸண்ணிய | 
பஜ்ஜத்தா பஜ்ஜத்தா ஜீவ ஸமாஸா ஹ 

சோத்தசயம் ( ? ) } | ( கோ . ஜீ . 72 ) 
மிச்சே சோத்தஸ ஜீவா ஸாஸண அயேத மபத்த 

விரதே ய | 
ஸண்ணிதுகம் ஸேஸகுணே ஸண்ணீ புண்ணோ து 

கீணோத்தி || ( கோ . ஜீ . 699 ) 
திரிய கதியே சோத்தஸ ஹவந்தி ஸேஸேஸு ஜாண 

தோத்தோது | 
மக்கணடாணஸ்ஸேவம் ணேயாணி ஸமாஸடாணாணி || 

( கோ . ஜீ . 700 ) 
குணஸ்தானமும் ஜீவஸமாஸையும் 

மித்யாத்ரஷ்டியுள்ளும் , திர்யக்கதியுள்ளும் , பதினாலு 
ஜீவஸமாஸை யாகும் . 

ஸாஸாதன , அஸம்யத , பிரமத்தருள்ளும் ஒழிந்த மூன்று 
கதியிலும் ஸம்ஹ ஸம்பந்தமாகிய இரண்டு மாகும் . சேஷ 
குணஸ்தானங்களுள் V ணகஷாய பர்யந்தம் ( ஸம் ) 
பர்யாப்தக மொன்றே யாகும் , ஸேஷ மார்கணா ஸ்தானங் 
களில் யதா யோக்ய மறிந்து கொள்ளுவது . அதவா . 
ஜீவ ஸமாஸை பேதங்கள் 
விலங்கு மனித கதிகள் 


( காதை ) 
பூ ஆவு தேஉ வாஊ னிச்ச சஉகதிணிகோததுாளிதரா | 
பத்தேய பதிட்டிதரா தஸ பண புண்ணா அபுண்ணதுகா !! 

( கோ.ஜீ.73 ) 
இகிவண்ணம் இகிவிகளே அஸண்ணி ஸண்ணிகய ஜௗதள 

ககாணம் | 
கப்பபவே ஸம்முச்சே துதிகம் போகதளக்கசதே தோத் 

தோ H ( கோ.ஜீ .79 ) 


177 


அஜ்ஜவமேலேச்சமணுவேதி து போககுபோகபூமிஜே 

தோத்தோ | 
சுரணீரஏதோ இதிஜீவிஸமாஸா ஹு அடண உதீ || 

( கோ.ஜீ .80 ) 


98 பேதங்கள் 

பிரத்வி , அப்பு , தேஜ :, வாத , நித்ய நிகோத , சதுர்கதி 
நிகோத 

மென இவ்வாறும் பாதர சூக்ஷ்ம பேதத்தினால் 
பன்னிரண்டாகும் ( 6x2 = 12 ) . 

பிரத்யேகம் பிரதிஷ்டித அப்ரதிஷ்டித பேதத்தினால் 
துவிதம் ( 2 ) . 

துவீ , திரீ , சதுரிந்த்ரிய மென விகல திரயம் ( 3 ) ஆகும் , 

இப்பதினேழும் பர்யாப்தக , நிவ்ரத்ய பர்யாப்தக , லப்த்யபர் 
யாப்தக மென்னும் 

மூன்றினால் பெருக்க ஐம்பத்தொன் 
றாகும் ( 51 ) . 

அஸம்ஹிஸம்மிகள் ஜலசர , தல சர . ககசரங்களாகி இவை 
யும் கர்பஜ ஸம்மூர்ச்சன , பேதத்தினால் துவிதமாகும் ( 2 ) . 
கர்பஜங்களுக்கு இரண்டு குணாகாரம் . சம்மூர்ச்சனங்களுக்கு 
மூன்று குணாகாரம் . 

இரண்டு குணாகார மென்பது பர்யாப்தகம் , நிவ்ரத்யபர் 
யாப்தகம் என்னும் இரண்டு , மாகும் . திர்யக் போக பூமியில் 
ஸ்தலசர கக சரங்களுக்கு இரண்டு , ஆர்ய கண்ட கர்பஜங்களுக்கு 
இரண்டு , ணரஸம்மூச்சிமஜீவாலத்திய பஜ்ஜத்த காசேவ , 
என்னும் அர்த்தத்தினால் ஒன்றுமாக ஆர்யகண்டத்து மூன்று 
குணாகாரம் . மிலேச்ச கண்ட மனுஷ்யருக்கு இரண்டு. 

போக பூமிஜ , குபோக பூமிஜ , சுர , நாரகர்க்கு இரண்டிரண்டு 
மாக தொண்ணூற்று எட்டு ஜீவஸமாஸைகளாகும் . 


பிரத்வீ 
காயத்தில் 


அப்புகாயத்தில் 


தேஜஸகாயத்தில் 


வாதகாயத்தில் 


. பா.பா.சூ.சூ 


பா 
. 
பா 
. 
சூ 
. 
சூ 


பா 
. 
பா 


சூ 


(சு 


பா.பா. 


ப.அ. 


ப 
.அ 


ப.அ.ப. அ 


ப 
. 
அ 
. 


அ.ப. 


ப 
. அ 


12 2112 


1 
2 
1 
2 


1212 


1 
2 
2 
1 
2 


178 


நித்யநிகோதம் 


சதுர்கதிநிகோதம் 


பிரதிஷ்டித் 


அப்ரதிஷ்டித் 


துவீந்திரியம் 


பா.பா. 


பா 
. 
பா 
. 


அ 


அ 
. 


ப. 


அ. 


அ 
. 


12121212 


12 


12 


12 


அஸம்ஹி 


ஸம்ஸ் 


திரீந்திரியம்சதுரீந்திரியம்ஜலசர 


ஸ்தலசர 


ககசர 


ஜலசர 


தலசர 


ககசர 


00 


00 


ப 


க. 


ஸம் 


ஸம் 


க. 


ஸம் 


ப 


க 


ஸம் 


ஸம். 


ஸம் 


க. 


12 


1 


223 


232323 


23 


23 


திர்யக் 


போகபூமி 


மிலே 


போகபூமி 


குபோகபூமி 


சுரர் 


ஆர்ய கண்டம் 


நாரர் 


179 


ஸ்தலகக 


00 


ம 


ம 


ம 


ம 


0 


0 


2 


2 


3 


2 


2 


2 


2 


2 


(பா:பாதரம்,சூ சூ:சூஷ்மம்,அ:அபர்யாப்தி,ப: 

அபர்யாப்தி,ப:பர்யாப்தி,க:கர்பஜம் ஸம்:ஸம்மூர்ச்சம்,ம:மனுஷ்யர்) ஆகஜீவஸமாஸை98. 


180 


81 பேதங்கள் 

1 ) சுத்த பிரத்வி , 2 ) கரபிரத்வி , 3 ) அப்பு , 4 ) தேஜோ 
5 ) வாத மென்னும் இவையிற்றினுக்கு தன் தான் வர்ண 
கந்தங்களுக்கு ஸ்பர்சங்களுடன் கூடின சரீரங்களாகும் . 6 

) 
நித்ய நிகோதம் , 7 ) சதுர்கதிநிகோதம் , என்னுமவற்று : 

பள் 
தொடங்கி சதுர்கதிகளில் பிறந்தறியாது 
நிகோதாவாஸத்தில் பிறந்துயிறந்திருப்பது நித்ய நிகோதம் 
சதுர்கதியிலும் சுழன்று நிகோதமடைந்த ஜீவன் 

சதுர்கதி 
நிகோதம் . 


அனாதியே 


நிகோத மென்பது அனந்தகாயம் . 


அவை 


பிறக்கும் 

ஸ்கந்தங்கள் அஸங்க்யாத லோக 
மாத்ரம் . ஒவ்வொரு ஸ்கந்தங்களுள் அண்டரங்களும் ஆவாஸங் 
களும் புளவிகளும் சரீரங்களும் அஸங்க்யாத லோக குணித 
கிரமத்தினால் ஒன்றினுள் ஒன்றிருக்கும் . 

கந்தா அஸங்கலோகா அண்டர ஆவாஸபுளவிதேஹாவி 
ஹேட்டில்லஜோகாணிகாவோ அஸங்கலோகேண 

குணிதகமா || 

( கோ . ஜீ . 194 ) 
ஒரு நிகோத சரீரத்திருக்கும் ஜீவ திரவ்ய பிரமாணம் 
அதீத ஸித்தராஸிக்கு அனந்த குணமாம் . 


(காதை ) 


ஏகநிகோத சரீரே ஜீவா தவ்வபமாணதோ திட்டா | 
ஸித்தேஹி அணந்தகுணா ஸவ்வேண விதீதகாளேண || 

( கோ . ஜீ . 196 ) 
இவ்வண்ணமாகிய அனந்த ஜீவன்களுக்கு என்றும் திரஸ் 
பரிணதி கூடாது . 
நிகோத உயிர் வெளிவரும் காலம் 

பாவகளங்க பிரசுரத்வத்தினால் நிகோதாவாஸத்திலனப் 
பற்றுவிடாது . எங்கேனுமொன்று கொதிக்கிற சோற்றினுள் 
ஒரு அவிழ்குதிக்குமவை போல புறப்படும் . 


181 


ஆறுமாஸம் யாவரும் மோக்ஷத்திற்கு போகாதிருக்கில் 
நிரந்தரம் அஷ்டம சமயத்தில் அறுணூற்றெட்டு ஜீவன்கள் 
சதுர்கதி நிகோதத்தினின்றும் நிர்வாணத்தில்சேறில் அவ்வளவு 
ஜீவன் நித்ய நிகோதத்தினின்றும் புறப்பட்டு சதுர்கதி நிகோத 
பிரவேஸத்தினைப் பண்ணும் . 


ஸித்தாந்தத்தில் 


பிரஸ்துத 


பிராக்ரத , 


இவ்விடத்தில் 
வாக்கியம் , 


( காதை ) 


அத்தி அணந்தா ஜீவா ஜே ஹிண பத்தோ தஸத்த 

பரிணாமோ | 
பாவக ளங்க ஸுபஉராணிகோதவாஸம் ண முச்சந்தி || 

( கோ , ஜீ . 197 ) 
முஞ்சந்தி சேவ அட்டுத்தர சஸ்ஸத ஜீவேஸு சதுகதி 

ணிகோதே ஹிந்தோ | 
ணிப்பாண கதே சுண்ணுச்சணி ஹிந்தோ சதுகதி 

ணிகோதேஸு எத்தியாசேவ 11 
“ ஜீவா அட்ட ஸமயா ஹிய சம்மாஸ பந்தரே பவீச்சந்தீதி 

குரூவ தே ஸா தோ 
இவ்வேழும் பாதர , சூக்ஷ்ம பேதத்தினால் பதினான்காகும் 

( 14 ) 
திரண , வல்லி , குல்ம , விடவி , விருக்ஷம் என ஐந்தும் 
பிரதிஷ்டித அப்ரதிஷ்டித பேதத்தினால் தச ( 10 ) வித மாம் . 

பாதர நிகோதோத்பத்திக்கு ஆதாரமானது பிரதிஷ்டிதம் . 
அல்லாதது அப்ரதிஷ்டிதம் . 

அவையும் பிரத்வியாதி சதுஷ்கமும் ( 4 ) , கேவலிகள் , 
ஆஹாரருத்தினவர்கள் அங்கம் , தேவ நாரக சரீரங்கள் இவை 
யிற்றில் நிகோ தங்கள் அப்ரதிஷ்டிதங்கள் . 
வை அல்லாதது சரீரம் பிரதிஷ்டிதம் . 

( காதை ) 
புடவீயாதிசஉண்ஹம் கேவளிஆஹாரதேவணிரயங்கா | 
அபதிட்டிதா ணிகோத ஹிபதிட்டிதம் காஹவே ஸேஸா || 

( கோ , ஜீ . 200 ) 


182 


விகல த்ரயம் ( 3 ) ஆக இந்த யிருபத்தேழினையும் ( 14 + 10 
+3 ) மூன்றில் குணிக்க எண்பத்தொன்றாகும் ( 81 ) . 
136 பேதங்கள் 

ஸம்ஜி அஸம்ஹிகளில் பேதம் முப்பது ( 30 ) . 

உத்தம மத்யம ஜகன்ய போக பூமிஜ ஸ்தலசர ககசரங் 
களுக்கு இரண்டிரண்டாக பன்னிரண்டு ( 12 ) . 

இவ்வண்ணம் திர்யகதியில் நூற்றிருபத்து மூன்று ஜீவஸ 
மாஸையாகும் ( 123 ) . 
ஆர்யகண்ட , மனுஷ்ய கர்பஜங்கட்கு 

இரண்டும் , 
ஸம்மூர்ச்சன மனுஷ்யருக்கு லப்தி அபர்யாப்தக மொன்றும் 
மிலேச்ச கண்ட மனுஷ்யருக்கு இரண்டும் , உத்தம மத்யம 
ஜகன்ய போக பூமிஜர் குபோக பூமிஜர்க்கு இரண்டு இரண்டு 
மாக மனுஷ்ய கதியில் பதின்மூன்றும் ( 13 ) ஆக திர்யக் ,, 
மனுஷ்யரிரண்டிலும் நூற்று முப்பத்தாறு ( 81 + 30 + 124-13 ) 
( 136 ) . 


தேவகதி 

அசுர , நாக , வித்யுத் , சுவர்ண , அக்னி , வாத , ஸ்தனித , 
உததீ , தீப , திக்குமாரர் என பவனவாஸியர் பத்து பேதமாம் 
( 10 ) . கின்னர , கிம்புருஷ மஹோரக . கந்தர்வ , யக்ஷ , ராக்ஷஸ , 
பூத , பிசாசர் 

வியந்தரர் அஷ்டவிதம் ( 8 ) . 
ஆதித்ய , கிரஹ , நக்ஷத்ர , 

தாரகர் 
ஜ்யோதிஷ்கர் பஞ்சவிதம் ( 5 ) . 


என 


சந்திர . 


பிரகீர்ணக , 


என 


ருது , விமல , சந்த்ர , வல்கு , வீர , அருண , நந்தன , நளின , 
காஞ்சன . ரோஹித் , சஞ்சத் . ருத்தீஸ , வைடூர்ய , ருசக , ருசிர , 
அங்க , ஸ்படிக , தபநீய , மேக , அப்ர , ஹாரித்ர , பத்ம . லோஹி 
தாக்ஷ, வஜ்ர , நந்த்யாவர்த்த , பிரபங்கர , பிருஷ்டக . கஜமித்ர , 
பிரபாஸ சௌதர்ம துவயத்தில் ( 2 ) முப்பத்தொன்றும் 
( 31 } ; அஞ்சன , வனமாலா , நாக , கருட , லாங்கல , பலபத்ர , 
கச்சக்ர என ஸனத்குமார துவயத்தில் ( 2 ) ஏழும் ( 7 ) ; அரிஷ்ட , 
சுரசமிதி , பிரஹ் - பிரஹ்மோத்தர 

என பிரஹ்ம துவயத்தில் 


என 


183 


மென 


( 2 ) நான்கும் ( 4) ; பிரஹ்மஹ்ரதய லாந்தவ என லாந்தவ 
துவயத்திலிரண்டும் ( 2 ) ; சுக்ர துவயத்தில் ( 2 ) சுக்ரமென 
ஒன்றும் ( 1 ) சதார 

( 1 ) சதார துவயத்தில் ( 2 ) சதாரமென ஒன்றும் 
( 1 ) ; ஆனத , பிராணத , புஷ்பக 

என ஆனத துவயத்தில் ( 2 ) 
மூன்றும் ( 3 ) ; சாதக , ஆரண , அச்யுத என அச்யுத துவயத்தில் 
( 2 ) மூன்றும் ( 3 ) ; சுதர்சன , அமோக , சுப்ரபுத்த என அதோ 
கிரைவேயகத்தில் மூன்றும் ( 3 ) : யசோதர , சுபத்ர , சுவிசலா 
என மத்யம கிரைவேயக திரயத்தில் மூன்றும் ( 23 ) ; சுமனஸ , 
ஸௌமனச , பிரதீங்கர 

ஊர்த்தவ கிரைவேயக 
திரயத்தில் மூன்றும் ( 3 ) நவானு திசையில் ஆதித்யேந்த்ரக 
மொன்றும் ( 1 ) ; பஞ்சானுத்தரத்து ஸர்வார்த்தளித்தீந்த்ரக 
மொன்றும் இவை எல்லாங்கூடி அறுபத்து மூன்று இந்த்ரகங்கள் .. 

இதின் நாலு திசையிலும் ஏழாயிரத்தெண்ணூற்று ஒரு 
பத்தாறு ( 7816 ) ஸ்ரேணி பந்தங்களும்- எண்பத்து நான்கு 
லக்ஷ்த்து எண்பத்தொன்பதாயிரத்தொருனூற்று நாற்பத்தி 
நாலு ( 84,89,144 ) பிரகீர்ண விகல்பமும் அறுபத்து மூன்று 
படலத்துள்ளும் ( ஆகும் ) . 
நரக கதி 

இனி நரக கதி சம்பந்தமாகிய இந்திரகங்கள் . சீமந்த , நிரய , 
ரோருக , பிராந்த , உத்ப்ராந்த , சம்ப்ராந்த , அஸம்ப்ராந்த , 
விப்ராந்த , தப்த , திரஸித , வக்ராந்த , அவக்ராந்த , விக்ராந்த 
என ( 1 ) கர்மையிற் படலம் பதின் மூன்றும் ( 13 ) ; ஸ்ததக , 
ஸ் தனக , வனக , மனக , காட , சங்காட , ஜிஹ்வா , ஜிஹ்விகா , 

லோலுப , ஸ் தனலோலுக வென ( 2 ) வம்சையிற் 
இந்த்ரகம் பதினொன்று( 11 ) ; தப்த , தபித , தபன , தாபன 
நிதாக , பிரஜ்வலித , உஜ்வலித , ஸஜ்வலித , சம்ப்ரஜ்வலித என 
( 3 ) மேகையில் இந்த்ரகம் ஒன்பதும் ( 9 ) ; ஆர , மார , தார , 
வர்ச்சங்க , தமக , காடா , கடகட என ( 4 ) அஞ்சனையில் ஏழும் 
( 7 ) ; தமக , பிரமக , ஜஷக , அந்த , தமிஸ்ர என ( 5 ) அரிஷ்டையுள் 
ஐந்து இந்த்ரகமும் ( 5 ) ஹிம , வர் தல , வல்லக , என ( 6 ) 
மகவியுள் மூன்று இந்த்ரகமும் ( 3 ); ( 7 ) மாகவியுள் அவதிஸ்தான 
மொன்றே இந்த்ரகமும் ( 1) இவ்வண்ணம் நாற்பத்து ஒன்பது 
இந்த்ரகமாகும்( 49 ) . 


லோல , 


184 


இவையிற்றின் எட்டு திசையிலும் ஒன்பதினாயிரத்து 
அறுநூற்று நாலு ( 9604 ) ஸ்ரேணிபந்தங்களும் , எண்பத்து 
மூன்று லக்ஷத்து தொண்ணூற்று ஆராயிரத்து முன்னூற்று , 
நாற்பத்தேழு { 83 , 90 , 347 ) பிரகீர்ணங்களுமுடையது . 
406 பேதங்கள் 

இந்த நாற்பத்து ஒன்பது படலத்திலும் முன் சொன்ன 
எண்பத்தாறு ( 86 ) தேவகதி பேதத்திலுமாக நூற்று முப்பத்தி 
ஐந்தும் ( 135 ) , இவ்விரண்டு குணாகாரமாக இருநூற்று எழுபது , 
( 270 ) மாக நானூற்று ஆறு ஜீவஸமாஸைகளாகும் ( 81 + 42 - 
13 + 270 ) ( 406 ) . 


(காதை ) 


துதிகம் 


இகிவண்ணம் இவிகளே அஸண்ணி ஸண்ணிகய ஜல தளக 

காணம் | 
கப்பபவே ஸம்முச்சே 

போகதளக்கசரே 

தோத்தோ || ( கோ . ஜீ . 79 ) 
அஜ்ஜவ கப்ப சமுச்சே துகி மிச்சே போகதிய குபோகேவி | 
ஸுரணிர ஏ தோத்தோ தி ஜீவஸமாஸைா ஹு சஹிய 

சாரிசயம் 


ஏகேந்திரியத்தில் எழுபத்திரண்டும் ( 72 ) , விகலேந்திரியத்தில் 
ஒன்பதும் ( 9 ) , பஞ்சேந்திரியத்தில் நாற்பத்திரண்டும் ( 42 ), மனுஷ் 
யகதியில் பதின்மூன்றும் ( 13 ) , தேவாதியில் நூற்று எழுபத் 
திரண்டும் ( 172 ) நரகத்து தொண்ணூற்று எட்டு ( 98 ) ஆக 
நானூற்று ஆறு ( 406 ) . 

கர்மோ தய ஜனிதமாகிய இந்த நானூற்றாறு பேதமாகிய 
பர்யாப்தக அபர்யாப்தக விகல்பஜால ரஹித ஸித்த ஸத்ரஸ 
நிஜ பரமாத்ம திரவ்யம் உபாதேய மென்பது பாவார்த்தம் . 
யோனி பேதங்கள் 

மற்றும் கர்பமாகாத ஸ்த்ரீ ரத்னத்தில் சங்காவர்த்த 
யோனியும் , காரண புருஷர் பிறக்கும் கூர்மோன்ன தயோனியும் 
சேஷ ஜனங்கள் பிறக்கும் வம்ச பத்ர யோனியும் என 

ஆகார 
யோனி திரிவிதம் ( 3 ) . 


185 


சீத , உஷ்ண , மிஸ்ர , சஸித்த , அஸித்த , மிஸ்ர , ஸம்வ்ருத, 
விவ்ருத , மிஸ்ர என குண யோனி ஒன்பது பேதமாம் . ( 9 ) , 


அவற்றுள் ஏகேந்திரியங்களுக்கும் , தேவ நாரகர்க்கும் 
ஸம்வ்ரதயோனி. விகலேந்திரியங்களுக்கு விவ்ரதயோனி, 
கர்ப்பஜங்களுக்கு மிஸ்ரயோனி , தேவ நாரகர்க்கு அசித்த 
யோனி , கர்ப்பஜங்களுக்கு சச்சிதாசித்த மிஸ்ரயோனி , 


ஸம்மூர்ச்சன ஜீவன்களுக்கு ஸச்சிதமும் அசித்தமும் மிஸ்ரமு 
மாகிய மூன்று யோனியு மாகும் . 

தேவ நாரகர்க்கு சீத யோனியும் உஷ்ண யோனியும் , 
தேஜஸ்காயிகங்களுக்கு உஷ்ணயோனியும் , 


தேவ நாரகர் தேஜஸ்காயிகம் அல்லாத ஒழிந்த ஜீவன் 
களுக்கு சீதமும் உஷ்ணமும் மிஸ்ரமுமாகிய யோனி யாகும் . 


யோனிகள் எண்ணிக்கை 


மற்றும் ஸங்க்யா யோனி எத்துணை எனில் ; 

நித்ய நிகோத , சதுர்கதி நிகோத , பிரத்வி , ஜல , தேஜோ . 
வாதகாயிகங்களுக்கு பிரத்யேகம் ஏழுலக்ஷம் . ( 7,00000 ) , 
பிரத்யேக வனஸ் திபதிக்கு பத்துலக்ஷம் ( 10 , 00000 ) விகலத் 
ரயத்துக்கு ( 3 ) ஆறு லக்ஷம் ( 6 , 00000 ) . சுர , நாரக , திர்யஞ் 
சருக்கு பிரத்யேகம் நான்கு லக்ஷம் ( 4.00000 ) , மனுஷ்யருக்கு 
பதினான்கு லக்ஷம் ( 14,00000 ) , ஆக எண்பத்து நான்கு லக்ஷ 
யோனியாகும் ( 84,00000 ) . 

( காதை ) 
1. உவவாதா சுரணிரயா கப்பஜசம்முச்சிமாஹு 

ணரதிரியா | 
ஸம்முச்சிமா மணுஸஸா பஜ்ஜத்தா ஏயவியளக்கா || 

( கோ . ஜீ . 90 ) 
2. பஞ்சக்கதிரிக்காஓ கப்பஜஸம்முச்சிமா திரிக்காணம் | 
போகபுவா கப்பபவா ணரபுண்ணா கப்பஜா சேவ || 

( கோ . ஜீ . 61 ) 


186 


3 உவவாதகப்ப ஜேசு ய லத்தி அப்பஜ்த்தகா ண 

ணியமேண | 
ணரஸம்முச்சிமஜீவா லத்தி அபஜ்ஜத்தகா சேவ !! 

( கோ . ஜீ . 92 ) 
4 ணேரஇயா களு ஸண்டா ணர திரிஏ திண்ணி ஹோந்தி 

ஸம் முச்சா ! ( கோ . ஜீ . 93 ) 
ஸண்டாசுரபோகபுமா புரிஸித்திவேதகா சேவ ! 
5 ணிரஇகிவிகளா ஸம்மூச்சன பஞ்சக்காய ஹோந்தி ஸண்டா 


ஹு | 


போகசுரா ஸம்டூனா திவேதகா கப்ப ணர திரியா || 


6 ஸுஹமணிகோத அப்பஜ்ஜதஸ்ஸ ஜாதஸ்ஸ 

ததியஸமய 

ஹ்மி | 
அங்குள அஸங்கபாகம் ஜஹண்ண முக்கஸ்ஸயம் மச்சே ! 

( கோ . ஜீ .94 ) 
7. ஸாதிய ஸஹ ஸ் ஸமேக்கம் பாரம் கோசூண மேக்க 

மேக்கஞ் ச | 
ஜோயணஸஹ ஸ்ஸதீஹம் பம்மேலியளே மஹாமச்சே ! 

( கோ . ஜீ .95 ) 


இந்த காதைகளின் அர்த்தம் : 


தேவர்க்கும் நாரகர்க்கும் ஸம்புட ஸம்யோஷ்டிகாத்யுப்பாத 
யோனி கிரஹண மாகும் . மனுஷ்யருக்கும் திர்யஞ்சருக்கும் மாசி 
னால் மறைத்து பிறக்கும் ஜராயுஜமும் , முட்டையாகிப் பிறக்கும் 
அண்டஜமும் , குட்டியாகிப் பிறக்கும் போதஜமு மென கர்பஜ 
ஜன்ம மாகும் . ஒழிந்த ஜீவன்கட்கு சுற்றும் இருந்த புத்கலங் 
களை சரீர ரூபத்தினால் கைக்கொள்ளும் சம்மூர்ச்சன ஜன்ம 
மாகும் . சம்மூர்ச்சன மனுஷ்யர் லப்தி அபர்யாப்தக மாகும் . 

பஞ்சேந்திரிய திர்யக் ஜீவன்கள் கர்பஜங்களும் ஸம்மூர்ச் 
சனங்களு மாகும் . திர்யக் போகபூமிஜரும் பர்யாப்தக 

கர்ம 
பூமிஜரும் கர்பஜரே யாகும் . ஏகேந்திரிய விகலேந்திரியங்கள் 
ஸம்மூர்ச்சனங்கள் . 

உபபாதிகட்கும் கர்பஜர்க்கும் லப்தி அபர்யாத்மக மில்லை . 
நிஜ நிரஞ்சன பரமாத்ம பாவநோத்பன்ன பரமானந்த சுக 


187 


ஸுதாரஸ போஜனமின்றி மித்யாத்வ விஷய கஷாய வசத்த 
ராகி ஏகேந்த்ரயாதி ஜீவ வதோபார்ஜித பாப பலத்தினால் 
ஸ்தாவர ஏகந்திரியாதிகளாகி பிறக்கும் . 


குல பேதங்கள் 

அவர் குலம் கோடி பேதம் , எங்ஙனமெனில் ; 


கோடி 


பிரத்வீகாயங்களுக்கு இருபத்திரண்டு லக்ஷகோடி 
( 22,000000000000 ) , அப்காயிகங்களுக்கு ஏழுலக்ஷ 

கோடி 
( 7.000000000000 ) , தேஜஸ்காயிகங்களுக்கு மூன்று லக்ஷ கோடி 
( 3,000000000000 ) , வாதகாயிகங்களுக்கு ஏழுலக்ஷ 
( 7,000000000000 ) வனஸ்பதிகாயிகங்களுக்கு இருபத்தெட்டு லக்ஷ 
கோடி ( 28,000000000000 ) , துவீந்த்ரியங்களுக்கு ஏழுலக்ஷ கோடி 
( 7,000000000000 ) , திரிந்த்ரியங்களுக்கு எட்டு லக்ஷ கோடி 
( 8,000000000000 ) , சதுரிந்த்ரியங்களுக்கு ஒன்பது லக்ஷகோடி 
( 9,000000000000 ). ஜலசரங்களுக்கு பன்னிரண்டரை லக்ஷ 
கோடி ( 123,000000000000 ), பஞ்சேந்திரிய பணிகளுக்கு பன்னி 
ரண்டு லக்ஷ கோடி ( 12,000000000000 ) , சதுஷ்பாதிகளுக்கு பத்து 
லக்ஷ கோடி ( 10,000000000000 ) , உடும்பு ஓணான் சர்ப்பங் 
களுக்கு ஒன்பது லக்ஷ கோடி ( 9.000000000000 ) தேவர்களுக்கு 
இருபத்தாறு லக்ஷ கோடி ( 26,000000000000 ) , நாரகர்க்கு 
இருபத்தைந்து லக்ஷ கோடி ( 25,000000000000 ) , மனுஷ்யருக்குப் 
பன்னிரண்டு லக்ஷ கோடி ( 12,000000000000 ) இவை எல்லாங் 
கூடி ஒரு கோடா கோடி மிசை தொண்ணுாற்று ஏழரை லக்ஷ 
கோடி குலங்களாகும் ( 197/000000000000 ). 


இவ்விடத்து பிரஸ்துத காதை 


பாவீஸ ஸத்த திண்ணிய ஸத்தய குலகோடி ஸயஸஹ 

ஸ்ஸா இம் | 
ணேயா புடவிதகாகணிவாவுக்காயாண பரீஸங்கா 

( கோ.ஜீ .113 ) 
அத்தம் தேரஸ 

தஸயம் குலகோடிஸதஸஹ 

ஸ்ஸாயிம் 
ஜௗசரபக்கிசஉப்பய உரசரிப்பேசு ணவ ஹோந்தி 

( கோ.ஜீ .115 ) 


பாரஸ 


188 


சப்பம் சாதியவீஸம் பாரஸ குலகோடி ஸதஸஹஸ்ஸாஇம் 
சுரணேர இயணராணம் ஜஹாகமம் ஹோந்தி ணேயாணி || 

( கோ.ஜீ .116 ) 
ஏயா ய கோடிகோடி ஸத்தாணஉதீ ய ஸதஸஹ 

ஸ்ஸாஇம் | 
பண்ணம் கோடிஸஹஸ்ஸா ஸவ்வம்கீணம் குலாணமிது || 

( கோ.ஜீ .117 ) 
ந்த யோனிகளும் குலங்களும் சூக்ஷ்மமும் அதீந்த்ரிய 
ஞான விஷயமும் ஆகையினால் விவாத மின்றி சர்வஜ்கு 
ஆக்ஞையினால் நம்புவது . 

( ஸ்லோகம் ) 
ு z மம் ஜிநோதிதம் தத்வம் ஹேது பிர்யந்ஹன்யதே 
ஆஜ்ஞா ஸித்தந்து தத்க்ராஹ்யம் நான்யதா 

வாதி நோஜிநா : || 
ராகாத்வா த்வேஷாத்வா மோஹாத்வா வாக்ய முச்யதே 
ஹயந்ரதம் யஸ்யதுநைதே தோஷா ஸ்தஸ்யாந்ர தகாரணம் 

நாஸ்தி || 


ஸ 


அது காரணம் ஜினவசனம் சத்யம் என நம்புவது தாத் 
பர்யம் . 


வீதராக ஸர்வஜ்ஞ ப்ரணீதமும் சப்தபங்கி சமாலிங் 
கிதமுமாகிய பதார்த்தஸார ஸாஸ்த்ரத்து ஜீவஸமாஸைாக்யம் 
துவாதஸ பரிச்சேதம் . 


பதின்மூன்றாம் அதிகாரம் 


ஷட் பர்யாப்தி 


விமலம் ஜிநபம் நத்வா ஸம்பூர்ண ஜ்ஞான ரூபகம் | 

ஷட் பர்யாப்திம் ப்ரவக்ஷ்யாமி த்ரவ்ய ஷட்க ப்ரபுத்தயே || 
ஆறு பர்யாப்திகள் 

பரம ஞானானந்த குண பரிபூர்ண ஸ்வசுத்தாத்ம பாவன 
ஹீன ஜீவன்கள் பர்யாப்தக , அபர்யாப்தகங்களாகி சம்சாரத்துச் 
சுழலும் . பர்யாப்திகளின் ஸ்வரூபம் எவ்வண்ணமெனில் , கிரஹ , 
கட , வஸ்த்ராதிகளுக்கு பர்யாப்தக அபர்யாப்தகங்கள் போல 
ஜீவன்களுக்கும் பர்யாப்தக அபர்யாப்தகங்க ளுள்ளன . 

அவை யாதெனில் ; ஆஹார , சரீர , இந்த்ரிய , உச்வாஸ 
நிச்வாஸ , பாஷா , மன , பர்யாப்திக ளென ஆறாகும் ( 6 ) . 
பர்யாப்திகள் இயல்பு 

அவற்றுள் ஆஹார வர்கணையினால் வந்த புத்கல ஸ்கந் 
தங்களை கல ரச பாகத்தினால் பரிணமிப்பதான ஆத்மசக்தியின் 
நிறைவு ஆஹார பர்யாப்தி என்பது ( 1 ) . பிண்டி போன்ற கல 
பாகத்தில் அஸ்தி முதலாகிய கடின அவயவ ஸ்வரூபமும் 
எண்ணை போன்ற ரஸ பாகத்தினால் ரக்த்தம் முதலாகிய 
திரவ அவயவ ஸ்வரூபமுமாக பரிணமிக்கும் ஆத்மசக்தி நிறைவு 
சரீர பர்யாப்தி என்பது ( 2 ) . ஸ்வ யோக்ய ப்ரதேசத்திருந்த 
வர்ணாதி விஷயங்களைக் கைக்கொள்ளும் வியாபார விசிஷ்ட 
மான ஆத்மசக்தி நிறைவு இந்திரிய பர்யாப்தி என்பது ( 3 ) . 
ஆஹாரவர்கணையினால் வந்த புத்கல ஸ்கந்தங்கள் உச்வாஸ 
நிச்வாஸ ரூபத்தினால் பரிணமிக்கும் ஆத்மசக்தி நிறைவு 
உச்வாஸநிச்வாஸ பர்யாப்தி என்பது ( 4 ) . யோக்ய காலத்தில் 
வந்த பாஷா வர்கணையின் புத்கல ஸ்கந்தங்கள் சதுர்வித ( 4 ) 


190 


பாஷா ஸ்வ ரூபத்தினால் பரிணமிக்கும் ஆத்மாந்தி நிறைவு 
பாஷா பர்யாப்தி என்பது ( 5 ) . திரஷ் ... ஸ்ருத அனுபூதங்களான 
அர்த்தங்களைத் தானே அறியும் ஆத்மசக்தி நிறைவு மன 
பர்யாப்தி என்பது 6 . 
உயிர் அடையும் பர்யாப்தி எண்ணிக்கை 

இவற்றுள் ஏகேந்திரியத்துக்கு நாலும் , விகலேந்திரியத்துக்கு 
ஐந்தும் , ஸம்ஹிக்கு ஆறு மாகும் . 
அபர்யாப்திகள் கால பேதம் 

தன் தான் பர்யாப்தி நிறைவு யில்லாதது அபர்யாப்தங்க 
ளாகும் .. 


மற்றும் அந்தர்முகூர்த்தத்துக்கு அறுபத்தாறாயிரத்து 
முன்னூற்று முப்பத்தாறு ( 66,336 ) பிரகாரம் பிறந்திறக்கும் 
லப்தி அபர்யாப்தகங்கள் . பிறக்கும் கர்ப்பமாவது : 

ஏகேந்திரி 
யத்து அறுபத்தாறாயிரத்து ஒரு நூற்று முப்பத்திரண்டு ( 66,122 ) 
சூலில் பிறக்கும் . எங்ஙனமெனில் . பரத்வி , அப்பு , தேஜோ , 
வாயு , ஸாதாரண வனஸ்பதி இவை 

வை ஐந்தும் பாதர சூக்ஷம் 
பேதத்தினால் பத்தும் ( 10 } , பிரத்யேக வனஸ்பதியுமாக 
பதினொன்றிலும் ( 11 ) பிரத்தேகம் ஆறாயிரத்து ஒருபத்து 
இரண்டும் - 16012 ) , விகல - திரயங்களுக்கு ( 3 ) யதா கிரமம் 
எண்பதும் ; அறுபதும் , நாற்பதும் , பஞ்சேந்திரியத்துக்கு திர்யக் 
ஸம்ஹியுள் எட்டும் அஸம்ஹியுள் எட்டும் மனுஷ்ய பர்யாப்த 
கருள் எட்டுமாக இருபத்திநாலும் சூலுகளாகும் . இவற்றுள் 
ஒன்றினுடைய ஆயுஷ்யம் உச்வாஸத்தின் பதினெட்டாம் பாக 
மாகும் . 

இவ்விடத்து பிரஸ்துத காதை : 
ஜஹ புண்ணாபுண்ணாஇம் கிஹ கடவத்தாஇ தவ்வா இம் ) 
தஹ புண்ணிதரா ஜீவா பஜ்ஜத்திதரா முணே தவ்வா || 

( கோ . p . 118 ) 
ஆஹார சரீரிந்தியபஜ்ஜத்தி ஆணபாண பாஸமணோ 
சத்தாரி பஞ்ச சவ்விய ஏஇந்தியவியளஸண்ணீணம் || 

( கோ.ஜீ .149 ) 


191 


பஜ்ஜத்தீ பட்டவணம் ஜுகவம்து கமேண ஹோதிணிட்ட 

வணம் ) 
அந்தோமுஹுத்தகாளேணஹியகமா தத்தியாளாவா || 

( கோ.ஜீ.120 ) 


பஜ்ஜத்தஸ்ஸ ய உதேய ணியணியபஜ்ஜத்திணிட்டி தோ 

ஹோதி ) 
ஜாவ சரீரமபுண்ணம் ணிப்பத்தி அபுண்ணகோ தாவ || 

( கோ.ஜீ , 121 ) 


உதயே து அபுண்ணஸ்ஸ ஸகஸகபஜ்ஜத்தியம் 

ணணிட்டவதி ) 
அந்தோமுஹுத்தமரணம் லப்பியபஜ்ஜத்தகோ ஸோ து || 

( கோ.ஜீ .122 ) 
திண்ணிஸயா 

சத்தீஸா சாவட்டி ஸஹ 

ஸ்ஸகாணி 

மரணாணி 
அந்தோமுஹுத்தகாலே தாவதியா சேவ குட்டபவா || 

( கோ.ஜீ .123 ) 
ஸீதீ ஸட்டீ தாளம் வியளே சஉவீஸ ஹோந்தி பச்சச்கே | 
சாவட்டிஞ் ச ஸஹஸ் ஸா ஸயம் ஸபத்தீஸமேயக்கே || 

( கோ.ஜீ .124 ) 


புடவிதகாகணிமாருத ஸாஹாரண தூளஸுஹுமபத் 

தேயா | 
ஏதேஸு அபுண்ணேசு ஏக்கேக்கே பார கச்சக்கம் || 

( கோ . ஜீ . 125 ) 


பஜ்ஜத்தஸரீரஸ்ஸ ய பஜ்ஜத்து தயஸ்ஸ காயஜோகஸ்ஸ | 
ஜோகிஸ்ஸ அபுண்ணத்தம் அபுண்ணஜோகோத்தி ணித் 

திட்டம் | ( கோ . ஜீ 129 ) 
லத்திஅபுண்ணோ மிச்சே தத்த வி பிதி ஏ சஉத்த சட்டேய | 
ணிப்பத்தி அப்பஜ்ஜத்தி தத்த பி ஸேஸேஸு பஜ்ஜத்தீ ! 

( கோ . ஜீ . 127 ) 
ஹேட்டிமசம்புடவீணம் ஜா இஸிவணபவணசவ்வ இத் 

தீணம் | 
புண்ணிதரே ணஹி ஸம்மோண ஸாஸணோ 

புண்ணே || ( கோ . ஜீ . 128 ) 


ணாரயா 


192 


( ஸ்லோகம் ) 
ஆயுரந்தர் முகூர்த்த : ஸ்யாதேஷோஸ்யாஷ்டா தசாங்கக : 1 
உச்வாஸஸ்ய ஜகன்யம் ச நிருதிர ஸ்ரவாம் லப்த்யபூர்ணகே || 
உச்வாஸாணாம் ஸஹஸ்ராணி த்ரீணி ஸப்த சதானிச | 
த்ரீ ஸப்ததி புனஸ்தேஷாம் முகூர்த்தோ ஹ் யேக 

இஷ்யதே || 
3773 , 3685 , 68 இந்த பர்யாப்தி விகல்ப ஜால ரஹித 
நிஜ சுத்தாத்ம திரவ்யம் உபாதேய மென்பது தாத்பர்யம் .. 

வீதராக ஸர்வஜ்ஞ ப்ரணீதமும் சப்தபங்கி சமாலிங்கித 
முமாகிய பதார்த்தஸார ஸாஸ்த்ரத்து பர்யாப்தி ஸ்வரூப 
நிரூபணம் --திரயோதஸ பரிச்சேதம் . 


பதினான்காம் அதிகாரம் 


தச பிராணன் 


அனந்தானத்த ஸ்ம்ஸாரம் சந்ததி ச்தேதகாரணம் | 
அனந்த ஜிநபம் நத்வா ப்ராண ஜாலம் ப்ரரூப்யதே ! 


பிராணன் விளக்கம் 


அதீந்த்ரிய ஞானாநந்த மய நிஜாதம பாவன சூன்ய மதி 
களாகி பிராண பிராணி வியபரோபணங்களை யடைந்து 
ஸம்ஸாரத்துச் சுழலும் பிராணன்கள் எங்ஙனெனில் பாஹ்ய 
பிராணன்களினால் எவ்வண்ணம் ஜீவிக்கும் அவ்வண்ணமே 
அப்யந்தர பிராணன்களினாலும் ஜீவிக்கும் . 


பிராணனும் பர்யாப்தியும் 


அந்த பிராணன்களுக்கும் பர்யாப்திகளுக்கும் பேதம் யா 
தெனில் ; சக்தி நிஷ்பத்தி பர்யாப்தி என்பது ; ஜீவனத்துக்கு 
ஹேதுவைப் பிராண னென்பது . இதுவே பேதம் .. 


பத்துப் பிராணன்கள் 


பிராணன்கள் யாவை எனில் ; பெர்சன , ரசன , கிராண , 
சக்ஷ , ஸ்ரோத்தேந்த்ரிய பிராணன்கள் ஐந்தும் , மனோ , வசன , 
காய பல பிராணங்கள் மூன்றும் , உச்வாஸநிச்வாஸ பிராணன் , 
ஆயுஷ்ய பிராண னென இவை தச ( 10 ) வித மாகும் . 


இவற்றுள் ஏகேந்த்ரிய அபர்யாப்தகனுக்கு ஸ்பர் 
ஸநேந்தரிய , காயபல , ஆயுஷ்ய பிராணங்களான மூன்று 
பிராணங்களாகும் . இவ்வண்ணம் யதாகிரமம் துவீ , திரீ , 
சதுரிந்த்ரிய , அஸம்ஜி ஸம்ஜி பஞ்சேந்திரிய அபாயாப்தகங் 


194 


களுக்கு ரஸன , கிராண , சக்ஷ , ஸ்ரோத்தேந்த்ரியங்கள் கூடி 
நான்கும் , ஐந்தும் , ஆறும் , ஏழுமாகும் . ஏகேந்திரியாதி பர்யாப் 
தகங்களுக்கு உச்வாஸநிச்வாஸமும் , துவீந்த்ரியாதிகட்கு வாக் 
பலமும் , ஸம்ஜி பஞ்சேந்திரியங்கட்கு மனோ பலமும் , ( இவை 
பர்யாப்தகங்கட்கு ) ஆகும் . இவை முன் சொன்ன பிராணன் 
களுடன் கூட்ட நான்கும் , ஆறும் , ஏழும் , எட்டும் , ஒன்பதும் , 
பத்தும் . ( 4 , 6 , 7 , 8 , 9 , 10 ) ஆகும் . 


(காதை ) 


பா ஹிரபாணேஹி ஜஹா தஹேவ அப்பந்தரே ஹி பாணே 

ஹிம் | 
ஜீவந்தி ஜேஹி ஜீவா பாணா தே ஹோந்தி ணித்திட்டா || 

( கோ . ஜீ . 129 ) 


பஞ்சேஇந்தியபாணா மணவசிகாயேசு வித்திண்ணி பல 

பாணா | 
ஆணப்பாணப்பாணா ஆஉகபாணே ஹோந்தி தஸபாணா || 

( கோ , ஜீ . 130 ) 
வீரிய ஜுதமிதிக உவச முத்தா ணோ இந்தீஏஸு பளா 
தேஹேதஏ காயாணா வசீபளா ஆவு ஆஉதஏ || 

( கோ . ஜீ . 131 ) 
இந்தியகாயா ஊணிய புண்ணா புண்ணேசு புண்ணகே 


ஆணா | 


பீ இந்தியாதிபுண்ணே வசீமனோ சண்ணி புண்ணேவ || 

( கோ . ஜீ . 132 ) 
தஸஸண்ணீணப் பாணா ஸேஸேகூணந்திமஸ்ஸ 

பேஊணா | 
பஜ்ஜத்தேஸிதரேசு ய ஸத்ததுகே ஸேஸகேகூணா | 

( கோ.ஜீ .133 ) 


விபாவ 


கர்மோபாதி ஜனித மித்யாத்வ ராகாதி ரூப ஸமஸ்த 

பரிணாமங்களை பரித்யஜித்து நிரூபாதி கேவல 
ஞானாதி குணயுக்த சுத்த ஜீவாஸ்திகாயம் உபாதேய மென்று 
நிச்சயத்தினால் பாவிக்கப்படு மென்பது அபிப்ராயம் . 


195 


மனோ வசன காய நிரோதத்தினாலும் பஞ்சேந்திரிய 
விஷய வ்யாவர்த்தன பலத்தினாலும் சுத்த சைதன்யாதி 
சுத்த பிராணஸஹித சுத்த 

ஜீவாஸ் திகாயம் உபாதேய 
த்வத்தினால் தியானிக்கப்படு மென்பது பா வார்த்தம் . 


வீதராக ஸர்வஜ்ஞ ப்ரணீதமும் சப்தபங்கி சமாலிங்கிதமு 
மாகிய பதார்த்தஸார ஸாஸ்த்ரத்து பிராணாக்யானம் . 
சதுர்தச ( 14 ) பரிச்சேதம் . 


பதினைந்தாம் அதிகாரம் 


சது சன்னை 


தர்மதீர்த்தகரம் நத்வா கர்ம நிர்முக்த்தி காரணம் | 

ஸம்ஞாலக்ஷண மாவக்ஷ்யே ஸம்யக்ஞானபிவ்ரத்தயே || 
நான்கு சன்னைகள் 

பரம சுத்த ஸ்வரூப ஸ்வகீய ஜீவ திரவ்ய பாவனா சூன்ய 
மதிகள் ஆஹாராதி ஸஞ்ஞையின் பிரவர்த்திப்பர் . அவை 
யாவைஎனில் , ஆஹார , பய , நிதுவன , பரிகிரஹ மென ஸஞ்ஞை 
நாலு ( 4 ) பேதம் ஆகும் . 
சன்னை விளக்கம் 


யினாலும் , 


அவை யாவை எனில் ஆஹார தர்சனத்தினாலும் அதன் 
உபயோகத்தினாலும் சக்தியின் ஹீனத்துவத்தினாலும் , 
அஸாதா 

வேதநீய உதீரணையினாலும் ஆகிய ஆஹார 
வாஞ்சை ஆஹார ஸம்ஞ்ஞை என்பது ( 1 ) . அதி பயங்கர 
தர்சனத்தினாலும் அதன் உபயோகத்தினாலும் சக்தியில்லாமை 

கர்ம உ தீரணையினாலும் உண்டாகிய 
வெருவுதல் பய ஸஞ்கை என்பது ( 2 ) . வீர்ய வர்த்தமான 
போஜனத்தினாலும் , காமானுராக சிந்தையினாலும் , காமினி 
களின் கூட்டத்தினாலும் , வேத உதீரணையினாலும் நிதுவன 
சன்னை யாகும் ( 3 ) . உபகரண தர்சனத்தினாலும் 
பரிகிரஹ கதா ஸ்ரவண முதலானதினாலும் முஹ்ய பாவத் 
தினாலும் , லோப கர்ம உதீரணையினாலும் பரிகிரஹ ஸஞ்ஞை 
யாகும் ( 4 ) 
சன்னைகள் விரிவு 

அவற்றுள் ஆஹார் மென்பது அன்ன , பான , காத்ய 
லேஹ்ய மென் நான்கு ( 4 ) . பயம் இஹலோக . பரலோக , 


198 


வசன 


அகுப்தி , அத்ராண , ஆகஸ் மிக , வேதநா , மரணம் என ஏழாகும் . 
நிதுவனம் தேவ , மனுஷ் , திர்யக் , அசேதன விகல்பத்து 
ஸ்த்ரீயர் நால்வரிலும் மன 

காய யோக 

யோக திரயமும் 
அவற்றுக்கு பிரத்யேகம் கிரத காரித அனுமதி திரயத்தினையும் 
ஷடீந்திரியங்களுடன் அக்ஷர ஸஞ்சாரம் பண்ண இருநூற்று 
ஒரு 

பத்தாறு பேதமாகும் ( 216 ) . பரிகிரஹம் பாஹ்ய 
பரிகிரஹம் பத்துத்திறமும் அப்யந்தர பரிகிரஹம் பதிநாலுமாக 
இருபத்து நாலும் ( 24 ) , யோக திரயத்திலும் ( 3 ) கிரத காரித 
அனுமதத்திலும் குணிக்க இருநூற்று ஒருபத்தாறு பேதமாம் 
( 216 ) . 


குணஸ்தானமும் சன்னைகளும் 


ள 


ஆஹார ஸன்னையின் காரணத்தின்கூட்டம் பிரமத்தன 
வாகும் . பய 

சன்னை 

அபூர்வகரண பர்யந்தம் . நிதுவன 
சன்னை அனிவ்ரத்திகரண பிரதமபாக பர்யந்தம் . பரிகிர ஹ 
சன்னை சூக்ஷ்மசாம்பராய குணஸ்தான பர்யந்த மாகும் . 


1 இஹ ஜாஹி பாஹியாவிய ஜீவா பாவந்தி தாருணம் 

துக்கம் | 
ஸேவந்தாவிய உபஏ தாஓ சத்தாரி ஸண்ணா ஓ || 

( கோ.ஜீ .134 ) 
2 ஆஹார தம்ஸணேண ய தஸ்ஸுவஜோகேண 

ஓமகோட்டஏ 
ஸாதி தருதிரணாஏ ஹ வ தி ஹு 

ஆஹார 

ஸண்ணாஹு || ( கோ.ஜீ.135 ) 
3 அஇபீமதம்ஸணேணய தஸ்ஸுவஜோகேண 

ஓமசத்தாஏ | 
பயகம்முதீரணாஏ பயஸண்ணா ஜாயதே சதுஹிம் || 

( கோ.ஜீ.136 ) 
4 பணிதரஸ போயணேணய தஸ்சுவஜோகே 

குஸீலசேவாஏ ] 
வேதஸ்ஸுதீரணாஏ மேஹுணஸண்ணா ஹவதி ஏவம் || 

( கோ.ஜீ.137 ) 


199 


5 உவயர ணதம்ஸணேணய தஸ்ஸுவஜோகேண 

முச்சிதா ஏய | 
லோஹ ஸ்ஸுதீரணாஏ பரிக்கஹே ஜாயதே ஸண்ணா || 

( கோ . ஜீ . 138 ) 
6 ணட்டபமாதே படமா ஸண்ணா ணஹிதத்த காரணா 

பாவே | 
ஸேஸே கம்மத்தித்தேணுபவாரேணத்தி ண ஹி கஜ்ஜே || 

( கோ . ஜீ . 139 ) 
7 சட்டோத்தி படமஸண்ணா ஸகஜ் ஜு 

ஸேஸா 

காரணே வேக்கா | 
பும்மோ படமனிட்டி ஸுஹுமோத்தி கமேண 

ஸேஸாஓ !! ( கோ . ஜீ . 702 ) 


பரம சுத்த நிச்சய நயத்தினால் திரவ்ய ஷட்கங்களை ( 6 ) 
திரஷ்ட ஸ்ருத அனுபூத ஆஹார , பய , நிதுவன , பரிகிரஹ 
ஸம்ஞாதி ஸமஸ்த பர திரவ் யாலம்பநோத்பன்ன ஸங்கல்ப 
விகல்ப ரஹித சுத்த ஜீவாஸ்திகாய ஸம்யக் ஸ்ரத்தான ஞானா 
நுஷ்டான ரூப அபேத ரத்னத்ரய லக்ஷண நிர்விகல்ப சமாதி 
ஸஞ்சாத வீதராக ஸஹ ஜாபூர்வ பரமானந்த ரூப ஸ்வஸம் 
வே தன ஞானத்தினால் ஸ்வதேஹ அந்தர்கத ஜீவ திரவ்யம் 
உபாதேய மென்பது பாவார்த்தம் . 

வீதராக ஸர்வஜ்ஞ ப்ரணீதமும் ஸப்தபங்கி சமாலிங்கிதமு 
மாகிய பதார்த்தஸார ஸாஸ்த்ரத்து ஸஞ்ஞாதிகாரம் -பஞ்ச 


பரிச்சேதம் , 


பதினாறாம் அதிகாரம் 


சதுர் கதி மார்கணை 


ஷோடஸாநங்க தீர்த்தேஸம் பர்மாபம் சக்ரி பஞ்சமம் 
சாந்திம் நத்வா கதிம் வக்ஷ்யே சாந்தயே ஸர்வ 

கர்மணாம் || 


பரம பஞ்சமகதி ஸித்தி யா தற்கு ஸ்வ சுத்தாத்ம பாவ 
னையே காரண மென்பதனை அறியாது அனந்த ஜீவன்கள் 
சம்ஸாரத்துச் சுழலும் கதி மார்கண ஸ்வரூபம் எப்படி எனில் : 
பிராணிகளின் கமன ஸ்திதிக்குக் காரணமாகிய கதி உதயத் 
தினாலாகிய சதி நான் காகும் . யாதெனில் , நரக கதி , திர்யக் 
கதி , மனுஷ்ய கதி , தேவ கதி யென . அதுவும் ஜீவன்களுக்கு 
திரவ்ய , க்ஷேத்ர , கால , பாவங்களினால் தன்னையும் பிறிதையு 
மறியாத பரிணாம காரணத்தினால் ஆகும் . 
ஏழு நரகங்கள் 

அவற்றுள் நரக கதி விகல்பஞ் சொல்லுதும் : 

ரத்னாப்ரபை , சர்க்கராப்ரபை , வாலுகாப்ரபை , பங்க 
ப்ரபை , தூமப்ரபை , தமப்ரபை , மஹாதமப்ர பை என ஏழாகும் . 
படலங்களும் பிலங்களும் 

இவற்றுள் நாற்பத்தொன்பது படலமாகும் . இவற்றுள் 
ரத்னாப்ரபையில் படலம் பதின்மூன்றிலும் ( 13 ) முப்பது லக்ஷமும் 
( 30 , 00,000 ) , இரண்டாவதில் பதினொரு ( 11 ) படலத்திலும் 
இருபத்தைந்து லக்ஷமும் ( 25 , 00,000 ) , மூன்றாவதில் ஒன்பது ( 9 ) 
படலத்திலும் பதினைந்து லக்ஷமும் ( 15,00,000 ) , நாலாவது 
ஏழு ( 7 ) படலத்திலும் பத்து லக்ஷமும் ( 10,00,000 ) , ஐந்தாவது 
ஐந்து ( 5 ) படலத்திலும் மூன்று லக்ஷமும் ( 3 , 00,000 ) , ஆறாவது 
மூன்று ( 3 ) படலத்திலும் ஐந்து குறைந்த 

குறைந்த ஒரு 

ஒரு லக்ஷமும் 
( 99 , 995 ) , ஏழாவதி லொரு ( 1 ) படலத்திலும் காள , கௌரவ , 


202 


மஹாகாள , மஹாகௌரவ , அவதிஸ்தான மென வைந்தும் 
ஆவா ஸங்க ளாகும் . 


இன்னும் ஆவாஸ ஸவிஸ்தாரங்களும் , பா ஹுல்யங்களும் , 
க்ஷேத்ர ஸ்வபாவங்களும் எப்படிப்பட்ட பாபம் பண்ணினவர்கள் 
இதில் பிறப்ப ரென்பதும் , துக்க விகல்பங்களும் யதாக்ரமஞ் 
சொல்லுதும் , 
அளவுகள் 

பிரதம நரகத்தில் சீமந்தம் மனுஷ்ய க்ஷேத்ர பிரமாணம் 
( 45 , 00000 யோ ) . சப்தம நரகத்து அப்ரதிஷ்டா பிதம் ஜம்பூ 
த்வீப 

சமான ( 10,00000 யோ ) விஸ்தாரம் . அவ்விரண்டும் 
விசேஷித்து ரூபோநேத்ரக பாகத்தினால் பெற்ற லப்தியினை 
கூட்டி 

ஒழிந்த இந்த்ரகங்களுக்கு ஹானி - விரத்தியினை 
அறிவது . ஸ்ரேடி பந்தங்கள் அஸங்க்யாத யோஜனை 
விஸ்தீர்ணம் . பிரகீர்ணங்கள் சில ஸங்க்யா தமும் சில அஸங்க் 
யாத யோஜன விஸ் தீர்ணங்கள் . பிரதம நரகத்து இந்த்ரகங்கள் 
ஏகைக குரோசம் ; ஸ்ரேடிகள் திரிபாகாதிக குரோசம் ; பிர 
கீர்ணங்கள் திரிபாகாதிக குரோச த்வயம் . இது முதல் , 
அர்த்தம் ( 1 ) உத்தரமாக நரகந்தோறும் பெருகும் . 


க்ஷேத்ர ஸ்வபாவம் 


அந்த ஆவாஸங்கள் க்ஷேத்ர ஸ்வபாவத்தில் சில அதி 
யுஷ்ணம் , சில அதிசைத்யம் , பஞ்சம நரக திரி சதுர்த்த ( 3/4 ) 
பாகமளவும் உஷ்ணம் . அதின் கீழ்சைத்யம் . அவ்வெல்லாம் 
அதி கர்க்கசங்களும் , அதி ரூக்ஷங்களும் , அதி நிரஸங்களும் அதி 
துர்கந்தங்களும் , அதி பீகரங்களும் , அதி அந்தியங்களும் அதி 
தாருணதுஷ்கரங்களு மாகும் . இவ்வண்ணமாகிய நகர 
ஆவாஸத்து உபரிம 

ஸ்தானங்களுள் தேன் இராட்டும் 
ஒட்டக முகமும் போலும் யோனிகளுள் பிறந்து நிறைந்த 
ஆயுதங்களின் மேல் வீழ்வர் . 
நரகத்தில் யார் யார் பிறப்பர் ? 

அவ்வண்ணம் பிறப்பவர் யார் எனில் , தேவதைக்குப் பலி 
என்றும் பித்ருகார்ய மென்றும் மந்த்ரார்த்த மென்றும் யக்ஞ 


203 


தான் 


நிமித்த மென்றும் ஒளஷத நிமித்த மென்றும் மற்றும் தன் 

வியஸனத்தினாலும் ராக துவேஷ மோஹத்தினாலும் 
பிராணிகளிடத்து காருண்ய மின்றி நிஷ்காரணத்தினாலும் 
கொல்லுமவரும் , 

வலைகட்டுமவரும் , வேட்டையாடுமவரும் , 
அஸி முஸல கணயகம் பணாதி நாநா கட்கங்களினால் ஒருவ 
னெறிந்து ரௌத்ர தியானத்துடன் மரித்தவர்களும் , மற்றும் 
பிறருடைய திரவ்யங்களைப் பொய் சொல்லியும் வஞ்சித்தும் 
திருடியும் மாறாடியும் வந்திட்டும் இவ்வண்ணம் அனேக 
பிரகாரத்தினால் கைக்கொள்ளுமவரும் , மற்றும் யாதொன் 
றினைப் படைத்தும் தணிவில்லாதவரும் , பிரஜைகளை 
அன்யாயத்தினால் கவர்ந்து கொள்ளுமவரும் பராங்க னாசக்த 
ராகியவரும் , எனக்கொப்பரில்லை யென்றிருக்கும் அவரும் 
ஜிஹ் வேந்த்ரிய விஷய விஹ்வலீ பூதராகிய மாம்ஸ பக்ஷணம் 
பண்ணுமவரும் , மது மத்யபான ஸேவிகளும் , தியூத வியஸனாபி 
பூதரும் மற்றும் கற்பிளப்பு போன்ற அதிகோபிகளும் , சிலா 
ஸ்தம்பம் போல ஒருவர்க்கும் வளையாத மான கஷாயிகளும் , 
மூங்கில் முறடு போல் வக்ரமாகிய மாயாவிகளும் , கிரமிராக 
கம்பளம் எவ்வண்ணம் சுட்டாலும் தனது சிவப்பு விடாதவாறு 
போல தீவ்ர லோபிகளும் என இவர்கள் நரகாயுஷ்ய பந்தத் 
தினை அடைந்து , கிருஷ்ண நீல கபோத லேஸ்யா பரிணாமத் 
தோடும் 

அதி அசுப ரௌத்ர தியானத்துடனும் மரித்து 
நரகங்களில் மேலாக தேனீராட்டும் உஷ்டிரிகையும் கரோட்ஷர 
ஸ்ரகால 

உலூக பீகர 

முகங்களை ஒரு 
குழியின்கண் இட்டது போல துர்கந்தியாகி , 

போல துர்கந்தியாகி , அதிதீக்ஷணங் 
களாகிய பீபத்ஸ குத்ஸிதயோனி ஸ்தானங்களுள் நிலைக் 
கொண்டு , இரண்டு நாழியுள் பூர்ண சரீரராகி நட்டுவைத்தாற் 
போல வஜ்ர மயமாகி காய்ந்த சிலைகளின் மேலே தலை 
அறைந்து வீழ்ந்து பொறுக்கலாற்றாது மேலே எழுந்தும் 
மீண்டும் விழுந்தும் இவ்வண்ணம் பந்தடித்தாற் போல பல 
படியாக எழுந்தும் விழுந்தும் பொறுக்கலாற்றாது வருந்தும் . 
நரகத்துன்ப வருணனை 

புதிய நாரகரை மிருத்யு ரூபத்தினால் புராதன நாரகர் 
கண்டு அதி நிசிதமாகிய நாநாவித கட்கங்களினால் தறித்தும் 


சார் தூல 


காக 


204 


குடாரங்களினால் தறித்தும் முறித்தும் கசையினால் அடித்தும் 
கத்தியினா லெறிந்தும் , ஈர்வாளினால் ஈர்த்தும் , காராகலில் 
கரித்தும் , இயந்திரங்களிற் நறுக்கிப் பிழிந்தும் , காய்ந்த 
ஸ்ரங்களில் தாளித்தும் , எண்ணையுள் காய்ச்சியும் இவ்வண்ணம் 
அனேக பிரகாரங்களினால் பீடிப்பார்கள் . 


அதி 


வைதரணியினை அமைவிப்பவரும் காய்ந்த ஓட்டிலே 
யிட்டவரும் சால்மலியினை ஏறிவிப்பவரும் , அஸிபத்ர வனங் 
களில் புகுவிப்பவரும் ஆகுவர் . எவ்வண்ணமெனில் , 
த்ரஷ்ணையினால் வைதரணி என்னும் காய்ந்த லோஹரசத்தி 
னால் நிறைந்த துறையை ஜல மென்னும் ஆசையினால் புக்கு 
அஸஹ்ய ஜ்வலன ஜ்வலிதராகி அதனின்றும் புறப்பட்டு ஓடுப 
வரைக் கூடசால்மலிகளிற் ஏற்றி ஏறவும் இழியவும் ஈர்த்து 
சச்சரித சரீரராகிப் போகி , வன நிவாஸ மென அஸிபத்ர 
வனம்புக்கு நித்ரை பண்ணுவ 

மென்னும் ஆசையினால் 
புக்கிருந்தவர் மேல் நாநாவித சஸ் த்ராகாரமாக 

பத்ர 
பலாதிகள் சொரிய சரீரமுடைந்து நரலும் . 


நாநாவித சங்க்லிஷ்ட் பரிணாம முடைய நாரகரை அசுர 
குமாரர் சென்று தமக்குத் தோன்றின விபங்க ஞானத்தால் 
அறிந்து நீ பரதாராபிலாஷி , நீ மிருக வ்யஸநாபி பூதன் , நீ 
தியூத தூஷிதன் , நீ மத்ய பாயி , நீ மாம்சாஸனீ, நீ பர தனாப 
ஹாரி , நீ பைசூன்யவாதி , நீ தர்ம துரோஹி , நீ அன்யாய 
தனோபார் ஜகன் , நீ குதர்ம பிரவர்த்தகன் என 
அனேக பிரகாரத்தினால் மூதலிப்பர் . 


இவ்வண்ணம் 


பராங்கனாசக்தராகியவரை காய்ந்த யிருப்புப் பாவை 
யினைப் புல்குவிப்பர் . 

இவ்வண்ணம் மூதலித்து அனுரூபமாகத் தண்டிப்பவரும் , 
அசுபதர விக்ரியோபேதராகையினால் 
பலாக , பக , 
உலூக , ஸ்ர கால , மார்ஜார , சார் தூல , 

தோலாங்குல , 
ஸாரமேய , பீகர சூகர ஆகாரங்களைக்கொண்டு அனேக 
பிரகாரங்களினால் ஒருவர்க்கொருவர் நாயும் நாயும் போல 
மத்ஸ்யஸ்த்தினை மத்ஸ்யம் போலவும் பாதிப்பார்கள் . 


காக 


205 


மற்றும் தாவாக்னியை ஜ்வலிப்பிக்கும் மஹா வாயுப் 
போல நாநாவித துரோக மோக்த்திகளினால் பூர்வ ஜன்மத்து 
நம்பி நடந்த துராசாரங்களைச் சொல்லி மூதலித்து 
தண்டிப்பர் . 

முன் ஒவ்வொருக்கால் வினோதமாக கேட்ட ஜைனாக 
மோக்த்திகளை நினைந்து சகலாகம திலகமாகிய ஜைநாகமம் 
ஜீவ ஹிம்சாநந்தத்தினால் துர்கதியா மென்று சொல்லும் 
ஜின வாக்யம் திரஷ்ட மென்பது இங்கே கண்டோமென்பவரும் , 
ஜைனாகமோக் தினை தம்பி கைக்கொண்டால் இந்தத் துன்பம் 
எய்தோம் என்று சிந்தித்தும் கதி ஸ்வபாவத்தினால் அசுப 
லேஸ்யைகளினால் மிகவும் முனிவாகி யிருப்பர் . 
ஸ ஹஜ சாரீர 

மானஸ க்ஷேத்ரஜ பரஸ்பரோ தீரித 
தனுஜோ தீரித மென்னும் அனேக துக்கங்களினால் அஹோ 
ராத்ரம் துக்கப்படுவ தல்லது ஸம்யக்த்வ கிரஹண கால 
மொழிந்து சுக மில்லை . 
நரகத்தில் துன்பமில்லாதவர் யார் ? 

தீர்த்தகர நாம ஸத்வமுள்ள ஜீவனுக்குக் கடையில் 
ஆறு மாசம் ஆயுஷ்யம் இருக்க தேவர்கள் வந்து உபசர்க்கத் 
தினை நிவாரிப்பர் . 

மூன்றாம் நரகத்தின் கீழ் அசுரர்க்கு செலவு இல்லை . 
ஆகையினால் அவ்விடத்து தது தீரத துக்க மில்லை . 
நரகர் ஆயுள் முதலியன 

மற்றும் அந்த நாரகர்க்கு ஆயுஷ்யமும் சரீரோத்ஸேதமும் 
அவதி க்ஷேத்ரமும் லேஸ்யையும் 

முதலாக 

உடையது 
சொல்லுதும் . 

ஸீமந்தத்து ஜகன்யம் தசவருஷ ஸஹஸ்ரம் ( 10 , 000 ) , 
உத்க்ருஷ்டம் நவதி ஸஹஸ்ர லக்ஷம் ( 90 , 0000 ) , நரகேந்த்ரத்து 
உத்க்ரஷ்டம் நவதி லக்ஷம் ( 90,0000 ) இத்யாதி ஸந்த்ரஷ்டம் 
யதாக்ரமம் ஒன்றும் ( 1 ) , மூன்றும் ( 3 ) , ஏழும் ( 7 ) , பத்தும் ( 10 ) 
பதினேழும் ( 17 ) , இருபத்திரண்டும் ( 22 ) , முப்பத்து மூன்று 
( 33 ) மாகும் . 


206 


( இவ்விடத்து பிரஸ்துத காதை ) 
படமிந்தே தஸண உதீ வாஸ 

ஸஹ ஸ்ஸாஉகம் ஜஹண் 

ணிதரே ( தி சா . 198 ) | 
தோ ணஉ தீலக்கஜேட்டம் அஸங்கபுவ்வாண கோடிய || 


ஸாயர தஸமம் துரிஏ ஸகஸகசரிமம்தயம் ஹி இகி 

திண்ணி | 
ஸத்த தஸம் ஸத்தரஸம் உவஹீ பாவீஸ தேத்தீஸம் || 

( தி . சா . 199 
ஆதீயம்த விஸேஸே ஞஉணத்தாஹி தம்மி ஹாணிசயம் | 
உவரிம் ஜேட்டம் ஸமஏணஹியம் ஹேட்டிம 

ஜஹண்ணந்து || ( தி . சா . 200 ) 
மற்றும் சரீரோத்ஸேதம் எவ்வண்ணமெனில் , 


ஸீமந்தத்து மூன்று முழமும் அந்தந்த நரகத்து அந்திய 
படலமளவும் பெருக்கிப் போக முதல் நரகத்து அந்திய படலத்து 
ஏழு வில்லும் மூன்று முழமும் ஆறங்குலமும் ( ஆம் ) . இதனை 
இரட்டித்துப்போக அந்த்யத்தில் பஞ்சசத ( 500 ) தனுவாகும் . 
ஸீமந்தத்தில் ஜகன்யாயுஷ்யம் பதினாயிரவருஷம் ( 10 , 000 ) . 
உத்க்ரஷ்டம் தொண்ணூராயிர வருஷம் ( 90,000 ) . இதில் 
உத்ஸேதம் மூன்று முழம் ( 3 ) , ( 21 நரகேந்த்ரத்தில் ஜகன்யம் 
ஸமயா திக நவதி ஸஹஸ்ர வருஷம் ( 9000 ) ; உத்க்ரஷ்டம் 
தொண்னூறு லக்ஷ ( 90,00000 ) வருஷம் . இதில் ஒருவில்லும் 
ஒருமுழமும் எட்டரை அங்குல மாகும் ( வி . 1 மு . 1. அ . 81 ) . 
( 3 ) ரோருகத்து 

ஜகன்யம் ஸமயாதிக தொண்னூறு 
( 90 , 00 , 000 ) லக்ஷம் வருஷம் உத்க்ரஷ்டம் அஸங்க்யாத பூர்வ 
கோடிவருஷம் . அதில் ஒரு வில்லும் மூன்று முழமும் பதினேழு 
அங்குலமாகும் ( வி . 1 மு . 3 , அ . 17 ) . ( 4 ) பிராந்தகத்தில் 
ஜகன்யம் ஸமயாதிக அஸங்க்யாத பூர்வகோடி 

வருஷம் , 
உத்க்ரஷ்டம் ஸாக ரோபத்து பத்தாம் பாகம் ( 1/10 ) . 
உத்ஸேதம் இரண்டு வில்லும் இரண்டு முழமும் ஒன்றரை 
அங்குலமு மாகும் . ( வி . 2 , மு . 2 , அ .11 . ) ( 5 ) . உத்ப்ராந்தத்தில் 
ஜகன்யம் ஸமயாதிக ஸாகரோபம 

தசபாகம் ( 1/10 ) 
உத்க்ரஷ்டம் ஸாகரோபம பஞ்ச மபாகம் ( 1/5 ) . உத்ஸேதம் 


207 


ஸாக 


உ 


மூன்று வில்லும் பத்து அங்குலமு மாகும் ( வி . 3. அ . 10 ) . ( 6 ) 
ஸம்ப்ராந்தத்தில் ஜகன்யாயுஷ்யம் ஸமயாதிக ஸாகரோபம் 
பஞ்சம ( 1/5 ) பாகம் , உத்க்ரஷ்ட ஸாகரோபம திரிதஸம 
பாகம் ( 3/10 ) . அதில் உத்ஸேதம் மூன்று வில்லும் இரண்டு 
முழமும் பதினெட்டரை அங்குலமுமாகும் ( வி . 3 , மு . 2 அ . 181 ) . 
( 7 ) அஸம்ப்ராந்தத்தில் ஜகன்யாயுஷ்யம் ஸமயாதிக 
ரோபம திரிதசம பாகம் ( 3/10 ) , உத்க்ரஷ்டம் சதுர்தச 
பாகம் ( 4/10 ) . உத்ஸேதம் நாலேகால் வில்லும் அங்குலம் 
மூன்று ( வி . 4 1/4 . அ . 3 ) . ( 8 ) த்ரஸ்தத்தில் ஜகன்யாயுஷ்யம் 
ஸமயாதிக ஸாகரோபம துவீ பஞ்சம ( 2/5 ) பாகம் . உத்க் 
ரஷ்டம் அர்த்த ( 1 ) ஸாகரம் . உத்ஸேதம் நாலு வில்லும் 
மூன்று முழமும் பதினொன்றரை அங்குலமும் ஆகும் . ( வி . 4 , 
மூ . 3 , அ . 11 ) ( 9 ) . திரஸிதத்தில் ஜகன்யாயுஷ்யம் ஸமயாதிக 
அர்த்த சாகரோபம் , உத்க்ரஷ்டம் திரிபஞ்ச ( 3/5 ) பாகம் , 
உத்ஸேதம் ஐந்து வில்லும் ஒரு முழமும் விம்சதி அங்குல 
மாகும் ( வி . 5 , மு . 1 , அ . 20 ) . 

மேலிந்த்ரகத்து உத்க்ரஷ்டாயுஷ்யம் கீழ் இந்த்ரகத்துக்கு 
ஸமயாதிகமாக ஜகன்ய மென அறிவது . 

இனி உத்க்ரஷ்டாயுவும் உத்ஸேதமும் சொல்லுதும் : 

( 10 ) தப்தேந்த்ரகத்து ஸாகரோபம ஸப்த தசம ( 7/10 ) 
பாகம் உத்ஸேதம் ஆறுவில்லும் நாலரை அங்குலமுமாகும் 
( வி .6 , அ .41 ) . ( 11 ) விக்ராந்தத்து ஸாகரோபம சது : பஞ்சம 
( 4/5 ) பாகம் . ஆறு வில்லும் இரண்டு முழமும் பதின்மூன்று 
அங்குலமும் ஆகும் ( வி .6 , மு 2. அ .13 ) . ( 12 ) அவக்ராந்தத்து 
ஸாகரோபம நவதசம் ( 9/10 ) பாக மாகும் . ஏழு 
இருபத்தொன்றரை அங்குலமுமாகும் . ( வி .7 , அ . 211 ) . ( 13 ) 
விக்ராந்தத்து உத்கிருஷ்டம் ஒரு ஸாகரோபமம் . உத்ஸேதம் 
ஏழு வில்லும் மூன்று முழமும் ஆறங்குல மாகும் ( வி .7 , மு .3 , 
அ .6 ) . ஆயுள் உத்ஸேதம் ஸ்ரேடி பந்தங்களிலும் பிரகீர்ணகங் 
களிலும் இவ்வண்ணம் அறியப்படும் . 

துவிதீய நரகத்து ததகேந்த்ரத்து ஜகன்யாயுஷ்யம் 
ஸமயாதிக சாகரோபமம் , உத்க்ரஷ்டம் ஒரு ஸாகரோபமமும் 


வில்லும் 


208 


ஸாகரோபமத்தை பதினொரு பாகம் பண்ணி அதில் இரண்டு 
பாகமும் உத்ஸேதம் தண்ட மெட்டும் முழம் இரண்டும் 
இரண்டு அங்குலமும் அங்குலத்தை பதினொரு பாகம் பண்ணி 
அதில் இரண்டு பாகமு மாகும் . ( வி .8 , மு .2 , அ 2 211 ). 


இரண்டு 


கீழ் இந்த்ரகங்களுக்கு மேல் இந்த்ரகங்களுக்கு உத்க்ராஷ்டா 
யுஷ்யம் ஸமயாதிகமாக ஜகன்யமாகும் . அந்த உத்க்ருஷ்ட 
ஆயுஷ்யத்துடன் ஸாகரோபமத்தை பதினொரு பாகம் பண்ணி 
அதில் இரண்டு பாகமும் உத்க்ரஷ் : மாகும் . 

உ . த்ஸே தம் 
முன்னில் உத்ஸேதத்துடன் இரண்டு முழமும் 20 அங்குலமும் 
அங்குலத்தை பதினொரு பாகம் பண்ணி அதில் 
பாகமும் ஆகும் . 

இவ்வண்ணமே இந்த்ரகந்தோரும் ஏறிப்போகி ஸ்தன 
லோலேந்த்ர த்து உத்க்ராஷ்டாயுஷ்யம் மூன்று ஸாகரோபமும் 
உத்ஸேதம் பதினைந்து வில்லும் , இரண்டு முழமும் , பன்னி 
ரண்டு அங்குலமு மாகும் . 

திரிதிய நரகத்துக்கு இந்திரக ஸ்ரேணி பந்த பிரகீர்ணகங் 
களுக்கு ஆயு உத்ஸே தங்கள் மேலிற் படலத்து உத்க்ரஷ்டம் ,, 
கீழிற்படலத்துக்கு மையாதிக ஜகன்யம் . 


எங்குமொக்கும் உத்க்ரஷ்டமே சொல்லப்படுகின்றது . 

தப்தேந்த்ரகத்து மூன்று ஸாகரோபமும் , ஸாகரோபமத்தை 
ஒன்பது பாகம் பண்ணி அதில் நாலு { 4/9 ) பாக மாகும் . இவ் 
வண்ணம் இந்த்ரகந்தோறும் ஸாகரோபமத்து ஒன்பது பாகத்து 
நாலு பாகம் ஏறிப்போகி சம்ப்ர ஜ்வலதேந்த்ரகத்துக்கு ஏழு 
ஸாகரோபமு மாகும் . 

உத்ஸேதம் தப்தேந்த்ரகத்து பதினேழு வில்லும் ஒரு 
முழமும் பத்து அங்குலமும் ஒரு அங்குலத்தை மூன்று பாகம் 
பண்ணி அதில் இரண்டு பாகமு மாகும் . இதின் மேல் இந்த்ரகந் 
தோறும் ஒரு வில்லு இரண்டு முழமும் இருபத்திரண்டு அங்குல 
மும் அங்குலத்தை மூன்று பாகம் பண்ணி இரண்டு பாகமுங் 
கூட்டிப்போக ஸம்ப்ரஜ்வலி தேந்த்ரகத்து 

முப்பத்தொரு 
வில்லும் ஒரு முழ மாகும் . 


209 


ஸாக 


சதுர்த்த நரகத்து ஆரேந்த்ரசத்து ஆயுஷ்யம் ஏழு 
ரோபமும் ஸாகரோபமத்தை 

ஏழு பாகம் 

பண்ணி அதில் 
மூன்று பாகமு மாகும் . இதன் மேல் இந்த்ரகந்தோறும் ஸாக 
ரோபமத்து ஏழு பாகத்து மூன்று பாகம் 

ஏறிப்போகி 
காடேந்த்ரகத்து தஸ ஸாகரோபமம் . உத்ஸேதம் ஆரேந்த் 
ரகத்து முப்பத்தைந்து வில்லும் இரண்டு முழமும் இருபது 
அங்குலமும் ஒரு அங்குலத்தை ஏழு பாகம் பண்ணி அதில் நாலு 
பாகமும் ஆகும் . இதன் மேல் இந்த்ரகந்தோறும் நாலு 
வில்லும் ஒரு முழமும் இருபது அங்குலமும் ஒரு அங்குலத்து 
சப்தமபாகத்து நாலு பாகமும் பெருகிப்போகி காடேந்த்ரகத்து 
அறுபத்திரண்டு வில்லும் இரண்டு முழமு மாகும் . 


பாக 


பஞ்சம நரக தமகேந்தரகத்து ஆ புஷ்பம் பதினொரு ஸாக 
ரோபமும் ஸாகரோபமத்து பஞ்சம பாகத்தில் துவி பாகமு 
மாகும் . இதன் மேல் ஸாகரோபமத்து பஞ்சம 

துவி 
பாகம் பெருகிப்போய் தமிஸ்ரேந்த்ரகத்துப் பதினேழு ஸாக 
ரோபமும் , உத்ஸேதம் தமகேந்த்ரகத்து எழுபத்தைந்து வில்லு . 
இதன் மேல் பன்னிரண்டு வில்லும் , இரண்டு முழ மும் பெருகிப் 
போகி தமிஸ்ரேந்த்ரகத்து நூற்றிருபத்தைந்து வில் லாகும் . 


ஸாக 


ஷஷ்டம நரகத்து ஹிமகேந்த்ரகத்து பதினெட்டு 
ரோபம துவி த்ரிபாகமுமாகும் ( ஸா .18 2/3 ) . இதன் மேல் 
இந்த்ரகம் தோறும் ஒருஸாகரோபமும் ஸாகரோபமத்து துவி 
திரி பாகமும் பெருகிச்சென்று வல்லகேந்த்ரகத்தில் இருபத் 
திரண்டு 

ஸாகரோபமு மாகும் ( ஸா .22 ) . உத்ஸேதம் 
ஹிமகேந்த்ரகத்து நூற்று அறுபத்தாறு வில்லும் இரண்டு 
முழமும் பதினாறு அங்குலமு மாகும் . இதன்மேல் 
நாற்பத்தொரு வில்லும் இரண்டு முழமும் பதினாறு அங்குலமும் 
பெருகிச் 

வல்லகேந்த்ரகத்து இரு நூற்றைம்பது 
வில்லள வாகும் . 


சென்று 


ஸாக 


ஏழாம் நரகத்து ஆயுஷ்யம் முப்பத்தி மூன்று 
ரோபமம் . உத்ஸே தம் ஐஞ்ஞாறு வில்லு மாகும் . 


210 


நரகங்களின் 


அவதி க்ஷேத்ர பிரமாணம் 

முதலில் நாலு குரோசமுமாகி கீழ் கீழ் அரையரை 
குறைந்து ஏழாவதில் ஒரு குரோச மாகும் .. 
லேஸ்யை 

ஸேஸ்யைகள் பிரதம துவிதிய திரிதிய நரகங்களில் கிரமத் 
தினால் காபோத லேஸ்யையின் ஜகன்ய மத்யமோ த்க்ரஷ்டமும் 
திரி சது : பஞ்சம நரகங்களில் நீல லேஸ்யையின் ஜகன்ய மத்ய 
மோத்க்ரஷ்டங்களும் பஞ்சம ஷட் சப்தம 
கிரஷ்ண லேஸ்யா பரிணாமத்து ஜகன்ய மத்ய மோத்க்ரஷ்டங் 
களாகும் . 

கீழ் கீழ் பிலங்களும் ஜீவகுலமும் அவதியுங் குறைந்து 
ஆயுஷ்யம் ஸங்க்லேசம் சரீரம் துக்கம் அதிகமாகும் . 
நரகர் மறுபிறவி 
மற்றும் அந்த 

நரகங்களில் நிரந்தரம் எத்தனை 
பிரகாரம் ( தடவை ) பிறப்பரெனில் பிரதம நரகந் தொடங்கி 
யதாக்ரமம் எட்டும் ஏழும் ஆறும் ஐந்தும் நாலும் மூன்றும் 
இரண்டும் இப்ரகாரம் பிறப்பர் . 


மறுபவம் 


அவ்வண்ணம் பிறந்து வழுவின 

நாரகர் 
நாரகரும் தேவரும் போக பூமிஜருமாகிப் பிறவார் . கர்ம 
பூமியில் கர்பஜங்களான மனுஷ்யரும் திர்யக்கும் ஸம்ஜியும் 
பர்யாப்தகருமாகிப் பிறப்பர் . 


மரண 


மஹா தம பிரபையின் குணப்ரதி பன்னருக்கு 
மில்லை . மிருதி யானவர்கள் மித்யாத்வத்தினையடைகுவர் . 
அந்த நரகத்துனின்றும் வந்தவர்கள் மனுஷ்ய கதியினை அடை 
யார் , திர்யக்கதியினை அடைகுவர். அவர்கள் எங்கேனும் ஸம் 
யக்த்வத்தை கைக்கொண்டாராகிலும் 

அணுவிரதத்தினை 
யடையார் . 


ஷஷ்டம நரகத்துனின்றும் போந்தவர் அணுவிரதம் தரித் 
தாலும் மஹாவிர தம் தரியார் . 


211 


பஞ்சம நரகத்து நின்றும் வந்தவர் மஹாவிரத அடைந் 
தாராகிலும் சரம தேஹத்வம் ஆகார் . 

சதுர்த்த நரகத்துனின்றும் வந்தவர் சரம தேஹ ராகிலும் 
தீர்த்தங்கரர் ஆகார் . 

ஒழிந்த மூன்று நரகத்து நின்றும் போந்தவர் தீர்த்தகரரு 
மா குவார். எங்கனெனில்முன்னம் மனுஷ்யபவத்தில் மித்யாத் 
வா நந்தானுபந்தி கக்ஷாய பரிணாமங்களினால் நரகாயுஷ்யத் 
தினைக்கட்டின பின்பு ஸம்யக்த்வத்தினைக் கைக்கொண்டு 
அனேக ஸஹகாரி காரணங்களினால் தீர்த்தகர புண்ய பந்த 

பரிணாமங்களினால் தத்ப்ரக்ரதியினைப் பந்தித்து 
பத்தாயுஷ் கராகையினால் நரகத்து பிறந்தும் முன்னம் 
கட்டினது முன்னம் அனுபவித்து கழித்து பின்பு கட்டினபடி 
யினாலே அங்கு 

நின்றும் வந்து தீர்த்தகரத்வத்தினை 
அனுபவிப்பர் . அந்த புண்யப்ரக்ரத்துக்கு ஸம்யக்த்வமே முக்ய 
காரணமாகையினால் சாரித்ரம்உண்டாகிலும் இல்லையாகிலும் 
ஆகும் . 


யோக்ய 


மற்றும் நரகத்து நின்றும் வந்தவர்க்கு சக்ரவர்த்தித்வம் 
பலதேவத்வமும் வாசுதேவத்வமு மாகாது . தத் பதவிகளுக்கு 
சாரித்ரமே முக்யமாகையினால் துர்தரமாகிய காயக்லேசங்களி 

வைமானிக தேவராகிப் பிறந்து தத் பதவினை 
யெய்துவர் . 


னால் 


குணஸ் 


சப்த 


நரகர்களின் தனி நிலைகள் 

அந்த நாரகர்க்கு மித்யாத்ரஷ்டியாதி நாலு 
தானமும் , ஸம்ஜி பர்யாப்தக அபர்யாப்தகமென இரண்டு ஜீவஸ 
மாஸையும் பாயாப்தி அபாாப்திக ளாறும் , தச ப்ராண 
மும் , 

பிராணமும் , சது ஸன்னையும் , நரக கதியும் , 
பஞ்சேந்த்ரியத்வமும் , திரச காயமும் , மனம் நான்கும் , 
வசனம் நான்கும் . வைக்ரியக , தன் மிஸ்ர , கார்மண காயமும் 
ஆக ஏகாதச யோகமும் , நபும்ஸக வே தமும் , சதுஷ் கஷாயமும் , 
ஸஞானம் அஞானமுமாகிய மதி ஸ்ருத அவதி ஷட்கமும் ( 6 ) 
அஸம்யமும் , சக்ஷ அசக்ஷ அவதி தர்சன திரயமும் ( 3 ) , 
திரவ்யத்தினால் கிருஷ்ண லேஸ் யையும் , பாவத்தினால் அசுப 


212 


லேஸ்யா திரயமும் ( 3 ) , பவ்ய அபவ்ய துவயமும் ( 2 ) , ஷட்வித 
( 6 ) ஸம்யக்த்வமும் , ஸம்ஹீத்வமும் , ஆஹார 

அநாஹார 
துவயமும் ( 2 ) , நவவித ( 9 ) உபயோகமும் ஆகும் . 


க்ஷேத்ரஜ அஸாதா சாரீர மானஸ ஆகந்துகாதி நாரக 
துக்க கன சுடாடோப விகடன படு பிரபஞ்சன நிஜ நிரஞ்சன 
பரமாத்ம 

தத்வ 

ருசி பரிச்சித்தி நிச்சலானுபூத ரூப அபேத 
ரத்னத்ரயாராதனையினால் அதோகதி கமன நிவாரணத்தினை 
ஆஸன்ன பவ்ய ஜீவன்கள் அவஸ்யம் கர்த்தவ்ய மென்பது 
ஸ்ரீதராசார்ய தேவர் அபிப்ராயம் . 


பவண வியந்தரர் இருப்பிடம் 

சப்தம பிர த்வியின் கீழ் ஒரு ரஜ்ஜு உள்ளும் லோக 
எவ்விடத்தும் நிகோதாதி பஞ்ச ஸ்தாவரங்கள் சஞ்சன்னமாகி 
யிருக்கும் . பதினாறாயிரம் யோஜனை பாஹுல்யமாகிய கர 
பாகத்திலும் எண்பத்து நாலாயிரம் யோஜனை பாஹுல்யத்து 
பங்க பாகத்திலும் 

வாஸியர்க்கும் 

வியந்தரர்க்கும் 
நிவாஸ மாகும் . 


பவன 


இதி அதோ லோக ஸ்வரூப நிரூபணம் . 


நடு உலக வருணனை 


அத மத்யம் லோக நிரூபணம் சொல்லுதும் . 


பிராணிகளுக்கு வக்ர பரிணாமமும் பிரகடனமான சன்னை 
களும் முதலாக உடைய திர்யகதி காரணமும் அஸங்க்யாத 
துவீப - ஸமுத்ரங்களும் வியந்தராவாஸங்களும் 

ஜ்யோதிர் 
விமானங்கள் முதலாக உடையதாகையினால் மத்யம லோக 
மென்பது . 


ஜம்புத் தீவும் பிற தீவுகளும் 

அந்த மத்யம லோகத்து நடுவாக நாபி போல விரத்தா 
காரமும் சதகுண ஹைஸ்ர யோஜன ( 1,00,000 ) விஷ்கம்பமும் 
உடைத்தாகி ஆதித்ய பிம்பாக்ருதி போல யிருந்தது ஜம்பூ 
த்வீபம் . 


213 


இவ்வண்ணம் , லக்ஷ யோஜனை விஸ்தாரமாகிய ( 1 ) ஜம்பூ 
த்வீபம் , தத் துவிகுண துவிகுண விஸ்தார மாகிய லவண சமுத்ர 
மும் ( 2 ) , தாதகீ ஷண்டத்வீபம் காளோ தக சமுத்ரம் ( 3 ) , புஷ் 
கரவரத்வீபம் - புஷ்கரவர ஸமுத்ரம் , ( 4 ) வாருணி வரத்வீபம் 
வாருணிவரஸமுத்ரம் , ( 5 ) r ரவரத்வீபம் - ஜீரவர ஸமுத்ரம் , 
( 6 ) கிருதரவ த்வீபம் - கிருதவர சமுத்ரம் , { 7 ) க்ஷௌத்ரவர 
த்வீபம் - க்ஷௌத்ரவர ஸமுத்ரம் , ( 8 ) நந்தீஸ்வரத்வீபம் - நந்தீஸ் 
வர ஸமுத்ரம் , ( 9 ) அருணவர த்வீபம் - அருணவர 

ஸமுத்ரம் 
( 10 ) அருணபாஸ த்வீபம் - தத் ஸமுத்ரம் ( 11 ) குண்டலவரத் 
வீபம் - தத் ஸமுத்ரம் , ( 12 ) சங்கவர த்வீபம் - தத்ஸமுத்ரம் , 
( 13 ) ருசகவரத்வீபம்-தத் ஸமுத்ரம் ( 14 ) புஜகவரத்வீபம் - தத் 
ஸமுத்ரம் , ( 15 ) குசகவர த்வீபம் - தத் 

ஸமுத்ரம் , ( 16 ) 
கிரௌஞ்சவரத்வீபம் - தத் ஸமுத்ரம் , என பதினாறு துவீப 
ஸாகரங்களும் வலயாகாரத்தினால் சுற்றி வரவிருந்தன . 


அதனுக்கப்பால் அஸங்க்யாத த்வீப ஸமுத்ரங்களுஞ் சென்று 
அந்தியத்தில் பதினாறு துவீப ஸாகரங்கள் பெயர் சொல்லுதும் : 
1 . மணிச்சிலா , 2. அரிதாட , 3. ஸிந்துர , 4. ஸ்யாமக , 5 . 
அஞ்சன , 6. இங்குலிக , 7. ரூப்யவர , 8. சுவர்ண வர , 9. வஜ்ரவர 
10 , வைடூரியவர , 11. நாகவர , 12. பூதவர , 13 யக்ஷவர , 
14. தேவவர , 15. அஹீந்த்ரவர , 16. ஸ்யம்புரமண மென இவை 
ஸமுத்ரங்களுக்குப் பெயராகும் . இந்த அஸங்க்யாத துவீப 
ஸமுத்ரங்களுக்கு கணணையாவது இருபத்தைந்து கோடா 
கோடி உத்தார பல்யோபம ரோமப் பிரமாண மாகும் . 


நந்தீஸ்வர தீபம் 

இந்த ஜம்பூ த்வீபத்துக்கு எட்டாவதாகிய துவீப வலய 
விஷ்கம்பம் நூற்று அறுபத்து மூன்று கோடிமிசை எண்பத்து 
நான்கு லக்ஷ யோஜனை யாகும் ( 163,84,00,000 ) . இதின் நாலு 
திக்கிலும் மத்ய பிரதேசத்து எண்பத்து நாலாயிரம் ( 84.000 ) 
யோஜனை உத்ஸே தமும் அகல முள்ள அஞ்சன பர்வதமும் , 
இதின் நான்கு திக்கிலும் லக்ஷ யோஜனை சமசதுரஸ்ரமுள்ள 
அசோக , சப்தத்சத , சம்பக , சூத வந சதுஷ்டய விராஜி 

தமான 
நந்தா நந்தவதி , நந்தோத்தரா , நந்திஷேண என பூர்வதிக் 


214 


என 


அஞ் சன பர்வத சதுர்திக்கில் நான்கு சரோவரங்கள் , அரஜா , 
விர ஜா , அசோகா , வீத சோக என தக்ஷிணாஞ்சன பர்வத 
சதுர்திக்கில் நான்கு சரோவரங்கள் . விஜயா , வைஜயந்தா , 
ஜயந்தா அபராஜிதா 

பச்சிம திக் அஞ்சன பர்வத 
சதுர்திக்கில் நான்கு ஸரோவரங்கள் . 

ரம்யா , ரமணீயா 
சுப்ரபா , ஸர்வதோ பத்ர என உத்தரதிக் அஞ்சன பர்வத 
சதுர்த்திக்கில் நான்கு ஸரோவரங்கள் .. 

இச்சொன்ன பதினாறு ஸரோவரங்களினும் மத்யத்து தச 
( 10,000 )யோஜனை உத்ஸேத ஸஹஸ்ர ஆயாமததி வர்ணததி முக 
பர்வதங்களும் , ஸரோவர பாஹ்ய கோண துவயத்தில் ஸஹஸ்ர 
( 1,000 )யோஜன உத்ஸே தாயாம முள்ள காஞ்சன வர்ணமுமாகிய 
முப்பத்திரண்டு ரதிகர பர்வதங்களுமாக ஐம்பத்திரண்டு பர்வத 
சிகரங்களில் சதுர் கோபுரான்விதங்களும் திரிசாலபரிநிஷ்கிர 
தங்களும் சதுர் வன விராஜிதங்களும் த்வஜமாலா விலசிதங்களும் 
அபிஷேகனகிரீடன ஸங்கீத 

நாடகாலோகனாதி மண்டய 
மண்டிதங்களும் , விகஸித ஜலருஹ குசுமோல்லாஸித தீர்கா 
வாபி புஷ்கரோ பேதங்களும் , சதுர் திசா மஹாவீத வியபகத 
மானஸ்தம்ப நவ ஸ்தூபாபிராமங்களும் , தூப கும்ப அஷ்ட 
மங்கல அலங்க்ரத பிராங்கலங்களும் , தினக்ரத கோடிப்ரபா 
ரத்ன மய பிராதி ஹார்ய சமன்விதங்களும் . விநீல குந்தள 
சுவஜ்ரமய தந்த வித்ரும அதர கிஸல யித ஹஸ்த பாத தல 
தசதால இத்யாதி லக்ஷண பரிதமும் ஆகிய பஞ்ச சத 

சத சரா 
ஸநோத்துங்க சுவர்ண ரத்ன மய ஜிநபிம்பங்களும் , கிரஹம் 
பிரதி அஷ்டோத்தர சதங்களாகி யிருக்கும் . 

அவையிற்றில் சிலது ஸ்ரீதேவி ஸ்ருத தேவி சர்வாண்ஹ 
யக்ஷ ஸனத்குமார யக்ஷ பிரதி பிம்பங்களும் அவர்முன் ஸத்ரஸ 
மாகி பங்க்த்திக் கொண்டு சாமரங்கள் பிடித்து முப்பத்திரண்டு 
முப்பத்திரண்டு நாக யக்ஷ மிதுனம் கர்ப்பக்ர ஹத்து இருக்கும் 
அவர் முன் பிரங்கார கலச தர்பன வியஜன : சாமர த்வஜ 
ஆதபத்ரம் சுப்ரதிஷ்டமென பிரத்யேகம் அஷ்டோத்தர சதங்க 
ளாகும் . 
மணி கனக புஷ்ப சோபித ரத்ன ஸ்தம்பாக்ர ஸ்தித 

தேவச்சந்தக்தம் எட்டு யோஜனை நீளமும் 


சுவர்ண 


LDU 


215 


இரண்டு யோஜனை அகலமும் நாலு யோஜனை உயர மும் 
அதன் முன் மத்யத்திலும் வஸதி மத்யத்திலும் ரூப்ய காஞ்சன 
மயங்களாகிய முப்பத்தீராயிரம் ( 32,000 ) கடங்களும் , பிரஹத் 
வார பார்ஸவத்து இருபத்தினாலாயிரம் ( 24,000 ) தூபகடங் 
களும் , சிறிது துவாரங்களின் அஷ்ட ஸஹஸ்ர ( 8,000 ) மணி 
மாலையும் , அவற்றிடை இருபத்து நாலாயிரம் ( 24,000 ) 
சுவர்ணமாலையும் , முக மண்டபத்து பதினாராயிரம் ( 16,000 ) 
கனக கலசங்களும் அத்துனை ( 16,000 ) தூபகடங்களும் அத் 
துளை ( 16,000 ) சுவர்ணமாலைகளும் மதுர 

ச்சன ச்சன 
நிநாதத்தினையுடைய மௌக்தித மணி நிர்மித சிறு சதங்கை 
களினால் இடையிட்டு இருந்த பலவும் கண்டா ஜாலங்களை 
மத்யத்திலிருக்கும் வஸதியில் சில க்ஷல்லக துவாரங்களில் 
முன்னே சொன்ன தெல்லாம் அர்த்த அர்த்த மாகும் தூப 
கடம் பன்னீராயிரம் ( 12,000 ) , 

( 12,000 ) , மணிமாலை நாலாயிரம் 
14 000 ) , ஹேமமாலை பன்னீராயிரம் ( 12.000 ) முகமண்டபத்து 
க்ஷல்லக துவாரத்து ஹேம கும்பம் 8,000 , தூபகடம் 8,000 , 
ஸ்வர்ணமாலை 8,000 , வஸதியின் பின் ரத்த மாலை 8,000 , 

மாலை 24,000 . அந்த ஜிந் கிரஹத்து முன் அந்த 
வஸதி பிரமாணம் . அகல நிகளத்து 

பதினாறுயோஜனை 
உத்ஸேதமுமாகிய முகமண்டபமும் , அதன் 

முன்னூறு 
சமசதுரஸ்ரமும் ஸாதிக ஷோடாஸோத்ஸேத 
யோஜனை பிரமாண பிரேக்ஷண 

பிரேக்ஷண மண்டபமும் , அதன் முன் 
சதுரஸ்ரம் எண்பது யோஜனை அகலமும் இரண்டு 
உத்தோஸமுமாகிய பீடத்துமேல் 

பதினாறு 
உத்ஸேதத்து அறுபத்து நான்கு 
சமசதுரஸ்மான ஆஸ்தான மண்டபமும் , அதன் முன் நாற்பது 
யோஜனை உத்ஸேதத்து விரத்தமான ரத்ன 

பீடத்து 
கோபுரத்துடன் கூடின பன்னிரண்டு பத்ம 
வேதிகா மத்யத்து மேகலா திரய யுதமாகி அறுபத்து 
நான்கு யோஜனை 

உத்ஸேதாயாம வியாஸத்தினை 
யுடைய அனேக ரத்ன மய ஜிநபிம்ப கதம்ப சச்சன்ன 

ஒன்பது ஒன்பது ஸ்தூபைகளும் , அதன் முன் 
ஸஹஸ்ர யோஜனை சமசதுரஸ்ரமான பீடத்தின் மேல் நான்கு 
திக்கிலும் பன்னிரண்டு வேதிகையுள்ள பன்னிரண்டு யோஜனை 


" ஸ்வர்ண 


யோஜனை 


சம் 


யோ ஜனை 
யோ ஜனை 


யோஜனை 


மேல் நான்கு 


மான 


216 


சாகை 


சாகை 


விஸ்த்ரத சிகரமாகி பன்னிரண்டு யோஜனை ஆயாமத்தினை 
யுடைய மஹா நான்கும் . க்ஷல்லக 

பலவும் 
நான்கு யோஜனை உத்ஸேதமும் ஒருயோஜனை அகலமு 
முள்ள ஸ்கந்தத்தினையுடைய அனேக பல்லவ புஷ்ப பலங் 
களினால் நிறைந்து 

லக்ஷத்து நாற்பதினாயிரத்து ஒரு 
நூற்று இருபது ( 1,40,120 ) பரிவார விரக்ஷத்தினையுடைய 
சைத்ய வ்ருக்ஷம் ஸித்தார்த்த வ்ருக்ஷம் இருக்கும் . அவற்றின் 
அடியில் நான்கு திசையிலும் ஜிநபிம்ப சதுஷ்டயமும் , ஸித்த 
ப்ரதிம சதுஷ்டயமும் , அதன் முன் நாநா வியாவர்ணத்து பீடத் 
தின் மிசை துவஜங்களிருக்கும் . ஷோடஸ யோஜநோத்ஸேதமும் 
ஒரு குரோச மகலமாகி கனக ஸ்தம்பாக்ரத்து ரத்னமய சித்ர 
பட சத்ர திரயம் போல் வன பல துவஜங்களும் , அதன் முன் 
ஜிநபவனமாகும் . நூறு யோஜனை நீளமும் ஐம்பது யோஜனை 
அகலமும் பத்து யோஜனை ஆழமும் மணி கனக மய வேதிகையு 
மாகி ஜி.னபவனத்து நான்கு திசையிலும் நான்கு வாபி , களாகும். 
அதன் முன் துவாரத் திக்கில் தேவர்கள் கிரீடன கிரஹத்து 
உயரம் ஐம்பது யோஜனையும் , அகலம் இருபத்தொன்றும் ,, 
பிரத்யந்தரம் ஐந்து யோஜனையும் , அதன் தத் பிரமாண மகர 
தோரணம் , ஜிநபிம்ப கதம்ப ரமணீயம் , அதன் முன் நூறுயோ 
ஜனை உதயத்து ஐம்பது யோஜனை அகலத்து இரண்டு பிரா 
ஸாதங்களும் வீதி எங்குமாம் . இந்த பூர்வ துவாரத்து சொன்ன 
பிரமாணத்து அர்த்தார்த்த பிரமாணங்கள் மண்டபபதி 
ளாகும் . வந்தன அபிஷேக நிரத்ய சங்கீத அவலோகன மண்டபக 
க்ரீமனசங்கீத சால பட்டக சாலாதிகளினால் சோபித்திருப்பது 
சைத்ய பூமியாகும் . மற்றும் சிம்ஹ கஜ , விரஷப கருட சிகி , 
இந்து , ரவி , ஹம்ஸ , அரவிந்த சக்ர மென்ப த்வஜங்களும் பிரத் 
யேகம் அஷ்டோத்தரசத மஹத்வ ஜனங்களும் ஒவ்வொன்றுக்கு 
நூற்றெட்டு கூல்லக த்வஜங்களு மாகும் . மஹா த்வஜம் 108 
பரிவார த்வஜம்கள் 11664. ஒரு திக்கினுக்கு சமஸ்த த்வஜமும் 
11772 ; நான்கு திக்கினுக்கும் 47088. த்வஜபூமி வர்ணனம் . 
அசோக சப்தச்சத சம்பக 

சூத 

சதுஷ்டயத்தினால் 
நிறைந்திருப்பது வனபூமி ஆகும் . அவற்றுள் பிராதி ஹர்ய 
ஸமன்வித பல்யங்காஸன ஸ்தித ஜிநபிம்ப சதுஷ்டயத்துடன் 
கூடி முன்னங்கூடி சைத்ய வ்ருக்ஷமிருக்கும் . அந்த வன பூமியின் 


வன 


217 


த்வார சதுஷ்டய மத்ய ஸ்திதங்களும் சால த்ரய பீட த்ரய 
சம்யுக்த்தங்களும் ஜிநபிம்ப சதுஷ்டய மஸ்தக ஸ்திதங்களுமாகிய 
மான ஸ்தம்பங்களினால் தர்மத்தினுடைய விபவம் சோபித் 
திருக்கும் . 


பிரஸ்துத காதை : 


ஆதிதோகளூ அட்டம ணந்தீஸ்வர தீவ வளய விக்கம்போ 
ஸய ஸமஹிய தேவட்டீ கோடி சுள ஸீதி லக்காய || 

( தி.ஸா. 966 ) 
எக்க சஉக்கட்டம் ஜண தஹி முஹ ரஇய ணகா 

படிதிஸம்ஹி | 
மச்சே சஉதிஸ வாவி மச்சே தப்பாஹிரது கோனே || 

( தி.ஸா. 967 ) 


அஞ்சண தணிகணயணிஹா சுள ஸீதி தஸெக்க ஜோண 

ஸஹஸ்ஸா | 
வட்டா வாசுத ஏணய ஸரிஸா பாவண்ண ஸேளாஓ || 

( தி.ஸா. 968 ) 


ணந்தா ணந்த வதீ புண ணந்தோத்தர ணந்தி ஸேன 

அரவிரயா | 
கயவீதசோக விஜயா வைஜந்தி ஜயந்தீய || ( தி.ஸா. 969 ) 
அவராஜிதாய ரம்மா ரமணீயா சுப்பாய புப்பாதி | 
ரயண தடா லக்க பமா வரிமா புண்ண ஸவ்வதோ 

பத்தா || ( தி.ஸா. 970 ) 


ஸவ்வே ஸம சஉரஸ்ஸா டங்குக்கிண்ணா ஸஹ ஸ்ஸமோ 

காடா | 
வேதீய சஉவன ஜுத்தா ஜளயர உம்முக்க ஜௗ புண்ணா || 

( தி.ஸா.971 ) 


வாவீணம் புவ்வாதிசு அஸோய ஸத்த ச்சதஞ்ச 

சம்பவணம் | 
கு தவணஞ்ச கமேணய ஸகவா வீதிஹ தளவாஸ || 

( தி.ஸா .972 ) 


218 


தப்பாவண்ண ணகேசு வியாவண்ண ஜிணாளயா ஹ 

வந்திதஹிம் | 
ஸோஹம்மாதீ பாரஸகப்பிந்தா ஸசுர பவணதியா || 

( தி.ஸா.973 ) 
கயஹ ய கேஸர வஸஹா ஸாரஸ விக ஹம்ஸ கோக 

குரூடேய 
மயரசிஹி கமள புப்பய விமாண பஹுதிம் ஸமாருடா || 

( தி.ஸா .974 ) 


திவ்வபலபுப்பஹத்தா ஸத்தாபரணா ஸசமராணீயா | 
பஹுதய தூரா ராவா கத்தா குவ்வந்தி கல்லாணம் || 

( தி.ஸா , 975 ) 
படிவரிசம் ஆசாடே தஹ கத்தியப் க்குணீய அட்டமிதோ | 
புண்ண திணோத்திய பிக்கம் தோத்தோ பஹ ரந்து 

ஸசுரேஹிம் || ( தி.ஸா .976 ) 


ஸோ ஹம்மோ ஈசானோ சரதோ 
ஈசானோ சரதோ வைரோசணோபதக் 

கிணதோ | 


புவ்வவர தக்கிணூத்தரதிஸாசு குவ்வந்தி கல்லாணம் || 

( தி.ஸா .977 ) 
ஆயாமதளம் வாஸம் உபய தளம் ஜிணவராண 

முச்சத்தம் | 
தாருதய தளம் வாஸம் ஆணிந்தா ராணி தஸ்ஸத்தம் || 

( தி.ஸா .978 ) 
வரமச்சிம அவராணம் தளங்கம்பத்தஸாளணம் தணகா ) 
ணந்தீஸரக விமாணக ஜிணாளயா ஹோந்தி 

ஜேட்டாஹு || ( தி.ஸா .979 ) 
ஸோமணஸ ருசக குண்டள வக்காரி சுகாரமாணு 

சுத்தரகா 
குளகிரிகாவிய மச்சிம ஜிணாளயா பாண்டுகா அவரா || 

( தி.ஸா .980 ) 
ஜோயண ஸய ஆயாமம் தள காடம் ஸோளஸந்து 

தாருதயம் || 
ஜேட்டாணம் ஹபாஸே ஆணித்தாராணி தோத்து 

தோது || ( தி.ஸா .981 ) 


219 


வேயட்ட ஜம்பு ஸாமளி ஜிண பவணந்து கோஸ 

ஆயாமம் | 
ஸேஸாணம் ஸக ஜோக்கம் ஆயாமம் ஹோதி 

ஜினதிட்டம் || ( தி.ஸா .982 ) 
சஉகோஉர மணி ஸாள திவீஹம் படிமாணதம்பணவ 

தூஹா | 
வணதய சேதிய பூமி ஜிணபவணாணஞ்ச ஸவ்வேளிம் || 

( தி.ஸா .983 ) 
ஜிணபவணே அட்டஸயா கப்பகிஹா ரயணதம் பவம் 

தத்தம் | 
தேவச்சந்தோ ஹே மோதுக அடக சஉவாஸ திஹு தஓ !! 

( தி.ஸா .984 ) 
ஸிம்ஹா ஸணாதி ஸஹியா விணீள குந்தள ஸுவஜ்ஜமய 

தந்தா | 
வித்தும அஹராகி ஸயள ஸோஹாய ரஹத்த 

பாயதளா !! ( தி.ஸா .985 ) 
தஸதாள மாண லக்காண பரியா பேகந்த இவ வதம் 

தாவா | 
புருஜிண துங்கா படிமா ரயணமயா அட்ட அஹியஸயா !! 

( தி.ஸா .986 ) 
கரணாக ஜக்கக பந்தீஸம் மிஹுண கேஹி 

புஹஜுத்தா | 
ஸரிஸீஏ பந்திஏ கப்பகிஹே ஸுட்டுஸோஹந்தி || 

( தி.ஸா .987 ) 
ஸிரி தேவி ஸுததேவி ஸவ்வ ஸணக்குமார ஜக்காணம் 
ருவாணிய ஜீணபாஸே மங்கள வட்டவிஹ மவிஹோதி || 

( தி . ஸா . 988 ) 
பிங்கார களஸ தப்பண வியணத்தய சாமராதவத்தமஹா | 
இட்ட மங்களாணிய அட்டஹிய ஸயோணி 

பத்தேயம் || ( தி . ஸா . 989 ) 
மணி கணய புப்ப ஸோஹிய தேவந்ச்சந்தஸ்ஸ புவ்வ 

தோமச்சே | 
வஸஈஏ ருப்பக்கம் சணகடா ஸஹஸ்ஸாணி பத்தீஸம் || 

( தி . ஸா . 990 ) 


சாமர 


சுவ 


220 


மஹ தாரஸ்ஸ துபாஸே சஉவீஸ ஸஹஸ்ஸ மத்தி 

தூவகடா | 
தார பஹிம் பாஸ துகே அட்டஸஹ ஸ்ஸாணி மணிமாலா || 

( தி . ஸா . 991) 
தம்மச்சே ஹேமமமாலா சஉவீஸம் வதணமண்டவே 

ஹே மா | 
களஸா மாலா ஸோள ஸஸோள ஸஸஹ ஸ்ஸாணி தூவ 

கடா | 

( தி . ஸா .992 ) 
மஹு ரச்சன ச்சனணிணாதா மோத்திய மணி ணிம்மியா 

ஸங்கிணியா | 
பஹுவஹ கண்டா ஜாளா ரசிதா ஸோஹந்தி 

தம்மச்சே || ( தி . ஸா . 993 ) 
வஸஈ மச்சித தக்கிண உத்தர தணுதாரகே ததத்தந்து | 
தப்புட்டே மணி கஞ்சன மாணட சஉவீஸ ஸக ஸஹ 

ஸ்ஸம் || ( தி . ஸா .994 ) 
ஜிணகி.ஹ வாஸா யாமோ தப்புரதோ ஸோள சுச்சிஓ 


ஹாதி | 


முஹ மண்டஓ ததக்கே பேக்கண சஉரஸ்ஸ மண்டஓ || 

( தி . ஸா . 995 ) 
ஸ தவித்தா ரோஸாஹிய ஸோளுதயோ ஹேமபிடயம் 


புரதோ | 


ஒ 


தூள மணி 


சஉரஸ்ஸம் ஜோயணதுக சமுச்சயம் ஸீதி வித்தாரம் || 

( தி . ஸா . 996 ) 
தம்மச்சே சஉரஸ்ஸோ மணிமய சஉபிந்த வாஸ ஸோளுத 
அட்டாண மண்டஓ தப்புரதோ தாளுதய 

பீடம் || ( தி . ஸா . 997 ) 
தம்புண சஉகோஉரஜீத பாரம் புஜவேதி யாஹி ஸம்ஜுத் 

தம் | 
மச்சே மேஹள தியஜுத சஉகன தீஹுதய வாஸ பஹு 

ரயணம் || ( தி . ஸா .998 ) 
தூஹோ ஜின்பிம்ப ஜுத்தோ ணவணவ 

மேவங்கமேண 

தம்புரதோ | 
வாஸாயாம ஸஹ ஸ்ஸம் பாரஸ வேதி ஜுத ஹேம 

மயபீடம் || ( தி.ஸா .999 


221 


தஹிச உ b ஹி கிவாஸம் கந்தா பஹு மணிமயாஸ 

ஸாளதியா | 
பாரஹ ஜோயண ஆயுத வஉமஹ ஸாஹா அணேய 

தணுஸாஹா || ( தி.ஸா .1000 ) 
பாரஸ ஜோயண வித்தட ஸிஹரா ஸித்தத்த 

சேத்தணமதரு ) 
ணாணாதள புப்ப பளா பஞ்சஹியா பஉமபரிவாரா || 

( தி.ஸா .1001 ) 


மூளக பீடணிஸண்ண சஉத்திஸம் சாரி ஸித்த 

ஜிணபடிமா | 
தப்புரதோ மஹகேது பீடே சிட்டந்தி விவிஹ 

வண்ணணகா || ( தி.ஸா. 1002 ) 
ஸோளுதய கோஸிவித்தட கணயத்தம் பக்க காஹு 

ரயணமயா | 
சித்தவட சத்த திதயா பஹு கா ஜணணயண 

மணரமணா || ( தி.ஸா. 1003 ) 
தப்புரதோ ஜின பவணம் தச்ச உதிஸ விவர ஹகுசுமச 

உதஹகா | 
தஸகாட ஸய தளாய தவாஸா மணிகணய வேதி 

ஜுதா || ( தி . ஸா .1004 ) 


புரதோ சுர கீடண மணி பாஸாத துஹோந்தி விஹி 

பாஸதுகே | 
பண்ணுதயம் தள வாஸா தப்புரதோ தோரணம் 

ஹோதி || ( தி.ஸா .1005 ) 


தம்மணிதம் பக்கடியம் முத்தா கண்டாசு ஜாள 

பண்ணு தயம் ) 
தத்தள ஜோயண வாஸம் ஜிணபிம்ப கதம்ப ரமணிஜ்ஜம் || 

( தி.ஸா .1006 ) 


புரதோ பாஸாத துகம் பளிஹாதி மஸாள தார 

பாஸதுகே | 
அப்பந்தரேசதுதயம் தளவாஸம் ரயணசங்கடியம் H 

( தி.ஸா .1007 ) 


222 


ஜம்பரிமாணம் பணிதம் புவ்வகதா ரம்ஹி மண்ட 

வாதீனம் | 
தக்கின உத்தர தாரே தகத்தமாணம் கஹுதவ்வம் || 

( தி.ஸா. 1008 ) 


வந்தணாபி ஸேயணஞ்சணஞ்சன ஸங்கீய வளோய மண்ட 

வேஹி ஜுதா | 
கீடண குண ணகி ஹேஹிய விஸாள வர பட்ட ஸாளே 

ஹிம் || ( தி.ஸா. 1009 ) 


சிம்ஹ கய வஸஹ கருட ஸிஹிம் திண ஹம்ஸார விந்த 

சக்கதயா | 
புஹ அட்டஸயா சஉதிஸ மேக்கேக்கே அட்டஸயபுல்லா || 

( தி.ஸா. 1010 )) 
சஉவண மஸோய ஸத்தச்சத சம்பய சூத மேத்த கப்பதரு | 
கணயம யகுசும ஸோஹா மரகய மய விவிஹ பத்தட்டா | 

( தி . ஸா . 1011 
கேளுரிய பலாவித்தும் விஸாள ஸாஹாத ஸப்பயாராதே | 
பல்லங்க பாடி ஹேரக சஉதிஸ மூளகய ஜிணபடிமா || 

( தி . ஸா . 1012 ) 
ஸாளத்தய பீடத்தய ஜுதாமணி ஸாஹ பத்தபுப்பளா | 
தச்ச உவண மச்சகயா சேதியதுக்காசு ஸோஹந்தி || 

( தி.ஸா. 1013 ) 
ணந்தா தீயதிமேஹள திவீடயா பந்தி தம்ம விபவாவீ 
படிமாதி தியா முட்டா மணபூ சஉவீஹ மச்சம் ஹி || 

( தி.ஸா. 1014 ) 
ஜிணஸித்தாணம் படிமா அக்கட்டிமா கட்டிமாது அதி 

ஸோ ஹா ) 
ரயணமய ஹே மமய ருப்பமயா தாணிவந்தாமி || 

( தி.ஸா. 1015 ) 
கோடி லக்க ஸஹ ஸ்ஸம் அட்டயசப்பண்ண 

ஸத்தண 

உதீய 
சஉதஸ் மேகா ஸீதி கணகையே சேதியேவந்தே || 

( தி . ஸா . 1016 ) 


223 


திஹிவண ஜீணிந்தகேஹே அக்கட்டிமே கட்டிமே 

திகாளபவே | 
வணகோமர வேடங்காமர் ணர சேகர வந்தியே வந்தே || 

( தி . ஸா . 1017 ) 


அடதாளா ணவேய ஸய ஸகவீஸ ஸஹஸ்ஸ ளக்கதே 

வண்ணா | 
கோடீபண வீஸணவே ஸயஜிண படிமா அக்கட்டிமே 

வந்தே || 


925 கோடியே 53 லக்ஷத்து 27,948 ஜிந பிம்பங்களுக்கும் 
வந்தியா நின்றேன் . 
குண்டல வர தீவு 

மற்றும் பதினொன்றாம் குண்டலவர த்வீபத்து மத்ய 
ப்ரதேசத்து பஞ்சவிம்சதி ஸஹஸ்ர ( 25,000 ) யோஜ நோத்ஸே 
தமும் ஸஹஸ்ர ( 1,000 ) யோஜன அவகாஹ மும் மூல மத்தயா 
கிரத்தில் யதாக்ரமம் பதினாயிரத்து இருநூற்று எழுபத்தேழும் 
(( 10,277 ) ஏழுயிரத்து இருநூற்று முப்பதும் ( 7,230 ) , நாலா 
யிரத்து இருநூற்று நாற்பதும் ( 4,240 ) யோஜன விஸ்தீர்ண 

வலயாகாரத்தினால் மானுஷோத்தரம் போல சுற்றி 
இருந்தது குண்டல பர்வதம் . அதன் நான்கு திக்கிலும் ஜிந் 
கிரஹங்களாகும் . 


மாகி 


ருசகவர தீவு 

பதின் மூன்றாம் ருசகவர த்வீப மத்ய ப்ரதேசத்து எண் 
பத்து நாலாயிரம் ( 84,000 ) யோ ஜனை உத்ஸேதமும் , அவ்வளவு 
அகலமும் , ஸஹஸ்ரயோஜநாவகா ஹமும் ( 1,000 ) , சுற்றியிருந்த 
ஹேம வர்ணத்து ருசகாத்ரியின் பாஹ்ய தடத்து முப்பத் 
திரண்டு ( 32 ) கூடங்களும் அவற்றின் அப்யந்தர பாகத்து 
திக்கில் மும்மூன்று கூடங்களும் அப்யந்தரத்து நான்கு ஜின 
கிரஹங்களு மாகும் , 
இடைப்பட்ட தீவுகள் 

ஸ்வயம்புரமண த்வீபத்தின் அர்த்தத்தினை மானுஷோத்தர 
பர்வதம் போல ஸ்வயம்ப்ரபாசலம் சுற்றியிருந்தது . மானு 


224 


ஷோத்தர பர்வதத்துக்கும் ஸ்வயம்ப்ரப நாகேந்த்ரத்துக்கும் 
மத்யத்து அஸங்க்யாத த்வீப சமுத்ரங்கள் எங்கும் திர்யஞ்ச 
போக பூமிகளாகி ஜலசரங்களின்றியே ஸ்தலசர , ககசரங்கள் 
மிதுனங்களாகிப் பிறந்து , பரஸ்பர விரோதமின்றி , த்ரண பத்ர 
புஷ்ப பலாதிகளாஹாரமாக சுகத்தில் ஒரு பலிதோபமும் 
வர்த்தித்து தேவகதியில் செல்லும் . 


அவற்றுள் நிச்சீல வ்ரத தான தானா நுமோ தங்களினால் 
பிறப்பார்கள் , 


ஸ்வயம் பிரபசாசலத்தின் ஸ்வயம்புரமண ஸமுத்ர முடி 
வளவும் கர்ம பூமி ப்ரவி பாக மாம் . அதில் மழையும் காற்றும் 
வெய்யிலும் பனியும் முதலாக உடைத்தாகி அவ்விடத்து திர்யக் 
யோநிஜங்கள் பஞ்சம குணஸ் தான வர்த்திகங்களும் தன் தா என் 
பரிணாமத்துக்குத்தக்க ஆயுஷ்யத்தைப் பெற்று சதுர்கதியிலும் 
செல்லும் . 


கடல்கள் நீர் இயல்பு 


ரஸ 


லவண , மது , வாருணி , r ர , க்ரதவர ஸமுத்ர ஜலங்கள் 
அவ்வவ் 

ஸ் வாதுக்களை யுடையது . காளோதக , 
புஷ்கரவர , ஸ்வயம்புரமண ஸமுத்ர ஜலங்கள் நீர ஸ்வாது 
களாகும் . ஒழிந்த அஸங்க்யாத சமுத்ரங்களும் இக்ஷரஸ 
ஸ்வாதுக்கள் . 


உயிர்கள் இருக்கும் கடல்கள் 


லவண 


காளோதக ஸ்வயம்புரமண ஸமுத்ர மொழிய 
அஸ்ங்க் யாத சமுத்ரங்களிலும் ஜலசர ஜீவன்க ளில்லை . 


லவண ஸமுத்ர மத்யத்து மத்ஸ்யங்கள் நீளம் பதினெட் 
( 18 ) யோ ஜனை . காளோதக ஸமுத்ர மத்யத்து மத்ஸ்யங்கள் 
நீளம் அதற்கு இரு மடிப்பாகும் . அந்தியத்து ஸ்வயம்புரமண 
ஸமுத்ர மத்யத்து மத்ஸ்யங்கள் நீளம் ஸஹஸ்ர ( 1,000j 
யோஜனை யாகும் . தன் தான் ஆற்றின் முசு மத்யத்து மத்ஸ்யம் 
தன் தான் ஸமுத்ரத்து அர்த்த அர்த்த மாகும் . 


225 


யார் பிறப்பர் ? 

இப்படிப்பட்ட திர்யக்கதியிற் பிறப்பவர் யாரெனில் : 


கையடை 


நெய்யுள் எண்ணெயும் , உப்பினுள் மணலும் முதலாகிய 
சாத்ரஸ்யங்களைக் கலந்து விற்று பிரதி ரூபயக வ்ய ஹாரி 
களும் , கௌடில்யமான துலா ப்ரஸ் தாதியினால் வ்யவஹாரம் 
பண்ணுமவரும் , க்ரத்ரிம மணி மௌக்த்திகாதிகளை விற்ப 
வரும் , ஹிரஸ்ய ஸ்வர்ணாதிகள் அவ்வவ்வ த்ரவ்யங்களை 
மறைத்து வைத்து விற்பவரும் , ஸாக்ஷியும் ப்ரமாணமுமாக 
பொய் 

சொல்லி வஞ்சிக்கும் நிக்ஷேப தன அபஹாரிகளும் 
கள்வரைக் கொண்டு திருடிவிக்கும் சோர ப்ரயோகிகளும் , 
அன்ய த்ரவ்யங்களை 

ஹடாத்காரத்தினால் 
களினாலும் வாதவஸ்யங்கள் வல்லேனென்று அனேக ப்ரகாரங் 
களினால் வஞ்சிக்கும் மாயா சோர பரிணதரும் , பராங்கனை 
யரை அங்க விகாரத்தினால் அழிக்குமவரும் , ப்ராணிகளையும் 
தாயையும் பிள்ளையையும் பிரித்தும் வேறொரு தேசத்தில் 
விற்கும் நர வாணிஜ்ய திர்யக் வாணிஜ்யரும் , மற்றும் விஷம் , 
உகுரு , பீலி , கேச , சர்மம் , மயணம் , தேன் , சணம்பு , சஉரி , 
இரும்பு , மத்யம் , அடகு முதலாயினவும் , ஸ்வான , சூகர , குக்குட 
கபோத , மார்ஜார , கிளி , கீரி , குரங்கு , புலி , கரடி , ஆடு 
முதலாயினவும் இவையிற்றின் அங்கம் முதலாயினவும் விற்ப 
வரும் கொள்ளுமவரும் , மது மத்ய மாம்ஸாஸிகளும் , ராஜ 
த்ரோஹிகளும் முதலாகிய பாபிகளுடன் கூடி வர்த்திப்பவரும் , 
இஷ்டவியோக அனிஷ்டஸம்யோகாதி ஆர்த்த த்யானங்களுடன் 
பஞ்சத்வ மெய்தி திர்யக்கதியில் பிறந்து , சேதன , பந்தன விஸண 
பேதன , பான , அன்ன , நிரோதன , த்ராசன , துக்காதிகளை 
அஹோரத்ரம் அனுபவிக்கும் . 


இந்த திர்யக் ஜீவன்கள் தேஜஸ் காய வாத காயங்களாகி 
மீண்டும் திர்யக்கதியிலே பிறக்கும் . பிரத்வீ , அப்பு , வநஸ்பதிகள் 
பாதர சூக்ஷ்ம பேதங்கள் , விகல த்ரயங்கள் , பர்யாப்த அபர் 
யாப்தகங்களாகியும் தீர்த்தகரத்வமல்லாத மனுஷ்யத்துவத் 
திலும் பிறக்கும் . அஸஞ்ஞிகள் முன் சொன்னதிலும் கதஞ்சித் 
பிரதம நரகத்திலும் பவன வியந்தரத்திலும் பிறக்கும் ஸன்னிகள் 


226 


முன் சொன்ன ஸ்தானத்திலும் ஒழிந்த நரகங்களிலும் போக 
பூமியிலும் அச்யுத கல்ப பர்யந்தம் பிறக்கும் . மனுஷ்யர் 
சதுர்கதியிலும் ஸ் வஸ் ரூபோபலப்தி ரூப ஸித்த கதியிலும் 
பிறப்பர் . 


விலங்கு உலகு அளவு 


மண 


கோண 


ண 


இவ்வண்ணமாகிய திர்யக் லோக ப்ரமாணஞ் சொல்லுதும் : 

மந்தர பர்வத்து மூலம் தொடங்கி அக்ர பர்யந்த பாஹு 
ல்யமும் அந்த்ய ஸமுத்ர பர்யந்தம் அகலமு மாகும் . ஸ்வயம்பு 
ஸமுத்ர பாஹ்ய 

சதுஷ்டயத்திலிருந்த 
ஸ்தண்டில க்ஷேத்ரம் உள்பட த்ரஸ நாளமாம் . 

அஸங்க்யாத 
த்வீப சாகர மத்ய வர்த்தியாகிய ஜம்பூத்வீப மத்யத்து பத்ம 
கர்ணிகை போல மந்த்ர மஹீதரம் யிருந்தது . 

( காதை ) 
சுமேருமலை 
மேருவிதேஹ மச்சேண வண உதீத ஹேக்க ஜோய 

ஸஹஸ்ஸா | 
உதயம் பூ முஹவாஸா உவருவரி கவண சஉக்க ஜுதா || 

(தி.ஸா. 606 ) 
உத்ஸேதம் 99,000 , மூலவிஸ்தாரம் 10,000 அக்ர வ்யாஸம் 
1,000 . சித்தை என்ப பூமியினுள் ஆயிரம் ( 1,000 ) யோஜனை 
புதைய நின்றது . மற்றும் அந்த நாகேந்த்ரம் உத்தப்த ஜாம்பூ 
நதமும் வைடூர்ய மயமும் ப்ரத்யேக ஜிந பவன சதுஷ்டய 
சமன்வித , பத்ராஸாஸ , நந்தன ஸௌமனஸ பாண்டுக வந 
விராஜித மேகலாலங்க்ர தமும் , ஈசானாதி விதிக் பாக ப்ர 
திஷ்டித பூர்வாபர தக்ஷிணோத்தர ஆயதங்களும் அர்த்தேந்த்ர 
ஸம ஸம்ஸ்தானங்களும் காஞ்சன ரூப்ய தபநீய ருதிரமய 
பீட த்ரய சமன்வித ரமணீயங்களும் , பரதாபர விதேஹங்களும் 
ஐராவத பூர்வ விதேஹ பகவஜ் ஜன்மாபிஷேக பய பயோதி 
ஜல பவித்ரங்களும் பாண்டுக , பாண்டு கம்பல , ரக்த்த , ரக்த்த 
கம்பல மென்னும் சிலா சதுஷ்டயா பிரமமும் தேவ தம்பதி 
சத க்ரீடா நீடமும் , லோகபாலா பியோத்ய தேவ விஹார 


227 


சந்தோஹ ஸம்ஸேவ்யமுமாகி நின்ற மந்தர மஹீதரத்து 
அடியின் இருபதனாயிரம் யோஜனை விஸ்தாரத்து பூமியில் 
பத்ராசால வந மிருந்தது . 


அதன் மேல் ஐநூறு ( 500 ) யோ ஜனை அந்த்ரத்து தாவத் 
ப்ரமாண விஸ்தாரத்து வளைந்து த்விதீய மேகலையில் நந்தன 
வனம் இருந்தது . அதின் மேல் அறுவத்தீராயிரத்து ஐந்நூறு 
யோஜநாநந்தரத்து ( 62,500 ) ஐநூறு யோஜனை விஸ்தாரத்து 
சூழ்ந்த தரிதிய மேகலையுடன் ஸௌமனஸ 

மிருந்தது . 
அதன் மேல் முப்பத்தாறாயிரம் யோஜநாநந்நரத்து ( 36,000 ) 
நானூற்று தொண்ணூற்று நாலு யோஜனை விள்தாரத்து 
( 494 ) மந்தர சூளிகையை , பரிவேஷ்டித்திருந்தது உபரிம 
மேகலையுள் பாண்டுக வனம் . 


வன 


குலபர்வதம் முதலியன 

இவ்வண்ணமாகிய மந்த்ர மஹீதரத்து தக்ஷிண திக் பாகம் 
தொடங்கி தக்ஷிண ஸமுத்ர முதலாக பூர்வாபர ஜல நிதி 
யளவும் நீண்ட பரத , ஹைமவத , ஹரிவர்ஷ , விதேஹ , ரம்யாக , 
ஹைரன்ய ஐராவத மென ஏழு ஜனபதங்களும் , அந்த ஜன 
பதங்களை விபாகித்து ஹேம அர்ஜுன தபநீய வைடூர்ய 
ரஜத ஹேம மயங்களும் மணி விசித்ர பார்ஸ்வங்களும் மூலோ 
பரிம தல சமான விஸ்தாரங்களும் ஸித்தாயதனாதி கூடோப 
சோபிதங்களுமாகி , பூர்வாபர பாரா வார பர்யந்தம் நின்ற 
ஹிமவான் , மஹா ஹிமவான், நிஷதம் , நீலி , ருக்மி , சிகரி என 
குல பர்வதங்க ளாறும் , அதின் மேல் ஸ்வச்சந்த ஜலபூர்ணங் 
களும் அனுபர்வதாயாமங்களுமாகிய பத்மை , மஹாபத்மை 
திங்கிச்சை , கேஸரி , மஹா புண்டரீக , புண்டரீக மென ஆறு 
ஸரோவரங்களும் , தத் ஸரோவர மத்யக தங்களாகி , ப்ரத்வீ 
ஸாரங்களும் , அனேக பரிவார பத்ம பரிவ்ராங்களுமாகிய மமஹா 
பத்மங்களும் , தத் பத்ம கர்ணிகா ப்ரதிஷ்டிதங்களும் பஞ்ச 
ரத்ந ரசிதங்களுமாகிய 

ப்ராஸாதங்களும் , அதனுள் 
ஸாமானீக பாரீஷத ஆத்ம ரக்ஷகாதி பரிவார பரிவ்ரதையரும் 
ஸௌதர்மேந்தர் ஈசானேந்தர் ப்ரதி பத்ததி விலாஸனியரும் 
ஜிநாம்பிகா கர்ப்ப ஸோதன க்ரியா ப்ரதானையரும் 


ஏகைக 


228 


பல்யோபம் ப்ரமாண ஆயுஷ்யருமாகிய 

ஸ்ரீ ஹ்ரீ , திரதி , 
கீர்த்தி , புத்தி , லக்ஷ்மி என அறுவரு மாகும் . 
அந்த 

தேவியர் இருக்கும் ஸரோவர புஷ்கரங்களின் 
ப்ரமாணமாவது : பத்ம ஸரோவரம் ஸஹஸ்ரயோஜனாயா 
மமும் , ததர்த்த விஸ்தாரமும் , தச யோ ஜநா வகாஹமு மாகும் . 
தன் மத்யகத புஷ்கர விஷ்கம்பம் ஏக யோஜனையும் கர்ணிகை 
க்ரோச ப்ரமாணமு மாகும் . திங்கிச்சையளவும் ஹ் ரதங்களும் 
பத்மங்களும் துவீ குண க்ரமம் . கேஸரி திங்கிச்சைக்கு ஸமானம் . 
அப்பால் இதனுக்கு அர்த்தார்த் கிரம மாகும் . 


பாக 


பரதம் முதலானவை 

டாரதாதி விஷயங்கட்கும் ஹிமவாதி பர்வதங்கட்கும் விஸ் 
தாரஞ் சொல்லுதும் ; 

பரத க்ஷேத்ரம் ஜம்பூத்வீபத்து நூற்று தொண்ணூற்றாறு 
பாகத் தொரு 

மாகும் . ஐந்நூற்று இருபத்தாறு 
யோஜனையின் பத்தொன்பது பாகத்தாறு பாகமு 

மாகும் . 
குல கிரிகளும் க்ஷேத்ரங்களும் விதேஹ பர்யந்தம் துவிகுண 
துவிகுண கிரமமு மாகும் . அப்பால் அர்த்தார்த்த கிரம மாகும் . 
மற்றும் பூர்வ சூசித பத்ம ஹ் ருத்பூர்வ பச்சிம தோரண த்வா 
ரங்களினின்றும் ஸபாத ஷட்யோஜன விஸ் தாரத்தினால் புறப் 
பட்டு கங்கா ஸிந்துக்களென்னும் மஹா நதிகள் பஞ்சசத 
யோஜன பிரமாணம் . பர்வதத்தின் மேலே சென்று தெற்கு 
நோக்கித்திரும்பி உதக பங்க மென்னும் குண்டலங்களின் நடுவு . 
வஜ்ரத்வீப மத்யத்துனின்ற வஜ்ரகிரி சிகரத்து ஸ்ரீதேவி ஸிந்து 
தேவியருடைய ப்ராஸாத சிகர சேகராயா மாங்களாகிய ஜிந 
பிம்ப மஸ்தகத்து ஜன்மாபிஷேக 

பூரானுகாரியாகி பதித்து 
குண்டலத்துனின்றும் புறப்பட்டு அயோத்தியா புரத்துக்கு 
கிழக்கும் மேற்கும் ஐந்நூறு யோஜநாந்தரம் விட்டு பிரத்யேகம் 
பதினாலாயிரம் பரிவார நதிகளையுட்கொண்டு அறுபத்து 
யிரண்டரை யோஜனை விஸ்தாரத்து பரந்து வஜ்ர வேதிகை 
நின்றும் புறப்பட்டு பூர்வாபர ஜல தியினை யடைந்தது . 

ஹிம்வத் சைல தக்ஷிண ஸமுத்ர மத்யத்து அர்த்த சந்த் 
ராகாரமாகியிருந்த பரத க்ஷேத்ரம் விஜயார்த்த பர்வதத்தி 


229 


னாலும் விபங்க நதி இரண்டினாலும் ஷட் கண்டப்படும் . 
மஹாபத்மை முதலாகிய சரோவரங்களின் பிறந்த ரோஹித் 
ரோஹிதாஸ்கா , ஹ ரித் , ஹரிகாந்தா , ஸீதா , ஸீதோதா , நாரி 
நரகாந்தா ஸ்வர்ணகூலா , ரூப்யகூலா , ரக்த்தா , ரக்த்தோதா 
என்னும் நதிகள் ஹைமவதாதி க்ஷேத்ரமத்யத்து நாபிகிரியினை 
அர்த்த யோஜனை விட்டு பிரதிக்ஷணமாகி கிழக்கும் மேற்கும் . 
நோக்கி சென்ற பூர்வாபர ஸமுத்ரங்களின் முன் சொன்ன 
கிரமத்தினால் தன் தன் பரிவார நதியுடன் கூட பிரவேஸிக்கும் , 
விதேஹ பர்யந்தம் நதி விஸ்தாரங்களும் பரிவார நதிகளும் 
துவிகுண துவிகுண மாகும் . விதேஹ துவயத்தில் பதினான்கு 
லக்ஷத்து எழுபத்தெட்டு ( 14,00,078 ) பரிவார நதிக ளாகும் . 


ஹைமவதம் ஹைரண்ய வத மிரண்டும் ஜகன்ய போக 
பூமிகள் . ஹரியும் ரம்யகமும் மத்யம போக பூமிகள் , தேவோத் 
தரகுரு உத்தம போக பூமிகள் . அதெவ்விடமெனில் , மேரு குல 
தந்தினியுடைய தந்தாகாரமாகிய அத்ரிகள் மத்யத்து அர்த் 
தேந்து நிபமாஹி விவத கல்ப குஜ நிலங்களுமாகி இருப்பது .. 
மஹாமேருவினுக்கு ஈசானத்திலும் நைரிதி திசையிலும் ஜம்பூ 
விருக்ஷமும் சால்மலி விருக்ஷமும் குருக்ஷேத்ரங்களுள் நிற்கும் . 
முக்யமாகியதொரு விரக்ஷத்துக்கு பரிவார விரக்ஷங்கள் ஒரு 
லக்ஷத்து நாற்பதினாயிரத்தொரு நூற்று இருபதாம் . அதெல் 
லாம் வியந்தரா வாஸங்களாம் . மற்றும் நீல நிஷத பார்ஸ்வத்து 
குலநதிகள் இரண்டினும் இரண்டு இரண்டு யமக கிரிகளாகும் . 
அதுவும் வியந்தரா வாஸமாகும் . தேவகுரு பூர்வ பத்ராஸால 
உத்தர குரு பச்சிம பத்ராஸாலத்திலும் நத்யனுகத ஸரோவர 
பஞ்சங்க ளிருமருங்கு அமைந்ததை ஐந்தைந்தாக யிருநூறு 
கனக கிரிகளாகும் . தேவோத்தர குருக்கள் பிரத்யேக 

மெண் 
பத்து நாலாயிரம் ( 84.80 ) பரிவார நதிகளாகும் . மற்றும் அந்த 
மந்த்ர பர்வதத்துக்கு பூர்வாபரங்களும் சர்மோத்தம தேஹத் 
தினால் துர்தர 

தபோனுஷ்டானங்களைப்பண்ணி 
ராகையினால் யதார்த்தமாக விதேக மென்னும் பெயரினை 
யுடைய க்ஷேத்ர மத்யத்து பஞ்ச சதயோஜன பிரமாணமாகி 
பூர்வோக்த சீதா சீதோதாதி நதிக ளிருகரையி லெட்டெட்டு 
நாடுக ளாகும் . அவையிற்றின் விஸ்தாரங்கள் பூர்வாபரம் 


விதேக 


230 


யோஜனமும் 


இரண்டாயிரத்திருநூற்று 

ஒருபத்திரண்டு 
சப்தாஷ்டம பாகாதிகமு மாகும் . 


ஆக 


தக்ஷிணோத்தரா யாமம் பதினாறாயிரத்தைந் நூற்று 
தொண்ணூற்றிரண்டு யோஜனையும் ஒரு யோஜனையைப் 
பத்தொன்பது பாகம் பண்ணி அதில் இரண்டு பாகமும் . இந்த 
விஷயங்களுக்கு விதரித்திகை போட்டா போல பூர்வாபர 
பாராவர தீரங்களி லிரண்டாயிரத்து தொளாயிரத்து இருபத் 
திரண்டு யோஜன விஸ்தாரத்தினையுடைய 

தேவாரண்ய 
பூதாரண்ய வன வேதிகைகளும் . பூர்வாபர பத்ராஸால வன 
வேதிகைகளும் அவையிற்றின் நடுவு நூற்றிருபத்தைந்து 
யோஜனை 

னை அகன்று யிருபத்தெண்ணாயிரம் பரிவார நதி 
களையுட் கொண்ட மூன்று மூன்று விபங்க நதிகளும் , அவை 
யிற்றினிடையிடை பஞ்ச சத யோஜனை விஸ் தாரத்தினை 
யுடைய நான்கு நான்கு வக்ஷார பர்வதங்களும் 
விபாகித் திருந்தது , மற்றும் தத் விஷய மத்ய கதங்களும் 
பூர்வாபராயதனங்களும் பஞ்சவிம்சதி யோஜனோத்ஸேதமும் 
மூல மத்ய மோபரிமங்களில் ஐம்பதும் முப்பதும் பத்து மகன்று 
மேகலாத்ரய விராஜித ரஜதாத்ரியினுடைய பிரதம மேகலை 
யின் தக்ஷிணோத்தர ஸ்ரேணிகளில் 

வித்யா தர நிவாஸங் 
களாகிய 

ஐம்பத்தைந்து ஐம்பத்தைந்து மஹாநகரங்களும் 
துவிதிய மே கலையுள் ஆபியோத்ய தேவதாஸ்ரயங்களும் , 
சிகரத்து ளித்தாயதன பிரப்ரதி நவ கூடங்களு மாகும் . நிஷத 
நீலாத்ரிகளடியில் குண்டங்களின்றும் புறப்பட்டு கங்கா , சிந்து 
சமானமாகிய விரண்டு நதிக ளந்த விஷயத்து விஜயார்த்த 
பர்வத கிரி குஹாதுவாரங்களினால் புறப்பட்டுப் பதினாலாயிரம் 
பரிவார நதிகளை யுட்கொண்டு போகி பூர்வோக்த்த ஸீதா 
ஸீதோதா நதிகளுட் கூடாநின்ற நதியுகளங்களும் விஜயார்த்த 
கிரியு மென யிவற்றினால் 

ஷட் கண்டங்க ளாகும் . அந்த 
ஷட்கண்டத்து விஜயார்த்த பர்வதங்களுக்கும் குல சைலங் 
களுக்கும் நடுவாகிய மத்யம மிலேச்ச கண்ட விலாசினிக்கு 
திலகம் போன்ற சத யோஜனை உயர்ந்து அதீத சக்ரிகளின் 
பெயரினால் இடையின்றி யெழுதிய விரஷப கிரி நின்றது . 


231 


விதேக நாடுகள் 

இவ் வண்ணம் ஷட்கண்ட மண்டிதமாகிய விஷயங்களின் 
பெயர் சொல்லுதும் : கச்சா , சுகச்சா , மகாகச்சா , கச்சகாவதி 
ஆவர்த்தா , லாங்கலாவர்த்தா , புஷ்கலா , புஷ்கலாவதி என 
எட்டும் பூர்வ விதேக ஸீதா நதி வடதடத்து விஷயங்கள் 
வத்ஸா , ஸுவத்ஸா , மஹாவத்ஸா வத்ஸகாவதீ . ரம்யா , 
சுரம்யா , ரமணீயா , மங்கலாவதி என எட்டும் சீதாநதி 
தக்ஷிணதிசா விஷயங்கள் . பத்மா , சுபத்மா மகா பத்மா , 
பத்மகாவதி , சங்கா , நளினா , குமுதா , சரிதா , என எட்டும் 
அபர விதேக ஸீதோதா நதி தக்ஷிண திசா விஷயங்கள் , 
வப்ரா , சுவப்ரா , மகாவப்ரா , வப்ரகாவதி , கந்தா , சுகந்தா . 
கந்தீலா , கந்த மாலினி என ட்டும் சீதோதா நதி உத்தர 
திசா விஷயங்கள் . 

இவ்வண்ணம் பிர தக்ஷிணகிரமத்தினால் யிருந்த விஷயங் 
களுள் மஹாநதி தட நிகட விரத்திகளும் தன்மஹீ விலாஸினீ 
மணி தர்பண உபமானங்களும் அதிவிசால கிராம புர கேட 
கர்வடாதி பரிவ்ர தங்களும் அனேக நதி உத்யான தீர்கிகா 
ஸரோஜ ஷண்ட மண்டிதங்களும் அகில விநய ஜந சங்கீர்ணங் 
களுமாகிய விநீத அகண்டங்க ளொவ்வொன்றாகும் . அதன் 
மத்யத்து 

நாற்பத்தெண்காத நீளமும் முப்பத்தாறு காத 
வகலமு மாகிய சக்ரவர்த்திகள் ராஜ தானியாகிய புரங்க 
ளொவ் வொன் றாகும் . 


தலை நகரங்கள் 


அவையிற்றின் பெயர் கிரமத்தினாற் சொல்லுதும் : 

கேக்ஷமா , க்ஷேமபுரீ , அரிஷ்டா , அரிஷ்டபுரி , கட்கா , 
மஞ்சுஷா , ஔஷதீ , புண்டரீAE , ஸுஸிமா , குண்டலா , 
அபராஜிதா , பிரபங்கரா , அங்கா , பத்மாவதி , சுப்ரபா , ரத்ன 
சஞ்சயா எனப் பதினாறும் ( 15 ) பூர்வ விதேஹ நகரங்கள் . 

அஸ்வபுரி , ஸிம் ஹபுரி , மஹாபுரி , விஜயபுரி , அரஜா , 
விரஜா , அசோகா , விதசோகா , விஜயா , வைஜயந்தீ , ஜயந்தீ 
அபராஜிதா சக்ரபுரீ , கட்கபுரீ , அயோத்யா , அவந்த்யாபுரீ 


232 


எனப் பதினாறும் ( 16 ) அபர விதேஹ பத்மாதி விஷயங்களின் 
புரங்கள் . 


விதேகர் ஆயுள் முதலியன 

இவ்வண் ணம் முப்பத்திரண்டு ஜன பதங்களையும் நகரங் 
களையுமுடைய விதேஹ மனுஷ்யருக்கு சரீரம் ஐந்நூறு வில்லு 
யரமும் , பூர்வ கோடி பரமாயுஷ்யமு மாகும் . தீர்த்தகரோப 
தேஸமாகிய ஜித தர்ம மல்லது பர ஸமயங்க ளில்லை . அவ் 
விரண்டும் அவஸ்திக கர்ம பூமிகளாகி துஷ்ம சுமஷ் மென்னு 
மிக் காலத்தாதியில் பிரவர்த்திக்கும் . அந்த விதேஹத்து 
மனுஷ்யருக்கு சதுர்தஸ குணஸ்தானங்களும் , இரண்டு ஜீவஸ 
மாஸைகளும் , ஷட்பர் யாப்தியும் , தச ஸப்த ப்ராணங்களும் , 
சதுஸஞ்ஜியும் , மனுஷ்யகதியும் , பஞ்சேந்திரிய ஜாதியும் , திரச 
காயமும் , திரயோதஸ யோகமும் , வேதத்ரயமும் , சதுஷ் 
கஷாயமும் , அஷ்ட . ஞானமும் , சப்த ஸம்யமும் , சதர் தர்சன 
மும் , ஷட் லேஸ் யையும் , பவ்யாபவ்ய த்வயமும் , ஷட்வித 
ஸம்யத்த்வ மார்கணையும் , ஸம்ஹீத்வமும் , ஆஹார த்வயமும் , 
த்வாதஸோபயோகமும் ஸாமான்யத்தினா லாகும் . 

மற்றும் அந்த க்ஷேத்ரத்து ராஜாதி ராஜ மண்டலீக . 
மஹாமண்டலீக , அர்த்த சக்ரவர்த்தி , ஸகல சக்ரவர்த்தி , 
பலதேவ , வாசுதேவ , பிரதி வாசுதேவ , காமதேவ , தீர்த்தகர 
பரமதேவ , அனகார கேவலி, ஸ்ருத கேவலி , கணதர தேவ , 

முனீந்த்ர , சப்த ரித்தி ஸம்பன்னர் , 
நிமித்தரும் , அவதி மனப்பர்யய ஞானிகளும் , ஸ்வசுத்தாத்ம 
பாவனா நிஷ்டரும் , பேதாபேத ரத்னத்ரய பாவன ப்ரியரும் 
எங்கு மென்றுங் குறையில்லை . 

மற்றும் சிலர் சீலவதியரான ஸ்த்ரியரும் புண்ய வந்தரும் 
ஸ்ரீமந்தரும் சுசிகளும் குலஜரும் பரோபகாரிகளும் தான 
சூரரும் தியாகிகளும் ஸம்யக் திரஷ்டிகளுமாகி பூர்வார்ஜித 
புண்யத்தினை அனுபவித்து புண்யங்களினால் நிறைந்து சுகதி 
களிற் செல்வர் . மற்றும் சிலர் நீச 

குலங்களிற் பிறந்து 
மத்யமாம்ஸங்களை ஸேவித்து முற்பவத்து 

பாபத்தினை 
அனுபவித்து மீண்டும் பாபத்தினைப் பண்ணி துர்கதிக்கு 


சாரண 


அஷ்டாங்க 


233 


ராகி 


செல்வர் . மற்றும் சிலர் தனவான்களும் குலஜரும் ரூபிகளு 
மாகி மித்யாத்வாந்தகாரத்தில் வீழ்ந்து ஸ்த்ரீ மதத்தினால் 
ஸப்த வியஸனங்களிற் பிரவர்த்தித்து தர்மத்தினுக்கு பிரதிகூல 
பாபங்சளினாற் நிறைந்து 

துர்கதிக் சச் செல்வர் . 
மற்றும் சிலர் குலஜராகி குரூபரும் தரித்திரருமாகிப் பிறந்து 
பேதாபேத ரத்னத்ரய பாவனையினால் சுகதியினை யடைகுவர் . 
சிலர் வேடனும் ரஜக சர்மகாரர் முதலாகிய துஷ்குலங்களிற் 
பிறந்து பிறர்க்கேவல் செய்வர் . சிலர் சத் குலங்களிற் பிறந்தும் 
தரித்ராபிபூராகி பிறர் மனைகளில் இரந்து துக்க மெய்தி 
ஆர்த்த தியானத்தினால் மரண மெய்தி 

மெய்தி துர் . கதியினை 
அடைகுவர் . 
ஐராவத க்ஷேத்திரம் 
ஐராவத க்ஷேத்திரத்தினுடைய ஸ்வ ரூபம் சொல்லுவதும் : 

ரக்த்தா , ரக்த்தோதா வென்னு மிரண்டு நதிகளினாலும் , 
விஜயார்த்த பர்வதத்தினாலும் , ஷட்கண்டமாகி , ஆர்ய 
கண்டத்து பரதத்து சொன்ன வண்ணம் 

உத்ஸர்ப்பிணி 
அவஸர்ப்பிணி 

பிரவர்த்தி முதலானவை யாகும் . 
இவ்வண்ணமாகிய ஐம்பூத்வீபத்தினை பிராகார ஆகாரத் 
தினால் வளைந்திருந்த வஜ்ர வேதிக்கைக்குப் புறம்பு 
இரண்டு ல யோஜனை விஸ்தாரமாகிய லவண சமுத்ரம் 
வளைந்திருந்தது . அந்த சமுத்ர மத்யத்து லக்ஷ யோஜனை 
ஆழமும் தாவத் பிராமண மத்ய விஸ்தாரமும் தஸ 
ஸஹஸ்ர யோ ஜநம் அதோவிஸ்தாரமும் தத் ப்ரமாண 
முகவிஸ்தாரமுமாகிய மஹாபாதாளங்கள் நான்கு திசையிலும் 
நான்குள . அதற்குப்பதிற்று மடி சிறிதாசிய மத்ய பாதாளங் 
கள் விதிக்குகளில் நான்குள . அதற்குப்பதிற்று மடி 
சிறிதாகிய க்ஷல்லக பாதாளங்கள் அந்தர திக்கில் ஆயிர முள , 

எல்லாம் முகவாகாரங்கள் . அந்த பாதாளங்களின் 
உத்ஸே தத்தினை மூன்று பாகம் பண்ணி அதில் 
பாகத்திலே வாயு வொன்றே நிறைந்திருக்கும் . அக்ர பாகத்து 
ஜல மொன்றே நிறைந்திருக்கும் . மத்யம பாகத்து வாயுவும் 
ஜலமும் நிறைந்திருக்கும் . அது கிருஷ்ண பக்ஷத்து மத்யம 


காலப் 


இவை 


அதோ 


234 


தலத்து வாதம் கீழே யிறங்கி ஜல ஹானியாகும் . சுக்ல 
பக்ஷத்து அந்த வாயு மேலெடுத்து வாயு விரத்தியும் ஜல 
விரக்தியு மாகும் . அது காரணத்தினால் ஸமுத்ரம் சந்திரனுடன் 
வர்த்தித்துங் குறைந்து மிருக்கும் என்பர் . 


(காதை ) 
லவணேதிஸ விதி ஸத்தர திஸாசு சஉசஉ ஸஹஸ்ஸ 

பாயாளா ] 
மக்சுதயம் தளவதனம் லக்கதஸமந்து தஸமகம் | 

( தி . சா . 896 ) 
ஹேட்டுவரிம தீய பாகே ணியதம்வா தஞ்சளந்து 

மக்சம்ஹி | 
ஜௗவாதம் ஜலவட்டி கிண்ஹே சுக்கேய வாதம்ஸ்ஸ || 

( தி . சா . 898 ) 


புண்ணதிணே அமவாஸே ஸேளோக்கார ஸஹஸ்ணு 


ஜௗஉதா 


வாஸம் முஹ பூமி ஏ தஸய ஸஹ ஸ்ஸாய பேலக்கா || 

( 
குபோகபூமி 
லவணோததியினன் நான்கு 

லக்ஷ யோஜனையினால் 
பரிவேஷ்டித தாதகீஷண்ட த்வீபமும் , அதனை எட்டு லக்ஷ 
யோஜனை விஸ் த்ரத்தினால் வளைந்திருந்த காளோதக 
ஸமுத்ர மும் . இந்த லவண காளோதக் 

ஸமுத்ர பாஹ் 
யாப்யந்தர வஜ்ர வேதி காந்தர் பாகத்து இருபத்து நான்கு 
இருபத்து நான்கு ஆக தொண்ணூற்றாறு போக 
களாகும் . அதனுள் ஒருகால் மனுஷரும் வால்ரும் கொம்பரும் 
மூகரும் 

நால்வரும் பூர்வாதி மஹாதிக்கில் 
இருப்பர் . 


பூமி 


என 


இந்த 


சஷ் குலிகர்ணரும் கர்ணபிராவரணரும் லம்ப கர்ணரும் 
சச கர்ணரும் என நால்வரும் ஆக்னேயாதி விதிக்கில் இருப்பர் . 
ஸிம்ஹ முகரும் அஸ்வ முகரும் ஸ்வான முகரும் மஹிஷ முகரும் 
வராஹ முகரும் வியாக்ர முகரும் கூகா முகரும் கபி வதனரு 

எண்மரும் ஏகோருக சஷ்குலிகர்ணாதிகள் அந்தர 


மென 


235 


திக்கினுள் ளிருப்பர் . மீன முகரும் கிருஷ்ண முகரும் ஹிமவத் 
பர்வத பூர்வாபர திசாமுகத் திருப்பர் . மேஷ முகரும் கோ 
முகரும் பரத விஜயார்த்த பர்வத பூர்வாபர திக் முசத் திருப்பர் . 
மேக முகரும் வித்யுன முகரும் சிகரி பர்வத பூர்வாபர முகத் 
திருப்பர் . தர்பண முகரும் கஜ முகரும் ஐராவத விஜயார்த்த 
பர்வத பூர்வாபர முகத் திருப்பர் . இந்த யிருபத்தினால் 
பெயர்களும் ஒழிந்த மூன்றிடத்திலு மாகும் . இவற்றினுள் 
தொண்ணூற்றாறு பர்வதங்களும் இந்தப் பெயர்களே யாகும் . 
அதனுள்ளே ஏகோருக்கள் பர்வதங்களிலும் அதி விசாலமான 
குகைகளிலுமிருப்பர் . அதிம்ரஷ்டதர மிரது மிருத்திகளை 
தின்று பஞ்சதாரா சர்க்கர ஸத்ரஸ மணலும் மிருது குட 
பாஷாண பூரிகா , காரிகா , லட்டுகா , வை தளிகா காரத்து லகு 
பாஷாணங்களும் ஸிதமோதக திலமோதகாதி நாநா பக்வான்ன 
பர்வதங்களும் , வாழை தென்னை நாரங்காதி நாநா பக்வ பல 
பரித விரக்ஷங்களும் , r ரக்ரத இரஸாதி பூரித வாபீ கூப 
ஸரோவர தீர்க்கிகாதிகளும் , சதுரங்குலோத்ஸேத திரணமு 
மென யிவை அந்த குபோக பூமிஜருக்கு நாநா போகங்களைக் 
கொடுக்கும் . ஒழிந்தவரும் தரு தலத்திருந்து மதுரமாகிய நாநா 
புஷ்ப பலாதிகளை போஜித்து மிருப்பர் . இவர்களுக்கு ஆயுஷ்யம் 
ஒரு பலிதோபம் , 

அதில் பிறப்பர் யாரெனில் , 

குபாத்ரத்தில் தானம் பண்ணுமவரும் , அழல் சொல்லும் 
வரும் அடித்தும் வைதும் பரிபவித்தும் தானம் பண்ணுமவரும் , 
களவு கண்டு தானம் பண்ணுமவரும் , அன்யாயார்ஜிதத்தினால் 
தானம் பண்ணுமவரும் , வியாதி வியஸனங்களை குறித்தும் 
மந்த்ர கார்யத்தைக் குறித்தும் தானம் பண்ணுமவரும் , பாவ 
சுத்தியின்றியும் சுசியின்றியும் சூதக பாதகாதிகளை வஞ்சித்தும் 
முட்டானவைகளை மறைத்தும் , தன் குலத்தை மறைத்தும் 
சதீவித்தும் ஜாதி சங்கரம் முதலான தோஷங்களை மறைத்தும் 
சத்பாத்ர தானம் பண்ணுமவரும் , குத்ஸித வேஷாதாரிகளும் , 
மாயாவிகளாகிய ஜிந ரூபதாரிகளும் , ஜோதிஷ்க மந்த்ரவாத 
தாதுர்வாத கன்யாவாத வைத்யாதிகளினால் ஜீவிக்குமவரும் , 
ஸ் . 

தூல சூக்ஷம தோஷங்களைக் குருவினிடத்து ஆலோசித்து 
பிராயச்சித்தம் பண்ணாதவரும் , ஸ்வாத்யாய வந்தனா 


236 


பிரதிக்ரமண பிரத்யாக்யான முதலான அனுஷ்டானத்தினை 
குருவினுடன் கூடிப் பண்ணாதவரும் , சங்கத்தினைவிட்டு ஏகாங் 
கியாகி இருக்கும் துராசாரமும் , 

கஷாயோத்ரேகத்தினால் 
சங்கத்துக்கு கலஹம் பண்ணுமவரும் , விவாஹத்துக்கு கூட்டுறவு 
பண்ணுமவரும் , அர்ஹ தாதிகளுள் நிர்பர பக்த்தி பண்ணாத 
வரும் , மௌனம் விட்டு போஜனம் பண்ணுமவரும் , குமானுஷ் 
யத்வத்தினை யெய்தி குபோகங்களை அனுபவித்து ஸ்வபாவத் 
தினால் மந்த கஷாயிகளாகையினால் மிர தராகிய மிதுனங்களும் 
தேவகதியிற் செல்வர் . 

அந்த காளோததியினை பதினாறு லக்ஷ யோஜனை விஸ்தா 
ரத்தினால் 

வளைந்திருந்த புஷ்கர துவீபார்த்தத்திலும் 
பூர்வோக்த தாதகீஷண்ட துவீபத்திலும் ஸஹஸ்ர யோஜனை 
விஸ்தாரங்களும் நிஷ தாசலோத் ஸேதங்களு மாகிய இ z 
வாகாராத்ரிகள் தெற்கும் வடக்கு மொவ்வொன்று விபாகிக்க 
சாப துவயாகாரத்தினால் இருந்தது . அந்த துவீப மிரண்டிலும் 
கிழக்கும் மேற்கும் ஒவ்வொரு மந்தராத்ரிகளாகும் . ஒழிந்த 
பரதாதி மஹா விஷயங்களும் ஹிமவதாதி குலசைலங்களும் 
பத்மாதி சரோ வரங்களும் கங்காதி மஹாநதிகளும் ஜம்பூ 
த்ருமாதிகளும் கச்சாதி 

மஹாவிஷயங்களும் முதலாகியவை 
யெல்லா மிரண்டிரண் டாகும் . 

க்ஷேத்ர பர்வத விஷய பிரமாணங்களு மிரட்டி யாகும் 
க்ஷல்லக மந்தரம் நான்கும் உத்ஸேதம் எண்பத்து நாலாயிரம் 
( 84,000 ) யோஜனை , மஹாமேருவினுன்ன தம் தொண்ணூற்று 
ஒன்பதினாயிரம் யோஜனை , இவையெல்லாம் ஸஹ ஸ்ரயோ 
ஜனை ( 1,000 ) அவகாடம் . மந்தர பர்வதம் ஐந்திலும் ஜிந 
க்ர ஹம் எண்பதும் , வக்ஷாரம் நூறும் , இக்ஷ்வாகாரம் நான்கும் 
குலாத்ரி முப்பதும் , ரஜராத்ரி நூற்றெழுபதும் , ஐந்து சால்ம 
லியும் , ஐந்து ஜம்பூ விரக்ஷமும் ஆக யிவையிற்றில் பிரத்யேகம் 
ஒவ்வொரு ஜிந் க்ரஹ மாகும் . 
மானுஷோத்ரம் 

மானுஷோத்ர கிரியில் நான்கு திசையிலும் ஜிநக்ரஹம் 
நான்குள . மானுஷோத்தர பர்யந்தம் மனுஷ்ய சஞ்சாரம் 
ஆகும் . அதற்கு அப்பால் இல்லை , 


237 


மனிதர் வகை 

அந்த மனுஷ்யரும் ஆர்யர் , மிலேச்சர் , போகபூமிஜர் , 
குபோக பூமிஜர் என நான்கு பேதம் . ! அவருள் ஆர்ய /கண்டத் 
துப் பிறந்தவர் ஆர்ய மனுஷ்யர் . அவர்கள் பர்யாப்தக அபர் 
யாப்தக பேதத்தினால் துவிதம் . பர்யாப்தகர்க்கு ஆயுஷ்ய 
பிரமாணம் ஜகன்யத்தினால் அந்தர் முகூர்த்தம் , உத்க்ரஷ் டம் 
பூர்வ கோடி . அபர் யாப்தகர்க்கு அந்தர் முகூர்த்தம் . ஒரு 
உச்வாஸ காலத்தில் பதினெட்டுவாரம் ஜனித்து மரிப்பர் . 

மிலேச்சருக்கு ஜகன்யம் அந்தர் முகூர்த்தம் . உத்க்ரஷ்டம் 
பூர்வகோடி . ஸ்திர போக பூமியில் ஒன்று இரண்டு மூன்று பலி 
தோபமும் அஸ்திர போக பூமியில் ஜகன்யம் ஸமயாதிக பூர்வ 
கோடி ; உத்க்ரஷ்டம் மூன்று பலிதோபமும் , குபோக பூமிஜருக்கு 
ஒரு பல்யோபமமு மாகும் . 


இவ்வண்ணம் மத்யமலோக ஸ்வரூபஞ் சொல்லப்பட்டது . 


மேல் உலக வருணனை 


ஊர்த்வ லோக ஸ்வரூபம் சொல்லுதும் : 

சுதர்சன மேரு மூல பங்க பாகம் முதல் தொண்ணூற்று 
ஒன்பதினாயிரம் யோஜனை அதிகமான ஏழு ரஜ்ஜு மத்யத்து 
பவண , வியந்தர , ஜ்யோதிஷ்க, வைமானிக பேதத்திருந்த 
சதுர்வித தேவ நிகாய மாகும் . 

அவற்றுள் , பவணர் பத்து விதம் , வியந்தரர் அஷ் விதம் , 
ஜ்யோதிஷ்கர் 

பஞ்ச விதம் , வைமாணிகர் கல்போபன்னர் 
கல்பாதீதர் என துவிதம் . 


கல்போபன்னர் பர்யந்தம் வநிதைகளிடத்துளவாகிய 
பஞ்சேந்திரிய சுகானுபவனத்துடன் கூடி யிருப்பர் . வாஹ்ன 
தேவராகி வருத்தப்படுவரு முளர் . 
பவணர் வகை 

பவணரிலும் இந்த்ர , பிரதீந்த்ர , லோகபால , திராயத் 
ரிம்ஸ , ஸாமா நிக , அங்க ரக்ஷக , அந்தர் மத்யம பாஹ்ய பேத 


238 


பரிஷர் , பதாத்யாதி , சப்தானீக , பிரகீர்ணக , அபியோக்ய , கில் 
விஷ தேவர்கள் என வாகுவர் . 


அவர்கள் இவ்விடத்து யார் போல் ஆவ ரெனில் , அதி 
ராஜனைப் போல்வர் அணிமாதி அஷ்ட குணைஸ்வர்ய வீர்யாதி 
களினால் உத்க்ரஷ்டராகிய இந்த்ரர் . யுவராஜனைப் போல்வர் 
பிரதீந்த்ரர் . மந்தரி தந்த்ர பால சமானர் லோகபாலர் . 


பிர தானரும் புத்ரரும் போல்வர் திராய திரிம்ஸர் . மந்த்ரி 
மஹத்தர் பித்ர குரு புரோஹிதாதி பந்துவர்க்கமும் களத்ரமும் 
போல்வர் சாமானீகர் . அங்கரக்ஷ ஸமானர் ஆத்ம ரக்ஷகர் . 
வீட்டுக்கு வேலி போல சமீபவர்த்திகளாகி வர்தித்து ஸேவிப்பர் 
பாரீஷத்ரய சுரர் . ஸேனை போல்வர் ஆதினீகர் . புர ஜனங்கள் 
போல்வர் பிரகீர்ணகர் . தாஸர் போல்வர் பலவும் வாஹ 
நாதி கர்மங்களில் நிகழும் ஆபியோகியர் . புலையர் சமானர் 
கில்விஷர் . 

விகல்பம் பவனத்தும் கல்பத்து முள . 
வியந்தர ஜ்யோதிஷ்க த்ராயஸ்த்ரிம்ஸ லோகபால ரொழிந்து 
மற்ற எல்லாரு முளர் . 


மற்றும் பவண வாஸிகர் அஸுர , நாக , சுவர்ண , த்வீப , 
உததி , ஸ்தனித வித்யுத் , திசா , அக்னி , வாத குமாரரென 
இவர் குமார வயஸரும் குமார பூஷா வேஷாயுதாதிகளும் 
உடையராகையினால் குமார னென்று சொல்லப்படுகின்றனர் . 
இவர்களுக்கு யதாக்ரமமாக சூடாமணி , பணி , கஜ , கருட 
மகர , வர்த்தமானக , வஜ்ர , ஹரி , கலச , அஸ்வங்கள் சின்ஹங் 
களாக மகுடத்து யிருக்கும் . 


சைத்திய விருக்ஷங்கள் 


பலாஸ 


அஸ்வத்த சப்தச்சத சால்மலி ஜம்பூ வேதஸ கதம்ப 
பிரியங்கு சீரீஷ 

ராஜவ்ரக்ஷமென இவை சைத்ய 
வ்ரக்ஷங்கள் . இவற்றுள் பிராதி ஹார்ய ஸமன்வி தங்களும் பர்யங்க 
ஸ்திதங்களுமாகிய ஜிந ப்ரதிமைகள் பிரதி திசை ஐந்தைந் 
தாகும் . இந்த சைத்ய விரக்ஷங்கள் ஜம்பூ விரக்ஷத்துக்கு 
அர்த்த பிரமாண மாகும் . 


239 


இந்திரர் பெயர் 

பவண வாசியர் குலம் பத்திலும் ஒரே ஒரு குலத்து 
இந்த்ரர் இருவர் . அவர்கள் பெயர் சொல்லுதும் ; அசுர 
குலத்து சமர - வைரோசனரும் , பூதானந்த - தரணானந்த , 
வேணுதேவ -வேணுதாரி , பூர்ண - வசிஷ்ட , ஜலப்ரப - ஜலகாந்த , 
கோஷ -மஹாகோஷ, ஹரிஷேண - ஹரிகாந்த , அமிதகதி 
அமிதவாஹன , அக்னிசிக - அக்னிவாஹன , வேளம்ப - ப்ரபஞ்சன 
மென , தக்ஷிணோத்தரேந்த்ரர் . பிரதீந்த்ரரும் அத்துணை . 
தேவியுர் விவரம் 

இந்த தேவர்கள் தேவியருடன் தனுப்ரவிசார சுகத்தினை 
அனுபவிப்பர் . அவர்கள் மஹாதேவியர் , உத்தர சரீர பிரமாண 
மாவது : அசுர நாக கருட தேவியர் மூலசரீர மில்லாமல் 
எண்ணாயிரம் ; ஒழிந்த இந்த்ர ஸ்த்ரீயர் ஆறாயிரமும் விகுர் 
விப்பர் . தேவியர் ஸங்க்யை அசுரருக்கு ஐம்பத்தாறாயிரம் 
( 56,000 ) , நாகருக்கு ஐம்பதினாயிரம் ( 50,000 ) கருடருக்கு 
நாற்பத்து நாலாயிரம் ( 44,000 ) , ஒழிந்த இந்த்ரருக்கு பிரத் 
யேகம் முப்பத்தீராயிரம் ( 32000 ) . மற்றும் அவர்களுக்கு முன் 
சொன்ன நாலு ஸ்தானத்திலும் ஷோடஸ ஸஹஸ்ர ( 16 , 000 ) 
தஸஸகஸ்ர ( 10 , 000 ) . சதுஸ் ஸஹஸ்ர (4,000 ) , த்விஸஹஸ்ர 
( 2 , 000 ) ஸங்க்யையு மாகும் . இவருடன் நானா போகோப 
போகங்களை யனுபவிப்பர் . 

மற்றும் சமர வைரோசன , நாக கருட சேஷர் இவர்களு 
டைய அந்த பரிஷத்தேவர்க்கு தேவியர் பிரமாணம் : 250 , 300 , 
200, 160 , 140 ஆகும் . நடுவிலவர்க்கு : 290 , 250 , 160 140 , 
120 , பிறகிலவர் தேவியர் ஸங்க்யை : 150 , 200 , 140 , 120 , 100 . 
ஸேனாதிபதிகளுக்கு ஆத்மரக்ஷகர்க்கும் நூற்றுவர் ( 100 ). 

). 
ஸே நாதேவர்க்கு ஐம்பதின்மர் (50) . திக்ரஷ்ட தேவருக்கும் 
முப்பத்திருவர் ( 32 ) . 
பவன தேவர் , தேவியர் ஆயுள் 

சமர , வைரோசன , நாக , கருட சேஷரிவர்கள் அப்யந்தர 
பரீஷத்தேவருக்கு ஸார்த்த த்விபல்ய ( 21 ) த்ரீபல்ய ( 3) , பல் 


240 


யாஷ்டம ( 1/8 ) பாக பூர்வ கோடி த்ரய வர்ஷகோடி த்ரய 
பிரமாணம் , மத்யம பரிஷத்திலவர்க்கு த்வீபல்ய ( 2 ) ஸார்த்த , 
த்வி பல்ய ( 21 ) , பல்ய ஷோடஸபாக ( 1/26 ) பூர்வ கோடி 
த்வயம் , வர்ஷ கோடி த்வயம் , பாஹ்யர்க்கு ஸார்த்த பல்ய 
( 11 ) , த்வீபல்ய ( 2 ) , பல்யத்வாரிம்ஸத்பாக ( 1/32 ) , பூர்வ கோடி , 
வர்ஷ கோடி , பிரமாண மாகும் , 

மற்றும் இந்த ஐந்து வகை ஸேனாநாயகர்க்கும் ஆத்ம 
ரக்ஷகர்க்கும் பல்யஸாதிக பல்ய , பூர்வகோடி , வர்ஷகோடி , 
வருஷ லக்ஷ பிரமாண மாகும் . ஸேநாதேவர்க்கு பல்ய ஸாதிக 
பல்ய , பூர்வ கோடி , வருஷ கோடி , வர்ஷ லக்ஷ லக்ஷார்த்த 
( ஐம்பதினாயிரம் ) வருஷ மாகும் . - அசுரருக்கு ஸாகரோபம் 
( 1 ) . நாகருக்கு பல்யம் 3. - கருடருக்கு இரண்டரை பல்யம் . 
த்வீபர்க்கு இரண்டு பல்யம் . ஒழிந்தவருக்கு ஒண்ணரையாகும் . 
உத்தரேந்தருக்கு ஸாதிகங்களாகும் , மற்றும் 

இந்த்ர 
பிரதீந்த்ர லோகபால திராயஸ்த்ரிம்ஸத் ஸாமானிகர் - இந்த 
ஐவரும் சமானாயுஷகர் . 

தேவியர் ஆயுஷ பிரமாணம் . 

சமர வைரோசன நாக கருட தேவியர்க்கு இரண்டரை 
பல்லம் , மூன்று பல்லம் , பல்ய அஷ்டம பாகம் பூர்வ கோடி 
த்ரயமு மாகும் . 
பவண தேவர் உடல் அளவு முதலியன 

சரீர உத்ஸேத ஆஹார உச்வாஸங்கள் சொல்லுதும் : 

அசுரருக்கு பஞ்சவிம்சதி ( 25 ) தனுவும் , ஒழிந்தவர்க்கு தச 
சாபமு ( 10 ) மாகும் . 

அசுரருக்கு ஆயிரம் வர்ஷத்துக்கு ஒருகால் மனஸினால் 
நினைக்க ஆஹாரம் திரப்தியாகும் . பதினைந்து நாளைக்கு 
ஒருகால் உச்வாஸ நிஸ்வாஸ மாகும் . முன் மூன்று யிடை 
லவர்க்கும் 

ஆஹார காலம் தினம் பன்னிரண்டைரையும் 
பன்னிரண்டும் ஏழரையும் , உச்வாஸ 

காலம் முகூர்த்தம் 
பன்னிரண்டரையும் பன்னிரண்டும் ஏழரையு மாகும் . 


241 


பவணர் பவனங்கள் 


பவன 


பவன வாஸிகள் பவனமிருக்குமிடம் : இந்த பூமியின் கீழ் 
பூதரென்னும் வியந்தரர் பவனம் , ஸஹஸ்ர யோஜன அள 
வாகும் . 

வாஸிகளுள் அல்பர்த்திகர் பவனங்கள் 
இரண்டாயிர யோஜனை யளவு மாகும் . மஹர்த்திகர் பவனம் 
நாற்பத்தீராயிரம் யோஜனை யளவு மாகும்.மத்ய மஹர்த்திகர் 
பவனம் ஒருலக்ஷம் யோஜனை யளவாகும் . 

அவருள் அசுரகுமாரர் பவனம் ரத்ன பிரபையின் கர 
பாகத்துக்கு கீழ்யிருந்த பங்க பாகத்துளாகும் . ஒழிந்த 
ஒன்பது ஒன்பது குலத்துக்கும் பவனங்கள் கரபாகத்தி லாகும் . 

அந்த பவனங்களில் பிரமாணம் எத்தனை எனில் , சில 
அஸங்க்யாத யோஜனை கோடி விஸ்தீர்ணங்கள் , சில ஸங்க்யாத 
யோஜந பிரமாணம் . இவை எல்லாம் சதுர ஸ்ரங்களும் 
நாநா ரத்ன சரிதங்களும் யோஜன சதத்ரய பாஹல்யங்களும் 
மத்யகத சதயோஜ நோத்துங்கை கைக கூடாக்ர ஜிநாலயோப 
சோபிதங்களு மாகும் . 

கணனைகள் ஏழுகோடியே எழுபத்திரண்டு லக்ஷமாகும் . 
அதில் முப்பத்து நாலும் ( 34 ) , நாற்பத்திநாலும் ( 44 ) , முப்பத் 
தெட்டும் ( 38 ) . ஆறுஸ்தானத்து நாற்பதும் ( 40 ) , கடையில் 
ஐம்பதும் ( 20 ) . லக்ஷங்களாகிய பவனங்களுக்கு சமர பூதானந்த 
பிரப்ர திகளாகிய தக்ஷிணேந்ரர் அதிபதிகள் ( 30 , 40 , 34 ) , 
ஆறுஸ்தானத்து பிரத்யேகம் முப்பத்தாறு ( 36 ) , கடையில் 46 . 
லக்ஷபவனங்கள் . வைரோசன தரணானந்த பிரப்ரதிகளாக 
உத்தரேந்த்ர அதிபதிகள் 


242 


(ரசனை ) 
( கரபங்க பகுதியில் காணப்படும் பவனங்கள் ) 


தக்ஷிண பவனம் 


உத்ர பவனம் 


சமர 


34,00,000 


வைரோசன 


30,00,000 


பூதா 
னந்த 


44,00,000 


தரணானந்த 


40,00,000 


வேணு 


38,00,000 


வேணுதாரி 


34,00,000 


பூர்ண 


40,00,000 


வஸி 


36,00,000 


ஜல 


40,00,000 


ஜலகா 


36,00,000 


ஹரி 


40,00,000 


ஜரி 


36,00,000 


கோஷ 


40,00,000 


மஹா 


36,00,000 


அமித 


40,00,000 


அமித 


36,00,000 


அக்னி 


40,00,000 


அக்னி 


36,00,000 


வே 


50,00,000 


பிரப 


46,00,000 


( காதை ) 
சோத்தீஸம் சஉதாளம் அடதீஸம் சசுவிதாள 

பண்ணாஸம் | 
சஉசஉ விஹீண தாணிய இந்தாணம் பவணலக்காணி || 

( தி . ஸா .217 ) , 
வியந்தர தேவர்கள் 


அந்த பவனந்தோறும் ஒவ்வொரு ஜிந பவன மாகும் . 

வியந்தராமரர் கின்னர , கிம்புருஷ மஹோரகேந்த்ர 
கந்தர்வ , யக்ஷ , ராக்ஷஸ , பூத , பிசாச என அஷ்ட ( 8 )வித மாகும் . 


243 


அவர்கள் சைத்ய விரக்ஷங்கள் அசோக , சம்பக , நாக , தும்புரு , 
வடகண்டக , பாதப , துளஸிவிரக்ஷ , சதம்ப விரக்ஷ மென இவை 
யதாக்ர மாகும் . 


இவைகள் பிரத்வி பரிணாமங்களும் ஜம்பூவிரக்ஷார்த்த பிர 
மிதங்களு மாகும் . அவற்றின் அடியில் பல்யங்கஸ்திதங்களும் 
பிராதிஹார்ய ஸமன்விதங்களும் , தோரண சதுஷ்டயா பிராமங் 
களும் ஆகிய ஜிந பிரதிமைகள் பிரதி திசை நான்கு நான்காகும் . 


கின்னராதி நால்வரும் பிரத்யேகம் தச ( 10 ) விதம் . ஒழிந்த 
நால்வரும் பன்னிரண்டும் ஏழும் , ஏழும் பதினாறு வித மாகும் . 


வியந்திரர் தேவியர் 

ஒவ்வொரு குலத்தில் இரண்டு இரண்டு இந்த்ரரும் ஒவ் 
வொரு 

இந்த்ரருக்கு இரண்டு இரண்டு வல்லபையர் 
ஆம் . கின்னர குலத்து கிம்புருஷ, கின்னரேந்த்ரர் வல்லபையர் 
யதாக்ரமம் : அவதம்ஸையும் 

கேதுமதியும் ; ரதிஷேணை , 
ரதிப்ரியை : கிம்புருஷ குலத்திந்த்ரர் ஸத்புருஷர் , மஹாபுருஷர் 
வல்லபையர் : ரோஹிணி , நவமிகை : ஹ்ரீ புஷ்பவதி ; மனோகர 
குலுத்து இந்த்ரர் மஹாகாய அதிகாயர் வல்லபையர் : போக 
தேவி , போகவதி , புஷ்பகந்தி அனிந்திதை : கந்தர்வ குலத்து 
ந்த்ரர் கீதரதி கீதயஸன வல்லபையர் : ஸரஸ்வதி 
ஸரஸேணை , தாரை , உத்தமாதேவி : யக்ஷகுலத்து இந்த்ர பூர்ண 

மாணிபத்ரர் வல்லபையர் : குந்தா பபுத்ரதேவி , 
தார உத்தமாதேவி ; ராக்ஷஸ குலத்து இந்த்ர பீம மஹாபீமர் 
வல்லபையர் : பத்மா ஸுமித்ரா , ரத்னாக்யா கனகப்ரபா 
எனவாகும் . பூதகுலத்து இந்த்ரர் 

ஸ்வரூப 

ப்ரதிரூபர் 
வல்லபையர் : ரூபவதி பகுரூபி , சுஸிமை 

சுமுகை ; 

பிசாச 
குலத்து இந்த்ரர் காள மஹாகாளர் வல்லபையர் : கமலா 
கமலப்ரபா , உத்பலா , சுதர்சனா என வாகும் . 


பத்ர 


வியந்திரர் இருப்பிடம் 
தக்ஷிணோத்த ரேந்த்ரரிருப்பிடம் 

அஞ்சநகை வஜ்ர 
தாதுகை சுவர்ணா மணிச்சிலா 

வஜ்ர ரஜத ஹிங்குலிக 


244 


ஹரிதாள மென்னும் த்வீப எட்டினும் தக்ஷிணோத்தர திக்பாக 
மத்யத்து ஒன்றும் நான்கு திசையினும் நான்குமாக ஜம்பூத்வீப 
பிரமாணமாகிய ஐந்தைந்து இருப்பிடமாகும் . 


அவைகள் மத்யத்து இந்த்ரருடைய பெயரும் பூர்வாதி 
திக்குகளில் இருந்தது பிரபாபுர காந்தாபுர ஆவர்த்தனபுர 
மத்யபுர மென வாகும் . அந்த த்வீபங்களில் வல்லபை யரிருப் 
பிடம் எண்பத்து நாலாயிரம் யோஜனை விஸ்தார மாகும் . 


ஒழிந்த வியந்தர ரிருப்பிடம் அஸங்க்யாத துவீப ஸாகரங் 
களிலும் ஆகும் . 


கரபாகத்து மேல் 

ஸஹஸ்ர யோஜனை பாஹல்யமான 
சித்தை என்னும் பூமியுனுள் பூத குல வியந்தருக்கு பதினா 
லாயிரம் பவனங்க ளாகும் . ராக்ஷஸ குல வியந்தருக்கு பங்க 
பாகத்து பதினாறாயிரம் பவனங்களாகும் . 


பூமியின் 


சேஷ வியந்தரருடைய நிவாஸ மெல்லாம் 
மேலாகும் . அது 

எங்ஙனமெனில் , பூமியின்மேல் அஸ்த 
பிரமாணத்தில் நீசோபபாதிக வியந்தர ராகும் . அவர்க்கு 
ஆயுஷ்ய பிரமாணம் பதினாயிர வர்ஷம் . 

அதன்மேல் பதி 
னாயிரம் அஸ்தாந்தரத்து திக்வாஸிகளும் அந்த்ர நிவாஸிகளும் 
குஷ்மாண்டரு மென்னும் வியந்தர ராகும் . அவருக்கு ஆயுஷ்யம் 
இருபதும் முப்பதும் நாற்பதும் ஸஹஸ்ர ஸத்வத்ஸர மாகும் , 
அதன் மேல் இருபதினாயிரம் இருபதினாயிரம் ஹஸ்த்தாந் 
தரத்து உத்பன்னரும் அனுத்பன்னரும் பிரமாணரும் கருடரும் 
கந்தர்வரும் மஹாகந்தரும் புஜகரும் பிரீதிங்கரரும் ஆகா 
ஸோப பன்னரும் என்னும் வியந்தர ராகும் . அவர்கள் ஆயுஷ்ய 
பிரமாணம் ஐம்பதும் அறுபதும் எழுபதும் எண்பதும் எண்பத்து 
நான்கு ஸஹஸ்ர வர்ஷங்களும் பல்யாஷ்டமபாக சதுர்த்தபாக 
பல்யார்த்தமும் யதாக்ரமத்தினா லாகும் . 


மற்றும் வியந்தர நிலையம் பவன , புர ஆவாஸ பேதத் 
தினால் திரிவிதம் . 


245 


அதெங்ஙனமெனில் கோபுர சமன்வித பிரகார பரிதங் 
களும் வனஷண்ட மண்டிதங்களும் அதிவிசால மஹா மஹா 
சாலா பிராமங்களும் பிரவர்த்தாதியுமாகியது புரம் . 
பவன புர மென்பது துவீபங்களிலும் 

துவீபங்களிலும் ஸமுத்ரங்களிலு 
மாகும் , மற்றும் பத்மாதி ஸரோவரங்களிலும் ஜம்பூவ்ரக்ஷாதி 
விரக்ஷங்களிலும் ருசகாதி பர்வதங்களிலும் மேலே இருந்தது 
ஆவாஸம் என்பது . 

வாழிடங்களின் சித்தை என்னும் பூமியின் உள்ளிருந்தது 
பவனமாகும் . சித்தை வஜ்ரையின் கூட்டத்திலும் தொடங்கி 
மேருவின் உத்ஸேத பர்யந்தம் ஆகிய திர்யக் லோக விஸ்தார 
முள்ளளவு மிச்சொன்ன திரிவித நிலயங்களையுடைய வியந்தர 
ராகுவர் . 

இந்த நிலயங்களின் பிரமாணம் : விரத்தாதி புரங்க ளுத்க் 
ரஷ்டம் வக்ஷ யோஜனை . கிரமத்தினால் குறுகி ஜகன் யம் ஒரு 
யோஜனை , ஆவாஸங்கள் பன்னீராயிரத்திருநூறும் ( 12200 ) 
ஜகன்யம் யோஜனை திரிபாதம் ( 3/4 ) . பவனங்கள் துவாதஸ 
ஸஹரஸ்ர ( 12000 ) யோஜனம் ; பஹளம் யோஜனை சததிரயம் 
( 300 ) பஹௗ த்ரிபாகம் மத்யகத கூடோன்ன தம் . ஜகன்யம் 
இருபத்தைந்து ( 25 ) யோஜனை பாஹல்யம் யோஜனைத்ரி 
பாகம் ( 3/4 ). தத் த்ரிபாகம் மத்யகத கூடோ கூடோச்சரயம் , 

பவன வாஸிகருள் அசுரரொழிய சேஷ குமாரர்க்கு 
சிலருக்கு பவனங்களொன்றும் , சிலருக்கு பவனங்களும் பவன 
புரங்களும் , சிலருக்கு பவன புர ஆவரஸ 

மென்றும் மூன்று 
மாகும் . இவ்வண்ணமாகிய வியந்தர நிவாஸமும் அஸங்க்யாத 
மாகும் , இவற்றுள் பிரத்யேகம் ஒவ்வொரு ஜிந கிரஹமாகும் . 
இவ்வண்ணம் வியந்தர லோகஞ் சொல்லப்பட்டது , 


துவாதஸவிதவியந்தராணாம்க்ஷேத்ராயுஷ்பிரமாணரசனை: 


பெயர் 


வாழிடம் 


ஆயுள் 


பெயர் 


வாழிடம் 


ஆயுள் 


ஹ20,000 


ஆ. 


வ.60.000 


ஹ.20,000 


ப 
1/2 


அனு 
. 


பிரீ 
. 


ஹ20,000 


ப1/4 


உ 


ஹ.20,000 


வ.50,000 


ஹ20,000 


ப1/8 


கூ. 


ஹ.10,000 


வ.40,000 


ஹ20,000 


246 


84,000 


வ 


ஹ.10,000 


வ.30,000 


அந்த. 


ம 
. 


ஹ20,000 


வ80,000 


தி. 


ஹ.10,000 


வ.20,000 


க. 


பிர 


ஹ20,000 


வ70,000 


நீ 
. 


ஹ.1 


வ.10,000 


(ஆ-ஆகாஸஉத்பன்னர்,பிரீ-பிரீதிகர்,பு-புஜங்கர், ம-மஹாகந்தர் ககந்தர்,பிர பிரமாணகர், அனு-அனுத்பன்னர்.உ-உத்பன்னர்,க-கூஷ்மாண்ரு,அந்த-அந்தரநிவாஸி, திக்வாஸி,நீ-நீசஉபபாதர்,ஹ-ஹஸ்தம்,ப-பல்யம்,வ-வருஷம்). 


247 


கிரஹங்க 


ஜ்யோதிர் லோகம் 

இனி , ஜ்யோதிர் லோகம் சொல்லுதும் : 

சந்த்ர , ஆதித்ய , கிரஹ , பிரகீர்னக் தாரகைக ளென 
வைந்து வகைப்படும் . சந்த்ராதித்யர் சமான ஸங்க்யை யாகும் . 
ஒவ்வொரு சந்த்ரனுக்கு பிரதிபந்தங்கள் . சனைஸ்சர பிரப்ரதி 

ளெண்பத்தெட்டு , கிரத்திகாதி நக்ஷத்திரங்கள் 
இருபத்தெட்டு தாரக விமான சங்கியை அறுபத்தாறாயிரத்து 
தொளாயிரத்து எழுபத்தைந்து கோடா கோடி பிரமாண 
மாகும் . ( 66915 00000000000000 ). 

இந்த தாரகா விமானங்கள் பூமிக்கு மேல் எழுநூற்று 
தொண்ணூறு ( 790 ) யோஜநானந்தரத்தி லாகும் . அதன்மேல் 
10 , ( 800 ) , 80 , ( 880 ) , 4 , ( 884 ) , 4 , ( 888 ) , யோ ஐநானந்தரத்து சூர்ய 
சந்திர நக்ஷத்ர புத விமான மாகும் . அதன்மேல் 3 , ( 891 ) , 3 , ( 894 ) 
3 , ( 897 ) 3. ( 900 ) . யோஜநானந்தரத்து சுக்ர பிரஹஸ்பதி 
அங்காரக சனி விமானங்க ளாகும் . 
- இவ்வண்ணம் நூற்றொருபது ( 110 ) யோஜனை பா ஹல் 
யத்து ஏக ரஜ்ஜு விஸ்தாரத்து விருந்த த்யோதிர்லோக 
விமானம் லோகாந்தத்து கனோததி என்னும் வாதவலயத்தை 
முட்டியிருந்தது . அந்த விமானங்க ளெல்லாம் கோளக தள 
ஸத்ரஸம் . அதன் மேல் தேவபுரம் ஒன்றொன்றினு ளொவ் 
வொரு ஜிநாலய மாகும் . 
விமானங்களின் அளவு 
விமான பிரமாணங்கள் : சந்த்ர 

சூர்ய 

விமானங்கள் 
யோஜனைகஷஷ்டிபாகத்து ஐம்பத்தாறும் நாற்பத்தெட்டு 
மாகும் ச . 56/61 . சூ , 48 / 61 , சுக்ர பிம்ப விஸ் தாரம் குரோஸம் 
( 1 ) . பிரஹ ஸ்பதி விமானம் கிஞ்சினனூ ன்ய குரோஸம் ( 1 ) . 
அங்காரக , புத , சனி விமானங்கள் குரோசார்த்தம் ( 1,1,1 ) , 
நக்ஷத்ர விமான விஷ்கம்பம் ஒரு குரோஸ்ம் ( 1 ) . தாரிகைகள் 
சிறியது குரோஸ சதுர்த்த பாகம் ( 1 ) , மத்யமம் சில , குரோ 
சார்த்தம் ( 1 ) , சில குரோஸ்திரிபாகம் ( 1/3) பெரியது குரோஸம் 
( 1 ) சந்திர விமானத்தின் கீழ் செல்லும் பர்வ ராகு விமானம் 
கிஞ்சினூன் யோஜந பிரமாணம் , 


248 


அந்த 

விமானம் சந்த்ரவிமானத்தை பிரச்சாதித்து 
ஷண்மாஸத்தில் ஒருக்கால் பூர்ணயின் அந்த்யத்து ஸோமக் 
ரஹணமாகும் . நித்ய ராஹுவின் கமன விசேஷத்தினாலும் 
ஸ்வபாவத்தினாலும் சந்த்ரனை பூர்ணையில் பிரதமை 
தொடங்கி அமாவாஸ்யை பர்யந்தம் தினம் பிரதி நிஜபிம்ப 
ஷோடஸ பாகமாத்ரம் கிருஷ்ணமாம் . அமாவாஸ்யையின் 
பிரதமை தொடங்கி பூர்ணை பர்யந்தம் தவள மாகும் . 


சூர்ய பிம்பத்து அதோபாகத்து செல்லும் அரிஷ்டரென்னும் 
ராஹு விமானம்தேசோன யோஜந பிரமாணம் . அது சூர்ய 
விமானத்தை ஷண்மாஸத்தி 

லொருகால் 

பிரச்சாதித்து 
அமாவாஸ்யையின் அந்த்யத்து சூர்யக்ர ஹண மாகும் . 


இந்த ஜ்யோதிர் விமானங்கள் ஜம்பூத்வீப மந்தரத்தை 
ஆயிரத்தொரு நூற் றிருபத்தொரு யோஜநானந்தரம் விட்டு 
பிர தக்ஷிண கிரமத்தினால் - மனுஷ்ய 

லோகத்து - சரிப்பார் . 
அதற்கப்பால் சலனமின்றி நிற்கும் . 

சந்த்ராதித்யர் ஸங்க்யை ஐம்பூத்வீபந் தொடங்கி புஷ் 
காரார்த்தமளவும் 

முறையால் இரண்டும் 
பன்னிரண்டும் நாற்பத்திரண்டும் எழுபத்திரண்டு மாகும் . இச் 
சொன்ன சூர்ய சந்த்ர பிரப்ரதி ஜ்யோதிர் விமானங்கள் தன் 
தான் 

சங்க்யையிற் பாதி துவீப சமுத்ரத்து ஒவ்வொரு 
பாகத்து பங்த்தி கிரமத்தினால் சரிக்கும் . 


நான்கும் 


( கானத ) 
ஸகஸகஜோ இகணத்தம் எக்கே பாகம்ஹி தீவஉவஹீணம் | 
ஏக்கே பாகே அத்தம் சரந்தி சந்திக்கமேணேவ || 

( தி , ஸா . 348 ) 


விமானங்களின் இயக்கம் 


இந்த விமானங்களை பூர்வாதி சதுர்த்திக்கிலும் கொண்டு 
நடக்கும் வாஹன தேவர் சிம்ஹ , கஜ , விரஷப , ஜடா , துரங்க , 
மாகார மாகியவர் . சந்த்ராதித்யருக்கு 

பிரத்யேகம் 
எண்ணாயிரம் . இதர திரயத்து அர்த்தார்த்தமாகும் . ஸகல 


249 


நக்ஷத்ரங்களுக்கு வடக்கில் அபிஜை, தெற்கில் மூல நக்ஷத்ரம் , 
ஊர்த்வாதோ மத்ய பாகத்து ஸ்வாதியும் , பரணியும் 
கிரத்திகையுமாக சரிக்கும் . சரியாதவையும் இந்த கிரமத் 
தினா லிருக்கும் . 

மானுஷோத்தர அப்யந்தர பாகத்தில் அவஸ்திக தாரகா 
ஸங்க்யைகள் : ஜம்பூத்வீபத்தில் - 36 , ல - 139 , தாத -1010 , 
காளோ 41120 , புஷ்கரார்த்தத்தில் - 53230 . இவைகள் 
எந்நாளும் ஸ்திரமே யாகும் . 

மனுஷ்ய க்ஷேத்திரத்து புறம்பு சந்த்ராதித்ய வலய க்ரமம் 
மா நுஷோத்ரம் பர்வதம் தொடங்கி துவீப சமுத்ர வேதிகா 
மூலத்து ஐம்பதினாயிரம் யோஜநானந்தரத்திலும் ஒழிந்த 
விடத்து லக்ஷ யோ ஜனாந்தரத்திலு மாகும் . 


( காதை ) 


மணுசுத்தர ஸேளாதோ வேதியமூளாது தீவ உவஹீ ணம் 
பண்ணாஸ ஸஹ ஸ்ஸேஹி ய லக்கே லக்கே ததோ 

வளயம் ( தி . ஸா . 349 ) 
புஷ்கர த்வீபார்த்த பிரதம வலயத்து சந்த்ராதித்யர் 
நூற்று நாற்பத்து நால்வர் . ஒழிந்த வலயங்களில் நான்கு 
நான்கு அதிகமாகச் சென்று துவீப சமுத்ர பிரதம வலயங்களிற் 
இரட்டியாகி ஒழிந்த வலயங்களில் நான்கு நான்கு அதிகமாகி 
இந்த கிரமத்தினால் சங்க்யாத அஸங்க்யாத வலயங்களுள் 
சந்த்ராதித்ய ராகும் . பரிதி தோறும் உண்டாகிய சந்த் 
ராதித்யர் விபாகத்தினால் அவ்வவர் அந்தர மாகும்.புஷ்யத்தில் 
ஆதித்யனும் அபிஜையுள் சந்த்ரனும் ஆகும் . 

மனுஷ்யக்ஷேத்ரத்து ஆதித்யர் அந்தரம் லவண சமுத்ரந் 
தொடங்கி புஷ்கரார்த்தமளவும் தன் தான் 

க்ஷேத்ரத்து 
ஒவ்வொரு திக்கில் ஆதித்ய பிம்ப க்ஷேத்ரத்தினை தன் தான் 
விஷகம்பத்துண்டாகிய பிம்பங்களினால் பாகங்கொண்டு அதன் 
மத்யமம் அந்தர 

மாகும் . வேதிகைக்கு ஆஸன்ன வீதியில் 
ததர்த்த பிரமாணம் அந்தர மாகும் . புஷ்கரார்த்தமளவும் 
ண்டிரண்டு சந்த்ராதித்யருக்கு ஒவ்வொரு சார க்ஷேத்ர 


250 


மாகும் . அவையிற்றின் பிரமாணம் ஐந்நூறு ஒருபது யோஜ 
னையும் சூர்ய பிம்பாதிகமு மாகும் . ஜம்பூத்வீபத்து சந்த் 
ராதித்யர் துவீபத்துள் நூற்று எண்பது யோஜனமும் ஒழிந்தது 
லவண சமுத்ரத்தும் சரிப்பர் . ஒழிந்த சந்த்ராதித்யர் தன் 
தான் க்ஷேத்ரத்து சரிப்பர் . 
வீதிகள் 
ஆதித்யனுக்கு நூற்று எண்பத்து நாலு 

வீதியும் 
சந்த்ரனுக்கு பதினைந்து வீதியு மாகும் . 

பிரதி திவஸம் 
ஒவ்வொரு வீதியில் சரிப்பர் . தன்தான் வீதி விஸ்தார 
பிண்டத்தை சாரக்ஷேத்ரத்து கழித்து ரூபோநபாத பாகம் 
பண்ணினது வீதிகள் அந்தர மாகும் . அவற்றினுள் தன் தான் 
பிம்பங்கள் கூடி தின கதிக ளாகும் . ஆதித்யனுக்கு பிம்பாதிக 
யோஜனையும் , திவஸ கதி யாகும் . தேஸோ நார்த்த ஸஹித 
மாகிய முப்பதஞ்சு பிம்பமும் சந்த்ரனுக் காகும் . சர்வ அப்யந்த்ர 
வீதியுள் வைத்து சந்தராதித்யர் அந்தரத்தினையும் , ஆதித் 
யாத்யர் அந்தரத்தினையும் அறிந்து அதனுள்ளாகிய திவஸகதி 
கூடிபோகி வீதி வீதிகள் அந்தரமாகும் என்று அறியப்படும் . 
ஸர்வாப்யந்தர வீதிகள் பரிதி பிரமாணத்தை 
அதனுடன் திவஸ கதியினுடைய பரிதியை குணித்துக் கூட்டிப் 
போக வீதி வீதியின் பரிதியின் பிரமாணம் அறிய லாகும் . 

சந்த்ரனுக்கும் இந்த கிரமமாகும் . இந்த பரிதி விஷயங்கள் 
எல்லாவற்றிலும் சந்திர சூர்யர் கமன காலம் 

காலம் பாஹ்யத்து 
சீக்ர கதியும் அப்யந்தரத்து மந்த கதியு மாகையினால் சமான 
மாகும் . 
கிரஹங்களுக்கும் வீதிகள் 

பலவுமுள . 

இவ்வண்ணம் 
சந்திராதித்ய கிரஹங்களுக் காகும் . ஒழிந்த நக்ஷத்ரத்துக்கும் 
தாரகைகளுக்கும் ஒவ்வொன்றே வீதி யாகும் . 

ஆதித்ய திசையினால் தினம் ராத்ரி யாகும் . அவற்றின் 
பிரமாணம் கர்கடக ராசியில் ஸ்ராவண மாஸத்து சர்வ 
அப்யந்தர வீதியுள் ஆதித்யன் நிலையாகும் . அப்பொழுது 
தினம் பதினெட்டு ராத்ரி பன்னிரண்டு முஹுர்த்த மாகும் . 
தினம் பிரதி முஹுர்த்தத்து அறுபத்தொரு பாகத்தில் 


அறிந்து 


251 


இரண்டு பாகம் ராத்ரி பெருகி மகர ராசியில் மக மாஸத் 
திலும் 

சர்வ பாஹ்ய வீதியுள் ஆதித்யன் நிலை யாகும் . 
அப்பொழுது ராத்ரி பதினெட்டும் தினம் பன்னிரண்டும் 
முஹுர்த்த மாகும் . 


மற்றும் அப்யந்தர மத்யம பாஹ்ய வீதிகள் அசல ஷஷ்ட 
பாகத்து பரிதிகளில் தொடங்கி ஆதித்ய விருந்த மாஸத்து 
முஹுர்த்தம் அறுபதினால் மேரு மூலந்தொடங்கி மானுஷோத் 
தரமளவுஞ் சுற்றி யிருந்த ஆகாசத்தை ஒரு லக்ஷத்து ஒன்பதினா 
யிரத்தொண்ணூறு பாகம் பண்ணி மேருவினை பிரதக்ஷிண 
கிரமத்தால் வளைந்திருந்த ஐம்பத்தாறு நக்ஷத்ரங்களுக்கும் 
இத்தனை என்பதனை சொல்லுவார் : 


அபிஜித்துக்கு அறுநூற்று முப்பதும் ( 630 ) , சத , பரணி 
ஆர்த்ரை , ஸ்வாதித , ஆஸ்லேஷை , ஜ்யேஷ்டை என்னும் 
ஜகன்ய நக்ஷத்ரம் ஆறினுக்கும் பிரத்யேகம் பஞ்சாதிக ஸஹ 
ஸ்ரம் ( 1005 ) . 


அஸ்வனி , கார்த்திகை , மிரகசீர்ஷம் , புஷ்யம் , மகம் , பூரம் , 
ஹஸ்தம் , சித்திரை , அனுராத . மூல , பூர்வாஷாட , ஸ்ரவண 
கனிஷ்ட , பூர்வாபத்ரபத , ரேவதி யென மத்ய நக்ஷத்ரங்கள் 
பதினைந்துக்கும் பிரத்யேகம் தஸாதிக துவிஸ்ஹஸ்ரமாகும் 
( 2010 ) . 


ரோஹிணி , விசாக , புணர்வசு , திரய உத்தரம் ( உத்தரபால் 
குணி , உத்தர ஆஷாட , உத்தரபாத்ரபத ) , என உத்க்ரஷ்டங்கள் 
ஆறுக்கும் பிரத்யேகம் பஞ்சதஸாதிக திரிஸஹஸ்ரம் ( 3015 ) ,. 


ஆக திக்பாகத்து ககன கண்டங்கள் ஒருலக்ஷத்து ஒன்பதி 
னாயிரத்து எண்ணூறு ( 1,09 , 800 ) . 


இவை தன் தான் முகூர்த்த கதியில் ககன கண்டங்களை 
பாகங்கொண்டு பரிதியில் செல்லும் முகூர்த்தம் அறியப்படும் . 
அதெங்ஙனெனில் , சந்திரன் ஒரு முகூர்த்தத்து ஆயிரத்து 
எழுநூற்று அறுபத்தெட்டு ககன கண்டம் செல்வன் . ஆதித்யன் 
ஆயிரத்தெண்ணூற்று முப்பத்தைந்து . கண்டங் செல்லும் . 


252 


நக்ஷத்ரங்கள் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து கண்டஞ் 
செல்லும் 

இவ்வண்ணம் நக்ஷத்ரத்தினை பற்ற சந்த்ரன் ஒரு முகூர்த் 
தத்துக்கு அறு பத்தேழும் ஆதித்யன் ஐந்து குறைய செல்லும் . 
ராகு துவா தஸ பாகாதிகமான ஐந்து 

பாகாதிகமான ஐந்து பாகங்கள் செல்லும் . 
அதிக செல்லும் பாகங்களை அபிஜாதிகளின் நபோபாகங்களை 
பாகித்தால் அபிஜாதி நக்ஷ த்ரங்களுள் சந்த்ராதித்ய ராஹுக் 
களிருந்த முஹுர்த்தங்களாகும் . 

அதெங்ஙனெனில் , சந்த்ரன் அபிஜையுள் யிருக்குங் காலம் 
முகூர்த்தத்தினை அறுபத்தேழு பாகம் பண்ணி அதில் யிருபத் 
தேழு பாக மதிகமான ஒன்பது முகூர்த்த மாகும் . ஜகன்ய 
நக்ஷத்ரங்களுள் பதினைந்து முகூர்த்தம் . மத்யமங்களுள் முப்பது 
முகூர்த்தம் . உத்க்ருஷ்டங்களுள் நாற்பத்தைந்து முகூர்த்த 
மாகும் . ஆதித்யனிருக்குங்காலம் அபிஜையுள் நாலு திவஸமும் 
அதிகமான ஆறு முகூர்த்த மாகும் , ஜகன்ய நக்ஷத்திரங்கள் 
இருபத்தொரு முகூர்த்தமும் அதிகமான ஆறு திவஸமும் , மத்ய 
மங்களுள் பன்னிரண்டு முகூர்த்தமும் அதிகமான பதின்மூன்று 
திவஸம் , உத்க்ரஷ்டங்களுள் மூன்று மூகூர்த்தம் அதிகமான 
இருபது திவஸம் . இவ்வண்ணம் அபிஜித் ஆதியாகிய நூற்று 
எண்பத்து மூன்று உத்தராயண திவஸங்கள் . 
அவ்வண்ணமாகிய தக்ஷிணாயண 

கத திவஸங்கள் அவ் 
விரண்டுங் கூடினது ஒரு ஸம்வத்ஸரம் . ஸம்வத்ஸர பஞ்சகம் 
யுக மென்பதாம் . 

ஸ்ராவணமாஸ கிரஷ்ண பக்ஷ பிரதமையில் அபிஜின் நக்ஷத் 
ரத்து சந்த்ரன் யிருக்கையினால் யுக பிராரம்ப மாகும் . 
ஆஷாடமாஸ பூர்ணமையில் யுக நிவர்த்தன மாகும் . 
மற்றும் நக்ஷத்ர மிருக்குமிடஞ் சொல்லுதும் . 

அபிஜித் 
ஆதியாக ஒன்பதும் , ஸ்வாதியும் , இரண்டு பல்குணியும் சந்த்ர 
னுடைய பிரமத வீதியி லாகும் . மகம் , புனர்வசு , இரண்டும் 
மூன்றாம் வீதியி லாகும் . ஏழாம் வீதியில் ரோஹிணியும் சித்தி 
ரையும் , ஆறாவதும் எட்டாவதும் பத்தாவதும் பதினொன்றா 
வதும் வீதிகளுள் யதாக்ரமம் கார்த்திகை , விசாகம் , அனுராதம் , 


253 


சகடை 


ஹஸ்த , 


ஜ்யேஷ்டையு மாகும் . ஒழிந்த எட்டு நக்ஷத்ரங்களும் பதினைந் 
தாம் வீதியி லாகும் . 
நட்சத்திரம் தொகையும் வடிவமும் 

நக்ஷத்ர ஸங்க்யையும் ஸம்ஸ் தானமுஞ் சொல்லுதும் : 

கார்த்திகை முதல் கணணை கர 6 , பாண .5 , ஹுதாஸம் 
( மூணு ) 3 , ச .1 , ரஸ .6 , அக்னி .3 , ஷட் .6 , அப்தி .4, நய 2 , 
பஞ்சக .5, ஹ ரிணாங்க .1 , ஹமக .1 , க .4 , ருது .6 , புர .3 . நிதி .9 , 
ஜலநிதி .4 , பயோதி . 4 , சீகீ .3 , ஹுதவஹ.3 , வரத .5 , ருத்ர 
சமன்வித சத .111 , யுகள .2 , சதுர்குண வசு . 32 , விரத .5 , புர .3 
முனிஹ தகதி .28 , 
ஸம்ஸ்தானம் : வீசணி , 

மிரகசிரஸ்சு , தீபம் , 
தோரண , சத்ர , வல்மீக , கோமூத்ர , சர , யுகள் , 
உத்பல , தீப , அதிகரண , ஹார , வீணா , ஸ்ரங்க , விரஸ்சிக , 
துஷ்க்ர தவாபி , ஹரி , கும்ப , கஜகும்ப , முரவ , பறக்கிற பக்ஷி , 
ஸேனை , கஜபூர்வ , காத்ர , அபர காத்ர , ஓடமும் , அஸ்வமுக , 
சுல்லிபாஷாண யிவை போல்வன . 
ஆயுள் 

ஆயுஷ்ய ப்ரமாணம் சந்திரனுக்கு லக்ஷ வர்ஷாதிக பல்யம் , 
சூர்யனுக்கு ஸஹஸ்ர (1,000 ) வர்ஷாதிக பல்யம் ; சுக்ரனுக்கு 
சதா ( 100 ) ப்திக பல்யம் , பிரஹஸ்பதிக்கு பல்யம் ; புத ,, 
அங்கார , சனைஸ்சருக்கு , பல்யார்த்தம் ( 1 ) . தாரகைகளுக்கு 
உத்க்ரஷ்டம் பல்யோபம் சதுர்பாகம் ( 1 ) , ஜகன்யம் அஷ்டம 
பாகம் ( 1/8 ) . 

தன் தான் தேவியர் ஆயுஷ்யம் தேவராயுஷ்யத்து அர்த்த 
( 3 ) பிரமாணம் . 
தேவியர் எண்ணிக்கை 

தேவியர் சங்க்யை : 

நிக்ரஷ்டருக்கு முப்பத்திருவர் ; மஹர்த்திகருக்குசந்த்ரனுக்கு 
தேவியர்சந்த்ராபா , சுஸிமா , பிரபங்கரா , அர்ச்சிமாளினி என 4 . 
சூர்யருக்கு துயுதி , சூர்யப்ரபா , பிரபங்கரா , அர்ச்சிமாலினி 


254 


என 4. இவர்க்கு பிரத்யேகம் பரிவார தேவியர் 4,000 
விகுர்வணாசக்த்தியும் மூல சரீரங்கூட 4 , 000. மத்யமர்க்கு யதா 
யோக்யம் . 


சகல 


விமானங்களும் கணணாதீதங்கள் . அவையிற்றின் 
சங்க்யை சதயுக ஷட்பஞ் காஸ்த்த பிரதராங்குல வர்க குணித 
சங்க்யாத ஹ் ரத பிர தர பிரமிதங்கள் . அவற்றுள் பிரத்யேகம் 
ஒவ்வொரு ஜிந க்ரஹங்கள் . 
வைமானிக தேவர்கள் 

இனி வைமானிக தேவர்கள் கல்போபன்னர் , கல்பா தீதர் 
என துவிதம் . இந்த்ர ஸாமானிகாதி விகல்ப முடையது கல்பம் . 
அவற்றுள் வசிப்பவர் கல்போபன்னர் . இந்த விகல்பமில்லாத 
விடத்து வஸிப்பவர் கல்பாதீதர் . 
பதினாறு கல்பங்கள் 

அந்த கல்பங்கள் கல்பாபேக்ஷையினால் ஸௌ தர்ம - ஈசான 
ஸனத்குமார - மாஹேந்த்ர , ப்ரஹ்ம -ப்ரஹ் மோத்ர , லாந்தவ . 
காபிஷ்ட , சுக்ர - மஹாசுக்ர , சதார-ஸஹஸ்ரார , ஆனத 
ப்ராணத , ஆரண - அச்யுதம் என பதினாறாகும் ( 16 ) . 
பண்ணிரண்டு இந்திரர் 

இந்த்ராபேக்ஷையினால் பன்னிரண்டு மாகும் . எங்ஙனெனில் 
சௌதர்மாதி னான்கும் பிரத்யேகம் இந்த்ரர் ஒவ்வொருவர்: 
மத்யத்து நாலு யுகளத்திலும் நான்கு இந்த்ரர் . ஆனதாதி 
நான்கிலும் நான்கு இந்த்ர ராகும் . 
கற்பத்திற்கு மேலன 
அதின்மேல் மும்மூன்றாக அதோ மத்ய மோர் தவ பேத 

கிரைவேயங்களும் , நவானுதிசையும் , பஞ்சானுத்தர மு 
மென இவை கல்பாதீதங்களாகிய அஹமிந்த்ர நிவாஸங்கள் . 
கல்பங்கள் அமைப்பு 

மந்தராசலத்து அடியினுந் தொடங்கி ஒன்றரை ரஜ்ஜூ 
பர்யந்தம் சௌதர்ம - ஈசான கல்பம் . அதன்மேல் ஒன்றரை 
ரஜ்ஜு பர்யந்தம் சனத்குமாரமாஹேந்த்ர கல்பம் , அதன் 


மான 


255 


மேல் ஆறு யுகளங்களும் அர்த்தார்த்த ரஜ்ஜு பிரமாண 
மாகும் . 

நவக்ரைவேயகாதி விமானங்கள் ஒரு 
ரஜ்ஜு வினுள்ளாகும் . 


அதன்மேல் 


கல்பங்களுக்கும் கல்பாதீதங்களுக்கும் க்ஷேத்ராந்தரம் : தன் 
தான் கடை இந்த்ரகத்து துவஜ தண்டமே கல்பாவஸிகளுக்கு 
அந்தம் ; கல்பாதீதங்க ளந்தம் லோகாந்த மாகும் . 
விமானங்கள் எண்ணிக்கை 


விமான கணணைகள் : 


சௌதர்மாதி நான்கினும் முப்பத்திரண்டும் இருபத் 
தெட்டும் , பன்னிரண்டும் , எட்டும் லக்ஷங்க ளாகும் . பிரஹ்ம 
யுகளத்து நான்கு லக்ஷம் . லாந்தவ த்வயத்து ஐம்பதினாயிரம் , 
சுக்ர யுகளத்து நாற்பதினாயிரம் , சதார த்வயத்து ஆறாயிரம் , 
ஆனதாதி நான்கிலும் ஏழு நூறு விமானங்க ளாகும் . 


அதோ க்ரைவேயகத்து நூற்றொருபத்தொன்றும் , மத்யம 
க்ரைவேயகத்து நூற்றேழும் 

ஊர்த்தவ 

க்ரைவேயகத்து 
தொண்ணூற்றொரு விமானங்க ளாகும் . லட்சுமி , லட்சுமி 
மாலினி , வைர , வைரோசன , ஸோம . ஸோமரூப , அங்கை , 
ஸ்படிகை 

என பூர்வாதிதிசைகளில் எட்டும் மத்யத்தில் 
ஆதித்ய விமானமும் என அனுதிசாவிமான மொன்பது . 


விஜய , வைஜயந்த , ஜயந்த , அபராஜித என பூர்வாதி 
திசைகளில் நான்கும் மத்யத்து சர்வார்த்த ஸித்தியுங்கூடி அனுத் 
தரவிமானங்கள் ஐந்தாகும் . ( 5 ) . 


தல 


தல அளவு 
அந்த விமான 

பாஹல்யம் சௌதர்மேசான 
கல்ப 

விமானங்கள் ஆயிரத்தொருனூற்றிருபத்தொன்று 
யோஜனையை யுடையது . அதன் மேல் ஐந்து 

ஐந்து யுகளத்திலும் 
சேஷ கல்பத்திலும் மூன்றிடையின் மூன்றிலும் சேஷ விமானங் 
களினும் இவ்வண்ணம் பத்து ஸ்தானத்திலும் தொண்ணூற் 
றொன்பது தொண்ணூற்றொன்பது ஹீனமாகும் . 


256 


விமானங்கள் ஆதாரம் 
அந்த விமானங்க ளிருக்கும் க்ரமம் : 

முதலிரண்டு கல்பத்து விமானங்களும் ஜல பிரதிஷ்டிதங்கள் 
அதன் பின் இரண்டும் வாத பிரதிஷ்டிதங்கள் . அதன் மேல் 
எட்டு கல்பங்கள் உபய பிரதிஷ்டிதங்கள் . சேஷ விமானங்கள் 
ஆகாச பிரதிஷ்டிதங்கள் . 
விமானங்கள் நிறம் 

சௌதர்மேசான கல்பங்கள் பஞ்ச வர்ண ரத்ண ஸ்வரூபங் 
கள் , ஸனத்குமார மாஹேந்த்ர கல்பம் கிரஷ்ண வர்ண வர்ஜி 
தங்கள் . அதன்மேல் நான்கு க்ருஷ்ண நீல வர்ண வியபேதங் 
கள் . அதன்மேல் நான்கு கிருஷ்ண நீல ரக்த்த வர்ண 

வர்ண விர ஹி 
தங்கள் . அதன் மேல் விமானங்களெல்லாம் சுக்ல வர்ணங்கள் . 


விமானங்கள் வகைகள் 


அந்த விமானங்கள் இந்த்ரசு ஸ்ரேடியத்த ப்ரகீர்ணங்கள் 
என திரிவிதம் . 


அறுபத்து 


அவற்றுள் இந்த்ரகங்கள் முதலிலுந் தொடங்கி முப்பத் 
தொன்றும் , ஏழும் , நாலும் , இரண்டும் , ஒன்றும், ஒன்றும் அதன் 
மேல் நாலு கல்பத்தில் ஆறும் , மூன்றிடத்தும் மும்மூன்றும் 
ஒன்றும் ஒன்றுமாக சௌதர்ம துவயம் முதல் பஞ்சானுத்ர 
மளவும் இச்சொன்ன பிரமாணங்களினால் 
மூன்றாகும் . 

அவற்றுள் முதலிந்த்ரகம் ரிது விமானம் : அந்தயத்தில் அது 
சர்வார்த்தசித்தி என்பது . 
இந்திரகங்கள் விஸ்தாரம் 

நாற்பது யோஜனன உத்ஸேதமும் அதோமத்யம உபரிம 
தலத்து பன்னிரண்டும் எட்டும் நான்கும் விஸ்தாரமாகிய மந்தர 
மஹிதரம் என்னும் மஹீபதிக்கு மகுடமிருந்தாப் போல யிருந்த 
வைடூர்யமய குளிகாக்ரத்து குரு வாலாக்ராந்தரம் யிடை விட் 
டிருந்தது ரிது விமானம் , அது மனுஷ்ய க்ஷேத்ர பிரமாணம் . 


257 


யோஜனை 


தத் பிரமாணமாகிய ஸித்த க்ஷேத்ரத்தினுக்கு பன்னிரண்டு 

அந்தரத்திருந்த சர்வார்த்தஸித்தி ஜம்பூத்வீப 
பிரமாணம் , அந்த இரண்டினையும் விசேஷித்து ரூபேந்த்ரகத் 
தினால் பாகங்கொண்டு கிடைத்த லப்தத்தினை 
இந்த்ரகம் தொடங்கி கழிக்க சேஷேந்த்ரகத்துக்கு பிரமாண 
மாகும் . 


முதல் 


ஸ்ரேடி பந்தங்கள் 

அந்த இந்த்ரகத்திற்கு நான்கு திசையினுமிருந்த ஸ்ரடிே 
பந்தங்கள் முதலிந்த்ரகத்து சதுர் திசையிலும் பிரத்யேகம் அறு 
பத்து மூன்றாகும் , அதன்மேல் படலந்தோறும் திக்குகளிற் 
ஒன்றொன்று குறைந்து அனு திசையில் திக்குகடோறும் ஒன் 
றொன்றாகும் . பிர தமேந்த்ரக ஸ்ரேடி பந்தங்கள் அர்த்தங்கள் 
ஸ்வயம்புரமண சமுத்ரச் செவ்வையி லிருக்கும் . ஒழிந்த விமா 
னங்களெல்லாம் மூன்று துவீபத்தும் 

துவீபத்தும் மூன்று சமுத்ரத்தும் 
செவ்வையி லாகும் . 
பிரகீர்ணங்கள் 


அந்த ஸ்ரேடிபந்தங்களிடையிடைகளில் பூத்தெளித்தாற் 
போலிருந்தது புஷ்ப பிரகீர்ணங்கள் ; ஸ்ரேணிந்த்ரக ஹீனராசி 
சமானங்கள் , 


இவ்வண்ணம் திரிவிதமாகிய விமானங்களில் இந்த்ரக விஸ் 
தாரம் சங்க்யாத யோஜனம் ; ஸ்ரேணிபந்தங்கள் அசங்க்யாத 
யோஜனம் ; பிரகீர்ணகங்கள் சில சங்க்யாத யோஜனம் , சில 
அஸங்க்யாத யோஜனம் . 


கல்பங்களுள் அஸங்க்யாத யோஜன விஸ்தார விமானங்கள் 
தன் தான் ராசியை பஞ்ச பாகம் பண்ணியதில் நான்கு பாகம் . 
சங்க்யாத யோஜனை விஸ்தார விமானங்கள் மீந்தது . இந்த 
இரண்டு ராசியினுள்ளும் சங்க்யாத அஸங்க்யாத விஸ்தார 
பிரகீர்ணங்கள் அறிந்து கொள்வது . 

கல்பாதீதங்களுள் ஸங்க்யாத யோஜன விஸ் தார விமானங் 
கள் அதோக்ரைவேயகத்து மூன்று . மத்யமத்தில் பதினெட்டு 


258 


உபரிமத்து பதினேழு , அனுதிசையி லொன்பது , அனுத்தரையில் 
ஐந்தாகும் . 
இந்திரர் வாழும் விமானங்கள் 


இவ்வண்ணமாகிய பிரமாணத்தில் கூடிய விமானங்களிற் 
கல்பேந்த்ர புரங்கள் ஆறுயுகளத்திலும் சேஷ கல்பத்திலும் 
தன் தான் சரமேந்த்ரகத்து தக்ஷிணோத்தர திசையின் பதி 
னெட்டும் பதினாறும் பதினான்கும் பன்னிரண்டும் பத்தும் 
எட்டும் ஆறுமாவதான ஸ்ரேடிபந்தங்களுள்ளாகும் . அவை 
யிற்றில் சில பூர்வாதி திசையில் நான்கும் மத்யத்து ஒன்றுமாக 
ஐந்தாகும் . தக்ஷிணோத்தரேந்த்ர புரங்கள் சௌதர்மாதி 
கல்பத்திலும் நடு நாலு யுகளத்திலும் சேஷ கல்பத்திலும் 
இந்த ஒன்பது ஸ்தானத்திலும் தன் தான் தேவியர் புரங்களுடன் 
கூடின இந்த்ர புரங்களுக்கு பிரமாணம் யதாக்ரமத்தினால் 
எண்பத்தினாலும் எண்பதும் 

எழுபத்திரண்டும் எழுபதும் 
அறுபதும் ஐம்பதும் நாற்பதும் முப்பதும் இருபதும் ஸஹஸ்ர 
விஸ்தாரத்தினையுடைய 

எல்லாம் 
சதுரஸ்ரங்கள் . 


யோ ஜன 


வை 


சம 


ஜிந் பிம்பங்கள் 


அனேக ரத்ன ரசிதங்களினால் அபரிமித சுக 

நிவா ஸங் 
களாகிய அந்தபுரங்களின் பாஹ்யத்து நான்கு திசையிலும் 
த்ரிதச மிதுன சதகேளி நுதித மஹாராக ரத ரஹஸ்யாதிகளில் 
அழகு பெற்ற அசோக சப்தச்சத சம்பக சூத வன 

சதுஷ்டய 
மாகும் . அந்த வனங்களில் அநேக கல்ப பாதப பிரவிராஜிதங் 
களும் பத்ம ஸரோவர பிரமாணங்களும் அவற்றின் மத்யத்து 
ஐம்பூவ்ரக்ஷ பிரமாணத்து ஒவ்வொரு சைத்ய விரக்ஷங்களாகும் . 
அவையிற்றின் அடியில் சதுர் திக்கிலும் பர்யங்க ஸ்திதி தங் 
களும் பிராதிஹார்ய சமன்விதங்களுமாக ஒன்றுக்கு ஐந்து 
ஐந்து ஜிந பிம்பங்க ளாகும் . 


கிரஹங்களுத்ஸேதம் ஆறுயுகளத்திலும் சேஷ கல்பத்திலும் 
மூன் றிடத்து மும்மூன்றுனுள்ளும் , அனுதிசையிலும் அறுனூறும் 
ஐநூறு யோஜனையும் ஐம்பது ஹீன கிரமங்களாகும் . 


259 


பஞ்சானுத்தரத்துள்ளும் இருபத்தைந்து யோஜனை யாகும் . 
மற்றும் ஆறு யுகளத்திலும் சேஷ கல்பத்திலும் தேவியர் 
கிரஹங்களுக்கு உத்ஸேதம் ஐந்நூறு யோஜனமும் ஐம்பது 
ஹீன கிரமமு மாகும் . ஸமஸ்த கிரஹங்களும் உத்ஸேத பஞ்சம 
பாகாயாமம் தசமபாக விஷ்கம்பம் . 
தேவியர் எண்ணிக்கை 
மற்றும் தேவியர் 

பிராஸாதங்களுக்கும் வல்லபையர் 
பிராஸாதங்கள் உத்ஸேதம் இருபது யோஜனை அதிகமாகும் 
அந்த வல்லபையர் ஆவாஸங்கள் இந்த்ர ஆவாஸத்து பூர்வ 
திசையிலிருக்கும் . 

இந்த்ரருக்கு மஹாதேவியர் பிரத்யேகம் எண்மராகும் . 
ஒவ்வொரு மஹாதேவியர் பிரதிபத்த மஹாதேவியர் பிரதான 
தேவியர் உள்பட பதினாயிரவ ராகும் . சௌதர்மேசான 
தேவியர் ஒருலக்ஷத்து இருபத்தெண்ணாயிரவராகும் ( 1,28,000 ) . 
ஒழிந்த ஐந்து யுகளத்திலும் சேஷ கல்பத்திலும் யதாக்ரமம் 
அரத்தார்த்த மாகும் . மற்றும் வல்லபையர் சௌதர்மேசா 
நேந்த்ரர்க்கு முப்பத்தீராயிரவர் ( 32,000 ) . ஸனத்குமார 
மஹேந்த்ரர்க்கு எண்ணாயிரவர் ( 8.000 ) , பிரஹ்மேந்த்ரர்க்கு 
ஈராயிரவர் ( 2,000 ) , லாந்தவேந்த்ரருக்கு ஐநூற்றுவர் ( 500 ) , 
சுக்ரேந்த்ரருக்கு இருநூற்று ஐம்பதின்மர் ( 250 ) , சதாரேந்த் 
ரருக்கு நூற்றிருபத்தைவர் ( 125 ) , ஆனத ப்ராணத ஆரண 
அச்யுதேந்த்ரருக்கு அறுபத்து மூவராகும் ( 63 ) . 
தேவியர் பிறப்பு 

தக்ஷிணோத்ர கல்பங்களில் தேவியர் எல்லோருக்கும் உத்பத்தி 
சௌதர்ம கல்பத்திலும் ஈசான கல்பத்தி மாகும் . ஒழிந்த கல் 
பத்திலு மில்லை . கேவலம் தேவியர் உத்பத்தி விமானங்கள் 
பிரதம கல்பத்து ஆறு லக்ஷம் ( 6 , 00,000 ) . துவிதிய கல்பத்து 
நான்கு லட்சம் ( 4,00,000 ) , 
தேவர் காம சுகம் 


தேவ தம்பதிகளுக்கு காம சுகானுபவனம் பவன வாஸியா 
முதல் ஈசான கல்ப பர்யந்தம் மனுஷ்ய ரனுபவனம் போல காய 


260 


ப்ரவீசாரம் . ஸணத்குமார மாஹேந்த்ர தேவர் அன்யோன்யாங்க 
ஸ்பர்சனமாத்ர காமசுகபிரீதியாகிய ஸ்பர்ஸ பிரவீசாரர் . அதன் 
மேல் நாலு கல்பத்து தேவர் ரூப பிரவீசாரர் . 


ஸ்ரங்காரரூப லாவண்ய ஹாவ பாவ விலாஸ விப்ரமங்களை 
பார்த்து சுகத்தினை எய்துவர் . அதன்மேல் நாலு கல்பத்தவர் 
ஸப்த பிரவீசாரர் . அன்யோன்ய மிருது வசன மதுர கீத அலங்கார 
த்வனிதாரவங்களைக் கேட்டு 

ரீசந்தோஷத்தை எய்துவர் . 
அதன்மேல் நாலு கல்பத்தவரும் மன ப்ரவீசாரர் . ஸ்வாங்கனா 
ஸ்மரண மாத்ரத்தில் மன்மத சுகத்தை எய்துவர் . அவ்வண் 
ணமே . ஸ்த்ரீயரும் சுகத்தை எய்துவர் . 
அகமிந்திரர் சுகம் 

அதன்மேல் அஹமிந்த்ரர் எல்லோரும் அப்ர வீசாரர் . அவ் 
வண்ணமாகிய தேவருக்கு சுகமில்லை என்று சொல்லப்படாது . 
அதெங்ஙனெனில் , பிரவீசார மென்பது 

மைதுன ஸேவை 
யினால் வேதனீய கர்மோ தீரணையினாலாகிய 

துக்கோபசம 
பிரீதிகாரம் . அந்த துக்கம் அஹமிந்தரருக்கு இல்லை . ஆகையி 
னால் பிரவீசார மில்லை . பஞ்சவித அந்தராய க்ஷயோபசம 
உத் க்ரஷ்ட சமுத்பவ 

பஞ்சகத்தினுடையவர்க்கு 
ஸப்ர வீசார அனந்த 

நிஷ்ப்ரவீசார சுகத்தினுக்கு 
உவமையில்லை . 

மற்றும் , அந்த வைமானிகர்க்கு ஆயுஷ்யம் , அணிமாத்யை 
ஸ்வர்யை சுகம் , தியுதி , லேஸ்யா , விசுத்தி இந்த்ரிய விஷயங்கள் , 
அவதி விஷயங்கள் மேல்மேல் பெருகும் . சஞ்சரிக்கின்ற 

க்ஷேத் 
ரங்களும் , சரீரங்களும் , பரிகிரஹங்களும் , அபிமானங்களும் 
குறையும் . 
தேவர் லேஸ்யை 
லேஸ்யைகள் 

வாஸிகர் முதல் பிரதம 
பர்யந்தம் பீத லேஸ்யைலாகும் ; துவீ தீய யுகளத்து பீத பத்ம 
லேஸ்யையும் , த்ரி சதுர் பஞ்ச யுகளத்து பத்ம லேஸ்யையும் , 
ஷஷ்டமத்து பத்ம சுக்ல லேஸ்யையும் அதன்மேல் சுக்ல 
லேஸ்யை வொன்று மாகும் . பவன திரிகர்க்கு 

அபர்யாப்தி 


சாதசுப 


குண 


பவன 


யுகள 


261 


காலத்து கிருண்ண நீல காபோத மென்னும் அசுப லேஸ்யை 
யாகும் . 


அவதி ஞான அளவு 

விகுர்வணா சக்த்திகளும் அவதி விஷயங்களும் பிரமத 
துவீதீய யுகளத்திலவர்க்கு பிரதம துவீதீய பிரத்வியின் அந்த்ய 
மளவும் . அதன் மேல் மூன்றிடையில் நாலு கல்பத்தவர்க்கு , 
திரி , சதுர பஞ்சம பிரத்வி பர்யந்த மாகும் . நவக்ரைவேயக 
நவானுதிஸ தேவர்க்கு ஷஷ்ட சப்தம பிரத்வி தலமளவுமும் 
அறிவர் . விகுர் வணா சக்த்தியினையு முடையவர் . 

பஞ்சானுத்தர அஹமிந்த்ரர் சமஸ்த லோக நாடியினை 
யும் அறிந்து பிரத்யக்ஷமாக அறிந்த க்ஷேத்ர மெங்கும் நிஜ 
சரீரத்தினால் நிறைந்தும் மகிழ்ந்தும் (இருக்கும் ) சக்த்தியினை 
உடையவர் . 


மூன்றி 


தேவர்கள் உயரம் 

அவர்கள் உத்ஸேதம் இரண்டு மிரண்டும் நாலு மிரண்டு 
மிரண்டும் நாலுமாகிய கல்பத்திலும் மூன்றிடையில் 
னுள்ளும் , அனுதிச அனுத் தரையிலும் முறையாலே ஏழும் , 
ஆறும் , ஐந்தும் , நான்கும் , மூன்றும் அதன்மேல் தள ஹீனங் 
களும் ஒன்றுமாக தசஸ்தானங்க ளாகும் . 
தேவர் ஆயுள் 


ஆயுஷ்யம் கல்பாஷ்ட யுகளத்திலும் , நவக்ரைவேயத் 
திலும் , 

அனுதிசையிலும் அனுத்தரையிலும் யதாக்ரமம் 
இரண்டும் , ஏழும் , பத்தும் , பதினான்கும் , பதினாறும் , பதி 
னெட்டும் , இருபதும் , இருபத்திரண்டும் , அதன்மேல் ஒவ்வொன்று 
அதிகமாகிச் சென்று முப்பத்து மூன்று கடல் கால மாகும் . 

ஜகன்யம் சௌதர்ம கல்பத்து பல்யோபமம் . ஈசானத்து 
அதிகம் , மேலெல்லாம் 

உத்க்ரஷ்டத்து ஸமயாதிகம் மேல் 
ஜகன்யாயுஷ்ய மாகும் . ஸ்த்ரீயருக்கு பிரதமயுகளத்து ஸாதிக 
பல்யமாகும் . உத்க்ரஷ்டம் ஐந்து பல்யம் அதன்மேல் பதினோரு 
கல்பமளவும் இரண்டு இரண்டு விரத்தியாகி அதன்மேல் நாலு 


262 


கல்பத்திலும் எவ்வேழு விரத்தியாகி அச்யுத கல்பத்து ஐம்பத் 
தைந்து பல்யமாகும் . உக்த்தஞ் ச . 

ஸா ஹிய பல்லம் அவரம் கப்ப துகத்தீன பணக வடமவரம் 
ஏக்காரஸே சஉக்கே கப்பேதோ ஸத் பரிவட்டி || 

( தி.ஸா. 542 ) 
இவ்வண்ணமாகிய தேவ தம்பதிகள் 

ஸஹஜாதாம்பர 
பூஷணங்களினாலு நிஜாங்கப்ரபையினாலும் கிரஹ பித்தியில் 
மணிகுட்டிமங்களினாலும் விளங்கானின்று சமசதுரஸ்ர சரீரமும் 
ஸமஸ்த மல தாது தோஷ ரஹி தமும் ஸ்வேத ஸ்ரம ரோசு 
வர்ஜித திவ்ய மூர்த்திகளும் திவ்ய போதமும் அணிமாதி 
குணங்களையு முடையராகி யிருப்பர் . 
தேவர்கள் உணவும் மூச்சும் 

அவர்களுக்குள் ஒரு சாகரோபம ஸ்திதி நிலையுடைய 
வர்க்கு ஸஹஸ்ர வர்ஷத்தில் ஒருக்கால் மனஸாஹாரமும் , 
பக்ஷத்து ஒருக்கால் உச்வாஸமுமாக 

பெருகி , ஸர்வார்த்த 
ஸித்தியிலவர்க்கு முப்பத்து மூவாயிர வருஷத்துக் கொருக்கால் 
மனஸினால் ஆஹார சிந்தையும் , பதினாறரை 

மாசத்து 
உச்வாஸமு மாகும் . 
தேவ பிறப்பில்லாமல் இருக்கும் காலம் 
அந்த கல்பங்களுள்ளாரும் 

ஜனனமின்றி அந்தரிந்து 
இருக்கும் காலம் சௌதர்ம யுகளத்து ஏழு திவஸம் , சனத்குமார 
யுகளத்து பக்ஷமும் , அதன்மேல் நான்கு கல்பத்திலும் மாஸமும் , 

நான்கிலும் இரண்டு மாஸமும் , அதன் மேல் 
நான்கிலும் சதுரமாஸமும் , கல்பாதீதத்து ஷண்மாசமும் மற்றும் 
உத்க்ரஷ்டத்தினால் இந்த்ரரும் மஹாதேவியரும் லோகபால 
கரும் தன் தான் ஸ்தானத்தின்றி அந்தரிப்பது ஆறு மாஸம் . 
ஸாமானிக த்ராயஸ் த்ரிம்ஸர் பாரிஷத ஆத்மரக்ஷகரென்னும் 
தேவர்க்கு நாலு மாஸ மாகும் 


அதன் மேல் 


சுத்த சாரித்ரத்தினால் நாநா பேத உச்ச நிலயங்களில் 
இந்த்ராதி மஹாபதங்களை எய்தி நிரதிசய சுகத்தினை அனுப 
விப்பர் . அசுத்த சாரித்ரத்தினால் விவித பிராகார நீச நிலயங் 


263 


கல் கந்தர்ப்ப கில்விஷக ஆபி யோக்ய ரென்னும் தேவராகி 
பிறந்து மனோதுக்கத்தினை அனுபவிப்பர் . 
கந்தர்ப்ப தேவர் ஈசான கல்ப மளவுமாகும் . 

மளவுமாகும் . கில்விஷர் 
லாந்தவ 

கல்ப மளவுமாகும் . ஆபியோக்யர் அச்யுத கல்ப 
மளவு மாகும் . அவருக்குத் தன் தான் கல்பத்து ஜகன்யாயுஷ்ய 
மாகும் . 

அந்த ஸ்வர்க விமானங்கள் ஒவ்வொன்றினுக்கு ஒவ்வொரு 
ஜிநாலயமாக எண்பத்து நான்கு லக்ஷத்து தொண்ணூற்று 
ஏழாயிரத்திருப்பத்து மூன்று ஜிநாலயமாகும் ( 84,97,023 ) . 
இலௌகாந்திக தேவர் 

பிரஹ் மலோக அந்த்யத்திலிருக்கும் லௌகாந்திக தேவர் 
பேதம் எங்ஙனெனில் ஸாரஸ்வதர் எழுநூற்றேழு ( 707 ) அக்ன் 
யாபர் ஏழாயிரத்தெழுவர் ( 7,007 ) சூர்யாபர் ஒன்பதினாயிரத் 
தொன்பதின்பர் ( 9009 ) ஆதித்யர் எழுநூற்று எழுவர் ( 707 ) 
சந்த்ராபர் பதினோராயிரத்து பதினொருவர்( 11,011 ) ஸத்யாபர் 
பதிமூவாயிரத்து ஒருபத்து மூவர் ( 13,0231 , வன் ஹிகள் ஏழா 
யிரத்து எழுவர் ( 7.007 ) , ஸ்ரேயஸ்கர் பதினையாயிரத்தொருபத் 
தைவர்( 15,015 ) க்ஷேமங்கரர் பதினேழாயிரத்தொருபத்தெழுவரி 
( 17,017 ) அருணர் ஏழாயிரத்தெழுவர் ( 7,007 ) வர்ஷபேஷ்டர் பத் 
தொன்பதாயிரத் தொருபத்தொன்பதின்மர் ( 19,019 ) காமதரர் 
யிருபத்தோராயிரத்திருபத்தொருவர் ( 21,021 ) கர்ததோயர் 
ஒன்பதினாயிரத்து ஒன்பதின்மர் ( 9,009 ) , நிர்மானரஜஸ்கர் 
யிருபத்து மூவாயிரத்திருபத்து மூவர் ( 23.023 ) திகந்த ரஹிதர் 
இருபத்தையாயிரத்திருபத்தைவர் ( 25,025 ) துஷிதர் ஒன்பதினா 
யிரத்து ஒன்பதின்மர் ( 9,009 ) ஆத்மரக்ஷகர் இருபத்தேழா 
யிரத்து இருபத்தெழுவர் ( 27,027) , சர்வரக்ஷிதர் இருபத்தொன் 
பதினாயிரந்திருபத்தொன்பர் ( 29,029 ) அவ் யாபாதர் பதி 
னோறாயிரத்தொருபத்தொருவர் ( 11,011 ) மருத்துக்கள் 
முப்பத்தோராயிரத்து முப்பத்தொருவர் ( 31.031 ) வசுக்கள் 
முப்பத்து மூவாயிரத்து முப்பத்து மூவர் ( 33 , 33 ) அரிஷ்டர் பதி 
னோராயிரத்து பதினொருவர் ( 11,011 ) அஸ்வர் முப்பத்தையா 
யிரத்து முப்பத்தைவர் ( 35,035 ) விஸ்வர் முப்பத்தேழாயிரத் 


264 


முப்பத்தெழுவர் ( 37 , 037 ) . ஆக கூடின 

கூடின சங்க்யை நாலு 
லக்ஷத்தேழாயிரத் தெண்னூற்று யிருபதின்மர் ( 4,07,820 ) . 

இவரனைவரும் ஹீனாதிகமிலராகி சுக்ர லேஸ்யையினை 
யுடையராகி ஐந்து முழ உயரத்தினையுடையராகி எட்டு கடல் 
காலம் ஆயுஷ்யத்தினையுமுடையராகும் . அரிஷ்டருக்கு ஒன்பது 
ஸாகரோபம மாகும் . 

மற்றும் பிரஹ்மலோக மென்பது நிஜநிரஞ்சன பரப்ரஹ்ம 
ஸ்வரூபத்தினை பேதபாவனையினால் ஆலோசிப்பதும் 
ஐந்தாம் ஸ்வர்காக்ரத்து அந்த்யத்திலும் சம்ஸாரத்தினது 
கடையை எய்த வேண்டி யிருந்தது மாகும் . லௌகாந்திக தேவ 
ரனைவரும் விஷய ரஹிதரும் தேவ ரிஷியரும் துவாதசானுப் 
ரேக்ஷ பாவனா நிர தரும் சதுர்த்த குண 

ஸ்தான யோக்ய 
வீதராக ஸ்வஸம்வேதன ஞானத்தினால் நிஜ நிரஞ்சன ஆத்ம 
தத்வத்தினை பாவிப்பவரும் சுத்தாத்ம 

ருசி ரூப நிச்சய 
ஸம்யக்த்வ சம்பன்னரும் சம்ஸார துக்க பயபீ தரும் சேஷ 
சுரேந்த்ரரால் அர்ச்ச நீயரும் சதுர்தஸ பூர்வதரரும் தீர்த்தங்கர 
தீக்ஷா கல்யாண பிரதி போதனா பரரு மாகும் . 
தேவகதியில் பிறப்பவர் 


தேவகதியில் பிறப்பவர் யாரெனில் , 


அஸம்ஸ் பர்யாப்தகங்கள் பவன வியந்தரிலும் , தாபஸரும் 
போகபூமி மித்யதரஷ்டிகளும் பவன திரயத்திலும் , போக 
பூமி ஸம்யக்த்ரஷ்டிகள் சௌதர்மேசானத்திலும் பிறப்பர் . 
போக திரஷ்ணையினை யொழித்து சிறிது விரதிகளும் கௌ 
மார பிரஹ்மசாரிகளும் பர வசத்தினால் பிரஹ்ம சாரிகளாகி 
யிருந்தவரும் கட்டுப்பட்டும் தகைப்பட்டும் சிறையிலிருந்தும் 
அழற்சியும் வேசரிக்கையும் முனிவுமின்றி பரவசத்தினால் காய 
சிலேசம் பண்ணுமவரும் , தேவகதியில் பத்தாயுஷ்யராகி ஜல 
அனலா திகளினாலிறந்தவரும் நீச தேவ ராகுவர் . உத்க்ரஷ்ட 
பிரஹ்மசர்யா திகளினால் ஆத்மாராமருமாகிய பரிவ்ராஜகர் 
பிரஹ்ம கல்ப பர்யாந்தம் பிறப்பர் . ஆஜீவகர் அச்யுத கல்ப 
பர்யந்தம் நீச தேவ ராகுவர் . 


265 


திர்யக் மனுஷ்யராகிய அசம்யதஸம்யக் த்ரஷ்டிகளும் 
தேஸ ஸம்யதரும் 

ஸம்யதரும் அச்யுத கல்பமளவும் மஹர்திக தேவ 
ராகுவர் . திரவ்யத்தினால் மஹாவிரதிகளும் பாவத்தினால் 
தேஸவிர தி அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டிகள் மித்யாரஷ்டிகளாகிய 
மனுஷ்யர் உத்க்ரஷ்டத்தினால் கிரைவேயக பர்யந்தம் பிறப்பர் . 
திரவ்ய 

பாவத்தினால் மஹாவ்ரதிகளும் ஆஹார ரித்தி 
சம்பன்னராகியவரும் 

உபசமஸ்ரேணியில் மிர தரும் ஸ்வ 
சுத்தாத்ம ஸ்வரூபத்தினையும் தர்ம சுக்ல தியானத்தினை 
பாவிப்பவரும் சர்வார்த்தஸித்தி பர்யந்தம் பிறப்பர் . 

மற்றும் அந்த தேவர்கள் ஆயுஷ்யம் நிறைந்து மத்யம 
லோகத்து கர்ம பூமியில் மனுஷ்ய திர்யக் ஜாதிகளிலும் 
சுலக்ஷண சுரூப சுபக சுபுத்தி கீர்த்தி வீர்ய தைர்ய தியுதி மதி 
சுகநிதிகளாகி பிறப்பர் . பவன திரயத்தும் செளதர்ம த்வீகத்து 
மாகிய மித்யா திரஷ்டிகள் , அஞ்ஞாஸ தப காயக்லேசத் 
தினாலும் ஸ்வபாவசுத்த பத்ரசீலதவத்தினாலும் பெற்ற தேவ 
சுகத்தில் ஆசக்த்தராகியிருந்தவர் ஆயுஷ்யம் ஆறுமாஸ மொழிய 
சென்றவிடத்து கல்ப விரக்ஷ சலனத்தினாலும் திக் சலனத்தினா 
லும் திரஷ்டி பிராந்த்தியினாலும் புஷ்பமாலை வாடுகையினா 
லும் ஆஸன்ன மரணத்தினை அறிந்து பஞ்சவடக்குழிபோன்ற 
கர்பத்து பிறப்ப தாக ஆச்சு 

தென்று விபங்க ஞானத்தினா 
லறிந்து பேசாமலிருந்தும் , தேவஸ்த்ரீயர் கண்டங் கட்டிக் 
கொண்டு வியோக சோகத்தினால் அழன்றும் சரண மெனக்கு 
யாரோ வென்றும் அஸாதாவேதனீய கர்மபலம் அங்கே அனு 
பவித்து சோக பாரத்தினால் வீழுமாப்போல வீழ்ந்து மத்யம 
லோகத்து வந்து கர்பாவாஸகாரணமாகிய ஸங்க்லேச பரிணாம 
காரணமாக ஸ்தாவர நாம கர்மோதயத்தால் நிர்பாதமாகிய 
இடங்களிலும் பர்வதங்களிலும் நிஜந்தர சீதள ரம்ய ஸ்தானங் 
களிலும் ஸ்ரீகண்ட கோசீர்ஷ சந்தன 

துருஷக 
விசேஷமாகிய பிரத்யேக வனஸ்பதிகளாகியும் பிரத்வீகாயிக 
அப்காயிக பாதர பர்யாப்த ஸ்தாவரை கேந்த்ரியங்களாகியும் 
பிறப்பர் . 

மற்றும் ஸஹஸ்ரார கல்பமளவும் இருந்த மித்யாத்ரஷ்டி 
கள் நிதானத்தினால் சுத்த ஜாதி குண ஸ்தானங்களையுடைய 


காளா 


கரு 


266 


காரணமாக 


ராகிய சுகிகளும் பூஜ்யங்களான கஜாஸ்வங்களும் பிறவுமாகிய 
பஞ்சேந்த்ரிய திர்யக் ஜாதிகளிற் பிறப்பர் . கர்ம பூமிஜ மனுஷ் 
யருள்ளும் பிறப்பவர் - ஸம்யக்த்ரஷ்டிகளாகிய தேவர்கள் அந்த 
மரண சின்ஹ ந்தோன்றுதலும் அவதி ஞானத்தினா லறிந்து 
அனந்தானந்த பவ சங்கடகங்களுள் தேவராகியது எத்தனை ? 
துர்கதிக்குச் சென்றது எத்தனை ? மனோஞா மனோஞா விஷய 
ராகத்வேஷங்கள் 

ஸா தா ஸாதோதயத்தினால் 
புண்ய பாபங்களினால் சுகதுக்கங்களை 

யெய்தி 

ஜனித்தும் 
மரித்தும் வாராத பாவங்கள் யாதொன்றும் பேதாபேத ரத்னத் 
ரயங்களை யடையாமல் அனேக சம்ஸார நிகள பந்தத்து 
அகப்பட்டு துக்க சமுத்ரத்தில் முழுகி ஆபத்தை எய்தினேன் , 
இப்பொழுது மனுஷ்ய லோகத்து தர்மக்ஷேத்ரத்திலும் உபய 
குல ஜாதி சுத்தரும் சுலக்ஷணருமாகிப் பிறந்து போக காம்க்ஷை 
யினைத் துறந்து அர் ஹத் பிரணீத ஸன்மார்க்கத்து நிகழ்ந்து 
ஸ்வகீய சுத்த சிதானந்தமய டங்கோத்கீர்ண ஞாயகைக ஸ்வ 
ரூப தர்ம சுக்ல தியானத்தினால் கர்ம க்ஷயஞ்செய்து அனந் 
தானந்த காலம் அனந்தகுண பரித ஸித்த சுகத்தை எய்தப் 
பெற்றேனென்று மன பூர்ணராகி மூன்று லோகத்து முண்டாகிய 
எட்டு கோடியும் ஐம்பத்தாறு லக்ஷமும் தொண்ணூற்று 
ஏழாயிரத்து நானூற்று எண்பத்தொரு பரமாத்ம நிலயங்களை 
யும் ஜியோதிர் வியந்தர லோகங்களில் அஸ்ங்க்யா தமாகி 
ஸ்வயம்புவாகிய ஸர்வஞாய தனங்களையும் அவையிற்றின் 
பூஜையினையும் சப்ததீசத தர்ம க்ஷேத்ரவர்த்தி தீர்த்தகர 
ஸஸிதர தேவர்களையும் மற்றும் ஜ்யோதிஸ்வரூப தியான 
நிஷ்டிதராகிய தபோ நிஷ்ட்டர்ஸ்ரீபாதங்களையும் நமஸ்கரித்து 
சதுர்த்த குணஸ்தான யோக்யமான ஆத்ம 

தத்வத்தினை 
பாவித்தும் ஆறு மாஸ பர்யந்தமும் அவஸானகாலத்திலவர் 
களும் பஞ்ச பதங்களையும் ஸித்தாக்ரத்தியினையும் நிஜாநந்த 
ஆத்ம பாவனையும் பாவித்து தர்ம தியானத்தினால் அசுப 
பந்தகர்மத்தை கழற்றி சமாதியினால் முடிந்து அத்ரஸ்யராகி 
வந்து மத்யம லோகத்து பிறந்து தீர்த்தகர சகல சக்ரவர்த்தி 
யாதி பதவிகளை படைப்பர் . 
தீர்த்தகர நாம் ஸத்வமுள்ள ஜீவனுக்கு 
காலத்து வஸ்த்ர 

பரணங்கள் மலீமஸங் 


ஆறுமாஸ 


மவஸான 


மாலா 


267 


களாகித் தோன்றும் . அனுதிசா நுத்தரைகளினின்றும் சியுத 
ரானவர்களுக்கு கேசவாதி பதங்களாகாது ஸர்வார்த்த ஸித்தி 
புறம்பாக ஒழிந்த பதின் 

மூன்று 

ஸ்தானத்திலவர்களும் 
மனுஷ்யரும் தேவரும் ஆகி தேவ பதத்தை எய்தி புனரபி 
மனுஷ்யருமாகி கர்ம க்ஷயம் தப்பாம லாகும் . சௌதர்மேந் 
தரனும் அவனுடைய உத்க்ரஷ்ட தேவியரும் அவனுடைய 
லோகபால தேவரும் தக்ஷிணேந்த்ரரும் லௌகாந்திக தேவரும் 
சர்வார்த்த சித்த தேவரும் வருமாப்போல் மஹர்திக மனுஷ்ய 
ராகி கர்ம க்ஷயம் தப்பற வாகும் . 
ஸித்தலோகம் 

அந்த ஸர்வார்த்த சித்தியின் மேல் த்வாதஸ யோஜனஞ் 
சென்றவிடத்து மூன்று லோகத்திலும் அக்ரத்து ஈஷத் பிராக் 
பார ’ மென்னும் அஷ்டம பிரத்வியின் நீளம் ஏழு ரஜ்ஜுவும் 
பூர்வாபரத்தொரு ரஜ்ஜு அகலமும் அதன் மத்யத்து மனுஷ்ய 
க்ஷேத்ர பிரமாண விஸ்தீர்ணமும் கோளகார்த்த சமானமும் 
சுத்த ஸ்படிக மயமும் அஷ்ட யோஜன பாஹல்யமு மாகிய 
ஸீதாவனி 

என்னும் ஸித்த சிலையின் மேல் இரண்டு 
மொன்றும் நானூற்று ஐம்பத்தைந்து வில்லு குறைந்த 
குரோஸமும் பிரமாண முமாகிய கனோதி கனுவாத தனுவாத 
மிருக்கும் . 
அந்த 

தனுவா தத்தை ஒன்பது லக்ஷம் பாகம் பண்ணி 
அதில் ஜகன்ய அவகாஹனத்து ஜகன்ய ளித்தர் இருப்பர் . 
ஆயிரத்தை நூறு பாகம் பண்ணி அதன் அந்த்ய பாகத்து உத்க் 
ருஷ்ட அவகாஹன ஸித்தர் இருப்பர் 

ஜகன்ய மூன்றரை முழம் உத்க்ரஷ்டம் ஐந்நூற்றிருபத் 
தைந்து சாப பிரமாணம் . மத்ய அவகாஹனம் நாநா பேத 
மிருக்கும் . அப்படியாகிய ஸித்தத்வத்தினை மத்யம லோகத்து 
அமல ஸஹஜ ஆத்மானுஷ்டானத்தினால் கர்ம 

களங் 
கத்தை நிர் மூலனம் பண்ணிண சுத்தாத்மன் இருக்கும் . அந்த 
ஸ்தானம் ஸித்தியும் ஸ்வாத்மோபலப்தியும் பரம ஸ்தானம் 
பவித்ரம் , கல்யாணம் , ஸுகதி , லோகாந்தரம் , பரம பதம் , 
அக்ஷயம் , அனந்தம் , சாஸ்வதம் , அஜராமரம் , அபவ்யர்க்கு 


மல 


268 


அகம்யம் , பவ்யர்க்கு கம்யம் , ஸம்யக் ஞானிகளினால் சொல்லப் 
படுவதும் அதுவே மோக்ஷ மென்பது . ஊர்த்வலோக கதனம் , 


குல 


ருசக 


முன் சொன்ன 

சைத்யாலயங்களின் பிரமாணம் உத்க் 
ரஷ்ட மத்யம ஜகன்ய மந்திரம் அர்த்தார்த்த கிரமம் . 
விமானத்தும் நந்தீஸ்வரத்தும் பத்ராசால நந்தனவனத்தும் 
ரம்யமாகிய ஜிந ஹர்ம்யங்கள் உத்க்ரஷ்டம் . 
நகோத்தர குண்டல வக்ஷார அசல ஸௌமனஸ நிலயங்கள் 
மத்யமங்கள் . பாண்டுகத்து ஜிநக்ரஹம் அபரம் . 
நூறும் 

அகலம் ஆயாமதளம் த்வயார்த்தம் : உத்க்ரஷ்ட 
க்ரஹோச்ஸ்ரயம் ஷோடஸகம் த்வாராயதி அஷ்ட யோஜன 
விஷ்கம்பம் , 


ஆயாமம் 


பவ 


பாண 


ரஜத கிரி ஜம்பூ சால்மலி 

குஜகத 

நாலி நீளம் 
குரோசம் ; த்ரிஜ கன்னுத சேஷ கிரஹ விர ஜயாதிகள் அதற்கு 
தக்க தக்க படியாகும் . 
ஸ்த் பிரரூபணம் 

நரக கதியில் நாரகர்க்கு மித்யாத்ரஷ்டி முதலாகிய ( 1 ) 
குணஸ் தானம் நான்கு 4 , ( 2 ) ஸம்ஜி பஞ்சேந்த்ரிய பர்யாப்தகு 
அபர்யாப்தக த்வயம் 2 , ( 3 ) பர்யாப்தி 6 , அபர்யாப்தி 6 , ( 4 ) 
இந்திரிய பிராணன் ஜந்து 5 , பலப்ராணன் மூன்று 3 , ஆனா 

பிராணன் ஒன்றும் 1 , ஆயுஷ்ய பிராணன் 1 ஆக 
பிராணன் பத்து 10 , பஞ்சேந்த்ரிய , காய , ஆயு வென்னும் 
அபர்யாப்த பிராணன் ஏழும் 7 , ( 5 ) ஸஞ்ஞை 4 , ( 6 ) நரகதியும் 
1 , ( 7 ) பஞ்சேந்த்ரிய ஜாதியும் 1 , ( 8 ) திரஸகாயமும் 1 , ( 9 ) 
மனம் 4 , வசனம் 4 , வைக்ரியக , வைக்ரியகமிஸ்ரம் , கார்மண 
காயமென யோகம் பதினொன்றும் 11 , ( 10 ) நபும்ஸகவே தம் 
1 , ( 11 ) சதுஷ் கஷாயம் 4 , ( 12 ) குமத்யாதி ஞானஷட்கம் 6 , 
( 13 ) அஸம்யமம் 1 , ( 14 ) சக்ஷராதி தர்சன திரயம் 3. ( 15 ) 
அசுப லேஸ்யா திரயம் 3 , ( 16 ) பவ்யாபவ்ய த்வயம் 2 , ( 17 ) 
உபசம , வேதக , க்ஷாயிக , மித்யாத்வ ஸா ஸாதன , மிஸ்ர மென 
ஸம்யக்த்வ ஷட்கம் 6 , ( 18 ) ஸம்ஹியும் 1 , ( 19 ) ஆஹார 
அநாஹார திவயம் 2 , ( 20 ) ஆறு ஞானமும் மூன்று தர்சனமு 
மாக உபயோக நவமும் 9 ஸாமான்யத்தினா லாகும் . 


269 


பர்யாப் தகர்க்கு : 

கு -4 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; சம் -4 ; க -1 : ந ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 ; ஷம் ; க -4 ; ஞா -6 ; கு , கு , வி , ம , 

கு , வி , ம , ஸ்ரு , அ ; 
ஸம் -1 : அ ; த -3 ; ச , அ , அ ; லே -1 ; க்ரு / பா -3 ; ப -2 ; சம் -6 ; மி , 

ஸா , மி , உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -9 . 
நாரக அபர்யாப்தகருக்கு : 

கு -2 : மி , அ ; ஜீ -1 ; ப -6 : அ ; பிரா -7 : அ ; ஸம் -4 ; 
இ -1 ; கா -1 ; யோ -2 : வைமிஸ்ர , கா ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -5 ; 
கு , கு , ம , ஸ்ரு , அவ ; ஸம் -1 : அ ; த -3 ; லே -2 : 

க , சு / பா 3 ; 
ஸம் -3 : மி , வே , க்ஷ ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -8 . 


க -1 : ந ; 


ஸாமான்ய நாரக மித்யாத்ரிஷ்டிகளுக்கு : 


கு -1 ; p - 2 ; பர் -6 , அ -6 : பிரா -10/ 7; ஸம் -4 ; க -1 : ந ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா - 3 : கு , கு , வி ; ஸம் -1 : 
அ ; த -2 ; லே -3 / பா -3 ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 . 
ஸாமான்ய நாரக பர்யாப்தக மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 : மி ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 : ந ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 : ம : 4 , வ -4 ; வை : 1 ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -3 ; 
கு , கு , வி ; ஸம் -1 ; அ ; த -2 ; லே -1 / 3 ; 1-2 ; ஸம் -1 : ஆ -1 ; உ -5 . 
நாரக அபர் யார்ப்தக மித்யாத்ரஷ்டிக்கு : 

கு -1 ; மி ; ஜீ -1 ; ப -6 ; பிரா -7; அ ; ஸம் -4 ; க -1 : ந ; இ -1 ; 
கா -1 ; யோ -2 : வை மி . கா ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -2 : கு , 
ஸம் -1 : அ ; த -2 ; லே -2 , க , சு / பா -3 : அசு ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸ -1 ; 
ஆ -2 ; உ -4 . 


ஸாமான்ய 


நாரக 


ஸாஸாதன 


ஸம்யக் 


மித்யாத்ரஷ் 


டிகளுக்கு : 


கு -1 : ஸாஸாதன ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 : ந ; 
இ -1 ; கா -1 ; யோ -9 : ம -4 , வ -4 , வை -1 ; வே -1 : ஷம் ; க -4 ; 
ஞா -3 . கு , கு , வி ; ஸம் -1 ; அ ; தர் -2 ; லே -1 : க்ரபா -3 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ : 5 . 


270 


நாரக மிஸ்ரருக்கு : 

கு -1 மி ; ஜீ -1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 : ந ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; தர்ஸ் -2 ; 
லே -1 : க்ர / பா -3 : 1-1 ; ஸம் -1 : மிஸ்ர ; ஸம் -1 ; ஆ -1 : உ -5 . 


நாரக அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டிக்கு : 

கு -1 ; p - 2 ; ப -6 , அ -6 ; பிரா -10 , 7 : ஸம் -4 ; க -1 : 
இ -1 ; கா -1 ; யோ -11 : ம -4 , வ -4 , வை -2 , கா -1 ; வே -1 : ஷம் ; 
க -4 ; ஞா -3; ம , ஸ்ரு , அ ; ஸம் -1 : அ ; த -3 ; லே -3 : க்ர , க , 
சு / பா -3 : அ ; ப -1 ; ஸம் -3 ; உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -2 : உ -6 . 


நாரக பர்யாப்த அஸம் யதர்க்கு : 


கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 . ந ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -3 : மதி , ஸ்ரு , அ ; ஸம் -1 : அ 
த -3 ; வே -1 : க்ர / பா -3 ; 1-1 ; ஸம் -3 : உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; 
ஆ -1 ; உ .6 . 


நாரக அபர்யாப்தி ஸம்யதர்க்கு 

கு -4 ; p - 1 : அ.ப -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 : ந ; இ -1 ; 
கா -1 ; யோ -2 வை - மி , கா ; வே -1 ; ஷம் ; க -4 ; ஞா -3 : ம . 
ஸ்ரு , அவ ; ஸம் -1 : அ ; த -3 ; லே -2 : க . சு / பா -1 : க ( ? ) ; ப -1 ; 
ஸம் -2 : வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 


கர்மை ஸாமான்ய நாரகர்க்கு : 


கு -4 ; p - 2 ; ப - அ -6 / 6 ; பிரா -177; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 : ம -4 , வ -4 , வை -2 , கா ; வே -1 : ஷம் ; 

க -4 ; 
ஞா -6 : கு , வி , ம , ஸ்ரு , அ ; ஸம் -1 ; த -3 ; லே -3 : க்ர , க , சு / பா -1 ; 
க ; ப -2 ; ஸம் -6 ; ஸம் -1 ; ஆ . 2 ; உ , 9 . 
கர்மை ஸாமான்ய நாரக பர்யாப்தகர்க்கு : 

கு -4 ; p - 1; 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 : ந ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 : ம -4 , வ -4 வை -1 ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -6 ; - ஸம் -1 ; 
அ ; த -3 ; லே -1 : க்ர / பா -1 : க ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -1 ; ஆ -1 ; 
உ -9 . 


271 


கர்மை ஸாமான்ய நாரக அபர்யாப்தகர்க்கு : 

கு -2 ; மி , அ ; p - 1 ; அ . ப -6 / 6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 : ந ; 
இ -1 ; கா -1 ; யோ -2 : வை . மி , கா ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -5 : 
கு , கு , ம , ஸ்ரு , அ ; ஸம் -1 : அ ; த -3 ; வே -2 : க்ர , சு / பா -1 : க ; 
ப -2 ; ஸம் -3 : மி , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -8 . 


கர்மை நாரக மித்யாரஷ்டிகளுக்கு : 

கு -1 : ஜீ -2 ; ப- 6 ; அ -6 ; பிரா -10,7 ; ஸம் -4 ; க -1 : ந ; 
இ -1 : கா -1 ; யோ -11 ; ம -4 , வ -4 , வை -2 , கா -1 ; வே -1 : ஷம் ; 
க -4 ; ஞா -3 : கு , கு , வி ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -3 : க்ர , க , சு / பா . 
கா ; ப -2 ; ஸம் -1 : மி : ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 . 


கர்மை நாரக பர்யாப்த மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 


கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 : ந ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 : ம -4 , வ -4 , வை -1 ; கா -1 ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -3 : கு , 
கு , வி ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -1 : க / பா -1 ; க ; ப -2 ; ஸம் -1 : மி ; 
ஸ -1 ; ஆ -1 ; உ -5 . 


கர்மை நாரக அபர்யாப்த மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; அ ; பிரா -7 அ ; ஸம் -4 ; க -1 . ந ; இ -1 ; 
கா -1 ; யோ -2 : வை . மி , கா ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -2 ; கு , கு ; 
ஸம் -1 : அ ; த -2 ; லே -2 : க , சு / பா -1 : க ; ப -2 ; ஸம் -1 ; ஸ -1 ; 
ஆ -2 ; உ -4 : கு , கு , ச , அ . 
கர்மை நாரக ஸாஸாதனர்க்கு : 

கு -1 : ஸா : ஜீ -1 ; ப -6 ; பிரா -10 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9; வே -1 ; க -4 ; ஞா -3 : கு , கு , வி ; ஸ -1 ; த -2 ; லே -1 : 
க்ர பா -1 : க ; ப -1 ; ஸ -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


கர்மை ஸாமான்ய அஸம்யதர்க்கு : 


கு -1 ; p - 2 ; ப -6 , அ -6 ; பிரா -10,7 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -11 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -3 : க்ர , க 
சு / பா -1 : க ; ப -1 ; ஸம் -3 : உ , வே , க்ஷா ; ஸ -1 ; ஆஹ -1 ( ? ) ; 
உ -6 . 


272 


கர்மை நாரக பர்யாப்த அஸம்யதர்க்கு : 

கு -1 , p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 : மி , கா ( ? ) ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -1 : 
க்ர / பா -1 : க ; ப -1 ; ஸம் -3 : உ , வே , க்ஷா ; ஸ -1 ; ஆ -1 ; உ -6 . 
கர்மை நாரக அபர்யாப்த அஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 : அ ; பிரா -7 ; அ ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 வை . மி , கா ; வே -1 ; க -4 ; ஞா -3 : ம , ஸ்ரு , அ ; ஸம் -1 ; 
த -3 ; லே -2 : க , சு / பா -1 . க ; ப -1 ; ஸ -2 : வே , க்ஷா ; ஸ -1 ; ஆ -2 ; 


உ -6 . 


துவிதீயாதி பிரத்வியில் நாரக ஸாமான்யருக்கு : 

கு -4 ; p - 2 ; 1-6 , அ -6 ; பிரா -10 , 7 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 ; வே -1 ; க -4 ; ஞா -6 ; ம , ஸ்ரு , அ , கு , கு , வி ; 
ஸம் -1 ; த -3 ; வே -3 ; பா -1 ; ஸ்வஸ்யபூம்ய நதி க்ரமேண பாவா 
பேக்ஷயா 1 , த்ரவ்யா பேக்ஷ யா க்ர , க , சு ; ப -2 ; ஸ -5 ; உ , வே , 
மி , ஸா , மி ; ஸ -1 ; ஆ 2 ; உ -9 : ம , ஸ்ரு , அ , கு , கு , வி , ச . 


துவிதீயாதி பிரத்வீ நாரக பர்யாப்தகர்க்கு : 

கு -4 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸு -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -9 ; 
வே -1 ; க -4 ; ஞா -6 ; ம , ஸ்ரு , அ , கு , கு , வி ; ஸம் -1 ; த -3 ; 
லே -1 : க்ரபா -1 : பாவாபேக்ஷயா.ஸ்வ ஸ்வ பூம்ய நதி க்ரமேன ; 
ப -2 ; ஸம் -5 : உ , வே , மி , ஸா , ஸா , மி ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -9 : 
ம , ஸ்ருதி , அ , கு , கு , வி , ச , அ , அ . 
துவிதீயாதி பிரத்வி நாரக அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 : மி ; p - 1 : அ ; ப -6 : அ ; பிரா -7 : அ ; ஸு -- 4 ; க -1 ; 
இ . 1 ; கா -1 ; யோக -2 : மி கா : வே -1 ; க -4 ; ஞா -2 : கு , கு , 
ஸம் -1 ; த -2 ; லே -2 : க , சு / பா -1 : க ; ப -2 ; ஸம் -1 ; மி ; ஸம் -1 ; 
ஆ -2 ; உ -4 : கு , கு , ச , அ . 
துவிதீயாதி பிரத்வி நாரக பர்யாப்த மித்யாரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; p - 2 ; 1-6 ; அ -6 ; பிரா -10 , 7 ; ஸ 4 ; க -1 ; இ -1 ; 
கா r - 1 ; யோ -11 : ம -4 , வ -4 , வை -2 , கா -1 ; வே -1 : ஷம் ; க -4 ; 


273 


ஞா -3 :: கு . கு , வி ; ஸம் -1 . அ.த -2 : ச.அ ; லே -3 : க்ர , க / பா -1 
க ; ஸ்வ்யோக்ய ; ப -2 ; ஸம் -1 ; உ -5 : கு , கு , வி , ச , அ . 
துவிதீயாதி பிரத்வி நாரக அபர்யாப்தக மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 ; க -4 ; ஞா -3 : கு , கு , வி ; ஸம் -1 ; த -2 ; லே -1 / 
பா -1 பாவ ; ஸ்வயோக்ய ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸ -1 ; ஆ -1 ; உ -5 . 


துவிதீயாதி பிரத்வி நாரக அபர்யாப்தக மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 


கு -1 ; p - 1 ; ப -6 ; அ ; பிரா -7 : ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 : மி , கா ; வே -1 : க -4 ; ஞா -2 : கு , கு ; ஸம் -1 ; த -2 ; 
லே -2 : க , சு / பா -1 ஸ்வயோக்கிய ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸ -1 ; ஆ -2 ; 
உ -4 . 
துவிதீயாதி பிரத்வி நாரக ஸாஸாதனர்க்கு : 

கு -1 ; ஸா.ஸாதன ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -1 ; க -4 ; ஞான -3 : கு , கு , வி ; ஸம் -1 : அ ; 
த -2 ; லே -1 : க்ர / பா -1 : க ; ப .1 ; ஸம் -1 : 

ஸாஸாதன ; 

ஸ -1 ; 
ஆ -1 ; உ -5 . 


துவீயாதி " பிரத்வி நாரக மிஸ்ரருக்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸ -4 : க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -1/ பா -1 : க ; ப -1 ; 
ஸம் -1 : மி ; ஸ -1 ; ஆ -1 ; உ -5 . 


துவிதீயாதி பிரத்வி நாரக அஸம்யதர்க்கு : 

கு -1 : அ ; ஜீ -1 ; ப -6 ; பிரா -10 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 ; க -4 ; ஞா -3 : ம , ஸ்ரு , அ ; ஸம் -1 ; த -3 ; ச , அ ; 
அ ; லே -1 / பா -1 ; ப -1 ; ஸம் -2 : வே , உ ; ஸ -1 ; ஆ -1 ; உப -6 : 

» . 3 , த .3 . 
நரக கதி ஆலாப ஸமாப்தி . 

திரஞ்சர் ஸாமன்ய திர்யஞ்சர் , பஞ்சேந்திரிய திர்யஞ்சர் , 
பர்யாப்தி திர்யக் , யோனி மதி திர்யக் , அபர்யாப்த திர்யக் என 
பஞ்ச பிரகாரமாவார் . 


274 


அவர்களில் சாமான்ய திர்யஞ்சருக்கு : 


கு -5 ; ஜீ -14 ; ப -6 / 6 , 5/5 , 4/4 ; பிரா -10 / 7 , 9/7 . 8/6 , 7/5 . 
6/4 , 4/3 ; ஸ -4 ; க -1 : திர் ; இ -5 ; கா -6 ; யோ -11 : ம -4 , வ . 4 , 
ஔ -2 , கா -1 ; வே -3 ; க -4 ; ஞா -6 : ம , ஸ்ரு , அ . கு , கு , வி ; ஸம் -2 : 
அ , தே ; த -3 : ச , அ , அ ; லே -6 / பா -6 த்ரவ்ய பாவாச்ச 
ஷட்கம் ; ப -2 ; ஸம் -6 : உ , வே , க்ஷா , மி , ஸாஸா , மி ; ஸம் -2 ; 
ஆ -2 ; உ -9 ; ம , ஸ்ரு , அ , கு , கு , வி , ச . அ , அ . 
ஸாமான்ய திர்யஞ்ச பர்யாப்தகர்க்கு : 

கு -5 ; p - 7 ; ப -6 . 5 , 4 ; பிரா -10, 9 , 8 , 7 , 6 , 4 ; ஸ -4 ; 
க -1 : திர் ; இ -5 ; கா -6 ; யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -6 ; ஸம் -3 ; 
த -3 : லே -6/ பா -6 ; ப -2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -1 ; 

உ -9 : 
ஸாமான்ய திர்யஞ்ச அபர்யாப்தகர்க்கு : 

கு -3 : மி , ஸாஸா , அ ; ஜீ -7 ; 1-6 ; 5 , 4 ; பிரா -7 / 7 , 6/5 , 
4/3 ; ஸ -4 ; க -1 : திர் ; இ -5 ; கா -6 ; யோ -2 : மிஸ்ர , கார்மண ; 
வே -3 ; க -4 ; ஞா -5 ; ம , ஸ்ருதி . அ , கு , கு ; ஸம் -1 ; த -3 : ச , 
அ , அ ; லே -2 : க , சு / பா -3 : அ ; 1-2 ; ஸ -4 : மி , ஸா , வே , க்ஷா ; 
ஸம் -2 ; ஆ -2 ; உ -8 : ம , ஸ்ரு , அ , கு , கு , ச , அ , அ . 
ஸாமான்ய திர்யஞ்ச மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; p - 14 ; 1-6 / 6 , 5/5 , 4/4 ; பிரா -10 / 7 , 9/7 . 8/6 , 7/5 , 
6/4 , 4/3 ; ஸம் -4 ; க -1 ; இ -5 ; கா -6 ; யோ -11 ; வே -3 ; க -4 ; 
ஞா -3; கு , கு , வி ; ஸம் -1 : அ ; த -2 : ச , அ ; லே -6 / பா -6 ; ப -2 ; 
ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -2 ; 2.5 : கு , கு , வி , ச , அ . 
திர்யஞ்ச பர்யாப்த ஸாமான்ய மித்யாதிரஷ்டிகளுக்கு : 

கு -1 : ஜீ -7 : ப -6 , 5 , 4 ; பிரா : 10 , 9 , 8 , 7 , 6 , 4 ; ஸம் -4 ; 
க -1 ; இ -5 ; கா -6 ; யோ -9 : வே -3 ; க -4 ; ஞா -3 : கு , கு , வி ; 
ஸம் -1 ; த -2 ; லே -6 / பா -6 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -5 . 
திர்யஞ்ச ஸாமான்ய அபர்யாப்த மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 : I ; p - 7 ; 1-6 , 5 , 4 , பிரா-7 / 7 , 6/5 , 4/3 , ஸம் -4 ; 
க -1 : F ; இ -5 ; கா -6 ; யோ -2 : மி , கா ; வே .3 ; க -4 : ஞா -2 : 


275 


கு . கு ; ஸம் -1 ; அ ; த -2 ; ச , அ ; லே -2 ; க , சு / பா -3 : அ ; ப -2 ; 
ஸம் -1 ; மி ; ஸம் -2 ; ஆ-2 ; உ -4 , கு , கு , ச , அ . 
திர்யஞ்ச ஸாமான்ய ஸாஸாதநர்க்கு : 

கு -1 : ஸா ; ஜீ -2 ; ப -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 : F ; 
இ -1 ; கா -1 ; யோ -11 ; ! வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; 
லே -6 / 6 : 1-1 ; ஸம் -1 : ஸாஸா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 ; கு , கு , 
ச , அ . 


ஸாமான்ய திர்யஞ்ச பர்யாப்த ஸாஸாதனர்க்கு : 

கு -1 ; ஸா ; ஜீ -1 ; ப -6 ; பி -10 ; ஸ -4 ; க -1 ; தி ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -6 / 
பா -6 ; ப -1 ; ஸம் -1 : ஸா ; ஸ -1 ; ஆ -1 ; உ -5 . 


ஸாமான்ய திர்யஞ்ச அபர்யாப்த ஸாஸாதனர்க்கு : 

கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -7 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 : ஔ , மி , கா ; வே -3 ; க -4 ; ஞா -2: கு , கு ; ஸம் -1 ; 
த -2 ; லே -2 : க , சு / பா -3: அசு ; ப -1 ; ஸம் -1 : ஸா ; ஸம் -1 ; 
ஆ -2 ; உ -4 : கு , கு , ச , அ . 
ஸாமான்ய திர்யஞ்ச ஸம்யக் மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; க -1 ; யோ -9 ; 
வே -3 ; க 

-4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 | பா -6 ; 1-1 ; ஸம் -1 : 
மிஸ் ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


உ , 


ஸாமான்ய திர்யஞ்ச அஸம்யதர்க்கு : 

கு -1 : அ ; p - 2 ; ப -6 / அப -6 ; பிரா -10 / 7 ; ஸ -4 ; க -1 ; 
இ -1 ; கா -1 ; யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ம ; ஸ்ரு , அ ; 
ஸம் -1 : அ ; த -3 : ச , அ , அ ; லே -6 / பா -6 ; 1-1 ; ஸம் -3 : 
வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 
ஸாமான்ய திர்யஞ்ச பர்யாப்த அஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 : 1-6 ; பிரா -10 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 : ம , ஸ்ரு , அ ; ஸ -- 1 ; த -3 ; லே -6 / 
பா -6 ; 1-1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; அ -1 ; உ -6 . 


276 


ஸாமான்ய திர்யஞ்ச அபர்யாப்த அஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; வே -1 : பு ; க -4 ; ஞா -3 : ம , ஸ்ரு , அ ; ஸம் -1 : அ ; 
த -3 ; ச , அ , அ ; லே -2 : க , சுபா -1 : க ; ப -1 ; ஸம் -2 : 

ஸம் -2 : க்ஷா , 
வே ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-6 . 


ஸாமான்ய திர்யஞ்ச தேசஸம்யதர்க்கு : 
கு -1 : தேஸ ; ஜீ -1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; 

க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 : ம , ஸ்ரு , அ ; ஸம் -1 : தே ; 
த -3 ; லே -6 / பா -6 ; 1-1 ; ஸம் -2 : உ , வே ; ஸம் -1 ; ஆ -1 ; 
உ -6 : ம , ஸ்ரு , அ , ஸ , அ , அ . 

கர்மபூமி திர்யஞ்சருக்கு க்ஷாயிக ஸம்யக்தவ மில்லை . 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 : ஞா , 3 , த -3 . 
திர்யக் பஞ்சேந்திரியங்களுக்கு : 

கு -5 ; p - 4 : “ பஞ்சேந்திரிய ஸம்ஜி அஸம்ஸ் , பர்யாப்த 
அபர்யாப்த பேதாத ” ; ப -6 / 6 , 5/5 ; பிரா -10 / 7 , 9/7 ; ஸம் -4 ; 
க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -6 : ம , ஸ்ரு , 
அ , கு , கு , வி ; ஸம் -2 , அ , தேஸ ; த -3 : ச , அ , அ ; லே -6 / பா -6 ; 
ப -2 ; ஸம் -6 : உ , வே , க்ஷா , மி . ஸா , மி ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -9 : 
ம , ஸ்ரு , அ , கு , கு , வி , ச , அ , அ . 


பஞ்சேந்திரிய திர்யஞ்ச பர்யாப்தகர்க்கு : 

கு -5 ; p - 2 ; ப -6 / 5 , பிரா -10 / 9 ; ஸம் -4 ; க -1 : தி ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -6 ; ஸம் -2 : அ , தே ; த -3 : 
ச . அ , அ ; லே -6 / பா -6 ; ப -2 ; ஸம் -6 : உ , வே , க்ஷா , மி , 
ஸாஸா , மி ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -9 . 
பஞ்சேந்திரிய திர்யஞ்ச அபர்யாப்தகர்க்கு : 

கு -3 : மி , ஸா , அ ; ஜீ -2 ; 1-6 / 5 ; பிரா -7 / 7 ; ஸ -4 ; க -1 , 
இ -1 ; கா -1 ; யோ -2 : மி , க ; வே -3 ; க -4 ; ஞா -5 : ம , ஸ்ரு , அ ; 
கு , கு ; ஸம் -1 ; த -3 : ச , அ , அ ; லே -2 ; க , சு / பா -2 : அ ; ப -2 ; 
ஸம் -4 : வே , க்ஷ , மி , ஸா ; ஸ -2 ; ஆ -2 ; உ -8 : ம , ஸ்ரு , அ , கு , 
கு , ச , அ , அ . 


277 


பஞ்சேந்திரிய திர்யக்மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; ஜீ -4 : “ பஞ்சேந்திரிய ஸம்ஹீ பர்யாப்த அஸம்ஜி 
பர்யாப்த அபர்யாப்த விகல்பாத் ” ; ப -6 / 6 , 5/5 ; பிரா -10 , 7 , 
9 , 7 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -3 : 
கு , கு , வி ; ஸம் -1 : அஸம் ; த -2 ; லே -6 / பா -6 ; ப -2 ; ஸம் -1 : 
மி ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -5 . 
பஞ்சேந்திரிய திர்யஞ்ச பர்யாப்த மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; p - 2 ; ப -6 / 5 ; பிரா -10 / 9 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 : கு , கு , வி ; ஸம் -1 : அ ; 
த -2 : ச , அ ; 

லே -6 / பா -6 : அ ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; 
ஆ -1 ; உ -5 . 
பஞ்சேந்திரிய திர்யஞ்ச அபர்யாப்த மித்யாத்ருஷ்டிசளுக்கு : 

கு -1 ; ஜீ -2 ; ப -6 / 5 ; பிரா -7 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; மி , கா ; வே -3 ; க -4 ; ஞா -2 : கு , கு ; ஸம் -1 ; த -2 : ச , 
அ ; லே -2 : க , சு / பா -3 ; அ ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -2 ; 
உ -4 . 


பஞ்சேந்திரிய திர்யக் ஸாஸாதனர்களுக்கு : 

கு -1 ; ஜீ -2 ; ப , அ . 6/6 ; பிரா -107 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 : யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 
பா -6; 1-1 ; ஸம் -1 : ஸா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 : கு , கு , வி , ச , 


பஞ்சேந்திரிய திர்யக் பர்யாப்த ஸாஸாதனர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிராணன் -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 பா -6 ; 
ப -1 ; ஸம் -1 : ஸா ; ஆ -1 : உ_ - 5 , 


பஞ்சேந்திரிய திர்யக் அபர்யாப்த ஸாஸாதனர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -- 1 ; கா -1 ; 
யோ -2 ; மி , கா ; வே -3 ; க -4 ; ஞா -2 : கு , கு ; ஸம் -1 : அ ; த -2 ; 
லே -2 : க , சு / பா -3 : அ , சு ; ப -1 ; ஸம் -1 : ஸா ; ஸம் -1 ; ஆ -2 ; 


உ -4 : கு , கு , ச , அ . 


278 


திர்யக் பஞ்சேந்திரிய மிஸ்ரருக்கு : 

கு -2 ; மி ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 : மத்யாதி மிஸ்ர த்ரயம் ; ஸம் -1 ; 
த -2 : ச , அ ; லே -6 | பா -6 ; 1-1 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 ; ஆ -1 ; 
உ -5 : மத்யாதி மிஸ்ர த்ரயம் , ச , அ . 
பஞ்சேந்திரிய திர்யக் அஸம்ய தர்க்கு : 

கு -1 ; p - 2 ; 1-6 ; அ -6 ; பிரா -10 / 7 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ம , ஸ்ரு , அ ; ஸம் -1 ; த -3 ; 
லே -6 / 6 ; 1-1 ; ஸம் -3 ; உ , வே , க்ஷா ; ஸ -1 ; ஆ -1 ; உ -6 : ம , 
ஸ்ரு , அ , ச , அ , அ . 


பஞ்சேந்திரிய திர்யக் பர்யாப்த அஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ம , ஸ்ரு , அ ; ஸம் -1 : அ ; த -3 : 
ச , அ , அ ; லே -6 / 6 ; ப -1 , ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


பஞ்சேந்திரிய திர்யக் அபர்யாப்த அஸம்யதர்க்கு : 


கு -1 ; p - 1 : அ ; ப -6 ; பிரா -7 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 : மி , கா ; வே -1 : பும் ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 : 
ச , அ , அ ; லே -2 : க , சு.பா -1 : க ; ப -1 ; ஸம் -2 : க்ஷா , வே ; 
ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 : ம , ஸ்ரு , அ , ச , அ , அ . 
பஞ்சேந்திரிய திர்யக் தேசஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 : தே ; த -3 ; லே -6 / 6 ; 1-1 ; 
ஸம் -2 : உ , வே ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 : ம , ஸ்ரு . அ , ச , அ , அ , 
அந்த பர்யாப்தகர்க்கு அபர்யாப்தகாலாபோபமாம் ( ? ) . 


பஞ்சேந்திரிய திர்யஞ்ச யோனிமதிகளுக்கு : 


கு -5 ; p - 4 ; ஸம்ஜி அஸம்ஹீ பர்யாப்த 

அபர்யாப்த 
பேதத்தினால் ; பர் -6 / 6 , 5/5 ; பிரா -10 / 7 , 9 : 7 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 ; வே -1 , ஸ்த்ரி வேதம் ; க -4 ; ஞா -6 : ம , ஸ்ரு , 


279 


* 


அ , கு , கு , வி ; ஸம் -2 : அ . தே ; த -3 : ச , அ . அ ; லே -6 / பா -6 ; 
ப -2 ; ஸம் -- 5 : உ , வே , மி , ஸாஸா தன , மி ; ஸம் -2 ; ஆ -2 ; 
உ -9 : ம , ஸ்ரு , அ , கு , கு , வி , ச , அ , அ ;. 
திர்யக் யோ நிமதி பர்யாப்தகருக்கு : 

கு -5 ; p - 2 ; ப -6 « -5 ; பிரா -10 / 9 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ;; 
கா -1 ; யோ -9 ; வே -1 : ஸ்திரி ; க -4 ; ஞா -6 : ம , ஸ்ரு , அ , கு , 
கு , வி ; ஸம் -2 : அ , தே ; த -3 ; லே -6 / 6 ; ப -2 ; ஸம் -5 : உ . வே , 
மி , ஸா , மி ; ஸ -2 ; ஆ -1 ; உ -9 : ஸம் 3 , மி 3 , த 3 . 
திர் யக் யோ நிமதி அபர்யாப்தகர்க்கு ; 

கு -2 ; மி , ஸா ; p - 2 ; ஸம்ஜி அபர்யாப்த அஸம்ஜி 
அபர்யாப்த : ப -6 / 5 ; பிரா -7 / 7 ; ஸ -4 ; க -1 ; F ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; மி , கா ; வே -1 : ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -- 2 ; கு , கு ; ஸ -1 ; அ ; 
த -2 ; ச , அ ; லே -2 : க , சு / பா -3 : அ சு ; ப -2 ; ஸம் -2 ; மி , ஸா ; 
ஸம் -2 ; ஆ -2 ; உ -4 : கு , கு . ச . அ . 


திர்யக் பஞ்சேந்திரிய யோ நிமதி மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 


கு -1 : மி ; ஜீ -4 ; ஸம்ஸ் , அஸம்ஸ் , பர்யாப்த , அபர்யாப்த ; 
LI - 6 / 6 , 5/5 ; அ - பிரா -10 / 7 , 97; ஸ -4 ; க -1 : F ; இ -1 ; கா -1 ; 
யோ -11 ; வே -1 ; ஸ்திரி ; க -4 ; ஞா -3 ; ஸ -1 ; த -2 ; லே -6 / 6 ; 
ப -2 ; ஸம் -1 ; மி ; ஸ -2 ; ஆ -2 ; உ -5 ; கு , கு , வி , ச , அ . 


பஞ்சேந்திரிய திர்யக் யோனிமதி பர்யாப்த மித்யா திரஷ்டி 
களுக்கு : 

கு -1 ; I ; p - 2 ; ஸம்ஜி பர்யாப்த , அஸம்ஜி பர்யாப்த ; 
ப -6 / 5 ; பிரா -10/ 9 ; ஸம் -4 ; க -1 ; F ; இ -1 ; கா -1 ; யோ -9 ; 
வே -1 ; ஸ்திரீ ; க -4 ; ஞா -3 ; ஸ -1 : அ ; த -2 ; லே -6 / பா -6 ; 
ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -1 ; உ_ - 5 . 
பஞ்சேந்திரிய திர்யக்யோனிமதி அபர்யாப்த மித்யாத்ரஷ்டி 
களுக்கு : 

கு -1 ; மி ; p - 2 ; ஸம்ஜி அபர்யாப்த அஸம்ஜி அபர்யாப்த ; 
ப -6 ஸம்ஜி அபர்யாப்தி / ப 5 அஸம்ஜி அபர்யாப்ததி ; பிரா -7 / 7 ; 


280 


க , ச / பா -3 : 


ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -2 ; மி , கா ; வே -1 ; ஸ்த்ரீ ; க -4 ; 
ஞா -2 ; கு , கு ; ஸம் -1 : அ ; த -2 : ச , அ ; லே -2 : 
அசு ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -4 : கு , கு , ச , அ . 
பஞ்சேந்திரிய திர்யக் யோ நிமதி ஸுஸாதனர்க்கு : 

கு -1 : ஸாஸா ; ஜீ -2 : ஸம்- ; ப . அ .6.6 ; பிரா -10 / 7 ; ஸ -4 ; 
க -1 ; இ -1 ; கா -1 ; த்ர ; யோ -11 ; வே -1 ; ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -3 : 
கு , கு , வி ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -6 / 6 ; ப -1 ; ஸ் -1 ; ஆ -2 ; உ -5 . 


பஞ்சேந்திரிய திர்யக் யோனிமதி ஸாஸாதன பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 : இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 : ஸ்த்ரி ; க -4 ; ஞா -3; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 ; 
ப -1 ; ஸ -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-5 . 


பஞ்சேந்திரிய திர்யக் யோனிமதி ஸாஸாதன அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -7 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 : மி , கா ; வே -1 : ஸ்திரி ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; 
லே -2 : க , சு / பா -3 ; அ சு ; ப -1 ; ஸம் -1 : ஸா ; ஸம் -1 ; ஆ 

-2 ; 
உ -4 ; கு , கு , ச , அ . 


த -2 ; 


பஞ்சேந்திரிய திர்யக் யோனிமதி மிஸ்ரர்க்கு : 

கு -1 : மிஸ்ர ; p - 1 ; ப -6 ; [ பிரா -10; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -1 : ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; 
லே -6 / 6 ; 1-1 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 , ஆ -1 ; உ -5 . 


பஞ்சேந்திரிய திர்யக் யோனிமதி அஸம் யதர்க்கு : 


கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸு -4 ; க -1 , இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 : ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -3 . ஸம் -1 : அ ; 

த -3 ; 
லே -6 / 6 ; ப -1 ; ஸம் -2 : உ , வே ; ஸம் -1 ; ஆ -- 1 ; உ -6 . 


பஞ்சேந்திரிய திர்யக் யோனிமதி தேஸ ஸம்யதர்க்கு : 

கு -1 : தே ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 : ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 : தே ; த -3 ; 
லே 1 / பா 3 ; 1-1 ; ஸம் -2 : உ , வே ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


281 


திர்யக் லப்தி அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 : I ; p - 2 ; ப -6 / 5 ; பிரா -7 / 7 ; ஸ -4 ; க -- 1 ; இ -5 ; கா -6 ; 
யோ -2 ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; 

ஸம் -1 ; த -2 ; லே -2 : க . 
சு / பா -3 : அ , சு ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -2 : உ -4 . 
திர்யக் சமாப்தி , 
அத மனுஷ்யர் : 

சாமான்ய பர்யாப்தக யோ நிமதி அபர்யாப்தக ரென 
மனுஷ்யர் நான்கு பேதம் . 

அதில் ஸாமான்ய மனுஷ்யர்க்கு : 

கு -14 ; ஜீ -2 ; ப -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -13 : வைக்ரியிக துவய ( 2 ) ரஹிதம் ; வே -3 ; க -4 ; 
ஞா -8 ; ஸம் -7 ; த -4 ; லே -6 / 6 ; 1-2 ; ஸம் -6 ; ஸ -2 ; ஆ -2 ; 
உ -12 . 


ஸாமான்ய மனுஷ்ய பர்யாப்தகர்க்கு : 
கு -14 ; ஜீ -1 ; 1-6 ; பிரா -10 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; 

கா -1 ; 
யோ -10 ; வே -3; க -4 ; ஞா -8 ; ஸம் -7 ; த -4 ; லே -6 | பா -6 ; 
ப -2 ; ஸம் -6 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -12 . 
ஸாமான்ய மனுஷ்ய அபர்யாப்தகர்க்கு : 

கு -5 : மி , ஸா , அ , பிர , ஸ ; p - 1 ; ப -6 : அ ; பிரா -7 ; 
ஸு -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -3 : ஔதாரிக 

மிஸ்ரம் , 
ஆஹாரக மிஸ்ரம் , கார்மணம் ; வே -3 ; க -4 ; ஞா -6 : ம , ஸ்ரு , 
அ , கே , கு , கு ; ஸம் -4 : அ , ஸா , சே , யதா ; த -4 ; லே -2 : க , 
சு / பா -6 ; 1-2 ; ஸம் -4 ; மி , ஸா , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -2 
உ -10 : கு , கு , ம , ஸ்ரு , அ , கே , ச . அ , அ , கே . 
ஸாமான்ய மனுஷ்ய மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; p - 2 ; 1-6 / 6 ; பிரா : 10/7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1; 
யோ -11 : ம -4 , வ -4 , ஔ -2 , கா -1 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; 
ஸம் -1 : அ ; த -2 : ச , அ ; லே -5 / 6 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 ; 
ஆ -2 ; 2-5 . 


282 


ஸாமான்ய மனுஷ்ய பர்யாப்த மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 


கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 : ம ; இ -1: பம் ; 
கா -1 : த்ர ; யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸ -1 : அ ; த -2 ; 
லே -6 / 6 ; 1-2 ; ஸம் -1 : மி : ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


ஸாமான்ய மனுஷ்ய அபர்யாப்த மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 : p - 1 ; ப -6 : அ ; பிரா -7 , அ ; ஸம் -4 ; க -1 : ம ; இ -1 : 
பம் ; கா -1 : த்ர ; யோ -2 : ஔ . மி , கா ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; 
ஸம் -1 ; த -2 ; லே -2 : கா , சு பா -3 : அ சு ; ப -2 ; ஸம் -1 : 

: மி ; 
ஸ -1 ; ஆ -2 ; உ -4 . 


ஸாமான்ய மனுஷ்ய ஸாஸாதனர்க்கு : 


கு -1 : ஸா ; ஜீ -2 ; ப -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸ -4 ; க -1 : ம ; 
இ -1 : பம் ; கா -1 : த்ர ; யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -3 : கு , கு , 
வி ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -6 / 6 ; ப -1 ; ஸம் -1 : ஸாஸா ; 
ஆ -1 ; 2-5 . 


ஸ -1 ; 


ஸாமான்ய மனுஷ்ய ஸாஸா தன பர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 : ம ; இ -1 : பம் ; 

; 
கா -1 : த்ர ; யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 : கு , கு , வி ; ஸம் -1 : 
அ ; த -2 ; லே -6 / 6 ; ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


ஸாமான்ய மனுஷ்ய ஸாஸாதன அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 : அ ; ப -6 ; பிரா -7 : அ ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -2 : மி , கா ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; 

க ஸம் -1 : அ ; 
த -2 ; லே -2 : க , சு / பா -3 : அ சு ; ப -1 ; ஸம் -1 : ஸா ; 

ஸ -1 ; 
ஆ -2 ; உ -4 . 


ஸாமான்ய மனுஷ்ய மிஸ்ரருக்கு : 


கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸ -4 ; க -1 : ம ; இ -1 : பம் ; 
கா -1 : த்ர ; யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; அ ; த -2 ; 
லே -6 / 6 ; 1-1 ; ஸம் -1 : மிஸ்ர ; ஸ -1 ; ஆ -1 ; உ -5 . 


283 


ஸாமான்ய மனுஷ்ய அஸம்யதர்க்கு : 

கு -1 : அ ; p - 2 ; 1-6 / 6 பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 ; 

யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 : அ ; த -3 ; 
லே -6 / 6 ; ப -1 ; ஸம் -3 : உ . வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


ஸாமான்ய மனுஷ்ய பர்யாப்தக அஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; LI - 6 ; பிரா -10 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 : அ ; த -3 ; லே -6/ 6 ; 1-1 ; 
ஸம் -3 ; ஸ -1 ; ஆ -1 ; உ -6 : ம , ஸ்ரு ; அ , ச , அ , அ . 
ஸாமான்ய மனுஷ்ய அபர்யாப்த அஸம்யதர்க்கு : 

கு -1 : அ ; p - 1; ப -6 : அ ; பிரா -7 : அ ; ஸம் -4 ; க -1 : ம ; 
இ -1 : பம் ; கா -1 : த்ர ; யோ -2 : மி , கா ; வே -1 : பும் ; க -4 ; 
ஞா -3 : ம , ஸ்ரு , அ ; ஸு -1 ; த -3 : ச , அ , அ ; லே -2 : க , சு / பா -6 ; 
ப -1 ; ஸம் -2 : வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -2 : உ -6 . 


ஸாமான்ய மனுஷ்ய தேஸஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; 5-1 ; ம : இ -1 : பம் ; 
கா -1 : த்ர ; யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3; ஸம் -1 ; தே ; த -3 : 
லே -6 / பா -3 : சு ; ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
ஸாமான்ய மனுஷ்ய பிரமத்தர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; ம ; இ -1 : 
பம் ; கா -1 : த்ர ; யோ -11 : ம -4 , வ -4 : ஔ -1 , ஆ -2 ; வே -3 , 
த்ரவ்யத்தினாலே பும்வேதம் பாவத்தினாலே ஸ்த்ரீயும் , 
நபும்ஸகமும் ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -6 / பா -3 : சு ; 
ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 : ம . ஸ்ரு , அ , மந , ச , அ , அ . 
ஸாமான்ய மனுஷ்ய பிரமத்த பர்யாப்தகர்க்கு : 

கு -1 : பிர ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -10 : ம .4 , வ .4 , ஒள , ஆ ; வே -3 ; க -4 ; ஞா -4 : ம , 

ஸ்ரு , அ , ம ; ஸம் -3 : ஸ , சே , ப ; த -3 : ச . அ , அ ; லே -6 / பா -3 ; 
ப -1 ; ஸம் -3 : உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 : ம , ஸ்ரு , அ . 
ம , ச , அ . அ . 


284 


ஸாமான்ய மனுஷ்ய பிரமத்த அபர்யாப்தகர்க்கு : 
கு -1 ; p - 1 ; ப -6 : அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 : ம ; 

இ -1 ; 
கா -1 ; யோ -1 ; வே -1 : பு ; க -4 ; ஞா -3 : ம , ஸ்ரு , அ ; 
ஸா , சே ; த -3 ; லே -6 : சு / பா -3 ; 1-1 ; ஸம் -2 : வே , க்ஷா ; ஸம் -1 ; 
ஆ -1 ; உ -6 : ம , ஸ்ரு , அ , ச , அ , அ . 


ஸம் -2 : 


ஸாமான்ய மனுஷ்ய அப்ரமத்தருக்கு : 


கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -3 : ஆஹார ஸம்ஞையில் 
லாதத்தினின்றும் , அஸாதாவே தனீய உதீரணைக்கு பிரமத்தனி 
டத்தில் வியுச்சித்தியுண்டானத்தின்றும் ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -6 / பா -3 ; --1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


ஸாமான்ய மனுஷ்ய அபூர்வ உபஸமருக்கு : 


கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ;; ஞா -4 ; ஸம் -2 : ஸா , சே ; த -3 ; 
லே -6 / பா -1 : சு ; ப -1 ; ஸம் -2 : த்விதியோபசம க்ஷாயிகர்க்கு ; 
ஸம் -1 ; ஆ -1 : உ -7 . 


அபூர்வ க்ஷபகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா-10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 : ஸா , சே ; த -3 ; 
லே -6 / பா -1 ; ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-7 . 


ஸாமான்ய மனுஷ்ய பிர தமபாக அநிவ்ரத்தி உபசமர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -2 ; மை , பரி ; க -1 ; இ -1 ; 
கா -1; யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 : ஸா , சே ; த -3 ; 
லே -6 / பா -1 ; ப -1 ; ஸம் -2 : உ , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
துவிதியபாக அனிவ்ரத்திக்கு : 

கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -1 : ப ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 : 

ஸா , சே ; த -3 ; 
லே -6 / பா -1; ப -1 ; ஸம் -2 : உ , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-7 . 


285 


ஸாமான்ய மனுஷ்ய திரிதியபாக அனிவ்ரத்தி கரணர்க்கு : 

கு -1 ; ஜீ -1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -1 : ப ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -3 : மா , மா , லோ ; ஞா -4 ; ஸம் -2 : ஸா , சே ; 
த -3 ; லே -6 / பா -1 : சு ; ப -1 ; ஸம் -2 : உ , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; 
உ -7 . 


ஸாமான்ய மனுஷ்ய சதுர்த்தபாக அனிவ்ரத்திகரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -1 : ப ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; லே -0 ; க -2 ; மா , லோ ; ஞா -4 ; ஸ -2 ; த -3 ; 
லே -6 / பா -1 ; ப -1 ; ஸம் -2 ; ஸ -1 ; ஆ -1 ; உ -7 . 
ஸாமான்ய மனுஷ்ய பஞ்சமபாக அனிவ்ரத்திகரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸ -2 : பரி ; க -1 ; இ -1 ; கா -1 : 
யோ -9; வே -0 ; க -1 : லோ ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே 6 / பா -1; 
ப -1 , ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
க்ஷபக அனிவ்ரத்திகரண பிரதமர்க்கு : 

கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -2 ; க -1 ; இ -1 ; கா -1; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -6 / பா -1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-7 . 
துவிதீய அனிவ்ரத்தி கரண க்ஷபகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3; லே -6 / பா -1; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-7 . 
திரதீய அனிவ்ரத்தி கரண க்ஷபகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -3 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -6 / பா -1 ; 
U - 1 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-7 . 
சதுர்த்த அனிவ்ரத்தி கரண க்ஷபகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -1 ; க -1 ; C - 1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -2 ; ( ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -6 / பா -1; 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1; 4-7 . 


286 


பஞ்சமபாக அனிவ்ரத்திகரண க்ஷபசர்க்கு : 


கு -1; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; சா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -6/ பா -1 ; ப -1 : 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


ஸாமான்ய மனுஷ்ய குக்ஷமஸாம்பராய உபசமர்க்கு : 


கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -1 ; கு ; த -3 ; லே -6 / பா -1; 
ப -1 ; ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


குக்ஷ்ம ஸாம்பராய க்ஷபகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / பா -1 ; 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


உபசாந்த கஷாயர்க்கு : 


கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -0 ; ஞா -4 ; ஸம் -1 : த -3 ; லே -6 / பா -1 ; 
ப -1 ; ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 , 


r ணகஷாயர்க்கு : 

கு -1 : r ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -0 ; ஞா -4 ; ஸம் -1 ; யதாக்யாத ; த -3 ; 
லே -6 / பா -1 ; 1-1 ; ஸம் -1 ; க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


ஸயோகி கேவலிக்கு : 


கு -1 ; p - 1 ; ப -6 / 6 ; பிரா -4 / 2 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -7 : ம .2 , வ .2 , ஒள .2. கா -1 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ஸம் -1 , 
த -1 ; லே 6 / பா -1 ; ப -1 ; ஸம் -1 : க்ஷா ; ஸம் -0 ; ஆ -2 ; உ -2 . 


ஸாமான்ய அயோகி கேவலிகளுக்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -1 : ஆ ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -0; வே -0; க -0 ; ஞா -1 ; ஸம் -1 : யதாக்யாதம் ; த -1 ; 
லே -6 ; ப -1 ; ஸம் -1 ; ஸம் -0 ; ஆ -2 ; உ -2 . 


287 


ஸித்தருக்கு : 


கு -0 ; p_0 ; ப -0 ; பிரா -0 ; ஸம் -0 ; க -1 : ஸித்தகதி ; இ -0 ; 
கா -0 ; யோ -0 ; வே -0 ; க -0 ; ஞா -1 : கேவலஞானம ; ஸம் -0 ; 
த -1 : கேவல ; ப -0 ; ஸம் -1 : க்ஷா ; ஸம் -0 ; ஆ -0 ; உ -2 ; கேவல 
ஞானம் , கேவல தரிசனம் . 


பர்யாப்த மனுஷ்யருக்கு மூலோகம் வக்தவ்ய மாகும் . 


மனுஷ்ய யோ நிமதிகருக்கு : 

கு -14 ; p - 2 ; ப -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4,0 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 : அயோகிகளும் ; வே -1,0 வேதரஹிதரும் ; 
க -4,0 கக்ஷாயர ஹிதரும் ; ஞா -7 : ம , ஸ்ருதி , அ , கே , கு , கு , வி ; 
ஸம் -6 : அ , தே , ஸா , சே , சூ , ய ; த -4 ; லே -6,0 லேஸ்யார ஹி 
தரும் ; ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -1,0 : ர ஹித ஸம்ஹீத்வரும் ; ஆ -2 ; 
உ -11 : மன : பர்யய ஞானோப ரஹிதரும் . 


மனுஷ்ய பர்யாப்தகர்க்கு ! 


கு -14 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -4,0 : ஸம்ஞா ரஹிதரும் ; 
க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -9,0 ; யோக , ரஹிதரும் ; வே -1 ; 
ஸ் திரிவேதம் , 0 - வேதரஹிதரும் ; க -4,0 : கஷாய ரஹிதரும் ; 
ஞா -7 ; ஸம் -6 ; த -4 ; லே -6 / 6,0 : லேஸ்யா ரஹிதரும் ; ப -2 ; 
ஸம் -1,0 : ஸம்ஹீத்வ ரஹிதரும் ; ஆ -1 ; உ -11 : மனபர்யய 
ஞானோபயோகம் ஸ்த்ரீவேதிகளான சங்கிலிஷ்டருள் சம்ப 


வியாது . 


மனுஷ்ய அபர்யாப்தகர்க்கு : 


கு -3 : மி , ஸா , ஸ ; p - 1 ; 1-6 ; அ ; பிரா -7,8 ; ஸம் -4 . 0 
ஸம்ஞா ரஹிதரும் ; சு -1 ; இ -1 ; கா -1; யோ -2 : மி , கா , 0 
அயோகரும் ; வே -1 : ஸ்த்ரீவேதம் , 0 - அவேதரும் ; க -4,0 
அகாஷயரும் ; ஞா -3 : கு , கு , கே ; ஸம் -2 : அ , யதாக்யா தம் : 
த -3 : அ , ச , கே ; லே -2 : க , சு / பா -4 : அசு ; ப -2 ; ஸம் -3 : மி , 
ஸாஸா , க்ஷா ; ஸம் -1,0 ஸம்ஞா ரஹிதரும் ; ஆ -2 ; உ -6 : 
கு , கே , ச , அ , கே . 


288 


மனுஷ்ய யோநிமதி மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 


கு -1 : மி ; p - 2 ; பா -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 : க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 ; வே -1 : ஸ்திரீ; க -4 ; ஞா -3 : கு , கு , வி ; 
ஸம் -1 : அ ; த -2 : ச , அ ; லே -6 / 6 ; 1-2 ; 

லே -6 / 6 ; 1-2 ; ஸ -1 : மி ; ஸம் -1 ; 
ஆ -2 ; உ -5 : கு , கு , வி , ச . அ . 
தத் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 : மி ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 : ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -3 : கு . கு , வி ; ஸம் -1 : 
அ ; த -2 ; லே -6 / 6 ; ப -2 ; ஸம் -1 : மிஸ் ; ஸம் -1; ஆ -1 ; உ -5 . 
மானுஷ அபர்யாப்த மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 : அ ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -2 : 
மி , கா ; வே -1 : ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -2 : 
க , சு / பா -3 : அ சு ; ப -2 ; ஸம் -1 ; மி ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 


மானுஷ ஸாஸாதன பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 : 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 : ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; அ ; த -2 ; 
லே -6 / 6 ; 1-1 ; ஸம்-1 : ஸா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


மானுஷ ஸாஸாதன அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; வே -1 ; ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -2 : 
க ; சு / பா -3 : அசு ; ப -1 ; ஸம்-1 ; ஸா ; ஸம் -1 ; ஆ -2 உ -4 : 


மனுஷ்ய ஸம்யக்மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; மி ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 : ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 : அ ; த -3 ; லே -6 / 6 ; 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
மனுஷ்ய அஸம்யத ஸம்யக் த்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 : p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 ; ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -3 : ஸம் -1 ; அ ; த -3 ; லே -6 / 6 ; 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


289 


மானுஷ தேஸ ஸம்யதர்க்கு : 

கு -1 ; தே ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 : இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -1 ; ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 : தே ; த -3 ; 
லே -6 / பா -3 : சு ; ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


மானுஷ பிரமத்த ஸம்யதர்க்கு : 

கு -1 : பிர ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 , இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -1 ; ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -3 : ஸத்ரீ நபும்ஸக 
வேதோதயங்களினாலே ஆஹார துவிகம் பரிஹார விசுத்தி 
ஸம்யமும் மநபர்யய ஞானமு மில்லை ; ஸம் -2 ; ஸா , சே ; த -3 ; 
லே -6 / பா -3 : ப -1 ; ஸம் -3 ; உ , வே , க்ஷ ; ஸம் -1 ; ஆ -1; உ -6 . 


மானுஷ அப்ரமத்த ஸம்யதர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பா -6 , பிரா -10 ; ஸம் -3 ; ஆஹாரம் சூன்யம் 
க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -9 ; வே -1 ; ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -3 : ஸம் -2 : 
த -3 ; லே -6 / பா -3 ; ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
மானுஷ ஆபூர்வகரணர்க்கு : 


கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -3 ; க -1 : இ -1 ; கா -1 ; 
யோ -9; வே -1 : ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -3 ; ஸம் -2 : ஸா , சே ; த -3 : ச , 
அ , அ ; லே -6 / பா -1 ; ப -1 ; ஸம் -2 ; உ , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; 


உ -6 . 


மானுஷ பிர தமபாக அனிவ்ரத்திகட்கு : 

கு -1 : அ ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -2 ; மை , பரி ; க -1 ; 
இ -1 ; கா -1 ; யோ -9 : வே -1 ; ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -3 ; ஸம் -2 : ஸா , 
சே ; த -3 ; லே -6 / பா -1 ; 1-1 ; ளம் -2 ; 2 , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; 
உ -6 . 


மானுஷ துவிதிய பாக அனிவ்ரத்திக்கு : 

கு -1 : p - 1; 1-6 : பிரா -10 : ஸம் -1 ; க -1 : இ -1 ; கா -1 ; 
யோ -9 : வே- ; 0 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -2 : ஸா , சே ; த -3 ; ச , அ , 
அ ; லே -6 / பா -1 ; ப -1 ; ஸம் -2 : உ , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


290 


மானுஷ திரதீயபாக அனிவ்ரத்திக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 : பிரா -10 ; ஸம் -1 ; க -1 : இ -1 ; 
கா -1 ; யோ -9 : வே -0 : க -3 ; மா , மாய , லோப ; ஞா -3 ; ஸம் -2 : 
ஸா , சே ; த -3 ; லே -6 / பா -1 ; ப -1 ; 

ஸம் -2 ; 

ஸம் -1 ; 


ஆ -1 ; உ -6 . 


மானுஷ சதுர்த்தபாக அனிவ்ரத்திக்கு : 


கு -1 : ஜீ -1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே .0 : 

க -2 : மா , லோ ; ஞா -3 ; ஸம் -2 ; த .3 ; 
லே -6 / பா -1 ; ப -1 ; ஸம் -2 : உ , க்ஷா ; ஸ-1 ; ஆ -1 ; உ -6 . 
மானுஷ பஞ்சம பாக அனிவ்ரத்திக்கு : 

கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -1 : பரி ; க -1 ; இ -1 ; கா -1 : 
யோ -9 ; வே -0 ; க -1 : லோ ; ஞா -3 ; ஸம் -2 ; த -3 ; லே -6 / 
பா -1 ; ப -1 ; ஸம் -2 : உ , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
மானுஷ சூக்ஷ்ம ஸாம்பராயருக்கு : 


கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸ -1 : பரி ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 : சூக்ஷ்ம லோ ; ஞா -3 ; ஸம் -1 : சூ ; த -3 ; 
லே -6 / பா -1 ; ப -1 ; ஸம் -2 : உ , க்ஷா ; ஸம்-2 ; ஆ -1 ; உ -6 . 


மானுஷ உபசாந்த கஷாயர்க்கு : 

கு -1 ; p - 1 : 1-6 ; பிரா -10 , ஸ -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -0 ; ஞா -3 ; ஸம் -1 : யதா ; த -3 ; லே -6 / பா -1 ; 
ப -1 ; ஸம் -2 : உ , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
மானுஷ க்ஷண கஷாயர்க்கு : 
கு -1 ; 

p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -9 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -0 ; க -0 ; ஞா -3 ; ஸம் -1 : யதா ; த -3 : 
லே -6 / பா -1 ; ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
மானுஷ ஸயோகி கேவலிக்கு : 

கு -1 ; p - 2 ; 1-6 / 6 ; பிரா -4 / 2 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -7 : ம .2 , வ .2 ஒன .2 , கா -1 ; ! வே -0 ; க -0 ; ஞா -1 ; கே ; 


291 


ஸம் -1 : யதா ; த -1 : கே ; லே -6 / பா 1 ; ப -1 ; ஸம் -1 : க்ஷா ; 
ஸம் -0 ; ஆ -2 ; உ -2 : கே , கே . 


மானுஷ அயோகி கேவலிக்கு : 


கு -1 ; 


p - 1 ; ப -6 ; பிரா -1 : ஆயு ; ஸம் -0 ; க -1 ; இ -1 
கா -0 ; யோ -0 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ளம் -1 ; த -1 ; லே -6 / பா -0 ; 
ப -1 ; ஸம் -1 : க்ஷா ; 

ஸம் -0 ; ஆ -1 ; ; 

அனாஹாரம் ; உ -2 ; 
கே , கே . 


திரவ்யஸ்த்ரீயர்க்கு ஐந்து குணஸ்தான மாகும் : 
லப்தி அபர்யாப்த மனுஷ்யருக்கு : 

கு -1 ; மி ; p - 1 : அ ; ப -6 / 6 ; பிரா -7 ; ஸ -4 ; க -1 ; மனு ; 
இ -1 ; கா -1 ; யோ -2 ; மி , கா ; வே -1 ; ஷம் ; க -4 ; ஞா -2 ; கு , கு ; 
ஸம் -1 : அஸம் ; த -2 : ச , அ , லே -2 : க , சு / பா -3: அ சு ; ப -2 ; 
ஸம் -1 ; மி ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 , 


இவ்வண்ணம் மனுஷ்ய கதி சொல்லப்பட்டது . 


தேவகதியில் தேவர்களுக்குச் சொல்லுகிற இடத்தில் : 

கு -4 ; p - 2 ; 1-6 / 6 ; பிரா -10/ 7 , ஸம் -4 ; க -1 : தேவ ; இ -1 ; 
கா -1 : திர ; 

யோ -11 : ம -4 , வ -4 , வை . 2 , கா -1 ; வே -2 ; 
ஸத்ரீ , பும் ; க -4 ; ஞா -6 : ம , ஸ்ரு , அ , கு , கு , வி ; ஸம் -1 : 

, , வி ; : அ ; 
த -3 ; லே -6 / 6 ; 1-2 ; ஸம் -6 : மித் ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -9 : ம , ஸ்ரு , 
அ , கு , கு , வி , ச , அ , அ . 
தேவ ஸாமான்ய பர்யாப்தகர்க்கு : 

கு -4 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 : தே ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -2 ; க -4 ; ஞா -6 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 
பா -3 ; ப -2 ; 

ஸம் -6 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -9 . 


தேவ ஸாமான்ய அபர்யாப்தகர்க்கு : 
கு -3 : மி , ஸா , அ ; 

அ ; p - 1 : அ : ப -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; 
க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -2 : மி , கா ; வே -2 ; க -4 ; ஞா -5 ; 
ம , ஸ்ரு . அ , கு , கு ; 

ஸம் -1 : அ ; த -3 ; லே -2 : க , சு / பா -6. 


292 


ப -2 ; ஸம் -5 : உ , வே , க்ஷா , மி , ஸா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -8 : 
ம , ஸ்ரு , அ , கு , கு , ச , அ , அ . 


தேவ ஸாமான்ய மித்யாத் ரஷ்டிகளுக்கு : 


கு -1 ; மி ; p - 2 ; ப -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 ; வே -2 ; க -4 ; ஞா -3: கு , கு , வி ; த -2 ; ச , அ ; 
லே -6 / 6 ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 : 

கு . கு 
வி , ச , அ . 


தேவ ஸாமான்ய மித்யாத்ரஷ்டி பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; மி ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; 5-1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -6 / 3 ; 1-2 ; 
ஸம் -1 : மி ; ஸம் -1 ; ஆ -1 ; 2.5 . 


ஸாமான்ய மித்யாத்ரஷ்டி அபர் யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 : இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; மி , கா ; வே -2 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -2 ; 
க , சு / பா -6 : ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 


தேவ ஸாமான்ய ஸாஸாதனர்க்கு : 


கு -1 ; ஸா ; ஜீ -2 ; ப -6 : 6 ; பிரா - 10/7 ; ஸம் -4 ; க -1 : இ -1 ; 
கா -1 ; யோ -11 : வே -2 ; க -4 ; ஞா -3 ; கு , கு , வி ; ஸம் -1 . அ 
த -2 ; லே - பொ -6 ; ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 : உ - 5 . 


தேவ ஸாமான்ய ஸா ஸாதன பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் .4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; அ ; த -2 ; லே -6 / பா -3 ; 
ப -1 ; ஸம் -1 : ஸா ; ஸம் -1 : ஆ -1 ; உ -5 . 


தேவ ஸாமான்ய ஸாஸாதன அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 : ப -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 : மி , கா ; வே -2 ; க -4 ; ஞா -2 : ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 : 
ப -1 ; ஸம் -1 : ஆ -2 ; உ -4 . 


293 


தேவ ஸாமான்ய மிஸ்ரருக்கு : 


கு -1 ; மி ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -3 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
தேவ ஸாமான்ய அஸம்யதர்க்கு : 

கு -1 ; ஜீ -2 ; ப -6 / 6 ; பிரா -19 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 : வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -3 ; 
ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 
தேவ ஸாமான்ய அஸம்யத பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 : இ -1 ; கா -1 ; 
யோ -9 : வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 : த -3 ; லே -3 : 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ஆ -1 ; உ -6 . 
தேவ ஸாமான்ய அஸம்யத அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 : அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -2 ; 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 
பவன திரிய தேவர்களுக்கு : 

கு -4 ; p - 2 ; ப -6 / 6 பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 ; வே -2 ; க -4 ; ஞா -6 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 
பா -4 ; 1-2 ; ஸம் -5 : உ , வே , மி , ஸா , மி ; ஸம் -1 ; ஆ -2 ; 
உ -9 : ம , ஸ்ரு , அ , கு , கு , வி , ச , அ , அ . 
பவன திரய பர் யாப்த தேவர்களுக்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 
யோ -9; வே -2 ; க -4 ; ஞா -6 ; ம , ஸ்ரு , அ , கு , கு , வி ; ஸம் -1 
த -3 ; லே -6 / பா -1 ; 1-2 ; ஸம் -5 ; உ , வே , மி , ஸா ; மி ; ஸம் -1 ; 
ஆ -1 ; உ -9 , 
பவன திரய அபர்யாப்தக தேவர்களுக்கு : 

கு -2 ; மி , ஷா ; p - 1 ; 1-6 : அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 ; 
இ -1 ; கா -1 ; யோ -2 : மி , கா ; வே -2 ; க -4 ; ஞா -2 : ஸம் -1 ; 


294 


த -2 ; லே -2 : க . சு / பா -3 : அ சு ; ப -2 ; ஸம் -2 : மி , ஸா ; 
ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 
பவன திரய மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 : மி ; p - 2 ; 1-6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 : இ -1 ; 
கா -1 ; யோ -11 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / பா -4 ; 
ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
பவன திரய பர்யாப்த மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 : இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -2 : க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / பா -1 ப -2 ; 
ஸம் -1 : I ; ஸ -1 ; ஆ -1 ; உ -5 . 
பவன திரய அபர்யாப்த மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 : அ ; பிரா -7 ; ஸம் -4 ; 5-1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 : மி , கா ; வே -2 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2 : 
க , சு / பா -3 : அ சு ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 ;; ஆ -2 ; உ -4 ; 
பவன திரய ஸாஸாதனர்க்கு : 

கு -1 ; p - 2 ; 1-6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -6 / 
பா -4 ; ப -1 ; ஸம் -1 : ஸா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 . 


பவன திரய ஸாஸாதன பர்யாப்தகர்க்கு : 

கு -1 : p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ளம் -1 ; த -2 ; லே -6/ பா -1, 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2.5 . 
பவன திரய ஸாஸா தன அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 : அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 . இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; வே -2 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2 ; க , சு / பா -3; 
அ சு ; ப -1 ; ஸம் -1 : ஸா ; ஸம் : 1 ; ஆ -2 ; உ -4 : 
பவன திரய மிஸ்ரருக்கு : 

கு -1 : p - 1 ; ப -6 : பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 ! 
பா -1 ; 1-1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


இ -1 ; 


295 


பவன திரய அஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -- 1 ; த -3 ; லே -6 / பா -1 ; 
ப -1 ; ஸம் -2 : உ , வே ; ஸம் -1 ; அ -1 ; உ -6 . 


பவன 


கல்பத்து ஸ்த்ரீயர்க்கு 

திரயர்க்கு சொன்னபடியே 
சொல்லுவது ; வேதத்தில் ஸ்த்ரீ வேத மொன்றும் தத்யோக்ய 
லேஸ்யையு மாகும் . 


சௌதர்மாதி தேவர்க்கு : 


கு -4 ; ஜீ -2 ; ப -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 ; வே -2 ; க -4 ; ஞா -6 ; ஸம் -1 ; த -3 ; லே -3 : 
ப , க , சு / பா -1 ; ப -2 ; ஸம் -6 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-9 . 


தத் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -1 ; ப -6 ; பி -10 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -2 ; க -4 ; ஞா -6 ; ஸம் -1 ; த -3 ; லே- I / பா -1 ; ப -2 ; 
ஸம் -6 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-9 . 


தத் அபர்யாப்தகர்க்கு : 

கு -3 : மி , ஸா ; அ ; p - 1 ; 1-6 : அ ; பிரா -7 ; ஸ -4 ; க -1 ; 
இ -1 ; கா -1 ; யோ -2 ; வே -2 ; 4-4 ; ஞா -5 : ம , ஸ்ரு , அ . கு , கு ; 
ஸம் -1 ; த -3 ; லே -2 / பா -1 ; 1-2 ; ஸம் -5 ; உ , வே , க்ஷா , மி , ஸா ; 
ஸம் -1 ; ஆ -2 ; உ -8 : ம , ஸ்ரு , அ , கு , கு , ச , அ , அ . 


சௌதர்மாதி தேவ மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; p - 2 ; 1-6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -11 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; , த -2 ; லே -3 / பா -1 ; 
ப -2 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 . 


தத் பர்யாப்தகர்க்கு : 

கு +1 ; ஜீ -1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -3 / பா -1 ; 1-2 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-5 . 


296 


தத் அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 : கா -1 ; 
யோ -2 ; வே -2 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2/ பா -1 ; 1-2 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 


சௌதர்மாதி தேவ ஸாஸாதனர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -11 ; ( வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -3 / பா -1 ; 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


தத் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -3 / பா -1 ; 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


தத் அபர்யாப்தகருக்கு : 

கு -1 ; ஜீ -1 ; ப -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -2 ; 
வே -2 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2 : க , சு / பா -1 : ப .1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 


னௌதர்மாதி தேவ மிஸ்ரருக்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -3 / பா -1 : க ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


ஸௌதர்மாதி தேவ அஸம்ய தர்க்கு : 


கு -1 : ஜீ -2 ; ப -6 / 6 ; பிரா -10/ 7 ; ஸு -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -11 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -3 / பா -1 ; 1-1 ; 
ஸம் -3 ; உ , வே , ஷா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 
தத் அஸம்பத ஸம்பக்த்ரஷ் + பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸ b - 1 ; த -3 ; லே -3 | பா -1 ; 
ப -1 ; ஸம் -3 ; ஸம் - 1 ; ஆ -1 ; உ -6 . 


297 


தத் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 : 
யோ -2 : க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -2 பா -3 ; ப- ) 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 


அனுதிசா அனுத்தரையில் தேவர்க்கு அஸம்யத குணஸ்தானம் ; 


கு -1 ; p - 2 ; ப -6 / 6 ; 

ப -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; 

ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -1 ; 
ப -1 ; ஸம் -3 : ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 
தத் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 , இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 ; க -4 ; ஞா -3 , ஸம் -1 ; த -3 ; 
ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -- 1 ; உ -6 . 


லே -1 ; 


தத் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -2 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 


குண 


ஸ்ரேணியினின்றும் அவதீர்ணருக்கு அஸம் யதாதி சதுர் 

ஸ்தானங்களில் த்விதீயோப ஸம்யக்த்வ முண்டு . 
அதினின்றும் அவ்விடத்தில் மத்யம 

மத்யம் தேஜோ லேஸ்யையில் 
காலமெய்தும் , ஸௌதர்ம துவய தேவர்களுள் உத்பன்னர்க்கு 
அபர்யாப்த காலத்தில் உபசம ஸம்யக்த்வம் லபிக்கப்படுவ 
தென்றால் : 

( காஹை ) 
திண் ஹம் தோண் ஹம் தோண்ஹம் சண்ஹம் தோண்ஹ 

சதேர ஸன் ஹஞ்ச | 
ஏத்தோ ய சோத்தஸண் ஹம் லேஸ்ஸா பவணாதி 

தேவாணம் || ( கோ . ஜீ . 534 ) 
தேஉ தேஉ தேஉ பம்மா ய பம்மஸுக்கா ய | 
ஸுக்கா 

பரம ஸுக்கா பவணாதியா புண்ணரே 

அஸுஹா 11 ( கோ . ஜீ . 535 ) 


298 


இத்யாதி சூத்ர ஸுசித கிரமத்தினின்றும் அங்கங்கே அபர் 
யாப்த காலத்துள் உபசம ஸம்யக்த்வம் அஸ்தித்வம் அறியப் 
படுவது . அஸம்யத ஸம்யத்ரஷ்டிக்கு ஸ்த்ரீ வேதத்தில் சம்பவி 
யாததினால் அவனுக்கு பர்யாப்த ஆலாப மொன்றே வக்த் 
தவ்யமாகும் . அந்த அஸம்யத பர்யாப்த ஸ்த்ரீ வேதத்துள் 
க்ஷாயிக ஸம்யக்த்வ மில்லை . அதென்றால் , தேவகதியுள் தர்சன 
மோ ஹ நீய 

அபாவத்தினின்றும் இது விஸேஷம் 
அறியப்படுவது . 


க்ஷபண 


ஸனத் குமார மாஹேந்த்ர தேவர்களுக்கு : 


கு -4 ; p - 2 ; 1-6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -11 ; வே -1 ; பும்வேதம் , ஸ்த்ரீவேதிகளுக்கு ஸௌதர்ம 
துவயத்தில் உத்பத்தியதினின்றும் ; க -4 ; ஞா -6 ; ஸம் -1 ; த -3 ; 
லே -4 ; தே , ப , க , சு / பாவ -2 : தே , ப ; ப -2 ; ஸம் -6 ; ஸம் -1 ; 
ஆ -2 ; 2-9 . 


ஸனத்குமார துவய பர்யாப்த தேவர்க்கு : 


கு -4 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 : பும் ; க -4 ; ஞா -6 ; ஸம் -1 ; த -3 ; லே -2 | பா -2; 
d . ப ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ . - 9 


ஸனத் குமார துவய அபர்யாப்த தேவர்க்கு : 


கு -3 ; மி , ஸா , அ ; p - 1 ; ப -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
-1 ; யோ -2 ; வை . மி , கா ; வே -1 : பும் ; க -4 ; ஞா -5 ; கு , கு , ம , 
ஸ்ரு , அவ ; ஸம் -1 ; த -3 ; லே -2 : க , சு / பாலே -2 : பீ , u ; ப .2 ; 
ஸம் -5 : மி , ஸா , உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -8 . 

ஸம்ப்ரதி மித்யாத்ரஷ்டி பிரப்ரதி யாவத் அஸம்யத 
ஸம்யக்த்ரஷ்டியாவது சதுர் குண ஸ்தானங்களுக்கு ஸௌதர்ம 
பும்வேத பங்க வக்த்தவ்ய மாகும் . இந்த பிரகாரத்தினால் 
மேலேயும் தம் தம் லேஸ்யானுசாரியால் வக்த்தவ்ய மாகும் , 
அனுதிஸ 

அனுத்தர விமானஸ்த ஸம்யக் த்ரஷ்டிகளுக்கு 
ஸம்யத்த்வ திரய ஆலாப அவக்த்தய மாகும் . அவ்விடத்து 
விசேஷமுண்டு. அது எது என்றால் , உபசம ஸம்யக்த்வம் விட்டு 


299 


பர்யாப்த காலத்துள் வேதக க்ஷாயிக ஸம்யக்த்வ துவயமே 
வக்த்தவ்ய மாகும் . 
பஞ்சானுத்தர தேவர்க்கு : 

கு -1 : அஸம் ; p - 2 ; ப -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; 
இ -1 ; கா -1 ; யோ -11 ; வே -1 : பும் ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; 
லே -1 / பா -1 ; ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-6 . 


தத் பர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸ - ம் 4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -1 ; ப -1 ; ஸம் -3 ; 
உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


தத் அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பிரா -6/ 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -2 ; 
வே -1 ; க -4 ;. ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -2 ; 1-1 ;. ஸம் -3 ; ஸம் -1 ; 
ஆ -2 ; உ : 6 . 

இதி தேவகதி ஸமாப்தி , 


அதனின்றும் திர்யக் மனுஷ்ய போக பூமிஜரிலும் , தேவகதி 
யில் சொன்னாற் போல சொல்லுவது . வைக்ரியிக துவயத்தை 
கழித்து ஒளதாரிக துவயத்தை கூட்டுவது.அஸம்ய தன் பர்யாப் 
தகரிலே கபோத லேஸ்யை ஜகன்ய மாகும் . உபசம ஸம்யக்த்வ 
மில்லை . இதுவே பேதம் . 


( காஹை ) 


குண -ஜீவ பஜ்ஜத்தீ பாணா ஸண்ணா ய மககணாஓ ய | 
உவஜோகோவி ய கமஸோ வீஸந் துயரூபணா: பணிதா || 

( கோ . ஜீ . 2 ) 
சதுர்கதி சம்பந்தங்கள் ஆலாபங்கள் சொல்லப்பட்டது . 

( காஹை ) 
ஓகே வா ஆதேஸேணா ரயமிச்ச ஹி சாரி வொச்சிண்ணா | 
உவரிம் பாரஸ சுரசஉ சுராவு ஆஹாரயமபந்தா || 

( கோ . க . 105 ) 


300 


கம்மே தித்தம் பந்ததி வம்ஸா மேகாண புண்ணகோ சேவ | 
சட்டோத்திய மணுஆஉ சரிமே மிச்சேவ திரியாவு || 

( கோ . க . 106 ) 
மிஸ்ஸாவிரதே உச்சம் மணுவதுகம் ஸத்தமே ஹ வே 

பந்தோ | 
மிச்சா ஸாஸணஸம்மா மணு துகுச் சம்ண பந்தந்தி ] ] 

( கோ . க . 107 ) 
திரியே ஒகே தித்தாஹாருணோ அவிரதே சிதீ சஉ ரோ | 
உவரிம சண்ணஞ் சசிதீ ஸாஸண சம்மே ஹவே ணியமா || 

( கோ.க .108 ) 


ஸாமன்ன திரிய பஞ்சிந்திய புண்ணகஜோணி am 

யேமேவ | 
ஸுரணிரயாவு அபுண்ணே வேகுவ்விய சக்கமவி ணத்தி | 

( கோ.க .109 ) 
ஆஉளண புணஜொக்கோ சஉகயி ணிப்பந்தி யேண 

ணிரயதுக | 
ஹாரது ஹணேன சுர சவு மிச்சதுகே ணத்தி விரதேய || 


திரிபங்கி நரககதி : 


நாரக பர்யாப்தகர்க்கு ஞானாவரணீய பஞ்சகம் ( 5 ) , 
தர்சனாவரணீய நவகம் ( 9 ) , வேதநீய துவயம் ( 2 ) , ஷட்விம்சதி 
மோஹீ நீயம் ( 26 ) மனுஷ்ய திர்யாகாயுஷ்ய துவயம் ( 2 ) , 
திர்யக்கதி திர்யக்கத்யானுபூர்வி துவயம் ( 2 ) , மனுஷ்யகதி 
மனுஷ்யகத்யானு பூர்வி துவயம் ( 2 ) , பஞ்சேந்திரிய ஜாதி 
( 1 ) , ஔதாரிக , தேஜ : கார்மண திரயம் ( 3 ) , ஸம்ஸ்தான 
ஷட்கம் ( 6 ) , ஸம் ஹனன ஷட்கம் ( 6 ), ஔதாரி காங்கோ 
பாங்கம் ( 1 ), வர்ண சதுஷ்கம் ( 4 ) , ஆதப ரஹித அகுரு ஷட்கம் 
( 5 ) விஹாயோ கதி துவயம் ( 2 ) , திரஸ 

துவாதசம் ( 12 ) , 
அஸ்திர அசுப துர்பக துஸ்வர அனா தேய அயஸஸ்கீர்த்தி யென 
அஸ்திர ஷட்கமும் ( 6 ) ஆக நாமத்துள் ஐம்பதும் , கோத்ர 
துவயமும் , அந்தராய பஞ்சகமும் ஆகிய நூற்றோரு பிரகிரதி 
களும் பந்தத்துக் காகும் . 


30 ! 


அதிலே பிரதம நரகத்து பர்யாப்த அபர்யாப்தகர் தீர்த்கர 
நாமங் கட்டும் . மித்யாத்ரஷ்டி ஸாஸாதனர் கட்டார் . 
மித்யாத்வ ஹீண்ட ம்ஹுஸாதன நபும்ஸக வேத அஸம்ப்ராப் 
தஸ்ரபாடிகா ஸம் ஹனன மென்னும் நான்கும் விச்சித்தியும் 
நூறு பந்தமும் ( 100 ) தீர்த்தகர நாம அபந்தமும் மித்யாத்ரஷ்டி 
யுள்ளாகும் . 

அனந்தானுபந்தி சதுஷ்கம் ( 4 ) , ஸ்த்யானக்ரத் திரயம் ( 3 ) , 
துர்பக திரயம் ( 3 ) , மத்யம ஸம்ஸ் தான ஸம்ஹனன சதுஷ்கம் 
( 4 ) , அப்ரஸஸ்த விஹாயோ கதி ( 1 ) ஸ்திரிவேதம் ( 1 ) நீசைர் 
கோத்ரம் ( 1 ) , திர்யக் துவயம் ( 2 ) , உத்யோத திர்யகாயுஷ்ய 
மென யிருபத்தைந்து விச்சித்தியும் ( 25 ) மித்யாத்ரஷ்டி விச்சித்தி 
நாலையுங்கழிக்க ( 4 ) தொண்ணூற்றாறு பந்தமும் ( 96 ) , தீர்த் 
தகர நாமமும் கழித்த நாலுங்கூட்ட ஐந்து அபந்தமு மென 
யிவை ஸாஸாதன ஸம்யக் திரஷ்டியிலாகும் . வியுச்சித்தி சூன்யம் . 

தொண்ணூற்றாறிலே ஸாஸா தன வியுச்சித்தி இருபத் 
தைந்தும் மனுஷ்யாயுஷ்யமுங்கழித்து எழுபது பந்தமும் முந்தின 
ஐந்தும் இந்த இருபத்தாறும் கூட்டி முப்பத்தொரு அபந்தமும் 
மிஸ்ரனு ளாகும் . 

துவீதிய கஷாய சதுஷ்கம் ( 4 ) வஜ்ரவ்ரஷப நாராச ஸம்ஹ 
னனம் ( 1 ) மனுஷ்ய த்விகம் ( 2 ) ஒளதாரிக த்விகம் ( 2 ) மனுஷ் 
யாயுஷ்ய மென பத்தும் வியுச்சித்தியும் ( 10 ) , மிஸ்ரனிற் சொன்ன 
எழுபதுடன் மனுஷ்யாயுஷ்ய தீர்த்தகர நாமங் கூட்டி எழுபத் 
திரண்டு பந்தமும் ( 72 ) , தீர்த்தகர நாம மனுஷ்யத்தை கழிக்க 
இருபத்தொன்பது அபந்தமும் அஸம்யத ஸம்யக் த்ரஷ்டி 


யிலாகும் . 


கர்மை வம்ஸை மேகை என்னும் மூன்று நர்கத்து பர்யாப் 
தகர் த்ரிபங்கியாகும் . 

பிரதம நரகத்து அபர்யாப்த மித்யாத்ரஷ்டிக்கு தன்னுடைய 
விசித்தி 4 , ஸாஸாதன வியுசித்தி இருபத்து ஐந்திலே திர்ய 
காயுஷ்ய புறம்பாக இருபத்து நாலுமாக இருபத்தெட்டும் 
வியுச்சித்தியும் , திர்யக் ! மனுஷ்யாயுஷ்யத்தை கழிக்க தொண் 
ணுற்றெட்டு பந்தமும் , தீர்த்தகரநாம அபந்தமு மாகும் . 


302 


அந்த அஸம்யதனுக்கு மனுஷயாயுஷ்யம் புறம்பாக ஒன்பது 
வியுச்சித்தியும் ( 9 ) முன்சொன்ன தொண்ணூற்றெட்டிலே 
மித்யாத்ரஷ்டி வியுச்சித்தி இருபத்தெட்டைக் கழித்து தீர்த்கர 
நாமத்தைக் கூட்டி எழுபத்தொரு பந்தமும் ( 71 ) இருபத்தெட்டு 
அபந்தமும் ( 28 ) ஆகும் . 


வம்ஸை மேகைகளில் அபர்யாப்தகருள் தீர்த்கர நாம் 
பந்தமில்லை . ஆகையனால் தொண்ணூற்றெட்டு பந்தமும் 
மித்யாத்ரஷ்டியி லாகும் . 


அஞ்சநை அரிஷ்டை மகவி என்னும் மூன்று நரகத்திலும் 
வியுச்சித்தி நாலும் , பந்தம் நூறும் ( 100 ) அபந்தம் சூன்யமும் 
மித்யாத்ரஷ்டியிலாகும் . 


ஸாஸாதனருள் வியுச்சித்தி இருபத்தைந்தும் பந்தம் 
தொண்ணுற்றாறும் ( 96 ) , அபந்தம் நாலு மாகும் . மிஸ்ர 
னிடத்தில் வியுச்சித்தி சூன்யம் . ஸாஸாதன வியுச்சித்தி இருபத் 
தைந்து . மனுஷ்யாயுஷ்யம் கழித்து எழுபது பந்தமும் ( 70 ) , 
மித்யாத்ரஷ்டியின் நான்கும் ஸாஸாதன வியுச்சித்தி இருபத் 
தைந்து மனுஷ்யாயுஷ்ய முங்கூடி முப்பதும் அபந்த மாகும் . 


அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டி யிடத்து முன்சொன்ன பத்து 
விச்சித்தியும் மனுஷ்யாயுஷ்யமுங் 
கூடி 

எழுபத்தொரு 
பந்தமும் , மனுஷ்யாயுஷ்யம் தவிர இருபத்தொன்பது அபந்த 
மாகும் . மாகவியில் பர்யாப் தகர்க்கு மனுஷ்யாயுஷ்யங் கழிக்க 
மித்யாத்ரஷ்டி குணஸ்தான 

மொன்றே . தொண்ணூற் 
றொன்பது யோக்ய 

பிரக்ரதியிலேயே அபர் யாப்தகர்க்கு 
உச்சைர் கோத்ர மனுஷ்ய துவிக ( 2 ) திர்யகாயுஷ்யம் என்ப 
இந்த நாலுங் கழித்தால் மித்யாத்ரஷ்டி குணஸ்தான ஒன்றே 
தொண்ணூற்றைந்து பிரக்ரதியுமாகும் . மித்யாத்ரஷ்டியின் 
வியுச்சித்தியும் முன் சொன்ன நான்குடன் திர்யக்யாயுஷ்யங்கூடி 
ஐந்து விச்சித்தியும் ( 5 ) தொண்ணுற்றாறு பந்தமும் , உச்சைர் 
கோத்ர மனுஷ்ய துவிகம் என்ற இந்த மூன்று அபந்தமும் 
மித்யாத்ரஷ்டியளாகும் . 


303 


முன்சொன்ன ஸா ஸாதன வியுச்சித்தி இருபத்தைந்திலே 
திர்யக்காயுஷ்யத்தை கழிக்க இருபத்தினாலு வியுச்சித்தியும் 
தொண்ணூற்றொரு பந்தமும் , மித்யாத்ரஷ்டி வியுச்சித்தி 
ஐந்தும் , முன் சொன்ன அபந்தம் மூன்றுங்கூடி எட்டு அபந்தம் 
ஸாஸாதனரு ளாகும் 


மிஸ்ரனிடத்தில் வியுச்சித்தி சூன்யம் , 70 பந்தம் ; 
ஸாஸா தன வியுச்சித்தி இருபத்தினாலு அபந்தம் எட்டுங்கூடி . 
முப்பத்திரண்டியிலே உச்கைர் கோத்ரம் மனுஷ்ய துவிகங் 
கழிக்க இருபத்தி ஒன்பது மிஸ்ர அஸம்யதருள் அபந்தங்கள் . 
அந்த கழித்த மூன்றும் மிஸ்ர அஸம்யதருள் பந்த யோக்ய 
மாகும் . 

மற்றும் அஸம்யதர்க்கு ஒன்பது வியுச்சித்தி எழுபது பந்தம் 
( 70 ) இருபத்தொன்பது அபந்தமாகும் ( 29 ) . 


இது நரக கதி திரிபங்கி கத்னம் . 


விலங்கு கதி : 

திர்யக்கதியிலே தீர்த்தகர நாமகர்ம ஆஹார துவிகம் 
புறம்பாக நூற்றொருபத்தேழு யோக்ய பிரக்ர தியிலே ( 117 ) . 
நிவ்ரத்தி அபர்யாப்தக அபேக்ஷையினால் ஆயுஷ்யம் நான்கு , 
நரக துவிகம் ( 2 ) , புறம்பாக நூற்றொருபத்தொன்று 111) . 
அவற்றில் மித்யா , ஸாஸாதனில் சுர சதுஷ்கம் ( 4 ) பந்து 
மில்லை ; அஸம்யதனில் உண்டு. ஸாமான்ய , பஞ்சேந்திரிய , 
பர்யாப்தக , யோ நிமதி என்கிற இந்நாலுக்கும் சமானமே 
ஆகும் . ஸாமான்யத்து நூற்றொருபத்தேழிலே ( 117 ) தேவ 
நர காயுஷ்ய வைக்ரியிக ஷட்க மென இவை கழிக்க நூற் 
றொன்பது பந்தம் ( 109 ) லப்தி அபர்யாப்தகரு ளாகும் .. 
மானுஷ்ப லப்தி அபர்யாப்தகர்க்கும் இப்படியே . மித்யாத்வ 
நபும்ஸக ஹுண்ட ஸஸ்தான , அஸம்ப்ராப்தஸ் ரபாடிகா 
ஸம்ஹனன பிரதம ஜாதி சதுஷ்க ( 4 ) ஸ்தாவர சதுஷ்க( 4 ) 
ஆதா நர துவிக நரகாஷ்ய மென்கிற பதினாறு வியுச்சித்தியும் 
( 16 ) நூற்றொருபத்தேழு ( 117 ) பந்தமும் அபந்தம் சூன்யமும் 
மித்யாத்ரஷ்யில் ஆகும் . 


304 


அனந்தானுபந்தி சதுஷ்கம் ( 4 ) , ஸ்த்யானக்ரத்தி திரயம் 
( 3 ) , துர்பக திரயம் ( 3 ) பிரதம ஸம்ஹனை பஞ்சகமும் ( 5 ) , 
மத்யம ஸம்ஸ்தான சதுஷ்கமும் , அப்ரஸஸ்த விஹாயோகதியும் , 
ஸ்த்ரீவேதமும் , நீசைர் கோத்ரமும் , ஔதாரிக துவயமும் ( 2 ) 
திர்யக் துவயமும் ( 2 ) , மனுஷ்ய துவிகமும் ( 2 ) , உத்யோதமும் 
திர்யக் மனுஷ்யாயுஷ்ய துவிகமும் ( 2 ) என்றிப்படி முப்பதொரு 
( 31 ) வியுசித்தியும் மித்யாத்ரஷ்டியின் வியுச்சித்தி ( 16 ) பதினா 
ருங்கழிக்க நூற்றொரு பந்தமும் ( 101 ) பதினாறு அபந்தமும் 
ஸாஸாதனிலே யாகும் . 


மிஸ்ரனிடத்து வியுச்சித்தி சூன்யம் , தேவாயுஷ்யத்தையும் 
ஸாஸாதன வியுச்சித்தி முப்பத்தொன்றுங் கழிக்க ( 31 ) , 
அறுபத்தொன்பது பந்தமும் ( 69 ) , நாற்பத்தெட்டு அபந்த 
மாகும் . 

அப்ர த்யாக்யான சதுஷ்க வியுச்சித்தியும் முன் சொன்ன 
அறுபத்தொன்பதிலே ( 69 ) தேவாயுஷ்யங்கூடி எழுபது பந்தமும் 
( 70 ) நாற்பத்தேழு ( 47 ) அபந்தமும் அஸம்யதனிலே யாகும் . 

பிரத்யாக்யான கஷாய சதுஷ்க வியுச்சித்தியும் ( 4 ) , அறு 
பத்தாறு பந்தமும் ஐம்பத்தொரு அபந்தமும் 

ஐம்பத்தொரு அபந்தமும் தேசவ்ரதியி 
லாகும் . 

நிவ்ரத்தி அபர்யாப்தகர்க்கு நூற்றொருபத்தொன்றிலே , 
( 111 ) , முன் சொன்ன மித்யாத்ரஷ்டியிடத்து பதினாறிலே , 
நரக துவிக ( 2 ) , நரகாயுஷ்யத்தை கழிக்க பதிமூன்று வியுச்சித் 
தியும் , நூற்றொருபத்தொன்றிலே சுர சதுஷ்கம் ( 4 ) , அபந்த 
மாக நூற்றேழு பந்தமும் ( 107 ) மித்யாத்ரஷ்டியிடத் தாகும் . 


ஸா ஸாதன முப்பத்தொன்றிலே { 31 ) திர்யக் , மனுஷ்யா 
யுஷ்ய த்வயத்தை கழிக்க இருபத்தொன்பது வியுச்சித்தியும் ( 29 ) , 
அந்த நூற்றேழிலே மித்யாத்ரஷ்டி விச்சித்தி பதிமூன்றை 
கழிக்க தொண்ணூற்று நாலு பந்தமும் ( 94 ) பதினேழு அபந் 
தமும் ஸாஸாதனிலே யாகும் . 


அப்ரத்யாக்யான சதுஷ்க வியுச்சித்தியும் ( 4 ) ஸாஸாதன 
வியுச்சித்தி இருபத்தொன்பதிலே கழித்து சுர சதுஷ்கங் ( 4 ) 


305 


INEL அறுபத்து ஒன்பது பந்தமும் ( 69 ) நாற்பத்திரண்டு 
அபந்தமும் அஸம்யதனிலே யாகும் . 


து திர்யக் கதி திரிபங்கி கதனம் . 


( காஹை ) 


திரிஏவ ணரே ணவரி ஹு தித்தா ஹாரஞ்சஅத்தி ஏமேவ 
சாமண்ண புண்ண மணு சிணி ணரே அணண்ணே 

அபுண்ணேவ ( கோ.க. 110 ) 


மனித கதி : 

பதினாறு வியுச்சித்தியும் ( 16 ) நூற்றொருபத்தேழு பந்த 
மும் ( 117 ) , ஆஹார துவிகம் ( 2 ) தீர்த்தகர நாம மென்னும் 
மூன்றும் அபந்தமும் ( 3 ) மித்யாத்ரஷ்டி ஆகும் . 

முப்பத்தொரு விச்சித்தியும் ( 31 ) நூற்றொரு ( 101 ) பந்த 
மும் மித்யாத்ரஷ்டி வியுச்சித்தி பதினாறுங்கூட மித்யாத்ர 
திஷ்டி அபந்தம் மூன்றுங்கூடி ( 3 ) பத்தொன்பது ( 19 ) 
அபந்தமும் ஸாஸாதனி லாகும் . 


மிஸ்ரனுக்கு வியுச்சித்தி சூன்யம் , பந்தம் ( 69 ) அறுபத் 
தொன்பது ஸாஸாதன வியுச்சித்தி முப்பத்தொன்றும் ( 31 ) 
தேவாயுஷ்யங்கூடி ஐம்பத்தொன்றும் அபந்தமும் மிஸ்ரனுள் 
ஆகும் . 


அப்ரத்யாக்யான சதுஷ்க ( 4 ) வியுச்சித்தியும் , தீர்த்தகர 
நாம தேவாயுஷ்யங் கூட்ட எழுபத்தொரு ( 71 ) பந்தமும் நாற் 
பத்து ஒன்பது அபந்தமும் அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டியு யாகும் . 


பிரத்யாக்யான கஷாய சதுஷ்க ( 4 ) வியுச்சித்தியும் , அறுபத் 
தேழு பந்தமும் , ஐம்பத்து மூன்று அபந்தமும் , தேஸ விரதியு 
ளாகும் . 


அஸ்திர , அசுப , அஸாதா , அயசஸ்கீர்த்தி , அரதி , சோக 
மென்னும் ஆறு வியுச்சித்தியும் ( 6 ) , அறுபத்து மூன்று பந்தமும் 
( 63 ) ஐம்பத்தேழு அபந்தமும் பிரமத்தனுளாகும் . 


306 


தேவாயுஷ்ய விசுத்தியும் , பிரமத்த விசுத்தி ஆறினையும் 
கழித்து , ஆகாரத் துவயத்தைக் கூட்ட 59 பந்தமும் 61 அபந்த 
மும் அப்ரமத்தனுள் ளாகும் . 


அபூர்வகர்ணன் மரண ரஹித பிரதம பாகத்து நித்ரையும் , 
பிரசலையும் ஷஷ்ட பாகத்து தீர்த்தகர நாம நிர்மாண , 
பிரஸஸ்த விஹாயோகதி பஞ்சேந்திரிய தேஜ : கார்மண 
ஆஹார துவயஸமஸதுரஸ்ர ஸம்ஸ்தான தேவ கதி கத்யானு 
பூர்வி வைக்ரியிக தத் அங்கோபாங்க மென்னும் ஸுர சதுஷ்கம் 
( 4 ) வர்ண சதுஷ்கம் ( 4 ) அகுரு சதுஷ்கம் ( 4 ) திரஸ நவகமு ( 9 ) 
மென முப்பதும் கடை ஏழாம் பாகத்தும் ஹாஸ்ய ரதி பய 
ஜுகுப்ஸை யென்னும் நாலு கூடி முப்பத்தாறு வியுச்சித்தியும் 
( 36 ) ஐம்பத்தெட்டு பந்தமும் ( 58 ) அறுபத்திரண்டு அபந்தமும் 
அபூர்வ கரண குணஸ்தானத்தில் ஆகும் . 


பும்வேத , ஸம்ஜ்வலன சதுஷ்கம் ( 4 ) கிரமத்தினால் வியுச் 
சித்தியும் ( 5 ) இருபத்திரண்டு பந்தமும் தொண்ணூற்றெட்டு 
அபந்தமும் அனிவ்ரத்திகரண குணஸ்தானத்தி லாகும் . 


ஞானாவரணீய பஞ்சகம் ( 5 ) தர்சனாவர்ணீய சதுஷ்கம் 
( 4 ) , அந்தராய பஞ்சகம் ( 5 ) யஸஸ்கீர்த்தி உச்சைர்கோத்ரம் 
என வியுச்சித்தி பதினாறும் , ( 16 ) பதினேழு பந்தமும் நூற்று 
மூன்று 

அபந்தமும் ( 103 ) சூக்ஷமஸாம்பராய குணஸ்தானத்தி 
லாகும் . 


உபசாந்த கக்ஷாய r ண கஷாயரில் வியுச்சித்தி சூன்யம் ; 
ஸயோகி ஜிநரிடத்து ஸாதா வேதநீயம் ஒன்று பந்தம் ; இந்த 
குணஸ்தான் திரயத்திலும் ஸாதா வேதம் ஒன்றும் நூற்றொரு 
பத்தொன்பது அபந்தமூ மாகும் ( 119 ) . அயோகி குண ஸ்தா 
னத்திலும் ஸித்தரிடத்தும் கர்ம பந்த மில்லை . 


ஆயுஷ்யம் நான்கும் 
நான்கும் ( 4 ) ஆஹார துவிகம் 

இரண்டும் 
நரகத்துவிகம் இரண்டும் ( 2 ) ஆக எட்டையும் ஸமஸ்த பிரக் 
ரதியில் கழிக்க நிவ்ரத்தி அபர்யாப்தக மனுஷ்யருக்கு நூற் 
றொருபத்திரண்டு ( 112 ) பிரக்ரதிகள் பந்த யோக்யமாகும் . 


307 


அதில் நரக துவிகம் ( 2 ) நர காயுஷ்யமும் மூன்றுங்கழிக்க 
பதின்மூன்று வியுச்சித்தியும் , நூற்றேழு பந்தமும் ( 107 ) சுர 
சதுஷ்கம் நாலும் ( 4 ) தீர்த்தகர நாம மென ஐந்தும் அபந்த 
மும் ( 5 ) மித்யாத்ரஷ்டியிலாகும் . 


ஸாமான்ய மனுஷ்ய ஸாஸா தனன் முப்பத்தி ஒன்றிலே 
திர்யக் மனுஷ்யாயுஷ்ய துவயம் கழிக்க இருபத்தொன்பது 
( 29 ) . மித்யாத்ரஷ்டி ( வியுச்சித்தி ) பதிமூன்று நூற்றேழுள் 
கழிக்க தொண்ணூற்று நாலு பந்தமும் ( 94 ) மித்யாத்ரஷ்டி 
வியுச்சித்தி ( 13 ) பதிமூன்றும் , அபந்தம் ஐந்துங் கூடி ( 18 ) 
ஸாஸாதனரு ளாகும் . 


அப்ர தியாக்யான சதுஷ்கம் ( 4 ) , பிரத்யாக்யான சதுஷ்க 
( 4 ) மு மென எட்டு வியுச்சித்தியும் , ஸாஸாதன வியுசித்தி 
இருபத்தொன்பதும் கழித்து தீர்த்தகர நாம கர்மம் ( 1 ) , சுர 
சதுஷ்கங் கூட்ட எழுபது பந்தமும் ( 70 ) , நாற்பத்திரண்டு 
அபந்தமும் ( 42 ) , அஸம்யதஸம்யக்த்ரஷ்டி யிலாகும் . 


அஸ்திர , அசுப , அஸாத , அயஸ் ஸ்கீர்த்தி , அரதி , சோக , 
மென ஆறும் ( 6 ) தீர்த்தகர நாம நிர்மான பிரஸஸ் த விஹா 
யோகதி பஞ்சேந்திரிய தேஜ துவிக ( 2 ) , ஸமசதுரஸ்ர ஸுர 
சதுஷ்கம் ( 4 ) , வர்ண சதுஷ்கம் ( 4 ) ; அகுரு சதுஷ்கம் ( 4 ) , திரஸ 
நவகம் ஒன்பது ( 9 ) ஆஹார துவிகம் ( 2 ) , நித்ரா , பிரசலா , 
ஹாஸ்ய , ரதி : பய , ஜுகுப்ஸை என ( 36 ) முப்பத்தி ஆறும் 
புருஸம் சதுஸஞ்சனம் என ( 5 ) ஐந்தும் படமும் விக்கம் தம்ஸன 
ச உளஜல உச்ச என பதினாறுங்கடி அறுபத்தொரு விச்சித்தியும் 
( 61 ) , அஸம்யத வியுச்சித்தி எட்டுங் கழித்து அறுபத்திரண்டு 
பந்தமும் ( 62 ) , அஸம்யத வியுச்சித்தி எட்டுங் கூட்ட ஐம்பது 
அபத்தமும் ( 50 ) பிரமத்த ஸம்யதன ஆகும் . 


ஸாதா 


வேதனீய வியுச்சித்தியும் அதன் பந்தமும் 
நூற்றொருபத்து ஒரு அபந்தமும் ( 111 ) ஸயோகி கேவலி 
ஆகும் , 


308 


திர்யக் லப்தி அபர்யாப்தகர்க்கு சொன்னது போல் 
மனிஷ்ய லப்தி அபர்யாப்தகர்க்கும் நூற்றொன்பது பிரக்ரதி 
பந்தமாகும் ( 109 ) . 
தேவகதி 
தேவகதி ரசனை 


பந்த யோக்ய பிரக்ருதி 


பவன 


திரயம் 


கல்பஸ்திரீ 


சௌதர்ம 


துவயம் 


ஸனத்குமார 


ஆனதாதி4 


6 
or 


நவானு 
பஞ்சா 


பர்யாப்தி 


103 


103 


104 


103 ( ? ) 


97 


72 


அபர் 
யாப்தி 


101 


101 


102 


99 


96 


71 


பர்யாப்த பவன திரய கல்ப ஸ்திரீ ரசனை : 103 


மிஸ்ரன் 


அவிரதி 


96 


வியுத்சித்தி 


7 


25 


0 


10 


பந்தம் 


103 


96 


10 


71 


அபந்தம் 


0 


7 


33 


32 


309 


பர்யாப்த ஸௌதர்ம ஈசான கல்ப யோக்ய ரசனை 104 


மி 


ஸா 


மிஸ் 


அவி 


வி 


7 


25 


0 


10 


103 


96 


70 


72 


அப 


1 


8 


34 


32 


பர்யாப்த சனக்குமாராதி 10 கல்பம் : 101 


மி 


ஸா 


மிஸ் 


அவி 


வி 


4 


25 


0 


10 


ப 


100 


96 


70 


72 


அப 


1 


5 


31 


29 


310 


பர்யாப்த ஆனதாதி 4 ; நவக்ரைவேக . 9 : 97 


ஸா 


மிஸ் 


அவி 


வி 


4 


21 


0 


10 


96 


92 


70 


72 


. 


அப 


1 


5 


27 


25 


பவன திரய , கல்ப ஸ்தீரியர் 

அபர்யாப்தகர் : 101 


மி 


ஸா 


வி 


7 


24 


ப 


101 


94 


அப 


0 


7 


311 


சௌதர்ம ஈசான கல்பம் 

அபர்யாப்தகர் : 102 


மி 


ஸ 


வி 


7 


29 ? 


9 


101 


94 


71 


அப 


1 


31 


ஸனக்குமாராதி - 10 

அபர்யாப்தி - 99 


மி 


ஸா 


வி 


4 


24 


9 


ப 


98 


94 


71 


1 


5 


28 


312 


ஆனதாதி -4 நவ 9 


அபர்யாப்தி - 96 


ஸா 


क 


9 


4 


21 


95 


91 


79 


அப 


1 


5 


25 


( காஸை ) 
ணிரயேவ ஹோதி தேவே ஆ சாணோத்தி ஸத்த வாம 

ச்சி தீ | 
சோலஸ சேவ அபந்தோ பவணதிஏ ணத்தி 

ணத்தி தித்தயரம் || 

( கோ.க .111 ) 


கப்பித்தீ ஸு ண தித்தம் 
தித்தம் ஸதரஸஹ ஸ்ஸாரகோத்தி 

திரியதுகம் | 
திரியாஉ உஜ்ஜோஓ அத்தி ததோ ணத்தி ஸதரசவு || 

( கோ.க.112 ) 


நரக கதியில் சொன்னாப்போல 

ஸனத்குமாராதி பத்து 
கல்பத்து தேவர்களுக்கு சொல்லுது : 


ஈசான 


கல்ப பர்யந்தம் மித்யாத்வம் , ஹுண்டஸம்ஸ் 
தானம் , ஷண்ட வேதம் , அஸம்ப்ராப்த ஸ்ரபாடிகா ஸம் ஹ 
னனம் , ஏகேந்திரியம் , ஸ் தாவரம் , ஆதபம் இந்த ஏழும் மித்யாத் 
ரஷ்டியில் வியுச்சித்தி யாகும் . தேவகதியில் பதினாறு அபந்தமும் 
( 16 ) , பவன திரிகத்து தீர்த்தகர பந்தமில்லை . கல்ப ஸ்த்ரீய 


313 


ருக்கும் தீர்த்தகர பந்த மில்லை . திர்யக்த்விகமும் ( 2 ) , திர்யா 
யுஷ்யமும் ( 1 ) , உத்யோதம் ( 1 ) என்னும் நாலும் ஸதார ஸஹ 
ஸ்ரார கல்ப பர்யந்த மாகும் . 


உதய திரிபங்கி : 

( காதை ) 
கதியாதிஸு ஜோக்காணம் பயடிப்பஹுதீண ணமோக 

ஸித்தாணம் | 
ஸாமித்தம் ணே தவ்வம் கமஸோ உதயம் ஸமாஸேஜ்ஜம் || 

( கோ . க . 284 ) 


ஓக -குணஸ் தானங்களிலே , ஸித்தாணம் - முன்ன நிஷ்பன்னங் 
ளான , ஜோக்கானம் யோக்யங்களான , பயடிப்பஹு தீணம் 
பிரக்ரதி ஸ்தித்யனுபாக பிரதேசங்களான , ஸாமித்தம் - ஸ்வா 
மித்வம் , கதியாஸு - கதி முதலான மார்கணா ஸ்தானங்களிலே , 
கமஸோ - கிரமத்தினின்றும் , உதயம் - உதயத்தை , ஸமாஸேஜ் 
ஜம் - பொருந்தி , ணாதவ்வ - அறியப்படுமது . 


கதி யாணூ ஆஉஉதொ ஸபதே பூபுண்ண பாதரே தாஓ | 
உச்சதொ ணரதேவே தீணதிகு தொ ணர திரியே || 

( கோ.க. 2 :) ) 


கதி - நரகாதி கதிகளும் , ஆணு - நரகானுபூர்வி முதலான அனு 
பூர்விகளும் , ஆஉ - நர காயுஷ்யம் முதலான ஆயுஷ்யங்களும் . 
இந்தப்படி , உதொ -உதயங்கள் , ஸபதோ - தன் தான் கதிகளிலே 
உதயமாகும் ; அதெப்படி என்றால் , நரககதி நரககத்யானுபூர்வி 
நரகாயுஷயங்கள் நரக கதியிலே உதயமிருந்த கதிகளிலேயும் 
தன் தான்கதி அனுபூர்வி ஆயுஷ்யங்களும் யோஜித்து கொள்ள 
வும் , பூ புண்ண பாதரே - ப்ரத்வீகாயிக பர்யாப்தக பாதர 
ஜீவனிடத்திலே , தாஓ - ஆதப நாம கர்ம உதயமாகும் , 
மனுஷ்ய கதியிலேயும் , தேவ - தேவ கதியிலேயும் , உச்ச தொ - உச் 
சைர்கோத்ர கர்ம உதயமாகும் , ணர - மனுஷ்யரிலேயும் , திரியே 
- திரியஞ்சரிலேயும் , தீணதி குதொ - ஸ்தயானக்ரதிதி திரயம் 
உதயமாகும் . 


ணர 


314 


சங்கா உதணரதிரியே இந்திய பஜ்ஜத்தகாது திணதியம் | 
ஜோக்கமுதேதும் வஜ்ஜிய ஆஹார விகுவ்வணுவட்டவகே !! 

( கோ . க . 286 ) 
ஆஹார ரித்தி பொருந்தினரையும் , வைகுர்வண ரித்தி 
பொருந்தினரையும் வர்ஜித்து சங்க்யாத வர்ஷ ஆயுஷ்யத்தை 
யுடைத்தாயிருக்கிற கர்மபூமிஜ மனுஷ்ய திர்யஞ்சரிடத்திலே 
இந்திரிய பர்யாப்தியும் ஸ் தயானக்ரத்தி திரயம் உதிக்கிரத்துக்கு 
யோக்ய மாகும் ? 


அயதாயுண்ணே ண ஹி தீ லுண்டோ விய கம்மணா 

ரயம் முச்சா ) 
தீஸண்டயதே கமஸோ ணானு சவு சரிம் திண்ணாஸா || 

( கோ . 


க . 287 ) 


அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டி நிவ்ரத்தி அபர்ய யாப்தியிலே 
ஸ்த்ரீ வேத உதயமில்லை . பிர தம நரகத்தை விட்டு அஸம்யத 
அபர்யாப்தியிலே நபும்ஸக வேதம் உதயமில்லை . அது காரணத் 
தினாலே ஸ்த்ரிவேதம் அஸம்யத னிடத்திலே நாலு அனுபூர்விய 
மில்லை . 

நபும்ஸக வேதம் அஸம்யதனிடத்திலே நரகானு 
பூர்வியை விட்டு மூணு அனுபூர்வியு மில்லை . 


இகிவிகள தாவர சவு திரியே அபுண்ணோ ணரே வி 

ஸங் கடணம் | 
ஓராளது ணரதிரியே வேகுவ்வது கேவணேர இஏ | ! 

( கோ . க . 288 ) 


ஏகேந்திரியம் , விகலேந்திரியம் , ஸ்தாவர குக்ஷ்ம , அபர் 
யாப்தி , சாதாரண இது எட்டும் திர்யக்கதியிலே உதய மாகும் . 
அபர்யாப்தி லப்தி அபர்யாப்தக மனுஷ்யரிடத்திலேயும் உதயம் 
ஸங்கடணம் வஜ்ர விரஷப நாராச ஸம் ஹனன 

ஸ்ம் ஹனன முதலாண 
ஆறும் , ஔதாரிக தத் அங்கோபாங்க துவயமும் இந்த எட்டும் 
மனுஷ்ய திர்யஞ்சரிடத்திலேயே உதய மாகும் . வைக்ரியிகம் 
தத் அங்கோபாங்க துவயமும் தேவ நாரகரிடத்திலேயே உதய 
மாகும் . 


315 


이 


தேஉ திகூண திரிக்கே ஸுஜ்ஜோவோ பாதரேஸு 

புண்ணேஸு 
ஸேஸாணம் பயடீணம் ஓகம் வா ஹோதி உதா 

து // 
( கோ . க . 289 ) 


தேஜஸ்காயிக , வாதகாயிக , ஸாதாரண வனஸ்பதிகாயி 
கத்தை வர்ஜித்து பாதர பர்யாப்தியை யுடைய சேஷ திர்யஞ்ச 
ரிடத்திலே உத்யோக நாம கர்ம உதய மாகும் . சேஷ 
பிரக்ரதிகள் குணஸ்தானத்திலே சொன்னபடி உதய மாகும் . 


நரக கதி : 

தின திதீபுரி சூ ணாகாதீ ணிரயாஉணீசவேயணியம் 
ணாமே ஸகவசிடாணம் ணிர யாணு ணாரயே ஸுதயா || 

( கோ.க .290 ) 


ஸ்த்யானக்ரந்தி திரயம் ( 3 ) , ஸ்த்ரீவேதம் , பும்வே தமும் 
இந்த ஐந்தும் ஊனம் பண்ணி ஞானாவரணீயம் ( 5 ) , தர்சனா 
வரணீயம் ( 6 ) , மோகனீயம் ( 6 ) அந்தராயம் ( 5 ) இந்த 42 
காதிகளும் , நரகாயுஷ்யம் , நீசைர்கோத்ரம் , வேத நீயம் 
துவயமும் ( 2 ) நாம கர்மத்திலே ஸகவசிடாணம் 29 - ம் 
நரகானுபூர்வியும் இந்த 76 - ம் நாரகரிடத்திலே உதயமாகும் .. 
வேகுவ்வ தேஜ திரசுஹ துக துக்கதி ஹு ஸ்டணிமிக 

பஞ்சேந்தீ | 
ணிரயகதி துப்பகாசூரந்த ஸவண்ண சவ்வ யவசிடாணம் || 

( கோ.க .291 ) 
வைக்ரிக துவயம் ; தேஜஸகார் மண துவயம் , ஸ்திர 
அஸ்திர துவயம் , சுபா சுப துவயம் , அப்ர ஸஸ்த விஹாயோகதி 
ஹ ுண்டஸம்ஸ் தானம் நிர்மாணம் பஞ்சேந்திரிய ஜாதியும் 
நரக கதியும் துர்பக சதுஷ்கம் ( 4 ) அகுரு சதுஷ்கம் ( 4 ) திரஸ 
சதுஷ்கம் ( 4 ) வர்ண சதுஷ்கமும் ( 4 ) இந்த 29 வசிடானம் 
நாரக பாஷாபர்யாப்தி ஸ்தான மென்பது . 
மிச்ச மணந்தம் மிஸ்ஸம் மிச்சாதிதியே கமா ச்சிதீ 

அயதே 
பிதியகஸாயா துப்பகனா தேஜ்ஜதுகாஉணிரய சவு || 

( கோ.க .292 ) 


4 


316 


மான 


மித்யாத்ரஷ்டி ஸாஸாதனன் , மிஸ்ரன் 

இந்த மூன்று 
குணஸ்தானத்திலே மியாத்வமும் , அனந்தானுபந்தி க்ரோத 

மாயா லோபங்களும் , ஸம்யக் மித்யாத்வமும் கிரமத் 
தினாலே உதய வியுச்சித்தி உதய மாகும் . அஸம்யதனிடத்திலே 
அப்ரத்யாக்யான சதுஷ்கமும் , துர்பகமும் அனாதேய அயஸஸ் 
கீர்த்தி துவயமும் , நரக சதுஷ்கமும் ( 4 ) இந்த 12 - ம் உதய 
வியுச்சித்தி யாகும் . 


பிதியாதிஸு ச்சஸு புடவிஸு ஏவம் ( 76 ) ணவரிய 

அஸஞ்சதட்டாணே 
ணத்தி ணிரயாணு புவ்வி திஸ்ஸே மிச்சேவ 

போச்சேதோ || ( கோ.க .293 ) 
இரண்டாம் நரகம் முதலாய் ஆறு நரகத்திலேயும் பிரதம 
நரகத்துக்கு சொன்னபடியே 76 உதயமாகும் . விஷேஷ முண்டு . 
அஸம்யத குணஸ்தானத்திலே நரகானுபூர்வி உதய மில்லை . 
அது என்னென்றால் துவிதியாதி நரகத்திலே ஸம்யக்த்ரஷ்டி 
செல்லான் . அது காரணமாகி அந்த நரகானுபூர்வி மித்யாத் 
ரஷ்டியிலே வியுச்சித்தி யாகும் . அது காரணம் அஸம்யதனிடத் 
திலே வியுச்சித்தி யாகும் . 

திரியே ஓகோ ஸுர ணிரயாண உச்ச மணுது ஹாரதுகம் 
வேகுச் சவக்கதித்தம் ணத்தி ஹு யேமேவ ஸாமண்ணே !! 

( கோ.க .294 ) 
திர்யக்கதியிலே குணஸ்தானத்திலே சொன்னபடி . அதில் 
தேவாயுஷ்யம் மனுஷ்யாயுஷ்யம் நரகாயுஷ்யம் , உச்சைர்கோத் 
ரம் மனுஷ்யகதி மனுஷ்யகத்யானுபூர்வி துவியமும் ஆஹாரக 
தத் அங்கோ பாங்க துவ யமும் வைக்ரியிகஷட்கமும் ( 6 ) 
தீர்த்தகர நாமமும் உதய மில்லை . இது தள்ளி 107 உதய 
மாகும் . 


தாணி 


ஸாமான்ய திர்யஞ்சரிலேயும் 107 உதயமாகும் . 
தாவர துசுஸா ஹார ணதாவிகி விகலூண 

பஞ்சக்கே | 
| 99 ) இத்திய பஜ்ஜத்தூணா தே புண்ணே உதய பயடீஓ !! 

( கோ.க. 295 ) 


317 


ஸாமான்ய திர்யஞ்சரிலே சொன்ன 107 லே ஸ் தாவர 
சூஷ்ம துவயமும் ஸாதாரணம் ஆதபம் ஏகேந்திரியம் விகலேந் 
திரியமும் ( 3 ) இந்த எட்டும் ஊனம் பண்ணி பஞ்சேந்திரிய 
திர்யஞ்சரிலே 99 ; ஸ்த்ரீவேதமும் அபர்யாப்தியும் 2 ம் ஊனம் 
பண்ணி பஞ்சேந்திரிய பர்யாப்தக திர்யஞ்சரிலே 97 உதய 
மாகும் . 
புஸம்டூ ணிச்சிஜுதா ஜோணிணிஏ ( 95 ) அவிரதே ண 

திரியாணூ | 
புண்ணிதரே தீ தீணதி பரகா தது புண்ண உஜ்ஜோவம் || 

( கோ.க. 296 ) 
ஸுரகதிது ஜஸாதேஜ்ஜம் ஆதிஸண்டாண 

ஸம் ஹதீ 

பணகம் | 
ஸுபகம் ஸம்மம் மிஸ்ஸம் ஹீணா தேபுண்ணஸண்ட 

ஜுதா || ( கோ.க. 297 ) 
பர்யாப்த திர்யஞ்சரிலே சொன்ன 97 லே பும்வேதமும் 
ஸண்டவேதமும் 2 - ம் ஊனம் பண்ணி ஸ்தீரிவேதம் கூடி திர் 
யஞ்ச ஸ்த்ரீயரிடத்திலே 96 பிரிக்ருதி உதயமாகும் . ஸ்த்ரீவேத 
அஸம்யதரிடத்திலே திர்யகத்யா நுபூர்வி உதய மில்லை ; 
ஸாஸாதனிடத்திலே வியுச்சித்தி யாகும் . லப்தி பர்யாப்தக 
திர்யஞ்சரிலே ஸத்ரீ வேதம் , ஸ்தானக்ரத்தி திரயம் , பரகாத , 
உச்வாச துவயம் பர்யாப்தகம் உஜ்ஜோவம் உத்யோ தமும் 
ஸுஸ்வர துஸ்வர துவயம் கதி துவயம் யஸஸ் கீர்த்தியும் 
ஆதேயம் ஆதி ஸம்ஸ்தான பஞ்சகம் ஆதி 

ஸம் ஹனை 
பஞ்சகம் சுபகம் ஸம்யக்த்வ ப்ரக்ருதியும் மிஸ்ர பிரக்ருதியும் 
இந்த 27 ம் ஊனம் பண்ணி 69. அதிலே அபர்யாப்தகமும் 
ஸண்ட வேதமும் கூடி லப்தி பர்யாப்தக பஞ்சேந்திரிய திர்யஞ் 
சரிலே 71 உதயமாகும் . 
மணுஏ ஓகோ தாவர திரியா தாவதுக ஏயவியளிந்தி 
ஸா ஹர ணிதரா உதியம் வேகுவ்விய ச்சக்க பரிவதனோ || 

( கோ , க . 298 ) 
மனுஷ்ய கதியிலே 122 லே ஸ் தாவர குக்ஷ்ம துவயமும் , 
திர்யஞ்சகதி ததா நுபூர்வி துவயமும் ஆதப , உத்யோத துவய 
மும் , ஏகேந்தரியமும் , விகலேந்த்ரியமும் ஸாதாரணமும் , நரக 
திர்யக் தேவாயுஷ்ய திரயமும் , வைக்ரியிக ஷட்சுமும் ( 6 ) இந்த 
20 ம் தள்ளி ஸாமான்ய மனுஷ்யரிலே 102 உதய மாகும் . 


318 


மிச்சம் புண்ணம் சேதோ அஸமிஸ்ஸம் மிச்சகாதி திஸு 

அயதே | 
பிதியகஸாயணராணா துப்பகனாதேஜ்ஜ அஜ்ஜஸயம் || 

( கோ . க . 299 ) 


மித்யாத்வமும் அபர்யாப்தகமும் அனந்தா நுபந்தி 

சதுஷ் 
கமும் ( 4 ) ஸம்யக் மித்யா த்வமும் மித்யாத்ரஷ்டி ஸாஸாதனன் 
மிஸ்ரன் இந்த மூன்று குணஸ்தானத்தின் கிரமத்தினாலே 
உதய வியுச்சித்தியாகும் . அஸம்யதனிடத்திலே அப்ரத்யாக்யான 
சதுஷ்கமும் ( 4 ) மனுஷ்யா நுபூர்வியும் துர்பகமும் அஸாதேயம் , 
யஸஸ்கீர்த்தி யென இந்த எட்டும் உதய விச்சித்தியாகும் . 


தேஸே கதிய கஸாயா ணீசம் யேமேவ ஸஸா மண்ணே 
பஜ்ஜத்தேவி ய இந்தி வேதாபஜ்ஜத்த பரிஹீனோ !! 

( கோ.க .300 ) 


தேஸஸம்யத குண ஸ்தானத்திலே பிரத்யாக்யான சதுஷ் 
கமும் ( 4 ) நீசைர்கோத்ரமும் இந்த ஐந்தும் உதய வியுச்சித்தி 
யாகும் . மேலே பிரமத்தாதி வியுச்சித்திகளெல்லாம் முன்னே 
சொன்னாப் போல யாகும் . மனுஷ்ய ஸாமான்யரிலே இப்படியே 
யாகும் ; விசேஷ முண்டு . ஸ்த்ரீ வேதமும் அபர்யாப்தியும் 
அந்த 102 லே களைந்து பர்யாப்தக மனுஷ்யரிடத்திலே 100 
உதயமாகும் . 


மணுளிணியேத்தி ஸஹிதா தித்தயரா ஹார புரி 

ஸண்டூணா ) 
( 96 ) புண்ணிதரேவ அபுண்ணே ஸகாணு 

சுதியாஉகம் 

ணேயம் || ( கோ . க . 301 ) 
யோனிமதி மனுஷ்யரிலே முன்னே சொன்ன 100 -பிரக் 
ருதியிலே ஸ்த்ரீ வேதங் கூடி தீர்த்தகர நாமம் ஆஹார துவயமும் 
பும்வேதமும் நபும்ஸக வேதமும் 5 ம் களைந்து 96 உதய பிரக் 
ருதி யாகும் . லப்தி பர்யாப்தக திர்யஞ்சரிலே சொன்ன 71 லே 
திர்ய துவிகம் திர்யாயுஷ்யம் களைந்து லப்தி பர்யாப்தக 
மனுஷ்யரிலே மனுஷ்யாநு பூர்வியும் மனுஷ்ய கதி மனுஷ்யா 
யுஷ்யமும் இந்த மூணுங்கூடி 71 உய தமாகும் . 


319 


மணுஸோகம் வா போகே துப்பகசஉணீச ஸண்டதீன 

தியம் | 
துக்கதி தித்த மபுண்ணம் ஸம் ஹதி ஸம்டாணசரிம 

பணம் // ( கோ.க .302 ) 


ஹாரதுஹீணா ஏவம் திரியே மணுதுச்ச கோத மணு 

ஆவும் | 
அவணிய பக்கிவ ணீசம் திரியது திரியாஉ உஜ்ஜோவம் H 

( கோ.க .303 ) 
போகபூமி மனுஷ்யரிடத்திலே கர்மபூமி மனுஷ்யரிலே 
சொன்ன 102 பிரக்ருதியிலே துர்பக சதுஷ்கமும் ( 4 ) நீசைர் 
கோத்ரம் ஸண்ட . வேதம் , ஸ்த்யானக்ரத்தி திரயம் , அப்ரஸஸ் த 
கதியும் தீர்த்தகர நாமம் அபர்யாப்தியும் வஜ்ர நாராச 
முதல் கடைசி 5 ஸம்ஹனனங்களும் ந்யக்ரோதஸம்ஸ்தானம் 
முதல் 5 ஸம்ஸ்தானங்களும் , ஆஹார துவயமும் இந்த 24 - ம் 
களைந்து 

போகபூமி மனுஷ்யரிடத்திலே 78 . 
போக வம் ஸுரே ணரசஉ ஸரா உவஜ்ஜுண ஸுரசஉ 

ஸுராஉம் | 
( 77 ) கிவ தேவ ணேவித்தீ இந்திம் ஹண புரிஸ வேதோ ய || 

( கோ.க .304 ) 


போகபூமி மனுஷ்யரிலே 

சொன்ன 

78 லே மனுஷ்ய 
சதுஷ்கம் , மனுஷ்யாயுஷ்யமும் வஜ்ர விரஷப நாராச ஸம் ஹ 
னனமும் இந்த ஆறும் களைந்து 72 - லே ஸுர சதுஷ்கம் ( 4 ) 
தேவாயுஷ்யம் 5 கூடி தேவர்களிடத்திலே 17 உதய மாகும் . 
தேவர்களிடத்திலே ஸ்த்ரீவே தம் உதயமில்லை , ஸ்திரீயி 
ரிடத்திலே பும்வேதம் உதயமில்லை ஸாமான்ய ரசனா . 


அவிரத டாணம் ஏக்கம் அணுத்திஸாதிஸு ( 70 ) ஸுரோக 

மேவ ஹவே | 
பவண திகப்பத்தீணம் அஸஞ்சதே ணத்தி வேதாணு !! 

( கோ.க. 305 ) 


முதல் நரகம் 

ஸிரயகதி ஏ படமப்படவீஏ உதயஜோக்க பயடீஒ -76 : சிதி 
1 , 4 ; 1 , 12 ; உதய 74 , 72 , 69 , 70 ; அனுதய 2 , 4 , 7 , 6 ; 


320 


பிற நரகங்கள் : 

பிதியாதிச்ச ஸுபுடனி ஸுஜோக்கம் : 76 ; சிதி ; உ , 4 , 
1,11 ; உதயம் : 74,72 , 69 ; அனுதயம் : 2 , 4 , 7 , 7 ;. 


ஸாமண்ண 


விலங்குகதி - சாமான்யம் : 

திரிஏ ஜோக்கம் : 107 : சிதி : 5.9 , 1 , 8 , 8 ; 
உதயம் : 105 , 100 , 91 , 92 ; 84 ; அனுதயம் 2 , 7 , 16 , 15 , 23 ; 
பஞ்சிந்திய ஜோக்கம் : 99 ; C : 2 , 4 , 1 , 8 , 8 ; உதயம் : 97 , 95 , 
91 , 62 , 84 ;. அனுதயம் 2 , 4 , , 7 , 15 ;. 


பஞ்சேந்தியம் - விலங்கு : 

ஜோ .97 ச்சி 1 , 4 , 1 , 8 , 8 ; உதயம் : 95 94. 90 , 91 , 83 , 
அ . 2 , 3 , 7 , 6 , 14 . 
யோனிமதி - விலங்கு : 

ஜோணிணிஜோ -96 : ச்சிதி 1 , 5 , 1 , 7 , 8 : உ : 94 , 93 , 89 , 
89 , 82 ; « : 2 , 3 , 7. , 7 , 14. அபஜ்ஜத்தேஸு : 71 ;. 


சாமான்ய மனிதர் 


ஸாமண்ணமணு லோ ஜோக்கம் : 102 ; ச்சிதி 2 , 4 , 1 , 8 , 
5 , 5 , 4 , 6 , 6 , 1 , 2 , 16 , 30 , 12 ; உதயம் : 97 , 95 , 91 , 92 , 84 , 
71 , 76 , 72 , 66 , 60 ; 59 , 57 , 42 , 12 ; அனு : 5 , 7 , 11 , 10 , 18 , 
21 , 26 , 30 , 36 , 42 , 43 , 45 , 60 , 90 . 
பர்யாப்த மனிதர் 

பஜ்ஜத்தமனுஸ்ஸ ஜோ : 100 : சி . 1 , 4 , 1. 8 , 5 , 5 , 4 , 8 , 5 , 
1 , 2 , 16 , 30 , 12 ; உத : 95 , 94 , 90 , 91 , 83 , 80 , 75 , 71 , 65 . 
60 , 59 , 57 , 42 , 12 , அனு : 5 , 6 , 10 , 9 , 17 , 20 , 25 , 29 , 35 
40 , 41 , 43 , 58 , 88 ;. 


யோனிமதி மனிதர் : 

மணுஸினி ஜோ : 96 ; CF : 1 , 5 , 1 , 7 , 5 , 3 , 4 , 6 , 4 , 1 , 
2 , 16 , 30 , 11 : உத ; 94 , 93 , 89 , 89 , 82 , 77 , 74 , 70 , 46 , 


321 


60 , 59 , 57 , 41 , 11 ; அனு : 2 , 3 , 7 , 7 , 14 , 19 , 22 , 26 , 32 , 36 , 
37 , 39 , 55 , 85 . 


போகபூமி மனிதர் : 


அபஜ்ஜத்தமனுஸ்ஸேஸு ஜோ : 71 ; 


போக மணுஸ ஜோ : 79 ; சிதி 1 , 4 , 1 , 5 ; உத : 76 , 75 , 
71 , 72 ; அனு : 2 , 3 , 7 , 6 . 


போகபூமி விலங்கு : 

போக திரியே ஜோ : 79 ; C : 1 , 5 ; உத : 77 , 76 , 72 , 73 ; 
அனு : 2 , 3 , 7 , 6 ;. 


தேவர்கள் சாமான்யம் : 

ஸாமண்ண தேவ ஜோ : 77 ; CF : 1 , 4 , 1 , 9 ; உத : 75 , 
74 , 70 , 71 ; அனு ; 2 , 3 , 7 , 6 . 


சௌதர்மர் முதலானோர் ! 


ஸோஹம்மாதீ உவரிமகேவேஜ்ஜந்த தேவே ஜோ : 76 ; 
சிதி : 1 , 4 , 1 , 9 ; உத : 74 , 73 , 69 , 70 ; அனு : 2 , 3 , 7 , 6 ;. 


பவனர் - கல்ப ஸ்திரீயர் : 


சோத்தஸ விமாணேஸு 70 ; பவணத்திக பித்தீகம் ஜோக்கம் : 
76 ; CF : 1 , 5 , 1 , 8 , உத : 74 , 73 , 69 , 69 ; 

73 , 69 , 69 ; அனு : 2 , 3 , 
7 , 7 ;. 

கதிமார்கணையில் உதய த்ரிபங்கி ஸமாப்தம் . 


உதீரணைக்குப் பேதமில்லை, 


ஸத்வம் : 
இனி ஸத்வ திரிபங்கி என்னென்றால் : 


322 


ணிரயாதிஸு பயட்டிட்டிதி யணுபாக பதேஸ பேத 

பின்னஸ்ஸ | 
ஸத்தஸ்ஸய ஸாமித்தம் தேணவ்வமிதோ 

ஜஹாஜோக்கம் || கோ . க . 344 ) 


திரியே ண தித்த ஸக்கம் ணிரயாதிஸு தியசஉக்க சஉ 

திண்ணி | 
ஆவுணி ஹோந்தி ஸத்தா ஸேஸம் ஓகாது ஜாணேஜ்ஜோ !! 

( கோ . க . 345 ) 
ஓகம்வா ணிரணேய ஸுராண ( 147 ) தித்த மத்தி ததி 

யோத்தி 
( 146 ) ச்சட்டித்தி மணுஸ்ஸாஊ ( 145 ) திரியே ஓகம் ண 

தித்தயரம் || ( கோ . க . 346 ) 
ஏவம் பஞ்சதிரிக்கே புண்ணிதரே ணத்தி ணிரய தேவாஊ | 
ஓகம் மணுஸதியேஸுவி அபுண்ணகே புண அபுண்ணேவ || 

( கோ . க . 347 ) 
ஓகம் தேவே ண ஹி ணிர்யா ( 147 ) ஸரோத்தி ஹோதி 

திரியா ஊ | 
( 147 ) பவணதி யக்கப்பவானிய இத்தீஸுவ தித்தயர 

ஸத்தம் || ( கோ . க . 348 ) 
கம்மாதி திஸுவி ஸுஸத்த பயடிசங்கா : 147 , 144 , 146 , 
147 ; அஸத்த : 0 , 3 , 1 , 0 . 


அஞ்சனாதி திஸ.வி ஸந்த : 146 , 144 , 146 , 146 ; அஸத்தம் : 
0 , 2 , 0 , 0 . 


மாகவியோ ஸத்த : 145 , 143 , 145 , 145 ; அஸத்த : 0 , 2 , 0,0 , 

ஸா மண்ண பஞ்சேந்திய பஜ்ஜத்தோ ஸோணிணிதிலியே 
ஸத்த : ! 47 , 145 , 147 , 147 , 145 ; அஸத்த : 0 , 2 , 0 , 0 , 0 . 


திரிய அபஜ்ஜத்தே பத்தே : 145 ; மணுஸதியே ஓகம் ஸாவரி 
மணிதிஸவகே தித்தம் ணத்தி மணுஸ அபஜ்ஜத்தே ஸத்த 145 ; 


ஜோஹம்மாதி பாரஸ கப்பஸத்தாணி : 146 , 144 , 146 ,, 
147 ; அஸத்த : 1 , 3 , 1 , 0 . 


323 


ஆணதாதி தேரஸ ஸத்தாணி : 145 ; 143 , 145 , 146. அஸ்த்த : 
1 , 3 , 1. 0 ;. 


அணுதிஸாதி சோத்தஸ விமாண ஸம்ம தியடிஸு ; 146 

பவணதி கப்பத்திஸு : 146 , 144 , 146 , 146 ; அஸத்த : 
0 , 2 , 0 , 0 . 


இது ஸத்வ திரிபங்கி இவ்வண்ணம் சொல்லப்பட்டது . 


அலோகம் 

இவ்வண்ணஞ் சொல்லப்பட்ட அனாதி அனி தன் அக்ருத்ரிம 
ஜீவாதி ஷட் த்ரவ்ய ஸங்கீர்ணமான மூன்று லோகத்தின் 
புறம்பு திரஸ ஸ்தாவர ஜீவ சீதோஷ்னாதாப தம ; ப்ரகா ஸ 
ராத்ரிதிவ நிஜ சுத்த ஜீவாதி பதார்த்த பேத விகல் பிரத் 
யந்தரே பிரவர்த்னா பாவத்தினால் சுத்த ஆகாஸ திரவ்ய 
மொன்றே அனந்தானந்த பிரதேஸ பிரமாணாமூர்த்த நிஷ்த் 
க்ரியா ஸ்வரூபத்தினால் அனந்த கால ஸ்தாயியாகி நிற்குமது 
அலோக மென்பது . 

இவ்வண்ணம் ஸம்க்ஷேபத்தினால் லோக ஸ்வ ரூபமும் 
அலோக ஸ்வரூபமும் சொல்லப்பட்டது . 


இது லோக ஸ்வரூப கதனம் . 


விஸேஷார்த்தத்தினை லோக விபாகி , திரிலோகஸாரம் , 
திரிலோகப்ரஞப்தி , திரிலோகோபரிவர்ணம் திரிபுவன ஸாரம் 
புவனகோசம் , லோகாணி , ஸக்காணி முதலாக லோக ஸ்வரூப 
மும் சொல்லும் ஸாஸ்த்ராந்தரத்தில் அறிந்து கொள்வது . 


சுத்த நிச்சய நயத்தினால் ஆதிமத்யாந்த முக்த்த விசுத்த 
சைதன்ய சமத்கார மாத்ர நிஜ பரமாத்ம ஸ்வரூபத்தில் 
ஸகல விமல கேவல ஞான லோசனத்தினால் பார்ப்பது நிர்மல 
தர்சனத்தினால் தோன்றுவது ப்ரதிபிம்பகத்தில் சுத்த ஞான 
தர்சன ஸ்வபாவ பரமாத்மாதி ஸமஸ்த பதார்த்தங்கள் 
ஸ்வாகாத சமர்ப்பண ஸமர்த்தங்களாகையினால் அதி விசிதங் 
களாகி தோன்றுவது காரணம் : லோக்யந்தே த்ரஸ்யந்தே 


324 


ஜீவாதய : பதார்த்தா யத்ர ஸலோக இதி : என்னும் வ்யுத் 
பத்தி வசனபல முண்டாகையினால் ஸஹஜ சுத்த பரமாத்ம 
பதார்த்தமே நிச்சய லோக மாகும் . அந் நிச்சய ஸ்வரூபமான 
ஆத்ம பதார்த்தம் மித்யாத்வ ராகாதி விபாவ ரஹீத வீதராக 
நிர்விகல்ப பரம ஸமாதிரூப சுத்தோபயோக சித்தோல்லா 
ஸத்தினால் ஸ்மரிக்கும் பரிணதியே நிச்சய லோக ஸ்வரூப 
மென்பது தாத்பர்யம் . 


இதி வீதராக ஸர்வக்ஞ பிரணிதமும் ஸப்தபங்கி ஸமாலிங் 
கதமாகிய பதார்த்தஸார சாஸ்த்ரத்துள் 

கதிமார்கணா 
ஸ்வரூப நிரூபணம் - ஷோடஸ ( 16 ) ஸப்த தச பரிச்சேதம் . 


ஸ்ரீ குந்து நாதாய நம : 


பதினேழாம் அதிகாரம் 


இந்திரிய மார்கணா நிரூபணம் 


அதீந்த்ரியாத்மகம் ஞானம் ஸௌக்யம்பஸ்ய விராஜதே | 
குந்தும் ஜிநபதிம் நத்வா வக்ஷ்யே ந்த்ரிய ஸுமார்கணாம் || 
இந்திரியங்களும் அவற்றின் எல்லையும் 


இந்திரிய மார்கணை சொல்லுதும் , அதீந்தரிய விசுத்த 
ஞான தர்சன ஸ்வபாவ நிஜ நிரஞ்சன நிர்தோஷி பரமாத்ம 
ஸ்வரூப பாவனா ஜநித பாரமார்த்திக சுகத்தையடையாமல் 
பஞ்சேந்திரிய விஷய சுகாஸக்த்தராகி ஏகேந்த்ரியாதி ஜீவ 
வதை பண்ணின பாபோபார்ஜித திரஸ ஸ்தாவர நாமகர்ம 
உதயத்தினால் திரஸ ஸ்தாவரங்களாகி துக்கப்படுவார் என்ற 
றிந்து ஸ்தாவர ஜீவ வதையினைத் துறப்பது என்னும் அர்த்தத் 
தினை அறியாது பாபகர்ம பரிபாகத்தினால் நா நூறு ( 400 ) 
வில்லளவு ஸ்பர்ஸனத்தினால் அறியும் ஏகேந்திரியம் பிரத்வி , 
அப்பு , தேஜ , வாத . திரண , வல்லி , குல்ம விடபி விரக்ஷம் 
முதலாகிப்பிறந்து அஸாதா வேதனீய துக்கத்தினை எய்தும் : 
மற்றும் , எண்ணுாறு வில்லளவு ஸ்பரிசனமும் அறுபத்து நான்கு 
வில்லளவு ரஸநேந்திரிய விஷயத்தினை அறியும் துவிந்த்ரியங் 
களாகிய சங்கு , நத்தை , குள்ளை , குப்பி , சிப்பி , பலகறை 
நாயினுளம்பு , கிரமி ஜந்து , அட்டை , குளை , தொப்புளு, 
முதலாகிப் பிறந்து அஸாதா வேதனீய கர்ம பலத்தினால் 
துக்கத்தினை எய்தும் ; மற்றும் ஆயிரத்து அறு நூறு வில்லளவு 
ஸ்பர்ஸனமும் நூற்றிருபத்தெட்டு வில்லளவு ரஸநமும் நூறு 
வில்லளவு அறியும் கிராணேந்திரியமும் என இந்த மூன்று அறிவ 
குந்து செல்லு , ஒறலை , சிலந்திபூச்சி , தேள் , எருமைத்தேள் 
இந்த்ர கோப மென்பது பட்டுபூச்சி யூக மென்பது பெண்முகடு 


326 


நான் 


னை 


ரஸன 


பேன் , தகுனை , எறும்பு முதலாகிய திரீந்தியரிங்களாகிப் பிறந்து 
தான் பண்ணின கர்ம வசத்தினால் அமைந்திருக்கும் ; மற்றும் . 
மூவாயிரத்து இருநூறு வில்லளவு ஸ்பர்ஸனமும் இருநூற்று 
ஐம்பத்தாறு வில்லளவு ரஸனமும் இருநூறு வில்லளவு கிராண 
மும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து 
யோஜனை பிரமாணம் அறிவ ஸரிந்த்ரியமு. மென்று மிந்த 
நான்கு இந்த்ரியத்தினா லறிவ சிக்கடு , குங்குச , நொரஜு , 
பிசுக , ஈ , தேனீ , தொனலி, பதங்க , கீடக , தும்பி முதலாகி சது 
ரிந்த்ரியங்களாகி முன் செய்த கர்ம வசத்தினால் அமைந் 
திருக்கும் ; மற்றும் , ஆறாயிரத்து நானுறு வில்லளவு | ஸ்பர்ஸன 
மும் அறுனூற்று பன்னிரண்டு வில்லளவு ரஸனமும் நாநூறு 
வில்லளவு கேட்கும் கிராகணமும் , ஐயாயிரத்து தொளாயிரத் 
தெட்டு யோ ஜனை காணும் சரிந்திரியமும் எண்ணாயிரம் 
வில்லளவு கேட்கும் ஸ்ரோத்ரேந்தரியமும் என்கிற இந்த ஐந்து 
இந்த்ரியம் உள்ளது - சிக்ஷா , கிரியா 

சிக்ஷா, கிரியா ( அலாப உபதேசத்தினை 
அறியாத அஸம்ஜி பஞ்சேந்த்ரியமும் , ஸ்பர்ஸன 
கிராணங்கள் ஒன்பது யோஜனையும் , நாற்பத்தேழாயிரத்து 
இருநூற்று அறுபத்து மூன்று 

யோஜனையும் - ஸாதிகமாக 
காண்ப சக்ஷரிந்திரியமும் பன்னிரண்டு யோஜனை கேட்கும் 
ஸ்ரோத்ரேந்தியமும் இந்த ஐந்து இந்திரியங்களினால் உத்க் 
ரஷ்டமாக அறியும் ஸம்ஷிபஞ் சேந்த்ரிய மாகிய திர்யக் 
யோனிகளில் பிறந்து நீரிலும் நிலத்திலும் 

ஆகாசத்திலும் 
ஒன்றை ஒன்று கொன்று துக்கத்தை எய்தி 
பாரத்தினால் நரகாதி ஸம்ஸாரத்தில் சுழல்வர் . 
இந்திரிய துன்பம் 

மற்றும் சில மிருக பக்ஷி ஸரிஸ்ரபங்க ளாகி பிறந்து 
நீரில்லாத அடவிகளில் தண்ணீர் தேடி அழலினாலும் தண்ணீர் 
தாஹத்தினாலும் பசியினாலும் மறுகியும் , வலைகலும் 
கன்னிகளிலும் படுகுழியிலும் நாய்களினாலும் 
களினாலும் பயத்தினால் திசை கெட்டுப் பாய்ந்து துக்கம் 
பட்டு சாகும் . 

மற்றும் சில அஸாதாவேதோதயத்தினால் ஒட்டகங்களும் 
புஜங்களும் அஸ்வங்களும் எருதும் , பசுவும் மஹிஷங்களும் 


செத்து கர்ம 


- முள்ளு 


327 


குறிகளும் ஆடுகளும் பன்றியும் நாயும் கோழியும் கொக்கு 
களும் ஆதி பிறவும் தன் தான் கர்மான ரூபத்தினால் திர்யக்கு 
களாகிப் பிறந்து மனுஷ்யர் குருபாரத்தினை ஏற்றியும் கட்டி 
யும் கறந்தும் மூக்குகளைக் குத்தியும் செவியினை அறுத்தும் 
அன்ன பாந நிரோதங்களைப் பண்ணியும் பாப தேவதைக் 
கென்று கொன்று மூக ஜாதிகள் பரவசங்களாகி பிறந்து 
துக்கத்தினை எய்தும் . 


வேடரும் 


சிலர் 

பனுஷ்யராகியும் , கூத்தாடியாயம் மாதங்களும் 
புலையரும் தொம்பராகியும் தானிகராகியும் , கப்பிலராகியும் , 

சர்மகாரரும் அமட்டனும் மிலேச் சரும் பஞ்ச 
காருகாதி துஷ்குல பிரப்ரதிகளாகிப் பிறந்து , தானத்துக்கும் 
தபஸுக்கும் அயோக்யரும் அபோஜ்யரும் அஸ்ப்ரஸ்யரும் 
விநூபரும் தரித்ரரும் கண்டாரெல்லாம் முனியுமவரும் அல்ப 
ஸத்வரும் பிறருக்கு ஏவல் செய்து வயிறு வளர்ப்பவரும் பசித்து 
வடவராகி திரிபவரும் அல்பாயுஷ்யரும் 

அதர்மருமாகி 
வாழ்வர் . 


அதன்றியும் அஸாத பலத்தினால் மற்றும் தேவலோகத்துள் 
கில்விஷிக வாஹந கந்தர்ப்ப பிரேஷ்யர்களும் பிரஹ்ம ராக்ஷஸ 
பூத பிஸாஸ ஆகாஸோப பன்ன நிராலம்பனம் முதலாகி 
அல்ப ஐஸ்வர்ய வீர்ய ஞானாயுர் போகத்வங்களிந்த அல்ப 
மான தேவர்களாப் பிறந்து பெரிதான தேவர்கள் விபூதியைக் 
கண்டு தான் 

பண்ணிண கர்மங்களும் அல்ப தபங்களும் 
அபாத்ர 

தானங்களையும் வகைந்து அடைந்தோமென்று 
விபங்க ஞானத்தா லறிந்து தான் பண்ணின அஸாதா வேத 
நீயத்தினை பழித்தும் : இந்த்ராதி தேவர்களுக்கு கிங்கராகி 
வேலை செய்தும் மனோதுக்கரூப அஸாதா வேதனீயம் 
அனுபவிப்பர் . 


மற்றுஞ் சிலர் சுபோதயத்தினால் ஸுபமனுஷ்யத்வத்திலும் 
ஸுதேவத்வத்திலும் பிறந்து ஸுக மனுப்பவிப்பர் . 


328 


( காஹை ) 
மதியாவரணகலோவ ஸமுத்த விசுத்தீஹு தஜ்ஜபோ 

ஹோவா | 
பாவிந்தயந் து தவ்வம் தே ஹுதய ஜதேஹ சிண்ஹந்து || 

( கோ.ஜீ .165 ) 


பாஸ ரஸ கந்தரூவே ஸத்தே ணாணஞ் ச சிண்ஹயம் 

ஜேஸிம் ) 
சி பிதி சது பஞ்சிந்திய ஜீவா ணியபேய பிண்ணா ஓ || 

( கோ . ஜீ . 166 ) 
ஏ இந்தியஸ்ஸ ப்பஸணம் ஏக்கம் விய ஹே ாதி ஜீவரணம் | 
ஹோந்தி கம உட்டி யாஇம் ஜிப்பாக்கா ணச்சி 

ஸோத்தாஇம் || ( கோ . ஜீ . 167 ) 


தணு வீஸட தஸய கதீ ஜோயண ச்சாதாள ஹீணதி 

ஸஹஸ்ஸா | 
அட்டஸஹஸ்ஸ தணூணம் விஸயா துகுணா 

அஸண்ணத்தி | 1 
ஸண்ணிஸ்ஸ பாரா ஸோதே திண்ஹம் ணவ ஜோயணாணி 

சக்குஸ்ஸ | 
ஸத்தே தால ஹைஸ்ஸா பேஸத்தே ஸட்டிமதிரேயா || 

( கோ . ஜீ . 169 ) 


இந்திரியங்களின் 
எல்லை 
காட்டும் 
அட்டவணை 

( 
ஸம்த்ரஷ்டி 
) 


បារគ្រូ ថ 6 


2த்வீ. 


2திரி 


2சது. 


2அஸம். 


2ஸம்ஸ் 


ஸ்பர்ஸன 


400 


800 


1,600 


3,200 


6,400 


யோ 
9 


സ 


64 


128 


256 


512 


யோஜ 
9 


329 


கந்த 


100 


20!) 


400 


யோ 
9 


சக்ஷ 


-- 


2954 
யோ 


5908யோ 


47,263 7/20 


ஸ்ரோ 


8,000 


யோ 
12 


வி 
: 
வில் 
; 
யோ 
- 
யோஜனை 


330 


ஸத் பிரரூபணம் 


இனி இந்த்ரிய மார்கணை சொல்லுமிடத்து : 
ஏகேந்த்ரியத்துக்கு : 


கு -1 ; ஜீ -4 : 

பா , சூ , ப , அ ; ப -4 ; அ -4 ; பிரா -4 ; 3 ; 
ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -5 ; திரஸ ரஹித ; யோ -3 ; ஔதாரிக , 
தன்மிஸ்ர கார்மண ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -2 : கு , கு ; ஸம் -1 ; 
அ ; த -1 : அ , ச ; லே -- 3 பா --3 ; ப -2 : ஸம் -1 ; மி ; ஸம் -1 ; 
ஆ -2 ; உ -3 : கு , கு , அசக்ஷ . 


ஸாமான்ய ஏகேந்திரிய பர்யாப்தகருக்கு : 


கு -1 : மி ; p - 2 பா , சூக்ஷ ; ப -4 ; பிரா -4 ; ஸம் -4 ; க -1 : 
F ; இ -1 : ஏ ; கா -5 ; யோ -1 ; ஔ ; வே -1 ; ஷம் : க -4 ; ஞா -2 ; 
ஸம் -1 : அ ; 

த -1 : 

சக்ஷ ; லே -3 ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 : 
அஸம்ஸ் ; ஆ -1 ; உ -3 : கு , கு , அச . 
ஸாமான்ய ஏகேந்த்ரிய அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 : மி ; ஜீ -2 : பா , சூ ; ப -4 ; பிரா -3 ; ஸம் -4 ; க -1 : F ; 
இ -1 : ஏ ; கா -5 ; யோ -2 ; மிஸ , கார் ; வே -1 ; ஷம் : க -4 ; ஞா -2 : 
கு , கு ; ஸம் -1 : உ -3 : அ ; த -1 : அச ; 

லே -3 ; ப -2 ; ஸம் -1 ; 
ஸம் -1 ; அஸம் ; ஆ -2 ; கு , கு , அசு . 
பாதரைகேந்த்ரியங்களுக்கு : 

கு -1 : மி ; p - 2 ; ப -- 44 ; பிரா -4 / 3 ; ஸ -4 ; க -1 : F ; இ -1 : 
ஏ ; கா -5 ; திரஸ ரஹித ; யோ -3 : ஔ , மி.கா ; வே -1 : ஷம் ; 
க -4 ; ஞா -2 : கு , கு ; ஸம் -1 : அ ; த -1 ; அக்ஷ ; லே -6 | பா -3 : 
அசுப ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -3 . 
பாதரை கேந்த்ரிய பர்யாப்தகர்க்கு : 

கு -1 : மி ; p - 1 ; 1-4 ; பிரா -4 ; ஸம் -4 ; க -1 : F ; இ -1 ஏ ; 
கா -5 ; யோ -1 : ஔ ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அஸம் ; 
த -1 ; அச ; லே -6 / பா -3 : அசுப ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 அ ; 
ஆ - ) ; உ -3 . 


331 


பாதரே கேந்த்ரிய அபர்யாப் தகர்க்கு : 

கு -1 ; மி ; ஜீ -1 ; ப -4 ; அ ; பிரா -3 : எ , கா , ஆயு ; ஸ -4 ; 
க -1 ; இ -1 ; கா -5 ; யோ -2 : மி , கா ; வே -1 ; ஷம் ; க -4 ; ஞா -2 ; 
ஸம் -1 : அ ; த -1 ; அசக்ஷ ; லே -2 : க , சு / பா - லே -3 : அசு ; ப -2 ; 
ஸம் -1 : மி ; ஸம் -1 : அஸம் ; ஆ -2 ; உ -3 . 

இது பாதர பர்யாப்தக நாமகர் மோதய ஸஹிதர்க்கு 
ஆலாப திரயஞ் சொல்லப்பட்டது . அபர்யாப்த நாம கர்மோதய 
ஸஹித பா தரேகேந்திரிய லப்தி பர்யாப்தகர்க்கு சொல்லு 
மிடத்து பாதரேகேந்த்ரிய அபர்யாப்த ஆலாப போல வாகும் . 


சூஷ் மேகேந்த்ரியங்களுக்கு : 

கு -1 : மி ; ஜீ -2 ; ப , அப் -4 , 4 ; பிரா-4/ 3 ; ஸம் -4 ; க -1 : F ; 
இ -1 ; ஏ ; கா -5 ; யோ -3 : ஔ -2 , கா -1 ; வே -1 : ஷம் : க -4 ; 
ஞா -2 ; ஸம் -1 : அ , த -1 ; அச ; லே -2 ; க , சு / பா -31 அசுப ; 
ஏதென்றால் , 


( காஹை ) 


ஸவ்வேஸிம் ஸுஹுமாணம் காவோதா ஸவ்வ விக்கஹே 

சுக்கா | 
ஸவ்வோ மிஸ்ஸோ தேஹோ கவோத வண்ணோ 

வண்ணோ ஹவே 
நியமா || ( கோ . ஜீ . 498 ) 


என்னும் நியமு முண்டானதினின்றுமாம் ; ப -2 ; ஸம் -1 : மி ; 
ஸம் -1 : அஸம்ஹி ; ஆ -2 ; 2-3 . 


குணீமைகேந்த்ரிய பர்யாப்தகர்க்கு : 

கு -1 : மி ; p - 1 ; 1-4 ; பிரா -3 : ஓ , கா , ஆயு ; ஸு -4 ; க -1 : 
தி ; இ -1 : 

ஏ ; கா -5 ; 

கா -5 ; யோ -2 : மி , கா ; வே -1 : ஷம் ; க -4 ; 
ஞா -2 ; 

ஸம் -1 ; த -1 : அச ; லே -2 : க , சு / பா : அசுப ; ப -2 ; 
ஸம் -1 : மி ; ஸ்ம் -1 : அ ; ஆ -2 ; 2-3 ; இது பர்யாப்த நாமகர் 
மோதய ஸஹி தராகிய குக்ஷ்மைகேந்த்ரிய நிவ்ரத்தி அபர்யாப் 
தகர்க்கு ஆலாபஞ் சொல்லப்பட்டது . குக்ஷமைகேந்தரய லப்தி 
பர்யாப்தக நாம கர்மோதய ஸஹிதர்க்கு ஒன்றே அபர்யாய்த 


332 


ஆலாபம் 

வக்த்தவ்ய மாகும் . மற்றும் குக்ஷ்மைகேந்த்ரிய 
அபர்யாப்த ஆலாபத்தார்க்கு விசேஷ மில்லை . 

துவீந்திரியங்களுக்கு : 

கு -1 ; p - 2 ; ப -5 / 5 ; பிரா -64; ஸ -4 ; க -1 : F : இ -1 : த்வீ ; 
கா -1 : த்ர : யோ -4 : ஒள -2 ; வ -1 , கா -1 ; வே -1 : ஷம் ; க -4 ; 
ஞா -2 ; ஸம் -1 : 

அ ; த -1 : அசக்ஷ ; லே / பா -3 : அசு ; ப -2 : 
ஸம் -1 : மி ; ஸம் -1 : அஸம்ஜி ; ஆ -2 ; உ -3 . 


து வீந்திரிய பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -5 ; பிரா -6 ; ஸ -4 ; க -1 ; இ 1 : த்வீ ; கா -- 1 : 
த்ர ; யோ -2 : ஒள , வ ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ ; 
லே -6/ பா -3 ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -3 . 
துவீந்த்ரிய அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -1 ; ப -5 : அ ; பிரா -4 ; ஸ -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
த்ர ; யோ -2 : மி ; கா ; வே -1; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -1 : 
அச ; லே -2 : க / பா -3 ; ப -2 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -3 , 
த்வீந்தரிய லப்தி பர்யாப்தகர்க்கு ஒன்றே அபர்யாப்த ஆலாபஞ் 
சால்லப்பட்டது . 


அ ; 


திரிந்த்ரியங்களுக்கு : 

கு -1 ; p - 2 ; ப -5 / 5 ; பிரா -7 / 5 ; ஸம் -4 ; க -1 : தி ; இ -1 ; 
கா -1 : த்ர ; யோ -4 : ஒள -2 ; வா -1 : கா -1 ; வே -1: ஷம் ; க -4 ; 
ஞா -2 ; ஸம் -1 : 

த -1 : அச ; லே -6 / பா -3 ; ப -2 ; ஸம் -1 ; 
மி ; ஸம் -1 : அ ; ஆ -2 ; உ -3 . 
திரீந்த்ரிய பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -5 ; அ -5 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 : F ; இ -1 : 
த்ரீ ; கா -1 ; யோ -2 : ஒள , வா ; வே -1: ஷம் ; க -4 ; ஞா -2 ; 
ஸம் -1 : அ ; த -1 ; லே -6 / பா -3 ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 : 
அஸம் ” ; ஆ -1 ; உ -3 . 


திரீந்திரிய அபர்யாப்தகரிக்கு : 
கு -1 ; p - 1 ; ப -5 ; அ ; பிரா -5 ; ஸம் -4 ; 

க -4 : தி : இ -1 ; 
த்ரீ ; கா -1 ; யோ -2 ; மி , கா ; வே -1 ; ஷம் ; 

க -4 ; ஞா -2 


333 


ஸம் -1 ; த -1 : அச ; லே -2 : க , சு / பா லே -3 : அசுப ; ப -2 ; ஸம் -1 ; 
ஸம் -1 ; ஆ -2 ; உ -3 . 


த்ரீந்த்ரிய லப்தி பர்யாப்தகர்க்கு இப்பிரகார மொன்றே 
ஆலாப மறிவது . சதுரிந்த்ரியங்களுக்கு : 

கு -1 : I ; p - 2 ; ப -5 / 5 ; பிரா -8 / 6 ; ஸம் -4 ; க -1 : F ; இ -1 : 
சது ; கா -1 ; யோ -4 : ஔ -2 , வா -1 , கா -1 ; வே -1 : ஷம் ; க -4 ; 
ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ச r , அச rு , லே -6 / பா -3 : அசுப ; ப -2 ; 
ஸம் -1 : மி : ஸம் -1 : அஸம் ; ஆ -2 ; உ -4 . 


சதுரிந்த்ரிய பர்யாப்தகர்க்கு : 

கு -1 : மி ; ஜீ -1 : சது ; ப -5 ; பிரா -8 : ச -4 , வா -1 , கா -1 , 
ஆ -1 , உச்வாஸ -1 ; ஸம் -4 ; 

க -1 : F ; இ -1 : சது ; கா -1 ; 
யோ -2 : ஔ -1, வா -1 ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; 
த -2 : ச , அச ; லே -6 / பா -3 ; ப -2 ; ஸம் -1 ; ஸம் -- 1 ; ஆ -1 ; உ -4 ; 


சதுரிந்த்ரிய அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; ப -5 : அ ; பிரா -6 : ச -4 , கா -1 , ஆ -1 ; ஸ -4 ; 
க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -2 : மி , கா ; வே -1 ; க -4 ; ஞா -2 ; 
ஸம் -1 ; த -2 : சக்ஷ ; அச . லே -6 / பா -3 ; 1-2 ; ஸம் -1 ; ஆ -2 ; 
உ -4 ; 
இது ஆலாப 

திரயஞ் சொல்லப்பட்டது . சதுரிந்த்ரிய 
லப்தி பர்யாப்தகர் ஒன்றே . அபர்யாப்த ஆலாபம் வக்த்தவ்ய 
மாகும் . இதனின்றும் விசேஷமில்லை . 


பஞ்சேந்த்ரியங்களுக்கு : 

கு -14 ; p - 4 ; 1-6 / 6 , 5/5 ; பிரா -10 / 7 , 9/7 ; ஸயோகி 4,2 , 
அயோகி ப்ரா -1 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 : த்ரச ; யோ -5 ; 
வே -3 ; க -4 ; ஞா -8 ; ஸம் -7 ; த -4 ; லே -6 / 6 ; ப .2 ; ஸம் -6 ; 
ஸம் -2 ; ஆ -2 ; உ -12 . 
பஞ்சேந்த்ரிய பர்யாப்தகர்க்கு : 

கு -14 ; p - 2 ; ப -6 ; ஸம் -5 , அ ; பிரா -10 : ஸம் -9 , அ -4 , 
ஸயோகி , 1 அயபோகி ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -11 


334 


ம -4 , வ -4 , ஒள -1 , வை -1 , கா -1 ; வே -3 ; க -4 ; ஞா -8 ; ஸம் -7; 
த -4 ; லே -6 / பா -6 ; ப -2 : ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -1 ; 2-12 . 
பஞ்சேந்த்ரிய அபர்யாப்தகர்க்கு : 

த -5 : மி , ஸா , அ , ப்ர , ஸயோ ; ஜீ -2 : ஸம்ஜி அபர்யாப்த , 
அஸம்ஜி அபர் யாப்த ; ப -6 , ஸம் -- 5 ; பிரா -7, ஸம் -7 , அ -2 , 
ஸயோகி ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; யோ -4 ; ஔ மி , 
ஆ - மி , கா ; வே -3 ; க -4 , ஞா -- 6 ; ம , ஸ்ரு , 

ம , ஸ்ரு , அ , கே , கு , த ; 
ஸம் -4 ; அ , ஸா , சே , யதா ; த -4 ; ச , அ , அவ , கேவ ; 

லே -2 : 
க , சு / பா -6 ; ப -2 ; ஸம் -5 ; உ , வே , க்ஷா , மி , ஸாஸா ; ஸம் -2 ; 
ஆ -2 : உ -10 . 


வை மி 


பஞ்சேந்த்ரிய மித்யா த்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 : மி ; ஜீ -4 : ஸம்ஜி பர்யாப்த அபர்யாப்த அஸம்ஜி 
பர்யாப்த அபர்யாப்த ; ப -6 / 6 5/5 ; பிரா -10 / 7 , 9/7 ; ஸம் -4 : 
க -4 ; இ -1 ; கா -1 ; யோ -13 : ஆஹார த்வய வர்ஜிதம் ; வே -- 3 ; 
க -4 : ஞா -3 ; ஸம் -1 ; அ ; த -2 : ச , 

ச , அச ; லே -6 / பா -6 ; ப -2 ; 
ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -5 ; கு , கு , வி , ச , அ . 
பஞ்சேந்த்ரிய மித்யாத்ரஷ்டி பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 2 ; 1-6 / 5 ; பிரா -10 / 9 : ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; ம -4, வ -4 , ஔதாரிகம் -1, வைத்ரியிகம் -1; வே -3 

: 
க -4 : ஞா -3 ; கு , கு , வி ; ஸம் -1 : அ ; த -2 ; ச , அ ; 
பா -6 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -1 : உ -5 ; 


பஞ்சேந்த்ரிய மித்யாத்ரஷ்டி அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 2 ; ஸம் -4 ; 1-6 / 5 ; பிரா -7 / 7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; 
கா -1 ; யோ -3 ; ஒள . வை , மி , கா ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : 

த -2 ; ச , அ ; லே -2 : க , சு / பா -6 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; 
ஆ -2 ; உ -4 ; 


ஸாஸா தன ஸம்யக்த்ரஷ்டி முதலாக அயோகி கேவலி பர்யந் 
மூலௌசு பங்கம் . இந்த ப்ரகாரத்தினால் ஸம்ஹி பஞ்சேந்த்ரியங் 
ளுடைய ஸகல ஆலாபங்கள் வக்த்வ்ய மாம் . 


335 


அஸம்ஜி பஞ்சேந்த்திரியங்களுக்கு : 

கு -1 ; மி ; p - 2 ; அஸம்ஹிபர் , அபர்யாப்த ; ப -5 / 5 பிரா -9 / 7 
ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 : யோ -4 : ஔ -2 , கா -1 , அனுபயவ 
சனம் -1 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -2 : ச , அ ; 
லே -6 / பா -6 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 : அ ; ஆ -2 ; உ -4 . 
அஸம்ஜி பஞ்சேந்த்ரிய பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -5 ; பிரா -9 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 : ஔ -1 , அனுபயவசனம் ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : 
அ ; த -2 ; லே -6 / பா -3 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 : அ ; ஆ -2 ; 
உ -4 . 


அஸம்ஹீ பஞ்சேந்த்ரிய அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 : மி ; p - 1 ; 1-5 : அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -2 ; ஔ மி , கா ; வே -3 ; கா -4 ; ஞா -2 ; ஸம் -1 : 
அ ; த -2 ; லே -2 : க.சு / பா -3 : அசுப ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 : 
அ ; ஆ -2 ; உ -4 . 


ஸம்ப்ரதி ஸாமான்ய பஞ்சேந்த்ரிய லப்தி அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 : மி ; ஜீ -2 : ஸம்ஜி அபர்யாப்த , அஸம்ஹி அபர்யாப்த ; 
ப -6 ; அ -5 ; பிரா -7 / 7 ; ஸம் -4 ; க -2 : தி , ம ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 : ஔ மி , கா ; வே -1 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -2 : 
ச , அச ; லே -2 : க , சு / பா -3 அசு ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; 


ஆ -2 ; 2-4 ; 


ஸம்ஜி பஞ்சேந்தரிய லப்தி அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 : மி ; p - 1 ; ஸம் : ப -5 « ; பிரா -7 ; ஸம் -4 ; க -2 : தி 
ம ; இ -1 ; கா -1 ; யோ -2 : ஔ.மி , கா ; வே -1 : ஷம் ; க -4 ; 

ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -2 : ச , அச ; லே -2 : க , சு / பா -3 : அசு ; 
1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 : ஸம் ; ஆ -2 ; உ -4 :. 
அஸம்ஹி பஞ்சேந்தரிய லப்தி அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; 1-5 : அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 : ஔ மி , கா ; வே -1 , ஷம் க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அஸ ; 


336 


த -2 : ச , அ ; லே -2 : க , சு / பா -3 : அசு ; ப -2 ; ஸம் -1 ; ஸம் -1 : 
அ ; ஆ -2 ; உ -4 ; 


அதீந்த்ரியர்களுக்கு ஸித்த கதியுள் 

சொன்னபடியே 
யாகும் . அதென்றால் ஸித்தர்களுக்கு ஏகேந்திரியாதி நாமகர் 
மோதய அபாவ மாகும் . 


இதி இந்த்ரிய மார்கணை சமாப்த 


திரிபங்கி 
பந்த திரிபங்கி லப்தி பர்யாப்தகர்க்கு 

சொன்னபடி 
ஏகேந்த்ரியத்துக்கும் விலகேந்த்ரியத்துக்கும் ( ஆகும் ) . 


புண்ணிதரம் இகிவிகளே தத்துப் பண்ணோ 

ஹ 

சாசணோ தேஹே 
பஜ்ஜபத்திம்ணவி பாவதி இதி ணரதிரியாஉகம் ணத்தி || 

( கோ.க. 1131 


பஞ்சிந்தியேஸு ஓகம் ஏயக்கே வா பணப்படீயந்தே ) 
மணூவதுகம் மணூவாவு உச்சம ண ஹி தேஉ வா உம் ஹி II 

( கோ.க.114 ) 
திரிய அபுண்ணம் வேகே 

பரகாத சவுக்க புண்ண 

ஸாஹரணம் | 
ஏ இந்திய ஜஸ தீணதி தாவர ஜுகளம் மிளிதவ்வம் || 

( கோ . க . 306 ) 
பரிணமங்கோவங்க தஸம் ஸம் ஹதி பஞ்சக்க மேவ மிஹ ) 

வியளே | 
அவணிய தாவர ஜுகளம் ஸாஹரணேயக்க 

மாதாவம் ! 

( கோ.க .307 ) 
கி விகிள 
கிள ஸாஸணே 

ணஹி திணதி பரகாத ஜுகள 

முச்சோ | 
வந்துஸ்ஸர 

துக்க மணா வியதேஸிம் மிச்சம் ஹி 

போச்சேதோ || 


337 


விச்சி 


பந் 


அப் 


மி . 


15 


109 


0 


ஸாஸா 


29 


94 


15 


விய வியளிந்திய ஸா ஸணி திணதி காவூண பரகாத ச 

உக்காணம் | 
உதயா பாவாதோ தேளிம் மிச்சாதிடியே சேவ 

போச்சேதோ || 
புண்ணோ வியளே துக்கதி துஸ்ஸர ரஞ்ச கேவதசதுக்க தி | 
துஸ்ஸரமம் சோவங்கம் ஸஜாதி ஸேவட்டம் ணிகி விகளா || 


81 ஓகம் ஸயளே ஸஸாகர தாவ தாவர துகூணம் 114 

ஏ இந்திய ஜோக்கம் 80 ; ச்சி -11 , 6 ; உ -80 , 69 ; அ : 0 . 
11 ; வியளிந்திய ஜோக்கம் 81 ; ச்சி -10, 5 ; உ : 81 , 71 ; அ : 0 , 
10 ; பஞ்சேந்திய ஜோக்கம் : 114. ச்சி -2 , 4 , 1 , 17 , 8 , 5 , 4 , 6 , 
6 , 1 , 2 , 16 , 30 , 12 ; உதயம் : 109 , 106 , 100 , 104 , 87 , 81 , 76 , 
72 , 66 , 60 , 59 , 57 , 42 , 12 ; அனு : 5 , 8 , 14 , 10 , 27 , 33 , 38 , 
42 , 48 , 54 , 55 , 57 , 72 , 102 

உதயத்துக்கும் உதீரணைக்கும் பேத ஸத்வமில்லை . திரிபங் 
கியும் காய மார்கணையில் சொல்லுதும் . 


அதீந்த்ரிய ஞானானந்த சுகத்தினை எய்தாமல் ஏகேந்த்ரி 
யாதி ஜீவ வதையினைப்பண்ணி பஞ்ச பிரகார ஸம்ஸார 
காந்தார பரிப்ரமணத்தினை அஞ்சி நித்ய நிரஞ்சன நிஜ 
சுத்தாத்ம ஸம்யக் ஸ்ரத்தான ஞானா நுஷ்ட்டான ஜனித 
பரம ஆஹ்லாத சுக சுதாரஸமனஸை அனவரதம் அனுபவிக்கப் 
படுமென்பது தாத்பர்யம் . 


இதி வீதராக ஸர்வஞப்ரணிதமும் சப்தபங்கி ஸமாலிங் 
கிதமுமான பதார்த் தஸார சாஸ்த்ரத்துள் இந்த்ரிய மார்கணா 
ஸ்வரூப நிரூபணம் - ஸப்த தச ( 17 ) பரிச்சேதம் . 


பதினெட்டாம் அதிகாரம் 
ஷட்ஜீவ நிகாயம் 


நிஷ்கஷாயம் நிர்மலம் சுத்தம் ஸச்சிதா னந்த ரூபகம் | 

ஸித்தம் நத்வா ப்ரவக்ஷ்யாமி ஷட்கம் ஜீவ நிகாயகம் || 
அறுவகை உயிர்கள் 

இனி ஷட்ஜீவ நிகாயங்கள் என்னென்றால் : மற்றும் அந்த 
ஜீவன்களின் ஆகாரத்தினையும் , உத்க்ரஷ்ட ஜகன்ய ஆயுஷ்ய 
ஸ்திதியினையும் அவற்றின் குல கோடிகளையும் யோனிகளின் 
ஸங்க்யையினையும் த்ரவ்யேந்த்ரிய 

ரூபத்தினையும் 
இந்த்ரிய விஷய ப்ரமாணத்தினையும் சொல்லுதும் . 


ஸ்வ 


மண்ணுயிர் வடிவு 
விரதா கநனதளன மலன மர் தன 

மர் தன தஹன தாடனாதி 
ஸமுத்பூத பிரத்விகாய ஜீவ ஸங்காதத்தினால் உபார்ஜித்த 
பிரத்வீகாய ஸ்தாவரேகேந்த்ரிய நாம கர்மோதயத்தினால் 
பரிணமித்த பிரத்விகாய ஜீவன்களின் சரீரம் மசூரி காகரத் 
தினால் ஆகும் . 


நீருயிர் வடிவு 


விரதா ஸ்நான பான தாபன ரஸன பிரக்ஷாளன தாடன 
ஜல ஸங்க்ரஹண பரஸ்பர ஸிஞ்சநாதி பாதைகளினால் 
அப்காய ஜீவ வதையினைப்பண்ணி முன் உபார்ஜித அப்காய 
ஸ்தாவரைகேந்த்ரிய நாம கர்மோதயத்தினால் பரிணமித்த 
அப்காய ஜீவன்களின் சரீரம் கு க்ஷமாம்பு பிந்து பிரதிம மாகி 
இருக்கும் . 
நெருப்புயிர் வடிவு 

விர தா ஸந்தூகஷண பூத்கார வீஜந வ்யஜன வித்யாபன 
ஸங்கட்டன ஜல ஸிஞ்சனாதி பாதைகளினால் தேஜஸ்காய 


340 


ஜீவ வதையினை பண்ணி முன் உபார்ஜித 

அக்னிகாய 
ஸ்தாவரேகேந்த்ரிய நாம கர்மோதயத்தினால் ஸம்பவித்த 
தேஜஸ்காய ஜீவன்களின் சரீரம் ஸுசீ ஸமூஹங்களாகாரஸ் 
களாயிருக்கும் . 


காற்றுயிர் வடிவு 
விரதா பூத்கார வீஜன விஜயன 

வாதோத்பா தன 
ஸ்வே தன வாரன வாதாயன ச்சம்பதோத் காடனாதி பாதை 
களினால் வாத காய ஜீவ வனதயினை அனைவரதஞ் செய்து 
முன் உபார்ஜித்த வா தகாய ஸ்தாவ ரேகேந்த்ரிய 
கர்மோதயத்தினால் உத்பவித்த 
சரீரம் துவஜ பதகாகார மாகி யிருக்கும் . 


நாம 
ஜீவன்களின் 


வாத 

காய 


தாவர உயிர் வடிவு 


விதாரண 


விர தாச் சேதன 

கண்டன லவன தஹன 
மூலோத்பாடன கந்தன கனன வல்கல கிரஹண பத்ரன சூன பல 
திரோடன கிர ஹாதி உபகரண பேஷஜ பிரேஷனாதி பாதை 
களினால் திரண குல்ம விடபி லதா தருரூப வ நஸ்பதி 
ஜீவ வதையும் பண்ணி முன் உபார்ஜித்த வ நஸ்பதி 
ஸ்தாவரேகேந்த்ரிய 

நாம கர்மோ தயத்தினால் உதித்த 
வநஸ்பதி காய ஜீவ சரீரம் நானாகார மாகி யிருக்கும் . 


காய 


காய 


அன்ன 


பிறவுயிர்கள் வடிவு 
விர தா வதன கண்டன சேதன 

தஹன மாரன கிரக 
சவிதாரன 

சூலாரோஹன யந்த்ர பீடன பந்தன 
டாந நிரோ தாங்கோ பாங்க நிகர்த்த நாமிஷ வியஸன 
மிருகயா விநோத பாசபந்த வாகுராபதனாதி. பல பாதை 
களைச் செய்து பெரிய துவீந்த்ரியாதி திரஸ காய வதை 
அனவரதம் செய்து முன் உபார்ஜித்த துவீந்த்ரியாதி திரஸ 
நாம கர்மோதயத்தினால் பரிணமித்த துவீந்த்ரியாதி திரஸகாய 
ஜீவன்களின் சரீரம் ஹுண்ட ஸம்ஸ்தானம் முதலான அனேக 
வித ஆகாரமாகியிருக்கும் . அவ்வண்ணம் பூர்வாசார்யரால் 
சொல்லப்பட்டது , 


341 


( உக்த்தஞ்ச ) 
சணயம்பு பிந்து ஸுஇ களாவதய ஸண்ணிஹோ ஹவே 

தேஹோ | 
புடவீயாதி சஉண்ஹம் தரு தசகாயா அணேயவிஹா. || 

{ கோ.ஜீ.கா .201 ) 


உயர்ந்த உடல் அளவு 

மற்றும் வகஸ்பதி காயத்துள் அதிகமான பத்மத்தினுக்கு 
ஸாதிக ஸஹஸ்ர யோஜனை உத்க்ரஷ்ட அவகா ஹன மாகும் . 
துவீந்த்ரியத்துள் அதிகமான சங்கத்தினுக்கு துவாதஸ யோஜ 
நோத்க்ரஷ்ட அவகா ஹ மாகும் . திரீந்த்ரியத்துக்கு அதிகமான 
செந்தேளுக்கு ஸாதிக மூன்று குரோஸ உத்க்ரஷ்ட அவகாஹன 
மாகும் . சதுரிந்த்ரியத்துள் அதிகமான ஷட்பதத்துக்கு ஸாதிக 
மேக யோஜ நோத்க்ரஷ்ட அவகாஹன மாகும் , பஞ்சேந்த் 
திரியத்துள் அதிகமான மஹாமத்ஸத்துக்கு யோஜன ஸஹஸ் 
ரோத்க்ரஷ்ட அவகாஹன மாகு மென்றறிவது . 
அளவுகளின் வகை 

மஹாநத்யத்ரி ஸரோவர ஸமுத்ரங்களும் ஸ்வர்க 
படலத்தின் விமானங்களும் , நரக 

பிலோ தரங்களும் 
பிராமண யோஜனை ஆகும் . 

அக்ருத்திம சைத்யாலய ஸ்மவஸரண சக்ர தர ஸ்கந்தா 
வார நக ரோபவன உப பூமி உப பர்வத் ஸ்முத்ரம் முதலான 
தும் , மஹா மத்யாஸ்யாதி ஜீவ சரீரங்களும் என்னுமிந்த தேஹ 
கேஹாதிகள் வ்யவஹார யோஜனை யாகும் . 


படல 


சேஷ நதி அத்ரி ஸரோவரம் பூவிவர கேஹ தேஹாதிகள் 
லோகவியவஹார யோஜனை ஆகும் . 

நாலு குரோஸங் கொண்டது ஒரு வியவ ஹார யோஜனை 
ஆகும் . வியவஹார யோஜனை ஐநூறு கொண்டது ஒரு 
பிரமாண யோஜனை ஆரம் . லோக வியவஹார யோஜனை 
நாநா பிரகார மாகு என்று இவ்வண்ணம் பரமாக மானு 
சாரத்தினால் யோஜித்து கொள்வது . 


342 


ஆகாரோத்க்ரஷ்டாவகாஹனம் சொல்லப்பட்டது . 


உயர்ந்த ஆயுள் அளவு 


நித்ய நிரஞ்சன நிஷ்க்ரிய நிராமய நிஜ 

சுத்தாத்ம 
பாவனா சூன்யதையின் உபார்ஜித்த அசுப கர்ம தீவ்ரோதய 
ஜனித சுத்த பிரத்விகாயிக ஸ்தாவ ரேகேந்த்ரிய ஜீவனுக்கு 
துவா தஸாப்த ஹைஸ் ( 12,000 ) ரோத்க்ருஷ்ட ஆயுஷ்ய மாகும் . 


கர பிரத்வீகாயிக ஸ்தாவ ரேகேந்த்ரிய ஜீவனுக்கு துவர் 
விம்சதாப்த ஹைஸ் ரோத்க்ருஷ்ட ஆயுஷ்ய மாகும் ( 22,000 ) . 


டங்கோத்கீர்ண ஞாயகைக ஸ்வபாவ பரமாத்ம தியானம் 
யின்மையினால் உபார்ஜித்த துரகோதய ஜனித அப்காயிக 
ஸ்தாவ ரேகேந்த்ரிய ஜீவனுக்கு ஸப்தாப்த ஸஹஸ்ர உத்க் 
ருஷ்ட ஆயுஷ்ய மாகும் ( 7,000 ) . 

ஸ்வ பரமாத்ம ஸ்வரூப விசார சூன்யதையினால் ஸ்வபர 
ஜீவ ஸந்தாப ஹேதுபூத துக்க பரிணாமத்தினால் உபார்ஜித்த 
துஷ்கர்ம ஜனித தேஜ : காயு ஸ்தாவ ரேகேந்த்ரிய ஜீவனுக்கு 
அஹர் நிஸா திரிதய முத்த்ரஷ்டாயுஷ்ய மாகும் . (தினம் 3 ) 


வீதராக ஸர்வக்ஞ பிரணீத ஸன்மார்க பிரிதிபக்ஷ பூதோன் 
மார்க பிரவர்த்தன ஆசரண பரிணதியிணால் உபார்ஜித்த 
அசுப கர்மோதயோத்பூத வாதகாய ஸ்தாவர ஏகேந்த்ரிய 
ஜீவனுக்கு திரி ஸஹ ஸ்ரோத்க்ரஷ்டாயு ஷ்ய மாகும் . 

( வர்ஷம் 3000 ) 
அபார ஸம்ஸார ஸாகரோத்தரண ஹேதுபூத பரமாத்ம 
ஸ்வஸம்வித்தி அபாவத்தினால் உபார்ஜித்த 

அசுப 
விபாகத்தினால் உத்பவித்த வநஸ்பதிகாயிக ஸ்தாவ 
ரேகேந்த்ரிய ஜீவனுக்கு தசாப்த ஸஹஸ்ரோத்க்ரஷ்ட ஆயிஷ்ய 
மாகும் ( வர்ஷம் 10,000 ) . 


கர்ம 


சதுஸ்த்ரிம்ஸததிஸய விஸேஷண பிராப்த பரம மங்கலீபுத 

கைவல்ய குணாதார பரப்ரஹ்ம ஸ்வரூப பரிஞான 
அபாவத்தினால் உபார்ஜித்த தீவ்ர 

பாப விபாகத்தினால் 


பரம 


343 


உத்பவித்த துவீந்த்ரிய திரஸகாய ஜீவனுக்கு துவாதசாப்த 
பரிஸங்க்யோத்க்ரஷ்ட ஆயுஷ்ய மாகும் ( வர்ஷம் 12 ) . 


ஜகத்ரய காலத் திரய வர்த்தி சமஸ்த வஸ்து வாஸ்தவ 
பரிச்சித்தி ரூபத்தினால் ஸர்வ வியாப்த்யைக ரூபநான பரம 
விஷ்ணு ஸ்வரூப பரிஞான. அபாவத்தினால் முன் உபார்ஜித்த 
அசுப கர்ம தீவ்ரோதய ஜனித திரீந்த்ரிய திரஸகாய ஜீவனுக்கு 
நாற்பத்தொன்பது கூடி அஹர்நிஸம் உத்க்ரஷ்டாயுஷ்ய மாகும் 
( திவஸம் 49 ) 


கர்ம 


பஞ்சமஹாகல்யாண அஷ்ட்ட மஹாப்ராதிஹார்ய ஸமவ 
ஸரணாதி மஹைஸ்வர்யத்துடன் கூடின பரம் மஹேஸ்வர 
ரூபாராதனா பிரதிபக்ஷ --பரிணதியினால் உபார்ஜித்த அசுப 

பலத்தினால் உத்பவித்த சதுரிந்த்ரிய திரஸகாய 
ஜீவனுக்கு ஷண்மாஸ பரிஸங்க்யோ பேதோத்க்ரஷ்டாயுஷ்ய 
மாகும் . ( மாசாமஸகம் 6 ) . 

பஞ்ச மஹாவிரத பஞ்ச சமிதி பஞ்சேந்த்ரிய நிக்ரஹ பஞ்ச 
பாவனா பஞ்ச பரமேஷ்டி குண ஸ்மரண ரூப தர்ம தியான 
நிர்விகல்ப நிஜ சுத்தாத்ம ஆராதனா ரூப சுக்ல தியான 
பரிணதியினால் திரவ்ய க்ஷேத்ர கால பவ பாவ 

ரூப பஞ்ச 
பிரகாரஸம்ஸார கிலேஸ விநாசத்தைப் பண்ணி பஞ்சம கதி 
எய்தி பஞ்சம ஞாநைக்ய ரூபதையினால் என்றும் சியுதியில்லாத 
பரமாச்யுத ஸ்வரூபோபலம்பா பாவத்தினால் விஷய கஷாயா 
சக்த்த துர்பாவா ஸத்பாவத்தினால் உபார்ஜித்த துரந்த 
துஷ்கர்ம விபாகத்தினால் உத்பவித்த பஞ்சேந்த்ரிய திரஸகாய 
ஜீவன்களின் கர்ம பூமியின் மனுஷ்ய மத்ஸ்யங்களுக்கு ஒரு 
கோடி பூர்வ பரமாயுஷ்யமாகும் . ( பூர்வ கோடி வர்ஷம் 
7056,0000000000 ) ஸரிஸ்ர பா பிதானமும் தாழ்ந்த உடும்பு 
ஓணான் பல்லி அறணை என்கிற இந்த ஜீவன்களுக்கு நவபூர் 
வாங்க ( 75600000 வருஷம் ) பரிஸங்க்யோத்க்ரஷ்டாயுஷ் 
மாகும் . . ( பூர்வாங்க பரிஸங்க்யை 9 ) பக்ஷிகளுக்கு வருஷம் 
எழுபத்தீராயிரம் , ( 72,000 ) ; சர்பங்களுக்கு நாற்பத்தீராயிர 
( 42,000 ) வருஷம் - உத்க்ரஷ்டாயுஷ்ய மாகும் . இவ்வண்ணம் 
புராதன ஸ்வாமியினால் சொல்லப்பட்டது . 


344 


( காஹை ) 
சுத்தகர பூஜளாணம் பாரஸ பாவீஸ ஸத்தய ஸஹஸ் ஸா | 
தேஉதியே திவஸதியம் ஹை ஸ்ஸதியம் தசய ஜேட்டா 

ஓ !! ( தி . ஸா . 328 ) 
வாஸதிணமாஸ பாரஸ முத வண்ணம் சக்க வியள 

ஜேட்டா ஒ | 
மச்சாண புவ்வ கோடி ணவ புவ்வங்கா ஸரிஸபாணம் || 

( தி . ஸா . 329 ) 


பாவத்தரி பாதாளம் ஸஹஸ்ஸ மாணா ஹி பக்கி 

உரகாணம் | 
அந்தோ முஹூத்த மவரம் சம்ம மஹீணர திரிக்காண || 

( தி . ஸா . 330 ) 


கரண 


காரண 


க்ஷத்ர 


இவ்வண்ணம் உத்க்ரஷ் டாயுஷ்யஞ் சொல்லப்பட்டது . 

க்ஷ தாத்யடஷ்டாதஸ தோஷ ரஹித கேவல ஞானாதி 
அனந்த குண ஸஹித ஸர்வஞோபதிஷ்ட மார்க பிராதிகூல்யத் 
தினால் ஸ்வ பர ஜீவ ஸம் ஹரண 
பரிணாமத்தினால் உபார்ஜித்த அசுப கர்மத்தின் தீவ்ரோதய 
ஜனித பிரத்வீகாயிக ஸ்தாவர பாதர ஏந்ேதரியத்தின் ஜீவன்கள் 
அந்தர் முஹர்த்த காலத்துள் அறுபத்தாறாயிரத்து முண்னூற்று 
முப்பத்தாறு ( 66,336 ) தடவை இறப்பது பிறப்பது க்ஷத்ர 
பவங்களாகும் . 
இந்திரியங்கள் 


மிக்க சமஸ்த 


திரவ்ய 


மற்றும் , ஏகேந்திரியாதி பஞ்சேந்த்ரிய பர்யந்தம் பரிண ! 

ஜீவ நிகாயங்கள் ஸ்வகீய ஸ்வகீய 
ராவேந்த்ரியங்களை ஆஸ்ரயித்து ஸ்வகீய ஸ்வகீய இந்திரிய , 
விஷயங்களை நிச்சயிக்கும் . 

அதில் , நிர்வ்ரத்தியும் உபகரணமு மென்று திரவ்யேந்த்ரியம் 
இரண்டாகும் . அவற்றுள் 

அப்யந்த்ர நிர்வரத்தி என்னும் 
பாஹ்ய நிர்வ்ரத்தி என்றும் நிர்வ்ரத்தி இரண்டு விகல்ப மாகும் . 
அவற்றுள் தம்தம் இந்திரியங்களாகாரத்தினாலிருந்த க்ஷயோ 
பசமத்திற் கூடின ஜீவ ப்ரதேஸங்கள் அப்யந்தர 


நிர்ரவ்த்தி 


345 


நிர்வ்ரத்தி என்பது . ஐந்து இந்திரியங்களினாலறிவ ஸ்தானத்தின் 
ஆகாரம் பாஹ்ய நிர்வ்ரத்தி என்பது . 

அதெப்படி எனில் , ஸ்பர் ஸனத்துக்கு அனேகா சாரம் 
ரஸன கிராண சக்ஷ ஸ்ரோத் ரேந்த்ரியங்களுக்கு யதாக்ரமத் 
தினால் அர்த்த சந்த்ரனும் , அதிர்முத்தேய ( குமிழம் ) பூவும் 
சணகியும் , யவையின் சுழியும் என இவை ஆகாரங்களகும் 
என்றறிவது . 

நிவ்ரத்திக்கு ஆதாரமான உபகரண மதுவும் பாஹ் 
யாப்யந்த்ர பேதத்தின் இரண்டில் ,சரிந்திரயக்கு கருவரியும் 
வெள்ளை 

வரியும் அப்யந்தோப கரண மாகும் , இரண்டு 
பொட்டையும் நிமையும் முதலாகயுடையது பாஹ்யோபகரணம் , 
ஒழிந்த இந்த்ரியங்களுக்கும் யதாக்ரம 

மென்று அறிந்து 
கொள்ளுவது . 
மற்றும் லப்தியும் உபயோகமும் என்ப 

இரண்டும் 
பாவேந்த்ரியங்களாகும் . அதில் லப்தி என்பது ஞானாவரணீய 
கர்ம க்ஷயோபசம சக்த்தி விசேஷ மாகும் . உபயோக மென்பது 
அர்த்தத்தைக் கைகொள்வ வியாபார விசேஷ மாகும் . அது 
எங்கனெனில் , அர்த்த க்ரஹ சக்த்தி : லப்தி : அர்த்தக்ரஹண 
வ்யாபாரம் உபயோக மென்ப வசன பலத்தினால் தோஷ 
மல்ல . அவ்வண்ணமே 

புராதனராலே 

சொல்லப்பட்டது . 
என்னென்றால் , 

சக்கூ ஸோதம் காணம் ஜிப்பா யாரம் மஸுரஜவணாலீ ) 
அதிமுத்தக்குரப்பஸமம் பாஸந் து அணேய 

ஸண்டாணம் || ( கோ . ஜீ . 171 ) 
மதி ஆவரண கவோவ சமுத்த விசுத்தி ஹு : தஜ்ஜ 

போஹோ வா | 
பாவிந்தியந்து தவ்வம் தேஹு தயஜ தேஹ சிண்ஹது து || 

( கோ.ஜீ. 165 ) 
பாஸ்ஸரஸகந்த ரூவே ஸ்த்தே ணாணஞ்ச சிண்ணயம் 

ஜேஸி யம் | 
இகி பிதி சது பஞ்சிந்திய ஜீவா ணியபேய பிண்ணா ஓ II 

( கோ.ஜீ. 166 ) 
அதவா தத்வார்த்த சூத்ரோத்த வாக்யம் : நிர்வ்ரத் 


346 


யுபகரண த்ரவ் யேந்த்ரியம் லப்தியுபயோகௌ பாவேந்த்ரியம் . 
இதி . இவ்வண்ணம் த்ரவ்யேந்த்ரிய பாவேந்த்ரியங்களின் 
ஸ்வரூபம் சம்க்ஷேபத்தினால் சொல்லப்பட்டது . 


உயிர்கள் பிறக்கும் கதிகள் 


மற்றும் , தேஜஸ்காயிக , வா தகாயிகங்கள் அந்த திர்யக் 
கதியுள் பிறக்கும் . பிரத்வி , அப்பு வ நஸ்பதிகள் , பாதர் 
சூக்ஷ்மங்கள் , விகல திரயங்கள் , பர்யாப்த அபர்யாப்தகங்களும் 
அந்த திர்யக்கதியுள்ளும் , தீர்த்தகரர் அல்லாத மனுஷ்யத்வத் 
துள்ளும் பிறக்கலாகும் . அஸம்ஹிகளும் முன்சொன்னதிலும் 
கதஞ்சித் பிரதம நரகத்துள்ளும் , பவன வியந்தரிலும் பிறக்க 
லாகும் . ஸம்ஜி ஜீவன்கள் முன்சொன்ன ஸ்தானங்களிலும் , 

, 
ஒழிந்த நரகத்திலும் , போகபூமியுள்ளும் , அச்யுத கல் பபர்யந்தம் 
பிறக்கலாகும் . மனுஷ்யர் சதுர்கற்களிலும் ஸ்வஸ்ரூபோபலப்தி 
ரூபளித்த கதியிலும் பிறக்கலாகும் . 


தேஉ துகம் தேரிச்சே ஸேஸேக அபுண்ண வியலகா ய 


தஹா | 


காஒ | 


தித்தூ ண ணரேவி தஹா ஸண்ணீ கம்மே ய தேவதுகே || 

( கோ . க . 540 ) 
ஸண்ணீவி தஹா ஸேஸே ணிரயே போகேவி அச்சுதம் 

தேவி | 
மணுவா ஜாந்தி சஉக்கதித பரியந்தம் ஸித்தடாணஞ் ச || 

( கோ . க 541 ) 
ஜா ஈ அவினா பாவீ தஸ தாவர உதயஜோ ஹ வே 
ஸோ ஜிண மதம் ஹிபணி ஓ புடவிக்காயாதி சப்பேயோ !! 

( கோ . ஜீ . 181 ) 
புடவீ ஆஊ தேஊ வா ஊ கம்மோதயேண தத்தேவ 
ணிய வண்ண சவுக்கஜுதோ தாணம தேஹோ ஹ வே 

ணியமா || ( கோ.ஜீ. 182 ) 
பாதர ஸுஹு முதயேணய பாதர ஸுஹுமா ஹ வந் 

தவேதித்ஹா ) 
காத சரீரம் தூளம் அகாத தேஹம் ஹவே ஸுஹுமம் , 

( கோ . ஜு 183 ) 


347 


தத்தேஹ மங்குளஸ்ஸா சங்கம் பாகஸ்ஸ பிந்த மாணந் 

து | 
ஆதாரே தூஸா ஓ ஸவ்வத்த ஸிரந்தரா ஸுஹுமா || 

( கோ . ஜீ . 184. ) 
உதயே து வணப்பதி கம்மஸ்ஸய ஜீவா வணப்பதீ 

ஹோந்தி | 
பத்தேயம் ஸாமண்ணம் பதிட்டிதி தரந்தி பத்தேயம் il 

( கோ . ஜீ . 185 ) 
மூளக்க போர பீஜா கந்தா தஹ கந்த பீஜ பீஜருஹா || 
ஸமுச்சிமா ய பணியா பத்தேயாணந்த காயா யா !! 

( கோ . ஜீ . 186 ) 
கூடசிர ஸந்தி பவ்வம் சமபங்க மஹருஹஞ்ச 

ச்சிண்ண 

ருஹம் | 
ஸாஹா ரணம் சரீரம் தவ்விவரியஞ் ச பத்தேயம் || 

( கோ . ஜீ . 187 ) 
ஆல் , அத்தி , அரசு , மூலபீஜங்கள் ; வெற்றிலை , கப்பாளம் 
அக்ரபீஜங்கள் ; பெத்தம் , தேவ்நாளம் , கரும்பு பாவ பீஜங்கள் ; 
கேசவ , ஆம்பல் , நெய்தல் , கந்த பீஜங்கள் ; முளுமுத்தே , ததிகு , 
பிப்பலி ஸ்கந்த பீஜங்கள் ; தாள , நாளிகேர , கிரமுக திந்த் 
gm கம் பீஜ பீஜங்கள் . 

( காஹை ) 
மூளே கந்தே ச்சல்லீ பவாள ஸாள தள குசும பலபீஜே 
ஸமபங்கே ஸதீணந்தா அஸமே ஸதி ஹோந்தி பத்தேயா || 

( கோ . ஜீ . 188 ) 
கந்தஸ்ஸ வமூ மளஸ்ஸ வ ஸாளா கந்தஸ்ஸ வாவி 

பஹுளதா | 
ச் சல்லீ ஸாணந்தஜியா பத்தேயஜியா து தணுக தரீ || 

( கோ . ஜீ . 189 ) 
பிஜே ஜோணீ பூதே ஜீவோ சக்கமதி ஸோ வ அண்ணோ 

வா | 
ஜே விய மூளாதீயா தே பத்தே யா படமதாயே 

( கோ . ஜீ . 190 ) 
மூளது ஹல்லய ஸுர ணலோகே ஸப்பஹுதி 
யோ பிதியம்ப ஹுதியோ பதிட்டித ஜீவா ஹோந்தி ( ? ) 


348 


அனந்த காயத்வேன ப்ரஸித்தா மூலகாதய : தேபி அசித்த 
யோனௌ உத்பன்னஸமயாத் அந்தர் முஹுர்த்த பர்யந்தம் 
ப்ரதிஷ்டித ப்ரத்யேக வ்யபதேஸ பாஜோ பவந்தி மூலாதி 
பீஜே அவிநஷ்ட்ட சக்த்திகேதே ப்ர த்வ்யாத யோ தேஹா 
யேஷாம் ஜீவா நாம்தே ஜீவாததத்தேஹா. 


பாதர 


மாண 

பாண 


ஸா ஹார ணோத யேண ணிகோத சரீரா ஹ வந்தி 

ஸாமண்ணா || 
தே புண துவிஹா ஜீவா 

ஸுஹு 

மாத்தி 

விண்ணேயா || ( கோ.ஜீ .191 ) 
ஸாஹாரண மா ஹாரோ ஸா ஹரண 

கஹ ணஞ் ச 
ஸாஹாரண ஜீவாணம் ஸாஹாரண லக்கணம் பணியம் || 

( கோ.ஜீ .192 ) 
ஜத்தேக்கமரஇ ஜீவோ தத்த து மரணம் ஹவே 

அஹந்தாணம் | 
வக்கமயி ஜத்த ஏக்கோ வக்கமணம் தத்த ணந்தாணம் || 

( கோ.ஜீ .193 ) 
க்கந்தா அஸங்க லோகா அண்டர் ஆவாஸ 

புளவீதேஹா வி | 
ஹேட்டில்ல ஜோணி காஓ அஸங்க லோகேண குணிதக 

மா || ( கோ . ஜீ . 194 ) 
ஜம்பூதீவம் பரஹம் கோஸல ஸாகேத தக்கராஇம் வா ! 
கம்தண்டர ஆவாஸா புளவி ஸரீராணி திடந்தா || 

( கோ . ஜீ . 195 ) 
ஏகணிகோத சரீரே ஜீவா தவ்வப்ப மாணதோ திட்டா | 
ஸித்தேஹிம் அனந்த குணா ஸவ்வேண விதீத காஸேன | 

( கோ . ஜீ . 196 ) 
அத்தி அணந்தா ஜீவா ஜேஹேன பத்தோ தஸான 

பரிணாமோ | 
பாவகளங்கஸுபுஉரா விகோதவாஸம் ண முஞ்சந்தி 11 

( கோ . ஜீ . 197 ) 
பிஹி தி ஹி சதுஹிம் பஞ்சஹிம் ஸஹியா ஜே இந்தியேஹிம் 

லோயம் ஹி | 
தே தஸகாயா ஜீவா ணேயா வீரோவ தேஸேண || 

( கோ . ஜீ . 198 ) 


349 


உவவாத மாரணந்திய பரிணத தஸமுச்சி துஊ ஸேஸ 

தஸா | 
தஸநானி பாஹி ரம்மிய ணத்தித்தி ஜிஸேஹிம் நித் 

திட்டம் || ( கோ . ஜீ . 199 ) 
புடவீ ஆதி சஉண்ஹம் கேவளி ஆஹார தேவணிரயங்கா 
அபதிட்டிதா ணிகோதஹிம் பதிட்டிதங்கா ஹவே 

ஸேஸா || ( கோ.ஜீ.200 ) 
மசுரம்பு பிந்து ஸுஈ கலாவத்ய ஸண்ணிஹோ ஹவே 

தேஹா | 
புடவீயாதி சஉண்ஹம் தருதசகாயா அணேயவிஹா || 

( கோ.ஜீ.201 ) 
ஜஹ பாரவஹோ புரிஸோ வஹஇ பரம் கே ஹிஊண 

காவலியம் | 
ஏமேவ வஹ இ ஜீவோ கம்ம பரம் காய காவலியம் || 

( கோ.ஜீ .202 ) 
ஜஹ கஞ்சண மக்கி கயம் முஞ்ச இ கிட்ேடே காலியாயே 

ய | 
தஹ காய பந்த முக்கா அகாயியா ச்சாண ஜோகேண || 

( கோ.ஜீ .203 ) 
ஆஉட்டராசிவாரம் லோகே அண்ணோண்ண ஸங்குணே 

பே 

தண | 
பூ ஜல வாண அஹியா படிபாகோ ஸங்க்க லோகோது 

( கோ.ஜீ .204 ) 
அபதிட்டித பத்தேயா அஸங்க லோகப்பமாணயா 

ஹோந்தி 
தத்தா பதிட்டிதா புண அஸங்க லோகேண ஸங்குணிதா !|| 

( கோ.ஜீ .205 ) 
தஸ ராஸி புடவீ ஆதி சஉக்க பத்தேய ஹீண ஸம்ஸாரி 
ஸாஹாரண ஜீவாணம் பரிமாணம் ஹோதி ஜிணதிட்டம் || 

( கோ.ஜீ .206 ) 
ஸகஸக அஸங்கபாகோ பாதர காயான ஹோதி 

பரிமாணம் | 
ஸேஸா சுஹுமபமாணம் படிபாகேர் புவ்வணித் 

திட்டோ || ( கோ.ஜீ .207 ) 
ஹுமேஸு ஸங்க பாகம் ஸங்கா பாகா அபுண்ணகா 

இதரா | 


ஸு 


ஜன்ஸி அபுண்ணத்தாதோ புண்ணத்தா ஸங்க 

குணிதகமா | ( கோ.ஜீ .208 ) 


350 


புண்ணாண மபுண்ணாண மஸங்கேஜ்ஜதிமம் அஸங்ககா 


பாகா | 


பரிமாணம் அணுகமஸோ பாதரகாயேஸு ஸவ்வேஸு !! 
முஞ்சந்தி சேவ அட்டுத்தர ச்சஸ்ஸத ஜுவேஸு சதுகதி 

ணிகோதேஹிம் | 
தோணிவ்வாணம் கதேஸுணிச்ச நிகோ தேஹிம் தோ 

சதுகதிணிகோதேஸு யத்திவாசேவ || 
ஜீவா அட்டஸமயாஹிய சம்மூஸப்பந்தரே பவிஸந்தித்ததி 

குநவ தேஸாதோ 
ஏகணிகோத ஜீவம் படுச்சடிதி ஜஹண்ணேண குட்ட 
பவக்கஹணம் உக்கஸ்ஸேண அட்டாயிஜ்ஜ போக்கள 

பரியட்டம் || 
‘ ஷணமாஸாப்யந்தரே அஷ்டோத்தரஷ்ட் சதஜீவா . 
நிர்க்கச்சந்தி முஞ்சந்தி என்ப இது முதலானது 
பதினேழின் காஹை அர்த்த பதம் . 
சஉபணசோத்தஸ சஉரோணிர திஸு 

சோத்த 

ஸந்து 

பஞ்சக்கே ) 
கஸகாயே ஸேஸிந்திய காயே மிச்சம் குண்டாணம் !! 
ஸத் பிரரூபணம் 
காய மார்கணை சொல்லுமிடத்து காயானுவாதத்துள் : 

கு -14 ; p - 5 , 7 , 9 , 8 , 40 , 6 ; 1-6 / 6 , 5/5 , 4/5 ; பிரா -10 / 7 , 
9/7 , 8/6 , 7/5 , 6/4 , 4/3 , 4/2 , 1 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; 
யோ -15 ; வே -3 ; க -4 ; ஞா -8 ; ஸம் -7 ; த -4 ; லே 6 / 6 ; ப -2 ; 
ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -12 . 


ஷட்காய ஸாமான்ய பர்யாப்தகர்க்கு : 

கு -14 ; p - 1 , 9 , 3 , 7 , 1 , 8 , 6 ; ப -6 , 5 , 4 , 4 ; பிரா -10 , 9 , 
8 , 7 , 6 , 4 , 4 , 1 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -11 , மிஸ்ர 
சதுஷ்கஹீனம் ; வே -3 ; க -4 ; ஞா -8 ; ஸம் -7 ; த -4 ; லே -6 / 6 ; 
ப -2 ; ஸம் -6 ; ஸம் -- 2 ; ஆ -2 ; உ -12 . 


ஷட்காய ஸாமான்ய அபர்யாப்தகர்க்கு : 

கு -5 : மி , ஸா , அ , பிரா , ஸயோகி ; ஜீ -3 , 8 , 6 , 1 , 2 , 2 , 0 ; 
ப -6 , 5 , 4 ; பிரா -7 / 7 , 6/5 , 4/3 , 2 ; ஸம் -4 ; சு -4 ; இ -5 ; கா -6 ; 


351 


யோ -4 ; மிஸ்ரசதுஷ்டயம் ; வே -3 ; க -4 ; ஞா -6 : மனப்பர்யயம் 
விபங்க ரஹிதம் ; ஸம் -4 : அ , ஸா , சே , யதா ; த -4 ; லே -2 ; க , 
சு / பா -6 ; 1-2 ; ஸம் -5 : மி , ஸா , உ , வே , க்ஷா ; ஸம் -2 ; ஆ -2 ; 
உ -10 : ஞா . 6 , த . 4 . 

மித்யாத்ரஷ்டி ப்ராப்ரதிகட்கு மூலோக பங்கமாம் . தத்ர 
மித்யாத்ரஷ்டி த்ரிவிதர்க்கு காயானுவாதத்திலே மூலோகத் 
திற்சொன்ன ஜீவ ஸமாங்கள் வக்த்தவ்யமாம் . 
நாஸ்த்யத்ர விசேஹ: பிர தவீ காயங்களுக்கு : 

கு -1 ; ஜீ -4 : பாதர பர்யாப்த , அபர்யாப்த , ஸுஷ்ம 
பர்யாப்த , அபர்யாப்த ; ப -4 / 4 ; பிரா -4 / 3 ; ஸம் -4 ; க -1 ; தி ; 
இ -1 ; ஏ : 

கா -1 : பிர ; யேர் -3 ; ஒள -2 , கா -1 ; வே -1 : ஷம் ; 
க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -1 : அ ; லே -6 / பா .3 ; 1-2 ; ஸம் -1 : 
மி ; ஸம் -1 : அஸம் ; ஆ -2 ; உ -3 . 
பிரத்வீகாய பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -2 ; பா , சூ . 1-4 ; பிரா -4 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 : ஏ ; 
கா -1 ; பிர : யோ -1 : ஔ ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : 
அ ; த -1 : அ ; லே -6 / பா -3 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 : அ : ஆ -1 ; 
உ -3 . 


க 


பிரத்வீகாய அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 2 : பா , அ , சூ , அ ; ப -4 : அபர் ; பிரா -3 : அ ; ஸம் -4 : 
5-1 : F ; இ -1 : ஏ ; கா -1 : பிர ; யோ -2 : ஒள . மி , கா ; வே -1 
ஷம் ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -1 : அ ; லே -2 : சு / கபா -3 அசுப ; 
ப -2 ; ஸம் -1 : அ ; ஆ -2 : உ -3 . 
பாதர பிரத்வீகாயங்களுக்கு : 

கு -1 ; p - 2 : ப , அ ; பா -4 / 4 ; பிரா -4 / 3 ; ஸம் -4 ; க -1 : F ; 
இ -1 : ஏ ; கா -1 : பிர ; யோ -3: ஒள -2 , கா -1 ; , வே -1 ; க -4 ; 
ஞா -2 ; ஸம் -1 : அசம் ; த -1 : அ ; லே -6 / பா -3 : அ ; ப -2 ; ஸம் -4 : 
மி ; ஸம் -1 : அ ; ஆ -2 ; உ -3 . 
பாதர பிரத்வீகாய பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; 1-4 ; பிரா -4 ; ஸம் -4 ; க -1 : தி ; இ -1 : ஏ ; 


352 


கா -1 : பிர ; யோ -1: ஔ ; வே -1 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ ; 
த -1 : அ ; லே -6 / பா -3 : ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 : 
உ -3 . 


அ ; ஆ -2 ; 


பாதர பிரத்வீகாய அபர்யாப்தகர்க்கு ; 

கு -1 ; p - 1 : அ ; ப -4 : அ ; பிரா -3 ; ஸம் -4 ; க -1 : F ; இ -1 : 
ஏ ; கா -1 : பிர ; யோ -2 : மி , கா ; வே -1 ; க -4 ; ஞா -2 : கு , கு ; 
ஸம் -1 : அ ; த -1 : அ ; லே -2 : க , சு / பா -3 ; ப -2 ; ஸம் -1 : மி ; 
ஸம் -1 : அ ; ஆ-2 ; உ -3 . 

பாதர பிரத்வீகாய லப்த்ய பர்யாப்தகர்க்கு அபர்யாப் 
தகர்க்கு சொன்னபடியே கொள்க. 


சூக்ஷ்ம பிரத்வீகாயங்களுக்கு 

சூ z மேகேந்த்ரியதைப் 
போலக் கொள்க . அவ்விடத்தில் விசேஷ முண்டு . அது 
எதென்றால் , சூக்ஷ்ம ப்ரத் வீகாயத்துக்கு எந்தெந்த ஆலாபஞ் 
சொல்லுவது சூக்ஷம பிரத்வீகாயத்துக்கு சொன்னப்படியே 
அப்காயிகங்களுக்குஞ் சொல்லுவது . விசேஷ முண்டு . எதன்றால் 
திரவ்யத் தினின்றும் பாதர பர்யாப்தியியில் சுக்ல லேஸ்யை 
யாகும் . 


தேஜஸ்காயிகங்களுக்கு திரவ்யத்தினின்றும் சூக்ஷ்மங்களுக்கு 
கபோ தமே . பாதரங்களுக்கு பர்யாப்தியில் பீதவர்ணமே . 
உபயதுக்கும் விக்ரஹ கதியில் கக்லமே . 


வாத காயங்களுக்கு அபர்யாப்த காலத்துள் சுபோதமே . 
பர்யாப்த காலத்துள் கோ மூத்ர முக்த அவ் யக்த்த வர்ண 
மாகும் . 


வநஸ்பதிகாயிகங்களுக்கு : 

கு -1 ; ஜீவ -12 : பிரதிஷ்டித அப்ரதிஷ்டித பிரத்யேகம் -2, 
நித்யநிகோத பாதர சூக்ஷ்ம, சதுர்கதி நிகோத பாதரசூக்ஷம 4 , 
பர்யாப்த அபர்யாப்த விகல்பத்தினால் பன்னிரண்டாகும் ; 
ப -4 / 4 ; பிரா -4 / 3 ; ஸம் -4 ; க -1 : F ; இ -1 ; ஏ ; கா -1 : வ நஸ்பதி ; 
யோ -3 : ஔ , மி , கா ; வே -1 : ஷம் , க -4 ; ஞா -2 : அ ; த -1 : அ ; 
லே -6 / பா -3 ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 : அ ; ஆ -2 ; 2-3 ; 


சொல்லுவதே வக்த்தவ்ய மாகும் . 

353 
வனஸ்பதிகாயிக பர்யாப்திகர்க்கு : 

கு -1 ; p.6 ; பிரா -1 , அப் 1 , நித்ய நிகோத பாதர , சூக்ஷம , 
சதுர்கதி நிகோத பாதர , குக்ஷம 4 ஆக 6 ; ப -4 ; பிரா -4 ; 
ஸம் -4 ; க -1 : F ; இ -1 ; ஏ ; கா -1 : வனஸ்பதி ; யோ -1 : ஔ : 
வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ : த -1 : 

அ : த -1 : அ ; வே -6 
பா -3 ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 அ ; ஆ - க ; உ -3 . 
வனஸ்பதி காயிக அபர்யாப்தருக்கு : 

கு -1 ; மி ; ஜீ -6 ; அ , பர் -4 , அ ; பிரா -3 : அ ; ஸம் -4 ; க -1 : 
தி ; இ -1 : ஏ ; கா -1 : வனஸ்பதி ; யோ -2 : மி.கா ; வே -1 : ஷம் ; 
க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -1 : அ ; லே -2 ; க , சு / பா -3 அசு ; 
ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 : அ ; ஆ -2 ; உ -3 . 
பிரத்யேக வனஸ்பதிக்கு : 

கு -1 : மி ; ஜீ -4 : பிர , அ , ப , அ ; 1-4 / 4 : பிரா -4 / 3 ; ஸம் -4 ; 
க -1 : F ; இ -1 : ஏ ; கா -1 : வன ; யோ -3 : ஔ -2 , கா -1 ; வே -1: 
ஷம் ; க -4 ; ஞா -2 ; ஸம்-1 : அ ; த -1 : அ ; லே -6 | பா -3 ; 1-2 ; 

; 
ஸம் -1 ; மி ; ஸம் -1 : அ ; ஆ -2 ; உ -3 . 
பிரத்யேக வனஸ்பதி பர்யாப்தகர்க்கு : 

கு -1 : மி ; ஜீ -2 ; ப -4 ; பிரா -4 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 : ஏ ; 
கா -1 : வன ; யோ -1 : ஔ ; வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -2 : ஸம் -1 : 
அ ; த -1 : அ ; லே -6/ பா -3 ; 1-2 : ஸம் -1 : மி ; ஸம் -1; அ ; ஆ -1 : 
பிரத்யேக வனஸ்பதி அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 : p - 2 ; 1-4 ; பிரா -3 : அ ; ஸம் -4 ; க -1 : F ; இ -1 : ஏ ; 
கா -1 : வன ; யோ -2 , மி , கா ; வே -1: ஷம் ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; 
அ ; த -1 : அ ; லே -2 : க , சு / பா -3 : அ சு ; ப -2 , ஸம் -1 : மி ; 
ஸம் -1 : அ ; ஆ -2 ; உ -3 . 
இதி நிர்வ்ரத்தி அபர்யாப்தகர்க்கு ஆலாப திரயஞ் சொல்லப் 

லப்தி அபர்யாப்தகர்க்கு அபர்யாப்தி ஒன்றே ஆலாபமாகும் . 
மற்றும் பிரத்யேக பாதர நிகோத பிரதிஷ்டிதங்களென்று 


உ -3 . 


பட்டது . 


354 


ஸாதாரண வனஸ்பதிகட்கு : 

கு -1 : மி ; p - 8 ; நித்ய , சதுர்கதி , பாதர , குக்ஷ்ம , ப , அ ; 
ப -4 / 4 ; பிரா -413 ; ஸம் -4 ; க -1 : F ; இ -1 : கா -1 : வன ; யோ -3 : 
ஒள -2 , கா -1 ; வே -1 ; ஷம் ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -1 : அ ; 
லே -6 / பா -3 ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 ; அ . ஆ -2 ; 2-3 . 


ஸாதாரண வனஸ்பதி பர்யாப்தகர்க்கு : 

கு -1 : I ; p - 4 : நித்ய நிகோத , சதுர்கதி ( நிகோத ) பாதர , 
சூக்ஷ்ம ; ப -4 ; பிரா -4 ; ஸம் -4 ; க -1 : F ; இ -1 : ஏ ; கா -1 : வன ; 
யோ -1 : ஔ ; வே -1 , ஷம் ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -1 : அ ; 
லே -6 / பா -3 ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 : அ ; ஆ -1 ; உ -3 


ஸாதாரண வனஸ்பதி அபர்யாப்தகர்க்கு : 
கு -1 ; ஜீ -4 ; நி , சது , 

அ ; 
பாத , சூக்ஷம , அபர் ; ப -4 ; 
பிரா -3 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 : ஏ ; கா -1 : வன ; ( யோ -2 : மி , கா ; 
வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -1 : அ ; லே -2 / பா -3 ; 
ப -2 ; ஸம் -1 : மி ; ஸ -1 : அ ; ஆ -2 : உ -3 . 


ஸாதாரண பாதர வனஸ்பதிக்கு : 

கு -1 ; ஜீ -4 ; நித்ய , சதுர் , பர் , அபர் ; ப -4 / 4 ; பிரா 4 / 3 ; 
ஸம் -4 ; க -1 : தி ; இ -1 : ஏ ; கா -1 : வன ; யோ -3 : ஔ -2 , கா -1 ; 
வே -1 : ஷம் ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 , அ ; த -1 : அ ; லே -6 / பா -3; 
ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 : அ ; ஆ -2 ; உ -3 . 


ஸாதாரண பாதர பர்யாப்தருக்கு : 

கு -1 : ஜீ -2 : நித்ய , சதுர் , பர் ; ப -4 ; பிரா -4 ; ஸம் -4 ; க -1 : 
திர் ; இ -1 ; ஏ ; கா -1 ; வன ; யோ -1 ; ஔ ; வே -1 ; ஷம் ; க -4 ; 
ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -1 : அ ; லே -6| பா -3; 1-2 ; ஸம் -1 : மி ; 
ஸம் -1 : அ ; ஆ-1 ; உ -3 . 


ஸாதாரண பாதர அபர்யாப்தருக்கு : 

கு -1 : மி ; p - 2 ; ஸாத , பாதர , நித்ய , சதுர் ; அ ; 1-4 : அ ; 
பிரா -3 , அ ; ஸம் -4 ; க -1 : திர் ; இ -1 : ஏ ; கா -1 : வன ; 
யோ -2 : மி , கா ; வே -1 : ஷம் ; க -4: ஞா -2 ; ஸம் - 1 ; அ ; த -1 : அ 


355 


லே -2 க , சு / பா -3 : அ சு ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 : அ ; ஆ -2 ; 
உ -3 . 


இப்படி ஸாதாரண 
சொல்லப்பட்டது . 


பாதர வனஸ்பதிக்கு ஆலாப திரயஞ் 


கட்கு 


அந்த லப்தி அபர்யாப்தகர்க்கு ஒன்றே ஆலாபமாகும் . 
ஸாதாரண ஸர்வ ஸுக்ஷ்மங்களுக்கும் ஸுக்ஷ்ம பிரத்வீகாயங் 

சொன்னபடியே கொள்க . அவ்விடத்து விசேஷ 
மென்னில் , நாலு ஜீவ ஸமாஸைகளும் சூக்ஷம ஸாதாரண 
வனஸ்பதிக்கு வக்த்தவ்ய மாகும் . மீந்தது நிர்விசேஷ மாகும் . 
சதுர்கதி நிகோதங்கட்கு ஸாதாரண வனஸ்பதிக்கு 

வனஸ்பதிக்கு சொன்ன 
படியே யாகும் , நித்ய நிகோதங்கட்கு அந்த கிரமமே யாகும் . 
இவ்விடத்து உபயோகி காஹை : 

புடவீயாதி சஉண்ஹம் கேவளி ஆஹார தேவணிரயக்கா | 
அபதிட்டிதா ணிகோ தஹிம் பதிட்டிதம் கா ஹ வே 

ஸேஸா || 

( கோ . ஜீ . 200 ) 


திரஸகாயிகங்களுக்கு : 

கு -14 ; p - 10 ; துவீ -2 , திரீ -2 , சது -2 , அஸம்_ ப -2 . ஸம்ஜி 
ப -2 ; பர் -6 / 6 , 5/5 ; பிரா -10 / 7 , 9/7 ; சது -8 / 6 , திரீ -7 / 5 , துவீ -6 / 4 ; 
4/2 , 1 ; ஸம் -4 ; க -4 ; இ -4 : துவீ , திரீ , சது , பஞ் ; கா -1 : திர , 
யோ -15 ; வே -3 ; க -4 ; ஞா -8 ; ஸம் -7 ; த -4 ; லே -6 / பா -6 ; ப -2 ; 
ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -12 . 


திரஸ பர்யாப்தகர்க்கு : 

கு -14 ; p - 5 : துவீ -1 , திரீ -1 , சது -1 , அஸம் , ப -1 , ஸம் , ப -1 ; 
ப -6 / 5 : பிரா -10 , 9 , 8 , 7 , 6 , 4 , 1 ; ஸம் -4 ; க -4 ; இ -4 : துவீ , திரி 
சது , பஞ் ; கா -1 : திரஸ ; யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -8 ; ஸம் -7 ; 
த -4 ; லே -6/6 ; ப -2 : ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -12 . 
திரஸ அபர்யாப்தகர்க்கு ; 

கு -5 : மி , ஸா , அ , பிர , ஸயோகி ; p - 5 ; துவீ , திரீ . சது . 
அஸம் ப , ஸம்ஜி பஞ்சே; பர் -6 / 5 : அ ; பிரா -7 , 7 , 6 , 5 , 4. 2 ; 
ஸம் -4 ; க -4 ; இ -4 ; கா -1 ; திர ; யோ -4 : மி -3 , கா -1; வே -3 ; 


356 


க -4 ; ஞா -6 : ம , ஸ்ரு , அ , கே , கு , கு ; ஸம் -4 : அ , ஸா , சேதோ , 
யதாக் -4 ; லே -2 : க , சு / பா -6 ; ப -2 : ஸம் -5 ; மி . ஸாஸா , உ , 
வே , க்ஷா ; ஸம் -2 ஆ . 2 ; உ -10 . 


திரஸ மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 : மி ; ஜீ -10 : துவீ -2 , திரி -2 , சது -2 , ஸம் ; ப -2 , 
அஸம் -2 ; பர் -6/6 , 5/5 ; பிரா -10 / 9 , 7/9 , 7/8 , 6/7 , 5/6 , 4 ; 
ஸம் -4 ; க -4 ; இ -4 ; கா -1 : திர ; யோ -13 : ஆஹாரத்வய 
ரஹிதம் ; வே -3; க -4 ; ஞா -3 : கு , கு , வி ; ஸம் -1 : அ ; த -2 ; 
லே -6 / பா -6 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -5 . 
திரஸ பர்யாப்த மித்யாத்ரஷ்டிக்கு 

கு -1 : மி ; p - 5 : துவீ , திரீ , சது , ஸம் பஞ் அசம் ப -1 ; 
பர் -6 / 5 ; பிரா -10 , 9 , 8 , 7 , 6 ; ஸம் -4 ; க -4 ; இ -4: துவீ , த்ரீ , 
சது , பஞ் ; கா -1 : திர ; யோ -10 ; ம -5 , வ -4 ஔ -1 , வை -1; 
வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -6 / பா -6 ; ப -2 ; 
ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -5 . 
திரஸ அபர்யாப்த மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; ஜீ -5 : துவீ , திரீ , சது , ஸம் , ப , அஸம் ப ; 1-6 / 5 : அ ; 
பிரா -7 , 7 , 6 , 5 , 4 ; ஸம் -4 ; க -4 ; இ -4 : துவீ , திரீ , சது , பஞ் ; 
கா -1 : திர ; யோ -3 : ஒள . மி , வை . மி , கா ; வே -3 ; க -4 ; 
» -2 ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -2 க , சு / பா -6 ; ப -2 : ஸம் -1 : மி ; 
ஸம் -2 , ஆ -2 ; உ -4 . 

ஸாஸாதன ப்ரப்ரதியாக அயோகி கேவலி பர்யந்தம் 
மூலோக பங்கமாம் . அகாயர்கட்கு : 

கு -0 ; ஜீ -0 , ப -0 ; பிரா -0 , ஸம் -0 ; க -1 : ஸித்தகதி ; இ -0 ; 
r - 0 ; யோ -0 ; வே -0 ; க -0 ; ஞா -1 : கேவல ; ஸம் -0 ; த -1 : 
கேவல ; லே -0 ; ப -0 ; ஸம் -1 : க்ஷா ; ஸம் -0 ; ஆ -1 : அனாஹாரம் ; 
உ -2 . 


கா 


திரஸ லப்த அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 5 : துவீ , திரீ , சது , ஸம் பஞ் , அஸம்ஸ்ரீ ப ; ப -6 / 5 
அ ; பிரா -7 / 7 , 6/5 , 4 ; ஸம் -4 ; க -2 : 

ம , திர்ய ; இ -4 : த்வீ , 


357 


திரீ , சது , பஞ் ; கா -1 : திர ; யோ -2 : மி . கா ; வே -1 : ஷம் ; 
க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -2 : ச , அ ; லே -2 : க , சு / பா -3 : அசு ; 
ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -4 . 

( காஹை ) 
ண ஹி ஸாஸணோ அபுண்ணே ஸாஹாரண ஸுஹு மகே 

தேவுதுதே | 
ஓகம் தஸ மணவயணே ஓராளே மணுவகயிபங்கோ || 

( கோ . க . 115 ) 
பிரத்வீகாயாதிகளுக்கு ஏகேந்த்ரியத்துக்கு சொன்னாப் 
போல சொல்லுமிடத்து தேஜ வாத காயிகங்களுக்கு மனுஷ்யத் 
விகம் , மனுஷ் யாயுஷ்யம் உச்சைர் கோத்ரம் இல்லை என்பதுவே 
பேதம் . 
திரிபங்கி 

(காஹை ) 
ஏயம்வா பணகா ஏ ண ஹி ஸாஹ ரண ( 79 ) மிணஞ்ச 

ஆதாவம் ( 78 ) 
துஸுதந்துக முஜ்ஜோவம் ( 77 ) ( 77 ) கமேசணரிமம்மி 

ஆதாவம் ( 79 ) ( கோ . க . 309 ) 
ஓகம் தணே தாவரதுக ஸாஹாரணேய தா வமத 117 

( கோ . க . 310 ) 
பிரத்வீகாயிக யோக்ய பிரக்ரதி ; 79 ; ச்சி : 10 ; 6 ; உ ; 79 
69 ; அ : 10 . 

அப்புகாய யோக்ய பிரக்ரதி : 78 : ச்சி ; 9,6 ; உதய 78 , 69 ; 
அ : 9 . 

தேஜ: காயிக யோக்ய ப்ரக்ர தி : 77 ; வாதகா ஜொ -77 
வனஸ்பதி 1 

யோக்ய ப்ரக்ரதி : 79 ; ச்சி : 1 , 6 ; உ : 79 , 69 ; 
அ : 10 . 

திரஸகாய யோக்ய ப்ரக்ரதி : 117 ; ச்சி -2 , 7 , 1 , 17 , 8 , 5 , 
4 , 6 , 6 , 1 , 2 , 1 , 6 , 30 , 12 ; உதயம் : 112 , 109 , 100 , 104 , 87 , 
81 , 76 , 72 , 66 , 60 , 59 , 57 , 42 , 12 ; அ : 5 , 8 , 17 , 13 , 30 , 36 , 
41 , 45 , 51 , 57 , 58 , 60 , 75 , 105 . 
இது . உதய திரிபங்கி கதனம் சமாப்தம் . 
ஓகம் பஞ்சக்க தஸே ( 148 ) ஸேஸிந்திய காயகே அபுண்ண 

வா ( 145 ) 


358 


தேஉதுகே ண ணரான ( 144 ) ஸவ் தத்துவ்வேள்ளண்ணா 

வி ஹ வே ] ] ( கோ . க . 349 ) 
சதுகதி மிச்சே சஉரோ ( 141 ) இ சிவிகளே ச்சப்பி ( 135 ) 

திண்ணி தேஉதுகே- ( 131 ) 
ஸிய அத்தி ணத்தி ஸத்தம் ஸபதே உப்பண்ணடாணேவி || 

( கோ . க . 351 ) 
( காஹை ) 
ஹாரது ஸம்மம் மிஸ்ஸம் ஸுரதுக ணாரய சஉக்க மணுசு 

மஸோ | 
உச்சா கோதம் மணுதுக முவ்வேல்லஜ் ஜந்தி ஜீவேஹிம் || 

( கோ . ஜீ . 350 ) 
விய வியளிந்திய 

ஆஊ வணப்பதிகாயேஸு 
ஸண்டாணி 145 , 135 , அஸத்த 0,2 ; தத்த உவ்வல்லணபயட்டி 
142 142 141 139 135 134 132 . 

ஏதாணி சேவடானாணி மணுஸாவு கூணா ணி தேஉதுகே 
ஹோந்தி தேஉகாயியே 144 131 வா உம் ஹி 144 141 

பஞ்சேந்தியே தஸகாயேவி ஒக 148. இதி ஸத்வ த்ரிபங்கி 
கதனம் . 


புடவி 


காரண ஸமய 


ஸகல 


வசனம் 
மற்றும் வீதாரக நிர்விகல்ப ஸ்வஸம்வேதன ஞானாபிதான 

ஸாரோ பாதான காரணோத்பன்ன 
விமல கேவல ஞானாதி அனந்த 

குணா தாரபூத கார்ய 
ஸமயஸாராபிதான பரம சிதானந்த ஸ்வரூ பானுபவத்தைப் 
பெறாமல் , அனாதி மித்யாத்வ வாஸனா வாஸித விபரீதாபி 
நிவேஸ பரிணதியினால் உபார்ஜித்த பாப விபாகோத்பூத 
கிலேஸாப்தி நிமக்னதையினை நிவாரிக்க வேண்டி , 

பரம 
ஞானானந் தமய நிஜ நிரஞ்சன சுத்தாத்ம தத்வ ஸம்யக் 
ஸ்ரத்தான ஞானா நுஷ்டான ரூபாபேத ரத்னத்ரயாத்மக 
நிர்விகல்ப சமாதியுள்ளிருந்து நிரந்தரம் பாவனைப் பண்ணப்படு 
மென்பது ஸ்ரீயோகீந்த்ர தேவர் அபிப்ராயம் . 

இதி வீதாரக ஸர்வஜ்ஞ ப்ரணீதமும் சப்தபங்கி ஸமாலிங்கி 
தமுமாகிய பதார்த்தஸார ஸாஸ்த்ரத்துள் 

காய மார்கணா 
ஸ்வரூப நிருபணம்- அஷ்டா தஸ பரிச்சேதம் சமாப்தம் ( 18. ) 


45 


ஸ்ரீ மல்லி தீர்த்தங்கராய நம : 
பத்தொன்பதாம் அதிகாரம் 
பஞ்ச தஸ யோகம் 


காய 


அயோகம் யோக ஸௌகாட்யம் பாவனம் பரமாத்மகம் | 
மல்லிம் நத்வா ப்ரவக்ஷ்யாமி யோகம் பக்ஷ ப்ரஸங் 

கயகம் | 
பதினைந்து யோகங்கள் 

இந்த பஞ்சதச யோகங்கள் என்னென்றால் , 

நிர்வ்யாபார சுத்தாத்ம பதார்த்த விலக்ஷண மனோ 
வாக் காய பேதத்தினால் திரிவித மாகியும் , ஸத்யாஸத்யோ 
பயா நுபய பேதோ பேத ச 

சதுர் ( 4 ) வித மனோ யோகமும் , 
ஸத்யாஸத்யோபயா நுபய பேத விகல்பித சதுர் ( 4 ) வித வாக் 
யோகமும் , ஒளதாரிகம் , ஔதாரிகமிஸ்ரம் , வைக்ரியிகம் வைக்ரி 
யிகமிஸ்ரம் , ஆஹாரகம் , ஆஹாரகமிஸ்ரம் , கார்மண 
யோக ஜாத சப்த ( 7 ) வித காய யோகமும் கூடி யோக 
மார்கணை பஞ்ச தச ( 15 ) விகல்ப மாகும் . 
புக்கல விவாஇ தேஹோத யேண மணவயன காய 

ஜுத்தஸ்ஸ | 
ஜீவஸ்ஸ ஜா ஹு ஸத்தீ கம்மாகம காரணம் ஜோகா 11 

( கோ , ஜீ .216 ) 
மண வய ணாண பஉத்தீ ஸச்சா ஸச்சுபய அணுபயத் 

தேஸு | 
தண்ணாமம் ஹோதி ததா தேஹிது ஜோகா ஹு 

தஜ்ஜோகா || கோ.ஜீ .217 ) 
ஸப்பாவமணோ ஸச்சோ ஜோ ஜோகோ தேண ஸச்ச 

மணஜோகோ | 
தவ்விவரீ ஓ மோஸோ ஜாணுபயம் ஸச்சமோ ஸோத்தி || 

( கோ.ஜீ .218 ) 
ணய ஸச்ச மோஸ ஜுத்தோ ஜோ து மணோ ஸோ 

அஸச்சமோஸமனோ | 


360 


ஜோஜேகோ தேண ஹவே அஸச்ச மோஸோ து 

மணஜோகோ || ( கோ.ஜீ.219 ) 
தஸவிஹ ஸச்சே வயணே ஜோ ஜோகோ ஸோ து ஸச்ச 

வசிஜோகோ | 
தவ்விவரீ ஓ மோஸோ ஜாணுபயம் ஸச்சமோஸோத்தி || 

( கோ.ஜீ .220 ) 
ஜோ ணேவ ஸச்ச மோஸோ ஸோ ஜாண அஸச்ச 

மோஸ வசிஜோகோ | 
அமணாணம் ஜா பாஸா ஸண்ணீணாமந்தணீ ஆதி 

( கோ.ஜீ .221 ) 
ஜனவத சம்மதிட்டவணா ணாமே ரூபே பஹ்ச்ச 

வஹாரே | 
ஸம்பாவனே ய பாவே உவமாயே தஸவிஹம் ஸச்சம் || 

( கோ . ஜீ . 222 ) 
கூழ் கூடு சோறு பாது அஸன மித்யாதி . 

( காஹை ) 
பத்தம் தேவி சந்தப்பஹ படிமாத ஹய ஹோதி ஜினத்தத் 

தோ | 
ஸேதோ திக்தோ ரஜ்ஜதி கூரோத்திய ஜம் ஹ வே 

வயணம் ( கோ . ஜீ . 223 ) 
ஸக்கோ ஜம்பூதிவம் பல்லட்டதி பாவ பஜ்ஜவயணஞ் ச | 
பல்லோவம் ச கமஸோ ஜணபத ஸச்சாதி திட்டந்தா || 

( கோ . ஜீ . 224 ) 
ஆமந்தானி ஆணவணீ யாசணியா யுச்சணீ பண்ணய 

வணீ | 
பச்சக்காணி ஸம்ஸய வயணீ இச்சாணு லோமா ய || 

( கோ . ஜீ . 225 ) 
ணவமீ அணக்கரகதா அஸச்ச மோஸா ஹ வந்தி பாஸா 


ஸோதாராணம் ஜம் ஹா வத்தா வத்தம் ஸ ஸஞ்சணயா !! 


( கோ . ஜீ . 226 ) 


மணவயாணம் மூள நிமித்தம் கலு புண்ண தேஹ உதா 


போசுபயாணம் மூள நிமித்தம் கலு ஹோதி ஆவரணம் , 

( கோ . ஜீ . 227 ) 
ஸ த்யா நுபயோரபி மூலநிமித்தம் 

பர்யாப்தி விசிஷ்ட 
தேஹோதய ஏவ . 


361 


( காஹை ) 


மனஸஹி யாணம் வயணம் திட்டம் தப்புவ்வமிதி ஸகே 


ஜா 
கம்ஹி | 


உத்தோ மணேவயாரே ணிந்தியணா ணேண்ஹீ ணம் ஹி || 

( கோ . ஜீ . 228 ) 
பாஷா மன : பர்யாப்தி நிஷ்பத்தி யுக்த்த சரீர நாம கர் 
மோதய பூர்ண தேஹோதய : 

(காஹை ) 
அங்கோவங்குதயாதோ தவ்வமணட்டம் ஜிணிந்த 

சந்தம் ஹி | 
மணவக்கண கந்தாணம் ஆகமண தோ து மணஜோகோ || 

( கோ . ஜீ . 229 ) 
புருமஹ துதாராலம் ஏயட்டோ ஸம்விஜான தம்ஹி பவம் 
ஓராளியம் திஉச்ச இ ஓராலிய முஸ்ஸ ஜோகோ ஸோஸ 

( கோ . ஜீ . 230 ) 
ஓராலிய உத்தத்தம் விஜாண மிஸ்ஸந் து அபரி புண்ணம் 

தம் | 
ஜோதேண ஸம்யஜோகோ ஓராலிய மிஸ்ஸ ஜோகோ 

ஸோ ( கோ . ஜீ . 231 ) 
விவஹ குண இட்ட ஜுத்தம் விக்கிரியம் வாஹு ஹோதி 

வேகுவ்வம் | 
திஸ்ஸே பவஞ் சணேயம் வேகுவ்விய காய ஜோகோ 

ஸோ || ( கோ.ஜீ .232 ) 
பாதார தேண வாஊ பஞ்சிந்திய புண்ணகா விகுவ்வந்தி | 
ஓராலியம் சரீரம் விகுவ்வணப்பம் ஹவே ஜேஸிம் || 

( கோ . ஜீ 233 ) 


வேகுவ்விய உத்தத்தம் விஜாண மிஸ்ஸந் து அபரிபுண்ணம் 

தம் | 
ஜோதேண ஸம்ப ஜோகோ வேகுவ்விய மிஸ் ஸ 

ஜோகோஸோ | ( கோ.ஜீ .234 ) 
ஆஹார ஸ்ஸுதயேண ய பமத்த விரதஸ்ஸ ஹோதி 

ஆஹாரோ | 
அஸம் ஜமபரிஹரணட்டம் ஸந்தேஹ விணாஸணட்டஞ்ச || 

( கோ.ஜீ .235 ) 


362 


ணியர வேத்தே கேவளி துக விரஹே ணிக்கமணபஹுதி 

கல்லாணே | 
பரகேதே ஸம்வித்தே ஜிண ஜிண கரவந்த ணட்டசஞ்ச !! 

( கோ.ஜீ .236 ) 
உத்தம அங்கம் ஹி ஹவே தாதுவிஹீணம் ஸுகம் ஆஸம் 

ஹணணம் | 
ஸுஹ ஸண்ட்டாணம் தவளம் ஹத்த பமாணம் 

பஸத்து தயம் - ( கோ.ஜீ.237 ) 
அவ்வாகாதீ அந்தோ முஹீத்த காலட்டிதீ 

ஜஹண்ணிதரே | 
பஜ்ஜத்தீ ஸம்புண்ணே மரணம்பி கதாசி ஸம்பவ இ . 

( கோ.ஜீ .238 ) 
ஆஹரதி அணேண முணி ஸுஹமே அத்தே ஸயஸ்ஸ 

ஸந்தேஹே | 
கத்தா கேவலி பாஸம் தம்ஹா ஆஹாரகோ ஜோகோ || 

( கோ.ஜீ .239 ) 
ஆஹாரய உத்தத்தம் விஜாண மிஸ்ஸந்து அபரிபுண்ணம் 

தம் | 
ஜோ தேண ஸம்பஜோகோ ஆஹாரய மிஸ்ஸ ஜோகோ 

ஸோ | ( கோ . p.240 ) 
கம்மேவ ய கம்மபவம்கம்ம இயம் ஜோது தேண 

ஸஞ்ஜோகோ | 
கம்ம இய காய ஜோகோ இகி விகதிகஸமய கேளேஸு | 

( கோ . p.241 ) 
வேகுவ்விய ஆஹாரய கிரியா ண ஸமம் பமத்தவிர தம்ஹி | 
ஜோகோ வி ஏக்ககாளே ஏக்கேவய ஹோதி 

ணியமேண || ( கோ.ஜீ.242 ) 
ஜேஸிம் ண ஸந்தி ஜோகோ ஸுஹாஸு ஹா புண்ண 

பாவ ஸஞ்ஞணயா | 
தே ஹோந்தி அஜோதி ஜிணா அணோவ மாணம் த 

பளகளியா || ( கோ.ஜீ .243 ) 


363 


ஸத்பிரரூபணம் 

இதன் மேல் யோக மார்கணையினை ஸாமான்யத்தினால் 
சொல்லுமிடத்து மூலோகப் பங்க மாகும் . விசேஷமாவது 
எதென்றால் திரயோதஸ ( 13 ) குண ஸ்தானங்களாம் . 
மனோ யோகம் 
மனோயோகிகளுக்கு : 

கு -3 ; p - 1 ; பா -6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 : க -4 ; இ -1 ; கா -4 ; 
யோ -4 : மனோ ; வே -1; க -4 ; ஞா -8 ; ஸம் -7 ; த -4 : 
லே -6 / பா -6 ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -12 . 
மனோ யோகி மித்யாத்ரஷ்டிகளுக்கு ( 1 ) : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1; 
யோ -4 : மனோ யோகம் ; வே -3 ; க -4 ; ஞா -3 : ஸம் -1 ; த -2 ; 
லே -6 / ப -6 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
மனோயோகி ஸாஸாதனர்க்கு ( 2 ) : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸ -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -4 : மனோ ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 
பா -6 ; ப -1 ; ஸம் -1 : ஸா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ- ) . 


மனோயோகி மிஸ்ரர்கட்கு ( 3 ) : 

கு -1 : I ; p - 1 : 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -4 ; மனோ ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 
பா -6 ; ப -1 ; ஸம் -1 ; மிஸ்ர ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-5 . 
மனோ யோகி அஸம்யதர்க்கு ( 4 ) : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -4 : மனோ ; வே -3 ; க -4 ; ஞா -3 : ம ; ஸ்ரு , அ ; ஸம் -1 
அஸம் ; த -3 ; லே -6/ பா -6 : ப -1 ; ஸம் -3 : உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; 
ஆ -1 ; உ -6 . 
மனோ யோகி தேசஸம்யதர்க்கு ( 5 ) : 

கு -1 ; ஜீ -1; ப -6; பிரா -10 ; ஸம் -4 ; க -2 ; ம , தி , இ -1 ; 
கா -1; யோ -4 : மனோ ; வே -3 ; , க -4 ; ஞா -3 : ம , ஸ்ரு , அ ; 


364 


ஸம் -1 : தேச ; த -3 ; லே -6 / பா -3 : சு ; ப -1 ; ஸம் -3 ; உ , வே , 
க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
மனோயோகி பிரமத்தர்க்கு ( 6 ) : 

கு -1 : பிர ; ஜீ -1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 : மனு ; 
இ -1 ; கா -1 ; யோ -4 : மனோ ; வே -3 ; க -4 ; ஞா -4 : ம , ஸ்ரு , 
அ , ம ; ஸம் -3 : ஸா , சே , பரி ; த -3 ; லே -6 / பா -3 : சு ; 

ப -1 ; 
ஸம் -3 ; உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 

மனோ யோகி அப்ரமத்த பிரப்ரதி முதலான ஸயோகி 
கேவலி பர்யந்தம் ( 7-13 ) மூலோக பங்க மாகும் . ஸர்வத்ர 
மனோயோகங்கள் நாலும் பிரவர்த்தித்தும் ஸயோகரிடத்தில் 
ஸத்யானுபய மனோயோக துவயம் , 
ஸத்ய 

மனோ யோகிகளுக்கு மித்யாத்ரஷ்டி ப்ரப்ரதி 
ஸயோகி கேவலி பர்யந்தம் மனோயோகி பங்கம் வக்த்தவ்ய 
மாகும் . விசேஷமாவது எதென்றால் ஸத்ய மனோயோக 
மொன்றே வக்த்தவ்ய மாகும் . 

இந்த பிரகாரமே அனுபய மனோயோகிகளுக்கு மாகும் . 
விசேஷமாவது எதென்றால் அனுபய மனோயோக மொன்றே 
வக்த்தவ்ய மாகும் . 
அஸத்ய மனோ யோகிகளுக்கு : 

கு -12 ; ஜீ -1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -1 : அஸத்ய மனோயோகம் ; வே -3 ; க -4 ; ஞா -7 ; கேவல 
ரஹித ; ஸம் -7 ; த -3 ; லே -6 / பா -6 ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -1 ; ஆ -1 ; 
உ .10 . 

மித்யாத்ரஷ்டி பிரப்ரதி r ணகஷாய பர்யந்தம் அஸத்ய 
மனோயோகிகளுக்கும் உபய மனோயோகிகளுக்கும் ஸ்வ ஸ்வ 
யோகமே வக்த்வ்ய மாகும் . இதே விஸேஷ மாகும் . 


வசன யோகம் 


வாக்யோகிகளுக்கு : 

கு -13 ; p - 5 ; துவீ , திரீ , சது , ப , அஸம் ; ப -6 / 5 ; பிரா -10 , 
9 , 8 , 7 , 6 ; ஸம் -4 ; க -4 ; இ -4 ; கா -1 ; யோ -4 : வாக்யோகம் : 


365 


வே -3; க -4 ; ஞா -8 ; ஸம் -7 ; த -4 ; லே -6 / பா -6 ; 1-2 ; ஸம் -6 ; 
ஸம் -2 ; ஆ -1 ; உ -12 . 
வாக்யோக மித்யாத்ரஷ்டிகளுக்கு ( 1 ) : 

கு -1 ; p - 5 ; பர் -6 / 5 ; பிரா -10 , 9 , 8 , 7 , 6 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -4 ; கா -1 ; யோ -4 : வாக் யோகங்கள் ; வே -3 ; க -4 ; 
ஞா -3 ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -6 / பா -6 ; 1-2 ; ஸம் -1 : மி ; 
ஸம் -2 ; ஆ -1 : உ -5 . 

ஸாஸா தன பிரப்ரதி ஸயோகி கேவலி பர்யந்தம் ( 2-13 ) 
மனோயோகி பங்கம் வக்தவ்ய மாகும் . விஸேஷம் நாலு வாக் 
யோகங்கள் வக்த்வ்ய மாகும் . ஸயோகி கேவலி பர்யந்தம் 
எங்கெங்கே மனோயோகஞ் சொல்லப்பட்டது அங்கங்கே 
வாக்யோகம் வக்தவ்ய மாகும் , 


காய யோகம் 


காய யோகிகளுக்கு : 


கு -13 ; ஜீ -14 ; 1-6 / 6 , 5/5 , 4/4 ; பிரா -10 / 7 , 9/7 , 8/6 , 
7/5 , 6/4 , 4/3 , 4/2 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -7 : காய 
யோகங்கள் ; வே -3 : க -4 ; ஞா -8 ; ஸம் -7 ; த -4 ; லே -6 / 6 ; 
ப -2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -2 ; 2-12 . 


காயயோகி பர்யாப்தகர்க்கு : 


கு -13 ; p - 7 ; 1-6 , 5 , 4 ,; பிரா -10 . 9 , 8 , 7 , 6 , 4 ; ஸ -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -3 : ஔ , வை , ஆ ; வே -3 ; க -4 ; ஞா -8 ; 
ஸம் -7 ; த -4 ; லே -6 / 6 ; ப -2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -1 ; 2-12 .. 


காய யோகி அபர்யாப்தகாக்கு : 

கு -5 : மி , ஸாஸா , அ , பிர , ஸ ; ஜீ -7 ; அபர் -6 , 5 , 4 ; 
பிரா -7 , 7 , 6 , 5 , 4 , 3 , 2 ; ஸ்ம் -4 ; 4-4 ; இ -5 ; கா -6 ; யோ -4 : 
ஔமி , வைக்ரிமி , ஆஹார மி , கா ; வே -3 ; க -4 ; ஞா -6 : கு , 
கு . ம , ஸ்ரு , அ , கே ; ஸம் -4 : அ , ஸா , சே , யதா ; த -4 ;; 
லே -2 க , சு. பா -6 ; 1-2 ; ஸம் -5 : மி , ஸாஸா ; உ , வே , க்ஷா ; 
ஸம் -2 ; ஆ -2 ; 2-10 . 


366 


காய யோகி மித்யாத்ரஷ்டிகளுக்கு ( 1 ) : 

கு -1 : மி ; p - 14 ; ப -6 / 6 , 5/5 , 4/4 ; பிரா -10 / 7 , 9/7 , 8/6 , 
7/5 , 6/4 , 4/3 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -5 ஆஹார 
த்வயரஹித ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 ; ப -2 ; 
ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -5 . 


காய யோகி மித்யாத்ரஷ்டி பர்யாப்தகர்க்கு : 

கு -1 : மி ; ஜீ -7 ; ப -6 , 5 , 4 ; பிரா -10 , 9 , 8 , 7 , 6 , 4 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -5 ; ஔ -2 , வை -2 , கா ; வே -3 ; க -4 ; 
ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2 : க , சு / பா -6 ; 1-2 ; ஸம் -1 ; ஸம் -2 : 
ஆ -2 ; உ -4 . 


காயயோகி மித்யாத்ரஷ்டி அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 7 ; ப -6,5 , 4 ; பிரா -7, 7 , 6 , 5 , 4 , 3 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -3 : ஔமி , வைமி , கா ; வே -3 ; க -4 ; 
ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2 : க , சு / பா -6 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 , 
ஆ -2 ; உ -4 . 


காய யோகி ஸாஸா தனர்க்கு ( 2 ): 


கு -1 : ஸா ; ஜீ -2 ; ப , அ ; பர்யா -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -1 ; கா -1 ; யோ -5 : ஔ -2, வை -2 , கா -1 ; வே -3 ; க -4 ; 
ஞா -3 ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -6 / பா -6 ; ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; 
ஆ -2 ; 2-5 . 


காய யோகி ஸாஸாதன பர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 : ஔ , வை ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 : அ ; த -2 . 
லே -6/ பா -6 ; ப -1 ; ஸம் -1 ; ஸாஸா ; ஸம் -1 ஆ -1 ; உ -5 . 
காய யோகி ஸாஸாதன அபர்யாப்தகருக்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 : அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -3 : ம , தி , தே ; 
ணிரயம் ஸாஸண ஸம்மோண கச்சதி ; இ -1 ; கா -1 யோ -3 : 
ஔமி , வைமி , கா ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -2 ; 
லே -2 : க , சு / பா -6 ; 1-1 : ஸம் -1 : ஸாஸா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 ; 


367 


காய யோகி ஸம்யக்மித்யாத்ரஷ்டிகட்கு ( 3 ) : 

கு -1 : மிஸ்ர ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -4 : இ -1 ; 
கா -1 ; யோ -2 : ஔ , வை ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; அ ; 
த -2 ; லே -6 / பா -6 ; 1-1 ; ஸம் -1 : மிஸ் ; ஸம் -1 : ஆ -1 ; 2-5 . 
காய யோகி அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டிக்கு ( 4 ) : 

கு -1 ; அ ; p - 2 ; 1-6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; 
கா -1 ; யோ -5 : ஔ 2 , வை 2 , கா -1 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; 
ஸம் -1 ; த -3 ; லே -6 / 6 ; 1-1 ; ஸம் -3 ; 2 , வே , க்ஷா ; ஸம் -1 ; 
ஆ -2 ; உ -6 . 


காய யோகி பர்யாப்த அஸம்யதர்க்கு : 


கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; ஒள , வை ; வே -3 ; க -4 ; ஞா -3: ம , ஸ்ரு , அ ; ஸம் -1 : 
அ ; த -3 ; லே -6/ 6 ; 1-1 ; ஸம் -3 : உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; 
உ -6 . 


காய யோகி அபர்யாப்த அஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; LI - 6 : அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -3 ; ஔமி , வைமி , கா ; வே -2 ; பு , ஷம் ; க -4 ; ஞா -3 ; 
ஸம் -1 ; த -3 ; லே -2 : க , சு / பா -6 ; 1-1 ; ஸம் -3 : 

உ , வே , 
க்ஷா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 
காய யோகி தேஸ வ்ரதிகளுக்கு ( 5 ) : 


கு -1 : தே ; p - 1 ; ப -6 / 6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -2 ; ம , F ; 
இ -1 ; கா -1 ; யோ -1 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; தேஸ ; 
த -3 ; லே -6 / பா -3 சு ; --1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-6 . 


காயயோகி பிரமத்தாக்கு ( 60 : 

கு -1 ; p - 2 ; 1-6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸ -4 ; க -1 ; ம ; இ -1 ; 
கா -1 ; யோ -3 : ஔ -1 ; ஆஹா -2 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 : 
ஸா , சே , ப ; லே -6/ பா -3 ; 1-1 ; ஸம் -3 : உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; 
ஆ -1 ; உ -7 . 


368 


காய யோகி அப்ரமத்த ஸம்யதர்க்கு ( 7 ) : 


கு -1 : அப் ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -3 : பய , பரி , ஸ்த்ரீ , 
க -1 : ம ; இ -1 ; கா -1 ; யோ -1 : ஔ ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; 
ஸம் -3 ; த -3 ; லே -6 / பா -3; ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-7 . 

காய யோகி அபூர்வ கரண பிரப்ரதி க்ஷண கஷாய பர்யந் 
தம் காய யோகிகளுக்கு மூலோக மாகும் . விசேஷமாவது 
யாதெனில் ஒளதாரிக காயயோகமே வக்த்தவ்ய மாகும் . 


காய யோக ஸயோகி கேவலிகட்கு ( 13 ) : 


கு -1 ; ஜீ -2 ; ப -6 / 6 ; பிரா -4 / 2 ; ஸம் -2 ; க -1 : ம ; இ -1 ; 
கா -1 : திர : யோ -3 : ஔ -2 ; கா -1 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; கேவ ; 
ஸம் -1 : யதா ; த -1 : கேவ ; லே -6 / பா -1 ; ப -1 ; ஸம் -1 : க்ஷா ; 
ஸம் -1 ; ஆ -2 ; உ -2 . 


ஒளதாரிக காய யோகிகட்கு : 


கு -13 ; ஜீ -7 ; ப -6 , 5,4 ; பிரா -10 , 9 , 8,7 , 6 , 4 , 4 ; ஸம் -4 ; 
க -2 : 

: ம , F ; இ -5 ; கா -6 ; யோ -1 : ஔ ; வே -3 ; க -4 ; ஞா -8 ; 
ஸம் -7; த -4 ; லே -6 / பா -6 ; பா -2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -12 . 
ஔதாரிக காய யோக மித்யாத்ரஷ்டிகட்கு ( 1 ) : 

கு -1 : மி ; p - 7 ; ப -6 , 5 , 4 ; பிரா -10 , 9 , 8 , 7 , 6 , 4 ; 
ஸம் -4 ; க -2 : ம , F ; இ -5 ; கா -6 ; யோ -1 : ஔ ; வே -3 ; க -4 ; 
ஞா -3; ஸம் -1 : அ ; த -2 ; லே -6/ 6 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; 
ஆ -1 ; உ -5 . 


ஒளதாரிக காய யோகி ஸாஸாதனர்க்கு ( 2 ) : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -2 : ம , F ; இ -1 ;; 
கா -1 : திர ; யோ -1 : ஒள ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 : அ 
த -2 ; லே -6 / 6 ; Li - 1 ; ஸம் -1 : ஸாஸா ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-5 . 
ஒளதாரிக காய யோகி ஸம்யக் மித்யாத்ரஷ்டிகட்கு ( 3 ) 

கு -1 : மி ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -2 : ம , F ; 
இ .1 : பம் ; கா -1 : திர ; யோ -1 : ஔ : வே -3 ; க -4 ; ஞா -3 ; 


369 


ஸம் -1 : அ ; த -2 ; லே -6 / 6 ; 1-1 ; ஸம் -1 : மிஸ்ர ; ஸம் -1 ; ஆ -1 ; 
உ -5 . 


ஔதாரிக காய யோகி அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டிகட்கு ( 4 ): 


கு -1 : அ ; ஜீ -1 : ப ; ப -6 : பிரா -10 ; ஸம் -4 : க -2 : ம , F ; 
இ -1 ; ப ; கா -1 : திர ; யோ -1 : ஒளதா ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; 
ஸம் -1 ; த -3 : லே -6 / 6 ; ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


6. 


ஒளதாரிக காய யோகி தேஸ விரதிகட்கு ( 5 ) : 

கு -1 : தே ; p - 1 : ப ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -2 : ம 
இ -1 : ப : கா -1 : திர ; யோ -1 : ஔ ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; 
த -3 ; லே -6 / பா -3 ; ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


பிரமத்த ஸம்யத பிரப்ரதி ஸயோகி கேவலி பர்யந்தம் 
காய யோகி பங்க வக்த்தவ்யமாம் , விசேஷ மென்னெனில் 
சர்வத்ர ஒளதாரிக காய யோக மொன்றே சொல்லப்படும் . 


ஔதாரிக மிஸ்ர காய யோகிகட்கு : 

கு -4 : மி , ஸாஸா , அ , ஸயோ ; ஜீ -7 ; அ : பர் -6 , 5 , 4 ; 
பிரா -7, 7 , 6 , 5 , 4 , 3 , 2 ; ஸம் -4 ; க -2 : ம , F ; இ -5 ; கா -6 ; 
யோ -1 : மிஸ் ; வே -3 ; க -4 : ஞா -6 : விபங்க , 

பர்யய 
ரஹித ; ஸம் -2 : அ , யதா ; த -4 ; லே -1 : க / பா -6 ; ப -2 : ஸம் -4 ; 
மி , ஸாஸா , வே , க்ஷா ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -10 . 


மன : 


ஔதாரிக மிஸ்ர காய யோகி மித்யாத்ரஷ்டிகளுக்கு ( 1 ) : 

கு -1 : மி ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 , அ ; பிரா- 7 , 7 , 6. 5 , 4 , 3 ; 
ஸம் -4 ; க -2 : ம , F ; இ -5 ; கா -6 ; யோ -1 : ஔ மி ; வே -3 ; 
க -4 : ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -1 : க / பா -3 ; 1-2 ; ஸம் -1 ; மி ; 
ஸம் -2 ; உ -4 . 


ஒளதாரிக மிஸ்ர ஸாஸாதனர்க்கு ( 2 ) : 


கு -1 ; p - 1 ; பர் -6 : அ ; பிரா -7 ; ஸ -4 ; க -2 : ம , F ; இ -1 ; 
கா -1 ; யோ -1 : ஔதா மி ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; 
லே -1 / பா -3 ; ப -1 ; ஸம் -1 : ஸாஸா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -4 . 


370 


ஔதாரிக மிஸ்ர அஸம்யத ஸம்யக் த்ரஷ்டிக்கு ( 4 ) : 

கு -1 ; p - 1 : அ ; பர் -6 : அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -2 ம , தி ; இ -1 ; 
கா -1 : யோ -1 : ஔ மி ; வே -1 : பும் ; க -4 ; ஞா -3 : ம , ஸ்ரு , அ ; 
ஸம் -1 : அ ; த -3 ; லே -1 / பா -6 ; 1-1 ; ஸம்-2 : வே , க்ஷா ; ஸம் -1 ; 
ஆ -1 ; 2-6 . 


ஔதாரிக மிஸ்ர ஸயோகி கேவலிகட்கு ( 13 ) : 

கு -1 : ஸயோ ; p - 1 ; 1-6 : அ ; பிரா -2 ; ஸ -0 ; க -1 : ம ; 
இ -1 ; கா -1 ; யோ -1 : ஔ மி ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; கேவ ; 
ஸம் -1 : யதா : த -1 : கேவ ; லே -1 / பா -1 ; சு ; ப -1 : ஸம் -1 : க்ஷா ; 
ஸம் -0 ; ஆ -1 : உ -2 . 
வைக்ரியிக காய யோகிகட்கு : 

கு -4 ; மி , ஸா , மி , அ ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -2 : 
நரக , தேவ ; இ -1 ; கா -1 ; யோ -1 : வைக்ரி : வே -3 ; க -4 ; ரூ -6 : 
கு , கு , வி , ம , ஸ்ரு , அ ; ஸம் -1 ; அ ; த -1 ; லே -6 / 6 ப -2 ; ஸம் -6 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -9 . 
வைக்ரியிக காய யோகி மித்யாத்ரஷ்டிகட்கு ( 1 ) : 

கு -1 : மி ; ஜீ- ) ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -2 : நர தேவ ; 
இ -1 : ப ; காய -1 ; யோ -1 : வை ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; கு , கு ; 
வி ; ஸம் -1 : அ ; த -2 : லே 6 / 6 ; ப -2 : ஸம் -1 : மி ; ஸம் -1 ; 
ஆ -1 ; உ -5 . 
வைக்ரியிக காய யோகி ஸாஸாதனர்க்கு ( 2) : 

கு -1 : ஸா ; ஜீ -1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -2 ; நர , தே ; 
-1 : ப ; கா -1 ; யோ -1 : வை ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; கு , கு , 
வி ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -6 / 6 ; 1-1 ; ஸம் -1 : ஸாஸா ; ஸம் -1 ; 
ஆ -1 ; உ -5 . 


வைக்ரியிக 

க காய யோகி ஸம்யக் மித்யாத்ரஷ்டிகட்கு ( 3 ) : 
கு -1 : I ; p - 1 ; 1-6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -2 : நர , தேவ ; 
இ -1 : ப ; கா -1 ; யோ -1 : வை ; வே -3; 5-4 ; ஞா -3 : கு , கு , வி , 
ஸம் -1 : அ ; த -2 : லே -5 / 6 ; 1-1 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 ; ஆ -1 ; 
உ -5 , 


371 


வைக்ரியிக காய யோகி அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டிகட்கு ( 4 ) : 

கு -1 : அ ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -2 : நா , தே ; 
இ -1 : ப ; கா -1 : திர ; யோ -1 : வை ; வே -3 ; க -4 ; ஞா -3 : ம , 

ஸ்ரு , அ ; ஸம் -1 : அ ; த -1 ; லே -6 / 6 ; ப -1 ; ஸம் -3 : உ , வே , க்ஷா ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
வைக்ரியிக மிஸ்ர காய யோகிகட்கு : 

கு -3 : மி , ஸா , அ ; p - 1 ; ப -6 : அ ; பிரா -7 : அ ; ஸம் -4 ; 
க -2 : ந , தே ; இ -1 : ப ; கா -1 ; யோ -1 : வை , மி ; வே -3 : 
க -4 ; ஞா -5 : கு , கு , ம , ஸ்ரு , அ ; ஸம் -1 : அ ; த -3 ; லே -6 / 6 ; 
ப -2 ; ஸம் -5 : மி ; ஸ , உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -8 . 
வைக்ரியிக மிஸ்ர காய யோகி மித்யாத்ரஷ்டிகட்கு ( 1 ) : 

கு -1 : மி ; p - 1 : அ ; ப -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -2 : ந ; தே ; 
இ -1 : ப ; கா -1 ; 

யோ -1 : வைமி , வே -3 ; க -4 ; ஞா -2 ; 
ஸம் -1 : அ ; த -2 ; லே -1 / பா -6 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 ; ஆ -1 ; 
உ -4 . 


வைக்ரியிக மிஸ்ர யோகி ஸாஸாதன ஸம்யக்த்ரஷ்டிகட்கு ( 2 ) 

கு -1 : ஸா ; p - 2 : அ ; ப -6 : அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 : 
தேவ ; இ -1 ; கா -1 ; யோ -1 : வைமி ; வே -2 ; க -4 ; ஞா -2 ; ஸம்-1 ; 
அ ; த -2 ; லே -1 / பா -6 ; ப -1 ; ஸம் -1 : ஸாஸா ; ஸம் -1 : ஆ -1 ; 
உ -4 . 
வைக்ரியிக மிஸ்ர காய யோகி அஸம்யாத 
ஸம்யக்த்ரஷ்டிகட்கு ( 4 ) : 

கு -1 ; p - 1 : அ ; 1-6 : அ ; பிரா -7; ஸம் -4 ; கா -2 : ந , தே ; 
இ -1 : ப ; கா -1 ; யோ -1 : வைமி ;; வே -2 : ஷம் , பும் ; க -4 ; 
ஞா -3 : ம , ஸ்ரு , அ ; ஸம் -1 : அ ; த -3 ; லே -1 : க / பா -4 ; ப -1 ; 
ஸம் -3 : உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
ஆஹார காய யோகிகட்கு : 

கு -1 : பிர ; ஜீ -1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -1 ; க -1 : ம ; இ -1 ; 
யோ -1 : ஆஹா ; வே -1 : பும் ; க -4 ; ஞா -3 : ம , ஸ்ரு , அ ; ஸம் -2 : 
ஸா , சே ; த : 3 ; லே -1 / 3: சு ; 1-1 ; ஸம் -2 : வே , க்ஷா ; ஸம் - 1 ; 
ஆ -1 ; உ -6 . 


372 


ஆஹாரக மிஸ்ர காய யோகிகட்கு : 

கு -1 : பிர ; ஜீ -1 ; ப -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 : ம ; இ -1 , 
கா -1 ; யோ -1 : ஆமி; வே -1 : பும் ; க -4 ; ஞா -3 ; ஸம் -2 : ஸா 
சே ; த -3 ; லே -1 : க / பா -3 ; ப -1 ; ஸம் -2 ; வே , க்ஷா ; ஸம் -1 ; 
ஆ -1 ; உ -6 . 


கார்மண காய யோகிகட்கு : 


கு -4 : மி , ஸா , அ , ஸயோ ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 , அப் ; 
பிரா -7 , 7 , 6 , 5 , 4 , 3 , 2 ; ஸ -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -1 : 
கா ; வே -3 ; க -4 ; ஞா -6 : கு , கு , ம , ஸ்ரு , அ , கே ; ஸம் -2 : அ , 
யதா ; த -4 : ச , அ , அ , கே ; லே -1 / ப -6 : சு ; ப -2 ; ஸம் -5 : 
மி , ஸா , உ , வே , க்ஷா ; ஸம் -2 ; ஆ -1 : அனாஹாரம் ; உ -10 . 
கார்மண காயயோகி மித்யாத்ரஷ்டிகட்கு ( 1 ) : 
கு -1 : மி ; p - 7 ; ப -6 , 5 , 4 : அ ; பிரா -7 , 7 , 6,5 , 4 , 

அ , 3 ; 
ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -1 : கா ; வே -3 ; க -4 ; ஞா -2 : 
கு , கு ; ஸம் -1 : அஸம் ; த -2 : ச , அ ; லே -1 / பா -6 : சு : ப -2 ; 
ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -1 : அனா ; உ -4 . 
கார்மணகாய யோகி ஸாஸா தன ஸம்யக் த்ரஷ்டிகட்கு ( 2 ) : 

கு -1 : ஸாஸா ; p - 1 ; ப -6 : அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -3 : 
தி , ம , தே ; இ -1 ; கா -1 ; யோ -1 : கார் ; வே -3 ; க -4 ; ஞா -2: 
கு , கு ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -1 / பா -6 : சு ; ப -1 ; ஸம் -1 : ஸா , 
ஸம் -1 ; ஆ -1 ; அனா ; உ -4 . 
கார்மணகாயயோகி அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டிக்கு ( 4 ) : 

கு -1 : அ ; p - 1 ; ப -6 : அ ; பிரா -7; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; 
கா -1 ; யோ -1 : கார் ; வே -2 : ஷம் ; பும் ; க -4 ; ஞா -3 : ம , ஸ்ரு , 
அ ; ஸம் -1 : அ ; த -3 ; லே -1 சு / பா -6 ; ப -1 ; ஸம் -3 : 
க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 : அனா ; உ -6 . 
கார்மண காய் யோகி ஸயோகி கேவலிகட்கு ( 13 ) : 

கு -1 : ஸயோ ; p - 1 ; பர் -6 ; பிரா -2 ; கா , ஆ ; ஸம் -0 ; க -1 : 
மனு ; இ -1 : பஞ் ; கா -1 : திர , யோ -1 : கார் : வே -0 ; க -0 ; 


உ , வே , 


373 


ஞா -1 : கே ; ஸம் -1 : யதா ; த -1 : கேவ ; லே -6 / பா -1 ; 1-1 : 
ஸம் -1; ஸம் -0 ; ஆ -1 : அனா ; உ -2 : கே , கே . 
மச்சிம சஉமண வயணே ஸண்ணிப்பஹுதிம் து ஜாவ 

கீணோத்தி ) 
ஸேஸாணம் 

ஜோகேத்தி அணுபய வயணம் 

வியளாதோ || ( கோ . ஜீ . 679 ) 
ஓராளம் பஜ்ஜத்தே தாவர காயாதி ஜாவ ஜோகோத்தி | 
தம்மிஸ்ஸ மபஜ்ஜத்தே சது குணடாணேஸு ணியமேண || 

( கோ . p . 680 ) 
மிச்சே ஸாஸண ஸம்மே பும்வேதயதே கவாட ஜோகிம்மி | 
ணரதிரியே விய தோண்ணி வி ஹோந்தித்தி ஜிணேஹிம் 

ணித்திட்டம் || ( கோ . ஜீ . 681 ) 
வேகுவ்வம் பஜ்ஜதே இதரே கலு ஹோதி தஸ்ஸ மிஸ்ஸது | 
ஸுரணிரய சவுட்டாணே 

மிஸ்ஸேஸ 

ணஹி மிஸ்ஸ 
ஜோகோ ஹு || ( கோ . ஜீ . 682 ) 
ஆஹாரோ பஜ்ஜதே இதரே கலுஹோதி தஸ்ஸ 

மிஸ்ஸோ து ] 
அந்தோ முஹுத்த காளே அட்டகுணே ஹோதி 

ஆஹாரோ || ( கோ ஜீ . 683 ) 
ஓராளியமிஸ்ஸம் வா சஉகுணட்டாணேஸு ஹோதி 

கம்ம இயம் | 
சதுகதி விரகஹ 

காலே தே 

ஜாகிஸ்ஸ 

பூரணகே || ( கோ . ஜீ . 684 ) 
ஓராளம் தண்டதுகே கவாடு ஜீகளே ய தஸ்ஸ மிஸ்ஸந்து | 
பதரயே லோக பூரணே கம்மேணய ஹோதி 

ணாயவ்வோ || ( ? 587 ) 
பாதரதேஉ வான பஞ்சிந்திய புண்ணகா விகுவ்வத்தி ) 
ஓராளியம் சரீரம் விகுவ் வணப்பம் ஹ வே ஜேளிம் || 

( கோ . ஜீ , 233 ) 
வேகுவ்விய ஆஹாரய கிரியா ணஸமம் பமத்த விரதம் ஹி | 
ஜோகிவி ஏக்க காளே ஏக்கேவய ஹோதி ணியமேண || 

( கோ . ஜீ . 242 ) 
திஸு தேரம் தஸ மிஸ்ஸே ஸத்தஸு ணவசட்டயம்மி 

ஏயாரா | 


பதரலோக 


374 


ஹ வே 


ஜோகிம் ஹி ஸத்த ஜோகா அஜோகி டாணே 

ஸுண்ணம் || ( கோ . ஜீ . 704 ) 
யோகம் - விளக்கம் 


மற்றும் யோக மார்கணையில் கர்மாதான சக்த்தி யாது ? 
அது யோக மென்பது . 

பிரதேஸ பரிஸ்பந்த லக்ஷணம் ஆன யோகம் மனோ வாக்கு 
காய பேதத்தினால் திரிவிதம் . 

அதில் ஸத்ய மனோ யோகம் , அஸத்ய மனோ யோகம் , 
உபய மனோ யோகம் , அனுபய மனோ யோக மென்று மன 
யோகம் சதுர்விதம் ( 4 ) ஆகும் . 
ஸத்யா ஸத்யோபயானுபய விகல்பத்தினால் 

வாக்கு 
யோகமும் சது ( 4 ) பிரகாரம் . 
( 4 ) பிரகாரம் . ஜனபத ஸத் 

ஸத்ய முதலான 
உடையவரும் ஸத்ய வசனம் பத்து விகல்பம் . 

மற்றும் , ஒளதாரிக காய யோகம் , ஔதாரிக மிஸ்ர காய 
யோகம் , வைகுர் வண காய யோகம் , வைகுர்வணமிஸ்ர காய் , 
யோகம் . 

.ஆஹாரக காய யோகம் , ஆஹாரகமிஸ்ர காய யோகம் 
கார்மணகாய யோகம் என்று காய யோகம் ஏழு தரமாகும் . 
அதனுள் மனோயோகங்களும் , வாக்யோகங்களும் , சதுர்கதியுள் 
பர்யாப்தர்க் காகும் . திர்யக் மனுஷ்ய பர்யாப்த காலத்துள் 
ஔதாரிக காய யோகமும் அபர்யாப்த காலத்துள் ஒளதாரிசு 
மிஸ்ரகாய யோகமு மாகும் . 


காய 


தேவ நாரக பர்யாப்த காலத்துள் வைகுர்வண 
யோகமும் அபர்யாப்த காலத்துள் வைகுர்வண மிஸ்ர காய 
யோகமு மாகும் . 


மற்றும் ஆஹார சரீர நாமகர்மோதயத்தினால் ப்ரமத்த 
ஸம்யதனிடத்து பிறக்கும் ஆஹார சரீரம் . 
ஆஹார சரீரம் தோன்ற காரணம் 

அது யாது காரணமெனில் ? அஸம்யம பரிஹ ரணார்த்தமும் 
பதார்த்த ஸந்தேஹ 

ஸந்தேஹ விநாஸனார்த்தமும் பாஹ்ய ஆகாரங் 


375 


களென்று. 


உத்தமாங்கத்தினின்றும் ஹஸ்த பிரமாணமும் 
தவளமும் தாது விநிர்முக்த்தமும் அந்தர் முகூர்த்த ஸ்திதி 
காலத்து உத்தர சரீரம் பிறக்கும் . அவற்றுள் ஆத்மன்கூடி 
கர்மத்தை கெடுக்கும் சக்த்தி ஆஹார காய யோக மென்பது . 

அந்த சரீரத்து அபர் யாப்த காலத்தில் ஆஹாரக மிஸ்ர 
காய யோகம் ஆகும் . 
மற்றும் 

சதுர்கதி கமனத்துள் ஆத்மனுக்கு விக்ரஹ 
அவஸ்தையில் ஒன்று இரண்டு மூன்று ஸமய காலத்தில் கார்மண 
காய யோக மென்ப தாகும் . அது விவித புண்ய பாபாஸ்ரவ 
ஹேதுக்களும் சுபாசுப விபேதங்களுமாகி ஸம்பவ விதியினால் 
ஸயோகி அளவும் அதில்லாத போது அயோகி கேவலிகளளவு 
மாகும் . 

மற்றும் அந்த யோகங்களின் வசத்தினால் ஆத்மனிடத்து 
நிறையப்பட்ட சரீரங்கள் ஐந்து . அது என்னென்றால் , ஔதாரிக , 
வைக்ரியிக , ஆஹாரக , தைஜஸ , கார்மண மென . 

அவற்றின் முதல் மூன்று சரீரங்கள் ஆஹார வர்கணா 
ஸ்கந்தங்களினா லாகும் . தேஜோவர் கணைகளினால் தைஜஸ் 
சரீர மாகும் . இந்த நாலும் நோகர்ம சரீரங்கள் , கார்மண 
வர்கணையினால் கார்மண சரீர மாகும் . 


வர்கணை விளக்கம் 


வர்கணை என்பது அனந்த பரமாணுக்களுடைய ஸ்கந்தம் . 


ஸமய பிரபந்தம் 

அப்படிக் கொத்த வர்கணைகள் அனந்த 
ஸமய பிரபந்தம் . 


மானதொரு 


குணம் 


ஒளதாரிக சரீர சமய பிரபந்தத்து அஸங்க்யாத 
வைகுர்வன ஸமய பிரபந்தம் . 


அதற்கு ஆஹார சரீர ஸமய பிரபந்தம் அஸங்கயாத 
குணம் . அதற்கு தேஜ : சரீர ஸமய பிரபந்தம் அனந்த குணம் . 
அதற்கு கார்மண சரீர ஸமய பிரபந்தம் அனந்த குணம் . 


376 


முதல் தொட்ங்கி ஒன்றுக்குகொன்று ஸுக்ஷமங்கள் ; கடை 
யிலிரண்டு சரீரங்களும் அப்ரதி காதங்கள் அனாதி ஸம்பந் 
தங்கள் , எல்லா ஜீவனுக்கும் ஸாமான்யங்கள் . 
ஒரு நேரத்தில் எத்தனை உடல்கள் ? 

அந்த இரண்டு மாதியாக நாலளவு ஒரு ஜீவனுள் ஒரு 
காலத்துள் ஸம்பந்திக்கப்படுவது . என்னென்றால் ? பாணிமுக்த் 
தமும் லாங்கலமும் , கோமூத்ரமு மென்கிற மூன்று 
களிலும் தைஜஸ கார்மண மென்கிற இரண்டு சரீர 
ஒழிந்த ஸமாவஸ்தையுள் ஔதாரிகத்துள்ளொன்றோ , வைக்ரி 
யிகத்தி லொன்றோ கூடி மூன்றாகும் . ஒளதாரிக் 
களுள் கூடி நான்காகும் . 


வக்ர கதி 
மாகும் . 


ஆஹாரங் 


( காதை ) 
ஓகம் தஸமண வயணே ஓராளே மணுவக இபங்கோ 
ஓராளேவா மிஸ்ஸேணஹி ஸுரணிரயாஉ ஹாரிணிரய 


துகம் || 


வாணா 


மிச்சதுகே தேவசஊதித்தம்ணஹி அவிரதே அத்தீ | 
பண்ணாரஸ முகுதீஸம் மிச்சதுகே அவிரதேசிதி சஉரோ || 
உவரிம் பண ஸட்டே விய ஏக்கம் ஸாதம் ஸஜோகம்ஹி | 
தேவம் வா வேகுவ்வே மிஸ்ஸேணரதிரிய ஆஉகம்ணத்தீ !! 
சட்டகுணம் ஆஹாரே தம் மிஸ்ஸே ணத்தி தேவாஊ | 
கம்மே உராள மிஸ்ஸம் 

துகம் பிணவசதீ 

அயதே || 
வேதா தாஹா ரிதித்தி ஸகுணட்டாணாண மோக்கந்து 
ண ஹி ஸாஸனோ அபுண்ணே ஸாஹாரண ஸுஹு 

மகே ய தேஉதுகே ) 
ஓகம் தஸ மண வயணே ஓராளே மணுவ கயிபங்கோ || 

( கோ . க . 115 ) 
திரிபங்கி 

லப்தி அபர்யாப்தத்திலேயும் , ஸாதாரண வனஸ்பதி காயத் 
திலேயும் , ஸர்வ ஸுக்ஷ மத்திலேயும் , தேஜ , வாத காயத்திலே 
யும் ஸாஸாதன குணஸ்தானமில்லை; திரஸ காயத்திலேயும் 
ஸத்யாஸத்யோபயானுபய பந்தமாம் . 


377 


ஓராளம் வா மிஸ்ஸே ண ஹி ஸுரணிரயாஉ ஹாரணி 

ரயதுகம் | 
மிச்சதுகே தேவசஊதித்தம் ண ஹி அவிரதே அத்தீ || 

( கோ . க . 116 ) 
ஔதாரிக சரீரத்திலே சொன்ன 120 - லே தேவ , நரகா 
யுஷ்ய துவ யமும் ஆஹாரக துவயமும் , நர திர்யகதி துவ யமும் , 
இந்த ஆறும் களைந்து ஔதாரிக மிஸ்ரத்திலே 114 - பந்த 
மாகும் . மித்யாத்ரஷ்டி , ஸாஸாதன துவயத்திலே தேவ சதுஷ் 
கமும் ( 4 ) , தீர்த்தகர நாமமும் இந்த ஐந்தும் பந்த மில்லை . 
அலம்யதனிடத்திலே உண்டு . 

பண்ணாரஸ முகு தீஸம் மிச்சதுகே அவிரதே சிதி சஉரோ | 
உவரிம பண ஸட்டீவிய ஏக்கம் ஸாதம் ஸஜோகிம்ஹி || 

( கோ . கா . 117 ) 
மித்யாத்ரஷ்டி விச்சித்தி 16 - லே நரக த்விகம் , நரகாயுஷ்யம் 
3 - ம் களைந்து , ஸாஸாதன வியுச்சித்திலே திர்யகாயுஷ்யம் 
மனுஷ்யாயுஷ்ய துவயங்கூடி , ஔதாரிக மிஸ்ர மித்யாத்ரஷ்டி 
யிலே வியுச்சித்தி 15 - லே ஸாஸாதனனிடத்திலே 29 வியுச் 
சித்தியும் , அஸம்யதனிடத்தில் அப்ரத்யாக்யான சதுஷ் 
கஷாயமும் , தேஸஸம்யதாதி சூக்ஷ்ம ஸாம்பராய பர்யந்தம் 
இருக்கப்பட்ட வியுச்சித்தியிலே தேவாயுஷ்யமும் ஆஹார த்வ , 
யமும் 3 - ம் களைந்து , ஸேஷ பிரக்ருதி 65 - ம் அப்ரத்யாக்யான 
கஷாயம் 4 - ம் ஆக 69 - ம் அஸம்யதனிடத்தில் வியுச்சித்தி 
யாகும் . ஸயோகியிடத்தில் ஸாதாவேதம் ஒன்றே வியுச்சிச்தி 
யாகும் . 
தேவேம்வா வேகுவ்வே மிஸ்ஸே ணர திரிய ஆஉகம் 

ணத்தி | 
சட்டகுணம் ஆஹாரே தம்மிஸ்ஸே ணத்தி தேவா ° || 

( கோ . க . 118 ) 


தேவகதியிலே சொன்னாப்போல வைக்ரியிக காய யோகத் 
துக்கு 104 பிரக்ருதி பந்தமும் . மித்யாத்ரஷ்டி குணஸ்தானத் 
திலே ஏழு வியுச்சித்தியு மாகும் . நரக கத்யாபேக்ஷயினாலே 
101 பந்தமும் மித்யாத்ரஷ்டி குணஸ்தானத்தில் 4 வியுச்சித்தியு 
மாகும் . 


378 


வைக்ரியிக மிஸ்ரத்தில்லே மனுஷ்ய 

திர்யகாயுஷ்யம் 
களைந்து தேவகதி அபேக்ஷையினாலே 102 பந்தமும் , நரக 
கத்யா பேக்ஷையினாலே 99 பந்தமும் ஆகும் . - 


ஆஹாரகாய 


பிரமத்த குணஸ்தானத்தில் சொன்னபடி 
யோகத்துக்கு 63 ஆஹாரக மிஸ்ரத்திலே தேவாயுஷ்யம் 
களைந்து 62 பந்தமாகும் . 
கம்மே உராள மிஸ்ஸம் வா ணாஉதுகம்பி ணவ சிதி 

அயேதே ) 
வேதா தாஹா ரோத்திய ஸகுண ட்டாணாண 

மோகந்து || ( கோ . க . 119 ) 


ஔதாரிக மிஸ்ரத்திலே சொன்ன 114 - லே 

மனுஷ்ய 
திர்யகாயுஷ்யம் துவயம் களைந்து கார்மண காயத்துக்கு 
112 பந்தமாகும் . அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டியிடத்திலே வியு 
சித்தி 9 தேஸ ஸம்யக்த்ரஷ்டியிடத்திலே மேலே சொல்லப்பட்ட 
65 வியுசித்தியும் ஆக 74 - ம் அஸம்யத வியுச்சித்தி யாகும் . 

வேத் மார்கணை முதல் ஆஹார மார்கணை பர்யந்தம் 
தன் தான் குண ஸ்தானத்திலே சொன்னபடி யோஜித்து 
கொள்ளுவது . 

ஔதாரிக மிஸ்ர யோக்யம் : 114 ; வியு ; I - 15 , ஸாஸா -29 , 
அ -69 , ஸம் -1 ; பந்த : 19 , 94 , 70 , 1 ; அபந்தம் : 5 , 20 , 44 , 113 , 

வைக்ரியிக ரசனா யோக்ய : 104 ; வி : மி -7 , ஸாஸா -25 , 
மிஸ் -0 ; அஸ -10 ; பந்தம் : 103 , 96 , 70 , 72 ; அபந்தம் : 1 , 8 , 34 
32 , 

வைக்ரியிக மிஸ்ர யோக்ய : 102 ; விச்சித்தி ; I - 7 , ஸாஸா -2 
அ -9 ; பந்த :101 , 94 , 71 ; அப் : 1 , 8 , 31 . 


ஆஹாரக ரசனா யோக்யம் 63. விச்சித்தி ( ப்ர ) 6 ; அப 


57 . 


ஆஹாரக மிஸ்ர ரசனாயோக்யம் : 62 ; விச்சித்தி 6 : அப 58 ; 

கார்மண யோக்ய : 112 ; சிதி : மி -13 , ஸாஸா -24 , அ -74 , 
ஸ -1 ; பந்தம் : 107 , 94 , 75 , 1 ; அப ; 5 , 18 , 37 , 111 . 


379 


உதய திரிபங்கி 


மன 


வசன 


(காதை ) 
ஓகம் தஸே ண தாவர துக ஸாஹாரணேயதாவ ( 117 ) மத 

ஓகம் | 
மண வயண ஸத்தகே ண ஹி தா விகிவிகளஞ் ச தாவ 

ராணு ச || ( 109 ) ( கோ . க . 310 ) 
திரஸகாயத்திலே 122 லே ஸ்தாவர குஷ்ம துவயம் , ஸாதா 
ரணம் , ஏகேந்த்ரியம் , ஆதபம் இந்த 5 - ம் களைந்து திரஸ 
காயத்திலே 117 உதய மாகும் . நாலு 

யோகத்துக்கு 
ஸத்யா ஸத்யோபய வசனம் மூணும் இந்த ஏழுயோகத்துக்கும் 
122 உதய மாகும் . அதிலே ஆதபம் , ஏகேந்த்ரியம் , விகல 
திரயம் , ஸ்தாவர , சதுஷ்கம் , அனுபூர்வி சதுஷ்கம் , இத்த 13 ம் 
களைந்து 109 பிரக்ரதி உதய மாகும் . அஸத்யோபய மன 

யோகம் இந்த இரண்டுக்கும் தீர்த்தகர நாம உதய 
மில்லை , 108 உதயமாகும் . r ண கஷாய பர்யந்தம் குணஸ் 
தான மாகும் . 
அணுபய வசி வியளஜுதா ( 112 ) ஓகம் உராளே ண ஹார 

தேவாஊ | 
வேகுவ்வச்சக்கணரதிரியாணூ அபஜ்ஜத்த ணிரயாஊ || 

கோ . க . 311 ) 
அனுபய வசனத்திலே முன்னே சொன்ன 109 - லே விகல 
திரயங்கூடி 112 பிரக்ரதி உதய மாகும் . ஒளதாரிக 
யோகத்திலே 122 - லே ஆஹார த்வயம் தேவாயுஷ்யம் . வைக்ரி 
யிகாயுஷ்யம் , மனுஷ்ய திர்யானு பூர்வி த்வயமும் , அபர்யாப் 
தியும் , நரகாயுஷ்யம் இந்த 13 ம் களைந்து 109 உதயமாகும் . 
தம்மிஸ்ேஸ புண்ண ஜுதா ண மிஸ்ஸந்தீ ணதியஸர 

விஹாயதுகம் | 
பரகாத சஊ ( 98 ) அயதே ணாதே ஜ்ஜது தூ பகம் ண 

ஸண்டித்தீ || ( கோ.க. 312 ) 
ஸாணே தேஸிம் சேதோ வாமே சத்தாரி ஜோதஸா 

ஸாணே ) 
சஉதாளம் போச்சேதோ அயதே ஜோகிம் ஹி ச்சத்தீஸம் || 

( கோ.க. 313 ) 


380 


ஔதாரிக மிஸ்ரத்திலே ஔதாரிக காயத்திலே சொன்ன 
109 - லே அபர்யாப்தியை கூட்ட 110 , அதிலே மிஸ்ர ப்ரக்ரதி 
யும் , ஸ்த்யானக்ரத்தி திரயம் ஸ்வர துவயம் விஹாயோ கதி 
துவயம் பரகாத சதுஷ்கம் இந்த 12 - ம் களைந்து ஒளதாரிசு 
மிஸ்ரத்திலே 98 உதயமாகும்.ஔதாரிக மிஸ்ர அஸம் யதனிடத் 
திலே அனாதேய , அயஸ்கீர்த்தி துவயம் , துர்பகமும் இந்த 5 ம் 
இல்லை . ஸாஸாதனிடத்திலே விச்சித்தி யாகும் . 

மித்யா 
திரஷ்டியிடத்திலே 4 வியுச்சித்தி யாகும் ; ஸாஸாதனனிடத்தில் 
14 விச்சித்தி 

யாகும் . அஸம்யதனிடத்திலே 44 விச்சித்தி 
யாகும் . ஸயோகி குணஸ்தானத்திலே 36 விச்சித்தி யாகும் . 

ெேதாகம் வேகுவ்ல ண ஸுராஸு பக்கிவேஜ்ஜ ணிரயா | 
ணிரயக்தி ஹுண்ட ஸண்டம் துக்கதி துப்பகசஊ 

ண்ணீச சம் || ( கோ.க. 314 ) 
வைக்ரியிக காயத்திலே தேவகதியிலே சொன்ன 72 - லே 
தேவானு பூர்வி களைந்து நரகாயுஷ்யம் , நரககதியும் , ஹுண்ட 
ஸம்ஸ்தானம் நயும்ஸக வேதம் , அப்ரஸஸ்த கமனம் , துர்பசு 
சதுஷ்கம் , நீசைர்கோத்ரம் இந்த 10 - ம் கூடி 
காயத்துக்கு 86 உதயமாகும் . 


வைக்ரியிக 


வேகுவ்வம் வா மிஸ்ஸே ண மிஸ்ஸ பரகாத ஸரவிஹாய 


துகம் | 


ஸாணே ண ஹுண்டஸண்டம் துப்பகணா தேஜ்ஜ 

அஜ்ஜஸயம் || ( கோ.க. 315 ) 
ணிரயகதி ஆஉ ணீசம் தே கித்தயதே வணிஜ்ஜஸதீவேதம் | 
ச்சட்ட குணம் வாஹாரே ண தீணதிய ஸண்ட தீவேதம் || 

( கோ.க .316 ) 


ஸம்யக் 


வைக்ரியிக காயத்துக்கு சொன்ன 

86 - லே 
மித்யாத்வம் , பரகாத , உச்வாஸ த்வயம் , ஸ்வர துவயம், 
விஹாயோகதி துவயம் , இந்த ஏழும் 

இந்த ஏழும் களைந்து வைக்ரியீக 
மிஸ்ரத்திலே 79 உதயமாகும் . ஸாஸா தனிடத்திலே ஹுண்ட 
ஸம்ஸ்தானம் , ஸண்டவே தம் , துர்பகம் , அநாதேயம் , அயஸஸ் 
கீர்த்தி நரககதி நரகாயுஷ்யம் , நீச்சகோத்ரம் இந்த எட்டும் 
ஸாஸாதனன் நரக கதியிலே 

பொருந்தான் . அதனாலே 


381 


அவனிடத்திலே இல் லை . அஸம்ய தனிடத்திலே கூட்டி ஸ்தீரி 
வேதம் வாங்கி ஸாஸாதனனிடத்தில் விச்சித்தி பண்ணுவது . 

ஆஹாரக காய யோகத்தில் பிரமத்த குண ஸ்தானத்திலே 
சொன்ன 81 - லே ஸ்தான க்ருத்தி திரயம் , ஸண்ட வேதம் , 
ஸ்தீரி வேதம் இந்த 5 - ம் , 
துககதி துஸ் ஸர ஸம்ஹதி ஓராளது சரிமபஞ்ச 

ஸண்டாணம் | 
தே தம்மிஸ்ஸே ஸுஸ்ஸர பரகாதது ஸத்தகதி ஹீணா 

( கோ.க .317 ) 


, 


துர்கமனம் , துஸ்வரம் . ஸம் ஹனன் ஆறும் , ஒளதாரிக துவயம் , 
கடைசி பஞ்ச ஸம்ஸ் தானம் 81 - ல் களைந்து ஆஹாரக 
யோகத்தில் 

61 - ம் உதயமாகும் . ஆஹாரக மிஸ்ரத்திலே 
ஸுஸ்வரம் , பரகாதம் , உச்சுவாச துவயம் ப்ரஸஸ்த விஹா 
யோகதி இந்த நாலும் களைந்து 57 உதயமாகும் . 

ஓகம் கம்மே ஸுரகதி பத்தேயா ஹாரூராளதுக மிஸ்ஸம் 
உவகாத பணவிகுவ்வது தீணதி ஸண்டாண ஸம் ஹதீ 

ணத்தி || ( கோ.க .318 ) 


கார்மண காயத்திலே 122 - லே ஸ்வர துவயம் , விஹா 
யோகதி துவயம் ப்ரத்யேக ஸா தாரண துவயம் , ஆஹார 
துவயம் , ஔதாரிக துவயம் , மிஸ்ர பிரக்ரதியும் , உபகாத 
பஞ்சகம் , வைக்ரியிக துவயம் , ஸ்தியானக்ரதீதி திரயம் , ஸம்ஸ் 
தானம் 6 - ம் ஸம்ஹனனம் 6 - ம் இந்த முப்பது மூன்று பிரப்ரதி 
களையும் களைந்து கார்மண காயத்திலே 89 பிரக்ரதி உதய 
மாகும் . 


ஸாணே தீவேதச்சிதி ணிர யதுணிரயாஉகம் ண 

திஸ தஸயம் | 
இதிவண்ணம் பணுவீணம் மிச்சாதிஸு சவுஸு வோச்சே 

தோ | ( கோ.க. 319 ) 


ஸாஸாதனனிடத்திலே ஸ்த்ரீ வேதம் வியுச்சித்தியாகும் , 
நரக துவயம் , நரகாயுஷ்யம் மூணும் ஸாஸாதன னிடத்திலே 
இல்லை . அஸம்யதனிடத்திலே கூடும் . அது மித்யாத்ரஷ்டியிலே 


382 


ஆதப ஸாதாரண ரஹித 3 வியுச்சித்தி யாகும் . ஸ்த்ரீவேதங் 
Falg ஸாஸா தனனிடத்திலே 10 வியுச்சித்தி யாகும் . அஸம் 
யனிடத்திலே வைக்ரியிக துவித ரஹிதமாகி நிஜ வியுச்சித்தி 
15 - ம் , தேஸஸம்யதன் முதல் 

r ண 

கஷாய பர்யாந்தம் 
வியுச்சி 36 ஆக 51 அஸம்ய வியுச்சித்தி யாகும் . ஸயோகியிலே 
25 வியுச்சித்தி யாகும் . மித்யாத்ரஷ்டி முதல் நாலு குணஸ் 
தானத்திலேயும் வியுச்சித்தி யாகும் . 


ச உமண 


மனம் நாலுக்கும் ( ஆதி 

ஆதி திவயனே 
ஜோகேஸு ) ஆதி வசனம் மூணுக்கும் ஆக ஏழுக்கும் யோக்ய 
109 : ச்சி : 1 , 4 , 1 , 13 , 8 , 5 , 4 , 6 , 6 , 1 , 2 , 16 , 42 ; உத : 104 , 
103 , 100 , 100 , 87 , 81 , 76 , 72 , 66 , 60 , 59 , 57 , 42 : அனு : 5 , 
6 , 9 , 9 , 22 , 28 , 33 , 37 , 43 , 49 , 50 , 52 , 67 . 


அணுபய வயணே ஜோகா : 112 ; ச்சி : 1 , 7 , 1 , 13 , 8 , 5 , 
4. 6 , 6 , 1 , 2 , 16 , 42 ; உத : 107. 106 , 100 , 100 , 87 , 81 , 76 , 
72 , 66 , 60 , 59 , 57 , 42 ; அனு : 5 , 6 , 12 , 12 , 25 , 31 , 36 , 40 , 
46 , 52 , 53 , 55 , 70 . 


ஓராளிய ஜோகோ ஜோ : 109 ; ச்சி : 4 , 9 , 1 , 7 , 8 , 3 , 4 , 
6 , 6 , 1 , 2 , 16 , 42 ; உத : 106 , 102 , 94 , 94 , 87 , 79 , 76 , 72 , 
66 , 60 , 59 , 57 , 42 ; அனு : 3 , 7 , 15 , 15 , 22 , 30 , 33 , 37 , 43 , 
49 , 50 , 52 , 67 . 


ஓராளிய கம்மே ஜோ : 89 ; ச்சி ; 3 , 10 , 51 , 25 ; உத : 87 , 
81 , 75 , 25 ; அனு : 2 , 8 , 14 , 64. 
இது த்ரிபங்கி கதனம் . 

மிஸ்ஸே ஜோகோ : 98 ; ச்சி : 4 , 14 , 44 , 36 ; உத : 96 , 92 , 
79 , 36 ; அனு : 2 , 6 , 19 , 62 . 

வேகுவ்விய ஜோகோ : 86 ; ச்சி : 1 , 4 , 1 , 13 ; உத : 84 , 83 , 
80 , 80 ; அனு : 2 , 3 , 6 , 6 . 

வேகுவ்விய மிஸ்ஸ ஜோகோ : 19 ; ச்சி : 1 , 5 , 13 ; உத : 78 
69 , 73 ; அனு : 1 , 10 , 6 . 

ஆஹார ஜோகோ :61 . ஆஹார மிஸ்ஸே :57 . 


383 


ஸத்துவம் 
புண்ணேக்காரஸ ஜோகே ஸா ஹாரய மிஸ்ஸகே வி 

ஸகுணோகம் | 
வேகுவ்விய மிஸ்ஸேவி ய ணவரி ணமாணுஸ திரிக்கா ° !! 

( கோ.க .352 ) 
ஓராளமிஸ்ஸஜோகே ஓகம் ஸுரணிரய ஆவுகம் ணத்தி 

( 146 ) | 
தம்மி ஸ்ஸவாமகே ண ஹி தித்தம் ( 145 ) கம்மேவி 

ஸகுணோகம் ( 148 ) || ( கோ.க .353 ) 
புண்ணேக்காரஸ ஜோகாண ஆஹார மிஸ்ஸஸ்ஸயம் 
மூளோகம் ஓராளிய மிஸ்ஸே ஸத்தாணி : 145 , 143 , 146 , 85 ; 
அஸத்த 1 , 3 , 0 , 61 ; 

‘வேகுவ்விய மிஸ்ஸே ஸத்த : 146 , 142 , 146 ; அஸத்த : 0,4,0 . 
‘ கம்மே ஸத்தே : 148 , 144 , 148 , 85 ; அஸத்த : 0 , 4 , 0 , 63 . 

காமாதான ஹேது பூத யோக த்ரய நிர்முக்த்த அனந்த 
சதுஷ்டய லக்ஷண கார்ய ஸமய ஸாரோத்பாத கலாத நிர்வி 
கல்ப ஸமாதி பரிணாம 

பரிணத 

காரண 
லக்ஷண பேத ஞானம் அனவரதம் பாவிக்கப்படு மென்பது 
இந்த யோக மார்கணையின் தாத்பர்யம் . 

இதி வீதராக ஸர்வக்ஞ ப்ரணீதமும் சப்தபங்கி ஸமாலிங்கித 
முமான பதார்த்தஸார ஸாஸ்த்ரத்துள் யோக மார்கணா 
நிருபணம் 

ஏாகாண விம்லதி பரிச்சேதம் . 


ஸமயஸார 


ஸ்ரீ முனிஸுவ்ரத தீர்த்தங்கராய நம : 

இருபதாம் அதிகாரம் 


வேத மார்கணை 


ஆதிமத்யாந்த நிர்முக்த்தம் வேதத்ரய விவர்ஜிதம் | 
ஸ்ரீ ஸுவ்ர தம் ஜிநம்நத்வா வேதாக்யம் 

மார்கணோச்யதே !! 


இனி வேத மார்கணை என்னென்றால் : 


வேதோதய யோத்பூத ஸாஸ் தக்லேஸ விநிர் முக்த பரம 
ஞானானாந்வாத்மா காத்ம தத்வ பாவனா சூன்யதையினால் 
உபார்ஜிதித கர்மோதயத்தினால் : 


( காஹை ) 


புரிஸிச்சி ஸண்ட வேதோதயேண புரிஸிச்சி 

ஸண்டவோ பாவே | 
ணாமோதயேண தவ்வே பாஏண ஸமா கஹிம் விஸமா !! 

( கோ . ஜீ . 271 ) 
வேதஸ்ஸுதீரணா பரிணாமஸ் ஸ யவேஹஜ்ஜ 

ஸம்மோஹோ ) 
ஸம்மோஹேணண ஜாணதி ஜீவோ ஹிகுணம் 

வ தோஷம் வா || ( கோ . ஜீ . 272 ) 


புருகுணபோகே ஸேதே கரோதி லோயம்ஹி புருகுணம் 

கம்மம் | 
புருஉத்தமோ ய ஜம்ஹா தம்ஹா ஸோ வண்ணிஓ 

புரிஸோ || ( கோ . ஜீ . 273 ) 
ச்சாதயதி ஸயம் தோஸே னயதோ ச்சாதயதி பரம் 

வி தோஸேண | 
ச்சாதணஸீளா ஜம்ஹா தம்ஹா ஸா வண்ணியா இத்தீ || 

( கோ . ஜீ . 274 ) 


386 


ணேவித்தீ ணேவ புமம் ணஉம்ஸவோ உஹ யலிக 

விதிரித்தோ ) 
இட்டாவக்கி ஸமாணக வேதணகருவோ கலுஸசித்தோ ! 

( கோ . ஜீ . 275 ) 
ணஹாரி ஸிட்டபாகக்கி ஸரிஸ பரிணாம 

வேதணுமுக்கா 
அவகய வேதா ஜீவா ஸகஸம்பவணந்தவரஸோக்கா || 

( கோ . ஜீ . 276 ) 


வேதம் - விளக்கம் 

வேத்யத இதி வேத : அதவா ஆத்மப்ர வ்ரத்தே : 
ஸம்மோஹோத்பாதோ 

வேத : ப்ரவ்ருத்தே : 

மைதுன 
ஸம்மோத்பாதோ வேத : ( தவளம் ) 


வேதங்கள் வகை : 

திரவ்ய பாவ வேதங்களின் பிரசுரத்தினால் ஸத்ரஸங்களும் 
விஸத்ரஸங்களு மாகும் , என்னென்றால் . பும்வேத , ஸ்த்ரீவேத , 
நபும்ஸகவேத மென்று திரிவித மாகும் . 

அதிலேயும் திரவிய பாவத்தினால் பும்வே தமும் , திரவியத் 
தினால் புருஷவே தமும் , பாவத்தினால் ஸ்த்ரீவேத மும் , திரவ்ய 
புருஷ பாவத்தினால் நபும்ஸக வேதமும் , திரவ்ய ஸ்த்ரீ பாவ 
ஸ்த்ரீ , திரவ்ய ஸ்த்ரீ , பாவ புருஷ , திரவ்யஸ்த்ரீ பாவ நபும்ஸக 
வேதமும் , திரவ்ய நம்புஸக , பாவ நபும்ஸக , திரவ்ய நபும்ஸக 
பாவ புருஷ , 

திரவ்ய நபும்புஸக பாவ ஸ்தீரீ வேதமும் 
என்று ஒன்பது பேத மாகும் . 


கதஞ்சித் 


அதில் முதல் மூன்று விகல்பத்திலவர்க்கு 
கர்ம க்ஷயம் கூடும் ; ஓழிந்த ஆறு விகல்பத்தவர்க்கு தத்புவத்து 
கர்மக்ஷயம் கூடாது . 


hr. 


Hs 


* 


387 


சில , 


( காஹை ) 
பும்வேயம் வேயந்தா புரிஸா ஜே கவகஸேடிமாரூடா ) 
ஸேஸோதயேண வி தம்ஹா ஜ்ஜாணுவஜுத்தா ய 

தேஹு சிச்சிந்தி 11 
ஜே - அந்த 

புரிஸா- திரவ்ய புருஷர் , பும்வேயம் 
வேயந்தா - பாவ பும்வேதத்தை அனுபவித்துயிருந்தவர் , கவக 
ஸேடிமாரூடா - க்ஷபக ஸ்ரேணி ஏறினவர் , ஜ்ஜாணுவ ஜுத்தாய 
நிஜசுத்தாத்ம தியானோபயோக 

யுக்த்தராகி , தேஹு 
அவர்கள் , ஸிஜ்ஜந்தி - ஸித்தியை எய்துவர் , தம் ஹா - அப்படியே 
திரவ்யத்தினால் புருஷர் , ஸேஸோதயேண - விபாவத்தினால் 
ஸ்த்ரீவேதமும் , நபும்ஸக வேதமும் கூடினராகி க்ஷபக ஸ்ரேணி 
யினை ஏறி பரமாத்ம தியானோபயோக யுக்த்தராகி அவர் 
களும் சித்தியை எய்துவர் . 
ஜிந தீக்ஷா கிரமம் என்னென்றால் : 

( ஸ்லோகம் ) 
ப்ரணம்யதம் குரும் பக்த்யா தஸ்யாத்மானம் ஸமர்ப்ய 

ஸ : | 
திரவ்யலிங்கம் ப்ரக்ரு ஹீணியாத் பாவ லிங்காபி 

வ்ரத்தயே || 
யோக்யா ஸ்த்ரயோ வர்ண ஸ்சாதுர்வர்ணா 

விதோசிதா : | 
மனோ வாக்காய சேஷ்டாபி : மதாஸ்ஸர் வேபி ஜந்தவ : || 
ஸகலம் விகலஞ்சேதி த்விதம் விரத மீரிதம் | 
தத்த்வயம் ஹி த்ரிவர்ணானாம் சூத்ராணாம் விகலம் 

விரதம் || 
அணுவ்ரதம் புராத்ரத்வா மஹாவ்ரத பதோத்யதா ) 
த்விஜாதய ஸ்திரிவர்ணோத்தா சூத்ராயேணு 

வ்ரதார்ச்சிதா || 
ஸர்வஞ தீக்ஷணே யோக்யா விப்ர க்ஷத்ரிய வாணி ஜா : | 
குலஜாதி விஹீ நஸ்ய நதீக்ஷா ஜிநசாஸநே | 
விப்ரோவோ க்ஷத்ரியோ வித்வான் ஸம்பூர்ணா க்ஷ 

சரீரக : || 
நாதிபாலோ நவ்ரத்தோயம் ந்ரவ்யாதி தப : க்ஷம : || 


தீக்ஷா 


388 


கேவலஞான ஸம்பூதேர் ஹேது ஸ்ஸகல ஸம்யம் : | 
தஸ்யோத் பத்தி ஸ்த்ரிவர்ணேஷு க்ரியோச்சைர் 

கோத்ரகர்மஸு 


அதுகாரணத்தினால் , 


( விரத்தம் ) 


ப்ராஞேன ஞா த லோக வ்யவ ஹ்ரத மதினா 

தேன மோஹோச்சி தேன | 
ப்ராக் விஞா த ஸ்ஸுதே ஸோ த்விஜ நரபதி 

வணிக் வர்ண்யவர்ணாக்ரபூர்ணா } } 


பூப்ரல் லோகா விருத்த ஸ்வஜனபரிஜனோன் 

மோசிதோ வீதமோஹே : | 
ஸ்சித்வாப ஸ்மார ரோசா த்யுபகத இதிகஞா 

தி சங்கீர்த்த நாத்யை | 
( காஹை ) 


தேஸகுல ஜா சுத்தா விசுத்த மண வயண காய 

ஸஞ்சுத்தா ) 
லோக துகம் ச்சார ஹிதோ புரிஸோ ஜின ரூவ தாரணே 

ஜோக்கோ || 
( ஸ்லோக . ) 


அசேலக்ய வ்ரதம் யச்ச நீசானும் முனி புங்கவ : | 
ஜிநாஞ்யா க்ஷிதிம் க்ருத்வா பரயேதி பவஸாகரம் ? 

( திரவ்ய லிங்கம் யாதெனில் ) 


( ஸ்லோக . ) 


யஸ்ய சோத் பாடித ஸ்ஸமஸ்ரு : கே ஸோ ஹிம் ஸாதி 


வர்ஜித : | 


ஸத்ரூபம் நிஷ்ப்ரதீ காரம் யதா ஜாதா ஸமாசரேத் 

( பாவலிங்கம் யாதெனில் :) 
நாத்ய தீனோப்யஹம் நான்யே ஸ்யூர் மேதினா 


இதீத்ரு ஸீ 


ஸனமதிர் பாவலிங்கம் ஸ்யாத் நாக்ந்யாக்ஷ ஜயதாரிண II 


389 


ஸிங்கத்வய மிதம் ஜைனம் ஞானத்ரக் ஸௌம்ய ஸம்யுதம் | 
மோக்ஷ ஹே துர்பவேத்பும்ஸோ மூர்ச்சாரம்பாதி 

வர்ஜிதம் | 
த்ரவ்யஸ்த்ரீயர் தீக்ஷ விதானம் என்னென்றால் : 


( ஸ்லோக ) 


லோகத்வயா நபேக்ஷோஹி தர்ம ஸர்வஞ் பாஷித 
அதஸ்தஸ் மின் க்ரத ஸ்த்ரீணாம் லிங்கம் ஸக்ரந்த 

மிஷ்யதே || 
கர்ம த்ரவ்ய நாரீணாம் நாத்யம் ஸம் ஹ னன த்ரயம் 
வஸத்ராதான சரித்ரஞ்ச தாஸாம் முக்த் திகதா வ்ர தா || 
தேநைவ ஜன்மனா நாஸ்தி முக்க்தி ஸ்த்ரீணாம் ஹி 

நிஸ்சயாத் | 
தாஸாம் யோக்யம் ததஸ்சின் ஹம் ப்ரதக் க்ருத்வோப 

வர்ணிதம் || 
ஏகம்ப்யேஷு தோஷே ஷு விநா நாரீ ப்ரவர்த்த தே 
காத்ர ஸம்வரணம் நாஸ்தி தஸ்மாத் ஸம்வரணம் தத : || 
சித்த ஸரா வோல்ப சக்த்திஸ்ச ரஜ : ப்ரஸ்கலனம் ததா ! 
ஸ்த்ரீஷு வத்த்திஸ்ச சூஷ்மாணா மபர்யாப்த ந்ரூணாம் 

பவேத் || 
கக்ஷஸ்தனாந்த ரே தேஸே நாபௌ குஹ் யே ச ஸம்பவ : 1 
சூஷ்மாணாந்து தத : ஸ்த்ரிணாம் ஸம்யமோ நாஸ்தி 

தத்வத : || 
தர்சனம் நிர்மலம் ஞானம் சூத்ர பாடேன சோசித : | 
யத்யப்யுக்ராஞ்ச ரேச்சர்யாம் ததாபி ஸ்த்ரீந ஸித்யதி || 
யதி த்ரிரத்ன மாத்தேண ஸாயும்ஸாம் நக்ன தாவ்ரதா 

திரஸ்சாமபி துர்வாரா நிர்வாணாப்தி ரலிங்க தா || 
முக்த்திஸ் சே தஸ்தி கிம் தாஸாம் ப்ரதிமா ஸ்தவனா பிச | 
க்ரியந்தே பூஜ்யாஸ்சேத்தாஸாம் முக்த்தேர தத்தோ 

ஜராஞ்ஜலி || 
தத : தத்யோக்ய மேவோக்த்தம் லிங்கம் ஸ்த்ரீணாம் 

ஜிநோத்தமை : || 
தல்லிங்கம் யோக்ய சாரித்ரம் ஸஜ்ஜாதி ப்ரகடார்த்த : 11 


390 


( ஞான 


தேஸவ்ரதாஸ்விதை ஸ்தாஸா மாரோப்யந்தே புனத 

ஸ்தத : | 
மஹ ாவ்ர தாணி ஸஜ்ஜாதி ஞாப்த்யர்த்த முபசாரத : || 
ஸகல விமல கேவல 

தர்சன அனந்தசுக வீர்யா 
தீஸ்வரனாகிய ஜிநேஸ்வரனுக்கு காதிகர்மங்களுடைய நிரவ 
ஸேஷ க்ஷயத்தினால் நிரம்பப்பட்ட சுபங்களும் சுத்தங்களுமாகிய 
கர்ம நோகர்ம யோக்யங்களாகிய விசிஷ்ட பரமாணுக்குள் 
பொருந்தி இருக்கிறது ஆஹார மென்பது . அதல்லாமல் மற்ற 
சதுர் விதா ஹாரம் கேவலிக்கு யில்லை என்று நிச்சயிப்பது , 
மற்றும் திரவ்ய ஸ்த்ரீயர்க்கு தத்பவ முக்த்தியும் கடியாது என் 
றறிந்து யாருடனும் விவாதம் பண்ண லாகாது . பண்ணினால் 
ராக துவேஷங்களாகும் , அது ஸம் சாரத்திற்கு காரண மென்ற 
றிந்து நிர்தோஷியே தேவன் நிர்க்ரந்தமே மோக்ஷ மார்கம் , 
ஸ்வஸ்ரூபோ லப்தியே முக்த்தி நிஜ நித்யாம்ருத சேவையே 
மோக்ஷபலமென்று அறிந்து நிச்சயிப்பது . 

( காதை ) 
ணாணா ஜுலோ ணாணாகம்மோ ணாணவிஹே 

வேலத்தீ ) 
தம் ஹா வயண விவாதம் ஸக பர ஸமயேசு வஜ்ஜேஜோ || 
ஜம் அண்ணா ணே கம்மம் கவே இ பவஸய ஸஹ ஸ்ஸ 

கோடீஹிம் | 
தண்ணாணி திஹி குத்தோ கவே இ உஸ்ஸாஸ மேத்தேண || 
குஸவஸ்ஸத வோணி மணஸ்ஸ பஞ்சமோ ஸமபரஸ்ஸ 

வரக்கோ | 
சுத பாவணஸ்ஸ திண்ணிவி தம்ஹா ஸுத பாவணம் 

குணஹ || 
ஸமஸத்து பந்து வக்கோ ஸம சுஹ துக்கோப ஸம்ஸணிந்த 

ஸதோ ) 
ஸமலோட்டு கஞ்சணோ விய ஜீவிய மரணே ஸதோ 

ஸமணோ || 
ஏயக்ககதோ ஸமணோ விய ஏயக்கோணிச்சி தேஸு 

அட்டேஸு || 
ணிச்சித்தீ ஆகமதோ ஆகம சேடோத்த தோ ஜேட்டா \ } 


391 


ஆகம ச்சக்கூ ஸாஸு இந்திய ச்சக்கூணி ஸவ்வ பூதாணி 
தேவாய ஒஹிச்சக்கூ ஸித்தா புண ஸவ்வ தோ ச்சக்கூ || 


( ஸ்லோகம் ) 


ஸாஸ்த்ர ஹீனஸ்து யோபிக்ஷு ஸ்வம் சான்யம் ச 

நவேத்ய ஸோ | 
தஸ்யா ஞானஸ்ய ஸ்தியானம் தயா பாவான்ன நிர்வ்ரதி || 


( விர்த்தம் ) 
ம்ருக்ஷனி நீ மஹிஷ ஹம்ஸ சுசுல்யபாவா மார்ஜார கங்க 

மஸகாஜ ஜளுச ஸாம்யா : | 
ஸச்சிதீர கும்ப பசுஸர்ப சிலோபமானா ஸ்தேஸ்ராவகா 

புவி சதுர் தஸதா பவந்தி || 


ஆல்ஸ்யோ மந்தபுத்திஸ ச சுகீச வியாம் பிடித : | 
நித்ராலு : காமுகஸ்சேதி ஷடைதே ஸாஸ்த்ர வர்ஜிதா : 11 
அசூயகத்வம் சடதா விசாரோ தூ க்ஹ ஸ்ஸுக்த்தி 

விமானைஞ்ச ) 
பும்ஸாமம் பஞ்ச பவந்தி தோஷா ஸ்தத்வாவ போத 

ப்ரதி பந்தனாய || 
அதுர்ஜநத்வம் விநயோ விவேக பரீக்ஷணம் தத்வ விநிஸ்ய 

யஸ்யச | 
ஏதோ குணா : பஞ்ச பவந்தி யஸ்ய ஸ ஆத்மவான் 

தர்மகதாபஸ்யாத்து || 

( விருத்தம் ) 
ஆசார்ய புஸ்தக ஸஹாய நிவாஸவல்பா பாஹ்ய ஸ்திதா 

படண பஞ்சகுணாபவந்தி 
ஆரோக்ய புத்தி விநயோத்யம சாஸ்தராகா : 

தப்யந்தரா : படன பஞ்ச குணாபவந்தி || 
ஆசார்யோ பாஸனம் ஸ்ரத்தா சாஸ்த்ராத்தஸ்ய 

விவேசனம் | 
தத்க்ரியாணா மனுஷ்டானம் ஸ்ரேய : ப்ராப்தி கரோ 

குண் : 11 


392 


பல்யங்காஸன கஸ்ஸுரி பாதம் நத்வா க்ருதாஞ்சரி | 
ஸுத்ரஸ்யா த்யனம் குர்யாத் கக்ஷாத்யம் ஸ்வாங்க 

மஸ்பர் ஸன் || 
க்ரியா கலாப மல்வால்ப சூத்ராண்யா சாரவர்ணணம் | 
படத்த புராணானி த்ரிலோக ஸ்திதி வர்ணனம் || 
ஸித்தாந்தம் தர்க்தமங்காங்க பாஹ்ய சேஷார்த்த 

தேஸனம் ) 
ஸ்வயம் சக்த்யனுசாரேணபக்த்யா மோக்ஷைக 

காம்க்ஷயா ! 
( காஹை ) 
பாரஸ விஹம்ஹி யதவே அப்பந்த பாஹிரே - குஸௗ 

திட்டேண | 
வியச்சீண விய ஹோஹதி ஸஜ்சாய ஸமம் தவோ 

கம்மம் || 
தவ்வாதி மதிக்கந்தா கரேதி சுத்தத்த ஸிக்க லோ ஹண | 
அஸமாஹி அஸச்சாயம் கலஹம் வா இம் வியோக்ஞ்ச ச || 

( ஆர்யா ) 
அஷ்டம் யோரத்யயனம் குரு சிஷ்ய த்வய வியோ 

கமாவஹிதி | 
கலஹந்து பௌர்ண மஸ்யாம் கரோதி விக்னம் 

சதுர்தஸ்யாம் | 
க்ரஷ்ண சதுர்தஸ்யாம் யத்ய தீயதே ஸா தவோ 

ப்யமாவஸ்யாம் | 
வித்யோபவாஸ விதயோ விநாசவ்ரத்திம் ப்ரயாந்தி சர் 

வேப்ய சிராத் | 
மத்யாஹ் னே ஜிநரூபம் நாசயதி கரோதி ஸந்த்ய யோர்வ் 

யாதிம் || 
மத்ய ராத்ரௌ படிதே துஷ்யந் தோப்ய ப்ரியத்வ முப 

யாந்தி | 
( ஸ்லோக ) 
அஸ்டமீ ஹந்த்யு பாத்யாயம் சிஷ்யம் ஹந்தி சதுர்த சீ | 
வித்யாம் பஞ்சத சீஹந்தி ஸர்வம் ப்ரதிப்த் தரேத் ! 


393 


ஸத் பிரரூபணம் : 


நபும்ஸக 


வேதி 


வே தமார்கணை சொல்லும் பொழுது 
களுக்கு சொல்லுமிடத்து : 


கு -9 : ஜீ -14 , பர் : 6/6 , 5/5 , 4/4 ; பிரா -10 / 7 , 9/7 , 8/6 , 7/5 , 
6/4 4/3 ; ஸம் -4 ; க -3 : ந , தி , ம ; இ -5 ; கா -6 ; யோ -13: 
ஆஹார த்வய ரஹித ; வே -1 ; க -4 ; ஞா -6 : கு , கு , வி , ம , ஸ்ரு , 
அவ ; ஸம் -4 : அ , தே , ஸா , சே ; த -3 ; லே -6/ 6 ப -2 ; ஸம் -1 ; 
ஸம் -2 ; ஆ -2 ; உ -9 . 
நபும்ஸக வேதி பர்யாப்தகர்க்கு : 


கு -9 : ஜீ -7 ; பர் -6 / 5 / 4 ; பிரா -10 ; 9 , 8 , 7 , 6 , 4 ; ஸம் -4 ; 
க -3 : ந , தி , ம ; இ -5 ; கா -6 ; யோ -10 ; ம -4 , வ -4 , ஔ -1 
வை -1 ; வே -1 : க -4 ; ஞா -6 : ஸம் -4 : அ , தே , ஸா , சே ; த -3 
லே -6 / 6 ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -9 . 


நபும்ஸக வேதி அபர்யாப்தகர்க்கு : 

கு -3 : மி , ஸா , அ ; p - 7 ; பர் -6 , 5 , 4 : அ ; பிரா -7 , 7 , 
6 , 5 , 4 3 ; ஸம் -4 ; க -3 ; இ -5 ; கா -6 ; யோ -3 : ஔமி , வைமி ; 
கா ; வே -1 ; க -4 ; ஞா -5 ; கு . கு , ம , ஸ்ரு . அவ ; 

ஸம் -1 : அ ; 
த -3 ; ச . அ , அ ; லே -2 : க , சு / பா -3 : அசுப ; பவ்ய -2 ஸம் -4 : மி , 
ஸா , வே ; க்ஷா ஸம் -2 ; ஆ -2 ; உ -8 . 
நபும்ஸக வேத மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; e ; p - 14 ; பர் : 6/6 , 5/5 , 4/4 ; பிரா -10/ 7 ; 9/7 , 8/6 , 
7/5 , 6/4 . 4/3 ; ஸம் -4 ; க -3 ; இ -5 ; கா -6 ; யோ -13 : ஆஹார 
த்வய வர்ஜிதம் ; வே -1 : க -4 ; ஞா -3 ; கு , கு , வி ; 

, ஸம் -1 : 
அஸ ; த -2 : லே -6 / 6 ; ப -2 ; ஸம் -1 : மித் ; ஸ -2 ; ஆ -2 ; உ -5 . 
நபும்ஸக வேதி மித்யாத்ரஷ்டி பர்யாப்தகர்க்கு : 


கு -1 : மி ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 ; பிரா -10 , 9 , 8 , 7 , 6/4 ; 
ஸம் -4 ; க -3 : இ -5 ; கா -6 ; யோ -10 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; 
கு , வி , வி ; ஸம் -1 : த -2 : லே -6 / 6 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 
ஆ -1 ; உ -5 . 


394 


நபும்ஸக வேதி மித்யாத்ரஷ்டி அபர்யாப் தகர்க்கு : 

கு -1 : மி ; p - 7 ; பர் -6 , 5 , 5 , 4 : அ ; பிரா -7 , 7 , 6 , 5 , 4 , 3 ; 
ஸம் -4 ; க -3 ; இ -5 : கா -6 ; யோ -3 : ஔமி , வைக்மி , கா ; 
வே -1 : க -4 ; ஞா -2 ; கு , கு ; ஸம் -1 ; 

ஸம் -1 ; த -2 : ச . 
கா , சுபா -3: அசு ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 : ஆ -2 ; உ -4 


அ ; லே -2 : 


நபும்ஸக வேத ஸாமான்ய ஸாஸாதனர்க்கு ; 

கு -1 : ஸா ; ஜீ -2 ; 1-6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; 
கா -1 : யோ -12 : ம -4 , வச -4 , ஒள -2 வை , கா ; வே -13 ; க -4 ; 
ஞா -3 : கு , கு , வி ; ஸம் -1 : அஸ ; த -2 ; லே -66; 1-1 ; ஸம் -1 ; 
ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 . 


நபும்ஸக வேத ஸாஸா தன பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -1; பர் -6 ; பிரா - 10 ; ஸம் -4 ; சு -3 ; இ -1 : கா -1, 
யோ -10 : ம -4 , வச -4 , ஒள -1 , வை -1 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; 
கு , கு , வி ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -6 / 6 ; ப -1 ; ஸம் -1 : ஸாஸா 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


நபும்ஸக வேதி ஸாஸா தன அபர்யாப்தகர்க்கு ; 

கு -1 : ஸாஸா ; p - 1 ; 1-6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -2 : தி : 
ம ; 

இ -1 : கா -1 : யோ -2 : ஔமி , கா ; வே -1 ; க -4 ; ஞா -2 : 
கு , கு ; ஸம் -1 ; த -2 ; லே -2 : க , சு / பா -3 ; அசுப ; 

ப -1 ; 
ஸம் -1 : ஸாஸா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 


நபும்ஸக வேதி ஸம்யக்மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 : மி ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; 
கா -1 ; யோ -10 ; வே -1 ; க -4 ; ஞா- ; 3 ஸம் -1 : த -2 : லே -6 ; 
ப -1 ; ஸம் -1 : மிஸ்ர ; ஸ்ம் -1 : ஆ -1 ; உ -5 . 
நபும்ஸக வேதி அஸம்யதர்க்கு : 

கு -1 ; அ ; p - 2 : பா -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 : க -3 : இ -1 ; 
கா -1 ; யோ -12 : ம -4 , வ -4 ; ஒள -1 , வை -2 ; கா -1 ; 

வை -2 ; கா -1 ; வே -1 ; 
க -4 ; ஞா -3 : ம , ஸ்ரு ; அவ ; ஸம் -1 : த -3 ; ச , அ , அ ; 

ச , அ , அ ; லே -6 ; 
ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 : ஆ -2 : உ -6 . 


395 


நபும்ஸக வேதி பர்யாப்த அஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; 
கா -1 ; யோ -10 ; வே -1 ; க -4 ; ஞா -3 : ம , ஸ்ரு , அ ; ஸம் -1 ; 
த -3 ; லே -6 ; 1-1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
நபும்ஸக வேதி அஸம்யத அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 : ஆ ; p - 1 ; பர் -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 : ந ; இ -1 ; 
கா -1 ; யோ -2 : வைமி , கா ; வே -1 ; க -4 ; ஞா -3; ஸம் -1 ; 
த -3 ; லே -2 ; ப -1 ; ஸம் -2 : க்ஷா , வே ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-6 . 
நபும்ஸக வேதி தேஸஸம்யதர்க்கு : 

கு -1 ; தே ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 , க -2 : தி , ம ; 
இ -1 ; கா -1 ; யோ -9 ; வே -1 ; க -4 ; ஞா -3 : ம , ஸ்ரு , அ ; 
ஸம் -1 : தே ; த -3 ; லே -6 / பா -3 : சு ; ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; 
ஆ -1 ; 2-6 . 
நபும்ஸக வேதி பிரமத் தர்க்கு : 

கு -1 : : பிர ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; 
இ -1 ; கா -1 ; யோ -9 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -2 : ஸா , சே ; 
த -3 ; லே -6 / பா -3 ; 1-1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
நபும்ஸக வேதி அப்ரமத்தர்க்கு : 


க -1 : ம ; 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -3 : ஆஹார ஸம்ஜை 
ரஹித ; க -1 : ம ; இ -1 ; கா -1 ; யோ -9 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; 
ஸம் -2 : ஸா , சே ; த -3 ; லே -6 / பா -3 ; ப -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 
உ -6 


நபும்ஸக வேத அபூர்வோபசமகர்க்கு : 

கு -1 : அபூ ; p - 1 ; பர் -6 : அ ; பிரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -1 ; 5-4 ; ஞா -3 ; ஸம் -2 : ஸா , சே ; த -3 ; 
லே -6 ; 1-1 ; ஸம் -2 : க்ஷா , உ ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-6 . 


நபும்ஸக வேதி அபூர்வ ஷபகர்க்கு : 

கு -1 : அபூ ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -3 ; 5-1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -2 : ஸா , சே ; த -3 ; 
லே -6 ! பா -1 ; 1-1 ; ஸம் -1 : க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-6 . 


396 


நபும்ஸக வேத அனிவ்ரத்தி உபசமர்க்கு : 


கு -1 : அனி ; ஜீ -1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -2 : மை , பரி ; க -1 , 
இ -1 ; கா -1 ; யோ -9 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -2 ; த -3 ; 
லே -6 / பா -1 : சு ; ப -1 ; ஸம் -2 : உ , க்ஷ ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


நபும்ஸக வேத அனிவ்ரத்தி க்ஷயகர்க்கு : 


கு -1 : அனி ; ஜீ-1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -2 : மை , பரி ; 
க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -9 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -2 : 
ஸா , சே ; த -3 ; லே -6 / பா -1 : சு ; ப -1 ; ஸம் -1 ; x ; ஸம் -1 ; 
ஆ -1 ; உ -6 . 


ஸ்த்ரீ வேதத்து ஸாமான்ய ஆலாபம் : 


கு -9 ; ஜீ -4 ; பர் -6 / 6 , 5/5 ; பிரா -10 , 7 , 9,7 ; ஸம் -4 ; 
க -3 : ம , தி , தே ; இ -1 ; கா -1 ; யோ -13 : ஆஹார 
ரஹித ; வே -1 : ஸ்த்ரீ ; க -4 ; ஞா -6 ; ஸம் -4 : அ , தே , ஸா , சே ; 
த -3 ; லே -6 / 6 ; 1-2 ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -9 . 
ஸ்த்ரீ வேத பர்யாப்தகர்க்கு : 
கு -9 ; p - 2 : அ , ஸம் ; பர் -6 / 5 ; பிரா -10/ 9 ; 

ஸம் -4 ; 
க -3 : ம , தி ; தே ; இ -1 ; கா -1; யோ -10 ; வே -1 : ஸ்த்ரீ ; க -4 ; 
ஞா -6 ; ஸம் -4 ; த -3 ; லே -6 / 6 ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -1 ; 
உ -9 . 


ஸ்த்ரீ வேத அபர்யாப்தகர்க்கு : 

கு -2 : மி , ஸாஸா ; ஜீ -2 ; ப -6 / 5 , பிரா -7 ; ஸம் -4 ; க -3 ; 
இ -1 ; கா -1 ; யோ -3 : ஒளமி , வைக்ரியிகமி , கா ; வே -1 ; க -4 ; 
ஞா -2 : கு , கு ; ஸம் -1 : அ ; த -2 : ச . அ ; லே -2 : கா , சு / பா -3 : 
அசுப ; ப -2 ; ஸம் -2 : மி, ஸா ; ஸம்-2 ; ஆ -2 ; உ -4 . 


ஸ்த்ரீவேத மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 : மீ ; ஜீ -4 ; பர் -6 / 6 , 5/5 ; பிரா -10 / 7 , 9/7 ; ஸம் -4 ; க -3 ; 
இ -1 ; கா -1; யோ -13 : ஆஹார ரஹித ; வே -1 ; க -4 ; ஞா -3 : 
கு , கு , வி ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -6 / 6 ; ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -- 2 ; 
ஆ -2 ; 2-5 . 


397 


ஸ்த்ரீ வேத பர்யாப்தக மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; ஜீ -2 ; பர் -6 / 5 ; பிரா- 0/9 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1; 
யோ -10 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -6 / 6 ; 
ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -1 ; 2-5 . 

. 


ஸ்த்ரீ வேத அபர்யாப்த மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 


கு -1 : மி ; p - 2 ; பர் -6 / 5 : அ ; பிரா -7 / 7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; 
கா -1 ; யோ -3 : ஒளமி , வைமி , கா ; வே -1 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; 
த -2 ; லே -2 / 3 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -2 ; 2-4 .. 


ஸ்த்ரீ வேத ஸாஸாதன ஸம்யக்த்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 : ஸா ; ஜீ -2 : ஸம் ” பஞ்சேந்திரிய பர்யாப்த 
அபர்யாப்த ; பர் -6 / 6 ; பிரா -10/ 7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -13; வே -1; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -6 / 1-6 ; 
ப .1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 . 


ஸ்த்ரீவேத பர்யாப்தக ஸாஸாதனர்க்கு : 


கு -1 : ஸாஸா ; ஜீ -1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -3 ; 
இ -1 ; கா -1 ; யோ -10 ; வே -1 ; க -4 ; ஞா -3 : ஸம் -1 : அ ; த -2 , 
லே -6 / 6 ; 1-1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


ஸ்த்ரீ வேத ஸாஸாதன அபர்யாப்தகர்க்கு ! 


கு -1 : ஸாஸா ; p - 1 ; பர் -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -3 : தி , ம ; 
தே ; இ -1 ; கா -1 ; யோ -3 : ஔமி , வைமி , கா -1 ; வே -1 ; கா -4 ; 
ஞா -2 : கு , கு ; ஸம் -1 ; அ ; த -2 : ச , அ ; லே -2 ; த , சு / -3 ; அ ; 
ப -1 ; ஸம் -1 : ஸாஸா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 


ஸ்த்ரீ வேத மிஸ்ரருக்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -3 : தி , ம , தே ; 
இ -1 ; கா -1 ; யோ -10 : மன . 4 , வ .4 . ஒள , வை ; வே -1 ; க -4 ; 
ஞா -3 : கு , கு , வி ; ஸம் -1 : அஸ ; த -2 : ச , அ ; லே -6 / 6 ; 1-1 : 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


க -4 ; ஞா -3 : | 

398 
ள் த்ரீ வேத அஸம்யதர்க்கு : 

கு -1 : அஸ ; p - 1 ; பர் -6 ; பிரா -16 ; ஸம் -4 ; க -3 ; தி , ம , தே 
இ -1 ; கா -1 ; யோ -10 ; வே -1 ; க -4 ; ஞா -3 : ம , ஸ்ருதி , அ ; 
ஸம் -1 ; அஸ த -3 : ச , அ , அ ; லே -6 / 6 ; ப -1 ; ஸம் -3 : வே , உ , 
க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
ஸ்த்ரீ வேத தேஸவ்ர திகட்கு : 

கு -1 : தே ; p - 1 ; ப ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -2 : ம , F ; 
இ -1 ; கா -1 ; யோ -9 : ஔ , ம -4 ; வ -4 ; வே -1 : ஸ்த்ரீ ; க -4 ; 
ஞா -3 : ம , ஸ்ரு , அ ; ஸம் -1 ; த -3 : ச , அ , அ ; லே -6 / 3 : சு ; 
ப -1 ; ஸம் -3 : உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
ஸ்த்ரீ வேத பிரமத்தருக்கு : 

கு -1 : பிர ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 : ம ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 : ம .4 , வ .4 , ஒள , 1 ; வே -1 ; க -4 ; ஞா -3 : ம , ஸ்ரு , 
அ ; ஸ்த்ரீவே திகளாகிய ஸங்கிஷ்டருக்கு மன பர்யய 
மில்லை ; ஸம் -2 : ஸா , சே ; த -3 ; ச , அ , அ ; லே -6/ 1-3 : சு ; 
ப -1 ; ஸம் -3 : உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
ஸ்த்ரீ வேத அப்ரமத்தர்க்கு : 

அ ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -3 : ஆஹார 

க 
ம , ஸ்ரு , அ ; ஸம் -2 : ஸா , சே ; த -3 : ச , அ , அ ; லே -6 / பா -3: 
சு ; ப -1 ; ஸம் -3 : உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
ஸ்த்ரீ வேத அபூர்வகரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -2 : ஸா , சே ; த -3 ; லே -3 / 
பா -1 ; ப -1 ; ஸம் -2 : உ , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 : உ -6 . 
ஸ்த்ரீவேத அனிவ்ர திகரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -2 : மை , பரி ; க -1 , 
இ -1 ; கா -1 ; யோ -9 : ம -4 , வ -4 , ஔ -1 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; 
ஸம் -2 : ஸா , சே ; த -3 ; லே -6 / பா -1 : u • 1 ; ஸம் -2 : உ , க்ஷா ; 
ஸம் -1 ; ஆ-1 ; உ -6 . 


ஞான 


கு -1 : 


399 


புருஷவேதிகளுக்கு : 

கு -9 ; ஜீ -4 : ஸம்ஹி , அஸம்ஸ் , பர்யாப்த , அபர்யாப்த ; 
ப -6 / 6 , 5/5 ; பிரா -10 / 7 , 9/7 ; ஸம் -4 ; க -3 : தி , ம , தே ; இ -1 ; 
கா -1 ; யோ -15 ; வே -1 : பும் ; - க -4 ; ஞா -7 : கேவல ரஹித ; 
ஸம் -5 : அ , தே , ஸா , சே , பரி ; த -3 ; லே -6 / 6 ; 1-2 ; ஸம் -6 ; 
ஸம் -2 ; ஆ -2 ; 2-10 . 
பும்வேதி பர்யாப்தகர்க்கு : 

கு -9 ; ஜீ -2 : ஸம் , அ ; 1-6 / 5 ; பிரா -10 / 9 ; ஸம் 4 ; க -3 : 
தி , ம , தே ; இ -1 ; கா -1 ; யோ -11 : ம -4 , வ -4 , ஔ -1 , வை -1 , 
ஆ -1 ; வே -1 ; க -4 ; ஞா -7 ; ஸம் -5 : அ , தே , - ஸா , சே , 
பரி ; த -3 : ச , அ . அ ; 

லே -6 / 6 ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; 
ஆ -1 ; உ -10 . 
பும்வேத அபர்யாப்தகர்க்கு : 

கு -4 : மி , ஸா , அ , பிர ; p - 2 ; பர் -6 / 5 ; பிரா -7 / 7 ; ஸம் -4 ; 
க -3 : மதி , தே ; இ -1 : கா -1 ; யோ -4 : ஔமி , வைமி , ஆஹாமி , 
கா ; 

வே -1 : பும் ; க -4 ; ஞா -5 : கு , கு , ம , ஸ்ரு , அவதி ; 
ஸம் -3 ; அ , ஸா , சே ; த -3 : ச , அ , அ ; லே -2 : க , சு / பா -6 ; 
ப -2 ; ஸம் -5 : மி , ஸா , உ , வே , க்ஷா : ஸம் -2 ; ஆ -2 ; உ -8 . 
பும்வேதி மித்யாத்ரஷ்டிக்கு : 

கு -1 : மி ; ஜீ -4 ; பர் -6,6 , 5/5 பிரா -10 / 7 , 9/7 , ஸம் - 4 ; 
கட 3 ; தி , ம , தே , இ -1 ; கா -1 , யோ -13 : ஆஹார த்வய ரொறித ; 
வே -1 ; க -4 ; ஞா -3 : கு , கு , வி ; ஸம் -1 : அ ; த -2 ; ச , அ ; 
லே 6 / 6 ; 1-2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -2 ; 2-5 . 
பும்வேதி மித்யாத்ரஷ்டி பர்யாப்தகர்க்கு : 

கு -1 : மி ; ஜீ -2 ; 4-6 / 5 ; பிரா -10 / 9 ; ஸம் -4 ; க -3 : தி , ம , 
தே ; இ -1 ; கா -1; யோ -9 ; ம , 4 வ .4, ஔ , 1 , வை -1 : 
வே -1: பும் ; க -4 ; ஞா -3 : கு , கு , வி ; ஸம்- ; அ ; த -2 ; லே -6 / 6 
ப -2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -5 . 
பும்வேதி மித்யாத்ரஷ்டி அபர்யாப்தகர்க்கு : 
கு -1 : மி ; ஜீ -2 ; பர் -6 / 5 ; பிரா -7 / 7 ; ஸம் -4 ; க -3 : தி , ம , 

; க 
தே ; இ -1 ; கா -1 ; யோ -3 : ஔமி , வைமி , கா ; வே -1 : 4 ; க -4 ; 


400 


ஞா -2 ; ஸம் -1 : அ ; த -2 ; லே -2 : க ; சு ! பா -6 ; 1-2 ; ஸம் -1 : மி ; 
ஸம் -2 : ஆ -2 ; 2-4 . 
பும்வேதி ஸாஸாதனர்க்கு : 

கு -1 ; ஜீ -2 ; பர் -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; 
கா -1 ; யோ -13 ; வே -1 ; க -4 ; ஞா -3; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 ; 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 . 
பும்வேதி ஸாஸாதன பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6/ 6 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
பும்வேதி ஸாஸாதன அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -3 ; வே -1 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2 : சு , சு / பா -3; 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 
பும்வேதி மிஸ்ரர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / பா -3 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-5 . 
பும்வேத அஸம்யத ஸம்யக் த்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; 
கா -1 ; யோ -3 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 3 ; 
ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -- 6 . 


தத் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; 4-3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 6 ; 

ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-6 . 
தத் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -3 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 : லே -2 : க , சு / பா -6 ; 
ப -1 ; ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 


401 


பும் வேத தேஸவ்ரதிகட்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -2 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -3 ; 1-1 ; ஸம் -3 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
பும் வேத பிரமத்தர்க்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1; 
யோ -11 ; வே -1; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 : ஸா , சே , ப ; த -3 ; லே -3 ; 
ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; 3-7 . 
பிரமத்த ஆஹார பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1; க -4 ; ஞா -3 ; ஸம் -2 ; த -3 ; லே -3 ; --1 ; ஸம் -2 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
தத் ஆஹார அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; ப- ) ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-6 . 
பும்வேத அப்ரமத்தாதிகளுக்கு மூலோக பங்கமாகும் , 
அபகத வேதர்க்கு ; 

கு -6 : அ . கு , உ , க்ஷ , ஸ , அ ; ஜீ -2 ; பர் -6 / 6 : அப , பர் ; 
பிரா -10 , 4 , 2 , 1 ; ஸம் -1 : பரி ; க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -11 : 
ம -4 , வ -4 , ஒள 2 , கா -1 ; வே -0 ; க -4 , 3 , 2 , 1 ; ஞா -5 ; ம . 

ஸ்ரு , அ , ம , கே ; ஸம் -4 ; ஸா , சே , சூ , யதா ; த -4 ; லே -6 / 
பா -1 ; ப -1 ; ஸம் -2 : உ , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-9 . 
இப்படி துவிதீய 

அனிவ்ரத்தி பிரபரதி 

ஸித்த 
பர்யந்தம் மூலோக பங்க மாகும் , 

வேதா ஹாரோத்திய ஸகுணட்டா ணாண ஓகந்து , 
திரிபங்கி : 

வேத மார்கணையில் பந்த திரிபங்கியில் ஸாமான்ய திரிபங் 
கியுள் அறிந்து கொள்வது . 


402 


( காதை ) 
மூலோகம் பும்வேதே தாவரசஉ ணிரய ஜுகள 

தித்தயரம் | 
இகி விகளம் தீஸண்டம் தாவம் ணிரயாவுகம் ணத்தீ || 

( கோ.க. 320 ) 
புருஷவேத யோக்ய பிரக்ரதி : 107 : C : 1 , 4 , 1 , 14 , 8 , 5 , 4 , 
6 , 64 ; உதய : 103 , 102 , 96 , 99 , 85 , 79 , 74 , 70 , 64 ; அனு : 
4 , 5 , 11 , 8 , 22 , 28 , 33 , 37 ; 43 . 

இத்தீ வேதேவி தஹாஹாரது புரிஸுணமித்தி ஸஞ்சத்தம் ! 
ஓகம் ஸண்டே ண ஹி சுரஹாரது த்தீபுஸ்ஸாரஉதித்யரம் || 

( கோ.க. 321 ) 
இத்தீ வேதே ஜோ : 105 ; ச்சி : 1 , 7 , 1 , 11 , 8 , 3 , 4 , 6 , 
64 : உதயம் : 103 , 102 , 96 , 96 , 85 , 77 , 74 , 70 , 64 ; அனு : 
2 , 3 , 9 , 9 , 20 , 28 , 31 , 35 , 41. ஸ்த்ரீ வேதோதய பிரப்ரதி , 
சொல்லப்பட்டது . 

நபும்ஸக வேத யோக்ய : 114 ; ச்சி : 5 , 11 , 1 , 12 , 8 , 3 , 4 , 
6 , 64 ; உதய : 112 , 106 , 96 , 97 , 85 , 77 , 74 , 70 , 64 ; அனு : 2 , 
8 , 18 , 17 , 29 , 37 , 40, 44 , 50 . 

( காஹை ) 
வேதா தாஹாரோதிய ஸகுணோகம் ணவரி 

ஸண்டதிகவகே | 
கிண்ஹ துக ஸுஹதி லேஸ்ஸியவாமேவிண் தித்யர 


ஸத்தம் | 


137 , 147 , இது ஸத்வ திரிபங்கி கதனம் ( கோ.க. 354 ) 
குண ஜீவ மார்கணாதி பிரபஞ்சகத்தினால் கர்ம பிரச்ரதி 
பந்தோதய உதீரண ஸத்வங்களை யகன்ற ஸ்வ சுத்தாத்ம 
திரவியம் ஹார குண முக்த்தா பலம் போல - சைதன்யான்வய 
திரவ்யமும் சைதன்ய விசேஷ குணமும் சை தன்ய வியதிரேக 
பர்யாயத்தினையுமுடைய ஆத்ம திரவியம் முதலானது 
ஆகமத்தினால் ஸித்தமாகையினால் ஸாஸ்த்ரஞரே ஸ்ரவணேத் 
தம ரென்பது அர்த்தம் . 

இதி வீதராக சர்வக்ஞ ப்ரணீதமும் ஸப்தபங்கி ஸ்மாலிங்கி 
தமும் ஆகிய பதார்த்த ஸார சாஸ்த்ரத்து வேதமார்கணா 
ஸ்வரூப நிரூபணம்- விம்சதி பரிச்சேதம் . 


ஸ்ரீ நமி தீர்த்தங்கராய நம 
இருபத்தோராம் அதிகாரம் 


சதுஷ் கஷாய மார்கணை 


நிஷ்கஷாயம் ஜிதா நங்கம் ப்ராப்தானந்த சதுஷ்டயம் | 
நத்வா நமீஸ்வரம் வக்ஷ்யே கஷாயாணாஞ்ச மார்கணாம் || 
கஷாயமார்கணை சொல்லுதும் : 


தூளி 


( காஹை ) 
ஸுஹ துக்க ஸுபஹு ஸஸ்ஸம் கம்மக்கேத்தும் கஸேதி 

ஜீவஸ்ஸ | 
ஸம்ஸார துாரமேரம் தேண கஸாஒத்தி ணம்வேந்தி || 

( கோ.ஜீ.281 ) 
ஸம்மத்த தேஸ ஸயலசரித்த ஜஹக் காத சரணபரிணாமே | 
காதந்தி வா கஸாயா சஉ ஸோல அஸ்ங்கலோகமிதா || 

( கோ . p 282 ) 
சிலபுடவிபேத 

ஜலரா இஸமாணஓ ஹ வே 

கோஹோ | 
ணாரயதிரிய ணராமர கஈஸு உப்பாயாகமஸோ || 

( கோ ஜீ .283 ) 
ஸேலட்டிகட்ட வேத்தே ணியபேயேணணு ஹ ரந்தவோ 

மானோ | 
ணாரயதிரியணராமர கஈஸு உப்பாயா கமஸோ || 

( கோஜீ .284 ) 
வேணுவ மூலோரப்பய ஸிங்கே கோமுத்தஏ ய கோரப்பே ) 
ஸரஸீ மாயாணார்யதி ரியணராமரகஈஸு கிவதி ஜியம் || 

( கோ.ஜீ.285 ) 
கிமிராயசக்கதணு மலஹ ரித்தராரண ஸரிஸா லோஹோ | 
ணாராயதிரிக்கமாணுஸ தேவேசுப்பாயவோ கமஸோ || 

( கோ.ஜீ .286 ) 


404 


ணாரயதிரிக்கணரசுர கஈஸு உப்பண்ண படமகா லம்ஹி | 
கோஹோ மாயா மானோ லோ ஹுதா அணியமோ 

வாபி || ( கோ.ஜீ .287 ) 
அப்பபரோபயபாதணபந்தா ஸஞ்சமணிமித்த கோஹ தீ | 
ஜேஸிம்ணத்திகஸாயா அம்லா அகஸாயிணோ ஜீவா || 

( கோ . ஜீ . 288 ) 
கோஹாதி கஸாயாணம் சஉ சஉ தஸ வீஸ ஹோந்தி 

பதஸங்கா | 
சச்தீ லேஸ்ஸா ஆஉக பந்தாபந்தகதபேதேஹிம் || 

( கோ . ஜீ . 289 ) 
சிலஸேலவேணூமூலக்கிமிராயாதீ கமேண சத்தாரி | 
கோஹாதி கஸாயாணம் ஸத்திம் படி ஹோந்தி 

ணியமேண || ( கோ . ஜீ . 290 ) 
கின்ஹம் சிலாஸமாணே சிண்ஹாதி ச்சக்கமேண 

பூமிம்ஹி | 
ச்சக்காதீ ஸுக்கோத்திய துலிம்ஹி ஜலம்மி சுக்கேக்கா || 

( கோ . ஜீ . 291 ) 
ஸேலக கிண்ஹி சுண்ணம் விரயஞ் ச ய பூகஏக பிட்டாளே | 
ணிரயம் இகி வாத ஆன திட்டாணே சாரி ஸேஸபதே | 

( கோ . ஜீ . 292 ) 
தூலிகசக்கட்டணே சஉரா ஊதிகதுகஞ் ச உவரில்லம் | 
பணசதுடாணே தேவம் தேவம் சுண்ணஞ் ச திட்டாணீ ! 

( கோ . ஜீ . 293 ) 
சுண்ணம் துக இகி டாணே ஜலம் ஹி சுண்ணம் அஸங்க 

பஜிதகமா | 
சஉ சோதஸ வீஸபதா அஸங்க லோகாஹு பத்தேயம் || 

( கோ . ஜீ . 294 ) 
புஹ புஹ கஸாய காலோ ணிரயே அந்தோ முஹுத்த 

பரிமாணோ | 
லோஹாதி ஸங்ககுணோ தேவஸுய கோஹ 

பஹுதீதோ || ( கோ . ஜீ . 295 ) 
ஸவ்வஸமாஸேணவஹித ஸகஸகராஸி புணிவி ஸங்குணித 
ஸகஸககுணாகாரே ஹிம்ய ஸகஸகராஸீண பரிமாணம் || 

( கோ . ஜீ . 296 ) 


405 


ணர திரிய லோமஹாயா கோஹோ மாணோ வீ 

இந்தியாதிவ்வ | 
ஆவலி அஸங்கபஜ்ஜா ஸக காலம் வா ஸமாஸேஜ்ஜ || 

( கோ . ஜீ . 297 ) 
கஷாயம் வகைகள் 


கர்ம க்ஷேத்ரம் கஷந்தீதி கஷாயா : என்கிற இந்த நியா 
யத்தினால் கர்ம பலத்தை விளைந்து கொடுப்பது கஷாய 
மென்பது . அதுவும் குரோத மான மாயா லோப மென ஸாமான் 
யத்தினால் நான்கு பேதம் ஆகும் . விசேஷத்தினால் அனந்தானு 
பந்தி குரோத மான 

லோபம் , அப்ரத்யாக்யான 
குரோத மான 

லோபம் , பிரத்யாக்யான குரோத 
மான மாய லோபம் , ஸம்ஜ்வலன குரோத மான மாயா லோபம் 
என பதினாறு பேதமாகும் . உதய ஸ்தானத்தில் அஸங்க்யாத 
லோக மாத்ர ஸ்தான மாகும் . 


மாயா 


மாயா 


கஷாயம் உள்ள நிலைகள் 


ஸ்தாவர காய முதல் அனிவ்ரத்திகரண துவிதீய பாக பர் 
யந்தம் குரோதமும் , திரிதீய பாக பரியந்தம் மானமும் , சதுர்த்த 
பாக பர்யந்தம் மாயையும் , சூஷ்ம ஸாம்பராய பர்யந்தம் லோப 
கஷாயமு மாகும் . 
ஸத் பிரரூபணம் 

இனி கஷாயானுவாதத்தில் ஸாமான்ய லாபத்து மூலோக 
பங்கமாகியும் பத்து குணஸ்தான மாகும் : 

கு -10 ; p - 14 ; பர் -6 / 6 , 5/5 , 4/4 ; பிரா -10 / 7 ; 9/7 , 8/6 , 7/5 , 
6/4 , 4/3 ; ஸம் -4 ; 5-4 ; இ -5 ; கா -6 ; யோ -15 ; வே -3 ; க -4 ; 
ஞா -7; ஸம் -6 ; த -3 ; லே -6 / 6 ; L - 2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ .10 , 
குரோத கஷாயிகட்கு : 

கு -9 ; p - 14 ; பர் 6/6; 5/5 , 4/4 ; பிரா -10 / 7 , 9/7 , 8/6, 7/5 , 
6/4 , 4/3 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -15 ; வே -3 ; க -1 : 
குரோ ; ஞா -7 : கேவல ரஹித ; ஸம் -5 : அ , தே , ஸா , சே , ப ; 
த -3 ; லே -6 / 6 ; ப -2 ; ஸம் -6 ; ஸம் - 2 ; ஆ -2 ; உ -10 . 


406 


குரோத கஷாய பர்யாப்தகர்க்கு : 


கு -9 ; p - 7 ; பர் -6 / 5 / 4 ; பிரா -10 / 9 , 8/7 , 6/4 ; ஸம் -4 ; க -- 4 ; 
இ -5 ; கா -6 ; யோ -11 : ம .4 , வ .4 , ஔ .1 , வை . ) , ஆ -1 ; வே -3 : 
க -1 ; ஞா -7 ; ஸம் -5 ; த -3 ; லே -6 / 6 ; ப -2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; 
ஆ -1 ; உ -10 . 


குரோத கஷாய அபர்யாப்தகர்க்கு : 

கு -4 : மி , ஸா , அ , பிர ; ஜீ -7 ; பர் -6,5,4 : அ ; பிரா -7 / 7 , 
6/5 , 4/3 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -- 6 ; யோ -4 ; ஔமி 1 , வைமி 1 , 
ஆமி 1 , கா -1 ; வே -3 ; க -1 ; ஞா -5 ; ஸம் -3 : அ , ஸா , சே ; 
த -3 ; லே -2 / 6 ; 1-2 ; ஸம் -5 : மி , ஸா , உ , வே , க்ஷா ; ஸம் -2 ; 
ஆ -2 ; உ -8 . 
குரோத கஷாய மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 : மி ; ஜீ -7 , 7 ; பர் -6 / 6 , 5/5 , 4/4 ; பிரா -10 / 7 9/7 ,, 
8/6 , 7/5 , 6/4 , 4/3 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -13 : 
ஆஹார ரஹித ; வே -3 ; க -1 ; ஞா -3 : கு , கு , வி ; ஸம் -1 : அ ; 
த -2 ; லே -6/ 6 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -2 ; 2-5 . 
குரோத கஷாய மித்யாத்ரஷ்டி பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -7 ; பர் -6 / 5 / 4 ; பிரா -10 , 9 , 8 , 7 , 6 , 4 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -10 : ம 4 , 14 , வை 1 , ஒள 1 ; வே -3 ; 
க -1 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -66; ப -2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; 
ஆ -1 ; உ -5 . 


குரோத கஷாய மித்யாத்ரஷ்டி அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 : மி ; p - 7 ; பர் -6 , 5 , 4 ; பிரா -7 , 7 , 6 , 5 , 4 , 3 ; 
ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -3 : ஔமி -1 , வைமி .1 கா -1 ; 
வே -3 ; க -1 ; .ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2 : க , சு / பா -6 ; ப -2 ; 
ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -4 . 
குரோத கஷாய ஸாஸாதனர்க்கு : 

கு -1 : ஸா ; p - 2 ; பர் -6 / 6 ; பிரா -10/ 7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; 
கா -1 ; யோ -13 : ஆஹார த்வய ரஹித : வே -3 ; க -1 ; ஞா -3 : 
ஸம் -1 ; அ ; த -2 ; லே -6 / 6 ; ப -1 ; ஸம்-1 : ஸா ; ஸம் -1 ; ஆ -2 ; 
உ -5 . 


407 


குரோத கஷாய பர்யாப்தக ஸாஸாதனர்க்கு : 


கு -1 : ஸாஸா ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 : 
கா -1 ; யோ -10 ; வே -3 : க -1 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 : 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


குரோத கஷாய அபர்யாப்க ஸாஸாதனர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -3 : நரக கதி 
ரஹித ; இ -1 ; கா -1 ; யோ -3 ; வே -3 ; க -1 ; ஞா -2 ; ஸம் -1 ; 
த -2 ; லே -2 : க , சு / பா -6 ; 1-1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-4 . 


குரோத கஷாய மிஸ்ரருக்கு : 

கு -1 : மிஸ் ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; 
கா -1 ; யோ -10 ; வே -3 ; க -1 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 ; 
ப -1 ; ஸம் -1 : மி ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
குரோத கஷாய அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டிக்கு : 

கு -1 : அ ; p - 2 ; பர் -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 , க -4 ; இ -1 ; 
கா -1 ; யோ -13 ; வே -3 ; க -1 ; ஞா -3; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 6 ; 
ப -1 ; ஸம் -3 : உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 


குரோத கஷாய பர்யாப்தக அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டிக்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -1 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 6 ; ப -1 : 
ஸம் -3 : உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ .1 ; 2-6 . 
குரோத கஷாய அபர்யாப்தக அஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -7 ; ஸ -4 ; க -4 ; இ -1 ; கா -- 1 ; 
யோ -3 : ஔ . மி , வைமி , கா ; வே -2 : பு , நபும் ; க -1 ; ஞா -3 , 
ஸம் -1 ; த -3 ; லே -2 : க , சு / பா -6 ; 1-1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; 
உ -6 . 


குரோத கஷாய தேஸவிரதிகளுக்கு : 

கு .1 : தே ; p - 1 ; பர் : 6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -2 : ம , F ; 
இ -1 ; கா -1 ; யோ -9 ; வே -3; க -1 ; ஞா -3 ; ஸம் -1 : தே ; த -3 ; 
லே -6 : சு பா -3 ; ப .1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


408 


குரோத கஷாய பிரமத்த ஸம்யதர்க்கு : 


கு -1 : பிர ; p - 2 ; பர் -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 : ம -4 , வ -4 , ஔ -1 ; ஆ -2 ; வே -3 ; க -1 ; ஞா -4 : 
ம , ஸ்ரு , அ , மன ; ஸம் -3 : ஸா , சே , பரி ; த -3 ; லே -6 / 3: சு ; 
ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
குரோத கஷாய அப்ரமத்த ஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -6 / பா -3 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-7 . 


குரோத கஷாய அபூர்வகரணருக்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9, வே -3 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -6/ பா -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


குரோத கஷாய பிர தம அனிவ்ரத்திகரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -2 : மை , பரி ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -3 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -6 / பா -1 ; 
ப -1 ; ஸம் -2 : உ , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


குரோத கஷாய துவிதீய அனிவ்ரத்தி கரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -1 : பரி ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -6 / பா -1 ; 
ப -1 ; ஸம் -2 : உ , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 

இவ்வண்ணமே மான மாயைகளுக்கு மித்யாத்ரஷ்ட்யாதி 
யாக அனிவ்ரத்தி கரணன் திரீ சதுர்த்த பாக பர்யந்தம் 
குரோத மென்னுமிடத்து மான 

சொல்லுவது . 
லோப கஷாயத்துக்கு இந்த பிரகாரத்தினால் சொல்லுவது . 
சூக்ஷ்ம ஸாம்பராய பர்யந்தம் 

சொல்லுவது . 

இதுவே 
விசேஷம் . 

அகஷாயிகளை சொல்லுமிடத்து உபசாந்த க்ஷாயாதி 
நாலு குணஸ்தானமும் அதீத குணஸ் தான மொன்று ஜீவஸ 


மாயைகளை 


409 


மாஸை 


இரண்டு . அதீத ஜீவஸமாஸை உண்டு ; பர் -6 / 6 ; 
பிரா -10,4,2,1 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; யோ -11 : ம 4 , வ 4 , 
ஔ 2 , கா -1 ; வே - 0 ; க -0 ; ஞா -5 ; ஸம் -1 : யதா ; த -4 ; லே -6 
பா -1 ; ப -1 ; ஸம் -2 : உ , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -9 . 

உபசாந்த கஷயாதி சித்தர் வரைக்கும் யதா யோக்யத் 
தினால் அறிந்து கொள்ளுவது . 

இவ்வண்ணம் கக்ஷாய மார்கணையுள் ஆலாபஞ் சொல்லப் 


பட்டது . 


திரிபங்கி 


( காஹை ) 
வேதாதாஹாரோத்தி யஸகுட்டாணாண மேகந்து 

( கோ.ஜீ.119 ) 
ணவரிய ஸப்புவ்வ ஸம்மே ணரஸுர ஆஊணி ணத்தி 

ணியமேண | 
மிச்சஸ்ஸந்தி மணவயம் பாரம்ணஹி தேஉ பம்மேஸு || 

( கோ.ஜீ.120 ) 
சுக்கே ஸதர சஉக்கம் வாமந்திம பாரஸஞ் ச ண ச 

அத்தி ) 
கம்மேவ அணாஹாரே பந்த ஸந்தோ அணம்தோ ய || 

( கோ . ஜீ .121 ) 
கி : 3.118 , தே . 111 , ப . 108 , சு . 104 , பந்த திரிபங்கியும் யதா 
யோக்யம் அறிந்து கொள்வது . 

( காதை ) 


தித்தயர மாணமாயாலோஹ சஉக்கண மோக மிஹ 

கோஹே | 
( 109 ) அணரஹிதே ணிகிவிகளம் தாவண கோஹணு 

தாவர சஉக்கம் || ( கோ.க .322 ) 
ஏவம் மாணாதி தியே : 109 ; 91 ; கோ ஹாதி சஉக்கஸ்ஸ 
ஜோகோ : 109 : சி : 5 , 6 , 1 , 14 , 5 , 5 , 4. 6 , 63 ; உத : 105 , 99 , 
91 , 95 , 81 , 78 , 73 , 69 , 63 ; அனு : 4 , 10 , 18 , 14 , 28 , 31 , 36 , 
40, 46 . 


410 


விஸேஸோ 


எத்த லோ ஹஸ்ஸ ஸுகஸா ஒத்தி 
ஜோணி தப்போ அணரஹி தமிச்சே , 91 . 


இது உதய திரிபங்கிய கதனம் . 


ஸத்வ த்ரிபங்கியில் கஷாய மார்கணைக்கு விசேஷ கதன 
மில்லை 

யாவதனால் ஸாமான்ய கதனத்தினாலே யாகும் . 
மற்றொரு விஸேஷமுண் டெங்கனெனில் , நரக கதியில் மித்யாத் 
ரஷ்டிக்கு அனந்தானுபந்தி சதுஷ்கமும் , அஸம்யத ஸம்யத்ரஷ் 
டிக்கு அப்ரத்யாக்யான சதுஷ்கமும் என அஷ்ட ( 8 ) கஷாயம் 
வர்த்திக்கும் . திர்யக்மித்யாத்ரஷ்டியிடத்து 

அனந்தானுபந்தி 
சதுஷ்கமும் , அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டியிடத்து அப்ரத்யாக்யான 
சதுஷ்கமும் , தேஸ வ்ரதியில் பிரத்யாக்யான சதுஷ்கமும் என 
துவாதச ( 12 ) கஷாயம் திர்யக்கதியி லாகும் . 

கர்மபூமிஜ மனுஷ்ய ஸாமான்ய மித்யாத்ரஷ்டியில் அனந் 
தானுபந்தி சதுஷ்கமும் , அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டியில் அப்ரத் 
யாக்யான சதுஷ்கமும் , தேஸ வ்ரதியில் பிரத்யாக்யான சதுஷ் 
கமும் ஸகல ஸம்யதனுள் ஸம்ஜ்வலன 

சதுஷ்கமும் 
ஷோடஸ ( 16 ) கஷாயம் மனுஷ்ய கதி ஸாமான்யத்தின 
லாகும் . 

மற்றும் மனுஷ்ய மித்யாத்ரஷ்டி ஸ்த்ரீயருள் அனந்தானு 
பந்தி சதுஷ்கமும் , அஸம்யதருள் அப்ர த்யான சதுஷ்கமும் , 
தேஸவ் ரதியுள் பிரத்யாக்யான சதுஷ்கமும் என துவாதஸ ( 12 ) 
கஷாயம் மனுஷ்ய ஸ்த்ரீயருள் ளாகும் , 
போக பூமிஜரிலும் தேவ கதியிலும் எட்டு கஷாய மாகும் . 

( காதை ) 
ணாரய அட்டகஸாயா திரிஏஸு பாரஸா ஹவம் தித்தி 
மாணுஸக தியேஸு ஸோளஸ தேவஸு ஹவந்தி 


என 


னா 


அட்டேவ || 


கோஹேணவக்க சிம்ஹோ மாணேணய 

சுயணய கந்த 

ஹோஹோ | 
மாயாண இத்தி ஸண்டோ லோஹேணய ஸப்ப சமரீஓ !! 
சிளபூஸிசும்முத ரேயா சிள ட்டதாரு லதாலஸீமே | 
ஸஸ்லேயனி முத்திண்ணிவிக்க குசும்ப ஹரித்த ஸமா 11 


411 


கசாயங்கள் அளவும் விளைவும் 


மற்றும் தீவ்ர தரம் தீவ்ரம் மந்த மந்ததரம் என்று கஷா 
யம் சது ( 4 ) பிரகாரத்துள் ஒவ்வொன்று குரோத , மான , மாயா , 
லோப பேதத்தினால் நான்கு நான்காக பதினாறாகும் . உத்த 
ரோத்தர 

பிரக்ரதி விகல்பத்தினால் அஸங்க்யாத 
மாத்ரமு மாகும் . 


லோக 


சிலா பேதமும் சிலாஸ்தம்பமும் , வேணு மூலமும் , கிரிமிரா 
கமும் போல்வன குரோதாதி கஷாயங்கள் தீவ்ர தரங்கள் . 
அப்படிப்பட்ட கஷாயத்தினால் ஆதமன் நரக லோக பிராப் 
தனாகும் . 

பூமிபேத , அஸ்த்தி , மேஷஸ்ரங்க , சக்ரமலம் போல்வன 
கஷாயங்கள் தீவ்ரமாகும் . இந்த கஷாயங்களினால் ஆத்மன் 
திர்யக் கதியில் பிறக்கும் . 


தூளி ரேகா , காஷ்ட்ட , கோமூத்ர சரீரமலம் போல்வன 
குரோதாதிகள் கஷாய மிந்த நாலும் 

நாலும் மந்த தரத்தினால் 
மனுஷ்ய கதியினை யடைவிக்கும் . 


ஜல ரேகை , வேத்ரமும் திருகுமணையும் , ஹரித்ராராகம் 
போல்வன குரோதா திகளிந்த நான்கும் மந்த தர கஷாயங்கள் 
ஆத்மனை தேவலோகத்தில் பிறப்பத்து திவ்ய சுகத்தை 
பண்ணும் . 


இவ்வண்ணம் சொல்லப்பட்ட 

சங்க்யாத 

அஸங்க்யாத 
விகல்பமாகிய 

கஷாயங்களொன்றும் யாதொருவருக் 
கில்லையோ அவர்கள் அகஷாயிகள் ; அனந்த சுக நிவாஸிகள் , 
உபசாந்த க்ஷண கஷாயாதிகள் சுக துக்க பஹு ஸஸ்யோத்பத்தி 
ஹேது பூத க்ஷேத்ர ரூப கஷாயோதயானு ரஞ்சித யோக பிரவ் 
ரத்தி ரூப லேஸ்யோதயாத் பூத அனாதி ஸம்ஸார காந்தார 
பரிப்ரமண காரண ஜாத பிரக்ரதி ஸ்திதியனுபாக பிரதேஸ 
பந்தோதயோதீரண ஸத்வ ஸாத்யநாதி துரவ ஜகன் யோத்க் 
ரஷ்யாத்மக கஷய க்ஷய காரண நிஷ்கஷாய நிர்விகார நிர்த் 
வந்த நிர்மல நிருபலேப நிராக நிர்ப்பரானந்த சிச்சமத்கார 


412 


நிஜாத்ம தியானமே 

காரண மென்றறிந்து ஸ்வசுத்தாத்ம 
பாவனை நிரந்தரம் பண்ணப்படு மென்பது இந்த கஷாய மார் 
கனணயினது தாத்பர்யம் . 


இதி வீதராக சர்வக்ஞ பிரணீதமும் சப்தபங்கி ஸமாலிங்கித 
முமாகிய பதார்த்தஸார ஸாஸ்த்ரத்தில் கஷாய மார்கணா 
ஸ்வரூப நிரூபணம் - ஏகவிம்சதி பரிச்சேதம் . 


ஸ்ரீ நேமி தீர்த்தங்கராய நம : 

இருபத்திரண்டாம் அதிகாரம் 
அஷ்ட ஞான மார்கணை 


ஞானானந்தைக சம்பன்னம் ஞனானந்தைக காரணம் | 
நேமிம்நத்வா ப்ரவக்ஷ்யாமி மார்கணாம் ஞான ஸம்ஹி 

காம் || 
எட்டு வகைப்படும் ஞானம் 

இவ்வண்ணம் , ஞான மார்கணை என்னென்றால் ஸஹஜ 
சுத்த பரம பாரிணாமிக பாவ ஸ்வபாவ ஆத்ம தத் ப்ரதிபக்ஷ 
பூதானாதி ஸந்தானாகத ஞானாவரணீவ காம பந்த க்ஷயோப 
சம க்ஷயோத்பூத அஷ்ட விகல்ப ஞானங்கள் என்னென்றால் 
திகத்தாலாபு பாஜனகத துக்த்தம் போல் மித்யாதவ அனந்தா 
னுபந்தி உதய வசத்தினால் " விபரீதாபிநிவேஸ ரூப குமதி 
குஸ்ருதி விபங்கக் மென்னும் அஞ்ஞான திரயமும் , குடகண்ட 
சர்காரான்வித துக்த்தம் போல நிஜசுத்தாத்மாதி தத்வ 
விஷயங்களுள் விபரீதாபிநிவேஸ ரஹிதத்வத்தினால் ஸம்யக் 
ஞான மென்ப மதி ஸ்ரு தாவதி , மன : பர்யய கேவல ஞான 
மென்னும் ஞான பஞ்சகமும் கூடி ஞான மார்கணை எட்டு 
பேதமாகும் . அதுவும் பதார்த்தங்களின் குண பர்யாங்களை 
நிச்சயித்து அறிவதாகும். 

அவற்றுள் , மதிஞானம் ஸாம்வ்யவஹாரிக் பிரத்யக்ஷமாகி 
யும் பரோக்ஷ ஞான மாகும் . ஸ்ருத ஞானமும் பரோக்ஷ 
மாகும் " இவ்விரண்டும் ஆத்யே பரோக்ஷ மென்னும் சூத்ரா 
பிபராயத்தினால் பரோக்ஷங்கள் . அவதி , மன: பர்யயம் ஏக 
தேஸ் பிரத்யக்ஷங்கள் . கேவல ஞானம் ஸகல பிரத்யக்ஷமும் 
க்ஷாயிகமும் ஆகும் . ஒழிந்த நான்கு அஞ்ஞான திரயமும் இந்த 
ஏழும் ஷாயோபசமிகங்கள் . 

மற்றும் ஐந்து இந்த்ரியங்களும் மனமும் என இவற்றினால் 
தன் தான் விஷயத்தை தம் அறிவினால் க்ஷேத்ராந்தரத்து 


414 


யிருந்ததை யறிவது மதி ஞானம் . அந்த மதி ஞானமும் அவக் 
ரஹாதிகளினாலும் பஹு வாதிகளினாலும் பேதிக்க முன் 
னூற்று முப்பதாறு விகல்ப மாகும் . 


மதிஞானத்தினால் கைக்கொள்ளப்பட்ட அர்த்தத்தினால் 
அர்த்தாந்தரத்தை அறிவது ஸ்ருத ஞானம் . அந்த ஸ்ருதஞானம் 
( ஞான 

விகல்பத்தினால் பர்யாயாக்ஷர பதசங்காதாதி பேதத் 
தினால் இருபது தரமாகும் . கிரந்த விகல்பத்தினால் அங்கம் 
அங்கபாஹ்யம் என இருவகைப்படும் . ஆசாராங்கம் முதலாக 
அங்கம் பன்னிரண்டும் , ஸாமாயிகம் முதலாக அங்க பாஹ்யம் 
பதினாலு விகல்பமு மாகும் . இவ்வண்ணம் மதி ஸ்ருதங்களின் 
பிறந்த ஞானங்கள் இருபத்தெட்டும் அவ்ய வச்சின்னம் 
ஆகையினால் தம்மில் சமானங்கள் . 

ரூபி திரவ்யங்களை பிரத்யக்ஷமாக யறிவது அவதி ஞானம் . 
அதுவும் தேசாவதி பரமாவதி சர்வாவதி என்று திரி விதம் . 
அவற்றுள் தேஸாவதி பவ பிரத்ய , குணப்ரத்யய பேதத்தினால் 
திவிதம் . அவற்றுள் ஒவ்வொன்று உத்தம மத்யம ஜகன்ய 
விகல்பத்தினால் திரிவிதம் . உத்க்ருஷ்ட ஜகன்யங்களிரண்டும் 
ஒவ்வொன்றே விகல்பம் . மத்யமம் அஸங்க்யாத பேதம் . 

குணப்ர த்யயாவதி மனுஷ்யருக்கும் , திர்யஞ்சருக்கும் ஆகும் 
அதுவும் அனுகாமி , அனுனகாமி அவஸ்திதம் , அனவஸ்திதம் 
வர்த்தமானம் , ஹீயமானம் என்று ஷட் ( 6 ) பிரகார மாகும் . 
பவப்ரத்யயம் தேவர்க்கும் நாரகர்க்கும் தீர்த்தகர்க்கும் ஸர்வாங் 
கோத்தமாகும் . அது பஹுப்ரகாரம் . சங்காதி சின்னங்களுள் 
பிறக்கும் . குணப்ரத்யய பவ்ப்ரத்யய சர்வாங்கோத்தம் . 
சமஸ்த லோக க்ஷேத்ரமு மறிவ அவதியு மெங்கெனும் கெடும் . 

அதிலும் அதிகமாக அறியும் பரமாவதியும் ஜகன்ய மத்ய 
மோத்க்ரஷ்ட்ட பேதத்தினால் திரிவிதம் ; மத்யமம் அஸங்க் 
யாதபேதம் ; ஒழிந்த இரண்டும் ஒவ்வொரு விகல்பம் . திரவ்யத் 
தினால் பரமாணுவையும் க்ஷேத்ர கால பாவங்களுள் அசங்க் 
யாதலோகமும் அறிவ சர்வாவதி நிர்விகல்பம் . இந்த இரண்டும் 
குணப்ரத்யங்கள் , அவிநாஸிகள் . சரமதர 
தர்க்கு அல்லது பிறவாது , மற்று மந்த மதி 

ஸ்ரு தாவகதிக 


தேஹரான ஸம்ய 


415 


ளென்கிற ஸஞான திரிகமும் மித்யாத்வ அனந்தானுபந்தி 
கஷாயயோ தயத்தில் கூடி , மதி அஞ்ஞான சுருத அஞ்ஞான 
விபங்காவதி ஞான மென்கிற அஞ்ஞான திரயமும் ஆகும் . 


குசாஸ்த்ரத்தையும் யுக்த்தாசாரண் அல்லாத புத்ரனையும் 
சாஸ்த்ரமும் புத்ரனும் அல்லவாறு போல விஷஜந்த கூட பஞ்ச 
ராதிகளில் நிறுா பதே சத்தினால் மதி நிகழ்வது மதி அஞானம் . 
கபட சாஸ்த்ரத்தினையும் கொளடில்ய பாரத ராமாயணாதி 
இதிஹாஸ புராணங்களையும் 

இவை துச்சங்கள் , 
ஸமாஸாதநியங்களும் ஆகிய காரணத்தினால் ஸ்ருத அஞான 


என்கிற 


மென்பது . 


விபரீதமான அவதிஞானம் க்ஷயோப சமிகமாகியும் கர்மத் 
துக்கு பீஜமாகியது விபங்க ஞானம் , 


சிந்தி தமும் அசிந்தமும் அர்த்த சிந்திதமும் என இவை 
முதலாகயுடையவற்றை யறிவது மந ; பர்யய ஞானம் . அதுவும் 
ரூஜுமதி விபுலமதி என்று இரண்டு வகைப்படும் .. 


சொல்லுமது 


அவற்றுள் சிந்திக்கிற புருஷன் வக்ரபாவமின்றி சிந்தித்த 
நஷ்டமுஷ்டி சிந்தாதிகளை 

ஜகன்ய 

மத்ய 
மோத்க்ரஷட்ட பேதத்தினால் திரி விதம் . மத்யமம் அஸங்க் 
யாத விகல்பம் ; ஒழிந்த இரண்டும் ஒவ்வொரு திறம் .. 


மான 


விபுலமதி ருஜுத்வத்திலும் வக்ரத்திலும் விசாரித்ததும் 
விசாரிக்கக்கடவதும் முதலாகவுடைய அதீத அனாகத வர்த்த 

கால விஷயங்களெல்லாவற்றையும் அறிவது . ஜகன்ய 
மத்ய மோத்க்ரஷ்ட பேதத்தினால் திரி வித மாகும் . மத்யமம் 
அஸங்க்யாத விகல்பங்கள் ; ஒழித்த 

ஒழித்த இரண்டும் ஒவ்வொரு 
விகல்பம் , 


ந்த 


ஞானங்களுக்கு ஸ்வாமிகள் யரெனில் மதி 
ஸ் குதாவதி ஞானங்கள் அஸம்ய தன் முதல் க்ஷண கஷாய 
பர்யந்த மாகும் , மன ! பாயய ஞானம் பிரமத்தன் முதல் சப்த 
பேதத்து ஸம்யதரும் ஸ்வாமிகள் ஆகும் . பிரதம த்விதீய குணஸ் 
தானங்களுள் அஞான திரிகமே யாகும் , மற்றொன்று விசேஷம் . 


416 


விபங்கஞானம் பஞ்சேந்திரிய ஸம்ஜி பர்யாப்தகரிலு மாகும் . 
கேவல ஞானம் ஜிந சித்தரிடத்திலு மாகும் . 


க்ஷாயிக மேக மனந்த ஸ்ரீயுத மக்ஷய சுகைக நிலயமதக்கம் 
ஞேயம் லோகாலோகம் ஞேயம் கைவல்ய போத மன் யா 

பாதம் . 
ஸத் பிரூபணம் 


ஸாமான்ய 


ஞாநானுவாதத்தில் 
பங்கம் . 


ஆலாபமும் மூலோக 


குமதி குஸ்ருதங்களுக்கு : 

கு -2 : மி , ஸா ; ஜீ -14 ; பர் -6 / 6 , 5/5 , 4/4 ; பிரா -10 / 7 , 9/7 , 
8/6 , 7/5 , 6/4 , 4/3 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -13 ; வே -3 ; 
க -4 ; ஞா -2 ; ஸம் -1 : அஸ ; த -2 ; லே -6 / 6 ; 1-2 ; ஸம் -2 ; மி , 
ஸா ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -4 . 
குமதி குஸ்ருதி பர்யாப்தகர்க்கு : 

கு -2 ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 ; பிரா -10 , 9 , 8 , 7 , 6 , 4 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 , 
த -2 ; லே -6 / 6 ; ப -2 ; ஸம் -2 : மி , ஸா ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -4 . 
குமதி குஸ்ருத அபர்யாப்தகர்க்கு . 

கு -2 : மி , ஸா ; p - 7 ; பர் -6 , 5 , 4 ; அ ; பிரா -7 , 7 , 6 , 5 , 
4 , 3 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -3 : ஔமி . 1 , வைமி . 1 ; 
சா -1 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2 ! பா -6 ; 1-2 ; 
ஸம் -2 : மி , ஸா , ஸம் -2 ; ஆ -2 ; உ -4 . 
குமதி குஸ்ருதி மித்யாரஷ்டிகளுக்கு : 

கு -1 : மி ; ஜீ -14 ; பர் -6 / 6 , 5/5 , 4/4 ; பிரா -10 / 7, 9/7 , 8/6 , 
7/5 , 6/4 , 4/3 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -13 : ஆஹார 
துவய ரஹிதம் ; வே -3 ; க -4 ; ஞா -2 : கு , கு ; ஸம் -1 ; 
லே -6 / 6 ; 1-2 ; ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -2 ; 2-4 . 
குமதி குஸ்ருதி மித்யாத்ரஷ்டி பர்யாப்தகர்க்கு : 

கு -1 : மி ; p - 7 ; பர் -6 , 5,4 ; பிரா -10 / 9 , 8/7 , 6/4 ; ஸ -4 ; க -4 ; 
இ -5 ; கா -6 ; யோ -10 : ம -4 , வ -4 , ஔ -1 , வை -1 ; வே -3 ; 


த -2 ; 


417 


ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 ; ப -2 : ஸம் -1 : மி ; ஸம் -2 ; ஆ -1 ; 
உ .4 . 


குமதி குஸ்ருதி மித்யாத்ரஷ்டி அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 : மி ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 ; பிரா -7 , 7 , 6 , 5 , 4 , 3 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -3 ; ஔமி , வைமி , கா ; வே -3 ; க -4 ; 
ஞா -2 : கு , கு ; ஸம் -1 ; த -2 ; லே -2 : க.சு / பா -6 ; 1-2 ; ஸம் -1 : 
மி ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -4 . 


குமதி குஸ்ருதி ஸாஸாதனர்க்கு : 

கு -1 ; p - 2 ; ப -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -4 ; 
கா -1 ; யோ -13 : ஆஹார துவய ரஹித ; வே -3 ; க -4 ; ஞா -2; 
ஸம் -1 ; த -2 : ச , அ ; லே -6 / 6 ; ப -1 ; ஸம் -1 : ஸா ; ஸம் -1 ; 
ஆ -2 : உ -4 . 


கும்தி குஸ்ருதி ஸாஸாதன பர்யாப்தகர்க்கு : 

கு -1 : ஸா ; ஜீ -1 ; 1-6 பிரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; 
கா -1 ; யோ -10 ; வே -3 ; 5-4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 : லே -6 / 6 ; 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -4 . 


குமதி குஸ்ருதி ஸாஸாதன அபர்யாப்தகருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -3 : தி , ம , தே ; 
இ -1 ; கா -1 ; யோ -3 : ஔமி , வைமி , 

வைமி , கா ; வே -3 ; க -4 ; 
ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2 : க , சு / பா -6 ; ப -1 ; ஸம் -13 
ஸாஸா ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 
விபங்க ஞானத்துக்கு சொல்லுமிடத்து : 

கு -2 : மி , ஸா ; ஜீ -1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; 
கா -1 ; யோ -10 : ம .4 , வ .4 . ஔ .1, வை .1 ; வே -3 ; க -4 ; ஞா -1 ; 
விபங்க ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 ; 1-2 ; ஸம் -2 : மி , ஸா ; ஸம் -1 ; 
ஆ -1 ; உ -3 . 
விபங்க ஞான மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 


கு -1 ; p - 1 ; பா -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 , 
யோ -10 : வே -3 ; க -4 ; ஞா -1 : விபங்க ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 ; 
ப -2 ; ஸம் -1 : ஸா ; ஸம்1- ; ஆ -1 : உ -3 . 


418 


ஆபினிபோதிக ஸ்ருத ஞானங்களுக்கு சொல்லுமிடத்து : 

கு -9 ; p - 2 ; பர் -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 , r ணஸம்ஞை 
உண்டு ; க -4 ; இ -1 ; கா -1 ; யோ -15 ; வே -3 ; அபகதவேத 
ருண்டு ; க -- 4 : 

அகஷாயிகளுண்டு ; ஞா -2 : ம , ஸ்ரு ; ஸம் -7 ; 
த -3 ; லே -6 / 6 ; ப -1 ; ஸம் -3 : உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -2 ; 


உ -5 . 


மதி ஸ்ருத ஞான பர்யாப்தகர்க்கு : 

கு -9 ; p - 1 ; ப -6 ; பிரா -10 ; ஸ -4 : க்ஷண ஸம்ஞையுண்டு ; 
க -4 ; இ -1 ; கா -1 ; யோ -10 : ம -4 , வ -4 , ஔ -1 , வை -1 ஆ -1 ; 
வே -3 : அபகதவேதருண்டு ; க -4 : அகஷாயிகளுண்டு ; ஞா -2 : ம , 
ஸ்ரு ; ஸம் -7 ; த -3 ; லே -6 / 6 ; U - 1 ; ஸம் -3 : உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; 
ஆ -1 ; 2-5 . 


மதி ஸ்ருதஞான அபர்யாப்தகர்க்கு : 


கு -2 : அஸம் , பிரம ; p - 1 : அ ; ப -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -1 ; க -1 ; யோ -4 : ஔமி . 1 , வைமி , 1 , ஆமி . 1 , 
கா -1 ; வே -2 : பும் , நபும் ; க -4 ; ஞா -2 ; ஸம் -3 : அ , ஸா , சே ; 
த -3 ; லே -2 : க , சு / பா -6 ; ப .1 ; ஸம் -3 : உ , வே , க்ஷா : ஸம் -1 ; 
ஆ .2 ; உ- ) , 


மதி ஸ்ருத ஞான அஸம்யத ஸம்யக் த்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 . அஸம்யத ; p - 2 ; பர் -6 / 6 ; பிரா -10 / 7 ; ஸம் -4 ; க -4 ; 
இ -1 ; கா -1 ; யோ -13 ; வே -3 ; க -4 ; ஞா -2 : ம , ஸ்ரு ; ஸம் -1 : 
அ ; த -3 ; லே -6 / 6 ; 1-1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 . 


மதி ஸ்ருத ஞான பர்யாப்தக அஸம்யதர்க்கு : 


கு -1 : அ ; ஜீ -1 ; பர் -6 ; பிரா -10 ; ஸம் -4 ; 4-4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 : ம .4 , வ .4 , ஔ .1 , வை .1 ; வே -3 ; க -4 ; ஞா -2 : ம , 
ஸ்ரு ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 6 ; பா -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-5 . 
மதி ஸ்ருத ஞான அபர்யாப்த அஸம்ய தர்க்கு : 

கு -1 ; ஜீ -4 ; பர் -6 : அ ; பிரா -7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; க -1 
யோ -3 : ஔமி .1 ; வைமி , 1 , கா ; வே -2 : பும் நபும் ; க -4 ; 


419 


ஞா -2 : ம , ஸ்ரு ; ஸம் -1 : அ ; த -3 ; லே -2 : க , சு / பா -6 ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-5 . 
தேஸ விரத்யாதி r ண கஷாய பர்யந்தம் மூலோக பங்கம் 
மதிஸ்ருதங்களுக்கு சொன்னாப் போல . 

அவதி ஞானத்துக்கும் சொல்லுவது மதி ஸ்ருத ஞான 
துவயமும் அவதியுங்கூடி திரயமும் ( 3 ) , பின்பு மன ; பரியமுங் 
கூடி திரயமும் ( 3 ) , அவதி , மன : பர்யயங்கூடி சதுர்த்தமாகும் 
( 4 ) . 


மன : பர்யய ஞானத்துக்கு : 


கு -7 : பிர , அ , அ , அ , சூ , உ , r ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 ; 
ஸம் -4 ; க -1 : ம ; இ -1 ; கா -1 ; யோ -9 ; வே -1 : பும் ; க -4 ; ஞா -1 ; 
மன ; ஸம் -4 : ஸா , சே , சூ , யதா ; த -3 ; லே -6 / 5 ; ப -1 ; ஸம் - 3 : 
உ , வே , க்ஷா ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-4 . 


மன : பர்யய ஞானத்துக்கு பிரமத்த ஸம்யதன் ஆதியாக 
க்ஷண கஷாய பர்யந்தம் மூலோக பங்கம் . மற்றொன்று 
விசேஷம் ஞானத்தில் மன : பர்யய ஞான ஒன்றே சொல்லுவது . 
பரிஹார விசுத்தி ஸம்யமித்தில் மன ; பர்யய ஞான 

மில்லை 
என்று சொல்லுவது , 


கேவல ஞானத்துக்கு : 

கு -2 : ஸ , அ ; p - 2 : அதீத ஜீவ ஸமாஸையுண்டு ; பர் . 6/6 : 
அதீத பர்யாப்தியுண்டு ; பிரா -4 , 2 , 1 ; அதீதபிராணன் உண்டு ; 
மை -0 : க -1 : ம ; ஸித்த கதி யுண்டு ; இ -1 : அதீந்த்ரியம் உண்டு 
கா -1 : அகாய ருண்டி ; யோ -7 : அயோக முண்டு ; வே -0 : அபகத 
வே தருண்டு ; க -0 : அகாஷாய ருண்டு ; ஞா -1 ; கேவ ; ஸம் -1 : 
யதாக்யாத ஸம்யவரும் , ஸம்யமாஸம்யம ரஹிதரும் ; த -1 ; 
கேவல தர்சனமும் ; திரவ்யத்திலான 

வேஸ்யை 

6 / பாவத் 
தினால் சுக்ல லேஸ் யை , அலேஸ்யரும் ; பவ்ய -1 ; பவ்யாபவ்ய 
விகல் பரஹி தரும் ; ஸம் -1 : க்ஷாயிக ஸம்யக்த்வரும் : ஸம் -0 ; 
ஸம்ஜி அஸம்ஜி ரஹிதரும் ; ஆ -2 ; ஆஹாரிகளும் , அனாஹாரி 
களும் ; உ -2 : கேவல ஞானம் , கேவல தர்சனம் , 


420 


ஸயோகி அயோகி ஸித்தர்க்கும் மூலோக ஆலாப மாகும் . 


திரிபங்கி 


( ஞான 


மார்கணையுள் ஸாமான்ய 

ஸாமான்ய பந்த திரிபங்கியுள் 
அறிந்து கொள்வது . 


குமதி குஸ்ருதி நஹி ஆஹார துவயம் ( 2 ) , தீர்த்தகர , 1 . 
ஸம்யக்த்வம் 2 , ‘ விபக்கேபிநஹி : ஆதப , ஏகேந்த்ரிய , விகலேந்த் 
ரிய , ஸ்தாவர சதுஷ்க ஆனுபூர்வி சதுஷ்க , மதிஸுத 
அண்ணாணகே தஸணோகம் 117 . 


வேபங்கே விணதா விசி விகளிந்தீ தாவராணு சஊ 104 :: 

ஸண்ணாண பஞ்சயாதீ தம்ஸண மக்கண்ண பதோத்தி 
ஸகுணோகம் ; 116 : 


கேவல 42 : ஸா , சே , 40 , 81 ; சூ . 50 ; யதா , 60 ; மண 
பஜ்ஜவ பரிஹாரண வரிணஸண்டித்தீ ஹாரதுகம் மன :: 77 ; 
பரி . 77 . 


குமதி குஸ்ருதி : 

‘ குமதி குஸ்ஸுதே ஜோக்கோ ; 117 : ச்சி : 6 , 9 ; உதயம் 
117 , 111 ; அ : 0 , 6 . 


விபங்க ஞானம் : 

வேங்கஜோ : 


104 ; ச்சி : 1 , 4 ; உத : 


104 , 103 ; 


அனு : 0 , 1 : 


மதி சுருதி : 


‘ மதிசுதொஹி ஸுஜோ : 106 ; ச்சி : 17 , 8 , 5 , 4 , 6 , 6 , 1 , 
2 , 16 ; உத : 104 , 87 , 81 , 76 , 72 , 66 , 60 , 59 , 57 ; அனு : 2 , 
19 , 25 , 30 , 34 , 40 , 46 , 47 , 49 . 


மன பர்யய ஞானம் : 

மணபஜ்ஜவ ஜா : 77 ; ச்சி : 3 , 4 , 6 , 4 , 1 , 2 , 16 ; உத : 77 , 
74 , 70 , 64 , 60 , 59 , 57 ; அனு : 0 , 3 , 7 , 13 , 17 , 18 , 20 . 


421 


கேவல ஞானம் : 


கேவலஜோ : 42 ; ச்சி : 30 , 12 ; உத : 42 , 12 : அணு : 0 , 30 . 


இது உதய திரிபங்கிக்கு . 


ஸத்வ திரிபங்க்கு வேத மார்கணையினின்றும் ஆஹார 
மார்கணை பர்யந்தம் ஸாமான்ய ஆலாப மாகும் . அஞ்ஞான 
திரயம் ஹேயம் ; க்ஷயோபசம ஞான சதுஷ்டயம் ( 4 ) உபா 
தேயம் , கேவல ஞானம் ஸாக்ஷாத் உபாதேயம் . 


இதி வீதராக சர்வக்ஞ ப்ரணீதமும் ஸப்தபங்கி ஸமாலிங் 
கிதமுமான பதார்த்த ஸார சாஸ்த்ரத்துள் ஞான மார்கணா 
ஸ்வரூப நிரூபணம் - துவாவிம்ஸதி பரிச்சேதம் . 


ஸ்ரீ பார்ஸ்வ தீர்த்தங்கராய நம : 


இருபத்து மூன்றாம் அதிகாரம் 


ஸம்யம மார்கணா நிரூபணம் 


ஞான த்ரக் பல ஸௌக்யாட்யம் த்யானத்யேய 

ப்ரகாஸகம் | 
நத்வா பார்ஸ்வ ஜிநம் வக்ஷ்யே மார்கணாம் ஸம்யமாக்ய 

யகாம் || 
இனி , ஸம்யம மார்கணை என்னென்றால் : 


( காஹை ) 


வதஸமிதி கஸாயாணம் தண்டாண தஹிந்தியாண 

பஞ்ச ஹம் | 
தாரண பாலண ணிக்கஹ ச்சாகஜா ஸஞ்சமோ பணி ஓ || 

( கோ . ஜீ . 465 ) 
பாதர ஸஞ்சளணுதயே ஸுஹு முதயே ஸமகேயே ய | 

மோஹஸ்ஸ 
ஸஞ்சம பாவோ ணியமா ஹோந்தித்தி ஜிணேஹிம் 

ணித்திட்டம் || ( கோ . ஜீ . 46 ) 


பாதர ஸஞ்சளணுதயே பாதரஸஞ்ச மதியம் கு 

பரிஹாரோ | 
பமதிதரே ஸுஹு முதயே ஸுஹுமோ ஸஞ்சமகுணோ 

ஹோதி || ( கோ . ஜீ . 467 ) 
ஜஹகாத ஸஞ்சமோ புண உபசமதோ ஹோதி மோஹ 

ணீயஸ்ஸ | 
கயதோ விய ஸே ணியமா ஹோதித்தி ஜிணே ஹிம் ணித் 

திட்டம் || ( கோ . ஜீ . 468 ) 
ததியகஸாயுதயேண யவிரதா விரதோ குணோ ஹவே 
! 

ஜுகவம் | 
பிதியகலாயுதயேணயத அஸஞ்சமோ ஹோதி 

ணியமேண || ( கோ . ஜீ . 469 ) 


424 


( வசனம் ) 


ஸம்யமனம் ஸம்யம : அதவா விரத சமிதி கஷாய தண்டேந்த் 
ரியாணாம் தாரணேனுபாலன நிக்ரஹத்யாகஜயஸ் ஸம்யம் : 


( காஹை ) 
ஸங்க ஹிய ஸயள ஸஞ்சம மேயஜமமணுத்ரம் 

துரவகம்மம் | 
ஜீவோ ஸமுவ்வவஹந்தோ ஸாமாஇய ஸம்ஜ 

மோ ஹோதி || ( கோ . ஜீ . 470 ) 
சேத்தோண யபரியாணம் போராணம் ஜோட்டவே இ 

அப்பாணம் | 
பஞ்சஜமே தம்மே ஸோ சேதோ வட்டாவகோ ஜீவோ || 

( கோ . ஜீ . 471 ) 
பஞ்சஸமிதோ திகுத்தோ பரிஹர இ ஸதா விஜோ ஹு 

ஸாவஜ்ஜம் | 
பஞ்சுக்கஜமோ புரிஸோ பரிஹாரய ஸஞ்சதோ 

ஸோ ஹு || ( கோ . ஜீ . 472 ) 
தீஸம் வாஸோ ஜம்மே வாஸபுத்தம் கு தித்தயரமூளே | 
பச்சக்காணம் படிதோ ஸம்ச்சாணது காஉயவிஹாரோ || 

( கோ . ஜீ . 473 ) 
அணுலோஹம் வே தந்தோ ஜீவோ உவஸாமகோ வகவகோ 


வா | 


ஸோ ஸுஹும ஸாம்பராஓ ஜஹகாதே ணூணஒ கிஞ்சி|| 

( கோ . ஜீ .474 ) 
உவஸந்தே கீணே வா அஸுஹே கம்மம்மி மோஹணி 

யம்மி ) 
ச்சதுமட்டோ வஜிணோ 

வா ஜஹகாதோ ஸஞ்சதோ 

ஸோது || ( கோ . ஜீ . 475 ) 
பஞ்சதிஹ சஹுவிஹே ஹிம் ய அணு 

குண சிக்காவயே 

ஹிம் ஸஞ்சுத்தா 
உச்சந்தி தேஸவிரயா ஸம்மா இட்டி சளியகம்மா || 

( கோ . ஜீ . 476 ) 
தம்ஸணவ தஸாமாயிய போஸ ஹஸசித்தராய மத்தே | 
பம்ஹாரம்ப பரிக்கஹ அணுமண முத்திட்ட தேஸரதேதே || 

( கோ . ஜீ . 477 ) 


425 


ஜீவா சோத்தஸபேயா இந்திய விஸயா தஹட்டிவீஸந்து ) 
ஜேதேஸு ணேவ விரயா அஸங்கதா தே முணேயவ்வா || 

( கோ . ஜீ . 478 ) 
ஸ்பர்ஸ . 8 , ரஸ . 5 , கிராண . 2 , ச . 5 , ஸ்ரோத்ர . 7 
மன : 1 , ஷட்ஜ நிஷப காந்தார மத்யம் பஞ்சம தைவத நிஷாத , 
( 7 சுரம் ) . 

( காஹே ) 
பமதாதிச உண்ணஜீதி ஸாமாயியதுகம் கமேண 

ஸேஸதியம் | 
ஸத்தஸஹ ஸ்ஸா ணவஸய ணவலக்கா தீஹிம் 

பரிஹீணா || ( கோ.ஜீ .480 ) 
ஸாமாயிக ஸேதோபஸ்தாபனம் இரண்டுக்கும் பிரமாணம் : 
89099103 ; பரிஹார : 6997 ; சூக்ஷ்ம ; 897 ; யதாக்யாத : 399997 ; 
தேஸஸம்யம பல்யத்தின் அஸங்க்யாதம பாக பிரமாணம் ; 
அஸம்யம் : 13 . 

( காஹை ) 
பல்லா ஸங்கேஜ்ஜ திமம் விரதா விர தான தவ்வ 

பரிமாணம் | 
புவ்வத்தராளி ஹீணா ஸம்ஸாரீ அவிரதான பமா !! 

( கோ . p.481 ) 
ஸம்யம மார்கணா பேதாதிகள் : 

அஸம்யம் , தேஸ ஸம்யம , ஸாமாயிக , சேதோபஸ்தாபன 
பரிஹார விசுத்தி , சூக்ஷம ஸாம்பராய , யதாக்யாத சுத்தி 
ஸம்யம் என்று மார்கணையுள் பேதமாகும் . 


திரஸ ஸ்தாவர ஜீவன்களிலும் இந்த்ரிய விஷயங்களிலும் 
நிவ்ரத்தி பரிணாம மில்லாதது அஸம்யம மென்பது . 

தேச விரதிகளின் பேதம் சொல்லு தம் ; 


தர்சனிகனும் , விரதிகனும் , ஸாமாயிகனும் , புரோஷதோப 
வாஸனும் , ஸச்சித்த விரதனும் ராத்ரிபுக்தனும் திவா 
பிரஹ்மசாரியும் , ஸதாபிரஹ்மசாரியும் , நிராரம்பனும் , 


426 


அனுமதி விரதனும் , உத்திஷ்ட விரத னென்றும் தேஸ் விரதி 
குண ஸ்தானத்தின் கண் பதினொரு விகல்ப மாகும் . 

இப்பதினொருவரும் கீழ் உண்டாகிய குணங்களுடன் கூடி 
பூர்வ குணங்களைப் பெறுகுவர் . பின்னவர்க்கு 
குணமில்லை . 


முன்னவர் 


1 தர்சனிகன் 


மற்ற அறுவருள் தர்சனீக ஸ்வரூபம் எப்படி எனில் : 


பஞ்சபரமேஷ்டிகளிடத்தும் நிஜசுத்தாத்ம ஸ்வரூபத்தும் 
பக்த்தி யுக்த்தனும் , ஸம்ஸார சரீர போக 

ஸம்ஸார சரீர போக விரக்த்தனும் ,, 
பஞ்ச உதும்பர ஸப்த வியஸன விரக்த்தனு மாகும் . 


பஞ்ச உதும்பரம் யாவை எனில் அத்தி , இரளி , ஆல் , வசுரி , 
அரசு என்னு மிவை ஐந்தும் பால் மரத்து பழங்களுள் ஸ்தூல 
சூக்ஷ்மங்களான பிராணிகள் உண்டாகையினால் பாப பந்த 
காரணங்களாகிய இவைகளைத் தான் திண்ணுவதும் பிறரைத் 
திண்ணச் சொல்லுவதும் , தின்பவருக்கு உடன்படுதலு 
மாகாது . 


ஏழு வியசனங்கள் 


ஸப்த வியஸநங்கள் யாவை என்றால் துயூதமும் . மாம்ஸமும் 
மத்யமும் வேஸ்யையும் , வேட்டையும் , சௌர்யமும் , பர தார 
கமனமும் என்று ஏழும் சப்த வியஸனங்க ளாகும் . 


சூதாடுதல் 


அதில் 

துயூதம் பரிஹரிக்கின்றது என்ன வென்றால் 
நிஸ்ஸாரமான காஷ்டரஸமும் நயனாஸ்ன மனோநிரோதமும் 
ஹிதாஹித விவேக விகலதையும் தனாபிமானாங்க பங்ககரமும் 
நரகாதி ஆயுஷ்ய துக்க காரணமுமான துயூதத்தினை மன கிரத , 
மன காரித , மனஸானுமோதித , வசன கிரத , வசன காரித , 
வசஸானுமோதித , காய கிருத , காய காரித , காயானுமோதித 
என்கிற நவ பிரகாரத்தினாலும் பரி ஹரிக்கும் ஆத்மாவுக்கு 
அத்யந்தம் ஹித மாகும் . 


427 


ஸகல 


புலால் உண்ணுதல் 

மாம்ஸ நிவ்ரத்தி என்னவென்றால் ; ஜீவ ஹிம்சையின்றி 
உளவாகாவதனாலும் , துர்கந்த மாகையினாலும் , பச்சையிலும் 
வேகுவதிலும் , வெந்ததிலும் அனந்தானந்த நிகோத ஜீவன்கள் 
ஆஸ்ரவிக்கும் அதனாலும் பாப பந்தகரமாகிய மாம்ஸத்தினை 
திண்ணுமவர்க்கு தயையின்றி தர்ப்பமதிக மாகும் . அதனால் 
அனேக பாபங்களை செய்து நரகாதி துர்கதி துக்க தாயகமான 
மாம்ஸத்தினை நவ பிரகாரத்தினால் நிவ்ரத்தி செய்வது சுக 
காரண மாகும் . 

( கந்த ) 
உருதர து : கோரக விஷஹ ரமணியம் 

லோக 

ரக்ஷாமணியம் 
கருணாரஸ ஜலநிதியம் ஆகிய மாம்ச தூஷண பிர 
கரணத்தை சொல்லுதும் : 

மாம்ஸம் முநி புங்கவராலும் துவிஜரராலும் வர 
தர்மார்த்திகளாகிய அன்ய ஜாதிபவராலும் விடப்பட்டது . 
விட்ட வரும் , புண்ய தினங்களில் துறந்தவரும் பஹுபலத் 
தினை பெறுவர் . ராஜாக்களாகிலும் ஹரிஹர பிரஹ்ம புத்தாதி 
பக்த்ராகிலும் பிஸி தாஸிகளாகியவர் நரகாதி துக்கங்கனை 
எய்துவர் என்னுமிடத்து பூர்வ பக்ஷம் : 

மாம்ஸமாவது ஜீவாஸ்ரித தேஹ மாகையினால் தேவதார்ச் 
சனா நிமித்தமாகிய பல கந்தாக்ஷத புஷ்பாதிகளும் , அஸநாதி 
காரணமாகிய தான்யங்களும் கோ மஹிஷ்யாதி சரீரங்களின் 
பிறக்கும் r ரமும் மாம்ஸ மாகையினால் இவையுள்ளு மிச் 
சொல்லிய தோஷம் வருமெனில் , பரிஹாரம் : மாம்ஸம் ஜீவன் 
களின் சரீரங்களின்றி பிறவா . தான்யாதிகள் பூமியிலும் ஜலத் 
திலும் பிறந்தாலும் பரம பவித்ரமும் புவனத்ரய ஸேவிதமு 
மாகும் . 

( உக்த்தஞ்ச ) 
ப்ராண்யம் சத்வா ஸமேப்யந்தம் போஜ்யம் மாம்ஸம் 

நதார்மிகை | 
போக்ய ஸ்த்ரீத்வே விசேஷேபி ஜநைர் ஜாயை 

நாம்பிகா | 


வ 


428 


பால் மாமிசமாகாது 

r ரம் மாம்ஸத்தில் பிறக்கிலும் மாம்ஸமாகாது சேற்றில் 
தாமரையும் கல்லில் ஸ்வர்ணமும் போல . 


( ஸ்லோகம் ) 


பங்கேஷு ஜாயதே பத்மம் பத்மம் பங்கம் ந ஜாயதே | 

மாம்ஸேஷீ ஜாயதே r ரம் r ரம் மாம்ஸம் நஜாயதே || 
r ரம் திரண பாணீயாதி பரிணத மாகையினாலும் மாம்ஸ 
பர்யாய மல்ல . நிம்ப முதலாகிய திக்த்தத்தினை பொஜித்த 
பசுவினது ஜீரமும் திக்த்தமாகி காண்கையினா லென்பது . 
பாத்ரம் பதிதம் பவித்ரம் இது ஸுத்ரோக்த்த மென்று 
மாம்ஸ பக்ஷணம் பண்ணும் புத்தன் பாத்ரஸ்தமாகிய சுனசு 
மாணவ மூத்ர குதமும் பவித்ரமாக பக்ஷிக்க வேண்டும் . ஆகை 
யினால் மாம்ஸ பக்ஷணம் ஹிதகாம்க்ஷிகளினால் ஸேவ்ய மல்ல 
வென்பது . 

தம்புண் கழுவி மருந்திடுவ தாம் பிறிதின் 
செம்புண் வறுத்த வகை தின்ப ரந்தோ 
நடு நின்றுலகம் நயன் இலாமாந்தர் 
வடுவன்றோ செய்யும் வழக்கு ? 

( அறநெறிச்சாரம் 98 ) 
கொல்லான் புலாலை மறுத்தானைக் கைகூப்பி 
எல்லா உயிருந் தொழும் 

( திருக்குறள் 26-10 ) 
என்னும் யுக்த்திகளினாலும் மாம்ஸ பக்ஷணம் தோஷங் கண்டு 
கொள்வது . 


கள்ளுண்ணாமை 


மத்ய பானம் பண்ணுமவனுக்கு 

முறையும் , அறனும் , 
நாணும் , கூர்மையும் யுக்த்தாயுக்த 

விசாரமும் கெடும் . 
ஸம்மோஹ பரிணாமம் பெருகும் . அதனை வர்ஜிக்கப்படும் 
தோஷங்கள் யாதுதெனில் : ஸஹபங்க்த்தி போஜநாதிகட்கும் 
யோக்யன் அல்லன் . அதனால் துர்கதி கிலேஸகரமாகிய 


429 


மனை 


மத்யத்தினை தேவதைக் கன்றும் , மந்த்ர ஸித்யர்த்த 
மாகவும் , 

கொட்டகை தான்யராஸி தோட்டம் 
முதலாகிய அர்ச்சிக்க வென்றும் இப்ரகாரத்தினால் 
வசன காய கிருத காரித அநுமோதமின்றித் துறப்பது . 


மன 


வேசையரை விலக்கல் 


வேஸ்யையர் ஸ்வருபஞ்சொல்லுதும் : பலருக்கும் எச்சிற் 
குழியும் மரவடமும் மதுகடமும் ஆகிய முறையும் அறனுமின்றி 
கபடம் பாப புஞ்சமாகிய வடிவினையுடையராகி பஹு குடில 
குஹக ஸ்வானயராகி நரகத்தினைப் பிராபிப்பாராகிய வேஸ் 
யையரை நவ பிரகாரத்தினாலும் துறந்தவனே கிரதார்த்தன் . 


வேட்டை விலக்கல் 


வேட்டையினாலாகிய தோஷத்தினால் நரக கதியிற் 
சென்று இருபது விறலும் காய்ந்த சூசியினை செறிப்ப துக்கத் 
தினை எய்துவர் . அது காரணத்தினால் பாபபந்தமும் துர்கதி 
கரமுமான வேட்டையினை நவ பிரகாரத்தினாலும் விட்டவனே 
தன்யன் . 


திருடாமை 


சௌர்ய தோஷத்தினால் ஹ ஸ்த பாத கண்டனமும் சூலா 
ரோஹணமும் சிரச்சேதனாதி பிரயத்க்ஷ பலமும் நரகாதி 
பரோக்ஷ துக்க பலத்தினையும் பண்ணும் களவினை நல விதத் 
தினாலும் பரிஹரிப்பது உபய பவ ஹிதமாம் . 


பிறன்மனை நயவாமை 

ஏழாவதனா வியஸனத்தினது அர்த்தாபி மானத்தினையும் 
தர்ம ஸ்ரவண முதலானவையிற்றியினையும் போக்கி துர்கதி 
ஹேதுவான பர தாரத்தினை நவ பேதத்தினால் பரிகரிப்பவன் 
உபயகதி ஹித னாகும் . 


குரு தாய் தந்தை மஹா முனிகள் விப்ரவர்கமாகிய நிஜ 
பாந்தவ பிரகாரத்தினால் அக்னி ஸன்னி தானத்துக் கொண்ட 
ஸத்புருஷனையின்றி அன்ய புருஷருனுடன் கூடி குணோன்னதி 


430 


யினனயும் கோத்ரத்தினையுங் கெடுத்து நரகத்தினை யடையும் 
பர புருஷாபிகளாகிய ஸ்த்ரீயர் நரகத்துள் கூர் அலகினாற் 
குத்தியும் ஈரறுவாளினால் ஈர்த்தும் அவற்றினுள் வீழ்த்தியும் 
வஜ்ர மூஷிகையினால் பொறித்தும் காய்ந்த வோட்டுகளில் 
தாளித்தும் இவ்வண்ணம் அனேக வித துஸ்ஸஹ துக்கத்தினன 
நிஜாயுராவஸானத் தளவும் அனுபவித்து போந்து அனேக பீகர 
குல கோடிகளில் திரிந்து மனுஷ்ய ஜன்மத்தில் விரூப விகலாங்க 
குபாஷிணிகளாகி பிறப்பர் , 


வரலாறுகள் 

மற்றும் பர வனிதா கேளி லோலராகி நிதானத்தினை 
யடைந்தவர் : அஸ்வக்ரீவனும் ராவணனும் கீசகனும் துஸ்ஸா 
ஸணனும் கமடனும் என்கிற இவரெல்லோரும் மற்றும் அனேகர் 
பர களத்ர ஆஸக்த்த சித்தராகி நிரஸ்த விவேக வத பந்த 
வித்த ஹரணாங்க சேதத்தினால் மரணமாகி துக்கத்தினை 
அடைந்தனர் . 


மற்றும் இந்த ஜம்பூத்வீபத்து பரத க்ஷேத்ரத்து குணாள 
விஷயத்து ஸ்ராவஸதி புரத்து ராஜா சுகேது வெண்பான் ; 
இவன் 

மஹா த்யாகி . சூதின் வியஸனத்தினால் தன்னுடைய 
பாண்டாகாரத்தினையும் நாட்டினையும் ரமணிய வாஸத் 
தினையும் தோற்று பெரிதாகிய துக்கத்தினை எய்தினான் . 

மற்றும் நளனென்கிற அரசன் சூதாடி ராஜ்ய பிரஷ் 
டனானான் . பாண்டவரில் தர்மபுத்ரனும் சூதாடி கெட்டார் . 
தம்பிகள் நால்வரும் பார்த்து கெட்டார்கள் . 

வேஸ்யையினாலே சாருதத்தனும் வேட்டையினாலே 
பிரம்மதத்தன் என்கிற ஸகல சக்ரவர்த்தியும் , 

சௌர்யத் 
தினாலே வித்யுத்வேகனும் 
பர 

ஸ்த்ரீ 

வியஸனத்தினால் 
ராவணன் என்னும் எட்டாம் பிரதி வாசு தேவனான இவர்கள் 
ஸப்த வியஸனத்துக்கு உதாரணராகி பஹு துக்கிதரானார் 
கள் . இவர்கள் கதைகளை கிரந்தாந்ரத்தி லறிந்து கொள்ளுவது . 
இவ்வண்ணம் 

வியஸனத்தினையும் 
மாம்ஸத்தினையும் . ராத்ரி போஜனத்தினையும் பரித்யஜித்தவன் 


ஸப்த 


மது மத்ய 


431 


ஸம்யக் திரஷ்டியாகிய தர்ஸனீகனாகும் . இது தர்ஸனீகன் 
கதா சம்பந்தம் ஆகும் . 

விரத பரிபாலனத்தினால் உன்னத ஸௌக்ய ப்ராப்தி 
யாகும் . அதனால் விரதிக லக்ஷணஞ் சொல்லுதும் . 
2. அணு விரதிகன் 

இரண்டாவது அணுவிரதிகன் ஸ்வரூபம் என்னென்றால் : 


யாரு 


ஸல்ய திரய வர்ஜிதனும் , மூலோத்தர குணசமேதனு 
மாகியவன் விரதிக னாகும் . அவற்றுள் சல்ய திரயமாவன 
மாயா மித்யா நிதான பேதத்தினால் மூன்று வகைப்படும் .. 

களத்ராதி வாஞ் சாரூப ராக விகாரமும் , பர பந்த 
வதச் சேதாதி வாஞ்சாரூபதுவேஷ 

விகாரமும் 

மனஸில் 
யாதானு மொன்று 

தோன்றில் அதனை வெறுத்து 
தன்னைத்தானே நிந்தித்து தத் க்ஷணத்தில் நிஜ சுத்தாத்ம 
பாவனாபிமுக பரம் 

ஸமரளிபாவ நிர்மல ஜலத்தினால் 
விபாவமல 

களங்க பங்கத்தினை கழுவி சுத்தாத்மனாக 
ஆகாது தன் அந்தரங்கத்தினை 

மறியா ரென்று 
உதாளீனம் பண்ணி பஹிரங்க பகல் வேஷத்தினால் லோக 
ரஞ்சலன செய்து கொண்டிருப்பது மாயா சல்யமாகும் . 

ஸ்வ சுத்தாத்ம திரவ்யம் ஸாக்ஷாத் உபாதேய மென்கிற 
நம்பிக்கை யில்லாதது மித்யா மதத்திலும் மித்யா திரஷ்டி 
களிடத்தில் ராகிப்பது மித்யா ஸல்ய மாகும் 

நிஜ நித்யானந்தாத்மைகத்வ பாவனா ஸஞ்சாத பரமானந் 
தாம்ருத ஸேவையில்லாத திரஷ்டி ஸ்ருதானு பூதங்களாகிய 
பஞ்சேந்திரிய விஷயங்களான போகோபபோகங்களை வர்த் 
தித்து நினைப்பது நிதான சல்ய மாகும் . 
அஷ்ட மூல குணங்கள் : 

துபூதாதி பஞ்சகமும் வாக் பாருஷ்ய தண்ட பாருஷ்ய 
அர்த்த தூஷண 

மென்னும் எட்டினையும் துறப்பது மூல 
குணாஷ்டகம் . 


மற்றும் பஞ்சோதும்பர மது மத்ய மாம்ஸங்களை துறப்பது 
மூல குணாஷ்டகம் . 


431 


மற்றும் பஞ்சோதும்பர மும் மது மத்ய மாம்ஸமும் ராத்ரீ 
போஜனமும் துறப்பது . ஜீவ தயையும் , ஸுவஸ்த்ராதியினால் 
உதகாதி திரவ திரவ்யங்களை சோதிப்பதும் தேவ வந்த 
னையும் என யிவையும் மூல குணாஷ்டக மாகும் . 


பரதேவதா ஸ்துதியும் , அன்யாங்கனா ஹரணமும் , புஷ்ப 
சாக , கந்த , நவநீதம் , மித்யாசாஸ்தரோக்த்த தானா கிரதம் , 
சூது அதிகாம்க்ஷை இவை துறப்பது மூல குணம் . 


பன்னிரண்டு விரதங்கள் 


உத்தரகுணம் யாவை எனில் : 


அணுவிரத பஞ்சகமும் , குண விரத திரயமும் , சிஷா விரத 
சதுஷ்டயமும் என்று உத்தர குணம் துவாதஸ வித மாகும் . 


பஞ்ச அணுவிரதங்கள் 
அவற்றுள் அணுவிரதங்கள் யாவை எனில் : 

எனில் : கொலை , 
பொய் , களவு பரதார , அதிகாம்க்ஷை என இவை துறப்பது 
அணு விரதங்கள் 


1. அகிழ்சா அணுவிரதம் 

அவர் லஷணம் என்ன வென்றால் ஸ்தாவர ஜீவன்களை 
பரிஹரிக்கின்ற பரிணாமம் கிரஹஸ் தர்க்கு இல்லை.ஆகையினால் 
ஜங்கம பிராணிகள் தேவதார்த்ததினாலும் , அதிதி நிமித்தத் 
தினாலும் , பித்ரு காரணத்தினாலும் , மந்த்ரஸாதானார்த்தத் 
தினாலும் , தந்த்ர பிரயோக ஹேதுவினாலும் வியஸனார்த்தத் 
தினாலும் யக்ஞகாரணம் ஔஷத காரணமாகியும் இவ்வண்ணம் 
அனேக பிரகாரத்தினாலும் மன வசன காய கிரத காரித 
அனுமோதத்தினாலும் கொலையினை துறப்பது முத லணு 
விரதம் . 


அதிசாரம் 

அதற்கு அதிசாரம் என்னென்றால் : பிராணிகள் கயிறு 
முதலானவற்றினால் அழுத்தி கட்டும் பந்தமும் , சமட்டி 
முதலானவற்றினாலே அடித்தல் முதலாகிய வதையும் , 


433 


வை 


வை 


மகினைக் கொடுக்கும் செவி , மூக்கு முதலாகிய அவயவங் 
களைக் குறைக்கும் சேதமும் , அளவற்று பொறுக்க 
வொண்ணாததினை ஏற்றும் அதிபாராரோஹணமும் , 
உண்பன குடிப்பனவற்றைத் தகையும் அன்ன பான நிரோதமும் 
என்னும் 

ஐந்தும் அஹிம்ஸா விரதத்தின் அதிசார 
மாகும் . 
2. ஸத்ய அணுவிரதம் 
லாப அலாப 

துவேஷ ராக மோஹ காரணமாகி 
பிராணார்த்தாபிமான ஹானியும் துர்கதியினையும் பண்ணும் 
பொய்யை நவ பிரகாரத்தினால் விடுவது ஸத்ய விரதமாகும் . 


அதிசாரம் 

அதற்கு ஐந்து அதிசாரம் என்னென்றால் : பிறர் மர்மோத் 
காடனம் செய்த விடத்து சொல்லுதும் பரிவாதமும் , ஸ்த்ரீ 
புருஷர் ஏகாந்தத்தினை தான் கண்டதை பிரகடிப்பரஹோவ் 
யாக்யானமும் , பிறர் என்னை அறியாரென்று பிறருக்கு பொய் 
சொல்லுவது பைசூன்யமும் , சொல்லாததும் 

நிகழாததும் 
பிறப்ரயோக வசத்தினால் கள்ளோலை எழுதி வஞ்சிக்கும் 
கூடலேக கரணமும் , வைத்த திரவ்யாதிகளை மறந்து சிறுக்க 
சொன்னால் அவ்வளவினைக் 

கொடுத்து 

ஒழிந்ததனை 
வஞ்சித்துக் கொள்ளும் நியாஸாப ஹார மாகும் . 
3. அசௌர்ய அணுவிரதம் 

வழியிலும் இருந்தவிடத்திலும் ஊரிலும் அடவியிலும் முத 
லான வற்றுள் மறந்து வீழ்ந்தது முதலான பிறர் உடமையில் 

னை 
கைக் கொள்வது அர்த்தாபி மானாங்க பங்க , சூலாரோஹ 
ணாதி பிரத்யக்ஷ பலத்தினையும் , நரகாதி துர்கதி துக்கத்தினை 
யும் செய்யு மென்றறிந்து நவ பிரகாரத்தினால் துறப்பது 
அசௌரியம் என்னும் மூன்றாம் அணு விரதம் , 
அதிசாரம் 

அதனது அதிசாரங்கள் ஐந்தாவன : 

கள்ளரை திருட ஏவும் ஸ்தேன பிரயோகமும் , திருடி 
வந்ததனை யறிந்து 

கொள்ளும் 

ததாஹ்ரதாதானமும் , 


434 


ராஜ்ய பல்லட்டத்தினால் வந்தததை மாற்றிக் கொள்ளும் 
விருத்தராஜ்யாதிக்ரமமும் , சிறிதாகியது விலை கொள்ளுதல் 
முதலானவற்றினால் பிறர்க்கு விற்குமது , பெரியவற்றை தாம் 
கொள்ளும் ஹீனாதிக மானோன் மானமும் , நெய்யினுள் 
எண்னையும் உப்பினுள் மணலும் , பொன்னினுள் வெள்ளி 
முதலானவற்றைக் கலந்து மாறும் பிர திரூபக 

பிர திரூபக வியவ ஹரமு 
மாகும் . 


4. ஸ்வதார சந்தோஷம் 

தான் ஸ்வீகரித்த ஸ்த்ரீயரல்லது அன்ய ஸ்த்ரீயரைப் பெற்ற 
தாய் தங்கை சமான மென்று பாவித்து திரிகரண சுத்தியினால் 
பரிஹரிக்கிறது விருத்த ராக விஸர் ஜன என்ப ; அது ஸ்வதார 
சந்தோஷ மென்னும் நான்கா மணு விர தமாகும் . 
அதிசாரம் 


அதனுக்கு ஐந்து அதிசாரங்களாகும் . என்னென்றால் ; 


பிறருக்கு பண்ணுகிற கல்யாணத்தினை விலக்கி தான் 
செய்து கொள்ளும் அன்ய விவாஹ கரணமும் , யோனி மேஹ 
நங்களல்லாத வேறொரு பிரதேஸத்தில் கிரீடிக்கும் அனங்க 
கிரீடையும் , சும்பனாதி விடவிகாரத்து விடத்வமும் , எப் 
பொழுதும் காம ராகத்துள் இருப்பதும் , தணிவில்லா ததும் 
என்ப இது விபுலத்ரஷ்ணை என்பது . புருஷனுண்டாகியும் 
ஸ்வேச்சாசாரிணியும் , வேஸ்யையும் , விதவையும் , விங்கியும் , 
தாஸியு மென்னு மிவருள் சேரும் த்வரிகாகமன என்பது 
ஆகும் . 
5. பரிமித பரிக்ரஹம் 


க்ஷேத்ர , வாஸ்து , ஹிரண்ய , ஸுவர்ண , தன , தான்ய , 
தா ஸ , தாஸி குப்ய , பாண்ட மென்னும் தஸவித பரிகிர ஹங் 
களையும் குரு சன்னிதானத்து பிரமாணித்து கைக் கொள்ளுவது 
பரிமித பரிகிரஹ மென்னும் ஐந்தாம் அணுவிரத மாகும் . 
அதிசாரம் 

அதற்கு ஐந்து அதிசாரங்க ளாகும் . அவை என்னென்றால் ; 


435 


பிராணிகளின் ஸ்ரமத்தினை அறியாதே ஏறிச்செல்லும் 
அதிவாஹனமும் , ஸங்கிரஹ ஞ்செய்து தான்யங்களில் திரஸங் 
கள் பிறக்கு மளவும் வைத்து சமைவது அதிஸங்க்ரஹணமும் , 
பிறர் ஐஸ்வர்யத்தைக் கண்டு யிதுவோ பெரிதென்று ஆச்சரியப் 
படும் அதிவிஸ்மயமும் , யோக்யமாகிய 

தானத்தினைக் 
கொடாத அதிலோபமும் , தன்னால் சக்யமல்லா கார்யத்தினை 
தொடங்கும் அதிபாரவாஹனம் எனவாம் . 
ஆறாம் அணுவிரதம் 

ஸ்தூல சூக்ஷ்மங்களான பிராணிகள் ராத்ரியுள் அன்ன 
பானாதிகளை பொருத்தில் பிரித்தல் அரிதாகையினால் 

காத்ய லேஹ்யங்களாகிய சதுர் ( 4 ) வித 
ஆஹாரத்தினை ராத்ரியில் நவ சுத்தியினால் பரிஹரிப்பது 
அஹோச மென்ப ஆறா மணுவிரத மாகும் . ( 6 ) . 


அன்ன , 


பான , 


ஸ்லோகம் 


அஹிம்ஸா வ்ரத ரக்ஷார்த்தம் மூலவ்ரத விசுத்தயே | 
நிசாயாம் வர் ஜயேகத்புக்த்த்திம் இஹா முத்ரச துக்க 

தாம் !! 
பிபீலிகாதயோஜீவா பக்ஷ்யந்தே தீபகைர்நிஸி | 
கில்யந்தே போக்த்ரபி பும்பி தேபுன : கபனைர் ஸமம் || 

( பூ.சி .86 ) 
ஸ்புடிதாங்க்தி கராதீனாம் யோகாஷ்ட்ட த்ரணவா ஹகா | 
குசேலா துஷ்குலாஸ்ஸந்தி தேராத்ரயா ஹார ஸேவனாத் || 

( பூ.சி .87 ) 
யா பருஷாங்கதாஸாத்யா யா : புத்ரபதிவர் ஜிதா | 
யாதௌபாக்ய க்ரஹ க்ரஸ்தாஸ் தா நிசாஹார புக்த்தித || 

( பூ.சி 88 ) 
விரூபோ விகலாங்கஸ்யாத் அல்பாயு : ரோக பீடித : 
துர்பகோ துஷ்குல ஸசைவ நக்த்த போஜி ஸதானர | 
ராத்ரி புக்த்தி பலான்மர் த்யா ஜாயந்தே வ்யாதிபீடிதா : 
தாஸ்யாப்த்யா பரேஷாஞ்ச ஸ்வபந்து ஜனவர்ஜிதா || 

( பூ.சி .89 ) 


436 


திவ ஸஸ்யாஷ்டமே பாகே மந்தீபூதே திவாகரே | 
நக்த்த புக்த்திம் விஜாநீயா ந்நதஸ்தம் நிசிபோஜனம் || 


( பூ.சி .94 ? ) 


தேவை : ஸ்துபுக்த்தி : பூர்வாண்ஹே மத்யான்ஹே 

ரிஷி பிஸ்ததா | 
அபராண்ஹேச பித்ருபி ஸாயான்ஹே தைத்யதானவை ! 
ஸந்த்யாம் யக்ஷரஷோபி : ஸதாபுக்த்தம் களோத்வஹ 


ஸர்வ வேளா மதிக்ரம்ய ராத்ரௌ புக்த்த மபோஜனம் 
ஹர்ஸ்னாபி பத்ம சங்கோச : சண்டரோ சிர பாயித 
ததோ நக்த்தம் நபோக்த்தவ்யம் சூக்ஷ்மஜீவா தனாதபி || 
ஸந்ததிர் ஜீவ ஸங்காதே புஞ்சானா : நிசி போஜனம் ) 
ராக்ஷஸேப்யோ விசிஷ்யந்தே மூடாத்மாந : கதம்த்வதன் || 


வாஸரேச ரஜன்யாஞ்ச காதன்னேவ சதிஷ்டதி 
ஸ்ரங்க புச்ச பரிப்ரஷ்ட ஸ்பஷ்டம்ஸ பசுரே வஹி || 
அமாவாஸ்யாம் ரவௌஸ்ராத்தே சங்கராந்த்யாம் 

பாரணே ததா | 
ராத்ரௌ ரைவச புஞ்சீத ஹந்து புண்யம் புராக்ர தம் || 
நிஜ குலைக மண்டனம் த்ரிஜதீஸ சம்பதம் | 
புஜதியஸ்வபாத ஸ்த்யஜதி நக்த்த போஜனம் || 
சுஸ்வரா நிர்மலாங்காஸ்ச திவ்ய வஸ்த்ர விபூஷணா 
ஜாயந்தே யேநரா : பூர்வம் த்யக்த்தம் நைர் நிஸி 


போஜனம் || 


ஜவா ஜிஷி | 


ஆருஹய மத்த மாதங்கான் விஞ்யமானை ஸ்ஸுசாமரை | 
யேயாம் திஷ்ட்ட ஜநைஸ்ஸாரத்தம் தேநிகா ஹார 

வர்ஜநாத் || 
லீலயா யோஷிதாம் யாந்தி ஜங்கா நாகா 
வஸந்தி திவ்ய ஹர்மேஷு தேராத்ர்யா ஹார 

வர்ஜநாத் || 
த்ரஸ்யந்தே மாத்ய தேவேஷ மோக்ஷ ஸ்தானே 

யத்சுகம் | 
ராத்ர்ய புக்த்த பவம் ஸர்வம் ததவைஹ நசம்ஸய, II 


437 


விரத பயன் 

நிரதிசாரங்களான விரதங்களுடைய பலத்தினால் ஸௌதர் 
மாதி கல்பத்தின் விமாநங்களுள் உபபாத பவனங்களுள் 
படுக்கையிலிருத்து எழுந்திருந்தாப்போல அந்தர் முனீர்த்தத் 
திற்குள் நவ யௌவ்வனராகிப் பிறந்து , தாது மல தோஷ 
ர ஹிதமான திவ்ய சரீரத்தினையுடையராகியும் அவதி ஞானி 
களும் , அணிமாதி குணோபேதரும் , சுரபி நிஸ்வாஸரும் , 
மானஸாம்ருதாஹாரரும் , சமசதுரஸ்ர ஸம்ஸ் தான சரீரமும் , 
சுபலக்ஷணோப லக்ஷிதரும் , ஸஹஜாதாம்பரத்தா மோத்தாம 
மணிமண்டன மண்டிதரும் , திவ்யாங்கனா ஸங்கம காம சுகானு 
புக்த்தரும் , பஹுவித அமர பரிவ்ரதரும் , அனேக பாரா 
வாரோப ஜீவிதருமாகி , பிற்பாடு , கடையி லங்கு நின்றும் 
சியுதராகி வந்து மனுஷ்ய லோகத்துள் ஸகல சக்ரவர்த்தித்வம் 
முதலாகவுடைய மஹா பதவிகளிற் பிறந்து ராஜ்யாநந்தரம் 
சகல சங்க பரித்யாகம் செய்து தபோ நிஷ்டராகி நிஜசுத்தாத்ம 
த்யான பலத்தினால் கர்ம க்ஷயஞ் செய்து முக்தி யுக்த 
ராகுவர் , 
வரலாறுகள் 

இவற்றுள் ஒவ்வொரு விரதத்தின் பலத்தினால் இஹ பர 
லோகங்களிற் பலவும் அதிஸயங்கள் எய்தினவர் யாரென்றால் 
பலரும் உளர் . 

அவருள் அஹிம்ஸா விரத்தினால் மாதங்கனும் , ஸத்ய 
விரத்தத்தினால் தனதேவனும் , அஸ்தேய விரத்தினால் 
பாரிஷேணனும் , பரதரா நிவ்ரத்தியினால் நீலியும் , பரிமித 
பரிக்ரஹத்தினால் ஜயகுமாரனும் என இவர்கள் பூஜாதிசயத் 
தினை எய்தினர் . 
மற்றும் ஹிம்ஸாதி தோஷங்களுள் ஒவ்வொன்றினாலும் 

பவத்திலும் துக்க சதஸஹஸ்ரங்களை எய்தினவர் 
யாரென்றால் 

ஹிம்சையில் தனஸ்ரீயும் , அஸத்யத்தினால் 
ஸத்யகோஷனும் , ஸ்தேயத்தினால் தாபஸனும் , பரதார 
கமனத்தினால் அரக்ஷகனும் , 

காம்க்ஷையினால் 
விஸ்மஸ்ரு நவநீதனும் மிகவும் ஸங்க்லேசங்களை எய்தி 
துர்கதிகளை அடைந்தனர் . 


உபய 


பரிக்ரஹ 


438 


மென்று 


மற்றும் சில சில அஞ்ஞானிகள் கர்ம 

வசத்தினால் 
ஜனித்து விதாதா எவ்வண்ணஞ் செய்தனன் அவ்வண்ணமாகு 

பஞ்சேந்திரிய வஸத்தராகி சரீரேச்சையினால் 
நிகழ்வரும் , பிராணிகளை காருண்யமின்றி அனேக பிரகாரங் 
களால் 

கொல்லுமவரும் , பொய் சொல்லியும் வஞ்சித்தும் 
திருடியும் பர ஸ்த்ரீகளிடத்து வாழ்பவரும் , எத்தனை தனம் 
தேடியும் தணிவின்றி மற்றும் தேடவேணு மென்னும் ஆர்த்த 
ரொளத்ர தியானத்தினால் வர்த்திப்பவரும் , மது மத்ய மாமிசம் 
புசிப்பவரும் தர்மத்துக்கு பிரதி கூலராகி பூஜா விக்னங்கனள 
செய்பவரும் என்று இவை முதலாகிய பாபிக ளெல்லாம் இஹ 
பவத்து தண்டனையும் பழியினையும் 

பைசூன்யத்தினையும் 
பங்கத்தினையும் அங்கச் சேதத்தினையும் மரணத்தினையும் 
எய்தி மறுகதியில் நரக கதியுள் பிறந்தும் மற்றும் மனுஷ்ய 
பிரேதாவாஸங்களுள் அசேஷ துக்க சதஸஹ 

ஸ்ரங்களை 
எய்தியும் சம்ஸர ஸமுத்ரத்துள் சுழல்வர் . 
குணவிரதம் 

குண விரத திரயம் யாவை எனில் : 

திக் விரதியும் , தேஸ விரதியும் , அனர்த்ததண்ட விரதியும் 
என்கிற இவை குண விர தம் மூன்று பேதமாகும் . 
1. திக் விரதம் 
அதில் திக்விரத 

மென்பது முதல் 

விர தம் . 
என்னென்றால் , ஸாவத்ய நிவ்ரத் பர்த்தமாகி 

தன்னுடைய 
சக்த்தியினால் சமுத்ரம் ஆறு பர்வதம் வனம் விஷயம் மிகவும் 
பிரஸித்தமாகிய இத்துனைகளின்றும் மேலே பத்து திசை 
களையும் பிரமாணித்து இதன் புறம்பு யாவஜ் ஜீவன் வரையும் 
போகேனென்று கைக்கொள்ளுவது முதல் குணவிரதம் . 
அணு விரதியும் தான் வரைவு 

பண்ணின 

எல்லையில் 
புறம்புளவாகிய 

சூக்ஷ்ம ஹிம்ஸாதி தோஷங்கள் 
செய்யான் . ஆகையினால் அந்த மஹாத்மன் அந்த எல்லைகண் 
மஹா விரதி என்று கல்பிகப்படும் . 
அதிசாரம் 

அதற்கு அதிசாரங்கள் ஐந்து . அவையாவன : 


குண 


ஸ்தூல் 


439 


தான் வரைவு பண்ணின மேலேயும் புறத்திலிருந்து மலை 
கரை முதலாயின ஏறுவது ஊர்த்வாதிக்ரமும் , வாபி முதலா 
கியவற்றை யிழிவது அதோகதிசிரமமும் , விதிக் திசைகளிற் 
போகுவது திர்யக்கதிக்ரமமும் , தான் கைக்கொள்ளப்பட்ட 
நாடு யோஜனை யின்றி அன்ய விஷயத்தின் யோஜனையினால் 
பூமியை பெருக்கிச் செல்வது க்ஷேத்ர விரத்தி 

என்பது , 
பிரமாணித்த எல்லையினை மறைப்ப ஸ்ம்ர த்யந்தராதானமும் 
இவை ஐந்தும் அதிசாரங்க ளாகும் . 


தேச விரதம் 
இரண்டாவது தேஸவிர தம் 

என்ன வென்றால் : 
யாவ ஜீவம் துறந்ததின் உள்ளேயும் கடிகை , முஹுர்த்ததின் 
ராத்ரி , பக்ஷ , மாஸ , ருது , சாதுர்மாஸ , அயன , ஸம்வத்ஸராதி 
கால பிரமாணத்தினால் கிரஹ, வன , கிராம , நதி , தடாகம் 
இவை முதலான பிரதேஸாதிகளினின்றும் அப்பால் போகே 
னென்று பிரமாணிப்பது இரண்டாவது குண விரதமாகும் . 


மற்றும் இந்த விரதங்கள் தம்தம் சீமையின் புறம்பு மஹா 
விரதிக ளெனப்படுவர் . என்னெனில் , சாரித்ர மோஹனீயத்தின் 
பிரத்யாக்யான கஷாயத்தின் மந்தோதயத்தினால் தன்னுடைய 
சீமையின் உள்ளே மஹா விரதத்துக்கு வாரா வதனால் அணு 
விரதிக ளென்பது . 


அதிசாரம் 

இதனுக்கு ஆயனம் , பிரேஷ்ய பிரயோக , சப்தானுபாத , 
ரூபானுபாத , புத்கலக்ஷேப மென்று தேஸ விரதி விரதனுக்கு 
அதிசாரம் ஐந்தாகும் . 


என்னென்றால் , தான் செய்த சீமையின் புறம்பு இருந்த 
வற்றினை வாங்கும் ஆயனமும் , தன்ன சீமையின் புறம்பு 
அன்யனை ஏவும் பிரேஷ்ய பிரயோகமும் , தான் துறந்த பூமியுள் 
வேலை செய்வருக்கு த்வனியினை செய்யும் சப்தானுபாதமும் . 
தான் பற்றுவிட்ட பூமியுள் வேலை செய்யுமவர்க்கு சீக்கிரம் 
செய்ய வேணும் என்று ரூபம் தோற்றுவிக்கும் ரூபானுபாதமும் 
தான் போகேனென்று பிரமாணித்த வன 

முதலானத்தில் 


440 


வேலைக்காரர் அல்லாத பர வசம் செய்யு மென்று பெட்டி 
மண் ? ) முதலானதுகளினாலே வைக்கின்ற புத்கல க்ஷேப 
மென்று ஐந்து அதிசாரங்களாகும் . 


3. அனர்த்த தண்ட விரதம் 


அனர்த்த தண்ட விரதி என்கிற மூன்றாவது குண விரதம் 
என்னென்றால் பிரயோஜன மின்றியே பாபத்திற்கு காரணங் 
களைத் துறப்பது . அனர்த்தண்ட விரதி என்கிற மூன்றாவது 
குணவிர தம் ஐந்து வகைப்படும் . என்னென்றால் பாபோப 
தேஸமும் , ஹிம்ஸாதானமும் , அபத்யானமும் , துஸ்ருதியும் , 
பிரமாதசரித மென்கிற அதில் ஐந்து பேத மாகும் . 


பாப உபதேசம் 

அதில் பாபோதேஸத்தின் பேதம் திர்யக் வணிஜ்யையும் , 
கிலேஸவணிஜ்யையும் , வதகோபதேஸமும் ஆரம்பகோபதேஸ 
மும் என்று நான் காகும் . 


கர து ரக , கோ , மஹிஷ , கஜாதி திர்யக் ஜீவன்களை ஒரு 
நாட்டிலிருந்து ஒரு நாட்டிற்குக் கொண்டு விற்க பிறருக்கு உப 
தேசம் பண்ணுவது திர்யக் வணிஜ்யை என்பது . ஆதியில் கண்டத் 
தினாலும் அடையில் வந்தத்தினாலும் ( ? ) தாஸி தாஸரைக் 
கொண்டு விற்பது கிலேஸ வணிஜ்யை என்பது . வேட்டைக் 
காரன் மீன் வலை முதலானவர்க்கு பக்ஷி ஜாதியும் முதலான 
ஜீவன்கள் உண்டென்று சொல்லுவதும் பிறருடைய பகைவரை 
யும் வேஸ்யரையும் தாஸி தாஸரையும் ! இன்ன இடத்தில் 
இருப்பர் என்று சொல்லுவதும் , சஸ்த்ர வித்தை தனுர்வித்தை 
என்று இவை கற்பிப்பதும் ஹிம்ஸோபதேசமாகும் ( வதகோப 
தேசமாகும் ) . கல்லு தல் உழுதல் வித்துவ பிறவும் ஸாவத்ய 
பஹுளங்களான கார்யங்களையும் 

மற்றும் வார்த்தை 
இல்லாது போவது உட்காருவது நிற்பதும் ஸசித்தங்களையும் 
அளித்தங்களையும் முறிப்பதும் பறிப்பதும் பிறருடன் போர்க் 
களம் இடுவதும் இவை முதலான ராகத்வேஷ ஹேதுக்களை 
செய்வதும் , வஞ்சனை முதலா ைக்ஷத்ரகங்களை உபதேசம் 
செய்வது ஆரம்பகோபதேஸ மாகும் . ( 1 ) 


441 


ஆரம்பகோபதேஸமாகும் . ( 1 ) 

இந்த நான்கும் பாபோ தேஸமாகும் . 
இம்சா தானம் 

கோட்டு கோடாலி , சு ரிகை முதலான ஆயுதங்களும் , 
நெருப்பு , நஞ்சு முதலானவை கொடுப்பது , பூனை , கீரி , 

கீரி , நாய் , 
கோழி , கிளி , புலி பன்றி முதலாயின வளர்ப்பதும் கொடுப்பதும் 
ஹிம்ஸா தானம் என்கிற இரண்டாம் அனர்த்ததண்ட விரத 
மாகும் . ( 2 ) 
அபத்யானம் : 

ராக த்வேஷங்களினால் பிறர் பெண்டிர் மக்கள் முதலான 
வர்க்கெல்லாம் கொலையும் பந்தனமும் பரிபவமும் அங்கச் 
(சேதமும் கேட்டினையும் கிலேசத்தினையும் சிந்திப்பதும் , 
பிரயோஜனமின்றி பாப காரணமான பரஸமயத்து ராமாயண 
தேவாஸுர , வாத்ஸ்யாயன, காதம்பரி , மதனபதாகாதி காவ் 
யங்களை மனஸினால் சிந்திப்பது அபத்யானம் என்னும் மூன் 
றாம் அனர்த்த தண்டமாகும் . ( 3 ) 
துஸ்ஸுருதி 

கொலை பொய் களவு காம குரோத மான மாயா லோப 
ஹாஸ்யாதிகளும் மதமாத்ஸர்ய மாயா வஞ்சனை மித்யாத்வ 
மென்று இவை முதலான தோஷங்கள் கூடின துஷ்ட கதை 
களையும் , பிறரை வெட்டுதலும் குத்துதலும் , கட்டுதலும் , 
கொல்லுதலும் , வென்றலும் தோற்றலுமாகிய யுத்த வசனங் 

ராகித்து கேட்பதும் சொல்லுவதும் முதலாயின 
துஸ்ஸுருதி என்னும் நான்காம் அனர்த்த தண்ட மாகும் . { 4 } 


களை 


பிரமாதசரிதம் 

தனக்கு பிரயோஜனம் இல்லாத நிலத்தை கொத்துவதும் ,, 
நீரை இறைத்தலும் , நெருப்பை எரிப்பதும் , 

ஆற்றுவதும் 
காற்றினை உண்டாக்குதலும் , வனஸ்பதிகளை பறிப்பதும் 
முறிப்பதும் மற்றும் பிற ஸாவத்யங்களான நிகழ்ச்சிகளை 
நிகழ்த்துவதும் பிரமாத சரித மென்னும் ஐந்தாவது அனர்த்த 
தண்டமாகும் ( 5 ) . 


442 


இவை ஐந்தும் நிரவசேஷம் துறப்பது அனர்த்த தண்ட 
விரதி என்கிற மூன்றாவது குண விர தமாகும் . 


இந்த குண விரதங்களுள் பிரத்யாக்யான கஷாய சாரித்ர 
மோஹ நீயத்தின் மந்தோதயத்தினால் தன் சீமையினுள் 
மஹா விரதத்திற்கு வராத அணு விரதி தனக்கு தக்க குணத் 
தினால் நடக்கும் பிரமாணித்த எல்லையின்புறம்பு யாவஜ்ஜீவம் 
லாபாலாப ராகத்வேஷத்தினால் கொலை முதலாகிய தோஷங் 
கள் எதையும் மன வசன காய க்ரத காரித அனுமோதத் 
தினால் என்றும் 

செய்யானாகையினால் அவ்விடத்து 
மஹாவிரதி எனப்படும் . 
அதிசாரம் 


மற்றும் ந்த அனர்த்தண்ட விரதத்துக்கு ஐந்து 
அதிசாரங்களாகும் . 

என்னென்றால் , சபா யோக்ய மில்லாத வசனங்களையும் 
பரிஹாஸ வசனங்களையும் சொல்லும் கந்தர்ப்பமும் , கரசரண 
பிரூநயன நாஸிகா கோடிகளின் விகாரத்தினால் ஸன்னைகளை 
காண்பித்து சொல்லும் கௌத்குச்யமும் , திரஷ்டாந்தரங்களி 
னால் , நிரர்தக வசனங்களை பலருக்கும் சொல்லும் மௌகர் 
யமும் , தன்னை எல்லாக் காலமும் அலங்கரித் திருப்பது 
அதிப்ரஸாதமும் , அஸமீக்ஷ்யாதி கரணத்துள் அதிகரணமும் . 
அதுவும் மனோ வாக் காய பேதத்தினால் திரிவித மாகும் . 
அதில் தர்மகனத அல்லாத நிரர்த்தக காவ்ய முதலான துகளை 
சிந்திப்பது மனோகதம் , நிஷ்பலமான கதைகளை சொல்லுவது 
காம கர்க்கஸ வசனங்களை சொல்லுவது வசனகதம் , தனக்கு 
பிரயோஜன மில்லாத ஸசித் தாசித்தங்களானது 
ஆடுவதும் முறிப்பது மெரித்து இழுப்பதும் 

முதலான ராக 
த்வேஷ ஹேதுக்களாகி நிகழ்வது காய கதனுமாகும் . உபபோக 
பரிபோக அனர் தக்ய என்கிறதும் ஆகும் . ( 3 ) . 
சிக்ஷா விரதாதி பேதங்கள் 

சிக்ஷா விரதம் என்கிறது என்னென்றால் , ஸாமாயிகமும் 
ப்ரோஷதோபவாஸமும் , உபபோக பரிபோக பரிமாணமும் 
அதிதி ஸம்விபாக மென்று சிக்ஷாவ்ரதம் நான்கு பேத மாகும் . 


மேலே 


443 


ஸாமாயிகம் 


ஸ்தவ 


வசன 


கூலமாக 


கைகளை 


அது என்னென்றால் திரிஸந்தியிலும் திரிபுவன ஸ்வாமி 
யினை திரிகரண சுத்தியினால் வஸ்து ஸ்தவ ரூப ஸ்தவ குண 
திரயத்தினாலும் , ஆசீர் 

வஸ்து நமஸ்கார 
த்ரயத்தினாலும் தேவதா ஸ்தவனம் செய்யுமிடத்து சக்த்யானு 

நின்று , ஸஹியாதிருக்கில் உட்கார்ந்து , 
முகுளித்து செய்யும் கிரியைகளை பற்றிக்கொண்டு ஸாமாயிக 
தண்டமும் உச்சரித்து மூன்று ஆவர்த்தனமும் ஒரு தலை 
வணக்கமும் ; இவ்வண்ணம் தண்டகத்துக்கு முதலும் கடையும் 
சொல்லி , பஞ்ச குரு ஸ்மரணத்தை சொல்லுமளவும் மனதில் 
ஜபித்து , காயோத்ஸர் கமிருந்து த்வீதீய தண்டக ஆத்யந்தத்துள் 
இப்படிச் செய்வது ; 

ஒவ்வொன்று காயோத்ஸர்கத்துக்கு 
த்வாதஸாவர்த்தமும் சது சிரோவந்தியு மாகும் . 


ஏக 


சைத்யாதிகளுடைய பூர்வ முகத்துள் ஆவர்த்தன திரயமும் 

சிரோவந்தியுமாக , சதுர் திக்கினுள்ளும் த்வாதஸா 
வர்த்தனமும் சது சிரோவந்தியு மாகும் . இவை பல சிலவாகிலும் 
செய்தாலும் தோஷ மில்லை . இது ஸாமாயிக மென்ப முதல் 
சிக்ஷாவ்ரத மாகும் . 


அதிசாரம் 


சரீரத்தில் அடக்கமில்லாத காய துஷ்ப்ரணிதானமும் , 
வசனத்தில் அடக்க மில்லாத வாக் துஷ்ப்ரணிதானமும் , மனதில் 
அடக்க மில்லாத மானோ துஷ்ப்ரணிதானமும் , அர்த்தியில்லாத 
அனாதரமும் , மறதியினால் சொன்னதினை மீண்டும் சொல்லும் 
ஸ்ம்ரத்யனுபஸ்தானமும் 

ஐந்தும் ஸாமாயிக 
விரதத்தின் அதிசார மாகும் . ( 1 ) 


என்று 


வை 


புரோஷத உபவாஸம் 


புரோஷதோபவாஸ ஸ்வரூப பேதாதிகள் : 


ஸபர்ஸன , வசன . 

க்ராண , சக்ஷ , ஸ்ரோத்ர மென்கிற 
ஐந்து இந்த்ரியங்களை தம் தம் விஷயங்களில் செலுத்தாது 
தடுத்து அன்ன 

காத்ய லேஹ்ய மென்கிற சதுர்வித 


பான 


444 


ஆஹாரத்தினை அஷ்டமி முதலான பர்வ தினங்களில் துறப்பது 
ப்ரோஷதோபவாஸ மாகும் . 

மற்றும் நீரினுள் மிஸ்ரித ஸர்வ ஆஹாரமும் உண்ட 
விடத்திலேயே முக சுத்யாதிகளை கொள்வது ஏக புக்த்தம் ; 
ஸர்வ ஆஹாரமும் உண்டவிடத்திலேயே ஜலம் 

கொள்வது 
ஏகடாணம் ; களியும் கூழும் உண்ப சாம்லமு மென இவை 
தன் சக்த்திக்கு தக்க வண்ணம் செய்வது ப்ரோஷதோ பவாஸ 
மென்கிற இரண்டாவது சிக்ஷா வ்ரத மாகும் . 
அதிசாரம் 


உபவாஸ திவஸத்தில் பாராமல் 

மூத்ராதிகளை 
விடுவது அப்ரத்ய வேக்ஷிதா ப்ரமார்ஜி தோத்ஸர்கமும் , பாராதே 
பிரதிலேகியாதே பூஜோபகரணங்கங்ளை கொள்ளும் ஆதான 
மும் , அப்ரத்ய ப்ரேக்ஷிதா ப்ரமார்ஜிதா ஸம்ஸ்தரோபக்ரமணமும் , 
உபவாஸத்துள் அர்த்தியில்லாத அனாதரமும் , ஸ்ரமத்தினால் 
மெய்யறியாத ஸ்ருத்யனுபஸ்தாவனமும் என்று யிவை ஐந்து 
ப்ரோஷதோப வாஸத்தில் அதிசார மாகும் . ( 2 ) 


உபபோக பரிபோக பரிமணாம் 


அஸன பான கந்த புஷ்ப மாலை போக வஸ்துக்களையும் , 
ஸ்த்ரீ வஸ்த்ராபரண வாஹனம் முதலான உபபோக வஸ்துக் 
களையும் இவ்வளவு போது மென்று வரைந்து கொள்வது உப 
போக பரிபோக பரிமாணம் என்பது . இதில் திரஸ காதமும் , 
பிரமாத பஹுவதையும் அனிஷ்டமும் , அனுபவ சேவ்யமும் 

உபபோக பரிபோக பரிமாணம் ஐந்து விதம் 
( உண்டு ) . 


என்று 


அதில் திரஸகாத மென்பது திரஸங்கனள கொல்லா மலல்லது 
மது மாம்ஸங்க ளில்லை யதனால் அவை சதா காலம் வர் 
ஜிப்பது . 

மற்றும் பிரமாதத்தினால் எல்லா தோஷத்துக்கும் மூல 
மாகிய 

மத்யத்தினை பர ஹரிப்பது . மற்றும் பஹுவதை 
என்றால் பச்ச இஞ்சி பசு மஞ்சள் உள்ளி கரும்பு கரணை 
தாமரை கிழங்கு முதலாகிய அனந்த காயங்களையும் முள்ளங்கி 


445 


சாகா 


வை 


ளென்று 


வள்ளி தாழமுளை தென்னங்குருத்து இவையாகியவையும் வில்வ 
பத்திரிகாய் ஊறுகாய் சுரக்காய் முதலானவையும் பிராணிகட்கு 
யோனி ஸ்தானமாகிய புஷ்ப சாகைகளையும் பஹுகாம்க்ஷா 
தர்பகரமான வெண்ணை முதலாகியவை , ஆகமத்துள் நிஷித்த 
மாகிய கந்த மூல சரீர 

சாக புஷ்ப பலாதிகளையும் 
துறப்பது . 
மற்றும் 

அனிஷ்ட மென்பது தனக்கு இஷ்டமில்லாத 
பரிகிரஹங்களையும் விஷயங்களையும் துறத்தல் . 

அனுபஸேவ்ய மென்பது இஷ்டமான சித்ர வஸ்த்ர விக்ருத 
வேஷாபரணாதிகள் 

ராக ஹேதுக்க 
வர்ஜிப்பது . 

கூடாவிடத்து கால நியமத்தினால் வஸ்து பரிணாம த் 
தினால் நிவ்ரத்தியுஞ் செய்வது . அதுவும் யமமும் நியமமும் 
என்னு மிரண்டு வகைப்படும் . அதில் யம மென்பது வாழ்வார் 
உள்ளளவும் துறத்தல் ; நியம மென்பது கடிகை முஹுர்த்தாதி 
கால பிரமாணத்தினால் துறப்பது . 
அதிசாரம் 

இனி உபபோக பரிபோக பரிமாண மென்று மூன்றாவது 
சிக்ஷாவிரதத்திற்கு ஐந்து அதிகசார மாகும் , என்னென்றால் , 
பச்சையாகிய வஸ்துவினை பொஜிக்கும் ஸசித்த ஆஹாரமும் 
பச்சையுடன் கூடின 

வஸ்துவை உண்ணும் ஸசித்து 

ஸசித்து சம்பந் 
தாஹரமும் , பச்சையாகிய வஸ்துவினை கலந்து 

கொள்ளும் 
சம்மிஸ்ராஹாரமும் , பழங்காடி முதலானவற்றை வார்த்துக் 
கொண்டு உண்ணும் அபிஷவாஹாரமும் , கூழ் கஞ்சியுடன் 
கூடின துஷபக்வா ஹாரமும் என வாகும் . ( 3 ) 
அதிதி ஸம்விபாகம் 

இனி அதிதி ஸம்விபாகம் என்கிற நான்காவது சிக்ஷா 
விரதம் என்னென்றால் யத்ரிஷஹாரங்களை உண்பவரை 
திதிகளென்பது . அதில்லாதவர்கள் அதிதிகளாவார் . அவருக்கு 
கொடுத்து உண்பது அதிதி ஸம்விபாக மென்ப தாகும் . 
அதிலும் விதி , 
விசேஷம் , திரவ்ய விசேஷம் 

தாத்ரு 
விசேஷம் பாத்ர விசேஷம் என இவற்றினால் தானத்தை 
விசேஷிக்கப்படும் . 


446 


விதி விசேஷம் 


அவற்றுள் விதி விசேஷ மென்பது பூர்வாண்ஹ மத்யாண் ஹ 
அபராண்ஹ தேவதார்ச்சன ஸ்தவனாதி அனுஷ்டான கரணா 
நந்தரம் நிஜநிகேதனத்துள் பாகசுத்திகளை விசாரித்து ஸாவத்ய 
ஹேது பூதங்களாகிய கிரஹ வியாபாரங்களை எல்லாம் தத் 
காலத்தில் தவிர்த்து அனகார வேலையும் தப்பிவிடாமல் உத் 
தரிய வஸ்த்ர ஸமேதனாக சுசிர் பூதனாகி கிரஹாங்கண பிர 
தேஸத்துணின்று குடும்பிகள் போல சர்யார்த்தமான ஸத்பாத் 
ரத்தினது வரவு பார்த்துயிருந்து , ஸகல விமல கேவல ஞானாதி 
அனந்த குணாதாரபூத பரமாத்ம திரவிய சம்யக் ஸ்ரத்தான 
ஞானா நுஷ்டான ரூப அபேத ரத்ன திரயாத்மக வீதராக 
நிர்விகல்ப பரமஸமாதி ஸஹகாரி சரீர ஸம்ரக்ஷாணார்த்தம் 
சன்மார்க ப்ரவர்த்தனார்த்தம் பரோபகாரார்த்தம் சர்ய 
மார்கத்து வந்த ஸன் முனியைக் கண்டு , நவநிதி கண்ட தரித் 
திரன் போல ராகத்தினையுடையனாகி , கல்பக விரக்ஷம் அபிமத 
பலத்தினை தருவதற்கு முனி ரூபத்தினால் வந்த தென்று 
ஸம்ப்ரமத்தினால் சென்று ஸ்வர்காபவர்க்கத்துக்கு நிஸ்ரேணி 
பூதமான ஸத்பாத்ரம் கிடைத்தது என்கிற ஹர்ஷோத்கர்ஷ 
பரிண தியினால் எதிர் நடந்து , ஸ்ரீபாத பத்மங்களுக்கு நிதி 
யினுக்கு யிறங்கும் 

யிறங்கும் தீபவர்த்திபோல் இறங்கி , ‘ ஸ்வாமி ! நீ 
எனக்கு புண்ய விரத்தியினை காருண்யம் செய்தருள வேணு 
மென்று நய விநய பய பக்தியினால் பிரார்த்தனா புரஸ்ஸரம் 
பிரதி கிரஹித்து உச்சாஸனமுங் கொடுத்து பிராஸுகோதங் 
களினால் பாத பிரக்ஷாளனஞ் செய்து அஷ்ட விதார்ச்சனைக 
ளினால் அர்ச்சித்து குருபக்தியினால் வந்தனை செய்து திரிகரண 
சுத்தியினால் சுத்தமான ஆகாரத்தை திவ்ய முனிக்கு விதி பூர் 
வகத்தினால் தானம் பண்ணுவது விதி விஸேஷ மென்பது . 


அன்ன பாதௌ ஷதஞ்சைவ ஆலயம் ஸயனலஸனம் 

சுஸ்ரூஷா வந்தனா துஷ்டி புண்யம் நவவிதம் ஸம்ருதம் | 
திரவிய விசேஷம் 


யம் 


நியம் ஸ்வாத்யாய த்யானானுஷ்டானாதிகள் 
பெறுவ தற்கு காரணமானதும் , பிராஸுக பக்வ பரிமித 


447 


பத்யமும் , அபக்வ அதிபக்வம் துஷ்பக்வம் ராத்ரிபக்வம் 
புராதன ஜீர்ண அல்லா ததும் குல ஜதி விசுத்த 

ஜன 
ஸேவ்யமும் , நியாயோபார்ஜிதமும் யோக்யமான அன்னபான 
காத்ய லேஹ்யமுமான ஆஹாரமும் , வாத பித்த ஸ்லேஷ்மங் 
களை கெடுத்து சித்த சமாதானத்தினை பண்ணும் ஒளஷதமும் , 
ஞான ஸம்யம் ஸௌசோபயோக்யமு மான உபகரணமும் , சீத 
வாத ஆத பாதிக ளில்லாத நிரா குலமும் , நிர்ஜந்துகமான 
ஆஸ்ரய விசேஷங்களான ஆவாஸமும் என்று இவை திரவ்ய 
விசேஷங்கள் . 


மற்றும் கிரஹ விநிர்முக்தராகிய ஜிந முனிகளுக்கு ஆஹாரம் 
கொடுப்பதும் ஆபத்தை போக்குவதும் ஸ்ரமத்தினை பரிஹிரிப் 
பதும் பாதயுகளத்தினை குணானுராகத்தினால் தன் இரண்டு 
துடையின் மேல் வைத்து பிடிப்பதும் பிரக்ஷாளனம் பண்ணு 
வதும் பிறவுமாகிய வியாபாரங்களை வைய்யாவ்ரத்ய மென்பது 
அதிதிகளுக்கு செய்யும் தானமும் பூஜையும் கிரஹஸ்தர்க்கு 
கிரஹ கர்மோபார்ஜிதமாகிய பாப மலம் சரீர கதாபவித் 
ரத்தை உதகாதிகளினால் சுத்தம் ஆகுமாறு 

போல சுத்த 
மாக்கும் . 


( ஆர்யாவ்ரத்தம் ) 


தாத்ரு விசேஷம் 
க்ரஹஸ்த கர்மணாபி நிசிதம் கர்ம விமார்ஷ்டி கலுக்ருஹ 

விமுக்த்தானாம் | 
அதி தீனாம் ப்ரதி பூஜா ருதிர மலம் தாவதே வாரி || 

( ர.க 114 ) 


தாத்ரு விசேஷம் என்னென்றால் , ஸ்ரத்தையும் சக்தியும் 
பக்த்தியும் விஞ்ஞானமும் அலுப்ததையும் தயையும் க்ஷமையும் 
என்னும் சப்த குண ஸம்பன்னதையும் , ரத்ன வ்ரஷ்டியும் புஷ்ப 
வ்ரிஷ்டியும் மந்த மாரு தமும் தேவ நாதமும் தேவ ஸ்துதியும் 
என்ற தான ஜநித பஞ்சாஸ் சர்யங்களையின் அபிலாஷை 
பில்லாமையும் நிதானமின்மையும் நிருபரோதமும் ஐஹிக பல 
நிரபேக்ஷையும் மாத்ஸர்யமும் மன : சேதமுமில்லாததும் சுப 


448 


முன் 


பரிணாமமும் 

கொடுத்தவரிடத்தும் இப்பொழுது 
கொடாது நின்றவரிடத்தும் மேற்கொடுக்கப்படுவரிடத்தும் 
பிரீதியும் , வர்ண கந்த ரஸத்தினால் கெட்டதும் , சித்ரமானதும் , 
சரீரத்திற்கு பொருந்தாததும் பொஜிக்கில் ரோகமாவதும் அதி 
திரஷ்ணையும் எச்சில் முதலான மிஸ்ரமும் நீசர்க் கென்று 
செய்ததும் , மற்றும் சிலர்க்கென்று செய்ததும் , நிந்த்யமும் 
துர் ஜனர் தீண்டினதும் , தேவ யக்ஷாதிகளுக்கு கல்பிதமும் , கிரா 
மாந்தரத்து வந்ததும் , மந்த்ரானீதமும் , அன்யாயத்தினால் 
வந்ததும் , சூரையினால் வந்ததும் , கந்த வணிகர் கடையினால் 
மாறு கொண்டு வந்ததும் , விருத்தமானதும் , பால் தயிர் நெய் 
பக்ஷயாதிகள் பிரசுரத்வத்தினால் யோக்யம்ல்லாதது என்கிற 
இந்த தோஷங்களில்லாத நிரவத்யமான வஸ்துக்களை பால 
க்லான தப : r ணவ்ரத்த வ்யாதித ரென்னு இவரை அறிந்து 
அவர் தபோ விரத்தி எப்படி யாகும் அப்படியே அறிந்து 
கொடுப்பது விஞ்ஞானம் . 


என 


இவை 


மற்றும் சாட்யமும் கர்வமும் அவிவேகமும் பலரும் பழிக்கும் 
பாரிப்லவமும் அஸம் யமும் துஷ்ட வசனமும் 
போஜன காலத்து வர்ஜிக்கப்படும் . பிரத்யரை ஆளுமிடத்தும் 
ஸ்வாமியினை ஸேவிக்குமிடத்தும் தேவதையினை ஆராதிக்கு 
மிடத்தும் சாஸ்த்ரத்தினை அப்யஸிக்குமிடத்தும் தர்மகார்யம் 
பண்ணின இடத்தும் 

சுதோத்பத்தியிலும் பர ஹஸ்தத்தினால் 
பண்ணி வைக்கலாகாது . தத்பலம் பிறருக்கும் 

பிறருக்கும் மென வென் 
றறிந்து தானத்தினை தன்கையால் பண்ணுகின்றதே விசிஷ்ட 
புண்யமும் கீர்த்தியும் தப்பாமல் ஆகும் . 


மற்றும் சாலிகரும் தெல்லியரும் வாணிகரும் பண்டரும் 
நாவிதரும் மாலைகாரரும் கும்பகாரரும் தளவரரும் ஸோள 
யரும் வேஸ்யரும் குண்டணீயரும் லிங்கிகளும் லிங்கோபஜீவி 
களும் மாஸவாளரும் லெங்கவாளரும் 

வைதாளிகரும் மடப 
கரும் முதலான லோக நிந்த்யரும் ஜாதி குலாசார பிரஷ்டரும் 
அவ்ர திகரும் தம் தமை பிரத்யரை பீடித்து தனத்தை 
கின்ற கதர்யாதிகளு மின்றி பிராஹ்மண க்ஷத்ரிய வைஸ்ய 
சூத்ர ரென்கின்ற நாலு ஜாதியும் இந்த அவசர்ப்பிணியுள் 


கழிக் 


449 


ஆசார்யர் கல்பித்த நிரவத்ய சரித்ரான பஞ்சம ஜாதியும் 
கதஞ்சித் தானங் கொடுக்க யோக்ய மாகும் . இது தாத்ரு 
விஸேஷம் 


பாத்திர விசேஷம் 


இனி பாத்ர விஸேஷம் என்னென்றால் : 


ஸ்வ சுத்தாத்ம ஏகத்வ பாவனா நிஷ்டரும் , ராக த்வேஷ 
விவர்ஜிதரும் , மூட த்ரய தண்ட த்ரய காரவ த்ரய சல்ய 
த்ரய தூரரும் , சதுர்கதி ப்ரமண பீதரும் , சதுர நுயோக 
குஸலரும் , பஞ்ச ஸம்ஸாரகமன பீதரும் , பஞ்சேந்திரிய விஜயி 
களும் . பஞ்ச குணா விமுக்த் தரும் , லௌகிக ஷட்கர்ம விவர்ஜி 
தரும் , ஷட் ஜீவ நிகாய தயாபரரும் , ஷடாயதன ஸேவா 
விரஹிதரும் , ஷடாவஸ்யக நிர தரும் , சப்த பய விப்ர முக்த் 
தரும் , சப்த தத்வ வேதிகளும் அஷ்ட ப்ரபேத மத வி தூரரும் , 
அஷ்ட ப்ரவசன மாத்ருகா தாரரும் , நவ நய நிபுணரும் , நவ 
பதார்த்த ப்ரதிபா தகரும் , தஸ தர்ம துரந்தரரும் , தஸவித 
தர்ம தியான நிரதரும் ஏகாதஸோபா ஸகாசார தேஸகரும் , 
ஏகாதஸாங்க 

வேதிகளும் , த்வாதஸவித தபானுஷ்டான 
நிஷ்டிதரும் , துவாதஸானுப்ரேக்ஷா 

பாவிதரும் , 
த்ரயோதஸ வித சாரித்ர நிரதரும் , த்ரயோதஸ க்ரியா 
சரிதரும் , சதுர்தஸ அப்யந்தர பரிக்ரஹ விரதரும் , சதுர்தஸ 
குண ஜீவ மார்கணா ஸ்தான வேதிகளும் , பஞ்சதஸ ப்ரமாத 
வேர்ஜிதரும் , ஷோடஸ 

பாவிதரும் , ஸப்த தஸ 
அஸம்யம ரஹிதரும் , அஷ்டாதஸா ஸாம்பராயிக ரஹிதரும் , 
ஏகோனவிம் ஸதி த்யானாத்யன தத்பரரும் , விம்சதி ப்ரருபண 
ப்ரவீணரும் , அஷ்டாதஸ ஸஹஸ்ர சீல ஸாலிகளும் , சதுரளீதி 
லக்ஷ குண மணி பூஷி தருமான திவ்ய முமுக்ஷகள் உத்தம 
பாத்ரம் . அணுகுண சிக்ஷா வ்ர தாதி குணதரர் மத்யம 
பாத்ரம் ; ஸ்வசுத்தாத்ம தத் வார்த்த ஸ்ரத்தானத்தினை 
யுடைய அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டிகள் ஜகன்ய பாத்ரம் . 


பாவனா 


பாவனா 


இந்த பாத்ர த்ரயமும் ஸத்பாத்ரம் . 


450 


ஸத்பாத்ரத்திற்கு இதரமான பாத்ரம் குபாத்ர மென்றும் 
அபாத்ரமென்றும் இரண்டாகும் . 


குபாத்திரம் 


அவற்றுள் சாரித்ராபாஸ சாரித்ரமும் , ஸ்வபாவத்தினால் 
பாப பீருகளும் , மார் தவ ஆர்ஜவ குணோபேதரும் , பிரஹ்ம 
சர்யாதி குணத்தினையுடையராகி தம்மை மெச்சி நடக்கும் 
மித்யாத்ரஷ்டிகள் குபாத்ரம் . 


இவர்களுக்கு கொடுத்த தானத்தினால் ஏகோருகாதி 
ஷண்ணவதி குபோக பூமிகளில் பிறந்து குத்ஸி த யோகங்களை 
யனுபவித்து பிற்பாடு வழுவி தேவத்வம் பெற்று , பிற்பாடு 
சதுர்கதி ஸம்ஸார பர்யட்டன மாகும் . 
அபாத்திரம் 

இனி அபாத்ரம் யாதெனில் , ஸ்வ சுத்தாத்மைக ஸ்வ 
பாவனா ஹீனரும் , ராக த்வேஷ த்வய மலிமஸரும் , மூட த்ரய 
ப்ர ரூடரும் , தண்ட த்ரய மண்டிதரும் , காரவ த்ரய தாரகரும் , 
சல்ய த்ரய வல்லபரும் சது : கஷாய கலுஷி தரும் , சதுர்கதி 
கமன சீலரும் , பஞ்சேந்த்ரிய லம்படரும் , பஞ்ச மித்யாத்வ 
வசகதரும் , ஷடனாய தன ஸேவிகளும் , ஷட்ஜீவ நிகாய வைரி 
களும் , சப்த வ்யஸனாபிபூதரும் , சப்த ஸம்ஸார பர்யட்டன 
சீலரும் அஷ்டமகா விஷ்டரும் , அஷ்ட சங்காதி தோஷ 
தூஷிதரும் , களத்ர புத்ர மித்ர கோத்ர பரிவ்ர தரும் ; விகதாலாபி 
களும் , மாயா ப்ரபஞ்சிகளும் முதலாகிய பாபிகள் அபாத்ர 
மாகும் . 


இவர்களுக்கு கொடுத்த தானம் சதுர்கதி ப்ர மணத்தினை 
செய்விக்கும் . மற்றும் நீரினைக் கடைந்து வெண்ணை திரட்டு 
வதும் , மணலைப் பிழிந்து தைலங் கொள்ளுவதும் , சிஷ்க 
காஷ்டத்தில் நீரிறைத்து பலம் 

லம் கொள்ளுவதும் , சவர்கால் 
நிலத்து வித்து பலம் கொள்ளுவதும் , கல் கப்பலினால் கடலைக் 
கடப்பது போல் 

நிஷ்பல க்லேச மல்லதே புண்யமில்லை 


என்பது . 


451 


அபாத்திர தான பயன் 


முன்னம் பரசுராமன் யக்ஞ செய்த பிராமணருக்கு தானங் 
கொடுத்து ஸ் தான 

ப்ரஷ்டனாயினன் . ஹிரிஸ்சந்த்ரன் 
பிராமணருக்கு கொடுத்த தானத்தின் பலத்தினால் புலை 
யருக்கு ஆளாயினன் . வாமனாவதாரத்தின் விஷ்ணுவுக்கு 
தானம் கொடுத்த பலி பந்த ப்ரஹரத்தினை அடைந்து 
நரகத்திற்குச் சென்றனன் . தசரத மஹாராஜன் மூன்று 
ப்ரகாரம் அஸ்வ மேத யாகஞ் செய்து ரிஷிகளுக்கு அனேக 
கோடி தனத்தினை கொடுத்த பலத்தினால் நரகத்தினை 
அடைந்தனன் . க்ரௌஞ்சனன் வேணு கிராமத்து நாலாயிரம் 
பூசுரர்க்கு தானம் கொடுத்து தரித்ரனாகினான் . இது முதலா 

யறிந்து குபாத்ர தானங்களை பரிஹரித்து யோக்ய 
பாத்ரத்தினுக்கு தானம் கொடுப்பது . 


னவை 


கண 


மற்றும் , பால வ்ரத்த மூகாந்த பதிர வ்யாதி பீடிதர்க்கு 
கொடுப்பது காருண்ய தானம் என்பது . இந்த பரத க்ஷேத்ரத்து 
ஹுண்டாவசர்பினி துஷ்ம காலத்து பஞ்ச மித்யாத்வங் 
களும் பஞ்ச தர்சனங்களும் பிரசுரமாகி வர்த்திக்கும் . அது 
காரணத்தினால் ஸ்ரீஜிந்தர்மம் மிகவும் வர்த்தியாது . அதனுள்ள் 
ராக த்வேஷங்களினாலும் ஸங்க 

கச் சான்வய பேதத் 
னால் விகல்பம் பெரிதாகும் . அதனை யறிந்து யாது செய்வ 
தெனில் , பூர்வோபார்ஜித புண்யத்தினால் தனத்தை படைத்த 
கிரஹஸ் தன் நிரர்தகம் வ்யயம் பண்ணாது , ஸ்வதர்ம பக்ஷ மின்றி 
ராக த்வேஷங்கள் செய்யாத ஸ்வஸமயிகளுக்கு கொடுப்பது 
அக்ஷய தான மாகும் . அதனால் அனந்த சுக மாகும் . இது 
அறிந்து உப கூஹன ஸ்திதிகரண வாத்ஸல்ய தர்ம ப்ரபாவன 
அங்கங்களும் த்ரடங்களாகும் . என்னென்றால் கலிகாலத்து 

சித்த பலஹீனரும் ஜலான்னமின்றி பிழையாத நர 
கடங்கள் ஜிநரூபம் தரிப்பது அரிதென்று மனசில் விசாரிப்பது . 
எப்படி எனில் , வெப்ப சித்ர காஷ்ட 

வெப்ப சித்ர காஷ்ட சிலாகர்ம அக்ஷதாதி 
களினால் ஜிநபிம்ப சங்கல்பங்கங்களை செய்து குணாரோபணம் 
செய்து ஆராதிப்பது போல பூர்வ முனிச் சாயராகிய வர்த் 
தமான தபஸ்விகளை நிர்பர பத்தி பூர்வகம் தானாதிகளினால் 
ஆராதித்து பாவ சுத்தியினால் 

பாவ சுத்தியினால் புண்ணிய வ்ரத்தி தப்பா 


சலன 


452 


தென்று சாதுர்வர்ணருக்கே யதோசித வஸ்துவை கொடுப்பது 
உத்தம குண மென்பது . பிரஸ்துத ஸ்லோகங்கள் : 


UTL 


ஸ்வரணானாம் ஸ்ருதே : புண்யம் ஸ்ம்ருதே ; 

விநாசனம் | 
தர்சனா தாயுராரோக்யம் ஸ்பர்ஸ் நாத் சுகஸம்பதம் || 
யதீனாம் பூஜநாத் பூஜ்ய ஸ்த்ரிலோகோத்ர வர்த்திபி | 
வந்தனாத் தஸ்யதைர் வந்த்ய ஸ்தவனாத் ஸ்துஸ்த்யதாம் 


ததா || 


ஸ்ரமணேப்யோ ன்ன தானேன ஸ்வர்கராஜ்யம் 

நிரர்களம் || 
பரிசர்யா விதானேன ஸர்வைஸ்ச பரிசர்யதே || 
வைய்யா வ்ரத்ய விதானேன சக்த்தி ராத்யந்திகே 

பவேத் | 
ததாபூத் பீமஸேனஸ்ய யதிப்போஸ்தத் விதானத : || 
ஸ்ரமணேப்யோன்ன தானேன் ஸ்ரேயான் னிஸ்ரேய 

ஸங்கத | 
ஆஸ்ர யஸ்ய ப்ரதா னேன ஸௌதர்மேபி ததா பவேத் || 
ஞான ஸம்யம சௌ சோப கரணாதி ப்ர தாயக : | 
ஸ்ரமணேப் யோ மஹை ஸ்வர்யம் ஸ்வர்க லோகே 

ஸம்ஸ்னுதே || 
ஸ்ரமணேப்யோ முதாத்த தானதோ வஜ்ர ஜங்கக : | 
போக பூமௌ மஹாஸ்வர்கே நிர்வாணே ஸொளக்யம 

வ்ரஜத் || 
கபோத மிதுனம் சாபி முனிதானானு மோதத | 
கேசரே சக்ரவர்த்தித்வம் ஸ்வர்கம் நிர்வாணம் வ்ரஜத் || 

( ஆர்யா வ்ரத்தம் ) 
ஆஹாரௌஷதயோரப்யு பகரணாவாளியோஸ்ச 

தானேன | 
வைய்யாவ்ரத்யம் ப்ரூவதே சதுராத்ம த்வேன சதுரஸ்ரா II 


( ர.க .117 ) 


ஸ்ரீஷேண வ்ரஷபஸேநௌ கௌண்டேஸ சூகரஸ்ச 

த்ருஷ்டாந்தா | 
வைய்யாவ்ரத்ய ஸ்யேதே சதுர்விகல்பஸ்ய : மந்தவ்யா | 

( ர.க. 118 ) 


453 


போ 


காலாஸு 


ஆஹார தானார்ஜித புண்யபாகாத் தீர்க்காயு ராரோக்ய 

யஸஸ்ஸுகானாம் | 
ஸ்த்ரீணாம் ஸ்வரூபாதி மஹாகுணானாம் ஸ்வாமி பவேத் 

ஸித்தி வதூவரஸ்ச || 
ஸததமபய தானம் நிர்பயோ நிர்ஜிதாரி ஸ்த்ரிபுவன னஜ 

நேத்ரேந்தீவராந்நதசந்த்ர : | 
ஸ்வ ஜன சுரமஹீஸ : காமீனீனாம் மனோஜ . ஸபவதி 

பரமரீ காமனீ காந்தரூப : || 
ஷ ஜதான பலோதய தஸ்யாத் ஸத்வபர : 

ஸகலாமய தூர | 
சங்கரபிந்து ஜ்சஷாங்குஸபத்மா த்யக்ஷய லக்ஷண லக்ஷித 

காத்ர | 
சாஸ்த்ர சுதான பலோதய தஸ்யாத் சர்வ 

விஷ்ட விவேகா 
கேவல லோசன லோகித லோ கஸித்திவ தூவத னாம் 

புஜ ப்ருங்க || 
யதீனாம் புக்த்த ஸேஷஸ்ய போ ஜனேன நரோ பவேத் | 
துஷ்டி புஷ்டி பலா ரோக்ய தீர்க்காயுஸ்ரீ ஸமன்வித : || 
யதீனாம் புக்த்தி ஸம்பூதி : தேவ கார்யம் பவேத்யதி 
ததிஷ்ட தேவதா ஸ்ஸர்வா சந்த்ருப்ய பல தாயகா : 
ஸ்ரமனேப்ய : பரைர்த்தம் யோஹ ரேத் புஸ்தகாதிகம் | 
ரௌரவே கோடி கல்பாந்தம் கும்பிபாகேச பச்யதே !! 
ஸத்பாத்ரோப கதம் தானாம் சுக்ஷேத்ர கத பீஜவத் | 
பலாய யதபி ஸ்வல்பம் தத நல்பாய கல்ப்யதே ! 
V திகதமிவ வடபீஜம் பாத்ரகதம் தானமல்பமபி 

காலே | 
பலதிச் சாயாவிபம் பஹுபல மிஷ்டஞ் சரீர ப்ரூதாம் 

( ர.க. 116 ) 
ஏகவாபீ ஜலம் யத்வ தி க்ஷெள மதுர தாம் வ்ரஜேத் 
நிம்பே திக்த்த த்வமாயாதி பாத்ரா பாத்ரேஷு 

தத்ஸமம் || 
ஜாயதே தந்த சூகஸ்ய தத்தம் க்ஷரம் யதாவிஷம் | 
ததா பாத்ராய யத்தத்தம் தத்விஷம் பலதி ஸ்வயம் || 
உப்தம் யதோஷரே க்ஷேத்ரே பீஜம் பவதி நிஷ்பாலம் 

பவேத் | 
ததா பாத்ராய யத்தத்தம் தத்தானம் நிஷ்பலம் 11 


454 


ப்ராஹ்மணேப்யோ முதா தத்வா பூமி ப்ரப்ருதி ஸம்பதம் | 
தேவ : பரசுராமோ ஸௌ ஸ் தான ப்ரஷ்டோ பப்ருவச | 
தத்வா சம்பூர்ண ஸாம்ராஜ்யம் பூதேவேப்யோ யதாக் 

ரமம் | 
ஹ ரிஸ் சந்த்ர மஹாராஜோ சாண்டேளா ப்ரத்ய தாங்க த ||| 
விப்ரேப்ய : சர்வதா தத்வா பூகோ ஸ்வர்ணணார்ன 

வஸ்த்ரகம் | 
அஸ்வமேத த்ரயம் க்ருத்வா தஸரதோ நாரகோ பவேத் || 
யாதாஸ்வ மேதே பலிராக்ர ஹேண ப்ராதான மஹும் 

வா மன தேவதாயா : | 
அதோகதிம் பந்தன பீடனஞ்ச ப்ராபத்வலம் பாத்ர விஸேஷ 


தாயா : || 


ஹிரண்யோ தசகண்டஸ் சசிசுபாலோ விவக்ஷித ; | 


நாராயணஸ்ய ஸாயுஜ்யம் முக்த்திம் ப்ராப்தாஸ்து 

பஸ்யத : || 
யோ தத்யா தாஸ்ரயான்னாதி 

தத்வ யா தாத்ம்ய 

வேதினே | 
ஸபுக்த்வா யாதி நிர்வாண மன்யேப்யோ பவஸந்ததிம் || 

குத : 
அக்ஞாணோ பாஸ்தி ரக்ஞானம்ஞானஞானி ஸமாஸ்ரய : | 
ததாதி யதி யஸ்யாஸ் தி ஸுப்ரஸித்தமிதம் வச : || 

( இத்யுக்த்த த்வாத் :) 
யதாயதா விசிஷ்யந்தே ஞான த்யானாதயோகுணா : | 
ததா ததாதி மான்யாஸ்தே முனயோக்ரஹ மேதிபி : || 


குத : 
மூர்க்கவிப்ர ஸஹஸ்ரேப்யோ வரமேகோ வேத பாக 
வேதபாடி ஸஹஸ்ரேப்யோ பரமேக ஸ்தர்த்த வித் || 
வேதார்த்தஞ ஸஹஸ்ரேப்யோ வரமே ததத் விசராக ) 
தத்விசாரி ஸஹஸ்ரேப்யோ வரமேக ஸ்தத்வ வித்தம : || 
தத்வஞானி சமம் பாத்ரம் நாபூன்னச பவிஷ்யதி | 
ஞானத : சாஸ்த்ர யதாத்மயம் ஸ்ரமணா ஸ்தத்வ வேதி 


ந : | 


455 


தேஷா முத்த ரோத்தராதிக் யோப்பத்திமாஹ: 

ஸ்தாணுரயம் | 
பாரஹர : சிலாபூதாதித்ய வேதம் நவிஜா நாதி 

யோர்த்தம் || 
யோர்த்தஞவித் ஸகலம் பத்ரம்ஸ்னுதே நாக மேதி ஞான 

விதூ தபாபஷா ) 
இத்யனேன வாக்யேன வே தபா , கேப்யக ஸகாஸாத் 
வேதார்த்த ஞஸ்ய வைசிஷ்யம் ப்ரதி பாதிதம் || 

( யதா ஸ்லோக :) 


பண்னோ 


யுக்த்யா வேதார்த்த விஞானி வேதார்த்தம் நவிசார யேத் 
ஸஸான்வய ஸ்யூத்ர கல்ப : பாத்ரதாம் நப்ரபத்ய தே | 

இத்யனேன வேதார்த்த ஞேப்ய : ஸகாஸாத் வேதார்த்த 
ஆசார கஸ்ய விசிஷ்டதா ப்ரதி பாதிதா | 

ததா பாடோ 
வேர் தர்த்த விஞானம் தத்விசாரஸ்ய யுக்ததித : | ஸ்ரமண ஏவம் 
உத்தமபாத்ரம் , ததா ஹி ஸ்ரமணா: ஸர்வேப்ய : ஸ்ரேஷ்டா 
ஜ்யோஷ்யா கரிஷ்ட்டா வரிஷ்டா : சுத்தாத்மஸ்மரண நிஷ்ட் 
டத்வாத் | நித்யானித்ய வஸ்து விவேகித்வாத் சமதமாதி ஸம் 
பன்னத்வாத் | அத்ரா முத்ரபோக காம்ஷா ரஹித த்வாத் 
மோக்ஷார்த்தித்வாத் | தத்வ யாதாத்ம்ய வேதித்வாத்யுக்தா 
யுக்த்த விசாரகத்வாத் | தத்வயா தாத்ம்ய ஸ்ரவணாதிமத்வாத் 
பதுக்த்தம் ஸாதனம் | ததுக்த்தம் ஸாத்யம் யதா சம்ப்ரதி ஸம் 
யோகி 
ததா சைதே 

ஸ்ரமணாஸ்தஸ்மாத் | 
சர்வேப்ய : ஸ்ரேஷ்ட்டா உத்க்ருஷ்ட்டா விவிஷ்ட்டா பவந்தி | 

( ததா ஸ்லோக ) 
அஸம்யத ஸஹஸ்ரேப்யோ வரமேகோ தேஸஸம்யத | 
தேஸஸம்யத ஸஹஸ்ரேப்யோ வரமேகோ மஹாவ்ர தீ || 
மஹாவ்ரதி ஸஹஸ்ரேப்யோ வரமேகோ ஸ்வாகமார்த் 

தவித் 
ததர்த்தஞ ஸஹஸ்ரேப்யோ வரமேகோ ஸ்தத் விசாரக : 
தத்விசாரி ஸஹஸ்ரேப்யோ வரமேக ஸ் தத்வ வித்தம : 
தத்வஞானி சமம்பாத்ரம் நாபூன்னச பவிஷ்யதி 

சுத்தோபயுக்த்தா : ஸ்ரமனா சர்வேஸ்ரேஷ்ட்ட பவந்தி 
ஜிதேத்த்ரியத்வாத் சுத்தாந்த : கரணத்வாத் தபோனுஷ்ட்டான 


456 


சுகா திவத் தத்தபஸ்வின 


ஸ்ரேஷ்ட்ட 


நிஷ்ட்டத்வாத் 
பவந்தி . 


ஸ்லோக : 


ஸ்ரமண ஸ்துரகோ ராஜா மயூர : குஞ்சரோவ்ருஷ : | 
ப்ரஉஸ் தானேவா ப்ரவே ஸேவா த்ருஷ்டி வ்ருத்தி 

கராஸ்ம்ருதா || 

பாரதே 
ஆரு ரோஹ ரதம் பார்த்த காண்டீவ மபி சாரயன் 
நிர் ஜிதாம் மேதினீமன்யே நிர்க்ரந்த முனிரக்ரத் !! 
பத்மிநீ ராஜஹம் ஸஸ்ச நிர்க்ரந்த முனியஸ்ததா | 
யஸ்ஸின் தேஸே ப்ரவர்த்தநதே தத்தேஸம் சுபமாதி 

ஸேத் || 
அத ஏவ ஜிநமதானுவர்த்தின ஏவ பூஜ்யா : 

பக்த்திமாத்ர ப்ர தானே னகாபரீக்ஷா தபஸ்வின : | 
தேகுணா ஸம்த்வ ஸந்தோவா க்ரஹு தானேன சுத்யதி || 

( ய . ச 786 ) 
வசனம் 


கிரிகளுள் 


ஆகாரதானச்சிறப்பு 
மற்றும் தேவருள் ஜிநேஸ்வரனும் சுரருள் 

தவேந் 
திரனும் நரருள் சக்ரவர்த்தியும் 

மேருவும் 
தருக்குள் கோஸுர்ஷ சந்தனங்களும் ரத்னங்களுள் வஜ்ரமும் 
அதிகமாகியது போல தானங்களுள் ஆஹார தானம் அதிசு 
மாகும் . ஆஹார மின்மையே பயம் . அதற்கு ஆஹார தானம் 
கொடுப்பதே அபயதான மாகும் . ஐந்து கோடி அறுபத்தெட்டு 
லக்ஷத்து தொண்ணூற்று ஒன்பதாயிரத்து ஐந்நூற்று எண்பத்து 
நான்கு ( 5,6,8,9,584 ) ரோகங்களுக்கும் முதல் ரோகம் க்ஷதை 
ஆகையினால் அதற்கு ஒளஷதம் அசனம் . அதனை கொடுப்பது 
ஔஷத தானமாகும் . சாஸ்த்ர அப்யாஸமும் அஸன பலத் 
தாலன்றி யாகாது . அதனால் ஆஹார தானங் கொடுப்பதே 
சாஸ்த்ர தானம் செய்யப்பட்ட தாகும் . 


மற்றும் ஆஹார தானத்தினால் தேஹமும் பிராண மும் 
ஆயுஷ்யமும் ஜபமும் தபமும் ஞானமும் த்யானமும் அனுஷ்ட் 


457 


டானமும் ரூபமும் தேஜஸ்ஸும் பலமும் சுகமும் ஸ்வர்கமும் 
அபவர்கமும் என்று இவை எல்லாம் தானங்கொடுத்த பவ்யனுக் 
கும் உடன்பட்ட தாகும் , மற்றும் தேஹத்துக்கும் மனசுக்கும் 
சுககரமும் ப்ராசுகமும் பக்வமும் பரிமிதமும் பத்யமுமாகிய 
ஆஹாராதி தானங் 

கொடுக்கப்படுகையினால் எல்லாங் 
கொடுக்கப்பட்ட தாகும் . 


சுப 


மற்றும் குபாத்ர அபாத்ரங்களை வர்ஜித்து ஸத்பாத்ரத் 
தினுக்கு விஸோதியினால் பிரிய வசன பூர்வகம் சந்தோஷத் 
தினால் பண்ணிய தான பலத்தினால் ஸம்யக் த்ரஷ்டிகள் கல்ப 
நிவாஸங்களுள் பிறந்து ஸம்ஸாரத்துள் ஸாரமாகிய சுகங்களை 
அனுபவித்து கதிபய பவங்களிற் முக்தி சுக நிரத ராகுவர் . 
பத்ரசீலர்களும் மார் தவ ஆர்ஜவரும் குணோபே தருமான 
மித்யா த்ரஷ்டிகள் உத்தமாதி பாத்ர த்ரயத்தினுக்கு தானங் 
கொடுத்த 

பலத்தினால் உத்தம மத்யம் ஜகன்ய போக 
பூமியுள் பிறந்து த்ரீத்வைக க்ரோசோத்துங்க தருண திவாகர 
சரஸ்சந்த்ர ப்ரியங் 

கு 

ஸ்யாம் வர்ண த்வாத்ரிம்ஸ்த் 
லக்ஷணோப லக்ஷித சரீரமும் த்ரீத்வைக பல்யோபம ஜீவிதரும் 
த்ரீத்வைக தினாந்தரித பதர அக்ஷ ஆமலக பல ப்ரமான 
ஆஹாரிகளும் , விகத நீஹாரிகளும் ஆதி வ்யாதி நித்ராலஸ்ய 
ஜரா ம்ருத்யு விரஹிதராகி க்ரஹாங்காதி தஸவித கல்ப 
வ்ரக்ஷங்களில் கொடுக்கப்பட்ட போகங்களை ப்ரிய வநிதை 
யுடன் அனுபவித்து இருப்பர் . வஜ்ரஜங்க நரபதியும் ஸ்ரீமதியும் 
ஸத்பாத்ரத்தினுக்கு பரமானந்தத்தினால் தானம் பண்ணி 
உத்தர குருவினை யடைந்தனர் . தத்தானானுமோதத்தினால் 
நகு கோலாங்குல சார்தூல சூகரங்கள் தத்க்ஷேத்ரத்தினை 
அடைந்தனர் . ரதிவர ரதிஷேணாஹ்வய கபோத மிதுணங்கள் 
தானானு மோதத்தினால் கசர தம்பதிகளாயினர் . ஸ்ரீஷேண 
மஹாராஜன் தானபலத்தினால் அகில விஷய சுக 

சந்தோஷ 
சுகாம்ரு தார்ணவத்தினை யடைந்து பரம் பதத்தினை 
யடைத்தனர் . 

யதிசித்தம் நோவித்தம் பவ திசவித்தம் நலப்யத்ே பாத்ரம் | 
சித்தம் வித்தம் பாத்ரம் புண்யேன விநா நலய்யபே 

க்வாபி 


458 


அனதீ சாரர்ஸ்பரமாகிய சத்பாத்ரத்தினுக்கு பண்ணின 
ஆஹார தானம் மஹாப்யுதய சுகமூல சிவ பத மஹிநிணிப்த 
பீஜ மாகும் . மற்றும் ஔஷத தானத்தினால் வ்ருஷப 
ஸேநையும் ஸாஸ்த்ர தானத்தினால் கௌண்டேசனும் 
ஆவாஸ தானத்தினால் சூகரனும் த்ரஷ்டாந்தம் ஆவார் . 


( ஸ்லோக ; ) 
ஸௌரூப்ய மபய தானாத் ஆஹராத் போக வான்பவேத் 
ஆரோக்ய மௌவு தாத்ஞேயம் ஸ்ருதாத் ஸ்யாத் ஸ்ருத 

கேவலி | 
க்ர ஹானி நாமதான்யேவ தபோரா ராஸிர் பவாத்ரஸ 
ஸம்பாவயதி யான்யேவ பாவவன : பாதயாம்சுபி || 
தேவ திஷ்ண்ய மிவாராத்ய மத்யப்ரப்ருதி நோக்ருஹம் | 
யுஷ்மத் பாத ரஜ : பூதம் தௌத நிஸ்ஸேஷ கல்மஷம் || 

( வசனம் ) 
பாப கர்ம நிர்முக்த்தரும் புண்ய 

மூர்த்திகளான திவ்ய 
முமுக்ஷகளின் ஸ்ரீபாத ஸம்ஸ்லிஷ்டமான தூளியை யாவனொ 
ருவன் அங்கண சங்கதமாகும் அந்த க்ருஹம் தேவதா க்ருஹத் 
தினால் அதிக பூஜ்ய மாகு மென்பது அர்த்தம் , மற்றும் அந்த 
தபோ நிதிகளுக்கு பண்ணின நமஸ்கார பலத்தினால் உத்தம 
குலமும் பிக்ஷா சுத்தி லக்ஷணமாகிய தானத்தினால் அனேக 
போகோபபோகங்களையும் 

அனுப ஸேவையினால் ! பூஜ்யத் 
வமும் பக்த்தியினால் சர்வாங்கோபாங்க சுந்தரமும் ஸ்தவனத் 
தினால் கீர்த்தியும் எய்தி கதிபய பவங்களில் தேவ கதியிலும் 
மனுஷ்ய கதியிலும் அதிக சுகம் அனுபவித்து 
அபவர்க சுகிக ளாகும். 


தபத்தினால் 


அதிசாரம் 


வாழையிலை முதலான மேல் வைத்து கொடுக்கும் ஸச்சித்த 
நிக்ஷேபமும் பச்சை யிலைகளினால் 

மூடி கொடுப்ப ஸச்சித்த 
விதானமும் தனக்கென்று சொல்லி தன் சரீர சம்பந்த மல்லா 
தவர்க்கு சொல்லுவ பர வ்யபதேஸமும் பிறருடன் பகைத்து 
கொடுக்கும் மாத்ஸர்யமும் , பொழுது தப்பி 


மனை 


வாசலில் 


459 


நின்று பார்க்கும் காலாதிக்ரமமும் என ஐந்தும் அதிதி ஸம்வி 
பாக என்ப நான்காவது சிக்ஷா வ்ரதத்தின் அதிசார மாகும் . 


( ஸ்லோகம் ) 


க்ருஹகார்யாணி ஸர்வாணி த்ருஷ்டிபூதானி காரயேத் 
த்ரவ த்ரவ்யாணி சர்வாணி படி பூதானி யோஜ யேத் || 
அஸனம் சயனம் மார்க மன்ன மன்யச்ச வஸ்துயத் 
அத்ருஷ்டியும் தன்ன ஸேவேத யதாகாலம் பஜன்யபி 
த்ருதி ப்ராயேஷூ பாளீயம் ஸ்னேஹஞ்ச குதுபாதிஷு 


மௌனம் 


அதீனம் மரணம் ஸ்நானம் பூஜனம் பரமேஷ்டினாம் | 
போஜனம் சுர தம் ஸ்தோத்ரம் குர்யான் மௌன 

சமன்விதம் || 
மௌனம் இல்லாதவன் மூகத்வாதி பலத்தினை யனுபவிப் 
பர் . மௌனத்தினால் ஞான மாகும் , அதனாவ் ஸௌக்ய 
மாகும் . ஜலாதி பானத்திலும் பலாதி பக்ஷணத்திலும் மௌனம் 


செய்வது . 


அந்தராயம் 

அந்தராயஞ் சொல்லுதும் . மாம்ஸமும் சர்மமும் அஸ்தியும் 
ம்ரத ப்ராண்யத்துள் கண்டாலும் கேட்டாலும் துறந்து அவை 
யிற்றை மறந்து விட்டு நினைத்தாலும் முட்டுப்பாட்டினை 
செய்வது . மற்றும் சரீரத்து ரத்தமும் மஜ்ஜையும் மிதுளம் 
நரம்பும் நகமும் மத்யமும் அமேத்யமு மென்று இவை 
கண்டாலும் 

கேட்டாலும் , ரஜஸ்வலையும் ப்ரஸுதிகை . 
அஸ்ப்ரஸ்ய காருகரும் சாண்டாளாகதளை கண்டாலும் அவர் 
சப்தத்தை கேட்டாலும் , சுனகாதி அயோக்ய ஜீவன்களை 
யுடைய மூத்ரமும் ரே தமும் மதுவும் நக தந்தாதிகளும் 
கண்டாலும் , பூனை முதலான ப்ராணிகளுக்கு பீடையாகிலும் , 
பதங்காதிகள் தீபிகையுள் வீழ்வது காண்கிலும் , தீபநாச 
மாகிலும் , மற்றும் விளக்கில்லா திருக்கிலும் போஜிக்கின்ற 
மனையில் அஸ்த்யாதி காண்கிலும் , துர்கந்தமும் தீண்டுவதும் 


460 


முட்டுப்பாடு செய்து உமி சிப்பி 

பலகறை 

கிளிஞ்சல் மயிர் 
சீப்பு முதலான வை கண்டதும் 

கொப்பளித்து 


வாயை 


உண்பது . 


( ஸ்லோகம் ) 
அஸ்ப்ரஸ்யாங்க விலோகேபி தத்வச ஸஸரவண கோசரே | 
போஜனம் பரிஹர்த்தவ்யம் துர்த்தஸா ஸ்ரவனாதபி || 
வ்ரதஸ்தோ வர்ஜயேன் நித்யம் யோஷிதஸ்ச 

வ்ரதோச்சிதா ) 


மதயாதி ஸாதி கேஹேஷ பான மன்னஞ்ச நாசநேரத் | 
தத முத்ராதி ஸம்பர்க்கம் ந குர்வீத கதாசன || 
குர்வன்ன வ்ரதிபி : ஸார்த்தம் ஸம்ஸர்கம் 

போஜனாதிகம் ) 
ப்ராப்னோதி வாச்யதாமத்ர பரத்ர நவ ஸத்பலம் || 
வத் ஸோத் பத்தே ஸ்ஸமாரப்ய பக்ஷாத் ப்ராத் துக்த்த 


துக்த்தகம் | 


தத்த த்யாதி பரித்யாஜ்ய மாஜ்யமம் கவ்யஞ்ச 

மாஹிஷம் | 
நவநீதம் ப்ரஸுனானி ஸ்ருங்க வேத மஸம் ஸ்க்ருதம் | 
பலாண்டு லசுனம் த்யாஜ்யம் மூலகஞ்ச களிங்ககம் !! 

( ஸ்லோகம் ) 
ஆபஸனானம் வ்ரதஸ்னானம் மந்த்ரஸ்னானம் ததைவச | 
ஆபஸ்ானனம் க்ரஹ ஸ் தஸ்ய வ்ரத மந்த்ரௌ 

தபஸ்வினாம் || 
ம்ருத் பாண்டத்தினை பரிஹரித்து களைவது காம்ஸ்யாதி 
காம் ஸ்ய காராக்கி பஸ்மத்தினால் சுத்தம் செய்வது பாஜனா 
களை ஸ்ரீகோயில் சென்று குருக்களுடைய ஸ்ரீபாத ஸன்விதியுள் 
ப்ராயஸ்சித்தத்தை கைக் கொள்ளுவது மற்றும் அபிஷேக 
பூஜை சதுர்வித தானம் ஏக புத்தம் ஏகடானம் அனசனாதி 
தபோவிதிகளை நிகழ்வது உத்தமம் . அஸ்ப்ரஸய 

காருக்க 
சாண்டாளர் தீண்டின் ம்ருத் பாண்டத்தினை போடுவது ; 


461 


லோ ஹ 

பாண்டத்தினை பஸ்மாக் னியினால் சுத்தம் 
பண்ணுவது ; ஸ்ப்ரஸய அஸ்ப்ரஸ்ய 

ஜனங்கள் 

உண்ட 
இலைகளை போடுவது ; ஸ்ப்ரஸ்ய ஜாதிகளுண்ட காம்ஸ்யாதி 
பா ஜனங்களை பஸ்மாக்னியினால் சுத்தம் 

பண்ணுவது . 
அயஸ்காராதி களுண்டதை அஸ்த்யாதி ஸம்மிஸ்ர மானதும் 
புதியது போல பறிய விளக்கி அயஸஸ்காராக்னிபஸ்மத்தினால் 
சுத்தம் பண்ணுவது , மற்றும் ஹஸ்த பாத ப்ரக்ஷாளனமும் 
செய்து கொண்டு சுசி ப்ரதேசத்துள் உட்கார்ந்து தேவதா 
ஸ்மரனையுஞ் செய்து சதுர்வித ஆஹாரத்தினை ஸேவிப்பது . 

இது இரண்டாவது விரதிகள் ஸ்வரூப கதனம் . 
3 ஸாமாயிகன் 

ஸாமாயிகன் லக்ஷணம் : 
இனி ஸாமாயிக னென்ப மூன்றாவது குணத்து ஸ்ராவக 
டைய லக்ஷணஞ் சொல்லுதும் . ராக த்வேஷங்களையும் 
த்ரி மூட தீரி ஸல்ய த்ரிகாரவ த்ரிதண்டங்களையும் கஷாயோத 
யானுரஞ்சித அசுபோபயோக ப்ரவ்ருத்த ரூப க்ருஷ்ண நீல 
கபோத லேஸ்யைகளை பலமாகவுடையதும் ஷட்குணஸ் தான 
பூமிகளும் பத்தாயுஷ்க அபேக்ஷையினால் திர்யக் 

கதிக்கு 
காரணமான இஷ்ட வியோக அனிஷ்ட ஸம்யோக 

லாபஜ 
ரோகஜ என்ப சதுர்வித ஆர்த்த த்யானங்களும் , அதி க்ருஷ்ன 
நீல கபோத லேஷ்யைகளையும் 

உள்ளது பஞ்ச 
குணஸ்தான பூமிகளும் பத்தாயுஷ்கா பேக்ஷையினால் நரக கத 
திக்கு காரணமான ஹிம்ஸானந்த ம்ருஷானந்த ஸ்தேயானந்த 
ஸம்ரக்ஷணாநந்த மென்ப சதுர்வித ரௌத்ர த்யானங்களும் , 
பஞ்சானுவிரத பஞ்ச சூனை பஞ்சேந்த்ரிய லம்படதைகளையும் 
ஷடனாயதன ஷட்கர்மங்களையும் , சப்தபய சப்த வ்யசனங் 
களையும் அஷ்ட மதங்களையும் இது முதலானவைகளை பற்று 
விட்டு தன் ப்ரதிஞை பர்யந்தம் கேஸ பந்தம் வஸ்த்ரபந்தம் 
முஷ்டிபந்தம் பர்யங்க பந்த மென இவை செய்து , நிர் ஜந்துகமும் 
நிராகுலமும் ஏகாந்த ப்ரதேசமுமான தன்னுடைய மனையுள் 
ளாதல் வனத் துள்ளாதல் சைத்யாலயத்துள் ஆதல் கிரி குஹா 
திகளுக்குள்ளாலும் இருந்து , ஸம்வேக நிர்வேகாதி 
ஸமன்விதமான உபாஸகனால் நிகழத்தப்படுவது . 


பலமாக 


ண 


462 


பவித்திர இடங்கள் 
என்னென்றால் , அர்ஹதாதிகளுடைய 

அர்ஹதாதிகளுடைய பெயர்கள் 
மங்களம் . 


நாம் 


பாவ 


சித்ரகர்ம அக்ஷதாதிகளுள் இருக்கின்ற தென்று ஸ்தாபிக்கப் 
பட்டு இருப்பது ஸ்தாபனா மங்களம் . உத்பாத வ்யயத்ரௌவ் 
யத்துள் கூடினதும் மேலும் ஸத்தா லக்ஷணம் உள்ளதும் குண 
பர்யாயம் உள்ளதும் த்ரவ்ய மென்பது . சுத்தாத்மாதி த்ரவ்யம் 
த்ரவ்ய மங்களம் . 

கைலாஸ ( அஷ்டாபத ) சம்பாபுர பாவாபுர சன்மேதகிரி 
ஊர் ஜயந்ததாதி நிர்வாண பூமிகள் க்ஷேத்ர மங்களம் . 
கர்ப்பாவதரண ஜன்மாபிஷேக பரிநிஷ்க்ரமன 

சுேவல 
ஞான நிர்வாணாதி புண்ய தினங்கள் கால மங்களம் . 

வர்த்தமான பர்யாயத்துள் கூடின த்ரவ்யம் 
மென்பது . 

இவ்வண்ணம் மங்களம் நாம ஸ்தாபனா த்ரவ்ய க்ஷேத்ர 
கால பாவங்களது சன்னிதானத்தினால் புண்யாஸ்ரவ மாகும் . 

என்னென்றால் அர்ஹ தேவரையும் சைத்யாலங்களும் 
ஸம்யக்த்ரஷ்டிகளுக்கு க்ரியா 

யோக்யங்க 

ளாகும் . 
இவை அசேதனங்களாகியும் கொடுக்கும் புத்தியின்றியும் கல்பக 
வ்ரக்ஷ சிந்தாமணிகள் ஜீவன்களுடைய புண்யானு ரூபத்தினா 
லேயே வேண்டின பலங்களை கொடுக்கும் அதே போல் ராக 
த்வேஷங்களின்றியும் இவருக்கு இது கொடுப்போம் கொடோ 
மென்னும் புத்தியின்றியும் ஜினரும் ஜினபிம்பாதிகளும் பவ்யர் 
ஸத்யானு ஸாரங்களினால் கீர்வாண நிர்வாண பலப்ரதாயிசு 
ளாகும் . மற்றும் கருடன் முத்ரிகையினால் விஷாப ஹாரம் 
ஆகுவது போலும் , சூர்யோதயத்தினால் அந்தகாரம் கெடுமாறு 
போலவும் , சைத்ய ஆலோகன மாத்ரத்தினால் 

துரிதாப 
ஹரணம் ஆகு மென்றறிவது . 


காரண 


சைத்ய சைத்யாலயங்களும் ஐஹிக பல நிரபேக்ஷகளும் 
பரானுகிரஹ புத்திகளும் அகாரண 

அகாரண பந்துக்களும் ஸம்சாரா 


463 


வர்த்தகர் தமத்துள் முழுகாமல் மோக்ஷபுரபத பரிப்ரஷ்டருக்கே 
விலகுவோரும் மோக்ஷமார்கத்தினை உபதேஸம் செய்யுமவரும் 
பரத்யக்ஷ நிஸ்தாரகரும் ஆனவர்களத்தனையும் ஸம்யக் 
ஞானத்தின் அணுவிரத மஹாவ்ரத ஸம்யம 

மஹாவ்ரத ஸம்யம தபாதிகளினால் 
விஞ்சினவரும் குருக்களும் அவரிருந்தஸ்தானங்களும் நிஷத்யகா 
ஸ்தானங்களும் நிர்வாண ஸ்தானாதிகளும் பவித்ரங்க ளாகும் . 

ப்ரக்ருஷ்ட இக்ஷரசஸ ஸம்யோகத்தினால் பிஷ்ட்டம் 
ப்ரக்ருஷ்ட்ட மதுரமாகுவது போலும் , புஷ்பத்தின் கூட்டத்த 
னால் நார் யோக்யமாவது போலும் ரத்தினங்களின் சங்கமத் 
தினால் நூல் ஸ்லாக்யமாவது போலும் , புண்ய புருஷாஸ்ரித 
திக்ஷத்ராதிகளும் க்ரியா காரண யோக்ய மாகும் . 


பண்ணு 


அது 

என்னென்றாமல் பராதீனனாகி கிரியை 
மவனுக்கு 

கர்ம க்ஷயம் கடியாது . அது காரணத்தினால் 
ஸ்வாதீனனாகி கிரியை பண்ணுமிடத்து ஸந்த்யா திரயத்திலும் 
திரிபுவன ஸ்வாமியை திரிகரண சுத்தியினால் வந்திருப்பது 
சொல்லுவோம் . 

நிஜ கிரஹத்தினின்றும் ஜிந க்ரஹத்திற்கு அர்சனா தரவ்ய 
சஹிதம் வந்து காலை கழுவிக் கொண்டு த்ரி ப்ரதக்ஷிணையும் 
செய்து உள் புகுந்து , பஞ்ச முஷ்ட்டியினால் வந்தித்தி நின்று 
ஜிநேந்த்ர சந்த்ர ப்ரதி பிம்ப தர்சன மாத்ரத்தினால் நிஜநயன 
சந்த்ர காந்தோபல விகளிதானந்தாஸ்ரூ ஜல தாராபூர 
பரிப்லாவித 

பக்ஷபுடன் அனாதிபவ துல்லப் பகவதர்ஹத் 
பரமேஸ்வர பரமபட்டாரக ப்ரதி பிம்பதர்சன ஜனித ஹர் 
ஷோத் கர்ஷ புளகித சரீரன் அதிபக்த்தி பராவந்த மஸ்தகன் 
யஸ்த ஹஸ்த குஸேஸய குட்மளன் தர்சனை வந்தனை 
செய்து ஈர்யாபத சுத்தியும் செய்து , வஸ்த்ர முதலாயின 
வற்றால் பூமியை பிரதி லேகனன் செய்து பஞ்ச முஷ்டியினா 
வந்தனை செய்து ப்ரதிமா யோகத்தினால் பரியங்காஸன 
யோகத்துள் இருந்து காலாவதியினால் நியமித ஆஸனாகி 
ஸ்ருத குரு விரத குரு குணகுருக்களான குருக்களுக் இறங்கி 
அபிவந்தனையும் செய்வித்து தேவதா ஸ்தவனத்துக்கு அவராக் 
ஞையினை பெற்று பின்பு ஸகல ஸாவத்ய விரஹிதோஸ்மின் 
என்று உச்சரித்து . 


464 


( ஸ்லோகம் ) 


க்ஷமந்துதிர்ய நரதேவ நாரகா க்ஷமந்து யேப்ரானி சது : 

பதஸ்திதா | 
க்ஷமந்து பூதா பஹுபேத வர்ணிதா க்ஷமந்து 

வாங்மனகாயகர் மணி || 


மே 


( வசனம் ) 


இவ்வண்ணம் ஷட் ஜீவ நிகாயத்துக்கும் க்ஷமை என்று 
ஆர்த்த ரௌத்ர த்யானங்ளை பற்றுவிட்டு தேவதா ஸ்தவனம் 
புறம்பாக அமைத்த வியாபாரஞ் செய்யே னென்று மௌன 
விரதத்தை கைக்கொண்டு தேச காலங்களையும் ஜாப்யமந்த்ர 
நமஸ்காரங்களையும் ப்ரமாணம் செய்து சேதனாசேதனா 
உபஸர்கங்களை ஸகித்து தளரே னென்று ஜீவித மரண 
லாப சுகதுக்க நிந்தா ப்ரஸம் ஸாதிகளுள் சமான 

பரிணதி 
யினை ஸ்வரூபமாக உடையது சாமாயிகம் . 


லாபா 


அதவா , சுத்த சங்க்ரஹ நயா பேக்ஷையினால் திரிலோகோ 
தர வர்த்திகளாகிய சமஸ்த ஜீவன்கள் ஸகல விமல கேவலஜ் 
ஞான தர்ஸன சுகாத்யனந்த குணாதாரபூத பரமாத்ம ஸ்வரூ 
பதையினால் கைக்கொள்ளும் பரிணதி ரூபம் ஸாமாயிகம் . 

அதாவா , டங்கோத்கீர்ண ஜ்ஞாயகைக ஸ்வரூப நிஜபரம 
பாரிணாமிக பாவ பாவநோத்பூத பரமானந்த 
கரணத்துள் பரிணமித்த சுத்த ஸாமாயிகத்தினை ஸ்வாதீனம் 
பண்ணி பரிணமிப்பது நிச்சய சாமாயிக வ்ரத மென்பது . தத் 
ஸா தகம் பஹிரங்க தேவதா ஸ்தவன க்ரியா விசேஷங்களை 
ப்ரதிஜ்ஞை செய்து காலாவதி பர்யந்தம் நிர்வஹிப்பது வ்யவ 
ஹார ஸாமாயிசு மென்பது . 


சுக சமரஸி 


சாமா 


இவ்வண்ணஞ் சொல்லப்பட்ட நிச்சய வியவ ஹார 
யிக வ்ரதா ரோபணஞ் செய்து கொண்டு தான் 

செய்த 
காலாவதி செல்லுமளவும் சீதோஷ்ண தம்ஸ மஸகாதி 

மஸகாதி பரீஷ 
ஹங்களுள்ளுள் தேவ மனுஷ்ய திர்யஞ்ச அசேதனோபஸர்கங் 
களிலும் ஸ்திர மனஸ்தனாகி பொறுத்து ஸ்தவனமல்லது ஒழிந்த 
வற்றில் மௌன விரத சமன்விதனாகி நின்று , ஸஹியாது 


465 


போது உட்கார்ந்து தரி கரண சுத்தியினால் கைகளை முகிளித்து 
செய்கின்ற கிரியைகளை விண்ணப்பஞ்செய்து சாமாயிக தண் ... 
கத்தை உச்சரித்து மூன்று ஆவர்த்தனமும் ஒரு தலை இறக்கமும் 
இவ்வண்ணம் தண்டகத்து கடையிலும் சொன்ன பஞ்ச குரு 
ஸ்மரணையுஞ் செய்து காயோத்ஸர்கம் இருந்து இரண்டாம் 
தண்டகத்து ஆத்யந்தத்துள் இப்படி செய்து ஒரு காயோத் ஸர் 
கத்துக்கு த்வாதஸ ஆவர்த்வமும் சது சிரோவந்தியு மாகும் ; 
சைத்ய ஸ்தவனத்தினால் த்ரி ப்ரதக்ஷிணம் வந்து த்விதிய வாரத் 
திலும் உட்கார்ந்து ஆலோசித்து ததனந்தரம் பஞ்ச குருபக்தி 
காயோத்ஸர்கம் கரோமிய ஹம் என்று விண்ணப்பஞ் செய்து 
ஸ்ரீ பஞ்ச பரமேஷ்டிகளை ஸ்துதித்து மூன்றாம் வாரமும் உட் 
கார்ந்து ஆலோசித்து இது ஆத்மாதீனத்வமும் ப்ர தக்ஷினி 
கரணமும் வாரத்ரயமும் நிஷண்ணத்ரயமும் த்வா தஸாவர்த் 
தனமும் சதுஸ்ஸிரோ வந்தியு மாகும் . சிரப்ரதான வாஸி யாகும் 
வந்தனா ப்ரதானர் அர்கத் ஸித்த சாது தர்ம மாகும் . 


( ஆர்யை ) 
அசரணமசுபமநித்யம் துக்கமானத்மானமாவசாமி பவம் | 
மோக்ஷஸ்தத்விபரிதாத்மேதி த்யாந்து ஸாமாயிகே || 

( ர . க . 104 ) 


( வசனம் ) 
இப்படி ப்ரதி தினம் நிராலஸ்யத்தினால் நிகழப்படுவ 
சாமாயிகம் ஐந்து விரதங்களின் 

சம்பூரணத்திற்குக் 
காரணமாம் . அது பொழுது ஷட்கர்மங்களும் ஹிம்ஸாதி 
தோஷங்களும் விஷய கஷாயங்களும் என்றிவை ஒன்றிலும் 
சிந்தையின்றி நிற்பதும் ஸம்யம் காதியான ப்ரத்யாக்யான 
கஷாயங்கள் மந்தோதயம் எய்திய காரணத்தினால் 

அவன் 
உபஸர்க்க வசத்தினால் வஸ்த்ர பிரச்சாதிஸம் 
முனியைப் போல்வன் . 


செய்த 


த்ரிகால வந்தனைக்கும் அபூர்வ ஸைத்யாலய வந்தனைக் 
கும் அபிஷேக வந்தனைக்கும் சல ப்ரதிமையின் ப்ரதிஷ்டை 
யின் சதுர்த்த ஸ்தானத்தின் க்ரியையிலும் மங்கல கோசாரத் 
திற்கு மத்யாஹ்னத்துக்கு ஸித்த பக்தி சைத்ய பக்தி பஞ்ச 


466 


பக்தி 


என்னும் 


சதுர் பக்திகளைப் 


குரு பக்தி சாந்தி 
பண்ணுவது . 


தேவதார்ச்சனை 

மற்றும் தேவதார்ச்சன க்ரமம் எப்படி எனில் பூஜ்யம் 
பூஜகன் பூஜக பூஜாபலம் என்கிறதில் , காதி 

சதுஷ்டய 
ரஹிதனும் க்ஷாயிக லப்தி ஸமேதனுமான ஜிநனும் ஜிநேஸ்வர 
ப்ரதி பிம்பமும் பூஜ்ய மாகும் . 


எனில் , 


பூஜாக்ரமாதிகள் பூஜை தச வித மாகும் . அதெப்படி 

தேவேந்திரன் பண்ணும் மஹாமஹமும் , சதுர் நி 
காயாமரர் பண்ணும் சர்வதோபத்ரமும் , 

சக்ரவர்த்தி 
கள் பண்ணும் சதுர்முகமும் , கேசரர் பண்ணும் ரதாவர்த்தன 
மும் , மஹாமண்டலீகர் பண்ணும் இந்தரகேதுவும் , மண்டலீகர் 
பண்ணும் மஹாபூஜையும் , அர்த்த மண்டலீகர் 

மண்டலீகர் பண்ணும் 
மஹிமையும் , நந்தீஸ்வரத்து எட்டு திவஸமும் பண்ணும் 
ஆஷ்டா ஹனிகமும் , தனது சித்தானு 

சாரத்தினரல் நிஜ 
க்ர ஹத்துனின்றும் அஷ்ட்ட விதார்ச்சனைகளை சைத்யாலயத் 
துக்கு கொடுப்பதும் ஜிநாலயங்களை செய்விப்பதும் நித்யமஹ 
மென்பது . இது பூஜாக்ரமம் . 


பூஜை செய்பவன் 


இனி , பூஜகன் எப்படி என்றால் பூஜகனும் பூஜகாசார்யனு 
மென்று த்விதம் . அவருள் பூஜக னென்பவன் ஸம்யக் தரிசன 
சம்பன்னனும் தேஸஸம்யம சம்பன்னமும் நித்ய ஸௌசாசார 
சம்பன்னனும் ஸ்னான த்ரய பவித்ரனும் வர்ண த்ரயமும் 
க தஞ்சித் சூத்ரனு மாகும் . இவன் நித்யார்ச்சகன் . 


யாவனான 


ஒருவன் 


பிராஹ்மணாதி த்ரி வர்ணத்துள் 
இருந்துவரும் பிரஹ்ம சாரியாதல் , மேலும் ஏகபத்னி வ்ரதி 
கனும் , மேலும் ஸ்வதார சந்தோஷ விர திகனும் மேலும் தேச 
குல ஜாதி சம்சுத்தனும் , மித்ர பாந்த வாதிகளினால் சுசியும் 
த்யுதாதி அஸத் க்ரியா ரஹிதனும் , மூலோத்தரகுண ஸம்பன்ன 
னும் ஸுசீலனும் த்ரடவ்ரதனும் குரூப திஷ்ட்டமந்த்ராட்யனும் 
அங்கோபாங்க ஸம்சுத்தனும் சர்வலக்ஷண 

சம்பூர்ணனும் 


467 


ரோக ரஹிதனும் குருபக்தனும் பஹுசாஸ்த்ரஜ்ஞனும் ஜிநாகம் 
விசா தரனும் வாக்மியும் ருஜுஹ்ருதயனும் பிரஸன்ன சித்தனும் 
பூஜா கர்ம குஸலனும் தானாதி புண்ய க்ரியா நிரதனும் 
த்ரிகால வந்தகனும் மொளனியும் மஹாபிமானியும் ஸாமாயி 
காதி சாரித்ரனும் கர்ப்பாதானாதி க்ரியையும் உப நயனாதி 
ஸம்ஸ்கார முள்ளவனும் ஸ்ராவக வ்ரத ஆசார்யனும் தீக்ஷா 
சிக்ஷாதான ஸமர்த்தனு மாகும் . 


( ஆர்யை ) 


சுசி : ப்ரஸ்ஸனோ குருதேவ பக்த்தோ த்ருடவ்ரத 

ஸ்ஸத்ய தயாஸமேத : | 
தக்ஷ படுர் பீஜ பதாவதாரி ஜிநேத்ர பூஜாஸு ஸஏவ 

ஸஸ் த || 


இவை பூஜகாசார்ய லக்ஷணம் , இவை ப்ரதிஷ்டையுஞ் 
செய்வதர்க்கு ( ஆகும் ) , 


பூஜைக்காகதவர் 


லேசு மற்றும் துஷ்குலனும் குத்ரஷ்டியும் குஜாதியும் 
குத்ஸிதாசரணனும் பாபியும் மூர்க்கனும் மூடனும் மோஹியும் 
நிக்ருஷ்ட க்ரியா ரதனும் ப்ரஹ்ம ஹத்யாதி பாதகனும் கஷாய 
கலுஷிதனும் துஷ்ட்டனும் அடக்த்தனும் விகல்பமும் வ்ரத 
தார்ட்ய மில்லாதவனும் ப்ரஷ்ட்டனும் அவிநீதனும் ரோகியும் 
தூஷகனும் த்யூதாதி வ்யஸனாஸக்த்தனும் அதிகாங்கனும் 
ஹீனாங்கனும் அதிதீர்க்கனும் அதிவாமனனும் , அதீ வ்ரத்தனும் 
அதிபாலகனும் விரூபியும் ஸாஹ ஸிகவேஷதரனும் அர்த்தார்த் 
தியும் பாஷண்டியும் ஸ ஹபங்த்தி போஜன யோக்ய மில்லாத 
வனும் பண்டனும் வை தாளிகனும் நர்த்தகனும் முதல் இரு 
வரும் கடைசி மூவர் ஸ்ராவகரும் மஹாவ்ரதிகளும் ஸ்வபர 
சாஸ்த்ரமறியாதவனும் என்று இவர் அயோக்யர் . இவர் இந்த 
ஸர்வஜ்கு ப்ரதிஷ்டாதிகளைச் செய்தால் தேஸமுங் புறமும் 
க்ராமமும் நகரமும் ராஷ்ட்ரமும் நரேந்த்ரனும் ராஜ்யமும் 
ஜனங்களும் செய்தவர்களும் உடன்பட்டவரும் பலம் எதுவும் 
அடையாமல் துர்க்கதிக்கு செல்வர் . 


468 


அது காரணத்தினால் சர்வ லக்ஷண ஸமன்விதனாலே பூஜா 
வி தானம் செய்தால் ஜனபதமும் ஜனபதியும் கிராம நகர 
தேஸாதிகளும் பூஜையுஞ் செய்தவர் செய்வித்தவர் செய்வித்த 
வர்க்கு உடன்பட்டவர்கள் எல்லோரும் சப்த பரம ஸ்தானத்தை 
பெறுவர் . 


மந்த்ர மூர்த்தி யில்லாத தேவதையை ஆராதித்தால் புண்ய 
மில்லை . அதுகாரணத்தினால் மந்த்ர பூதமாகி ஆராதிப்பது . 


பூஜைகாலம் 


மற்றும் அஷ்டமி சதுர் தசி பௌர்ணமி அமாவாஸ்யை 
க்ரஹண சங்க்ராந்தி தீபாவளி ஸ்ருதபஞ்சமி நந்தீஸ்வர யோக 
க்ரஹ னமோசன ஜீவதயாஷ்டமி சந்தன ஷஷ்டி புஷ்பாஞ்சலி 
முதலாக மற்றும் சில நிமித்தங்களிலும் ப்ரத்விமண்டல அப்பு 
மண்டல 

வாயுமண்டல தேஜோமண்டல 
மென்னும் பஞ்ச மண்டல உத்தாரபூர்வகம் மஹாபிஹேகமும் 
மஹாபூஜையுஞ் செய்வது புண்யார்த்திகளாகும் . 


ஆகாசமண்டல 


நீராடல் 


மற்றும் தேவதார்ச்சனைக்கு ஜல மந்த்ர வ்ரத ஸ்னானங்க 
ளாகும்.ஸ்னானங்கள் எதில் எதில் செய்வதென்றால் ; ஸஸந்த்யா 
கால அர்சனாகால சங்க்ராந்தி கிரஹ 

ணாதிகளிலும் வமனம் 
செய்ததிலும் மத்ய மாம்ஸ அஸ்த்தி சர்ம விண்மூத்ர க்ராம 
சூகர சுனக காக கர் தப ரஜஸ்வலா ப்ரஸுதிகா சாண்டாளாதி 
ஸ்பர்ஸனத்திலும் அஸ்ப்ரஸ்ய ஸ்ப்ரஷ்ட வஸ்த்ர நிகடாதி 
ஸ்பர்ஸனத்திலும் மற்றும் ஸ்திரீசேவையிலும் துஸ்வப்பனத் 
திலும் உச்சிஷ்ட அஸ்ப்ரஸ்ய காகாதி விண்மூத்ர ஸ்பர்ஸன 
சம்ஸயமாகிலும் சப ஸ்பர்ஸன சயானுகமன பந்துக்களுடைய 
மரணத்திலும் தூர தேஸத்தவர் மரணத்தை கேட்டவிடத்தும் 
சூதகங்களிலும் ரோகங்களிலும் கடையுள்ளும் ஸசேல ஸ்னான 
மும் தந்த ஜிஹ் வா தாவன பூர்வகம் செய்து அர்க்ய தர்பண 
மந்த்ர ஜப தான அர்ச்சதாதிகளை செய்வ கிரஹஸ்தருக்கு 
பஹிரந்தரங்க சுத்திகளாகும் , 


469 


( ஸ்லோகம் ) 


ஸர்வ ஏவஹி ஜைனானாம் சம்மதோ லௌசி கோவிதி | 
யத்ர ஸம்யக்த்வ ஹானிர்ன யத்ர நவ்ரத தூஷணம் || 
பாதஜான கடிக்ரீவா சிர : பர்யந்த ஸம்ஸ்ரயம் | 
ஸ்னானம் பஞ்சவிதம் ஜ்ஞேயம் யதா தோஷம் 

சரீரிணாம் || 
நித்யஸ்னானம் க்ரஹ் ஸ்தயஸ் தேவார்ச்சன பரிக்ரஹே ! 
யதேஸ்ச துர் ஜன ஸ்பர்ஸனாத் ஸ்னான மன்யத்தி 

கர்ஹித்தம் || 
வாதாதப பரிஸ்ப்ருஷ்டே பூரிதோயே ஜலாஸயே | 
ஆப்லத்ய தண்டவத்ஸ்னானத்வா ஜபேன்மந்த்ர முபோ 

ஷித { 1 
மற்றும் அவ்வண்ண மாகிய உதகம் போறாது யிருந்தால் 
உஷ்ணோதகத்தை தலையினின்றும் யிழிய இறைத்துக் 
கொள்ளுவது . 


நாள் 


அஜ்ஜியரும் தீண்டலாகாதிருந்தால் நாலாம் 
ஸ்னானம் செய்து குரு 

சன்னிதானத்து வ்ர தாரோபன 
பூர்வகம் ப்ராயஸ்சித்தம் பண்ணுவது . 


32 குற்றங்கள் 


ஸ் தவனங்களுக்கு முப்பத்து 


மற்றும் , அந்த தேவதா 
இரண்டு தோஷங்களாகும் . 


என்னென்றால் அர்த்தியின்மையும் , பயம் உள்புகுந்து 
யிருப்பதும் , பிறரைப் பழிப்பதும் , உடம்பு அசைப்பதும் , 
தளர்ந்து யிருப்பதும் , மத்ஸயம் போல் சஞ்சரிப்பதும் , மனசில் 
முனிந்திருப்பதும் , இரண்டு கையும் 

கையும் தளரப் போடுவதும் , 
ஆசார்யாதிகளுக்கு அஞ்சி செய்வதும் , அவரால் அஞ்சுவிக்கப் 
பட்டு செய்வதும் , ரித்தி காரவ காரணமாக செய்வதும் , ரஸ 

காரவ காரணமாகச் செய்வதும் , திருடி செய்வதும் , 
ப்ரதிகூலமாகி செய்வதும் , சண்டையுடன் சல்யமாகி செய் 
வதும் , உதறி செய்வதும் , பேசி செய்வதும் , பிறரைக்கடிந்து 
செய்வதும் , நெற்றியை நெரித்துக் கொண்டு செய்வதும் , 


சாது 


470 


அவயவங்களை அடக்கிக் கொண்டு செய்வதும் , ஆசார்யார் 
களை கண்டு செய்யுமதுவும் , அவர்களை காணாமல் செய்வதும் , 
அவருக்கு அஞ்சிக்கொண்டு கடுக முடிப்பே னென்று செய்வதும் , 
உபகரணங்களை அடைந்து செய்வதும் , அடையாமற் செய் 
வதும் , த்ரிஸந்தியிலும் மூணே முக்கா நாழிகைக்குறைந்து 
செய்வதும் , அதிகமாக செய்வதும் , மௌனத்தில் செய்வதும் , 
கண்ணைகாட்டி செய்வதும் , கககர ஸ்வரத்தினால் செய்வதும் , 
பாடி செய்வதும் என இவை முப்பத்திரண்டு தோஷங்களாகும் . 


சுபபரிணாமத்தினால் அர் ஹதாதி பஞ்சபரமேஷ்டிகளின் 
குண ஸ்மரண பூர்வகம் நினைப்பது . 


காயோத் சர்கம் 


கையை 


உயர 


கைகளை 


விரித்து 


கயோத்ஸர்க மென்பது என்னென்றால் , குதியில் நாலங் 
குலம் விட்டு அங்கு லியில் அதிகமாகப் பண்ணி குவியாமல் 
எடாமல் நின்று 

இழிய விட்டுக் 
கொண்டு நிற்பது . 

காயோத்ஸர்க மில்லாமல் பல்யங்காஸனத்தில் இடது 
தொடையின் மேல் வலது தொடை வைத்து ஜாண்யுகளத்தில் 
மேலே வாம தக்ஷிண ஹஸ்தாம்புஜங்கள் ஒன்றின் மேல் ஒன்று 

வைத்து கரண த்ரய விகார மின்றி மனபூர்வகம் 
நுதலில் த்ரஷ்டிகளை தர்சனம் வைத்து தர்சனத்துள்ளே 
மந்தரம் போல அசலிதனாகி பால்யத்தில் போல் யிருக்கின்ற 
சரீரம் அதைப் போலிருந்து பஞ்ச குரு ஸ்மரண 
ஜபிப்பது . ஜபம் ஒன்றுக்கு மூன்று உச்வாஸம் விட்டு மனதுள் 
ஜபிப்பது இப்ரகாரம் சீதோஷ்ண 

தம்ஸ மஸகாதி 
பரீஷஹங்களை பொறுத்து த்ரிகரண சுத்தியினால் ஜிந ப்ரதிமை 
போல் காயோத்ஸர்கமிருந்து அனுஷ்டானங்களுக்கு சொன்ன 
ப்ரமாணமளவும் சலிப்பின்றி நிஜ நிரஞ்சன நித்யானந்தாத்ம 
ஸ்வ ரூபத்தினை தர்ம சுக்ல த்யானத்தினால் பாவிப்பது . 
காயோத்சர்க குற்றங்கள் 


பூர்வகம் 


மற்றும் காயோத்சர்கத்துக்கு 32 முப்பத்திரண்டு தோஷங் 
கள் ஆகின்றதாவது எப்படி என்றால் : 


471 


குதிரை கால் வைத்தா போல் நிற்பதும் , சரீரத்தை தூக்கி 
நிற்பதும் , ஏதாகிலும் ஒன்றைச் சார்ந்து நிற்பதும் , தளிரிலை 
போல் இறங்கி நிற்பதும் , முகத்தை எடுத்து நிற்பதும் , நிமிர்ந் 
திருப்பதும் , மூலையை பார்த்து நிற்பதும் , கடைக்கண்ணால் 
பார்த்து நிற்பதும் , வாயை வக்ரம் பண்ணி நிற்பதும் , இரண்டு 
கையையும் பிடித்து நிற்பதும் , தலையை தூக்கி நிற்பதும் , 
கண்ணை காட்டி நிற்பதும் , விரலை நாட்டி நிற்பதும் , புரு 
வத்தை அசைத்து நிற்பதும் , கர்வம் போல் நிற்பதும் , மருள் 
போல் நிற்பதும் , எட்டு திசைகளையும் பார்த்து நிற்பதும் , 
கழுத்தை எடுத்து நிற்பதும் , விஞ்சி நிற்பதும் , உறங்கி நிற்பதும் , 
கை மெய் தீண்டி நிற்பதும் , லதைபோல் வளைந்து நிற்பதும் , 
கம்பம் போல் நிமிர்ந்து நிற்பதும் , விலங் கிட்டாற் போல 
காலை விரித்து நிற்பதும் என 

இவை 

எல்லாம் பரி ஹரித்து 
ஜிந ப்ரதிமை போல நிற்பது த்ரதீய ஸாமாயிகனென்ப 
ஸ்ராகனுடைய ஸ்வரூபம் . 
ஜாதி முறைகள் 
மற்றும் சாமாயிகாதி க்ரியா விசேஷங்களை மந்த்ரானுஷ் 

பூர்வகம் ஸத்பாவ ஸ்தாபனா ரூப ப்ரதிமா பரிகிரஹ 
ஸ்வீகாரமும் ஜிந தீக்ஷா க்ரஹணத்தினை பண்ணும் உபநயன 
க்ரியா விசேஷங்களுள்ள ப்ராஹ்மண க்ஷத்ரிய வைஸ்யாபிதா 
னோத் தம வர்ண த்ரயமே யோக்ய மாகும் . 

அதில் யஜன யாஜன அத்யன அத்யாபன தான ப்ரதிக் 
ரஹாபி தானங்களான ஷடாசரணங்கள் ப்ராஹ்மண 
ளாகும் : யஜன அத்யன தானாபிதானங்களான, மூன்று கர்மமும் 
க்ஷத்ரிய வைஸ்ய ஜாதியுளாகும் ; புஸ்தக மான ஸ தம்பாதி 
அஸத்பாவ ஸ்தாபனா விதியுக்த்த பூஜையும் தானமும் என்ப 
கர்ம த்வயம் ஸத்சூத்ர ஜாதியி லாகும் . அஸத் சூத்ரரும் 
ஸ்ப்ரஸ்ய காருக , அஸ்ப்ரஸ்யகாருக ரென்ப ஜாதி த்ரயத்தில் 
அஸத்பாவஸ்தாபனாரூப ஸ்தண்டில ஆரா தனா விதியினால் 
ஆஹார தான புறம்பாக ஒழிந்த ஸ்வர்ணாதி தானங்களாகும் . 
இவ்வண்ணஞ் சொல்லப்பட்ட ஜாத்யா க்ரமத்தினை மீறாமல் 
ஸர்வஜ்ஞ ஆஜ்ஞையை நிகழும் ஜீவன்கள் விசிஷ்ட புண்ய 
பாஜனங்கள் ஆகு மென்று அறிவது . இது ஜாதி வ்யவஸ்தை .. 


டான 


ஜாதியு 


472 


லக்ஷணம் 


புரோஷத உபவாஸகன் 

இனி நாலாவது ப்ரோஷதோபவாஸியின் 
என்னென்றால் : 

ப்ரோஷத மென்பது பர்வ பர்யாய வாசி , அந்த பர்வ 
சப்தத்தினாற் அஷ்டமி சதுர்தசி அமாவாஸ்யை பௌர்ணமி 
என்னும் திதி விஸேஷங்களை கைக்கொள்வது . மற்றும் அத் 
திதிகளுள் சகல ஸாவத்ய வ்யாபாரத்தைவிட்டு சதுர்வித 
ஆஹார நிவ்ரத்தி செய்து பஹிர் விஷயத்து வர்த்தியாது இந்த் 
ரிய மனோ வ்யாபாரத்தினை விட்டு கேவலஜ்ஞாநாதி அனந்த 
குணாதார பூத நிஜபரமாத்ம பாவனையுள்ளும் மேலும் பர்வ 
கிரியா விஸேஷங்களுள்ளும் ப்ரவேஸித்திருக்கும் அவஸதாந்தர 
விசேஷத்தை உபவாஸ மென்பது . 

இவ்வண்ணஞ் சொல்லப்பட்ட பர்வோ பவாஸ மென்கிற 
இரண்டின் கூட்டம் ப்ரோஷ தோபவாஸ மென்பது . அதனைக் 
கைக்கொண்டு நிகழும் கிரமம் . சப்தமியின் மத்யானத்துள் 
அதிப்ரயத்னத்தினால் ஏக புக்த்தம் பண்ணி ததனந்தரம் குரு 
சன்னிதியுள் உபவாஸமும் கைகொண்டு அந்த தினத்து இரண்டு 
ஜாமமும் இரவு நாலு ஜாமமும் தர்மத்யானத்தினால் கழித்து 
மறுதினத்துள் யாதசக்த்தியினால் ஸர்வஜ்ஞ பூஜாபிஷேக 
அர்ச்சனைகளைச் செய்து யதாவிதியினால் அஷ்புமி கிரியை 
களை செய்து மத்யாண் ஹம் தேவதாஸ்தவனை கரணானந்தரம் 
தர்ம கதா ப்ரஸங்கத்துள் அந்ததினமும் ராத்தியையும் விசோதி 
யினால் கழித்து மறுதினத்தில் தன் சக்திக்கு தக்க மாத்ரம் 
பாத்ர தானமுஞ்செய்து அஷ்டமி வேளையுங்கழித்து ஏகபுக்த்த 
நியமத்தினால் பாரிப்பது . 

மற்றும் அந்த க்ரமத்தினால் த்ரயோதஸியுள் 
புக்த்தமும் சதுர்தசியுள் உபவாஸமும் தத்ப்ரதிபத்த க்ரியா 
விசேஷங்களை செய்து மறுதினத்தில் சதுர்தசி வேளையுங் 
கழித்து பா r க கிரியா விதானங்களையும் நித்யானுஷ்டான 
பூர்வகம் நிர்வகித்து ததனந்தரம் தான பூர்வகம் ஏகபுக்த்த 
நியமத்தினால் பாவிப்பது , இந்த கிரமத்தினால் தேவ குரு 
சாக்ஷியினால் கைக்கொண்டு தப்பற நிகழ்வது ப்ரோஷ தோப 
வாஸ மென்பது . 


ஏக 


473 


அந்த தினத்தில் ஷட்கர்மங்களையும் பரிக்ரஹ வ்யாபாரங் 
களையும் வனஸ்பதிச்சேதத்தினையும் ஸ்த்ரீ ப்ரசங்கத்தினையும் 
ஸ்ருங்காரத்தினையும் கந்த மால்ய ஸ்னானாஞ்சன நஸ்யாதி 
களையும் பரிஹரிப்பது . அந்த தினம் கிரஹத்தினாதல் வனத் 
திலாதல் சைத்யாலயத்திலாதல் பிறவும் நிர் ஜந்தக ப்ரதே 
சத்துள்ளிருந்து ஆப்தாகம பதார்த்தங்களை சிந்தித்தும் 
பிறருக்குச் சொல்லியும் இவ்வண்ணம் நிஜ நிர்மல பரமாத்ம 
தத்வாபிமுகனாகி த்யானானுஷ்ட்டான பரனாகி நிராகுலம் 
சாமாயிகத்துள் கூடி இந்த விதானத்தினால் அன்ன பான 
காத்ய லேஹ்ய மென்னும் சதுர்வித ஆஹாரத்தினை வர்ஜிப்பது 
உபவாஸம் . தாரணை பாரணையுள் ஒருபொழுது உண்பது 
ப்ரோஷத மாகும் . 

( ஸ்லோகம் ) 
உபேக்ய பரமாத்மான மந்த ராத்மா வஸேத்யதி | 
ஸமுத்ய உபவாஸஸ்யாத 

கௌண 

ஸத்வன்னாதி 

வர்ஜனம் !! 
( தோஹை ) 
அப்பஸரூவே ஜாஸுரஇ விச்சுவ வாஸு விதாஸு 
பாஹிர தவ்வே ஜாஸுரஇ புக்குமாறி பறிதாஸு || 

( வசனம் ) 
நிஜ சுத்தாத்மாராதனூ பூர்வகம் தியானாத்யனத்தினால் 
இருப்பது முக்யமான உபவாஸ மாகும் . பாஹ்ய துர் சிந்தனை 
யினால் இருந்தால் அநசனம் அனர்த்தமாகும் . இதனையறிந்து 
உபவாஸத்தை விவேக பூர்வகம் செய்வர் புத்திவந்தர் . இது 
ப்ரோஷதோபவாஸ மென்னும் நாலாவது நிலை யாகும் . 


5 சசித்தன் 

ஸசித்த நிவ்ரத்தன ஸ்வரூபாதிகள் : ஸசித்த நிவ்ரத்த 
னென்ப ஐந்தாவது ஸ்ராவகன் என்னென்றால் : 

கந்த மூலாதிகளை பசி வந்த விடத்தும் ஸேவியேனென்றும் 
தயாபரன் ஜன்ம பர்யந்தம் ஸசித்த கார்யங்களை துறப்பது 
ஸசித்த நிவ்ரத்திக னென்கிற ஜந்தாவது ஸ்ராவக னாகும் . 


474 


முதல் 


விரத 


6 இராத்திரி அபுக்தன் 
ஆறாவது ராத்ரி அபுக்த்தனின் ஸ்வரூபம் என்னவென்றால் : 
தர்ஸனீகன் 

எல்லோருக்கும் அஹோஸ 
முண்டாகிலும் ஆறாம் நிலையில் உத்க்ரஷ்டமான அஹோஸ 
விரத மாகும் . அவன் காரண கார்யங்களிலும் 

ராத்ரியில் 
ஒளஷத முதலான தெல்லாம் கொள்ளான் என்பதுஞ் சொல்லப் 
பட்டது . 
அன்னம் பானம் காத்யம் லேஹ்யம் நாஸ்னாதியோ 

விபாவர்யாம் | 
ஸசராத்ரி புக்த்திவிரத : ஸத்வேஷ்வ னுகம்ப மான மனா || 


வசனம் 


என்பதும் ராத்ரி புக்த்தனென்றும் திவாப்ரஹ்மசாரி என்றும் 
சொல்லப்பட்டதினால் இந்த விரதத்தை தரித்தவன் ராத்ரி 
அபுக்த்வ விரத னென்கிற ஆளுவது ஸ்ராகவன் . 
பிரம்மசாரி 


பிர ஹம்ம சாரிய ஸ்வ ரூப ஸக்ஷணாதிகள் : 


அஸுசி 


பிரஹ்மசாரி என்னும் ஏழாவது ஸ்ராவகன் ஸ்வரூபம் 
என்ன வென்றால் . ரஸ ருதிர மாம்ஸ மேதோஸ்தி மஜ்ஜா 
சுக்லங்களென்கிற ஸப்த்த தாதுக்களுள் கூடி 
கிரஹமும் , வாத பித்த ஸ்லேஷ்மோத் பத்தி க்ஷேத்ரமும் , 
க்ரமி மல மூத்ர ஸஹ நிவாஸமும் பீபத்ஸுவும் பூதி கந்தமும் , 
துக்க காரியும் அனித்யமும் கிரத விநாஸ்யுமான சரீரத்துள் 
காம சுகாபேக்ஷை கஷ்ட மென்று அந்த விஷய காரணமாக 
ஜீவன் பண்ணாத பாப மெல்லாம் பண்ணு மெய்தாத : 
துக்கத்தினை எய்தும் என்று பிரஹ்மசரிய விரத்தைகைக் 
கொண்டு நிகழும் புருஷன் ப்ரஹ்ம சாரி என்கிற ஏழாவது 
ஸ்ராவகன் . 


8 ஆரம்ப விரதி 

ஆரம்ப விர தன் லக்ஷண ஸ்வரூபாதிகள் : ஆரம்ப விரதன் 
ஸ்வரூபம் என்னவெனில் பசு பால்ய சில்ப கர்மம் அஸி மஸி 


475 


என்று 


களை 


க்ருஷி வைத்ய கர்மம் ஸாவத்யா சுக ஹேது 
ஒழியுமவன் ஆறாம் விரத ஸ்ராவகன் . அஸி என்பது கையால் 
பிடித்து விலக்குவது ; மசி என்பது எழுதுவது . க்ருஷி என்பது 
பயிர் , ஆரம்பம் வாணிஜ்ய மென்பது ஜல யாத்ரை ஸ்தல 
யாத்ரை முதலாக உடைய வியவஹார நெசவு முதலானது 
கர்மம் . சில்ப மென்பது . பசும்பால்ய மென்பது சதுஷ் பாதங் 

விக்கிரஞ் செய்து வாழ்வது . இந்த ஷட்கர்மங்களும் 
பிராணிகளை ஹிம்ஸிப்ப தாகும் . ஸங்க்லேஸ காரணமென்று 
ஒழிந்த நிர்வத்ய விரதனாகி நிகழும் தேஸ விரதி ஆரம்ப 
விர தனென்னும் எட்டாம் நிலை ஸ்ராவகன் . அவனுக்கு ஜாதி 
கோத்ரங்களுள் சுபாசுப சம்பவங்களான சூதகங்கள் ஹீனம் 
செய்யாது வியவ ஹரிக்க வேணு மென்பது அறிவது . 
9 அபரிகிரகன் 

ஷேத்ர மென்பது நிலமும் , வாஸ்து என்பது மனையும் 
தன மெனபது ஸ்வர்ணமும் , தான்ய மென்பது வ்ரீஹ் 
யாதிகளும் த்விபத தாளி தாஸரும் சதுஷ்பத மென்பது 
கோ மஹிஷ்யாதிகளும் 

மென்பது சிவிகை ஏறுவது 
முதலாக உடையது , சயன மென்பது படுக்கை ஆஸனங்களும் , 
குப்ய மென்பது பரித்தி முதலாக உடையதும் , பாண்டமென்பது 
சுண்டிபிப்பல்யாதிகளும் இந்த தஸவித பரிக்ரஹங்களும் 
துஷ்பரிணாமோத்பத்தி நிமித்தங்களாகிய ஹேயங்க ளாகும் . 
உபாதேயங்களான ரத்தின 

த்ரயத்தினது நிர்மலத்தை 
கெடுப்பது என்று இவைகளுடையது மேல் மமத்வத்தை விட்டு 
நிர்மமத்வ நிரதனும் ஸ்வஸ்தனும் சந்தோஷபரணாகி நிகழ் 
கின்ற க்ர ஹஸ் தன் பரிக்ரஹ விரத னென்கிற ஒன்பதாவது 
ஸ்ராவகன் . 
10 அனுமதி விரதன் 

அனுமதி விர தன் லக்ஷண ஸ்வரூபாதிகள் : இனி அனுமதி 
விரதன் என்பது என்னென்றால் ; ஷட்கர்மத்திலும் பரிக்ரஹ 
வ்யாபாரத்திலும் ஸாவத்யனுமுள்ள ஐஹிககார்யங்களிலும் 
பிறருக்கு செய்விப்பேனென்று சொல்லுவ வசன வாகனாதி 
கர்மங்களிலும் உடன் பாடின்றி நிகழும் உபாஸகன் அனுமதி 
விரத னென்கிற பத்தாவது நிலைய ஸ்ராவகன் . 


யான 


476 


11. உத்திட்டன் 


உத்திஷ்ட்ட பிண்ட விர தன் ஸ்வரூப லக்ஷணாதிகள் : இனி 
உத்திஷ்ட பிண்ட விர தனின் ஸ்வரூபம் என்னென்றால் , 
கிரஹத்தை பற்றுவிட்டு முனி நிவாஸம் எய்தி க்லேஸ பாசங் 
களை கழித்து குருபகண்டத்து சமஸ்த விரதங்களை கைக் 
கொண்டு வஸ்த்ர கண்டதாரியும் பாத்ர குண்டிகாதி உபகரண 
சமன் விதனும் ஏகாதஸ வ்ரத அலங்காரனும் பாணிபாத்ர 
புடாஹாரனும் பைக்ஷ ஸனா தபஸ்தனும் தவாதஸ வித தபோ 
அனுக்த்த மனஸ் கனும் யம நியம ப்ரானாயம வ்வாத்யாய 
த்யான மௌனானுஷ்டான பராயணனும் ராத்ரி ப்ரதிமாதி 
யோக யுக்த்தனும் ஸ்திதி போஜன வீரசர்ய சூர்ய ப்ரதிமாதி 
யோக விரஹிதனும் 

ஏகாக்ர மனஸ் கனுமாகி நிரவத்ய 
விரத்தியினால் தபம் பண்ணுமவன் உத்திஷ்டபிண்ட விரத 
னென்கிற பதினோறாம் நிலை ஸ்ராவகன் ( 11 ) . உத்திஷ்ட்ட 
பிண்ட விரத னென்பது தன்னைக் குறித்து 

பண்ணின் 
ஆஹாரத்தை கொள்ளாதவன் என்று அர்த்தம் இவ்வண்ணம் 
தேஸ சம்யதர் பதினொன்று விகல்பம் ஆகுவர் . அவருள் முதல் 
அறுவர் ஜகன்யர் , நடு மூவர் மத்யமர் , மேலிருவர் உத்தமர் . 


( காஹை ) 


தம்ஸன வத ஸாமாயிய போஸஹ ஸசித்த ராஇபத்தேய | 
பம் ஹாரம்ப பரிக்க ஹ அணுமண முத்திட்ட 

தேஸவிரதேதோ 


அணு விரதிக்கு மேல் மஹாவ்ர திக்கு சமிதிகளுள் கூடினால் 
சம்யதனில்லாத ப்ரஸ்தாபத்து விரத னென்பது என்னென்றால் 
தேஸ ஸம்யத பதினொருவர் பேதம் . 


பதினொரு உபாஸகா ஸ்தான நிலையங்களிலும் அனுக்ர 
மத்தினால் முன்னுளவாகிய குணத்துடன் கூடி மேலே பெருகி 
நிற்கும் தர்சனீகன் தொடங்கி உத்திஷ்ட்டனளவும் ஏகாத்யே 
கோத்தரத்தினால் பெருகுவது உபாஸக ஸ்தானங்கள் . உத்தர 
பங்கம் மேல் அறுபத்தாறு விகல்பமாகும் . 


477 


பக்ஷம் , சர்யை 


மல 


இந்த ஸ்ராவகர்க்கு ஷட் கர்மங்களத் தனையும் கிரஹ 
வியாபாரங்களுடைய தசையினாலும் ஹிம்ஸாதி தோஷங்கள் 
சம்பவிக்கில் பிராயஸ்சித்தத்தினால் பக்ஷ சர்யா ஸாதகத்வ 
மென்று இவை அறிந்து , மலின வஸ்த்ரம் க்ஷாரோதக பிரயோ 
காதி கிரியையினால் நிர்மல மாகுமாறு போல ததுசிததோஷ 

கலங்கத்தினால் நீங்கி சுத்தமாவர் பக்ஷ மென்பது . 
அதில் அஹிம்ஸா பரிணாமத்வம் என்ன வென்றால் ஸ்வச்சந்த 
விரத்திகள் போல தர்மார்த்தத்தினாலும் தேவதார்த்தத் 
தினாலும் மந்த்ரஸித்யர்த்தத்தினாலும் ஆஹாரார்த்தத்தினா 
லும் ஆகும் பிராணி ஹிம்ஸையினை உபாஸகர் செய்யார் . 
பிரமாத வசத்தினால் ஹிம்ஸை சம்பவித்தால் ப்ராயஸ்சித்தத் 
தினால் சுத்தமாவர் . பரிகிரஹ பரித்யாக காரணங்கள் பிறந் 
தால் தன் கிரஹத்தையும் தர்மத்தையும் புத்ரருக்கும் கோத்ர 
ஜங்கட்கும் சமர்பித்து கொடுத்து நீரும் என்னுடைய பரோ 
க்ஷத்து இப்படிப்பட்ட தானாதி பிரகாரத்தினால் நிகழ்வ 
தென்று புத்தி சொல்லி கிரஹத்தை பற்று விடுவதற்கு சர்யை 
என்ப தாகும் . 

சகுன நிமித்தாதிகளினால் நிஜாயுரவஸானத்தினை 
அறிந்து பந்து ஜனங்களுக்கு க்ஷமிதவ்யம் செய்து குருக்களுடைய 
சன்னிதானத்துள் சமஸ்த அதிசாரங்களை ஆலோசித்து கிரமத் 
தினால் ஆஹார பரித்யாகஞ் செய்து சரீர பிரகம்பித உச்வாஸ 
உன்மீலனாதிகளை பரி ஹரித்து பஞ்ச பதங்களையும் நிஜ சுத் 
தாத்மனையும் பாவித்து லோகாக்ரத்துள் மதியினை வைத்து 
சரீர பாரத்தை இழிப்பது ஸாதகத்வ மென்பது . 


சல்லேகனை 


மற்றும் விஷய கஷாயங்களை அனுக்ரமத்தினால் க்ஷமிப்பது 
துறப்பது சல்லேகனை என்பது . த்ரவ்ய பாவ ரூபத்தினால் 
தவித மாகும் . அதில் ராக ரதிகளை குறைப்பது காரணமாகிய 
முன்னம் பரிமித பரிக்ரஹத்தினால் பிரமாணஞ் செய்த வஸ்து 
வில் போஜன வாஹன சயன சச்சித் தாங் கராக குஸும தாம் 
பூல 

பூஷண மன்மதக்கிரீடை சுவர்ண தன தான்ய 


வஸன 


478 


சங்கீதம் முதலான போகோபபோக வஸ்துக்களை கடிகை 
முஹுத்தம் யாம திவஸ பக்ஷ மாஸ ஸம்வத்ஸராதிகளினால் 
விரதம் பண்ணி துறப்பது நியம ரூப திரவிய ஸல்லேகனை 
என்பது . 

இந்த பரிணாமத்தினால் இன்னகதியில் இன்ன 
திறத்தில் ஆயுஷ்யம் பந்தமாச்சு தென்பது அறிய போகாத 
வதனால் , 


( ஸ்லோகம் ) 


தேவபூஜாகு ருபாஸ்தி ஸ்வாத்யாயஸ் ஸம்யமம் தப : 
தானஞ்சேதி க்ருஹஸ்தானாம் ஷட்கர்மாணி தினே தினே || 


இந்த ஸ்லோக கதித நித்யானுஷ்டான ரூப ஷடாவஸ்யக 
நியமங்களிலும் அஷ்டமி சதுர்தசி பஞ்சமி அமாவாஸ்யை 
பௌர்ணமி க்ர ஹண சங்க்ரமங்களிலும் உல்காபாத வ்யதிபாத 
க்ர ஹண வ்யாதிகாரண ஹிம்ஸாதி பாதகானுரூபப்ராயஸ் 
சித்த ப்ரசூதிக வைவாஹிக மாரணாந்திகத்திலான 

சூதக 
பரபவ லாபாலாப மென்கிற இவை முதலான 

சுபாசுபங்களை 
ஆஸ்ரயித்து தர்மார்த்தம் செய்வ விஷே 

தான பூஜாதி 
அபிஷேக அர்ச்சனா வ்ரதோபவாஸம் ஜப 

சமாதி ரூப 
நைமித்திக 

அது ரூபங்களிலும் ஜீவன் தன் பரிணாமத்தை 
அனுசரித்து ஆர்த்த ரௌத்ர முதலான துர்பாவங்களை விடுவது 
பாவ ஸல்லேகனை என்பது . 


ததா சோக்த்தம் 
( ஸ்லோகம் ) 


அஷ்டம்யாஞ்ச சதுர்தஸ்யாம் அமாவாஸ்யாஞ்ச 

சங்க்ரமே 
க்ர ஹணே பௌர்ணமாஸ்யாஞ்ச தீபோத் ஸாஹே 

ஸ்ருதார்ச்சனே || 
நந்தீ ஸவரேஸு சர்வேஸு யோக ஸ்யா த்யவ ஸான 

யோ : | 
இஷே பாத்ர பதே மாஸே த்வஷட்டம் யாம் பஞ்ச 

மீதிதௌ || 
னைமித்திக மஹா பூஜா பஞ்ச மண்டல ஸம்யுதா : | 


479 


( வசனம் ) 


தேவகுரு 


காலாவதியினால் துறப்பது நியமம் ; யாவஜ்ஜவம் துறப்பது 

மென்றறிவது . “ நித்ய நைமித்திகானுஷ்ட்டானஸ்தோ 
க்ருஹ ஸ்த என்கிற வாக்யார்த்த்த்தை அறிந்து நித்ய 
நைமித்திகானுஷ்ட்டானத்தினால் நிகழ்வதென்று 
ஸாக்ஷியினால் விரதத்தை கைக்கொண்டு நிகழ்வது சல்லேகனை 
என்பது . அதுவும் ஜீவித சல்லேகனை என்றும் ஜீவிதாந்த்ய 
சல்லேகனை என்றும் த்விதம் . அவற்றுள் 

அவற்றுள் முன் சொன்ன 
கிரமத்தினால் நித்ய நைமித்திகானுஷ்டானங்களுள் நிகழ்வது 
ஜீவித சல்லேகனை . 


ஜீவிதாந்ய ஸல்லேகனையும் சொல்லுதும் : 


மாறு 


அனேக வித்யாப்யாஸங்களை கற்றவன் தன்னுடன் பகை 
யுமவனை வென்று வெற்றிக் கொண்டு ஜய த்வஜம் எடுக்கு 

போல் பவ்யவர புண்டரீக ஜீவன் குரு உபதேச 
கிரமத்தினால் பேதாபேத ரத்ன த்ரயாராதனையுள் ஜீவிதாப் 
யாஸனாகி கடையில் 

குரு நிகடத்தை சேர்ந்து தனக்கு 
முன்னின திரவிய க்ஷேத்திர கால பவ பாவங்களை ஆஸ்ரயித்து 
கிருத 

காரித அனுமோதத்தினால் இப்படிக்கொத்த 
அதிசாரங்களாச்சு தென்று நினைந்து அறிந்து எல்லாவற்றை 
யும் வஞ்சியாயல் பாலகன் போல் குருக்களிடத்து சமாலோ 
சித்து தோஷானுரூபத்தினால் குரு நிரூபித்த பிராயஸ்சித்தத் 
தினை ஸ்வீகரித்து நிகழ்ந்து மரண ஸமயத்து களத்ர புத்ர 
மித்ர கோத்ராதி ஜனங்களிடத்து பரஸ்பர 
பந்தத்தை விட்டு த்ரிகரண சுத்தியினால் க்ஷமிதவ்ய மென்று 
தன் உடமை எல்லாவற்றையும் புத்ராதிகளுக்கும் தர்மத்திற் 
கும் பகுந்து கொடுத்து அந்த தர்ம திரவ்யத்தை ஆஹாராதி 
சதுர் வித தானங்களிலே யோஜிப்பது , மற்றும் தர்மத்தையும் 

தர்மத்தையும் பவதருள் சமர்பித்து 
பாஹ்யாப்யந்தர பரிக்ரஹங்களை பற்றுவிட்டு , மஹாவ்ரதா 
ரோபணம் ஏற்றிக்கொண்டு சதுர்வித ஆராதனா புரஸ்ஸர 
னாகி , 

சதுர்வித ஆஹரத்திலே முன்னம் அன்ன தானம் 
ஒழிய த்ரிவிதாஹாரத்தினை ப்ரத்யாக்யானங்கொண்டு , 


ப்ரேமானு 


கிரஹ 


தான் 


480 


தத்காலோசித க்ரியைகளை நிர்வர்த்தித்து அந்தரங்கத்துள் 
நிஸ்னேஹ நிஜசுத்தாத்ம பாவனா புரஸ்ஸரம் ஸ்னிக்த்த 
பானமும் ஸேவித்தும் கிரமத்தினால் ஸ்னிக்த பானத்தை 
துறந்து தினகர பிரதிம பரமார்ஹந்திய பத ஸ்மரண பரிண 
தனாகி கர / பான பானமும் ஸேவித்து பின்பு சத்தி க்ஷயமும் 
அறிந்து பரிணாமத்தினை தப்பவிடாமல் பரம பாரிணாமிக 
பாவ பாவனோத்பூத பரமாம்ருத ரஸ மந்தளியுத்தம் ஸாவதி 
ப்ரத்யாக் யானத்தினால் கரபான நிவ்ரத்தினையும் செய்து 
ஆசார்யாதிகள் சொன்ன பஞ்ச நமஸ்காரங்களை பஞ்சம கதி 
ஹே து பூதங்களென்று பதஸ்த பிண்டஸ்த ரூபஸ்த ரூபாதீத 
ஸ்வரூப த்யானங்களை மனதுள் பாவித்தும் த்வாதஸானுப்ரே 
க்ஷைகளை நினைத்தும் சக்த்தி உள்ள பஞ்ச நமஸ்காரம் 
முதலான வஸ்து குணஸ்தவனங்களை 

உச்சரித்தும் 
ஆத்ம 

ப்ரதேஸங்களுடைய r ண தசையை அறிந்து 
அந்தரங்கத்துள் : 


தான் 


( ஸ்லோகம் ) 


அன்யச்சரீர மன்யோஹம் சிதஹம் ததசேதனம் | 
அனேக தேஸமே கோஹம் க்ஷயதே மஹ மக்ஷய || 
ஏகோஹம் நிர்மம ஸ்ஸுத்தோ ஜ்ஞாநீ யோகீந்த்ர 

கோசர : | 
பாஹ்யா ஸம்யோக ஜாபாவா மத்த ஸ்ஸர்வேபி 

ஸர்வதா || 


அனாத்ய நந்த மசலம் ஸ்வஸம் வேத்ய மிதம் ஸ்புடம் | 
ஜீவ : ஸ்வயம் து சைதன்ய முச்சைக்க சகாயதே | 

( கலசம் -41 ) 
நாஸாக்ரே நாபிபத்மே ஷ்ருதி ஸரஸிகளே தாலுரந்த்ரே 

லலாடே | 
ப்ருமத்தேய நேத்ரயுக்மே வதன ஸஸி லஜே கர்ண 

மூலாப்ர தேஸே || 
லக்ஷ்யம் ஸ்வப்ஸஸ்ய ஜைனம் குரு கதித திஸா எக்ஷ்ய 

ஸித்யர்த்த மேவம் || 
பஸ்சாத் ஸ்வம் விஸ்வ ரூபம் விகளிதகலுஷம் ஸ்வாங்க 

கர்பே ஸ்மராமி || 


481 


துர்கந்தா மேத்ய பூர்ணம் விலயவிலசிதம் தாது தோஷாதி 

பக்தம் | 
பீபத்ஸம் துக்க மூலம் க்ருமிகுலகலிலம் ரே தஸம் ஸ்யா 

யுந்த்தம் || 
தத்தேஹம் ஸ்தைர்ய புத்யா கதமிஹ ஸுக்ருதி 

ஸ்வீகரோம்யா மயார்த்தம் | 
கிஞ்சஜ்யோதி ஸ்ஸவரூபம் ஸஹ ஜநிஜ மஹம் ஸ்வாங்க 

கர்பே ஸ்மராமி || 
ராதாதி யோகம் பரிசும்ப யாமி சுத்தோப யோகம் 

சரணம வ்ர ஜாமி ) 
ஜாக்ரமி ஜாக்ரமி நிஜாவ போதே ஸுப்தோஸ்மி 

ஸுப்தோஸ்மியஹி ப்ரபஞ்சே ! 
ஏகமேவக்ஷ சைத்ன்யம் சுத்த நிச்சய தோதவா | 
கோவ காஸோ விகல்பானாம் தத்ரா கண்டைக்வஸ்துணி !! 
யதேவ சைதன்ய மஹம் ததேவ ஜாநாதி ததேவ 

பஸ்யதி | 
ததேவ ஸசகம் பரமஸ்தி நிஸ்சயாத் கதோஸ்மி 

பாவேன ததேக தாம்பரம் || 
இப்ரகாரத்தினால் சொல்லப்பட்ட பேதாபேத பாவனை 
களை ஜகத்ரய காலத்ரயவர்த்தி சமஸ்த வஸ்து பிரகாஸன 
சமர்த்த அகண்டைக பிரத்யக்ஷ பிரதிகாஸன ஸமய கேவலஜ் 
ஞானாதி அனந்த குணா தாரபூத பரமாத்ம பாவனோத்பூத 
பரமானந்த ஸமரஸி பாவத்துள் பரிணமித்து சரீர பாரத்தை 
லீலையினால் பற்றுவிடுவது . அது ஜீவிதாந்த்ய ஸல்லேகனை 
என்பது . 
மரண நிமித்தங்கள் 


மற்றும் நிமித்தம் என்னென்றால் : ஸ்ரீ வர்த்தமான 
ஸ்வாமிகளுக்கு நமஸ்காரஞ்செய்து மரண விபவத்தியினை 
சொல்லுதும் : 

இரண்டு கண்ணையும் ஒவ்வொன்றை நான்கு இதழ்களாக 
வகைந்து அதில் இடைகண்ணின் தீப்த்தி சந்த்ரனும் வலக் 
கண்ணின் தீப்தி ஆதித்யனென்றும் வகைந்து , அதில் இடக் 
கண்ணின் மேல் பொட்டையை ஒத்திப் பார்க்க அடியில் காந்தி 


482 


காணாத போது ஆறு திங்களில் ஆயுஷ்யம் ; கீழ் பொட்டை 
ஒத்திப் பார்க்க மேல் திசையுள் தீப்தி காணாதிருந்தால் மூன்று 
திங்களாயுஷ்யம் ; முதல் கண்ணை ஒத்திப்பார்க்க கடைக்கண் 
ணின் தீப்தி காணாதிருந்தால் இரண்டு திங்களாயுஷ்யம் , 
கடைக்கண்ணை ஒத்திப்பார்க்கில் முதல் கண்ணுள் தீப்தி 
காணாதிருந்தால் ஒரு திங்களாயுஷ்யம் ; வலது கண் 

கண் மேல் 
திசையில் ஒத்தி பார்த்தால் அடியின் திசையின் தீப்தி காணா 
திருந்தால் பதினைந்து திவஸம் ஆயுஷ்யம் ; அடியில் திசையின் 
ஒத்திப்பார்த்தால் மேல் பொட்டுள் தீப்தி காணாதிருந்தால் 
எட்டு திவஸம் ஆயுஷ்யம் ; முதல்கண் ஒத்தி கடைக்கண் தீப்தி 
காணாதிருந்தால் ஆறு திவஸம் ஆயுஷ்யம் ; கடைக்கண் ஒத்தி 
முதல்கண் தீப்தியும் காணாதிருந்தால் மூன்று 

திவஸம் 
ஆயிஷ்யம் . 


ஸ்ரீ கண்ட நிமித்தம் 

ஸ்ரீகண்ட நிமித்தமும் சொல்லுவது : என்னென்றால் , தான் 
சுசிர் பூதனாகி பார்ஸ்வநாத பிரதிமைக்கு அபிஷேக அஷ்ட்ட 
விதார்ச்சனை செய்து இடது கையை சுக்ல பக்ஷமும் வலது கை 
கிருஷ்ண பக்ஷமுமாக வகைந்து இரண்டு கையையும் கோமூத்ரத் 
தினாலும் சாணாத்தினாலும் வெந்நீராலும் பாலினாலும் 
கழுவி பின்பு நீரினால் சுத்தமாக கழுவி ஒரு விரலுக்கு மூன்று 
மூன்று ரேகை யாக ஐந்து விரலுக்கும் பதினைந்து ரேகை 
யாகும் . அங்குஷ்ட பர்வம் தொடங்கி சிறுவிரல் பர்வ மளவும் 
முதல் பர்வ வரைக்கும் இழிய ஏழுசூழ் பஞ்ச நமஸ்காரத் 
தினால் ஒவ்வொன்று பர்வணியின் அபிமந்தரித்து அந்த பூஜித்த 
ஸ்ரீகண்ட மாறுமளவும் இருந்து அங்குஷ்டத்தின் முதல் பர்வம் 
தொடங்கி பிரதமை ஆதியாக இழிய எண்ணுவது . சிறுவிரல் 
முதல் பர்வமளவு மெண்ணி பதினைந்து பர்வணித்து யா தொரு 
பர்வணியுள் கரிய பிந்து தோன்றும் அந்த திவஸம் 
மென்று அறிவது ; வலது கையையும் இந்த 

இந்த பிரகாரத்தினால் 
எண்ணி யறிவது . 
தன் சாயா நிமித்தம் 

சாயா புருஷ நிமித்தத்தை சொல்லுதும் : 


மரண 


483 


காணா 


ஒரு 


பாஸ்கரனை 

பின்னிட்டுத்தள்ளி தன் நிழலை பார்க்கு 
மிடத்து இடது கை காணாதிருக்கில் ஒரு வருஷம் ; வலது கை 
காணாதிருக்கில் ஆறுமாஸம் ; 

உடல் 

பக்கம் 
திருக்கில் நாற்பத்தெட்டு தினம் ; சிரசு காணாதிருந்தால் 
பத்து தினம் . 
சந்திர சூரிய நிமித்தம் 

சந்த்ரார்க்க நிமித்தம் என்னென்றால் , சாந்தி ஜிநப்ர 
திமையினை யதாவிதியானால் அபிஷேகம் செய்து அர்ச்சித்து 
அந்த கத்தோதகத்தை விளக்கில் வார்த்து சந்த்ரனனுக்கு மேல் 
சூரியனுக்கு தெற்கு முகமாகியிருந்து பார்க்க தக்ஷிணதிக்குள் 
ஹீனமாகில் ஆறு திங்கள் : மேற்கு திசையுள் ஹீனமாகில் 
மூன்று திங்கள் ; 

வடக்கு திசையுள் ஹீனமாகில் இரண்டு 
திங்கள் ; கிழக்கு திசையுள் ஹீனமாகில் ஒரு திங்கள் : நடுசித்ர 
மாகில் பத்து தினம் ; நடுங்கில் பதினைந்து தினம் ; இரண்டு 
பிம்பம் கருப்பாகி தோன்றல் ஏழு தினம் , 

( சிரத ஸ்லோகம் ) 


லக்ஷ்யம் லக்ஷண லக்ஷிதேன மனஸா ஸம்சுத்த 

பானோர்ஜலே | 
r ணே தக்ஷிண பஸ்சிமோத்தர புரே ஷட் த்ரி திவி 

மாஸைகம் || 
சித்ரம் பஸ்யதி மத்யமே தஸதினம் தூமாகுலே 

தத்தினம் | 
க்ருஷ்ணே சப்ததினம் ஸகம்பன மத : பக்ஷம் 

விநிர்திஸ்யதகம் || 


( வசனம் ) 
வேறு நிமித்தங்கள் 
சாயா நிமித்தத்தைச் சொல்லுதும் : சாயா 

சாயா விரக்ஷத்தின் 
நிழலைக் கண்டு அங்கு முறிந்து வீழ்ந்த கொம்புகளையும் பூத 
பிஸாசங்களையும் கண்டால் பத்து திங்களாயுஷ்யம் ; ஆதித் 
யனை பார்த்து ஆதித்யனுடையு கிரணமும் காணாதிருந்தால் 
பார்த்தால் கிரணங்கள் 

காணாதிருக்கிலும் 
திங்காளாயு ஷ்யம் ; மூத்ர புரீஷ.ஹங்களும் 


சின்னத்தை 
பதினொரு 


484 


வெள்ளி பொன் வர்ணமாகி புலப்படுகிலும் ஸ்வப்னத்தில் 
யாவனொருவன் மனிசிலே யாவனொருவன் காணும் 
அவனுக்கு ஒன்பது திங்கள் ; சரீரம் க்ரஸமாகியது பருத்து 
தோன்றிலும் பருத்து யிருந்து கிர ஸமாகி தோன்றிலும் தான் 
நிகழ்ந்த நிகழ்ச்சியின்றி மற்றொன்றாய் நிகழிலும் எட்டு 
திங்க ளாயுஷ்யம் ; ஹும்காரம் உஷ்ணமாயிருக்க ஹாம்காராம் 
சீதமாகி யிருக்கில் தின ஸப்தகம் ; பாதங்களை புது நீரினால் 
கழுவி ஈரம் மேலேயாகில் ஜீவிக்கும் கீழேயிழியில் ஜீவியான் . 


சல்லேகனை காரணங்கள் 


இவ்வண்ணம் ஸல்லேகனா நிமித்தத்தினால் மரண சின்னத் 
தினை அறிந்து யாது காரணத்தினால் ஸல்லேகனையினை 
கிர ஹஸ்தர் செய்வ ரெனில் உபஸர்கம் துர்பிக்ஷம் , மூப்பு ,, 
வ்யாதி இவையிற்றுக்கு பிரதிகாரம் 

யில்லாத 

யிடத்தும் , 
தர்மத்துக்கு அழிவு வந்த விடத்தும் செய்வர் . 


ஆத்மாவை 


கூடி 


நிஸ்சய வ்யவ ஹாராத்மக தர்மத்துள் 

சரீர பாரத்தை விடுவது தபத்தின் பல மென்று 
ஸர்வஜ்ஞர் பிரணீதம் . 

காரணத்தினால் 
மரணத்துள் யதா சக்த்தியினால் பிரயத்னம் பண்ணுவது . 


ஸமாதி 


மரண வகைகள் 

கதளீ காதம் போலவும் ஸ்வபாவகத்தினாலும் ஆயு க்ஷயத் 
தினை மரண மென்பது . அதில் கதளி காத மென்றால் விஷ 
ப்ரயோக தீவ்ர வேதன ரக்த்தக்ஷய பீதி ஸ ஸ்த்ர க்ரஹண 
ஸம்க்லேச உச்வாஸ நிரோதன ஆஹார நிரோ தன ஜ்வலனாதி 
களினால் ஆயு r ணம் கதளீ காத மென்பது . 


(ப்ரஸ்துத காதை ) 
விஸவேயண ரத்தக்கய பய ஸத்தக்கண சங்கிலேஸேஹிம் 

ஸோயம் | 
உஸ்ஸா ஸஹாராணம் நிரோததோ சிஜ்ஜதே ஊஆ ] ] 

( கோ . க . 56 ) 
காத மில்லாத கோபுச்சாகாரணத்தினால் இருந்த ஆயுஷ்ய 
நிஸ்ஸேஷங்களை அனுபவித்து கழிப்பது ஸ்வபாக மென்பது . 


485 


நித்ய மரணம் தத்பவ மரணம் என மரணம் த்விதம் . 


நித்ய மரணமாவது தீப ஸ்நேஹம் போல ஜீவன் கர்பத்து 
நின்ற ஸமயந்துடங்ககி ப்ரதி ஸமயம் ஆயுஷ்ய ஹானி யாகும் 

தத்பவ மரண மென்பது பவாந்தர ப்ராதிப் அதுவும் . 
பக்த்தப்ரத்யாக்யான மரணமும் , இங்கித மரணமும் , ப்ராயோ 
பகமன மரணமு மென்று த்ரி விதம் . 


உபய 


அதில் பக்த்த ப்ரத்யாக்யான மரணம் 

வைய்யா 
வ்ரத்ய முள்ளது . ஜகன்யத்தினால் அந்தர் முஹுர்த்தம் ; உத்க் 
ரஷ்டத்தினால் த்வாதஸ வர்ஷம் ; மத்யமத்தினால் நாநா பேத 
மாகும் . ஆத்மா வையாவ்ரத்யமுள்ளதும் பர வைய்யாவ்ரத்ய 
மில்லாததும் இங்கித 

மரணம் . 

உபய வைய்யாவ்ரத்ய நிர 
பேக்ஷம் ப்ராயோபகமன மரண மென்ப தாகும் . 


ஸம்யக்த்வமரணம் சமாதி மரணம் பண்டித மரணம் வீர்ய 
மரணம் என்று மேல் நான்காகும் . பாலபால மரணம் பால 
மரணம் பால பண்டித மரணம் பண்டித 
பண்டித மரணம் என்று இவை ஐந்து ப்ரகாரமாகும் . 


மரணம் 


பண்டித 


அதில் ஸம்யக் தர்சன ஜ்ஞான சாரித்ர தப ஆசார 
விதானங்களான சதுர்வித ஆராதனை ஒன்றுமில்லாத மித்யா 
திரஷ்டி மரணம் பால பால மரணம் . 

ஸம்யக் தர்சன ஆராதனையை உடைய அஸம்யத ஸம்யக் 
த்ரஷ்டி மரணம் பால மரணம் . 


ஸம்யக் தர்சன ஜ்ஞான ஸம்யமாஸம் யம சாரித்ரங்களை 
தனக்கு வஸம் பண்ணி நிகழும் ஸம்யத அஸம்யத மரணம் 
பால பண்டித மரணம் . 


சதுர்வித ஆராதனையிலும் அனதீசார வ்ரத்தியினால் 
கூடிய மஹாவ்ரதிகள் மரணம் பண்டித மரண மென்ப தாகும் 

அது ஸ்வ பர வைய்யா வ்ரத்ய ஸாபேக்ஷகமான பக்த்த 
ப்ரத்யாக்யான மரண மென்றும் பர வைய்யாவ்ரத்ய நிரபேக்ஷக 
மான இங்கினீ மரண மென்றும் , ஸ்வபர வைய்யா வ்ரத்ய நிர 


486 


பேக்ஷகமான ப்ராயோபகமன மரண மென்று இவை த்ரிவித 
மாகும் . 


கிரத 


அதில் ஜிநாகமத்துள் குஸலராகிய ஆசார்யரர் ஐன்னூற்று 
காத வழியிருக்கிலும் பிரிய 

னாகிய திவ்ய தபோதனர் 
கிர மானுகதியினால் அவர் ஸ்ரீபாத நிகடம் சென்று 
தோஷம் நிந்தா கர் ஹணாதிகளினால் அவரிடத்து ஆலோசித்து 
க்ரத ப்ராயஸ்சித்தனாகி நிகழ்ந்து கடையில் வ்யாதி முதலான 
வற்றினால் ஆயுஷ்யாவஸானத்தினை ஆசார்யரா லறிந்து அந்த 
மஹானுபாவன் சமாதி விதியினை செய்க வென்று சதுர் 
கோபுரான்விதமாகி ஸமசதுரஸ்ரமான 

ஆராதனா 

மண்ட 
பத்தை யாத விதியினால் கிரஹஸ் தரால் சமைப்பித்து , அதன் 
நடுவு சமசதுரஸ்ரமாகிய வேதிகையை சுத்த ம்ரத்திகையினால் 
நிர்மித்து , அதில் பூர்வ திக் பாகத்தும் உத்தர திக் பாகத்தும் 
வீதராக ஸர்வஜ்ஞ பிரதிமையினை அர்ச்சனாபுரஸ் ஸரம் 
ஸம்ஸ்தாபனஞ் செய்து , வேதிகா மத்யத்து ஜைனாபிஹேக 
பூஜா அர்ச்சநாதி மஹாமஹிமைகளை நிர்வத்தித்து , 
ததனந்தரம் சமுதாய வாஸிகளாகிய நியதாசார்யரை அழைத்து 
மண்டபத்து 

துவாரத்து பிரதமானுயோகத்தினை 
ஓதியும் கேட்டுமிருமென எழுவர் ரிஷியரை நியோகித்து , 
7 V ண துவாரத்து கரணானுயோகத்தினையும் ஓதியும் கேட்டு 
மிருமென்று ஏழு ரிஷியரை சமர்பித்து , பச்சிம துவாரத்துள் 
சரணானுயோகத்தை ஓதியிரு மென்று ஏழு ரிஷியரை நியமித்து , 
மற்றும் உத்தர 

உத்தர துவாரத்துள் த்ரவ்யானுயோகத்தை ஓதி 
சொல்லியிரு என்று ஏழு ரிஷியரை ஆஜ்ஞாபித்து , மற்றும் 
ஏழு ரிஷியரை ஸமாதி ப்ரிய தபோதனர் சமீபதரவர்த்திகளாகி 
சதுர்வித ஆராதனா கிரந்தங்களை ஓதியும் சொலலியும் இரு 
என்று 

நியோகித்து , பத்ய பானத்தை கொடுத்து 
மூத்ராதிகளை நிரவத்ய விரத்தியினால் விஸர்ஜிப்பதற்கு ஏழு 
ரிஷியரை சமகட்டி , சதுர்தி சாவரத்துள்ளும் கிராமத்து 
எல்லையளவும் போகி க்ஷாம டாமர துர்பிக்ஷ பரசக்ர தேஸ 
கால ராஷ்ட்ர க்ராம ராஜ்யாதிகளில் ஸ்வஸ்தது: ஸ்திய 
சுத்தியுங்கொண்டு வருகைக்கும் 

ப்ரத்யேகம் மேல் 

ஏழு 
ரிஷியர் , சொன்ன நாற்பத்தொன்பது ரிஷியரை நிர்யாப 


பூர்வ 


மல 


487 


பரம் 


காசார்ய ரென்று சங்கல்பித்து பட்டாசார்ய அந்த ஸமாதி 
பிரிய ரிஷியரை ஸ்வீகரித்து ஷோடஸ பாவனைகளையும் 
சதுத்ரிம்ஸத் அதிசயங்களையும் 

சிதானந்தைக ஸ்வ 
ரூபத்தையும் வீதராக நிர்விகல்ப பரம ஸமாதி ஸ்வ ரூபத்தையும் 
சொல்லியும் கேட்டும் மனசில் பாவித்தும் சர்வ பிரயத்த்ன 
தினாலும் குரு நிருபித கிரமத்தினால் சரீரத்தை நிந்தித்து 
லீலையினால் கத்யந்தரத்தை எய்துவ 

பக்த்த 
ப்ரத்யாயக்யான மென்பது . 


மரணம் 


நோகர்ம திரவ்ய கர்ம பாவகர்ம த்ரய ரஹித ஸஹஜ 
சுத்த கேவலஜ்ஞானாதி அனந்த குண ஸஹித பரமாத்ம த்ரவ்ய 
ஸம்யக்ஸ்ரத்தான ஜ்ஞானானுஷ்டான ரூபாபேத ரத்னத்ரயாத் 
மக வீதராக நிர்விகல்ப சமாதி ஸமுத்பன்ன பரமானந்த ரூப 
பாவ ஸ்வாஸ்த்யத்திற்கு ச்யுதி ஆகாத வண்ணம் சீதத்தினால் 
சமாதானத்தை அறிந்து சீதோபசாரமும் , 

உஷ்ணத்தினால் 
சமாதானத்தை அறிந்து உஷ்ணோபசாரத்தையும் வாதத்தினால் 
சமாதானத்தை அறிந்து வாதோபசாரத்தையும் செய்து 
மற்றும் பர் யங்காஸனமும் உத்தானஸர்யை முதலானவற்றில் 
தனக்கு சமாதானம் ஆகுவது போல் செய்து கொண்டு , தத் 
காலோசித கிரியா விசேஷங்களை செய்தும் நிஷ்க்ரிய சுத்தாத்ம 
பாவனையுள் பரிணாமத்தினை அதிபிரயத்னத்தினால் செய்து 
கூடினது பர வைய்யாவ்ரத்ய நிர பேக்ஷையினால் சரீர பாரத்தை 
யொழிப்ப பரிணாமம் இங்கித மரண மென்பது . 
பர்யங்கா ஸன ஏகபார்ஸ்வ பாதோபா தான 

மென்கிற 
இவையிற்றில் யாதானுமொன்றில் சரீரத்தை நியமித்து சதுர் 
விம்சதி தீர்த்தங்கர பரம தேவனின் குணஸ்தவ ரூபஸ் தவ 
வஸ்துஸ்தவம் முதலான ஸ்தவனங்களிலும் ஆலோசனை ப்ரதி 
க்ரமண ப்ராயஸ்சித்த வின யஞ் செய்து தண்டக பரிபாடனத் 
திலும் வசனத்தினை நியமித்து தர்சன விசுத்யாதிகளான வியவ 
ஹார நிஸ்சய ஷோடஸ பாவனைகளை 

பாவிப்ப விஷயத்து 
மனஸினை நியமித்து தேவ மனுஷ்ய திர்யஞ்ச வித்யாதரர் 
செய்கின்ற சேதநோாசர்கத்தையும் அஸனிபாத சிலாபாத 
பூபாத கிரிபாத விருக்ஷபாத வஜ்ராக்னி தாவாக்னி விஷ பூமி 
நதிபுர ஜல வர்ஷண சீத வாத ஆதபாதிக 

வாத ஆதபாதிக ளென்கிற இது 


488 


ஸ்வீகரித்து 


முதலாவதான அசேதநோபஸர்க முமென்கிற சேதனாசேதனோ 
பஸர்கத்தையும் ஸஹித்து , பிரபல கர்மாக்னி புடகாகத்தினால் 
காந்தி பெற்ற காஞ்சனம் போல பரமோபசமனாகியும் நிஜ 
பரமாத்ம ஸ்வரூபத்துள் பரிணதியின் அவிசல வ்ரத்தியினால் 
தர்ஸன ஸம்யக் ஸன்யஸனமும் 

ஸ்வபர 
வைய்யாவ்ரத்ய நிரசக்ஷையினால் சரீர பரித்யாகஞ் செய்வ 
மரணமும் பிராயோபகமன மரண மென்பது , 

இவ்வண்ணம் த்ரிவித மாகிய பண்டித மரணஞ் சொல்லப் 
பட்டது . 

தத்பவத்துள் ஸகல கர்ம க்ஷயஞ் செய்வது ஸமயமாத்ரத் 
தினால் லோகாக்ர வாஸிகளான அபவர்க மரணம் - பண்டித 
பண்டித மென்பது . 

அதவா , பூர்வ ஜன்ம நிபத்தாயுஷ்யஞ் ஸ்திதியின் விநாச 
மானது பண்டித பண்டித மென்பது அது சாயுர் 

. மரண 
நிராயுர்மரண பேதத்தினால் இரண்டாகும் . 

அதில் வர்த்தமான ஸ்திதி விநாசமானால் ஜன்மாந்தரத் 
திற்கு பத்த அந்த ஆயுஷ்ய ஸ்திதி சமேதமான ஸம்ஸார ஜீவன் 
களுடைய மரணம் ஸாயுர் மரண மென்பது . 

அதுவும் ஸகுண ஸஹாயுர் மரண மென்றும் நிர்குண 
ஸஹாயுர் மரண மென்றும் இவை இரண்டு விதமாகும் . அதில் 
யதி கிரஹஸ்த தர்ம த்வயத்துள் ஆகமோக்த்த க்ரமத்தினால் 
ஸம்யக்த்வ பூர்வகம் விகதாதிசார வ்ரத்தியினால் நடக்கிறது 
ஜீவன்களின் ஸமாதி 
ஸமாதி மரணம் 

ஸகுண ஸஹாயுர் மரண 
மென்பது . 


குண 


உக்த்த தர்ம த்வய அபாவத்தினால் குண லேச மில்லாத 
ஸ்வைரவ்ரத்தியினால் நடக்கும் ஜீவன்களின் துர்மரணம் நிர் 

ஸஹாயுர் மரண மென்பது . இவ்வண்ணம் ஸாஹயுர் 
மரணம் இரண்டு திற மாகும் . 

வர்த்தமான பாவீ ஜன்மாந்தர நிபத்த நிகிலாயுர்பந்த 
வ்யுச்சித்தியினால் கேவலஜ் ஜானிகளுடைய பரிநிர்வாணம் 
நிராயுர் மரண மென்ப தாகும் . 


489 


இந்த ப்ரகாராந்தரத்தினால் பஸ்சிம ஸல்லேகனை 
அறிந்து கொள்வது . 

( வ்ரத்தம் ) 
ஆயுக்ஷயே ம்ருதி ரஹீ தாஹு மரண த்விதாஸ்யாத் | 
ஸாயுர் நிராயுரிதி தத்ர நிராயி ரிஷ்ட்டா || 
ஸாயுர்த்வி தா குணவ தீ விகுனேதி தத்ரா | 
ப்யாதாயப் ஸிதா குணவதீதி பரைவ னேஷட்டா || 

அவ்வண்ணம் நிபிட நிபத்த பல்யங்காஸனனாகியிருந் 
தாதல் மேல் சக்த்தியில்லாதிருந்தால் படுத்திருந்து முனி ஜனங் 
களோதுவ பஞ்சநமஸ்க்ரதிகளை கேட்டது . என்னென்றால் , 

( காதை ) 
ணமோ அர ஹந்தாணம் ணமோ ஸித்தாணம் ணமோ 

ஆ இரியாணம் | 
ணமோ உவஜ்சாயாணம் ணமோ ளோயேஸவ்வ 

ஸா ஹுணம் . 
இந்த சர்வ பதங்களையும் அரஹந்த ஸித்த ஆ இரிய உவ 
ஜ்சயா ஸாஹு என்ப , இந்த நாம பதத்தின் ஷோடாஸா 
க்ஷரங்களையும் ( 16 ) , அர ஹந்த ஸி ஸா என்ப ஷ்டக்ஷரங் 
களையும் ( 6 ) , அஸி ஆ உ ஸா என்ப பஞ்சாக்ஷரங்களையும் ( 5 ) , 
அ ஸ் ஸாஹு என்ப சது ரக்ஷங்களையும் ( 4 ) , அ ஸா என்ப 
த்வக்ஷரங்களையும் ( 2 ) , ர்ஹம் என்ப அல்லது ஒம் என்ப ஏகா 
க்ஷரங்களையும் ( 1 ) ஜிஹ் வாக்ரத்து மனஸினை தரித்து 
மற்றோரிடத்து செல்ல ஒட்டாது தன்னுடைய நிர்மல ஸ்வ 
ரூபத்தினை நினைந்து சரீர பாரத்தை ஒழிவது . 


( உக்த்தஞ்ச ) 
பணதீஸ ஸோள ச்சப்சண சவு துக மேகஞ்ச ஜவஹ 

ஜ்சாயேஹ | 
பரமேட்டி வாச யாணம் அண்ணஞ் ச குரூபதேஸேண || 

( தி . ஸ . 49 ) 
அரஹந்தா அசரீரா ஆயதியா தஹ உவஜ்யா முணிணா | 
பட மக்கர ணிப்பண்ணோ ஓம்காரோ பஞ்ச பரமேட்டி || 


490 


அரஹந்த ஸித்த ஆஇரியா உவஜ்சயா ஸாஹு பஞ்ச 

பரமேட்டி | 
தேவிஹு ஜேட்ட இயாதே தம்ஹா ஆதா ஹ 

மேசரணம் || 


அதிசாரம் 


மற்றும் , ஸல்லேகனைக்கு ஐந்து அதிசாரங்கள் ஆகும் 
அவை யாவை என்றால் : 
ஜீவிதா ஸம்ஸை . மரணா ஸம்ஸை , 

பய , மித்ரப்ரீதி 
நிதானம் . இன்னமும் சிலநாளிருக்க அன்றையிலே மரணம் 
வந்த தென்று சிந்திப்பது ஜீவிதாஸம்ஸை . இந்த பரீஷ ஹத்தை 
பொறுக்க அரிதென்று மரணம் எப்பொழுது ஆகப்போகு 
தென்று சிந்திப்பது மரணாஸம்ஸை . இஹ லோக பய பரலோக 
பய அகுப்தி பய அத்ராண பய ஆகஸ்மிக பய வேதனா பய 
மரண பய என இவையிற்றாலான பயங்கள் மனஸில் பிறப்பது 
பயமென்ப அதிசாரம் . புத்ர களத்ராதி பந்து ஜனங்களை 
நினைப்பது மித்ரஸ்ம்ருதி இந்த சமாதியின் பலத்தினால் 
எனக்கு இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உளவாக வேணு மென்று 
சம்ஸார போகத்தை நினைப்பது நிதான மென்பது . 


( ஆர்யா ) 
ஜீவித மரணா சம்ஸா பயமித்ர ஸ்ம்ருதி நிதான நாமான : 1 
ஸல்லேக நாதி சாரா பஞ்ச ஜிநேந்ரை : ஸமுத்திஷ்ட்டா 


( ர.க. 126 ) 


சல்லேகனையின் பயன் 


பலத்தினால் 


இவ்வண்ணமாகிய ஸமாதி மரணத்தின் 
ஸௌதர் மாதி கல்பங்களுள் இந்தரரும் ப்ரதீந்த்ரரும் திக்பால 
ரும் த்ராயஸ் த்ரிம்சரும் சாமா நிக தேவராகி மேலும் ப்ரகீர் 
ணக ரென்கிற தேவருள் மஹர் திக தேவராகி மேலும் சுகங் 
களை அஸங்க்யாத கோடி கோடி ஸம்வத்ஸர காலம் அனுப 
வித்து வந்து , மனுஷ்யலோகத்துள் பிறந்து தீர்த்தகர சக்ரதர 
பலதர குஸுமாஸ்த்ரதர ராகி மேலும் க்ரஹ பதி ரத்னாதி 
புருஷரத்னங்களாகி மேலும் மண்டலீக மகுடபத்த ஸித்த 


491 


வித்யாதராதிகளாகியும் மேலும் மஹா பதவி எய்தி பூஜையும் 
அர்த்தமும் ஆஞ்ஞையும் ஐஸ்வர்யமும் ஜனமும் பரிஜனமும் 
காம போகமும் காமதேனுவும் கல்ப வ்ருக்ஷமும் சிந்தாமணியும் 
ரஸமும் ராஸாயனமும் புருஸவேதியும் நிதியும் நிதானமும் 
என்று இவை உடையராகி இருந்து அப்யுத சுக பரம்பரையினை 
எய்துவர் . 

3,5,7 , பவங்களுள் கர்ம கலங்க பங்கத்தினை கழுவி நிஸ்ரே 
யத்தினை பெறுவர் . அந்த நிஸ்ரேயஸ சுகம் எங்கனெனில் ,, 
ஜன்மமும் ஜரையும் மரணமும் பயமும் ரோகமும் சோகமும் 
துக்கமும் என்று இதனாலே அகன்றதும் , அனந்த ஜ்ஞானமும் 
தர்சனமும் சக்தியும் ஸ்வா ஸ்த்யமும் ப்ரஹல்லாதமும் த்ருப்த் 
தியும் சுத்திகையும் தேஜமும் நிரதிஸயமும் நிரவதியும் நித்யதை 
யுள்ளதும் தன்னுள் வேறொன்று சுகம் அனுபவத்திற்கு வராத 
தும் மற்றும் காலங்கள் கல்ப கோடி சத ஸஹ ஸ்ரங்கள் 
கழிந்தாலும் மூன்று லோகத்துள்ளும் மீளாத் தன்மை உடைத் 
ததாகி கிட்டகாளிகத்து நீங்கின ஸ்வர்ணம் 

போல ப்ரகாசித 
மாகிய நிஜஸ்வரூபம் உடையராகி த்ரைளோக்ய சிகாமணி 
ஸ்ரீயுடன் கூடியிருப்பர் . 


மற்றும் க்ரத புண்யருக்கு ஸம்ஸாரத்து ம்ருத்யுவே 
ரஸாயனமென்பது . என்னென்றால் ஜீர்ணமாகிய சரீரத்தினை 
விட்டுப்ரா கா ஸமாகிய திவ்ய சரீரத்தினை கைகொள்ளப் 
படுவது காரணம் . 


( ஸ்லோகம் ) 


த்யக்த்வா ஜீர்ணமிதம் காயம் க்ருஹ்ணாதி தருணம் வபு : 1 
ஸம்ஸரே க்ரத புண்யஸ்ய ம்ருத்யுரேவ ரஸாயனம் || 
ஆத்மஸ்வ ரூப மவதம்ய க்ருதோத்யமாயே ஸாகாரதர்ம 

யதிதர்ம விசிஷ்டமார்கே 
தேப்ராப்னுவந்தி பரமாத்ம பதம் விசிஷ்ட்டம் நான் 

யேஜனா யதிசரந்தி விசித்ரவ்ருத்தம் || 
நிஸ்சயாந்தர் கதாவ்ருத்தி ர்வ்யவஹாரானு யாயினீ | 
பாரம் பர்யேண மோக்ஷஸ்ய ஹேது : புண்யானு பந்தினீ || 


492 


ஐந்து சாரித்திரங்கள் 

ஸாமாயிக , ச்சேதேபஸ்தாபன, பரிஹார விசுத்தி , சூக்ஷ்ம 
ஸாம்பராய , யதாக்யாத ஸம்யம மென்று விசுத்தி சாரித்ரம் 
ஐந்து பேதமாகும் . இதில் பாதர ஸம் ஜ்வலன கக்ஷாயங்களின் 
உதயத்தினால் முதல் மூன்றும் பாதர ஸம்யமங்களாகும் ; 
சூக்ஷ்ம ஸம்ஜ்வலன கஷாயங்களின் உதயத்தினாலும் சூக்ஷம 
ஸம்யம குணம் பிறக்கும் ; சமஸ்த மோஹநீய உபசமத்தி 
னாலும் க்ஷயத்தினாலும் யதாக்யாத சுத்தி சாரித்ர மாகும் . 


அந்த பஞ்ச வித சாரித்திரங்களுடைய லஷ்ணம் யாதெனில் 
வ்ரத சமிதி குப்தி தர்மத்துடன் 

கூடின விகல்பத்தினால் 
ஜயித்தவராகியும் ஸர்வ ஸாவத்ய யோக நிவ்ருத்தி யாதொரு 
சாரித்ரத்துக்கும் ஆகும் அது ஸாமாயிக சுத்தி சாரித்ரம் . 


சர்வ விரத சமிதி குப்தி ஸம்யம சீலாதி குணங்களின் 
விகல்பத்துள் கூடி நிரவத்ய விருத்தியினால் நிகழ்வது சேதோ 
பஸ்தாபனா சுத்தி சாரித்ரம் . இந்த இரண்டும் ப்ரமத்த 
ஸம்யதாதி சதுர் குணஸ் தனத்துள் பிறக்கும் . 


த்வித்ரிம் ஸத் வர்ஷாயுஷ்யனும் ஸ்மஸ்த போகோப 
போகானு புக்த்தனும் உத்தம சரீரனுமான புருஷன் ஜாத 
ரூபத்தினை தரித்து தீர்த்தங்கர பாத மூலத்து வர்ஷ ப்ரதத்வ 
மளவும் ப்ரத்யாக்யான மென்னும் ஒன்பதாம் பூர்வத்தை ஓதி 
ஸம்யம விநாசபீருவாகி பரிஹார சுத்தி சாரித்ரத்தை கைக் 
கொண்டு நிகழும் அவர் லக்ஷணம் : பஞ்ச ஸமிதிகளுள்ளும் 
த்ரிகுப்திகளுள்ளும் கூடி நவ ஸாவத்யமும் பரிஹரிப்பது . பஞ்ச 
வ்ர தத்துள் கூடி மேல் ஏக வ்ரதத்தினை தனக்காக உடையது . 
த்ரிஸந்தியும் ஒழிந்து தினம் ப்ரதி கவ்யூதி த்வய ப்ரமாண 
க்ஷேத்ரத்தினை விஹரிப்பது முதலாக உடையது அந்த 
பரிஹார சுத்தி என்ப . ரித்தியையுடைய புருஷன் ஷட் ஜீவ 
நிகாய சங்கீர்ணமான லோகத்துள் சரித்து இருந்தும் பத்ம 
பத்ரமானது நீருள் இருந்தும் நீர் பற்றாதவாறு போல பாப 
ஸமூஹத்துள் பற்றான் . இந்த த்ரிதீய ஸம்யமம் ப்ரமத்தன் 
அப்ரமத்தனிடத்து மாகும் . 


493 


சூக்ஷம ஸம்ஜ்வலன லோபத்தையுடை யதிக்கு உபலமிக 
கத்திலும் க்ஷபகரிலும் விகல்ப ரஹிதமான பரிணாமத்தை 
யுடைய யதாக்யாத சுத்தி சாரித்ரத்தில் சிறிது குறைந்ததும் 
ஸுக்ஷ்ம குணஸ்தான பூமிக்கு ஆகுதானுமது ஸுக்ஷ்ம 
ஸாம்பராய சுத்தி சாரித்ரம் . 


மோஹனீய உதயத்தினால் நீங்கி ஏகஸ்வ ரூபமாகி மனஸ் 
ளினையுடையது உபசாந்த கஷாயாதி சதுர் குணஸ்தான 
பூமிகமாகியது யதாக்யாத சுத்தி சாரித்ரம் , 


கடை 


இவற்றுள் முதல் இரண்டும் மோஹ னீயத்து உபசமத்துள் 
க்ஷயோபமத்துளாகும் . த்ரதீயம் கூயோபசமிகம் 
யிரண்டும் உபசமத்துள்ளும் க்ஷயத்திலு மாகும் . 

பஞ்ச குணஸ்தான பூமிகமும் ப்ர த்யாக்யான கஷாயோ தய 
ஜனிதமும் தர்சனிக விரதிகாதி ஏகாதஸ நிலைய சமன்விதமு 

தேஸ சாரித்ர மும் க்ஷயோபஸமத்தினா லாகும் 
மித்யாத்ரஷ்ட்யாதி சதுர் குண ஸ்தானத்துள்ளும் , 

அஸம்யம 
மாகும் . அப்ர த்யாக்யான கஷாயம் உதயமானதினால் நிவ்ரத்தி 
பரிணாம மில்லை . அதில் சாரித்ர மோஹ னீயத்தை குறித்து 
ஒளதாயிக பாவமே யாகும் . 


மான 


மார்கணையின் 


விகல்பம் யாது 


ஸித்தருக்கு ஸம்யம 
மில்லை . 


அனகார தர்மம் 

அனகார தர்மத்தை சொல்லுதும் , என்னென்றால் ; பஞ்ச 
மஹாவ்ரத தாரணமும் பஞ்ச ஸமிதி பாலன மும் சதுஷ் 
கஷாய நிக்ர ஹமும் தண்ட த்ரய த்யாகமும் பஞ்சேந்த்ரிய 
விஜயமும் ஆனது ஸம்யம மென்ப , 


காதை 


வதஸமிதி கஸாயாணம் தண்டாண 

தஹிந்தியாண 

பஞ்சண்ஹம் || 
தாரண பாலண ணிக்கற சாகஜஓ ஸஞ்சமோ பணியோ 

( கோ . ஜீ . 465 ) 


494 


ஐந்து மகா விரதங்கள் 
இவ்வண்ணமாகிய ஸம்யமத்தினையுடையவர்கள் 

அன 
காரர் மஹாவ்ரதிகள் ப்ரமத்த ஸம்யதாதிகள் 

அதில் 
ஹிம்ஸாந்ருத ஸ்தேயா ப்ரஹ்ம பரிக்ரஹங்கள் நிவ்ரத்தி விரத 
மென்பது , அதில் ஷ்ட்ஜீவ நிகாயங்களை நவவிதத்தினால் 
துறப்பது அஹிம்ஸா விரதம் . நிரவத்யாமான ஹிதவசனங்களை 
சொல்லுவது ஸத்ய வ்ரதம் . பிறர் கொடாததும் தனக்கு 
சம்ய மத்திற்கு யோக்யமல்லாததும் கொள்ளாதது அஸ்தேய 
வ்ரதம் . ஸ்த்ரீ ப்ரஸங்கமத்தையும் மனோ வாக் காய க்ரத 
காரித அனு மோதங்களினால் விடுவது ப்ரஹ்மசர்ய விரதம் . 
ஜ்ஞான சௌச ஸம்யமோபகரணங்களை 

ஒழிய 

மீந்த 
பரிகிரஹங்களை வாலாக்ரமாத்ராமாகவும் பரிக்ர ஹியாமை .. 
பரிக்ரஹநிவ்ரத்தி விரதம் . 


ஐந்து பாவனைகள் 


அவை 

யாவை 


இவைகள் ஒவ்வொன்றுக்கு ஐந்தைந்து பாவனைகளாகும் . 

என்றால் வாக் குப்தியும் மனோ குப்தியும் 
ஈர்யா சமிதியும் 

ஆதான நிக்ஷேபணசமிதியும் 

அன்ன 
பானங்களை பகல் வெளிச்சத்துள் பார்த்து உண்பது என்ப 
ஐந்தும் அஹிம்ஸா விரதத்தின் பாவனைகள் . 

க்ரோத ப்ரத்யாக்யானமும் லோப ப்ரத்யாக்யானமும் 
பிருத்வ ப்ரத்யாக்யானமும் ஹாஸ்ய ப்ரத்யாக்யானமும் ஆகம 
மெப்படி யிருந்தது அப்படி அதேபோல் சொல்லுவது மென்ப 
ஐந்து ஸத்ய விரத பாவவைகள் . 


பர்வத குஹாதரு கோடார ராதி சூன்யாகாரத்து ளிருப் , 
பதும் பிறரால் விடப்பட்ட நிவாஸத்து இருப்பதும் அன்யருக்கு 
உபரோதம் செய்யாததும் பைக்ஷசுத்தியும் தன் ஸமயத்தவருள் 
ஸம்வாதமஞ் செய்யாததும் என்ப ஐந்தும் அஸ்தேய விர தத் 
தின் பாவனைகள் , 


ஸ்த்ரீயருள் ஆசையை பிறப்பிக்கின்ற கனதகனள துறப் 
தும் , அவர் மனோஹ ரமான அங்கோ பாங்கங்களை பார்ப் 
பதை துறப்பதும் , முன்னம் தான் அனுபவித்த விஷயங்களின் 


495 


நினைப்பதை துறப்பதும் , இந்த்ரிய வர்த்தமான ரஸங்களை 
துறப்பதும் , தன் சரீர ஸம்ஸ்காரத்தினை துறப்பதும் என இவை 
ஐந்தும் ப்ரஹ்மசர்ய வ்ரதத்தின் பாவனைகள் . 

இஷ்டானிஷ்ட ஐந்து இந்திரியங்களுள் ராக த்வேஷங்களை 
துறப்பது ஐந்தும் பரிக்ரஹ நிவ்ரக்தி விரதத்தின் பாவவைகள் . 
மற்றும் ஹிம்ஸா திகளினாலாகும் இந்த பவத்துள்ளான பாபத் 
தினை சிந்திப்பது ஐந்து விரதத்துக்கும் பாவனைகள் , 


மூலகுணங்கள் 


இந்த பாவனைவளுள் சமிதி பாலனாதி கூடி பஞ்ச மஹா 
விரதங்கள் ஈர்யா சமிதி முதலாக பஞ்ச ஸமிதிகள் ஐந்தும் 
இந்த்ரியங்களின் ஜயமும் ஸாமாயிக ஸ்தவன வந்தனா ப்ரதிக் 
ரமண ப்ரத்யாக்யான வ்யுத்ஸர்க மென்ப 

ஆவஸ்யக மாறும் 
பூ ஸயனமும் ஆகாஸாம்பரத்வமும் அஸ்னானமும் கேசலோச் 
சனமும் அதந்த ப்ரமார் ஜனமும் ஏகபுக்த்தமும் ஸ்திதி போ 
ஜனமும் என்று இந்த இருபத்தெட்டும் அனகாரருக்கு மூல 
குணங்களாகும் . 
பரீஷகங்கள் 

மற்றும் உத்தர குணங்களாகிய த்வாவிம்ஸதி பரீஷங் 
களைச் சொல்லுதும் : 


மோக்ஷ மார்கம் விடாமைக்கு காரணமாகியும் கர்மக்ஷ 
யார்த்தமாகியும் நிஜநிரஞ்சன பரமாத்மபாவனா ஸஞ்சாத 
நிர்விகார நித்யானந்த லக்ஷண சுகா பேக்ஷையினால் பொறுக் 
கப்படுவ பரீஷ ஹங்கள் யாவை என்றால் ; க்ஷத், பிபாஸே , சீத , 
உஷ்ண தம்ஸ மஸக , நக்ன , அரதி , ஸ்த்ரீ சர்யா , நிஷத்யா , 
ஸய்யா ஆக்ரோஸ , வத , யாசனா , அலாப , ரோக , த்ரணன 
ஸ்பர்ஸ , மல , ஸத்கார புரஸ்கார , ப்ரஜ்ஞே, அஜ்ஞான , அதர் ச 
என்று பரீஷஹங்கள் இருபத்திரண்டாகும் . 

இந்த பரீஷகங்கள் கர்மோதய ஜனிதங்களாகையினால் 
எந்த கர்மத்தினாலே எந்த பரீஷஹம் ஆகுவ தென்றால் 
சொல்லுதும் : ஜ்ஞானாவரணீய கர்மோதயத்துள் ப்ரஜ்ஞே 


496 


அஜ்ஞான மென்ப இரண்டு பரீஹ ஹங்களாகும் ; தர்சன மோஹ 
நீய அந்தராயகர் மோதயத்துள் அதர் சன அலாப என்ப இரண்டு 
பரீஷ ஹங்களாகும் ; மான கஷாயத்துள் 

கஷாயத்துள் நாக்ன்யா , ( நக்ன ) 
நிஷத்யா , ஆக்ரோஸ , யாசனா , ஸத்கார , புரஸ்காரங்களென்ப 
ஐந்து பரீஷஹங்க ளாகும் ; அரதி பும்வேதம் என்ப இரண்டு 
ள்ளும் அரதி ஸ்த்ரீசர்யே என்ப இரண்டு பரீஷங்களாகும் ; 
வே தனீ யோ தயத்துள் க்ஷத் , பிபாஸா , சீத , உஷ்ண , தம்ஸ , 
மஸக , சரியா , சய்யா , வத , ரோக , த்ரண ஸ்பர்ஸ 

மலங்க 
ளென்ப பதினொரு பரீஷ ஹங்களாகும் . 


எவை 


ஒரு ஜீவனிடத்து ஒரு காலத்துள் எத்தனை பரீஷகங்கள் 
ஆகுமென்றால் பத்தொன்பது பரீஷஹங்களாகும் . 
எனில் சீதோஷ்ண மென்ப இரண்டுள் ஒன்று ; சய்யா நிஷத்யா 
சர்யா என்ப இந்த மூன்று பரீஷ ஹங்களுள் யாதானும் 
ஒன்றும் ஒழிந்தவையும் ஆகும் . 


மித்யாத்ரஷ்டியாதி சப்த குண ஸ்தானங்களுள் எல்லா 
பரீஷஹங்க ளாகும் . 

அதர்சன பரீஷஹம் யில்லாததினால் அபூர்வகரணனுள் 
இருபத்தொரு பரீஹஷங்களாகும் . அரதி பரீஷஹ அபாவத்தி 
னால் ஸவே தானிவ்ரத்தியில் பத்தொன்பது பரீஷ ஹங்க ளாகும் . 
ஸ்த்ரீ பரீஷஹம் இல்லாததினால் வேதனி வ்ரத்துள் பத் 
தொன்பதுபரீஷீஹங்க ளாகும் . அவேத அனிவ்ரத்தியுள் மான 
கஷாய இன்மை யால் நாகன்யா நிஷத்யா ஆக்ரோஸ யாச்சனா 
ஸத்காரபுரஸ்காரங்கள் என்ப ஐந்து பரீஷஹங்களும் மானுத் 
திரவா தனுள் குக்ஷம 

குக்ஷம ஸாம்பராய உபஸாந்தகஷாய க்ஷண 
கஷாய ரென்ப குண ஸ்தான சதுஷ்ட்டயத்துள் பதினான்கு 
பரீஷ ஹங்க ளாகும் . r ண கஷாயனிடத்து ப்ரஜ்ஞை 
அஜ்ஞானம் அலாபம் கெடுகையினால் க்ஷத்பிபாஸ சீதோஷ்ண 
தம்ஸ மஸக சர்யா சய்யா வத ரோக த்ரண ஸ்பர்ஸ மலங்க 
ளென்ப பதினொன்று பரீஷஹங்கள் . ஸயோகி 

கேவலி 
பட்டாரகர்க்கு த்யானானல நிர்த்க்த்த காதி கர்மேந்தனத் 
திற்கு அனந்த ப்ரதி ஹத ஜ்ஞானாதி சதுஷ்ட்டயத்திற்கு 
அந்தராய கர்மக்ஷயத்தினால் நிரந்த்ரம் நிறுவப்பட்டுப் 


497 


பல 


தன் 


புத்கல சமூஹ உள்ளவருக்கு வே தனீய கர்மம் உண்டாகியும் 
ப்ரக்ஷண காதி 

ஸஹாய 

மானதினால் 
ப்ரயோஜனத்தை உண்டாக்குவ தல்ல . விஷ த்ரவ்யம் மந்த் 
ரௌஷத் பலத்தின் உபக்ஷண மாரண சக்தி உள்ளதாகியும் 
கொல்லாது மற்றும் சின்ன மூலதரு 

குஸுமங்கள் 

பலம் 
ஆகாதவாறு போலளவும் உபேக்ஷிதனான அநிவ்ரத்தி சூக்ஷம 
சாமாராய ரென்ப இருவருள்ளும் நிதுவன பரிக்ரஹ ஸம் ஜ்ஞை 
கள் என்றும் கார்யத்தை செய்யலாகாது போலவும் , அந்த 
பரிபூர்ண ஜ்ஞானிகளிடத்து ஏகாக்ரக சிந்தா நிரோத 
மில்லையாகிலும் வே தனீய கர்மோதய த்ரவ்ய பரீஷஹ 
ஸத்பாவத்தினால் ஜிநருள் உபசாரத்தினால் பதினொன்று 
பரீஷஹங்க ளாகும் . காதி கர்ம பல ஸஹாய ரஹித வேதனீயம் 
பல மல்ல . ஆகையினால் ஏகாதஸ ஜினே சர்வே நஸ்யந்தி 
என்கிற இந்த 

வாக்ய விசேஷத்தினால் ஜிநரில் 
பரீஷஹங்களு மில்லை . 

திர்யக்கதிகளுள் எல்லா பரீஷ ஹங்களாகும் 
மனுஷ்யகதிகளுள் ஓகபங்க மாகும் . தேவகதியுள் க்ஷத்த 
பிபாஸே நாக்ன்யா அரதி ஸ்த்ரீ நிஷத்யா ஆக்ரோஸ வத 

ஸத்கார புரஸ்கார ப்ரஜ்ஞே அஜ்ஞான 
அதர்சனம் என்ப சதுர் தஸ பரீஷஹங்க ளாகும் . 


நரக 


யாசனா 


லாப 


சேஷ 


இந்த்ரிய காய மார்கணைகளுள் எல்லா பரி ஹஷங் ளாகும் . 
வைக்ரியக த்வயத்துக்கு தேவகதி பங்கம் , திர்யங் மனுஷ்ய 
அபேக்ஷையினால் எல்லா பரீஷ ஹங்க ளாகும் . 
யோகாபேக்ஷையினால் வேதாதிமார்கணைகளுக்கு தம் தம் 
குணஸ்தானோக்த்த மாகும் . 
பன்னிரண்டு தபம் 

தபோதனர் பேதாதிகள் : 
மற்றும் இனி 

தபோதனர் பேதம் என்னென்றால் 
சொல் 

பலுதும் ; பேதாபேத ரத்னத்ரயங்கள் ப்ரகடணம் செய்ய 
கர்ம க்ஷயார்த்த மார்கத்துக்கு விரோத மாகாதவாறு இந்த்ரிய 
மனோ நிரோதமும் தப மென்பது . அதுவும் பாஹ்யாப்யந்தர 
பேதத்தினால் த்விதம் . அனஸன ஆவமோதர்ய வ்ரத்திபரி 


498 


ஸங்க்யான ரஸபரித்யாக விவக்த்த ஸயனாஸன காயக்லேஸ 
மென்னும் இவை ஆறும் பாஹ்ய தபங்கள் ; ப்ராயஸ்ஸித்த 
வினய வைய்யாவ்ரத்ய , ஸ்வாத்யாய , வ்யுத்ஸர்க , த்யான 
மென்னும் இவை யாறும் அப்யந்தர தபங்கள் . இவை எல்லாங் 
கூடி தபம் பன்னிரண்டாகும் . 

அவற்றுள் அனஸன மென்பது மந்த்ர ஸாதனாதி த்ரஷ்ட் 
டேஷ்ட்ட பலாபேக்ஷையின்றி பண்ணும் உபவாஸம் . 
ப்ராணேந்த்ரிய ஸம்யம ஸித்தியும் ராகத்வேஷ பரிஹாரார்த் 
தமும் பெரிதாகிய கர்ம நிர் ஜரையும் சுபத்யானாகமாத்யர்த்தமு 
மாகும் . 

ஆதுவும் நியத காலம் அனியத காலமென்று இரண்டு 
விதம் . 


அது 


அதில் நியத காலம் ஏகாந்தரம் த்ரிராத்திரி மஹாத்ரிராத்ரி 
அஷ்டோபவாஸம் பக்ஷோபவாஸம் மாஸோபவாஸம் த்ரிமாஸம் 
சதுர்மாஸம் ஷண்மாஸம் ஸம்வத்ஸராதி யாகும் 

அனியத காலம் சரீர பர்யந்தமளவு மாகும் . ( 1 ) . 

பசி : பெரிதாகியவிடத்து த்யானத்தை கெடுக்கு மென்று 
ஒரு பொழுதா குறைத்து கொள்ளும் உண்பது அவமோதர்ய 
மென்பது ( 2 ) . 


வஸ்து 


இப்படிப்பட்ட 

பொஜிப்பேன் , இப்படிப்பட்ட 
வரிடத்து நின்று நிறுத்தினால் நிற்பே னென்றும் , இந்த 
மட்டும் போவே னென்று அப்புறம் போகே னென்றும் 
மனதில் நினைந்து சரிகைக்கு போவது வ்ரத்திபரிஸங்க்யான 
மென்பது ( 3 ) . 
பால் நெய் தயிர் 

தயிர் எண்ணை வெல்லம் என்கிற இது 
முதலான ரஸங்களை துறப்பது ரஸபரி த்யாக மென்பது ( 4 ) . 


ஏக 


ஸயன 


பத்மாஸன பல்யங்கா ஸன வஜ்ராஸன 

மகர முகாஸன 
முதலானவற்றில் உட்காருவதும் 

பார்ஸவ , 

தண்ட 
தனு ஸயன ம்ருதக ஸயனாதிகளினால் மேலும் 
சுத்தாத்ம த்யானாத்யன விக்னகரமான ஸ்த்ரீ பசு பண்டக 
வர்ஜித ஸ்தானத்துளிருப்பது விவக்த்தஸயனாஸன மென்பது ( 5 ) . 


499 


நிருபாதிக நிஜாத்ம பாவனா பூர்வகம் வெய்யில் நிழல் கல் 
நிலம் மரம் வெள்ளாகஸம் வ்ருக்ஷ மூலத்து வீராஸனாதிகளி 
ருந்து சரீரத்தை தண்டிப்பது காய க்லேஸ மென்கிற ஆறாவது 
( 6 ) , இவை பாஹ்ய தப மாகும் . 

இந்த காய க்லேஸம் யாது காரண மென்றால் : சுபத்யா 
னாப்யாஸ நிமித்தம் , துக்க ஸஹ னார்த்தம் , விஷயசுக 
நிவ்ரத்திக் கென்றும் , பரமாகம ப்ரபாவனார்த்தம் செய்வ 
தல்லது என்றும் த்யானாப்யாஸம் சுக மாகாது க்லேஸம் எய்தி 
னால் மனசு சுத்தமாகாது அது காரணத்தினால் காயக்லேஸ 
தபத்தை யத்தனத்தினால் செய்வது . 

பிரமாதத்தினால் சிறிய பெரிய தோஷங்கள் நேர்ந்தால் 
தேஸ கால சக்தி ஸம் ஹனன வயசு ஸம்யம முதலானதற்கு 
நாசம் வராதபடி உபவாஸாதிகளினால் ப்ராயஸ்சித்தம் நிகழ்வது 
அந்த ப்ராயஸ்சித்தமும் ப்ரமாத பரிஹாரார்த்தமும் பாவ 
சுத்யர்த்தமும் நிஸ்ஸல்யமும் அனாவஸ்தையும் விடுகிறதையும் 
மார்க மரியாதைக் கென்றும் ஸம் யம த்ரடத்துக் கென்றும் சதுர் 
வித ஆராதனாதிகள் நிஷ்பத்திக்கு காரணமாயும் ப்ராயஸ் 
சித்தம் நிபுணனும் கேட்ட அந்த தோஷத்தை ப்ரகாஸியாத 
வனும் ப்ரஸன்ன ஹ் ரதயனும் ஏகாந்தத்துளிருந்தவர்க்கு தேஸ 
காலாதி பேத வேதியான அத்யந்த விநீதனும் அந்த மாயாம் 
ருஷாதிகளை வென்ற சிஷ்யன் தன் தோஷத்தினை யதா வத் 
தாகி ஆலோசித்து பிராயஸ்சித்தத்தினால் சுத்தமனஸ்தராகி 
ஸ்வர்காபவர்கங்களை அடைவரென்பது அபிப்ராயம் , 


விநயம் 

ஜ்ஞான விநயம் தர்சன விநயம் , சாரித்ர விநயம் உபசார 
விநய மென்று விநயம் நான்கு பேத மாகும் . அதில் சுத்த 
மனஸினால் மோக்ஷார்த்தம் ஜ் ஞான க்ரஹணாப்யாஸ 
ஸமரணா திகள் ஞான விநயம் என்பது . தவாதஸாங்க சதுர்தஸ 
ப்ரகீர்ணாகாதி ஸ்ருத சமுத்ரத்து ஒரு அக்ஷரம் மனசுக்கு மேல் 
ஸந்தேஹப்படாது நம்புவது நிஸ்ஸங்கிதத்வாதி குணத்தினை 
யுடையது தர்சன விரய மென்பது , ஜ்ஞான தர்சன சாரித்ர 


500 


தபோ 

வீர்யவந்தர் துர்தர ஸ்ரவணானந்தரம் பிறந்த 
ரோமாஞ்ச கஞ்சுகத்தினால் வ்ய்க்த்தமான அதிபக்த்தியினால் 
ப்ரஸன்ன மஸ்த காஞ்சாலி கரணத்தினால் பாவித்தும் அனுஷ்ட் 
டானத்தை செய்வது சாரித்ர விநய மென்பது 


ப்ரத்யக்ஷோபசாரமும் பரோக்ஷோபசாரமு 

மென்று 
உபசார விநயம் இரண்டு . அதில் ஆசார்யோபாத்யாய ஸ்தவிரப்ர 
வர்த்தன கணதராதி பூஜ்யர்க்கு எதிரெழுவதும் கைமுகிப்பதும் 
வந்தனானுகமனமும் ரத்னத்ரயங்களை மன்னப்பது ஸர்வகால 
யோகரூப க்ரியையும் ஸத்வினயத்தினால் செய்வது . மனோ 
வாக்காய மென்கிற தண்ட த்ரய நிக்ர ஹமும் சுளீல யோகத் 
தையும் தர்மானு ரூப கதா ஸரவணத்துள் பக்தியும் அர் ஹ 
தாயதன குருபக்தியும் தோஷங்களையும் தோஷங்களுள்ளவரை 
வர்ஜிப்பதும் குரு விரத்த ஸேவானர்த்தன பூஜனமும் குரு 
ஸ்தவிராதிகள் 

சொன்னது தப்பாதென்று பாவிப்பதும் 
சமானருள் உத்ஸுகத்வமில்லாததும் ஹீனரை பரிபவியாததும் 
ஜாதி குல தன ஐஸ்வர்ய ரூப விஞ்ஞான பலரித்திகளும் 
அபிமான மில்லாததும் ஸர்வத்ர க்ஷமா 

பாவனையும் ஹித 
மித தேஸ காலானுகூல வசனமும் கார்யாகார்ய ஸேவ்யா 
ஸேவ்ய வாச்யாவாச்ய விவேக மென்ப இவை 
தெல்லாம் ப்ரத்யக்ஷோபசார வினய மென்பது . 


முதலான 


மன 


வசன 


ஆசார்யாதிகள் சமீபத்து யில்லாதவிடத்து நினைந்து 
கைமுகிப்பதும் குணானு கீர்த்தநானு ஸ்மரண ஜ்ஞானானுஷ்ட் 
டானும் இவை முதலானவற்றை 

காயத்தினால் 
உடன்படுவதும் மறந்திருந்தாலும் ராக ப்ரஹர்ஷத்தினாலும் 
பிறர் ப்ரஷ்ட்ட மாம்ஸ பக்ஷணத்தை செய்யாததும் இது 
முதலான தெல்லாம் பரோக்ஷோபசார மென்ப தாகும் . 


இஹபவத்தின் மறுபவத்தின் ஸம்ஸாரசுகா பேக்ஷையின்றி 
அக்ஷயானந்த மோக்ஷ பலமாகவும் ஜ்ஞான லாபா சார 
விசுத்தி ஸம்யக் ஆராதனா ஸித்யர்த்தமாகி வினயம் செய்யு 
மவர்க்கு ஸ்வாத் மோபலப்தி லக்ஷ்ண மோக்ஷ த்வாரம் 
நிரர்களமாகு மென்பது அர்த்தம் . 


501 


வையாவ்ரத்யம் 

குணவந்தருக்கு சரீரபீடையானாலும் துஷ்பரிணாம மானா 
லும் பரி ஹரிப்ப தென்றது காய சேஷ்டையினாலும் தர்ம 
கதனத்திலும் திரவ்யாந்தரத்தினாலும் உபதேஸத்தினாலும் 
செய்வ தெல்லாம் வைய்யா வ்ரத்ய மென்பது . அது பத்து 
தரமாகும் . என்னென்றால் 

ஆசார்யாதிகளுக்கு செய்யும் 
வைய்யாவ்ரத்யமும் உபாத்யாயருக்கு செய்யும் வைய்யாவ்ரத் 
யமும் , ஸித்த சாந்த்ராயணம் கபள சாந்த்ராயணம் முதலான 
நோம்புகளை நிகழும் மஹா தபஸ்விகளுக்கு செய்யும் வைய் 
யாவ்ர தயமும் , ஸ்ருதஜ்ஞான சிக்ஷையில் நடக்கறியாது விரத 
பாவனையும் உள்ள சிக்ஷகர்க்கே செய்யும் வைய்யாவ்ரத்யமும் , 
துத்துகுளிகளான க்லானர்க்கே செய்யும் வைய்யாவ்ரத்தமும் 
தர்மஸந்தானமான குலத்திற்கு செய்யும் வைய்யாவ்ர த்யமும் 
சாதுர்வர்ண சங்கத்திற்கு செய்யும் வைய்யாவ்ர த்யமும் பல 
காலத்து தபஸ்விகளான ஸாதுகளுக்குச் செய்யும் வைய்யாவ்ரத் 
யமும் ஸ்தவிரசந்ததியான கணத்திற்குச் செய்யும் வைய்யாவ் 
ரத்யமும் ஆசார்யாதிகளில் சமசீலரான மனே ஜ்ஞர்க்கு செய் 
யும் வைய்யாவ்ரத்யமும் என்று இந்த வைய்யாவ்ர த்யம் பத்து 
( 10 ) தரமானது . 


திரவ்ய சுத்தி க்ஷேத்ர சுத்தி பாவ சுத்தியுடன் கூடின 
ஸ்ருதத்தினையும் ஸ்ருதத்தரையும் உபாஸித்து பரமாகமாப் 
யாஸம் பண்ணுவது ஸ்வாத்யான மென்பது . அதுவும் வாசனா 
ப்ரஸ்னா அனுப்ரேக்ஷ ஆம்னாய தர்மோபதேஸ மென ஸ்வாத் 
யாயம் ஐந்து தரம் . 


ஸனை 


காருண்ய புத்தியினால் பிறரை ஓதிவிப்பதும் வாசனா 
என்பது . தன் அறிவை மெச்சுவதும் பிறரை திக்கரித்தலு 
மின்றி தனக்கு சந்தேக மானதை பிறரை கேட்பது ப்ரஸ் 

என்பது . தான் ஓதியவற்றை மனதுள் சிந்திப்பது 
அனுப்ரேக்ஷை என்பது . பதாக்ஷர மாத்ராதிகள் ந்யூனா திக்ய 
மின்றி பரிமிதமாக ஓதுவது ஆம்னாய மென்பது . பிறர் மனஸில் 
மித்யாத்வ ராகாதிகளை கழிவதென்று தர்மம் அனுபவேஸம் 
செய்வது தர்மோபதேஸ மென்பது ( 5 ) . தஸ சதுர் தஸ கர்ம 


502 


பந்தனத்திற்கு காரணமான பேதோபேதமான பாஹ் யாப் 
யந்தர பரிக்ர ஹத்தினைத் துறப்பது வ்யுத்ஸர்க மென்பது . 

எங்கும் செலுத்தாது ஒரே வஸ்துவை சிந்திப்பது 
த்யானம் என்பது . 


மனசை 


உத்தம ஸம் ஹனனம் உள்ளவனும் ஸ்திரமனஸ்கனும் 
த்யாதா என்பர் . இந்த ஜீவாதி தத்வத்தைத்யேய மென்பது . 
த்யான மென்பது ஒரு அர்த்தத்தின் மேலே மனஸினை நிறுத் 
துவது . அதன் காலம் அந்தர் முஹுர்த்த மாகும் . என்னவென் 
றால் க்ஷயோபச மஜ்ஞானம் ஜ்ஞேயக வஸ்துவின் மேல் அந்தர் 
முஹுர்த்தத்தின் மேல் நிகழாது . அதனால் ஸம்ஸாரமும் மோ 
க்ஷமும் பலமு மென்ப தாகும் . 
தியானம் 

ஆர்த்த , ரௌத்ர , தர்ம , சுக்ல மென்று சதுர் விதமாகும் , 

ஆர்த்த த்யான பேத ப்ரபேதங்கள் : அதில் இஷ்ட்ட 
வியோக அனிஷ்ட்டஸம்யோக லாபஜ ரோகஜ மென்ற ஆர்த்த 
த்யானம் நான்கு பேத மாகும் . அதில் 

இஷ்ட்டவியோக 
மென்பது இஷ்ட்டரும் மனோநயன வல்லபையரும் முதலா 
யினவர் பிரிந்த விடத்து அவர் கூட்டத்தை சிந்திப்பதுதா 
னார்த்த மென்பது . அது ஏகார்த்தமாயிற் றென்றால் தேவ 
சித்தத்து இல்லை , குருக்கள் சித்தத்து இல்லை , தர்மம் 
சித்தத்து ளில்லை , தானம் சித்தத்து ளில்லை , தபம் சித்தத்து 
ளில்லை என்கிற இவைகளிருப்பது தா னார்த்த மென்பது . 
அதவா , அவர் கூட்டமான பொழுது 

சந்தோஷத்திலும் 
ராகத்திலும் செல்லும் அதுதா னார்த்த மென்பது . அதிலேயும் 
தேவர் முதலானவர் சித்தத்துள் 

தினால் தா 
னார்த்த த்யான மாகும் ( 1 ) . 

அனிஷ்ட்ட ஸம்யோகம் என்னென்றால் ; அவிஷ்ட்டரும் 
அப்ரியரும் மனோ நயன வல்லபையல்லாதவர் கூட்டத்து வியோ 
கமும் சிந்திப்பது தானார்த்த த்யான மென்பது . என்னென்றால் , 
தேவரும் குருகளும் தர்மமும் விர தமும் தபமும் என்று இவை 
சித்தத்துள் இல்லாததினால் ஆர்த்த மென்பது . அதவா அவர் 
வியோகம் ஆனபோது ஹர்ஷாதியில் செல்லும் அப்போது 


ளில்லாத 


503 


தேவர் முதலான சிந்தனை ஆகாதது தான் இரண்டாவது 
ஆர்த்த த்யான மாகும் ( 2 ) . 

லாபஜ மென்பது என்னென்றால் வியாபாரம் க்ருஷஸேவை 
முதலானவற்றால் லாபத்தினை சிந்தித்தல் லாபமாகியவிடத்து 
ரக்ஷணையினை சிந்தித்தல் அது மூன்றாம் ஆர்த்த த்யான 
மாகும் ( 3 ) . 

ரோகஜ மென்பது என்னென்றால் அஸாதோதய ஜனித 
மான தலைநோய் , கண்ணோய் , வயிற்று நோய் , சூலை 
பகந்தர குஷ்ட்ட நோய் முதலான ஐந்து கோடியும் அறுபத் 
தெட்டு லக்ஷத்து தொண்ணுாற்று ஒன்பதனாயிரத்து ஐந்நூற்று 
எண்பத்து நான்கு பேத ரோகத்துனுள் ஒரு ரோகமும் எனக்கு 
ஆக வேண்டா மென்ப சிந்தனை ஆர்த்த மாகும் . மேல் 
ஆர்த்தம் ஆகுமென்றால் தேவரும் குருக்களும் தர்மமும் 
தானமும் வ்ரதமும் தபமும் என்ற இவை சித்தத்துள் இல்லாத 
தினால் அவை ரோக ஐ மென்ப நான்காவது ஆர்த்த 
மாகும் ( 4 ) . 


அது க்ருஷ்ண நீல கபோத மென்ப அசுப லேஸ்யா த்ரயம் 


உள்ளது . 


மித்யாத்ரஷ்ட்யாதி ஷட் குண ஸ்தான வர்த்திகளுக் 
காகும் . மித்யாத்ரஷ்டிக்கு திர்யக் கதிக்கு காரணமாகும் 
தீவ்ர சங்க்லேஸ பரிணாம அபாவத்தினால் பத்தாயுஷ்யம் 
புறம்பாக ஸம்யக் திரஷ்ட்டிக்கு திர்யக் கதிக்கு காரண மல்ல . 
இது ஆர்த்த த்யான கதனம் . 
ரௌத்ரத்யான பேத ப்ரபேதங்கள் . இவை 

ஹிம் 
ஸானந்தம் , ம்ருஷானந்தம் , ஸ்தேயானந்தம் , ஸம்ரக்ஷணானந்த 
மென்று ரௌத்ர த்யானம் நான்கு பேத மாகும் . அதில் 
நிஷ்டூர வசன முதலாயினவும் வதாதியும் என்ப இந்த அனேக 
லக்ஷ்ணமாயுள்ளது ஹிம்ஸானந்த மென்ப ரௌத்ரத்யான 
மாகும் ( 1 ) . 

பிறருக்கு நம்பிகைக்கு தன்னுடைய குபுத்தியினால் பொய் 
களைச் சொல்லி வஞ்சித்து கெடுப்பது ம்ருஷானந்த ரௌத்ர 
த்யான மாகும் . ( 2 ) 


504 


தண்ட முதலானவற்றால் பிறர் தனத்தை கொள்வது 
ஸ்தேயானந்த மென்ப ரொளத்ர த்யான மாகும் . ( 3 ) 


தனதான்ய தாஸி தாஸர் முதலான தான் ஸங்க்ரஹித்த 
பரிகிரஹம் என் ஸ்வரூபம் . இது கெட்டால் கெடுவே னென்று 
பெரிதான மோஹத்தினால் ரக்ஷிப்பது ஸம்ரக்ஷணானந்த 
மென்பது நான்காவது ரௌத்ர த்யான மாகும் . ( 4 ) 


வை மன வசன காய க்ருத காரித அனுமோதத்தினால் 
ஆனந்த மெய்துவ தென்று ப்ரத்யேகம் நவ வித மாகும் . 


இந்த ரௌத்ர த்யானம் அதி க்ருஷ்ண நீல கபோத 
லேஸ்யைக ளுள்ளது . 


மித்யாத்ருஷ்ட்யாதி பஞ்ச குணஸ் தான பூமிகம் ஆகுவது 
மித்யாத்ருஷ்டிகளுக்கு நரக கதிக்கு காரணமாகும் , பத்தாயுஷ்ய 
புறம்பாக ஸம்யக் த்ரஷ்டிகளுக்கு நரகாயுஷ்ய மல்ல . 
ரௌத்ரத்யான கதனம் . 


தர்ம தியான பேதங்கள் 


இனி தர்மத்யான என்னெனில் : 

ஆஜ்ஞாவிசயம் 
அபாயவிசயம் , 

விசயம் ஸம்ஸ் தானவிசயம் என்று 
நான்கு பேதமாகும் . 


விபாக 


என்னெனில் உபதேஸஞ்செய்வர் யில்லாததினாலும் மந்த 
புத்தியினாலும் பதார்த்தங்கள் சூக்ஷ்மங்களான தினாலும் 
வேஹதுத்ருஷ்ட்டாந்தம் யில்லாத தினாலும் ஸர்வஜ்ஞப்ரணீத 
ஆகமத்தையும் பிரமாணமும் செய்து இது ஜினவசனம் தப்பா 
தென்று சூஷ்ம பதார்த்தங்களை யதாவத்தாகி நம்புவதின் 
அர்த்தாவதானம் ஆஜ்ஞாவிசயம் . மேலும் விதிதபதார்த்தத் 
தினை பிறருக்கு 

பிறருக்கு உபதேஸ்ம் செய்வதில் ஸ்வஸித்தாந்த 
அவிரோதத்தினால் நய நிக்ஷேப ப்ரமாண ப்ரயோகபரன 
சிந்தா ப்ரபந்தம் சர்வஜ்ஞ 

சர்வஜ்ஞ ஆஜ்ஞா பிரகாஸனம் ஆஜ்ஞா 
விசயம் . ( 10 ) 


505 


ஆகு மென்ப 


ஜாத்யந்தர் போல மித்யாத்ருஷ்டிகள் ஸர்வஜ்ஞ ப்ரணீத 
மார்கத்துக்கு 

விமுகரானவர்கள் மோக்ஷார்த்திகளாகியும் 
சன்மார்கத்துள் பரிஜ்ஞானம் யில்லாததினால் ஸம்ஸாரத்துள் 
வீழ்வரென்று உன்மார்கத்து அபாயம் சிந்திப்பது அபாயம் . 
மேலும் 

மித்யாதர்சன சாரித்ரங்களின் தசையினால் 
ப்ராணிகளுக்கு எந்த கதி 

சிந்தாப்ரப்பந்தம் 
அபாயவிசய மென்ப தர்ம த்யான மாகும் ( 2 ) . 

ஜ்ஞானாவரணாதிகர்மங்கள் த்ரவ்ய க்ஷேத்ர கால 
நிமித்தமான அனுபவத்தினைக் குறித்து சித்த ப்ரணிதானம் 
விபாக விசயம் என்ப தர்ம த்யான மாகும் . ( 3 ) 

லோக ஸம்ஸ்தான ஸ்வபாவத்தினை விசாரிக்க வேண்டி 
சித்தப்ரணிதானம் ஸம்ஸ்தான விசய மென்ப தர்ம த்யான 
மாகும் ( 4 ) . 


பாவ 


லேஸ்யை 
இந்த தர்மத்யான மெல்லாம் பீத பத்ம சுக்ல 
களில் பலமாக உள்ளது . 


அபிரமத்தன் வரை 


அஸம்யத ஸம்யக்த்ரஷ்டி முதல் 
ஆகும் , 


உபசம் 


க்ஷய 


திரவ்ய பாவாத்மக சப்த பிரகிருதி க்ஷய காரணம் மீந்த 
இருபத்தொரு த்ரவ்ய சாரித்ர மோஹனீய 
காரணம் , மற்றும் ஸுஸ்ரூஷா ஸ்ரவண க்ரஹண தாரண 
விஞ்ஞானம் ஊஹாபோஹ தத்வாபிநிவேஸ அபிதான புத்தி 
குணாஷ்ட்டக மாகும் . அதில் சக்த்தினிஷ்ட நிச்சய நயத்தி 
னால் அனந்தகுண சிந்தாமணியாகிய ஸ்வாத்ம தத்வாதி 
பதார்த்த பரிஜ்ஞானார்த்தம் தத்வவேதிகளை 

பொருந்தி 
ஆராதிக்கும் ஸுஸ்ரூஷையும் செய்வ அந்த பரமஜ்யோதி 
யாகிய தத்வத்தினை அத்யா தரத்தினால் கேட்கும் ஸ்ரவண 
மும் , அந்த பரம தத்வத்தை பேத விஞ்ஞான பூர்வகம் 
கொள்வ க்ரஹணமும் . அந்த நித்யானந்தைக ஸ்வபாவ தத்வமும் 
காலாந்தரத்துள் மறக்காத தாரணையும் , அந்த பாரிணாமிக 
பாவத்தை ஸக்ரத் நினைப்ப ஸ்ம்ருதியும் அந்த பரம ஜ்ஞா 
னானந்த மய நிஜாத்மனை அடிக்கடி நினைக்கும் அனுஸ்ம் 


கை 


506 


ருதியும் அந்த 

அந்த பரம பாவத்தின் பாவனையை நிரந்தரம் 
செய்யும் பாவனையும் அந்த பரம நிஷ்க்ரிய டங்கோத்கீர்ண 
ஜ்ஞாயகைக ஸ்வபாவத்துள் ஏகாக்ரத்தையுடையது த்யான 
மாகும் . 


( ஸ்லோகம் ) 
ஸ்ம்ருதிஸ்தத்வே ஸத்ருச்சிந்தா முஹுரனுஸ்ம்ருதி | 
பாவனாஸ ப்பந்தாஸ்யா த்யான மேகாக்ர நிஷ்ட்தா || 
அஸம்ய தேனுஸ்ம்ருதிர் தேஸ ஸம்ய தேனு ஸ்ம்ருதி 

ஸ்ம்ருதா | 
ப்ரமத்தே பாவனாம் 

ப்ரா ஹு 

த்யானம் ஸ்யா 
தப்ரமத்தகே | 


இது தர்ம த்யான கதனம் . 


சுக்ல த்யான பேத ப்ரபேதங்கள் ; இனி சுக்லத்யானம் என் 


னென்றால் ; 


( ஆர்யை ) 
ஆகாஸ ஸ்படிகமணி ஜ்யோதிர்வா நிஸ்சலகஷாயாணாம் | 
ப்ரஸமம் க்ஷயஜம் சுக்ல தியானம் கர்மாடவி தஹனம் !! 

ப்ர தக்த்வ விதர்க்க விசாரமும் , ஏகத்வ விதர்க்கவிசாரமும் , 
சூக்ஷ்மக்ரியாப்ரதி பாதியும் , வ்யுபரித க்ரியா நிவ்ரத்தியு மென்று 
சுக்ல தியானம் நான்கு பேதம் . 

அதில் பூர்வ ஸ்ருத ஜ்ஞான ஜனிதமும் ஒன்று அர்த்தத்தை 
த்ரிவிகல்ப ஸங்க்ராந்தியும் ஆதித்ரிசு ஸம்ஹனனமும் உள்ள 
உபசம ஸ்ரேணியில் நான்கு குண ஸ்தானவர்களும் த்யானிக்கும் . 
அதன் பலம் ஏகவிம்ஸதி மோஹனீயாதி கர்ம கூபணம் , மேலும் 
வஜ்ரவ்ருஷபநாராச ஸம்ஹனன சரமோத்தம சரீரமமுள்ள 
ஆபூர்வகரணாதி க்ஷண கஷாயன் ப்ர தம பகாம் வரை க்ஷபக 
ஸ்ரேணிய நால்வரும் தியானிக்கும் . அதன் பலம் ஏகம்விம்சதி 
சாரித்ர மோ ஹனீயாதி கர்ம க்ஷபணம் , மேலாகும் சுக்லதர 
லேஸ்யை உள்ளது . ஸ்ரேணித்வயாபேக்ஷையினால் ஸ்வர்காப 
வர்க்க கதிக்கு காரண மாகும் . 


507 


மற்றும் பூர்வ ஸ்ருதஜ்ஞான வேதியும் யதாக்யாத சுத்த 
ஸம்யமோ பேதனுமாக க்ஷண கஷாய ஒழிந்த பாகத்து ஸம்க் 
ரமண ர ஹிதமாக நிஜ சுத்தாத்ம ஏகத்வ பாவனையினால் 
த்விதீய சுக்ல த்யானமும் த்யானிக்கும் . அந்த த்யான பலம் 
கேவலஜ்ஞானாதி ப்ராப்த மாகும் . 


காய 


மற்றும் அந்தர் முஹுர்த்த ஸேஷாயுஷ்கரும் சூக்ஷ்ம க்ருத 

யோகருமான ஸயோக கேவலிகள் ஸ்வகீயஜ்ஞான 
லோசன ஸம்ஸ்த்தார்த்த சர்வ பர்யாயங்களை யுகபத் த்யா 
னிக்கின்ற த்யானம் த்ருதீய சுக்ல த்யானம் . அது உபசார 
த்யான மாகும் . என்னென்றால் த்யான லக்ஷணத்தினால் 
பிரிந்ததாகையினால் அந்த த்யானத்தின் பலம் யோகாபஹார 
மாகும் . 


மற்றும் சம்பூர்ண சீல குணரும் பஞ்ச ஹ்ரஸ்வாக்ஷரோச் 
சரணகால ஸ்திதரும் ஆன அயாகி கேவலிகள் த்யானிக்கும் 
த்யானம் சதுர்த்த சுக்ல த்யானம் . அது உபசார த்யான 
மென்பது . அதன் பலம் அகாதி கர்ம க்ஷயமும் நிர்வாண சுகமும் 
ஆகும் . 


இவ்வண்ணம் தர்ம சுக்ல த்யானங்கட்கு முக்ய வ்ரத்தி 
யினால் ஸ்வ சுத்தாத்மனே த்யேய மாகும் . சேஷ விகல்பம் 
கௌண மென்றறிவது . ஸித்தாந்த அபிப்பராயத்தினால் தர்ம 
சுக்ல மென்ப இரண்டுக்கும் த்யேய விஷய பேதமில்லை ; 
யாகிலும் தர்ம த்யானம் ஸகஷாயம் பரிணாமங்கொண்டு 
வஸ்துவினும் வேண்டிய வெளிச்சம் போல பெரிது 

போதிராது 
சுக்லத்யானம் வீதராகபரிணாமம் தர்ம த்யானம் அஸங்க்யாத 
குணம் . அது மாணிக்ய விளக்கு போல் அசையாமல் இருக்கும் . 
இரண்டுக்கும் இதுவே பேத மாகும் . ஆர்த்த ரௌத்ர த்யானத் 
த்வயங்கள் ஹே யம் : தர்ம த்யானம் காரண ரூபத்தினால் 
உபாதேயம் ; சுக்ல த்யானம் ஸாக்ஷாதுபாதேய மாகும் . இது 
சுத்லத்யான கதனம் . 


அப்யந்தர த்து பிறத்தலாலும் அப்யந்தர கர்ம தோஷ பலம் 
அழிவதுனாலும் அப்யந்தர தப மென்றும் அதை சொல்வர் . 


508 


ரித்திகள் 

இந்த ப்ரகாரம் சொன்ன பன்னிரண்டு தப ஸாமார்த்யத் 
தினால் பிறக்கும் ர்ருத்திகள் யாவை எனில் : புத்திர்ருத்தியும் 
க்ரியார்ருத்தியும் , விக்ரியார்ருத்தியும் , தபோர்ருத்தியும் பல 
ர்ருத்தியும் ஒளஷதர்ருத்தியும் ரசர்ருத்தியும் அ r ணர்ருத்தியும் 
என்று எட்டு பேத மாகும் . 
1 புத்திரித்தி 

அதில் புத்திர்ருத்தி பதினெட்டு பேதமாகும் . என்னெனில் 
கேவல ஜ்ஞானமும் , அவதி ஜ்ஞானமும் , மந பர்யய ஜ்ஞான 
மும் . பீஜபுத்தியும் , கோஷ்ட்டபுத்தியும் , பதானுஸாரித்வமும் , 
ஸம்பின்னஸ்ரோத்ருத்வமும் , தூராஸ்வாதமும் , தூரஸ்பரஸண 
மும் , தூரதர்ஸனமும் தூரக்ராணமும் தூரஸ்ரவணமும் 
தஸபூர்வித்வமும் , சதுர் தஸபூர்வித்வமும் , அஷ்ட்டாங்க மஹா 
நிமித்தஜ்த்வமும் , ப்ரஜ்ஞாஸ்ரவனுத்வமும் , புத்தித்வமும் 
வாதித்வமும் என்று இவை புத்திர்ருத்தியின் பேத மாகும் . 


சமஸ்த வஸ்துவை ஒருங்கே அறிவது கேவலஜ்ஞானம் 
என்பது . 

புத்கலத்தை ஸீமைபண்ணி அறிவது அவதிஜ்ஞான 
மென்பது . 

பிறர் மனதில் இருக்கின்ற அர்த்தத்தினை அறிவது மன :: 
பர்யஜ்ஞான மென்பது . 

ஏசு பீஜ பதத்தினால் அனேகார்த்தத்தை அறிவது பீஜ 
புத்தி என்பது . 
கொட்டாறத்திலும் மனையிலுமிருந்து 

பல தரத்தின் 
தான்யங்களுள் எதை வேண்டினாலும் 

வேண்டியதை 
கொடுப்பது போல பிறர் உபதேஸத்தினால் பலவும் கற்று 
வேண்டினது சொல்லுவது கோஷ்ட்டபுத்தி என்பது . 


கற்றது கற்றாப்போல சொல்லும் 

ஸாரியும் 
கற்றதுக்கு முந்தின அர்த்தத்தை அநுமித்து சொல்லும் 


ப்ரதி 


509 


உபய 


ஒருங்கே 


அனுசாரியும் , கற்ற பதத்தின் முந்தின பிந்தின அர்த்தத்தை 
அனுசரித்து சொல்லு 

ஸாரியு மென்று இது மூன்று 
பேதமுள்ளது பதானுஸாரித்வ மென்பது . 

பன்னிரண்டு யோஜனை நீலமுள்ள ஒன்பது யோஜனை 
அகலமுள்ள சக்ரவர்த்தியின் கடகத்துளிருந்த எல்லா ஜீவன் 
களுடைய சமஸ்த பாஷைகளை 

கேட்டறிவது 
ஸம்பின்ன ஸ்ரோத்ரத்வ மென்பது . 

பஞ்ச ரசங்களுள் யாவதானதொன்று தூரத்தினின்றும் 
வந்த ரஸத்தை நின்ற இடத்தில் அறிவது தூராஸ்வாத 
மென்பது . 

அஷ்ட ஸ்பர்ஸங்களுள் யாவதானதொன்று தூரத் 
தினின்றும் வந்த ஸ்பர்ஸனத்தை நின்றயிடத்திலே அறிவது 
தூர ஸ்பர்ஸன மென்பது . 

பஞ்ச வர்ணங்களுள் யாவதான தொன்று தூரத்தினின்றும் 
வந்த வர்ணத்தை நின்றயிடத்திலே அறிவது தூர தர்சன 
மென்பது . 

யாவதொன்று தூரத்தினின்றும் வந்த கந்தத்தை நின்ற 
யிடத்திலே அறிவது தூர க்ராண மென்பது , 

தூரத்தினின்றும் வந்த சப்தத்தை நின்ற இடத்திலே 
அறிவது தூர ஸ்ரவண மென்பது . 

ரோஹிணி முதலான ஐந்நூறு மஹாவித்யா தேவதைகளும் 
அங்குஷ்ட்டப்ரஸேனை முதலான ஏழு நூறு z ல்லக வித்யா 
தேவதைகள் 

கொள்வது , அசலசாரித்ரமுள்ள தஸ 
பூர்வத்தை அறிவது தஸபூர்வித்வ மென்பது . 

பதினாலு பூர்வத்தை அறிய வல்லது சதுர் தஸபூர்வித்வ 
மென்பது . 

அந்தரீக்ஷ நிமித்த பௌம நிமித்த அங்க நிமித்த ஸ்வர 
நிமித்த வ்யஞ்சன நிமித்த /லக்ஷண பின்ன நிமித்த ஸ்வப்ன 
நிமித்த என்று இவை அஷ்ட்டாங்க மகா நிமித்த மென்பது . 
சந்த்ர ஆதித்ய க்ரஹ நக்ஷத்ரங்களை 

பார்த்து நயா 
நயங்களை சொல்லுவது அந்தரீக்ஷ நிமித்த மென்பது . 


ஏவல் 


510 


பூமியின் குழி முதலானதும் பார்த்து நயாநயங்களை 
சொல்லுவது பெளம நிமித்த மென்பது . 

திர்யஞ்சரும் மனுஷ்யரும் என்று வர்களுடைய ரஸ 
ருதிர வர்ண கந்த முதலானதுகளையும் பார்த்து . அங்க 
ப்ரயத்யங்கங்களை பார்த்து சுபாசுபங்களை 

சொல்லுவது 
அங்க நிமித்த மென்பது . 

ஸ்வரத்தை கேட்டு பலத்தை சொல்லுவது ஸ்வர நிமித்த 
மென்பது . 

சரீரத்தின் ஆகார முதலான துகளை பார்த்து பலத்தை 
சொல்லுவது வியஞ்சன நிமித்த மென்பது . 

சரீரத்தின் பல குலிச த்வீப சிமுத்ர பவன விமான பாண 
புர கோபுர இந்த்ரகேது சங்க பதாக முஸ்ல ஹய ரவி ஸஸி 
ஸ்வஸ்திக தாரு கூர்ம அங்குஸ சிம்ஹ கஜ வ்ருஷப மத்ஸ்ய 
சத்ர ஆஸன வர்த்தமான ஸ்ரீவத்ஸ சக்ர அனல கும்ப என்கிற 
த்வாத்ரிம்ஸத் சுப லக்ஷணங்களை பார்த்து சுபாசுபங்களை 
சொல்லுவது லக்ஷண நிமித்த மென்பது . 

வஜ்ர ஸஸ்த்ர கண்டக மூஷக முதலானதுகளில் செய்யப் 
பட்ட சேதனாதிகளை கண்டு நயா நயங்களை சொல்லுவது 
சின்ன நிமித்த மென்பது . 

கனவினைக் கேட்டுச் சொல்வது ஸ்வப்ன நிமித்தம் எம்பது 

த்வாதஸாங்க சதுர் தஸ பூர்வ பிரகீர்ணங்களை ஓதாதே 
ஸ்ரவணமாத்ரத்தினாலே குஷ்மார்த்தத்தை அறிவது 
ப்ரஜ்ஞாஸ் ரவணத்வ மென்பது . 

பரோபதேஸ மில்லாத தன் ஸம்யமோதிகர்ஷத்தினால் 
ஸகலத்னதயு மறிவது ப்ரத்யேக புத்திவ்வ மென்பது . 
தேவேந்த்ராதிகளை ஹதப்ரபாவம் செய்கிற 

ப்ரதி 
பயனுள்ளது வாதித்வ மென்பது . 

இனவ அனைத்தும் புத்திர்ருத்தியின் பேதங்கள் . 
2 கிரியா ரித்தி 

சாரணத்வமும் ஆகாஸ காமித்வமு மென்று க்ரியார்ருத்தி 
இரண்டு திறம் . என்னெனில் , ஜல சாரணத்வமும் , ஜங்க 


511 


சாரணத்வமும் தந்து சாரணத்வமும் புஷ்பசாரணத்வமும் 
பலசாரணத்வமும் முதலான பல பேதமும் உள்ளது சாரணத்வ 
மென்பது . 

உட்கார்ந்தும் நின்றும் பதவின்யாஸமின்றியும் ஆகாஸத்துள் 
போவது ஆகாஸகாமித்வ மென்பது . 
3 விக்ரியா ரித்தி 


விக்ரியார்ருத்தி பதினொன்று தரம் . என்னெனில் ; அணிமா 
மஹிமா லகிமா கிரிமா ப்ராப்தி ப்ராகாம்யம் ஈளித்வம் 
வஸித்வம் அப்ரதிகாதம் அந்தர் தானம் காமரூபித்வம் என்று 
இவை முதலான பேதத்தையுள்ளது விக்ரியார்ருத்தி என்பது . 

அவற்றுள் , சிறிய சரீரத்தை கைக்கொள்ளுவது அணிமா . 
பெரிய சரீரத்தைகைக் கொள்வது மஹிமா , 
லகுசரீரத்தை கைக்கொள்ளுவது லகிமா . 
குரு சரீரத்தை கைக்கொள்ளுவது கிரிமா , 


நுனியினால் மேருவை முட்டுவ 


நிலத்திலிருந்து விரல் 
சக்தி ப்ராப்தி . 


நீரினுள் பூமியின் மேலே போவது போல் பூமியின் மேலே 
நீரினுள்ளே போவது போல் போவது ப்ராகாம்ய மென்பது . 

மூன்று லோகத்திற்கும் ப்ரபுவான சக்தி ஈஸித்வ மென்பது . 
எல்லாவற்றையும் வசம் பண்ணுவது வசித்வ மென்பது . 

மலையினுள் ஆகாசத்துள் போகிறாப் போல போவது 
அப்ரதிகாத மென்பது . 

அத்ரஸ்ய ரூபமாவது அந்தர் தான மென்பது . 
பல ரூபத்தையும் ஒருக்காலே விகுர்விப்பது காம ரூபித்வ 


மென்பது . 


4 தபரித்தி 

உக்ரதப , தீப்த தப , தப்த தப , மஹா தப , கோர தப 
கோர பராக்ரம கோர 

குண 

ப்ர உஹ்மசரிய என்று விகல் 
பத்தினால் தபோர்ருத்திகள் ஏழு விதமாகும் . 


512 


உக்ரோக்ர தபமும் அனவஸ்தித உக்ர தபமும் என்று 
உக்ர தபம் இரண்டு விதமாகும் . ஒரு உபவாஸமுஞ் செய்து 
பாரணையும் செய்து , மற்று இரண்டு உபவாசம் செய்து 
பாரணையும் செய்து மற்று மூன்று உபாவாஸமுஞ் செய்து 
பாரணையும் செய்து இவ்வண்ணம் ஏகாந்தரவ்ரத்தியினால் 
யாவஜ்ஜீவம் உபவாஸத்னத பெருக்குவது உக்ரோக்ர தப 
மென்பது . 

தீக்ஷோ பவாஸமுஞ் செய்து பாரனணயுஞ்செய்து ஏகாந் 
தரம் செய்திருந்து யாதானுமொரு நிமித்தத்தினால் வந்த 
உபவாஸத்தை செய்து மூன்றாம் தரம் செய்வது இந்தக் 
கிரமத்தினால் யாவஜ்ஜீவம் பெருக்குவது அனவஸ்தித உக்ர 
தப மென்பது . 


பல உபவாஸங்களானால் சுரபிநிஸ்வாஸமும் சரீரகாந்தி 
பெருகுவது தீப்த தப மென்பது . 


காய்ந்த இரும்பின்மேலிறைத்த 

ஜலகணங்கள் 

போல 
உண்ட ஆஹாரத்னத மல ருதிரங்களாகாமல் தப்த மாகும் அது 
தப்த தப மென்பது . 


அணிமாதி அஷ்ட குணங்க ளுள்ளதும் சரீர காந்தி யுள்ள 
தும் ஸர்வௌஷதியுனுள்ளதும் 

அனந்த பலமுள்ளதாக 
திரிபுவன வ்யாபகத்வமுள்ளதும் மஹா தப மென்பது . 

வாத பித்த ஸ்லேஷ்ம யிதனால் பிறந்த மஹா ஜ்வரம் 
முதலான குற்றங்கள் உண்டானவிடத்து அனஸனாதி பாஹ் 
தபத்துள் நிகழ்வது கோர தப மென்பது . 

கைக்கொண்ட தபோயோகத்தை பெருக்குவதும் மூன்று 
லோகத்தினையும் உபஸம்ஹரிப்பதும் 

சமுத்ரங்களை 
மோஷிப்பிப்பதும் ஜல அக்னி சிலாதிகளினால் மழை சொறிவது 
முதலாகிய சக்தியின் உள்ளது கோர தப்பராக்ரம 

மென்பது . 


ஸகல 


தும் 


அகண்டித ப்ரஹ் மசர்ய முள்ளதும் துஸ்வப்னம் இல்லாத 

முதலான குணங்களுள்ளது கோர குணப்ரஹ்மசர்ய 
மென்பது , 


513 


5 பலரித்தி 


மன வசன காய பேதத்தினால் பலர்ருத்தி மூன்று விதம் , 
என்னெனில் பெரிதாகிய ஆகமார்த்தத்தை மனஸில் சிந்தித் 
தால் ஸ்ரம மில்லாதது மனோபல மென்பது . 

ஸ்ருதமும் ஓதியும் ஸ்ரம மில்லாதது வாக்பல 
மென்பது . 

மாஸிக சாதுர்மாஸிக ஸாம்வத்ஸரிக முதலான ப்ரதிமா 
யோகத்துளியிருந்தால் ஸ்ரமமில்லாதது காய பல மென்பது . 


ஸகல 


5 ஔஷதரித்தி 

ஆமௌஷதிர்ருத்தி க்ஷேளௌஷதிர்ருத்தி ஜல்லௌஷதிர் 
ருத்தி மல்லௌ ஷதிர்ருத்தி லிப்ரௌஷவிதிர்ருத்தி ஸர்வௌஷ 
திர்ருத்தி ஆஸ்யாவிஷ த்ருஷ்ட்யவிஷ பேதத்தினால் ஒளஷதர் 
ருத்தி எட்டு வித மாகும் . 


அந்த யாவர்சில மஹா தபோதனர் கர சரணாதி அவயவங் 
களை தொட்டால் மஹா வ்யாதிகள் கெடும் அப்படியான 
சக்தியின் உள்ளது ஆமௌ ஷதிர்ருத்தி என்பது . 
அந்த சிலர்கள் உச்சிஷ்ட 

முதலானதும் பொருந்தின் 
வ்யாதிகளுபசமிக்கும் . அது க்ஷேளௌஷதிர்ருத்தி என்பது , 

அந்த சிலர் வேர்வையினால் பிறந்த மலத்தினால் வ்யாதி 
கெடும் . அது ஜல்லௌஷதிர்ருத்தி என்பது . 

அந்த சிலர் கர்ண தந்த நாஸிகாகளிலாலான மலம் 
ஒளஷதமாகும் . அது மல்லௌஷதிர்ருத்தி என்பது , 
அந்த சிலர் 

மல மூத்ராதிகள் ஒளஷத மாகும் . அது 
விப்ரௌஷ திர்ருத்தி என்பது . 

அந்த சிலர் சரீரத்தின் மேல் நின்றும் வந்த ஸ்பர்ஸனத் 
தினால் வ்யாதிகள் கெடும் . அது ஸர்வௌஷதிர்ருத்தி 
என்பது . 

அந்த சிலர் முக ஸ்பர்ஸனத்தினால் விஷம் அம்ருதமாக 
பரிணமிக்கும் . அது ஆஸ்யா விஷ மென்பது . 


514 


அந்த சிலர் பார்த்த மாத்திரத்தில் விஷம் நிர்விஷமாகும் . 
அது த்ரஷ்ட்ய விஷமென்பது . 
7 ரஸரித்தி 

ஆஸ்யவிஷத்வமும் த்ருஷ்டிவிஷத்வமும் கூராள்ர வித்வமும் 
மதுராஸ்ர 

வித்வமும் ஆஜ்யாள்ரவித்வமும் அம்ருதாஸ்ர 
வித்வமும் என்று ரஸர்ருத்தி ஆறு விதம் . 


என் னெனில் : அந்த சிலர் மஹாதபோதனர் யாவனொரு 

முனிந்து சாவென்று வாயில் வந்தால் க்ஷணத்துள் 
சாவது ஆஸ்ய விஷ மென்பது . 


வனை 


யாவ னொருவனை முனிந்து பார்த்து பார்த்த உடனே 
சாவது த்ரஷ்டி விஷத்வ மென்பது . 

அந்த சிலர் மஹாதபோதனர் பாணிபுடத்து நீரஸமான 
அன்ன மிட்ட உடனே r ரான்னமாகி பரிணமிக்கும் அது ஜீரா 
ஸ்ரவித்வ மென்பது . 


அந்த சிலர் மஹா தபோதனர் பாணிபுடத்து நீரஸமான 
அன்னம் மதுரமாக பரிணமிக்கும் அது 

மதுராஸ்ரவித்வ 
மென்பது . 


அந்த சிலர் 

மஹாதபோதனர் பாணிபுடத்து இருந்த 
சுஷ்கமான அன்னம் நெய்யின் ஸ்ரவிப்பது அது ஆஜ்யாஸ்ரவித்வ 


மென்பது . 


அந்த சிலர் பாணிபுடத்து இருந்து ஆஹாரம் 

கசப்பாகி 
யும் அம்ருதமாக ஸ்ரவிப்பது 

அது அம்ருதாஸ்ரவித்வ 
மென்பது . 


8 அஷ்ணரித்தி 

அண்ணர்ருத்தி த்விதம் . என்னெனில் , அந்த சிலர் மஹா த 
போதனர் சரிகை பண்ணின பின்பு சக்ரவர்த்தி கடக மெல் 
லாம் பொஜிக்கும் பாஜனத்தின் ஆஹாரம் குறையாமலிருப்பது 
அது அக்ஷணமஹாஸனத்வ மென்பது . 


515 


அந்த சிலர் மஹாதபோதனர் நான்கு ஹஸ்த ப்ரமாணம் 
குகையிலிருக்கிலும் அவர் சமீபத்து தேவ மனுஷ்ய திர்யஞ் 
சரிருக்கிலும் ஒவ்வொருவரை முட்டாதிருப்பது அ ணமஹா 
லய மென்பது . அதவா , 

(காதை ) 
புத்தித ஓவிய லத்தி வியும்பண லத்தி தஹேவ ஓஸஹி யா | 
ஒளஷத ரஸபள அக்கீணா வியலத்தீ வோஸத்த 

பண்ணத்தா | 
முன்னம் சொன்ன த்வாவிம்சதி பரீஷஹங்களும் த்வாதஸ 
வித தபங்களும் கூடி முப்பத்தினான்கும் ( 34 ) உத்தர குணங் 
களாகும் . இது த்வாதஸவித தப ஸ்வ ரூபாதி கதனம் . 


தஸ 


வை 


தஸ தருமம் 

தஸவித தர்மஸ்வரூபாதி கதனம் : மற்றும் இனி 
தர்மங்கள் என்னெனில் : உத்தம க்ஷமையும் உத்தம மார் 
தவமும் உத்தம மார் ஜவமும் உத்தம ஸௌசமும் உத்தம 
ஸத்யமும் உத்தம ஸம்யமும் உத்தம தபமும் உத்தம த்யாகமு 
உத்தமாகிஞ்சன்யமும் உத்தம ப்ரமசர்யமும் என்று 
தஸ தர்மங்க ளாகும் , 

குப்தி த்ரவிசார : மனோ குப்தியும் வசன குப்தியும் காய 
குப்தியு மென்ற குப்திரய மாகும் . அதனுள் பஞ்ச ஸமிதிகளும் 
கூடினால் அஷ்ட ப்ரவசனமாத்ரைகளாகும் இந்த - அஷ்ட 
ப்ரவசன மாத்ரைகளும் தஸ தர்மங்களும் த்வாதஸ தபங் 
களும் முல கூடி முப்பத்தாறு ஷடாவஸ்யங்களும் மூல குணங் 
களாகும் . 

( காதை ) 


அட்டய பவயண் மாதா உத்தம கமப ஹுதி ஹோந்தி 

தஸதம்மா | 
பாரஸதரவ ச்சாவாஸா ச்சத்தீஸகுணா முனே தப்பா || 


அதவா , 


ஆயாரமாதியாணம் அட்டகுணா தஸவிஹா 

யட்டிதிகப்பா | 
பாரஹ தவ ச்சாவாஸா ச்சத்தீஸ குணா முனேதப்பா || 


516 


( வசனம் ) 
அஷ்ட்டாதஸ சஹஸ்ஸர சீலங்களுள்ளவரும் 

சதுரஸீதி 
லக்ஷ குணமணி பூஷிதரும் தம்மையும் தம்மை பொருந்தின 
பிராணிகளையும் பவ்ய ஸம்ஸார சமுத்ர பாரத்தினை எய்தி 
விக்கும் அவரே தபஸ்விக ளென்பது . மீந்த ராக த்வேஷ 
மோஹாபிபூதரும் ஷட்கர்ம 

ஸம்யுக்த்தரும் 

ஸாவத்ய 
பஹுளரும் கிரஹஸ் த கர்ம நிர தரும் ஸம் ஸாராவர்த்த வர்த்தி 
களுமான குலிங்கிகள் தபஸ்விக ளல்லவென்று நிச்சயித்து நிஜ 
பரமாத்ம பாரிணாமிக பாவ பாவனாஸஞ்ஜாத 

பரமான 
தாம்ருத ஸந்த்ரப்தரே பரமார்த்த தபஸ்விக ளென்பது . 
ஸத் பிரரூபணம் 
இனி ஸம்யமானுவாதத்துள் : 

கு -9 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4,2,1 , 4 ; க -1 ; 
இ -1 ; கா -1 ; யோ -13 ; வே -3 ; க -4 . ஞா -5 ; ஸம் -5 தர் -4 ; 
லே 6/3 ; 1-1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-9 . 
ப்ரமத்த ஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -- 4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; தர் -3 ; 
லே -6 / 3 ; 1-1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -7 . 
அப்ரமத்த ஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ;! பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 : 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -6 / 3 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
அபூர்வ கரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -6 / 3 ; 1-1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
ப்ரதம அனிவ்ரத்திகரணருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -2 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -6 / 3 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸ்ம் -1; ஆ -1 ; உ -7 . 


517 


தவி.தீய அனிவ்ரத்திகரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9,0 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -6 ; 1-1 ; ஸம் -2 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 , 
த்ரதீய அனிவ்ரத்திகணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; --1 ; இ -1 ; கா -1; 
யோ -9 , 0 ; 5-3 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -6 ; 1-1 ; ஸம் -2 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


சதுர்த்த அனிவ்ரத்திகரணர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 : 
யோ -9,0 ; க -2 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 , லே -6 ; 1-1 ; ஸம் -2 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


பஞ்சம அனிவ்ரத்திகரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; இ -1 ; க -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -6 ; ப -1 ; ஸம் -2 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
குக்ஷமஸாம்பராயருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -01 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -1 த -3 ; லே -6 ; 1-1 ; ஸம் -2 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


உபாசாந்தகஷாயருக்கு ; 

கு -2 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -0 ; க -1 ; இ -1; கா -1 ; 
யோ -9 ; வே -0 க -3 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -6 ; 1-1 ; ஸம் -2 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


r ணகஷாயர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -0; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -0 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 ; 1-1 ; ஸம் -1 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


518 


ஸயோகி கேவலிகளுக்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6,4 ; ப்ரா -2 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -7 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ஸம் -1 ; த -1 ; லே -6 ; 1-1 ; லம் -1 ; 
ஸம் -0 ; ஆ -2 ; உ -2 . 
அயோகி கேவலிகளுக்கு : 

கு -1 : p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 : ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -0 ; வே -0 ; க -0 ; ஞா -1 : ஸம் -1 ; த -1 ; லே -0 ; 1-1 ; ஸம் -1 ; 
ஸம் -0 ; ஆ -1 ; உ -2 . 


ஸாமாயிகர்க்கு : 

கு -4 : p - 2 ; 1-6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -13 ; வே -- 3 ; க -4 : ஞா -4 ; ஸம் -1 ; த -3 ; லே -3 / 6 ; 
ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -7 . 

ப்ரமத்த ஸம்யதனாதியாகி அனிவ்ரத்திகரண பர்யந்தம் 
மூலோகபங்கம் . சேதோப ஸ்தாபன ஸம்யமத்திர்க்கு இப்படியே 
பரிஹார விசுத்தி ஸம்யமத்திர்க்கு : 

கு -2 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3; லே -3 ; 1-1 ; ஸம் -2 : 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 

குஸ்மஸம்யமத்திற்கு குஷ்ம குணஸ்தானத்திலேயே 
மூலோக் பங்கம் . 

யதாக்யா தசுத்தி ஸம்யமத்திற்கு உபசாந்த்த கஷாயனா 
தியாகி நான்கு குணஸ்தானபர்யந்தம் மூலோகபங்கம் . 
ஸம்யமாஸம்யமத்திற்கு தேஸஸம்யதனுள் 

மூலோக 
பங்கம் . 
அஸம்யமத்தர்க்கு : 

கு -4 ; ஜீ -14 ; பர் -6 / 6 , 5/5 , 4/4 ; ப்ரா -10 / 7 , 9/7 , 8/6 , 7/5 , 
6/4 , 4/3 , 4 ; 4 ; 5 : 6 ; / 3 ; 3 ; 4 ; 6 ; 1 : 3 ; 6 ; 2 ; 6 ; 2 ; 2 ; 9 . 
அவர்பர்யாப்தகர்க்கு : 

கு .4 ; p - 7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -10 , 9 , 8 , 7 , 6 , 4 ; 4 ; 4 ; 5 ; 
6 ; 10 ; 3 , 4 ; 6 1 3 : 6 ; 2 ; 6 ; 2 ; 1 ; 9 . 


519 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 


கு -3 ; ஜீ -7 ; 1-6 , 5 , 4 ; ப்ரா -7 , 7 , 6 , 5 , 4 , 3 ; ஸம் -4 ; 
க -- 4 ; இ -5 ; 6 ; 3 ; 3 ; 4 ; 5 ; 1 ; 3 ; 2 ; 2 ; 5 ; 2 ; 2 ; 8 . 
திரிபங்கி 

பந்த த்ரிபங்கியின் விசாரம் : 
அஸம்யம் மார்கணைக்கு மித்யாத்ருஷ்ட்டி 

மித்யாத்ருஷ்ட்டி ஆதியாகி 
நான்கு குணஸ்தானத்திற்கும் மூலோக பங்க மாகும் . 
லிருந்து மேலே பந்த த்ரிபங்கி சொல்லப்படும் . என்னெனில் 
" வேதா தாஹா ரிதித்தியஸகுணட்டாணோண மோகனிந்தந்து 
என்பதினால் ஸாமாயிக சேதோபஸ்த்தாபன ஸம்யதரான 
ப்ரமத்தருக்கு அஸ்திரமும் அசுபமும் அஸாதமும் அயஸஸ் 
கீர்த்தியும் அரதியும் சோகமும் என்ப ஆறும் ப்ரக்ருதியின் 
வ்யுச்சித்தியும் ( 6 ) ; அறுபத்து மூன்று பந்தமும் ( 63 ) ; ஆஹா 
ரத்வய அபந்தமும் ப்ரமத்த ஸம்யதனுள் ளாகும் . 

தேவாயுஷ்யத்தின் நிஷ்ட்டாபனமும் ஆஹார த்வயங்கூடி 
ஐம்பத்தொன்பது பந்தமும் ப்ரமத்தன் வ்யுச்சித்தி ஆறும் 
அபந்தமும் அப்ரமத்த ஸம்யதனுள் ளாகும் . 


மரணர ஹித ப்ரதமபாகத்துள் நித்ரையும் ப்ரசலையும் 
ஷ்டபாகத்துள் தீர்த்தகர நாமமும் நிர்மாணமும் ப்ரஸஸ் த 
விஹாயோகதியும் பஞ்சேந்திரியமும் தேஜ த்வயமும் ஆஹார 
த்வயமும் சமசதுரஸ்ரமும் சுர சதுஷ்கமும் வர்ண சதுஷ்கமும் 
அகுரு சதுஷ்கமும் த்ரஸ நலகமும் என்ப முப்பதும் ; சரம் 
பாகத்துள் ஹாஸ்ய ரதி பய ஜீகுப்ஸ என்கிற நாலுமாக 
முப்பத்துனான்கு வ்யுச்சித்தியும் ஐம்பத்தெட்டு பந்தமும் ( 58 ) 
ஏழு அபந்தமும் அபூர்வ கரணனுள் ளாகும் . 

புருஷ வேதமும் ஸம்ஜ்வலன சதுஷ்கமு மென்ப ஐந்து 
வ்யுச்சித்தியும் ( 5 ) இருபத்திரண்டு பந்தமும் ( 22 ) நாற்பத்து 
மூன்று அபந்தமும் அனிவ்ரத்தி கரணனுள் ளாகும் . 

பரிஹாரவிசுத்தி ஸம்யமத்திற்கு ப்ரமத்த அப்ரமத்தயிருவர் 
மூலோகபங்கமே ஸு z ம ஸாம்பராயருக்கு ஸு z மஸம்யதமும் 
ஜ்ஞானவரணீய பஞ்சகமும் தர்சனாவரணீய சதுஷ்கமும் அந்த 


520 


குண 


ராய பஞ்சகமும் யஸஸ்கீர்த்தியும் உச்சைர் கோத்ரமு மென்ப 
பதினாறு வ்யுச்சித்தியும் ( 16 ) , பதினேழு பந்த மாகும் . 

யதாக்யாத ஸம்யமத்திற்கு ஸமயஸ்திதகமான ஸாதா 
வேதனீயபந்த மொன்றே . உபசாந்த கஷாயாதி மூன்று 
ஸ்தானத்துள்ளாகும் அயோகிகட்கு பந்தமில்லை என்றறிவது . 
இவ்வண்ணம் நான்கு குணஸ் தான மாகும் . 

தேஸவ்ரதிக்கு அறுபத்தேழு ப்ரக்ருதியும் கட்டும் ( 67 ) . 

அஸம்யமத்திற்கு மித்யாத்ருஷ்ட்டியாதி ஆகி நான்கு குணஸ் 
தானத்துள்ளாகும் . அதில் மித்யாத்வ நபும்ஸக நரகாயு நரகத் 
விக ப்ரதம ஜாதி சதுஷ்க ஸ்தாவர சதுஷ்க ஹுண்டஸம்ஸ்தான 
அஸம்ப்ராப்தஸ்ருபாடிகா ஸம்ஹனன ஆதப மென்ப ஷோடஸ 
ப்ருக்ரதிகள் வ்யுச்சித்தியும் ( 16 ) , நூற்று பதினேழு பந்தமும் 
தீர்த்தகர நாம அபந்தமும் மித்யாத்ரஷ்ட்டி குண ஸ்தானத்துள் 
ளாகும் . 

அனந்தானுபந்தி சதுஷ்க ஸ்த்ரீவேத ஸ்த்யானக்ருத்தி த்ரய 
துர்பக த்ரய மத்யம் ஸம்ஹண ஸம்ஸ்தான சதுஷ்கமும் திர்யக் 
த்விக திர்யகாயும் உத்யோத நீசைர்கோத்ர அப்ர ஸஸ் த விஹா 
யோகதி என்ப இருபத்தைந்து வ்யுச்சித்தியும் ( 25 ) நூற் 
றொன்று பந்தமும் ( 101 ) பதினேழு அபந்தமும் ( 17 ) ஸாஸா 
தனத்துள்ளாகும் . வ்யுச்சித்தி சூன்யமும் எழுபத்து நான்கு 
பந்தமும் ( 74 ) நாற்பத்து நான்கு அபந்தமும் ( 44 ) மிஸ்ரனுள் 
ளாகும் . 

அப்ரத்யாக்யான சதுஷ்கமும் வஜ்ரவ்ருஷப நாராசஸம் ஹ 
னமும் ஒளதாரிகத்விகமும் மனுஷ்யத்விகமும் மனுஷ்யாயுஷ்யமும் 
என்ப பத்து வ்யுச் சித்தியும் ( 10 ) தீர்த்தகர நாமம் மனுஷ்யா 
யுஷ்யமும் தேவாயுஷ்ம் என்ப இந்த மூன்றுங்கூடி எழுபத்தேழு 
பந்தமும் ( 77 ) நாற்பத்தொன்பது அபந்தமும் ( 49 ) அஸம்யத 
ஸம்யக் த்ருஷ்ட்டியுள் ளாகும் . இது பந்த த்ரிபங்கி கதனம் . 
உதய த்ரிபங்கியின் விசாரம் : 

இனி உதயத்ரிபங்கி என்னெனில் ஸாமாயிக சேதோபஸ் 
தாபனங்களுக்கு : யோக்யப்ரக்ருதி : 81. ச்சி ; 5 , 4 , 6 , 6 ; உ : 81 , 
76 , 72 , 66 ; அ : 0 , 5 , 9 , 15 . 


521 


பரிஹார ஸம்யமத்திற்கு : 
யோக்யப்ருக்ருதி : 77 ; ச்சி ; 3 , 4 , 2 : 77 , 74 ; அ : 0 , 3 . 
குக்ஷ்ம ஸாம்பராய ஸம்யமத்திற்கு யோக்ய : 60 ; 

யதாக்யாத ஸம்யமத்திற்கு யோக்ய : 60 ; ச்சி : 2 , 16 , 30 , 
12 ; உ :59, 57 , 42 , 12 ; அ : 1 , 3 , 18 , 48 . 

தேஸ ஸம்யமத்திற்கு ; யோக்ய ; 87 

அஸம்யமத்திற்கு ; யோக்ய : 119 ; ச்சி : 5 , 9 , 1 , 17 ; 2 ; 117 , 
111 , 100 , 104 ; அ : 2 , 8 , 19 , 15. இது உதய த்ரிபங்கி கதனம் . 

ஸத்வ த்ரிபங்கியின் விசாரம் : 
பரிஹாரசுத்தி ஸ்ம்யமத்திற்கு 146 . 

ஸ்தான , 
த்வயத்துள்ளும் சமானம் , 

சூஷ்மஸாம்பராயத்திற்கு யோக்ய : 102 . 

யதாக்யாத சுத்தி ஸம்யமத்திற்கு : 101 ; ச்சி : 16 ; 101 
ச்சி (0 ; 85 , ச்சி 72 ; 85 ; 13 ; 13 , 85 . 

தேச சம்யதர்க்கு : 148 . 
அஸம்யதர்க்கு யோக்ய ; 148 , 145 , 147 , 148 . 
இது ஸத்வ த்ரிபங்கி கதனம் , 
வீதராக ஸர்வஜ்ஞ 

ப்ரணீதமும் 

சப்தபங்கி 
ஸமாலிங்கிதமுமான பதார்த்தஸார ஸாஸ்த்ரத்துள் ஸம்யம் 
மார்கணா ஸ்வரூப நிரூபணம் - த்ரயோவிம்சதி பரிச்சேதம் . 


குண 


ஸ்ரீவர்த்தமான தீர்த்தங்கராய நம : 

இருபத்து நான்காம் அதிகாரம் 
தர்சன மார்கணா நிரூபணம் 


( ஸ்லோக ) 
ஜ்ஞானானந்தைக ரூபார்த்தம் பரஜ்ஜோதி ப்ரகாஸனம் | 

வீர நாத ஜிநம் நத்வா தர்சனம் தத்ர தர்ஸ்யதே || 
தர்சனம் - விளக்கம் 

இனி தர்சன மார்கணை என்னெனில் : ஸாமான்ய 
விஸேஷாத்மகமான வஸ்துக்களுடைய யாவை ஒன்று விகல்ப 
ரஹிதமாகி ஜ்ஞானத்தினால் முன்னம் கைகொள்ளுவது அது 
தர்சன மென்பது . அதுவும் சக்ஷதர்சனம் , அசக்ஷ தர்சனம் , 
அவதி தர்சனம் கேவல தர்சனம் என்று சதுர்வித மாகும் , 

சக்ஷரிந்த்ரிய மதிஜ்ஞானத்தினால் காண்பது சக்ஷ , 
தர்சனம் , சேஷேந்த்ரிய மதிஜ்ஞானத்தினால் காண்பது அசக்ஷ 
தர்சனம் . அவதி ஞானத்தினால் 

உண்டான பிரகாசம் அவதி 
தர்சனம் . கேவல தர்சனம் விஷய மெல்லாம் தின க்ரத ப்ரகா 
ஸோஷ்ணம் போல ஒருங்கே ப்ரகாளிப்பது கேவல தர்சனம் . 

பதர்சனோபயோக காலம் அந்தர்முஹுர்த்தம் . ஜ்ஞானோ 
பயோக காலம் அந்தர் முஹுர்த்தம் . இந்த க்ரம ப்ரவர்த்திச் 
சத்மஸ் தருள் அல்லது ஜிநருள்ளும் ஜிநஸித்தருள்ளும் இல்லை . 
அந்த தர்சனம் நான்குக்கும் ஸ்வாமிகளாரென்றால் மற்றும் 
ததநந்தரம் நிர்விகல்ப ஸத்தா ஸாமான்ய க்ராஹக தர்சன 
ஸ்வ ரூப நிரூபணார்த்தம் உத்தரசூத்ராவதாரம் . 

( காஹை ) 
ஜம் ஸாமண்ணம் கஹணம் பாவாணம் ஸேவ கட்டுமா 

யாரம் || 
அவிஸேஸி தூண அட்டே தம்ஸணமிதி பண்ணஏ ஸமயே || 

( தி . ஸ . 43 ) 


524 


அர்த்தம் : பாவாணம் - ஸ்வபர பதார்த்தங்களின் , ஆயாரம் 
விவத ஆகார விகல்பத்தை , ணேவகட்டு-பண்ணாமல் , அட்டே 
சேதனாசேதன - மூர்த்தாமூர்தத பதார்த்தங்களை , அவிஸேஸி 
தூண - ஜ்ஞானாதி வர்ணாதி குணங்களை பேதியாமல் , ஜம் - யா 
தொன்று , ஸாமண்ணம் 

க ஹணம் - ஸாமான்ய பரிச்சேதம் ; 
அது , தம்ஸணமிதி - ஸத்தாலோகன தர்சன மென்று , ஸமயே 
பரமாகமத்துள் , பண்ணஏ - சொல்லப்பட்டது . 

ச்சொல்லப்பட்ட ஸத்தாவலோ கன தர்சன நிர்விகல்ப 
ஸத்தா ஸாமான்ய க்ரா ஹக மாவதனால் தத்வார்த்த ஸ்ரத் 
தான லக்ஷண விகல்ப ரூப ஸம்யக் தர்சனம் அல்ல வென்பது 
அர்த்தம் , 


தாத்பர்யம் என்ன வென்றால் , ஸ்வேதோயம் க்ரஷ் 
ணோதயம் தீர்க்கோதயம் , ஹ் ரஸ்வோதயம் படோதயம் 
கடோதயம் என்று யிவை ஸவிகல்ப ரூபத்தினால் வஸ்து விஸேஷ 
பரிச்சித்தி ஜ்ஞானம் ஆவதினால் , வஸ்து விகல்ப ரஹித ஸத்தா 
ஸாமான்ய 

அவலோகன சமர்த்தாத்மக குண 
விசேஷத்தை 

நிர்விகல்ப ஸத்தாவலோகனை தர்சன 
மென்றறிவது , நிச்சயிப்பது என்பது இது ஸுத்ராபிப்ராயம் . 


க்ரா ஹக 


ஸ்வரூப 


ததனந்தரம் நிர்விகல்ப ஸத்தாவலோகன தர்சன பூர்வக 
ஜ்ஞான குணம் சத்மஸ் தருள் வர்த்திக்கும் ; முக்தாத்மருள் யுக 
பத் வர்த்திக்கும் . இவை ஸத்தாவலோகன தர் ஸன குணத்திற்கு 
ஸ்வாமித்வ நிரூபணார்த்தம் உத்தர 

சூத்ராவ 
தாரம் : 

( காஹை ) 
தம்ஸண புவ்வம் ணாணம் ச்சதுமத்தாணம் ணதுண்ணி 

உவஓகா | 
ஜுகுவம் ஜம்ஹா கேவலி ணாஹே ஜுகவம்து தேதோவி !! 

( தி . ஸ . 44 ) 
அர்த்தம் : தம்ஸணபுவ்வம் ணாணம் - நிர்விகல்ப ஸத்தாவ 
லோகன தர்சன பூர்வகம் ஜ்ஞானம் , ச்சதுமத்தாணம் - ச்சத்மஸ் 
தர்க்காகும் , ண - இல்லை , துண்ணி உவ ஜோகா - தர் சனோப 
யோகமும் ஸ்ஞானோபயோகமும் இரண்டும் , ஜுகுவம் - ஒருங் 


525 


கே , ஜம்ஹா - யாதொரு காரணத்தினால் , கேவலி ணாஹே 
வீதராக ஸர்வஜ்ஞனுள் , ஜுகுவம் - ஒருங்கே யாகும் , து - மற்று , 
தேதோவி - அந்த ஸத்தாவலோகன தர்சனனோபயோகமும் 
ஜ்ஞானோபயோகமும் என்ப இரண்டும் , ஸன்னி பாதமும் 
ஸம்பந்தமும் ஸன்னிகர்ஷமும் ஏகார்த்தமாவதனால் ஸ்வகீய 
ஸ்வகீய க்ஷயோபஸம அது காரணத்தினால் தத்யோக்ய தேஸ 
ஸ்திக ரூபாதி விஷய க்ர ஹணமே சக்ஷராதி இந்த்ரியங்கட்கு 
ஸன்னிகர்ஷ மாகும் . அல்லதே நையாயிக மதம் போல சக்ஷ 
ராதி இந்த்ரியங்களுக்கு ரூபாதி ஸ்வகீய ஸ்வகீய விஷய 
பார்ஸ்வ கமண ரூப ஸன்னிகர்ஷ மல்லது பூர்வோக்த்த ஸன்னி 
கர்ஷ லக்ஷணம் நிர்விகல்ப ஸத்தாவ லோகன தர்சன பூர்வகம் 
பஹ்வாதி அவக்ர ஹாதி விகல்ப ரூபேந்த்ரியானிந்தரியம் நிஜ 
மதிஜ்ஞான மாகும் . 


மன : 


உக்த்த லக்ஷண மதிஜ் ஞான பூர்வகமும் தூமத்தினால் 
அக்னி விஜ்ஞானம் ஆகுவது போல் , அர்த்தத்தினால் அர்த் 
தாந்தர க்ருஹண ரூபமுமான லிங்கஜமும் கடபடாதி சப்த 
ஸ்ரவண ரூபமுமான 

சப்த ஜமும் என்று ஸ்ருதஜ்ஞானம் 
துவிதம் . 
தர்சனமும் ஞானமும் 

அவதிஜ்ஞானம் அவதிதர்சன பூர்வகமாகும் . மன : பர்யய 
ஜ்ஞானம் ஈஹா மதிஜ்ஞான பூர்வகமாகும் . அவக்ரஹேஹாதி 
ரூபமதிஜ்ஞானம் ஸ்ருதஜ்ஞானம் 

பர்யய ஜ்ஞானம் 
ஜனக மென்று சொல்லப்பட்டது . அது தர்சன பூர்வக மாகை 
யினால் உபசாரத்தினால் தர்சன மெனப்படுவது . அதுகாரணத் 
தினால் ஸ்ருதஜ்ஞானமும் மன : பர்யயஜ் ஞானமும் தர்சன 
பூர்வக மென்று நிச்சயிக்கப்படும் . 

ஸாவரண க்ஷயோபசமிக ஞான ஸஹித த்வத்தினால் 
ச்சத்மஸ்தருக்கு தர்சன பூர்வக ஜ்ஞான மாகும் . நிர்மேகாதித்ய 
பிம்பகர யுகப தாதப ப்ரகாஸம்போல் நிர்விகார ஸ்வஸம் 
வேதன ஜ்ஞான ஸமுத்பன்ன நிராவரண க்ஷாயிக ஜ்ஞான 
ஸஹித த்வத்தினால் கேவலி நாதர்க்கு தர்சன ஜ்ஞான த்வயம் 
ஒருங்கே யாகும் . இது தர்க்காபிப்பராயம் . 


526 


கட 


ஸித்தாந்தா பிப்ராயத்து உத்தர 

ஜ்ஞானோத்பத்தி 
நிமித்தமான ஒன்று ஆத்ம ப்ரயத்ன ரூபமான அவலோகனம் 
அது தர்சனம் . ததனந்தரம் விகல்ப ரூபத்தினால் பஹிர் விஷய 
பதார்த்த க்ர ஹண ஜ்ஞான மென்ப தாகும் . 

அது என்னவென்றால் , யாதானு ஒரு புருஷன் முன்பிறந்த 
விஷய விகல்பத்தை செய்திருந்து ஸ்வகீய சேதோவ்ரத்தினால் 
கட பரிஜ்ஞானார்த்தக 

தத் 

விஷய அத்தனையும் 
வியாவர்த்தனஞ் செய்து ஸ்வஸ்வ ரூபத்துள் செய்வ ப்ரயத்ன 
அவலோகனம் தர்சனமாகும் . ததனந்தரம் கட பதார்த்தம் இது 
என்று பஹிர் விஷயத்துள் நிச்சய ரூபத்தினால் பரிச்சித்தி 
விகல்பத்தை செய்யும் அது ஜ்ஞானம் என்பது அர்த்தம் . 

ஆத்ம க்ராஹகம் தர்சனம் , பத க்ராஹகம் ஜ்ஞான மாகும் . 
அது நையாயிக மதத்து ஜ்ஞானஸ்வரூபம் அறியாது என்னுமாறு 
போல ஜைன மதத்திலும் ஜ்ஞானம் ஆத்ம ஸ்வரூப மறியாதே 
போகுமென்ப 
துஷண ப்ராப்தியாகும் என்ற 

இடத்து 
பரிஹாரத்தைச் சொல்லுவார் : னநய்யாயிக மதத்து ஜ்ஞான 
குணம் ப்ரதக் தர்சன குணம் ப்ரதக் என்ப 

குண த்வயம் 
இல்லாததினால் ஞான குண ஆபாஸ ஒன்றே யாகும் . அதுவே 
பரமாத்ம ஸ்வரூப மறியாத தெனில் மஹா தூஷண ப்ராப்தி 
யாகும் . ஜைன மதத்துள் ஜ்ஞான தர்சன குண த்வயம் 
உள்ளதினால் மற்றும் ஜ்ஞான குணத்தினால் பர த்ரவ்யத்தை 
அறியும் அதுகாரணத்தினால் ஸ்வாத்ம பரிஜ்ஞான அபாவ 
தூஷண ப்ராப்திக்கு அவகாஸ மில்லை என்று அறிவது . 

அதுவும் என்னவாகு மென்றால் , தஹிசுவதினால் இது 
தாஹகமும் பசிசுவதினால் இது பாசகமும் என்றதினால் இது 
விஷய பேதத்தினால் தாவாக்னி த்ரவ்யம் த்வித மாகும் . 
என்ற தால் அது அபேத நயத்தினால் ஸாமான்ய 
ஏக சைதன்ய பேத நய விவக்ஷையுள் ஆத்ம க்ராஹ கத்வினால் 
ப்ரவ்ரத்தமான சித்குணத்திற்கு தர்சன ஸம்ஜைஞயும் , 
பரக்ராஹகத்தினால் ப்ரவ்ரத்தமான சித்குணத்திற்கு ஞான 
ஸம்ஜ்ஞையும் மென்று இவை விக்ஷய பேத மென்றறிவது . 

வாராய் ஸ்வாமி ; ஸாமான்ய க்ரா ஹகம் தர்சனம் விசேஷ 
சுராஹகம் ஜ்ஞானமாகு மெனில் , ஜ்ஞானத்திற்கு ப்ரமாண 


ரூபமான 


527 


த்வமில்லாத போகும் . அது என்ன வென்றால் , சாமான்ய 
விஸேஷாத்மகமாவது வஸ்து . வஸ்து க்ராஹகம் ப்ரமாணத்வ 
மாகும் அல்லது வஸ்து 

தேஸரூப விஸேஷக்ராஹக 
ப்ரமாணம் 

அல்ல என்றால் , 

ஆசார்யர் பரிஹாரம் 
சொல்லுவார் , 


ஏக 


ஸித்தாந்த பக்ஷத்து ஸம்ஞா லக்ஷண 

ப்ரயோஜனாதி 
பேத விவக்ஷையினால் குண குணிகளுக்கு பேத மாகிலும் 
அபேத ரூப நிச்தய நய விவக்ஷையினால் குண 

குண குணிகளுக்கு 
அபேதமாகையினால் ஸம்ஸய விமோதற விப்ரம 

விரஹித 
விஜ்ஞான ரூபமான ஆத்மனே ப்ரமாண மாகும் . 
அதுதாம் ப்ர தீபத்தின் போல ஸ்வ பரகத 

ஸாமான்ய 
விஸேஷத்தை அறியும் . அதுகாரணம் அந்த ஜ்ஞானத்திற்கு 
ப்ரமாண த்வம் ப்ரஸித்த மென்பது அர்த்தம் . 


வஸ்து 


மற்றும் தர்சனம் பஹிர் விஷயத்து வர்த்தியாததனால் 
அந்தகனை போல் சமஸ்த ஜனங்களுக்கு அந்தகத்வ மாகும் 
என்றால் அதனால் பஹிர் விஷயத்து தர்சனம் ப்ரவ்ரத்தி 
யாதாகிலும் ஜ்ஞானத்தினால் சமஸ்த வஸ்து விஸேஷ பரிச் 
சித்தி யுண்டாகையினால் அவனுக்கு அந்தகத்வ மில்லை 
என்று அறிவது . 

மேலும் தர்சனத்தினால் ஆத்மன் ஸ்வீகாரமாகு மென்றால் 
அந்த ஆத்ம ஸ்வரூபம் அவிநாபூதமான ஜ்ஞானம் ஸ்வீகரிக்கப் 
படும் . அந்த ஜ்ஞான ஸ்வீகாரத்தினால் ஜ்ஞான விஷய ஸ்வீ 
காரமான பஹிர்வஸ்து ஜாதகமும் ஸ்வீகரிக்கப்படும் . அது 
காரணம் அந்தகத்வ மில்லை என்பது அர்த்தம் . 


மற்றும் ஸ்வாத்ம க்ராஹ கம் தர்சனமாகுவதிருந்தால் 
‘ ஜம் ஸாமண்ணம்க ஹணம் இத்யாதி காதார்த்த மென்று 
கடியிசுக்கு மென்றால் உத்தரம் சொல்லுவார் : ஸமான்யக்ர 
ஹண சப்தத்தினால ஸ்வாத்ம க்ரஹண மாகும் . ஆத்ம 
க்ர ஹணமே தர்சன மாகும் . அது என்னென்றால் விகதபக்ஷ 
பாத ரூப ஸாமான்யத்தினால் ஸ்வபர பதார்த்த பரிச்சித்தியும் 
செய்வதினால் ஸாமான்ய சப்தத்திற்கு இவ்விடத்து / வாச்யம் 


528 


ஆத்ம ஸ்வரூப மாகும் . அது காரணம் இந்த காதார்த்தமும் 
கூடுமாறு என்பது அர்த்தம் . அவ்வண்ணம் ஸ்ரீ குந்த குந்தா 
சார்ய தேவரால் சொல்லப்பட்டது . 


( கானத ) 


ஜுகுவம் வட்ட ணாணம் கேவளி ணாணிஸ்ஸ 

தம்ஸணம் சேவ 
திணயாபயாஸ தாவம் ஜஹ வட்டஇ தஹ முணேயப்பா || 
ணாணம் பயப்ப யாஸம் திட்டீ அப்பப்ப யாஸபஞ்சேவ 
அப்பாஸ்பர ஸயாஸம் ஹோதித்தி ஹி மண்ணஸே ஜதி ஹி || 
ணாணம் பரப்பயாஸம் தஇயாணா ஸேண தம்ஸணம் 

பின்னம் | 
ணஹ வதி பரதப்ப கேயம் தம்ஸணமிதி வண்ணிதம் 

தம்ஹா || 
அப்பாணம் விண்ணாணம் ணாணம் விணு அப்பணோண 

ஸம்பவதி 
தம் ஹார ஸபரபயா ஸ ண்ணாணம் தஹா தம்ஸணம் 

ஹோதி 


பல ஜல்பத்திலும் ஸாமான்ய க்ராஹக 

தர்சனமும் 
விஸேஷ க்ராஹக ஜ்ஞானமும் ஆகு மென்று சொல்லுவ தர்க்க 
சாஸ்த்ராபிப்ராயமும் ஸ்வாத்ம க்ராஹக தர்ஸனமும் பர 
க்ரா ஹக ஜ்ஞானமும் ஆகு மென்று இவை சொல்லப்பட்ட 
ஸித்தாந்த சாஸ்த்ராபிப்ராயமும் பேதாபேத 
த்வாரத்தினா லறிந்து மாத்யஸ்த வ்ரத்தியினால் ஏகாந்த 
துராகிரஹத்தை 

யாவனொரு மஹானுபாவனும் 
வ்யாக்யானம் பண்ணுமிடத்து உபயமும் ஸம்மத மாகும் . 


நய விபாக 


விட்டு 


அது என்னென்றால் , 

தர்க்சு சாஸ்த்ரத்து 2 

முக்ய 
வ்ரத்தியினால் பர ஸமய நிர்லோசன வ்யாக்யான 

மாகும் 
அதில் 

பர மையத்தவர் அந்த தர்சன ஜ்ஞானாபிதான 
குண த்வயம் ஜீவனுக்கு உண்டென்று ஜைன 

மதத்துள் 
சொல்லப்பட்டும் , அது கூடுமாறு என்ன என்ப இது பூர்வபக்ஷம் 


529 


விசேஷ 


செய்தவர்க்கு நிஜாத்ம க்ராஹகம் தர்சன மாகு 

மென்று 
சொன்னால் ப்ரீதியில்லாததினால் 

ஆச்சாரியர் 

விவாத 
பரிஹாரார்த்தம் த்வரி தாகம நிமித்தம் பேத நயமனாஸ் 
ரயித்து ஸ்தூல வ்யாக்யானத்தினால் பஹிர் விஷயத்து ஸத்தா 
ஸமான்ய பரிச்சேதனமும் செய்வ சித்குணாம்ஸத்திற்கு 
ஸத்தாவாலோக தர்சன ஸம்ஜ்ஞையும் , ஹ்ரஸ்வ தீர்க்க சுக்ல 
க்ருஷ்ணாதி விகல்பத்தினால் வஸ்து 

பரிச்சித்தியும் 
செய்வ 

சித்குணாம்ஸத்திற்கு ஜ்ஞான ஸம்ஜ்ஞையுமும் 
ஸ்தாபனஞ் செய்து , அதனால் தோஷ மல்ல வென்றறிந்து , 
ஸித்தாந்த சாஸ்த்ரத்துள் முக்ய வ்ரத்தியினால் ஸ்வ ஸமய 
ஸம்ஸ் தாபன வ்யாக்யான மாகும் . அதில் சூக்ஷ்ம வ்யாக்யானத் 
தினால் ஆசார்யரர் பேத நயமனாஸ்ரயித்து ஸ்வ பர விஸேஷ 
க்ராஹக ஜ்ஞான அவினாபூத ஸ்வாத்ம க்ராஹக சை தன்ய 
தர்மத்தை ஸாமான்ய க்ராஹக தர்சன 

தர்சன மென்று சொல்வர் . 
அது காரணம் , எவ்விடத்தும் தோஷ அல்ல வென்று நிச்ச 
யிப்பது என்பது 

அர்த்தம் . ஸத்தாவலோக தர்சனமும் 
ஜ்ஞானமும் என்ப இரண்டுக்கும் பேதம் அறியப்பட்டது . 

. 
தத்வார்த்த ஸ்ரத்தான ரூப ஸம்யக் தர்சனமும் வஸ்து 
விசார ரூப ஸம்யக் ஞானமும் என்ப இரண்டுக்கும் விசேஷம் 
அறியப்படுவது என்னவென்றால் ஸம்யக் தர்ஸனத்துள்ளும் 
பதார்த்தம் நிச்சயம் ஆகும் . ஸம்யக் ஜ்ஞானத்துள்ளும் 
பதார்த்ததுள்ளும் நிச்சயம் உண்டாவதினால் இரண்டுக்கும் 
விசேஷ மில்லை . என்றால் பரிஹாரம் சொல்வர் : 

ஸ்வபரார்த்த க்ர ஹண வ்யாபார பரிச்சித்தி ரூபமான 
ஆத்மனுடைய க்ஷயோபஸம பரிணதி விஸேஷத்தை ஜ்ஞான 


மென்பது . 


பேத நய விவக்ஷையினால் வீதராக ஸர்வஜ்ஞ ப்ரணீத 
நிஜ சுத்தாத்மாதி பதார்த்த நிச்சயத்துள் ‘ இதமேவே த்ரஸ்ய 
மேவ நான்யம் ந சான்யதா என்ப நிச்சய பரிணதி விஸேஷத்தை 
ஸம்யக் தர்சன மென்பது . விகல்ப ரூபா பேத விவக்ஷையுள் யாவ 
தொன்று ஸம்யக் ஜ்ஞான மாகும் அதுவே ஸம்யக் தர்சன 
மாகும் , அதுவும் என்ன வென்றால் , குதத்வத்துள் தத்வ புத்தி 
யும்.குதேவத்துள் தேவ புத்தியும் , குதர்மத்துள் தர்ம புத்தியும் , 


530 


வை 


குமார்கத்துள் மார்க புத்தியும் என்கிற 

முதலான 
விபரீதாபிநிவே ஸ ரஹிதமான விஜ்ஞானத்தின் ஸம்யக் 
விஸேஷண வாச்ய ரூபமான அவஸ்தா விஸேஷமே ஸம்யக்த்வ 
மென்று சொல்லப்படு மென்றறிவது என்பது அர்த்தம் . 


மற்றும் ஜ்ஞான ஸம்யக்த்வ மிரண்டுக்கும் பேத மில்லை 
யாகில் ஆவரண த்வயத்துக்கு அவகாஸம் எங்கங்னெனில் 
உத்தரஞ் சொல்வர் : 


யாதொரு கர்மத்தினால் 

அர்த்த 

பரிச்சித்தி ரூப 
ஜீவனுடைய க்ஷயோபசம பரிணதி விஸேஷத்தை ப்ரச் சாதிக்கும் 
அந்த கர்மத்திற்கு ஜ்ஞானாவரண ஸம்ஜ்ஞை யாகும் . மற்றும் 
அந்த க்ஷயோபசம அஸேஷ பரிணதிக்கு பூர்வோக்த க்ஷணமுள்ள 
விபரீதா நிவேஷம் யாது ஒன்று பிறக்கும் அந்த கர்மத்தினுக்கு 
மித்யாத்வ ஸம்ஜ்ஞை யாகு மென்று இவை விஷய விபாகத் 
தினால் பேத நய விவக்ஷையுள் ஆவரண த்வய மாகிலும் 
அபேத ரூப நிச்சய விவக்ஷையுள் கர்ம ஸாமான்யத்தை 
குறித்து ஆவரண த்வயமும் ஒன்றே யாகும் . 


அதுவும் என்ன வென்றால் , ஜ்ஞான தர்சன ஸாமான்யம் 
‘சித் சிதோ பாவ ஸ்சைதன்யம் என்ப வ்யுத்பத்தி லஷ்ண 
பலத்தினால் ஸாமான்ய ரூப சைதன்ய மஹத் குணாபேக்ஷ 
யினால் ஜ்ஞான தர்சன விஸேஷ பேத மில்லை என்பது 
அர்த்தம் . 


இவ்வண்ணம் ஸம்க்ஷேபத்தினால் சத்மஸ்தர்க்கு ஸ்த்தாவ 
லோக தர்சன பூர்வகம் ஜ்ஞான மாகும் . முக்த்தாத்மருக்கு 
ஆதப ப்ரகா ஸம் போல குண குணி த்வயமும் ஒருங்கே யாகும் 
என்பது . இவை i வ்யாக்யான ரூபத்தினால் காதா சூத்ரம் 
பண்ணப்பட்டது . 


மற்றும் சக்ஷ தர்சனத்திற்கு சதுரிந்த்ரிய முதலாகவும் 
அசக்ஷதர்சனம் ஏகேந்த்ரிய முதலாகவும் , அவதிதர்சனம் அஸம் 
யத ஸம்யக்த்ரஷ்ட்டி முதல் r ணகஷாயா பர்யந்த மாகும் . 
கேவல தர்சனம் ஜினஸித்தருள்ளாகும் . 


531 


ஸத் பிரரூபணம் 


gr தர்சனத்திற்கு : 


கா . 


கு -5 ; p 2 ; பர் -6 / 6 , 6/5 ; ப்ரா -10 / 7 , 9/7 , 8/6 ; ஸ -4 ; க -4 ; 
இ -2 ; கா -1 ; யோ -15 ; வே -3 ; க -4 : ஞா -7 ; ஸம் -7 ; த -1 ; 
லே -6 / 6 ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -8 . 
சக்ஷரிந்த்ரிய பர்யாப்தகர்க்கு : 

கு -12 ; p -2 ; பர் -6 / 5 : ப்ரா -10 , 9 , 8 ; ஸம் -4 ; க -4 ; 
இ -2 ; கா -1 ; யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -7 ; ஸம் -7 ; த -1 ; 
லே -6 / 6 ; ப -2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -8 . 
சக்ஷரிந்திரிய அபர்யாப்தகர்க்கு : 

கு -4 ; p - 3 ; பர் -6 / 5 ; ப்ரா -7, 7. 6 ; ஸம் -4 ; க -4 ; இ -2 ; 
- 1 ; யோ -4 ; வே -3 ; க -4 ; ஞா -5 ; ஸம் -3 ; த -1 ; லே -2 / 6 ; 1-2 ; 
ஸம் -5 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -6 . 
சக்ஷரிந்தரிய மித்யாத்ரஷ்ட்டிகளுக்கு : 

கு -1 ; p - 6 ; பர்யா -6 / 6 , 5/5 ; ப்ரா -10 , 6 , 9 , 7 , 8 , 6 ; 
ஸம் -4 ; க -4 ; இ -2 ; கா -1 ; யோ -13 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; 
ஸம் -1 ; த -1 ; லே -6/ 6 . 1-2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -2 ; 2-4 . 
அவர் பர்யாப்தகர்கு : 

கு -1 ; ஜீ -3 : பர் -6,5 ; ப்ரா -10 , 9 , 8 ; ஸம் -4 ; க -4 ; இ -2 ; 
கா -1 ; யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -1 ; லே -6 / 6 ; 
ப -2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -4 . 
அவர் அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 3 ; பர் -6,5 ; ப்ரா -7 , 7 , 6 ; ஸம் -4 ; க -4 ; இ -2 ; 
கா -1 ; யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -1 ; லே -2 / 6 ; 
ப -2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -3 . 
சரிந்திரிய ஸாஸாதனர்க்கு : 


கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ர -10 , 7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -1 ; லே -6 ; 1-1 ; ஸம் -1 ; 
ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 


532 


தத் பர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 , ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -1 ; லே -6 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -4 . 


ஸாஸா தன அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; ஜீ -1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ;; 
யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -1 ; லே -2 / 6 ; 1-1 : 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -3 . 


சக்ஷரிந்த்ரிய மிஸ்ரருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -1 ; லே -6 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -4 . 
சக்ஷரிந்த்ரிய அஸம்யமத்திற்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 , 7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; 
கா -1 ; யோ -13 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -1 ; லே -3 / 6 ; 
ப -1 ; ஸம் -3 ; ஸம் -2 ; ஆ -2 : உ -4 


அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 : ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -1 ; லே -6 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -4 . 


அஸம்யத அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 : க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -3 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -1 ; லே -2 / 6 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 
சக்ஷரிந்த்ரிய தேஸ வ்ரதிகளுக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -2 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 : ஞா -3 ; ஸம் -1 ; த -1 ; லே -3 ; ப -1 ; ஸம் -3 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -4 . 


533 


சீக்ஷரிந்த்ரிய ப்ரமத்த ஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -1 ; லே -3 ; 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
சரிந்த்ரிய அப்ரமத்த ஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1; 
யோ -9 ; வே -3 ; க -4 : ஞா -4 ; ஸம் -6 ; த -1 ; லே -3 ; 1-1 : ஸம் -3 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 

சக்ஷரிந்த்ரிய அபூர்வகரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; 1.1 ஸம் -2 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
சக்ஷரிந்த்ரிய ப்ரதம அனிவ்ரத்தி கரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; ப -1 ; ஸம் -2 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


த்விதீய அனிவ்ரத்ய கரணருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
த்ரதீய அனிவ்ரத்தி கரணருக்கு : 

கு -1 : p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1; க -1 ; இ -1 : கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; 1-1 ; ஸம் -2 . 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
சதுர்த்த அனிவ்ரத்திகரணர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; லம் -1 ; 5-1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -1; வே -0 ; க -2 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; 1-1 ; ஸம் -2 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


534 


பஞ்சம அனிவ்ரத்தி கரணர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 : கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; 1-1 ; ஸம் -2 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


சரிந்த்ரிய சூக்ஷம ஸாம்பராயருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -1 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


சக்ஷுரிந்த்ரிய உபசாந்த கஷாயருக்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -0 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -1 ; லே -1 ; 1-1 ; ஸம் -2 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
சக்ஷரிந்த்ரிய r ணகஷாயர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -0 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -1 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


அசக்ஷரிந்த்ரியங்களுக்கு : 

கு -12 ; p - 14 ; ப -6 / 6 , 5/5 , 4/4 ; ப்ரா -10 / 7 , 9/7 , 8/6 , 
7/5 , 6/4 , 4/3 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -15 ; வே -3 ; 
க -4 ; ஞா -7 ; ஸம் -7 ; த -1 ; லே -6 ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; 
ஆ -2 ; உ -8 . 


அசக்ஷரிந்த்ரிய பர்யாப்தகர்க்கு : 


கு -12 ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -10 , 9 , 8 , 7 , 6 , 4 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -7 ; ஸம் -7 ; 
த -1 ; லே -6 ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -8 . 


அசக்ஷரிந்த்ரிய அபர்யாப்தகர்க்கு : 

கு -4 ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -7 , 7 , 6 , 5 , 4 , 3 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -4 ; வே -3 ; க -4 ; ஞா -5 ; ஸம் -4 ; த -1 ; 
லே -2 / 6 ; ப -2 ; ஸம் -4 ; ஸம் ; 2 ; ஆ -2 : உ -6 . 


535 


அசரிந்த்ரிய மித்யாத்ரஷ்டிகளுக்கு : 

கு -1 : ஜீ -14 ; பர் -6 / 6 , 5/5 , 4/4 ; ப்ரா -10 / 7 , 9/7 , 8 ! 6 ; 
7/5 , 6/4 , 4/3 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 : யோ -13 ; வே -3 ; 
க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -1 ; லே -6 ; 1-2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -2 ; 
உ -4 . 


அசக்ஷரிந்த்ரிய பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -7 ; ! பர் -6 , 5 , 4 ; ப்ரா -10 , 9 , 8 , 7 , 6 , 4 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; 
த -1 ; லே -6 ; 1-2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -4 . 
அசக்ஷரிந்த்ரிய அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -7 , 7 , 6 , 5 , 4 , 3 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -4 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -1 ; 
லே -2 / 6 ; 1-2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -3 . 
அசக்ஷதர்சன ஸாஸாதனர்க்கு : 


கு -1 ; p - 2; பர் -6 / 6 ; ப்ரா -10 , 7 , 4 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -3 : ஸம் -1 ; தர் -1 ; லே -6 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; தர் -1 ; லே -6 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -4 . 
அவர் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; [ ப்ரா -7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -1 ; லே -2/6 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -3 . 
அசக்ஷதர்சன மிஸ்ரருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10; ஸம் -4 ; க -4 . இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -1 ; லே -6 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-4 . 


536 


அசக்ஷதர்சன அஸம்யதருக்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 : 
யோ -13 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -1 ; லே -2 / 6 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 
அவர் பர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -19 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -1 ; லே -2 / 6 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 : ஆ -1 ; உ -4 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -7 ; ஸம் -4 : க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -1 ; லே -2 / 6 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-4 . 
அச r தர்சனத்தின் தேஸ ஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -2 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; தர் -1 ; லே -3 ; 

ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 : ஆ -1 ; உ - 4 


அசக்ஷதர்சனத்தின் ப்ரமத்தருக்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 : இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -1 ; லே -3 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ- ) . 
அசக்ஷதர்சனத்தின் அப்ரமத்த ஸம்யதருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -1 ; லே -3 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
அசக்ஷதர்சனத்தின் அபூர்வகரணருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 : 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; 1-1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-5 . 


537 


அசக்ஷதர்சனத்தின் ப்ரதம அனிவ்ரத்தி கரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; 1-1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 : 2-5 . 


அசக்ஷதர்சனத்தின் த்விதீய அனிவ்ரத்திகரணருக்கு ; 

கு -1 ; ஜீ -1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 : இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -4 : ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-5 . 


த்ருதீய அனிவ்ரத்திகரணருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 : க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -3 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -6 / 1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-5 . 


சதுர்த்த அனிவ்ரத்திகரணர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -2 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; 1-1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 : ஆ -1 ; உ -5 . 


பஞ்சம அனிவ்ரத்திகரணருக்கு : 

கு -- 1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -2 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; ப -1 ; ஸம் -2 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
அசக்ஷதர்சனத்தின் சூக்ஷ்மஸாம்பராயர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 : இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; ப -1 ; ஸம் -2 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


அசக்ஷதர்சனத்தின் உபசாந்த கஷாயருக்கு : 

கு -1 ; p - 1; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -0 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -1 ; லே -1 / 2 ; 1-1; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-5 . 


538 


அவதிதர்சனத்திற்கு : 

கு -9 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; 
கா -1 ; யோ -15 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -7 ; த -1 ; லே -6 / 6 ; 
ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 


கு -9 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; 
கா -1 ; யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -7 ; த -1 ; லே -6 ; 
ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-5 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 


கு -2 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1; 
யோ -4 ; வே -2 ; 4-4 ; ஞா -3 ; ஸம் -3 ; த -1 ; லே -2 / 3 ; 1-1 : 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-4 . 
அவதி தர்சனத்தின் தேஸவ்ரதிகளுக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -2 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; தர் -1 ; லே -3 ; 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 
அவதி தர்சனத்தின் ப்ரமத்த ஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 , 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -3; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -1 ; லே -3 ; 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-5 . 
அவதி தர்சனத்தின் அப்ரமத்த ஸம்ய தருக்கு : 

கு -1 ; p - 1; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -1 ; லே -3 ; 11-1 ; ஸம் -3 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
அவதி தர்சனத்தின் அபூர்வகர்ணருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; 4-5 . 


539 


அவதி தர்சனத்தின் ப்ரதம அனிவ்ரத்தி கரணருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -2 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே- ) ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


த்விதீய அனிவ்ரத்திகரணருக்கு : 

கு -1 ; ஜீ -1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


த்ருதீய அனிவ்ரத்தி கரணருக்கு : 

கு -1 ; ஜீ -1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 : க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -3 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-5 . 
சதுர்த்த அனிவ்ரத்திகரணருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -2 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 , 
பஞ்சம அனிவ்ரத்திகரணருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -1 : லே -1 ; 1-1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


அவதி தர்சனத்தின் சூக்ஷம ஸாம்பராயருக்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ,, 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -1 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 : உ -5 . 


அவதி தர்சனத்தின் உபசாந்த கஷாயருச்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -0 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -1 ; லே -1 ; 1-1 : 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-5 . 


540 


அவதி தர் சனத்தின் க்ஷணகஷாயருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1; 
யோ -9 ; வே -0 ; க -0 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -1 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


கேவலி தர்சனங்களுக்கு : 

கு -2 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -4 , 2 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -7 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ஸம் -1 ; த -1 ; லே -1 ; ப -1 ; ஸம் -1 ; 
ஸம் -0 ; ஆ -2 ; 2-2 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -2 ; p - 1 ; பர் -6 , 4 ; ப்ரா -- 1 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -5 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ஸம் -1 ; த -1 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -0 ; ஆ -1 ; உ -2 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு ; 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -2 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ஸம் -1 ; த -1 ; லே -1 ; U - 1 ; ஸம் -1 ; 
ஸம் -0 ; ஆ -2 ; 2-2 . 
கேவலி தர்சனத்தில் ஸயோகிகளுக்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -4 / 2 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; சா -1 ; 
யோ -7 ; வே -0 ; க -0 ; ஞா -1; ஸம் -1 ; த -1 ; லே -1 ; 1-1 ; ஸம் -1 ; 
ஸம் -1 ; ஆ -2 ; உ -2 , 
தத் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -4 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -5 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ஸம் -1 ; த -1 ; லே -1 ; 1-1 ; ஸம் -1 ; 
ஸம் -0 ; ஆ -1 ; 2-2 . 


தத் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -2 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; வே-0 ; க -0 ; ஞா -1 ; ஸம்-1 ; த -1 ; - லே -1 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -0 ; ஆ -2 ; உ -2 . 


541 


கேவலிதர்சனத்தின் அயோகிகளுக்கு : 

கு -1 ; ஜீ -1 ; பர் -0 ; ப்ரா -1 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -0 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ஸம் -1 ; த -1 ; லே -0 ; ப -1 : 
ஸம் -1 ; ஸம் -0 ; ஆ -1 ; உ -2 . 


கேவலிதர்சனத்தின் ஸித்தருக்கு : 


கு -0 ; p - 0 ; பர் -0 ; ப்ரா -0 ; ஸம் -- 0 ; க -1 ; இ -0 ; கா -0 ; 
யோ -0 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ஸம் -0 ; கேவல த -1 ; லே -0 ; ப -0 ; 
ஸம் -1 ; ஸம் -0 ; ஆ -0 ; உபயோகம் -2 . 


திரிபங்கி 

தர்சனாலு வாதத்துள் பந்தோதய ஸத்வ த்ரிபங்கி என் 
னெனில் ; சக்ஷ தர்சனத்திற்கு -120 ப்ரக்ருதி பந்தங்களாகும் . 

அசக்ஷதர்சனத்திற்கு இப்படியேயாகும் . 
அவதி தர்சனத்திற்கு அவதி ஜ்ஞானம் பேலே வாகும் . 

கேவலதர்சனத்திற்கு ஸமய ஸ்திதியுமான ஸாதாவே தனீய 
பந்த மொன்றே . ‘வேதா தாஹாரித்திய குணேகம் ட்டாண 
மோக்கந்து என்கிற நியாயத்தினால் மூலாலாபமே யாகும் . 
இது பந்த த்ரிபங்கி . 


சக்ஷ தர்சனத்துக்கு: 


யோ -114 : ச்சி -2 , 5 , 1 , 1 , 17 , 8 , 5 , 4 , 6 , 6 , 1 , 2 , 16 , 
உ -110 , 107 , 100 , 104 , 87 , 81 , 76 , 72 , 66 , 60 ; 59 , 57 ; அ -4 . 
7 , 14 , 10 , 27 , 33 , 38 , 42 , 48 , 54 , 55 , 57 . 
அசக்ஷரிந்த்ரிய தர் சனத்திர்க்கு ; 

யோக்ய -121 ; வ்யுச்சித்தி -5 , 9 , 1 , 17 , 8 , 5 , 4 , 6 , 6 , 1 , 2 , 
16 ; உ -117 , 111 , 100 , 104 , 87. 81 , 76 , 72 , 66 , 60 , 59 , 57 ; 
அ -4 , 10 , 21 , 17 , 34 , 40 , 45 , 49 , 55 , 61 , 62 , 64 . 

அவதி தர்சனத்திற்கு அவதிஜ்ஞானத்துள் சொன்னது 
போல சொல்லுவது . 


542 


ஸகுணட்டா 


ணாண 


கேவல 

தர்சனத்து கேவலஜ்ஞானத்துள் சொன்னாப் 
போல் சொல்லுவது . வேதாதா ஹாரித் திய 

மோகமேவ என்கிற நியாயத்தினால் உதயத்திலும் 
ஸத்வத்திலும் விஷேஸ வ்யாக்யானம் இல்லை என்றறிவது . 

த்ருஸ்யதே அனேனேதி தர்சனம் அதவா , ஆலோகன 
வ்ருத்திர் வா தர்சனம் , அதவா , ப்ரகாஸவ்ருத்திர்வாதர்சனம் , 
உத்தரஜ்ஞானோத் பத்தி நிமித்த ப்ரயத்னானுவித்த ஸ்வ ஸம் 
வேதோ தர்சனம் , உத்தரஜ்ஞானோத் பத்தி நிமித்த ப்ரயத் 
னானுவித்த ஸ்வஸம் வேதன ஸ்ய தர்சன த்வாத் . 

( காதை ) 


" ணச கேவளிம்ஹி ஏ ஸகமோ தத்த அக்கமேண ணாண | 
தம்ஸண உட்டே தோணசச் 

சதுமத் தேஸு தொண்ணமக்கமேண உத்தீ || 
அத்தவஹம் திவு வேணத்திவே ஜோகோ 

அத்தி படிஸித்தாதோ ”. | 
ஸகலவஸ்து க்ரஹண ஸாதாரணத்வாத் ஆத்ம ஸாமான் 
யஸ்ய தஸ்ய சக்ர ஹணம் தர்சனம் . 

( காதை ) 
பாவாணம் ஸாமண்ண 
ஸாமண்ண விஸேஸயாணம் 
பிஸேஸயாணம் ஸருவ மேத்தம் 

ஜம் ) 
வண்ண ணஹிண க்கஹணம் ஜீவேணய தம்ஸணம் 

ஹோதி || ( கோ . ஜீ . 483 ) 
சக்கூண ஜம் பயா ஸஇ திஸ்இ தம் சக்கு தம்ஸணம் வேந்தி | 
ஸேஸிந்தி யப்பயாஸோ ணாயவ்வோ ஸோ அச்சக்கூத்தி | 

( கோ.ஜீ .484 ) 
ஜோகே சரஉக்காணம் பஞ்சக்காணஞ் ச கீணசரிமாணம் | 
சக்கூண மோஹி கேவல பரிமாணம் தாண ணாணஞ் ச !! 

( கோ.ஜீ .487 ) 
இதி வீதராக ஸர்வஜ்ஞ ப்ரணீதமும் சப்த பங்கி ஸமாலிங் 
கிதமுமான பதார்த்தஸார சாஸ்த்ரத்துள் தர்சன மார்கணா 
ஸ்வரூப நிரூபணம்- சதுர்விம்ஸதி பரிச்சேதம் . 


ஸ்ரீ வீர நாதாய நம : 
இருபத்தைந்தாம் அதிகாரம் 


லேஸ்யா மார்கணா நிரூபணம் 


பரம நிரஞ்சன ரூபம் பரமாத்ம ஜ்ஞான 

ஸௌக்யத்ருக்பலஸஹிதம் | 
சுர நர கின்னர வந்த்யம் நிரூ பமநீ வீர நாத 

நேமகாராத்யம் || 


லேஸ்யா மார்கணை சொல்லுதும் : 
லேஸ்யா மார்கணையுள் லேஸ்யை என்பது யோக ப்ரவ்ருதி 
கஷாயோ தயானுரஞ்சிதமானது , 

மற்றும் ஆத்மன் புண்ய பாப ப்ரக்ருதி ப்ரதேஸ பந்த 
ஸ்தித்யனுபாக பந்தங்களை தனக்கே செய்வது . 
மேலும் லேஸ்யை என்பது . 

( காதை ) 
லிம்பஇ அப்பீ கீரஇ ஏதீஏ ணிய அப்புண்ணம் 

புண்ணஞ்ச ச | 
ஜீவோத்தி ஹோதி லேஸ்ஸா லேஸ்ஸாகுணஜாண 

யுக்காதா || ( கோ . ஜீ . 489 ) 
‘ அனயா கர்மபி ராத்மானம் லிம்பதீதி லேஸ்யா 
ஆத்மப்ரவ்ருத்தி ( க்ருதி ) ஸம் க்லேஸனகரீ லேஸ்யா 

கஷாயோதயா னுரஞ்சித யோக ப்ரவருத்தி : லேஸ்யா . 
ஆத்மஸம்ஸ்கார இதி . 

( காதை ) 
ஜோக பஉத்தீ லேஸ்ஸா கஸாய உத்யாணு ரஞ்சியா 

ஹோஇ / 
தத்வோ தோண்ணம் கஜ்ஜம் பந்த சஉக்கம் ஸமுத் 

திட்டம் || ( கோ . ஜீ . 490 ) 


544 


யோகப்ரவ்ருத்தி லேஸ்யா கஷாயாணாம் உதயே நானு 
ரஞ்சிதாகமப்யதிசய முபனீதா பவதீ த்யர்த்த : 

( ஷோடஸப்ரகாரத்வம் ) 


ததோ லேஸ்யாத : 


யோக கஷாயோ ருத்கர்ஷணாதி புணர்பந்த் ப்ருக்ருதி 
ஸ்தித்யனுபாக ப்ரதேஸானாம் ; நிர்தேஸ வர்ண பரிணாம 
ஸங்க்ரமண கர்ம லக்ஷண கதி ஸ்வாமித்வ ஸா தன 

ஸங்க்யா 
க்ஷேத்ர ஸ்பர்ஸ காலாந்தர பாவால்பபஹுத்வ மென்று 
இவை ஷோடஸாதிகாரங்க ளாகும் . 


(உக்த்தஞ்ச ) 
ணித்தேஸ வண்ண பரிணாமாஸங்கமோ கம்மலக்கண 

கதீய | 
ஸாமி ஸாஹண ஸங்கா கேத்தம் பாஸம் ததோ காலோ 

( கே.ஜீ.491 ) 


அந்தரபாவப்ப பஹு அஹியாரா ஸோலஸாஹ 

வம்தித்தி ) 
லேஸ்ஸாண ஸாஹணட்டம் ஹோகம் தேஹிம் 

வோச்சாமி || ( கோ.ஜீ .492) 


( வசனம் ) 


நிர்தேஸாதிகாரம் 

இவர் ஸ்வரூபத்தை ஸம்க்ஷேபத்தினால் சொல்லுதும் : 
க்ருஷ்ண லேஸ்யா பரிணாமம் நீல லேஸ்யா பரிணாமம் , 
கபாத வேஸ்யா பரிணாமம் , தேஜோ லேஸ்யா பரிணாமம் , 
பத்ம லேஸ்யா பரிணாமம் , சுக்கல லேஸ்யா பரிணாம் என்று 
இவை ஷடபிதானங் களாகும் . 


( உக்த்தஞ்ச ) 


கிண்ஹா ணிலா காஊ தேஊ பம்மா ய ஸ்க்க 

லேஸ்ஸாய - 
லேஸ்ஸாணம் ணித்தேஸா ச்சச்சேவ ஹவந்தி 

ணியமேண || கேரி. p.493 ) 


545 


( வசனம் ) 


வர்ணாதி காரணம் 

ஷட்பத நீலமணி கபோத சுவர்ண ரக்த்த கமலம் சங்க 
மென்ப இவர் வர்ணத்துள் சமானங்களாகி க்ருஷ்ணாதி ஷட்லே 
ஸ்யைகள் பரிணமித்து த்ரவ்ய பாவ ரூபத்தினால் இரு தர 
மாகும் அவருள் சரீரத்துள்ளான வர்ணம் த்ரவ்ய லேஸ்யை ; 
பரிணாமத்துள்ளான வர்ணம் பாவ லேஸ்யை யாகும் . அவை 
சதுர்கதி ஜீவ சரீர பரிணாமங்களுள் யதாயோக்யத்தினால் 
யோஜித்துக்கொள்வது . 

க்ருஷ்ணாதி லேஸ்யைகள் இந்த்ரிய வ்யக்த்திகளினால் 
ஸங்யாதங்களாகும் . க்ரு -2 , நீ -2 , க -2 , தே -2 , 1-2 , சு -2 
ஸ்கந்த பேதத்தினால் அஸங்க்யா தங்களாகும் . க்ரு . ஸ , நீ ஸ க 
ஸ , பீ ஸ , ப ஸ , க . சு . வ.சு ; பரமாணு பேதத்தினால் அநந்த 
மாம் . க்ரு . க்க , நீ க்க , க.க்க , பீத . க்க , பக்க , சு.க்க ; பரமாணு 
பேதத்தினால் ப்ரத்யேகமாகும் என்று இவை ஸம்க்ஷேபத் 
தினால் வர்ணஞ் சொல்லப்பட்டது . 


( உக்த்தஞ்ச ) 
வண்ணோதயேண ஜணிதோ சரீர வண்ணோ து தவ்வதோ 

லேஸ்ஸா | 
ஸாஸோடா கிண்ஹதீ அனேய பேயா ஸபேயேண 11 

( கோ.ஜீ .494) 
சப்பய ணீல கபோத ஸுஹேம்வஜ சங்க ஸண்ணிஹா 

வண்ணே | 
ஸங்க்கேஜ்ஜா ஸங்க்கேஜ்ஜா ணந்த வியப்பாய பத்தேயம் || 

( கோ.ஜீ .495 ) 


ணிரயா கிண்ஹா கப்பா பாவாணுகயா ஹ திஸுரண்ர 

திரியே 
உத்தாதேஹே ச்சக்கம் போகே ரவிசந்த ஹரிதங்கா || 

( கோ.ஜீ .496 ) 


பாதர ஆஊத்தேஊ சுக்காதே ஊய வாஉகாயாணம் 
கோமுத்த முக்கவண்ணா கமஸோ அவ்வத்த வண்ணோய || 

( கோ.ஜீ 497 ) 


546 


ஸவ்வேஸிம் ஸுஹுமாணம் காவோதா ஸவ்வ விக்கஹே 

ஸுக்கா | 
ஸவ்வோ மிஸ்ஸோ தேஹா காவோத வண்ணோ ஹ வே 

ணியமா 


பரிணாமாதிகாரம் 

அஸங்க்யாத லோகமாத்ரோதய ஸ்தானத்துள் பரிணமித்து 
கஷாயங்களுத்பவிக்கும் . அதிலும் ஸங்க்லே பரிணதியின் அசுப 
மென்பது ; ஒழிந்த பரிண தியின் சுப சுத்த களென்று விபாகித்து 
கொள்வது . 


மற்றும் பரிணமிக்கும் க்ரமம் என்ன வெனில் , தீவ்ர தம 
தீவ்ர தர தீவ்ர இந்த க்ரமானு கதியின் அசுபம் பரிணமிக்கும் ; 
மந்த மந்ததர மந்ததம ரூபத்தினால் சுப சுத்தங்கள் அனுக் 
மத்தினால் பரிணமிக்கு மென்று இவை ஸம்க்ஷேபத்தினால் 
சொல்லப்பட்டது . 


கஸயகா 


(காதை ) 
லோகாண மஸம் கேஜ்ஜா 

உதயட்டாணா 

ஹோந்தி 
தத்தகிலிட்டா அசுஹா சுஹா விசுத்தா 

ததாபா 

( கோ . ஜீ . 499 ) 
திவ்வதமா திவ்வதரா திவ்வா அசுஹாஸுஹா தஹா 

மந்தா | 
மந்ததரா மந்ததமா ச்சட்டாணகயா ஹு பத்தேயம் 

( கோ.- p . 500 ) 
திவ்வதம திண்ண உ 0000 ஜ : திவ்வதரணீள் உ 0000 ஜ ; 
திவ்வதர கபோத உ 0000 மம் . ஜ தே தே ஜ ஜ ம் 0000 உ ; 
மந்ததர பெளம ஜ 00000 உ ; மந்தம ஸுக்க ஜ 000000 
உ -14 . 

( வசனம் ) 
ஸங்க்ரமணாதிகாரம் 


பரிணாமமும் தீவ்ர தீவ்ரதம பரியந்தம் , மந்தாதி மந்த 
தர பர்யந்தம் ஷட் ஸ்தான பதிதங்ளாகி முதல் க்ருஷ்ண லேஸ் 


547 


என்று 


யையும் கடை சுக்ல லேஸ்யையும் என்ப இந்த 

இந்த இரண்டும் 
க்ர மவ்ரத்தியினால் ஸங்க்ரமிக்கும் . 

மற்றும் அந்த இரண்டும் தீவ்ர தமாதி தீவ்ரபர்யந்தம் 
மந்த தமாதி மந்த ப்ர்ய்ந்தம் ஷட் ஸ்தான பதிதங்களாகி 
க்ரம ஹானி யினால் ( ? ) சங்க்ரமிக்கும் . 

மற்றும் அனுக தப்ர தமாந்தங்களான நீல பத்மாபிதான 
லேஸ்யா த்வயம் ஷட் ஸ்தான பதிதங்களாகி பூர்வோக்த்த 
க்ரமத்தினால் ஹானி வ்ரத்தியுள் சங்க்ரமிக்கும் . மற்றும் 
அவற்றின் அனுகத ப்ர தமாந்தங்களான கபோத மீதாபிதான 
லேஸ்யா த்வயம் ஷட் ஸ்தான பதிதங்களாகி முன் சொன்ன 
அனுகிரமத்தினால் ஹானி வ்ரத்தியுள் சங்க்ரமிக்கும் 

வை ஸம்க்ஷேபத்தினால் ஸங்க்ரமணஞ் சொல்லப்பட்டது 
ஷட்வரத்திகள் 

அனந்த பாக வ்ரத்தி , அஸங்க்யாத பாகவ்ருத்தி , ஸங்க்யாத 
பாக வ்ரத்தி ; ஸங்க்யாத குண வ்ரத்தி , அஸங்க்யாத குண 
வ்ரத்தி , அனந்த குண வ்ரத்தி என்று இவை ஷட் வ்ருத்திகள் ,. 
ஷட்ஸ்தானங்கள் 

அனந்த பாக ஹானி , அஸங்க்யாத பாக ஹானி , ஸங்க்யாத 
பாக ஹானி ; ஸங்க்யாத குண ஹானி , அஸங்க்யாத குண 
ஹானி அனந்த குண ஹானி என்று வை ஷட்ஹானிகள் 
இவைகளே ஷட் ஸ்தானங்க வென்பது . 


( காதை ) 


ஸங்கமணம் ஸண்ட்டாணம் பரட்டாணம் ஹோதி 

கிண்ஹா சுக்காணம் ) 
வட்டீஸு ஹிஸட்டாணம் உபயம் ஹாணிம்ஹி லேஸ 

உபயேவி || ( கோ . ஜீ 504 ) 
கிருஷ்ண சுக்ல லேஸ்யைகளுக்கு விருத்திகளில் ஸ்வஸ்தான 
ஸ்ங்கரமணேயாம் . க்ருஷ்ண சுக்ல லேஸ்யையின் ஹானியில் 
உபயம் ஸ்வஸ்தான பரஸ்தான ஸங்க்ரமண ஆகும் . ஸேஷ 
லேஸ்யைகள் உபயம் ஹ ாணி விலேயும் வ்ருத்தியிலேயும் 


548 


சாகை 


சாகா 


அபிசப்தத்தினால் ஸ்வஸ் தான பரஸ்தான ஸங்க்ரமண 
ஆகும் . 
கர்மாதிகாரம் 

அங்குரித பல்லவித கோரதித குஸுமித ஸ்தபகித ப்ரபலித 
ஸஹகார பாதப ப்ர தர்சனத்தினால் ஒருவன் ஸமூலோத் 
பாடனம் பண்ணி பலம் அனுபவிப்பபேனென்பவனும் , த்விதீய 
ஒருவன் நிர்மூலனம் யில்லாத பழம் இருக்கும் வரை 
மாத்ரம் சேதித்துப் பலம் அனுபவிப்பேனென்பதும் , த்ருதீய 
ஒருவன் நிர்மூலணம் யில்லாத பழம் யிருக்கும் வரை உபசாகை 
யினைச் சேதித்துப் பலம் அனுபவிப்பே னென்பனும் , சதுர்த்த 
ஒருவன் நிர்மூலிக்காதும் பழம் இருக்கும் வரை 
கண்டனஞ் செய்யாமல் மெதுவாக உபசாககையும் சேதித்து 
பலம் அனுபவிப்பேன் என்பவனும் , பஞ்சம ஒருவன் நிர்மூலிக் 
காமலும் பழம் இருக்கும் வரை கண்டிக்காமலும் சாகோபசா 
கங்களைச் சேதிக்காமல் ஸ்ஹகாரப்பலம் ( ? ) ஆனதை பறித்து 
அனுபவிப்பே னென்பனும் , ஆறாவது புருஷன் ஒருவன் நிர்மூலிக் 
காமலும் ஸ்கந்த சாகோபசாங்களைச் சேதிக்காமலும் வாதா 
ஹதாந்தோஸத்தினால் பதித பலம் அனுபவிப்பேனென்பனும் 
இவை சொல்லப்பட்ட புருஷர் அறுவருள் பரிணதியுன் சமான 
மாகுமென்று க்ருஷ்ண லேஸ்யாதி பரிணத ஜீவன்களுடைய 
மனோவாக் காய வ்யாபாரம் அறிந்து கொள்வது . ( பார்க்க : 
படம் ) . 

( காதை ) 
நிம்மூளக்கந்தஸா ஹுவஸாஹம் ச்சித்தும் ச்சிணித்தும் 


படிதாஇம் | 


மிக்காவும் ப்பலா இமிதிஜம் மணேண வயணம் ஹவே 

கம்மம் || ( கோஜீ .508 ) 
( வசனம் ) 


லக்ஷணாதிகாரம் 

க்ருஷ்ண லேஸ்யா லக்ஷணம் : 
அனவரதம் க்ரூர பரிணதியும் , மறந்தும் வைர பாவமும் 
விடாமையும் , பற்றுவிடாத தன்மையும் அகாரண வ்யாஜ 


549 


சீலதையும் , ஸத்தர்ம சன்மார் கோபதேஸகருள் விமுக்தையும் 
மூகாந்த பதிர பங்கு குப்ஜ வ்ருத்த ஸரோக தாரித்யாபிபூத 
க்ஷத்ரட்வத பந்தனாதி விபத் பீடா க்ராந்த நாஸ்கித ஜீவன் 
களுள் தயா ரஹிதையும் , வ்யாக்ர 

ஸிம்ஹ மார் ஜார 
பரிணதைப்போல் நிக்ருஷ்டமான சேஷ்டையும் ஸஜ்ஜன ஜனங் 
களுக்கு வஸமாகாத தன்மையும் முதலான துஷ்ட்ட 

துஷ்ட்ட வர்த் 
தனையுள் வர்த்திக்கின்ற ஜீவனுடைய பரிணதியை க்ருஷ்ண 
லேஸ்யா பரிணாம மென்று அறிவது . 

( காதை ) 


சண்டோ ணமுசஇ வேரம் பண்டண ஸுலோய தம்மதய 

ரஹியோ | 
துட்டோ ணய ஏதி வசம் லக்கணமேயந்து கிண்ஹஸ் ஸ || 

கோ , ஜீ .509 ) 


( வசனம் ) 
நீல லேஸ்யா லக்ஷ்ணம் 

கார்யோத்மத்துள் மந்தனும் , புத்திஹீனனும் விஞ்ஞான 
மில்லாதவனும் விஷயஸேவா காம்க்ஷிதனும் , துரபிமான 
தேயுள்ளவனும் , மாயாப்ரபஞ்சத்துள் நடப்பவனும் , ஆலஸ்ய 
காரனும் ஸதா வ்யாதி பீடிதனும் , நித்ரா ஜாட்யதேயுள்ள 
வனும் , பரவஞ்சனையுள் குஸலனும் , தன தான்யாதி பரிக்ர 
ஹத்துள் தீவ்ர 

மோஹம் உள்ளவனும் என்று இவை 
முதலான குணங்களுள் வர்த்திக்கின்ற ஜீவனின் பரிணதியும் 
நீல லேஸ்யா பரிணாம மென்றறிவது . 


( காதை ) 
மந்தோ புத்தி விஹீணோ ணிவ்விண்ணாணிய விஸிய 

லோ லோய | 
மாணிமாயீய தஹா ஆலஸ்ஸோ சேவ ப்பேஜ்ஜோ ய || 

( கோ . p.510) 
ணித்தா வஞ்சன பஹுலோ தனதண்ணே ஹோதி திவ்வ 

ஸண்ணாய 
லக்கண மேயம் பணியம் ஸமாஸதோ ணீலலேஸஸ்ஸ !! 

( கோ.ஜீ. 511 ) 


550 


( வசனம் ) 


கபோத லேஸ்யா லக்ஷணம் 

லிருதா கோபிப்பதும் , பரநிந்தாபரதையும் , அன்ய தோஷ 
க்ர ஹணமும் , சேதனாசேதன வஸ்துவில் அதி சாகஸமும் 
ப்ரபல பய , மும் சோகமும் , ஆஸுயாபாவமும் , பரபரி பவானு 
ராகமும் , ஆத்ம ப்ரஸம்சையும் விகத விசாரத்தினால் பிறருள் 
அவிஸ்வா ஸதையும் , குபுத்தியுள் தன்னைப்போல பிறரை 
நிந்திப்பதும் , மித்யா ஸ்துதிகளுள் ஸ்ந்தோஷத்தையும் , 
ஹானி வ்ருத்திவிசார பரிஜ்ஞான சூன்யதையும் , ரணரங்கத் 
துள் ஜீவத்துவமும் கீர்த்தி ப்ரீதியினால் வந்திகளிடத்து பிரிய 
மான தன்மையும் , கார்யாகார்ய விவேக விகலதையும் என்று 

முதலான குணங்களுள் வர்த்திக்கின்ற 
பரிணதியும் கபோத லேஸ்யா பரிணாம மென்றறிவது . 


இவை 


ஜீவனின் 


( காதை ) 


ரூஸஇ ணிந்தஇ அண்ணே தூ ஸஇ பஹுஸோ யஸோய 

பய பஹுளோ | 
அசுயஇ பரிபவ இ பரம் பஸம்ஸயே அப்பயம் பஹுஸோ || 

( கோ . ஜீ . 512 ) 
ணய பத்திய இ பரம் ஸோ அப்பாணம் யிவ பரம் பி 

மண்ணந்தோ | 
தூ ஸஇ அபித்துவந்தோ ணய ஜாண இ ஹாணி வட்டிம் 

வா || ( கோ . p . 513 ) 


( வசனம் ) 


பீதலேஸ்யா லக்ஷணம் 


லாபாலாபத்துள் பரிஜ்ஞானமும் , புண்யா புண்யத்துள் 
விசார நிபுணதையும் , விகதபக்ஷ பாதத்தினால் சமஸ்த ஜீவ 
சமதர்தித்வமும் , பரத்ர ப்ரீதியுள் கூடின தயாளுதையும் , 
ஸத்பாத்ரதான வ்யஸன வஸ கதையும் ம்ருதூக்த்தி ம்ருது 
வர்த்தனையும் என்று இவை முதலான குணங்களுள் - வர்த்திக் 
குன்ற ஜீவனின் பரணதி பீத லேஸ்யா பரிணாம மென்று 
அறிவது . 


SS1 


( காதை ) 


ஜாணஇ கஜ்ஜாகஜ்ஜம் ஸேயமஸேயம் லேச ஸவ்வ 

ஸமபாஹீ | 
தயதாணர தோய மிதூ லக்கண மேயந்து தேஊஸ்ஸ || 

( கோ . ஜீ . 515 ) 


( வசனம் ) 


பத்ம லேஸ்யா லக்ஷணம் 

ஸஜ்ஜனருள் உதாரதையும் , சுபவர்த்தனாரக்த்தையும் , பூத 
மனோவாக்காய பரிணதையும் , ஸத்வ்யஸநோத்யோகத்துள் 
பெரிதும் அர்த்த சரீரத்தை க்ஷயிப்பிப்பதும் ஸாது குரு குணாதி 
களுள் நயவிநய பய பக்தி யுக்ததையும் அனவரதம் தர்ம 
சாஸ்த்ர புராண கதா வர்ணநோத்ஸக தையும் , ஜிநஸமய 
ப்ரவிஷ்ட்ட சாதுர் வர்ணத்துள் அதி வத்ஸலதையும் , ஜினா 
பிஷேக அர்ச்சனாதி அனேக தர்ம ப்ரபாவனா புரஸ்ஸரதையும் 
முதலான ஸத்குணத்துள் வர்த்திக்கின்ற ஜீவனின் பரிணதியை 
பத்ம லேஸ்யா பரிணதி என்று அறிவது . 


( காதை ) 


சாகிபத்தோ சோக்கோ உஜ்ஜவகம்மோ ய கமதி 

பக்ஷகம்பி ) 
ஸா ஹுகுரு பூஜணரதோ லக்கணமேயந்து பம்மஸ்ஸ !! 

( கோ . ஜீ . 516 ) 
சுக்லலேஸ்யா லக்ஷணம் 
ஹித பரிமித மத்யஸ்த 

மதுர கம்பீர , 

ஸத்யவாக் 
வர்த்தனையும் , நிதானஹித . தர்மானுஷ்ட்டான ப்ரவர்த் 
தனையும் , ஜீவித மரண லாபாலாப நிந்தா ப்ரஸம்ஸா 
துக் காதிகளுள் ஸமான பரிணதையும் , மித்ர சத்ரு விகல்பா 
பாவத்தினால் ராகத்வேஷ மில்லாமையும் , சமஸ்த விஷயத்துள் 
விக்த ஸ்னேஹ பரிணதயும் என்று இவை முதலான பரம 
குணங்களுள் வர்த்திக்கின்ற ஜீவனின் பரிணதியை சுக்ல தேஸ்ய 
பரிணாம மென்று அறிவது . 


சுக 


552 


( காதை ) 
ண ய குணஇ பக்க வாயம் ணவிய நிதாணம் ஸமோ ய 

ஸவ்வேஸிம் | 
ணத்திய ராயத்தோஸா ணே ஹோவிய 

சுக்கலேஸஸஸ்ஸ || ( கோ.ஜீ. 517 ) 
இவ்வண்ணம் லக்ஷணஞ் சொல்லப்பட்டது . 

( வசனம் ) 
ஆயுள் கட்டுதல் 

ஷட் லேஸ்யைகளுங்கூடி ஷட்விம்சதி விபாகங்கள் செய்த 
மத்யமாஷ்ட்ட பாகங்களுள் அஷ்டாப கர்ஷத்தினால் ஆயுர் 
பந்த ஹேதுக்களாகு மென்றறிவது . 

என்னென்றால் , முன்னம் உபார்ஜித்த ஆயுஷ்ய ஸ்தியை 
த்ரிபாகம் பண்ணி அதனுள் இரண்டு பாகங் கழித்து மூன்றாம் 
பாகத்து ஆதியிற் கட்டும் ; மற்றும் அதில் கட்டாவிடில் , 
ஒழிந்த மூன்றாவது பாகத்தை த்ரிபாகம் பண்ணி அதனுள் 
இரண்டு பாகங்கழித்து மூன்றாவது பாகத்து ஆதியிற் கட்டும் ; 
அதில் கட்டாவிடில் ஒழிந்த ஆயிஷ்யத்தினையும் இந்த க்ரமத் 
தினால் விபாகிப்பது . இந்த க்ரமத்தினால் ஏழு வாரங்கழிய 
எட்டாவது வாரத்துள் அந்தர் முஹுர்த்தம் ஆயுஷ்ய ஸ்திதி 
ஒழிய அபிநவ ஆயுஷ்ய கர்மங்கட்டி பிற்பாடு ஜீவன் கந்த்யந் 
தரத்தை எய்தும் . 

இந்த அஷ்டாபகர்ஷ லக்ஷணத்தை அறிந்து பவ்யவர 
புண்டரீகன் சுப சுத்த பாவங்களுள் பரிணாமத்தினை அனவ 
ரதம் யோஜிப்பது இதன் பாவார்த்தம் .. 
ஒழிந்த அஷ்ட்டா 

பாகங்கள் சதுர்கதி 
ஹேதுக்களாகு மென்றறிவது . 
லேஸ்யாவும் பிறவியும் 

என்னென்றால் , சுக்ல லேஸ்யா பரிணாமத்தின் உத்க்ர 
ஷ்ட்டாம்ஸத்தினால் ஜீவன் ஸர்வார்த்தளித்தியுள் பிறக்கும் 

சுக்கல லேஸ்யா பரிணாமத்தின் ஜகன்யாம்ஸத்தினால் 
ஜீவன் சதார ஸஹ ஸ்ரார கல்ப த்வயத்துள் பிறக்கும் . 


தஸ 


கம 


553 


பத்ம 

லேஸ்யா பரிணாமத்தின் ஜகன்யாம் ஸத்தினால் 
ஜீவன் ஸனத்குமார மஹேந்த்ர கல்ப த்வயத்துள் பிறக்கும் . 

பத்ம லேஸ்யா பரிணாமத்தின் மத்யம அம்ஸத்தினால் 
ஜீவன் ப்ர ஹம ப்ரஹ்மோத்தர லாந்தவ காபிஷ்ட்ட சுக்ர 
மஹாசுக்ராபிதான ஷட் கல்பத்துள் பிறக்கும் . 


தேஜோ லேஸ்யா பரிணாமத்தின் உத்க்ருஷ்ட்டாம்ஸத் 
தினால் ஜீவன் ஸனத்குமார மாஹேந்த்ர அந்திம சக்ரேந்த்ர 
ஸ்ரேணியுள் பிறக்கும் . 

தேஜோ லேஸ்யா பரிணாமத்தின் ஜகன்யாம்ஸத்தினால் 
ஜீவன் ஸௌதர்ம ஈஸானத்தின் முதல் இந்த்ரக ஸ்ரேணியுள் 
பிறக்கும் . 

தேஜோ லேஸ்யா பரிணாமத்தின் மத்யம அம்ஸத்தினால் 
ஜீவன் விமல விமான முதலான பலபத்ரஸரேணியுள் பிறக்கும் . 

க்ருஷ்ண லேஸ்யா பரிணாமத்தின் உத்க்ருஷ்ட்ட அம்ஸத் 
தினால் ஜீவன் சப்தம நரகத்துள் பிறக்கும் . 

க்ருஷ்ண லேஸ்யா பரிணாமத்தின் ஜகன்யாம்ஸத்தினால் 
ஜீவன் பஞ்சம நரகத்தின் அதஸ்தன படலத்துள் பிறக்கும் . 

க்ருஷ்ண லேஸ்யா பரிணாமத்தின் மத்யம அம்ஸத்தினால் 
ஜீவன் தமப்ரபை ஆறாவது நரகத்துள் பிறக்கும் . 


நீல லேஸ்யா பரிணாமத்தின் உத்க்ருஷ்ட்டாம்ஸத்தினால் 
ஜீவன் தூம ப்ரபை என்ப ஐந்தாவது நரகத்துள் பிறக்கும் . 

நீல ஸேஸ்யா பரிணாமத்தின் ஜகன்யாம்ஸத்தினால் ஜீவன் 
வாலுகாப்ரபையில் ப்ரஜ்வதேந்த்ரகத்திலும் பிறக்கும் . 

நீல லேஸ்யா பரிணாமத்தின் மத்யம அம்ஸத்தினால் 
ஜீவன் பங்கப்ரபை என்னும் நான்காவது நரகத்துள் பிறக்கும் . 
கபோத 

லேஸ்யா பரிணாமத்தின் உத்க்ருஷ்ட்டாம் 
சத்தினால் ஜீவன் வாலுகாப்ரபை என்னும் மூன்றாவது 
நரகத்தின் ஸம்ஜ்வலிதேந்த்ரகத்துள் பிறக்கும் . 


554 


கபோத லேஸ்யா பரிணாமத்தின் ஜகன்யாம்சத்தினால் 
ஜீவன் ப்ரதம நரகத்தின் சீமந்தேநீதரகத்துள் பிறக்கும் . 

கபோத லேஸ்யா பரிணாமத்தின் மத்திய அம்சத்தினால் 
ஜீவன் சர்கரப்ராபை என்னும் த்வி தீய நரகத்துள் பிறக்கும் . 
க்ருஷ்ண லேஸ்யா 

சதுஷ்ட்டயத்தின் மத்யம அம்சங் 
களினால் ஜீவன் பவனாதி த்ரிகத்துள்ளும் ப்ரத்வி அப்பு 
வனஸ்பதி த்ரிகத்துள்ளும் பிறக்கும் . 

மற்றும் க்ருஷ்ண லேஸ்யா த்ரயத்தின் மத்யம 
அம்ஸங்களினால் ஜீவன் தேஜஸ்காயிக வாதகாயிக த்விகத்துள் 
ளும் விகலத்ரயத்துள் பிறக்கும் . 


கதி 


க 


மனுஷ்ய திர்யக் பஞ்சேந்த்ரியங்களுள் ஜீவன் யதாயோக்ய 
மான ஸ்வகீய லேஸ்யையினால் பிறக்கும் . 

இவை ஸம்க்ஷேபத்தினால் லேஸ்யைகளினாலான 
சொல்லப்பட்டது . 

( காதை ) 
லேஸ்ஸாணம் கலு 
கலு அம்ஸா ச்சவ்வீஸாஹோந்தி தத்த 

மச்சிமயா , 
ஆஉக பந்தன ஜோகா அட்டட்ட வகரிஸ காலபவா || 

( கோ , p.518 ) 


லேஸட்டாரஸ அம்ஸா சஉகயி சுமணஸ்ஸ காரணா 

ஹோந்தி | 
சுக்குக்கஸ்ஸம் ஸமுதா ஸவ்வட்டா ஜாந்தி கூலு ஜீவா || 

( கோ.ஜீ .519 ) 
அவரம்ஸமுதா ஹோந்தி ஸதார துகே மச்சிமம்ஸே கேண 


முதா | 


ஆண்த கப்பா துவரீம் ஸவ்வட்டம் இல்லகே ஹோந்தி || 

( கோ . p.520 ) 
பம் முக்கஸ்ஸம் ஸமுதா ஜீவா உவஜாந்தி கலு 

ஸஹ ஸ்ஸாரம் 
அவரம்ஸமுதா ஜீவா ஸணக்குமாரஞ் ச மாஹிந்தம் || 

( கோ.ஜீ .521 ) 


555 


மச்சிம அம்ஸேண முதா தம்மச்சம் ஜாந்தி தேஉஜேட்ட 

முதா | 
ஸாணக்குமார மாஹிந்தந்திம சக்கிந்த சேடிம்மி || 

( கோ.ஜீ .522 ) 
அவரம் ஸமுதா ஸோஹம்மீ ஸாணாதி மஉடம்மி 

ஸேடிம்மி | 
மச்சிம அம்ஸேண முதா விமளாவிமாணாதி பலபத்தே || 

( கோ.ஜீ 523 ) 


ஸேண 


கிண்ணவரம் 

முதா அவதிட்டாணம்மி அவர 

அம்சமுதா | 
பஞ்சம சரிமதி மிஸ்ஸே மஜ்ஜே மஜ்ஜேண ஜாயந்தே || 

( கோ.ஜீ .524 ) 
நீலுக்கஸ்ஸம் ஸமுதா பஞ்சம் அந்திம் தயம்மி அவர முதா | 
வாலுக ஸம்பஜ்ஜ லிதே மஜ்ஜே மச்சேண ஜாயந்தே || 

( கோ.ஜீ.525 ) 
வரகா ஓதம்ஸமுதா ஸஞ்சலிதம் ஜாந்தி ததியணிரயஸ்ஸ | 
ஸீமந்தம் அவரமுதா மச்சே மச்சேண ஜாயந்தே | 

( கோ.ஜீ.526 ) 


கிண்ண சஉக்காணம் புணமஜ்ஜசமுதா ஹு பவணகாதி 

தியே | 
புடவி ஆஉ வணப்பதி ஜீவேஸு ஹவந்தி கலு ஜீவோ || 

( கோ.ஜீ .527 ) 


கிண்ண தியாணம் மச்சிம அம்ஸமுதா தேஉ வா உ வியலே 

ஸு , 
ஸுரணிரயா 

லேஸ்ஸஹிம் ணர திரியம் ஜாந்தி 

ஸக ஜோக்கம் || ( கோ.ஜீ. 528 ) 


லக 


( வசனம் ) 


ஸ்வாமித்வாதிகாரம் 

கபோத லேஸ்யா பரிணாமத்தின் ஜகன்யாம்ஸத்தினால் 
ப்ரதம நரகத்துள் வர்த்திக்கும் . 


கபோத லேஸ்யா பரிணாமத்தின் மத்யம அம்ஸத்தினால் 
த்விதீய நரகத்துள் வர்த்திக்கும் . 


556 


கபோத லேஸ்யா பரிணாமத்தின் உத்க்ரஷ்ட்டாம்ஸத் 
தினாலும் நீலலேஸ்யா பரிணாமத்தின் ஜகன்யாம்ஸத்தினாலுங் 
கூடி த்ருதீய நரகத்துள் வர்த்திக்கும் . 


நீல லேஸ்யா பரிணாமத்தின் மத்யம அம்ஸத்தினால் 
சதுர்த்த நரகத்துள் வர்த்திக்கும் . 


நீல லேஸ்யா பரிணாமத்தின் உத்க்ருஷ்ட்டாம் ஸமும் 
கிருஷ்ண லேஸ்யா பரிணாமத்தின் ஜகன்யாம்ஸ முங்கூடி பஞ்சம 
நரகத்துள் வர்த்திக்கும் . 


க்ருஷ்ண லேஸ்யா பரிணாமத்தின் மத்யம அம்ஸத்தினால் 
ஷஷ்ட்ட நரகத்துள் வர்த்திக்கும் . 


க்ருஷ்ண லேஸ்யா பரிணாமத்தின் உத்க்ருஷ்ட்டாம்ஸத் 
தினால் சப்த நரகத்துள் வர்த்திக்கு மென்று அறிவது . 


மனுஷ்யரும் திர்யஞ்சரும் யதாயோக்யத்தினால் ஷட் 
லேஸ்யா பரிணாமத்திற்கு ஸ்வாமிகளாகு மென்றறிவது . 


தேஜோ லேஸ்யா பரிணாமத்தின் ஜகன்யாம்ஸத்தினால் 
பவன த்ரிகத்துள் வர்த்திக்கும் . 


தேஜோ லேஸ்யா பரிணாமத்தின் மத்யம அம்சத்தினால் 
ஸௌதர்ம ஈசான கல்பத்துள் வர்த்திக்கும் . 


தேஜோ லேஸ்யா பரிணாமத்தின் உத்க்ருஷ்ட்டாம்ஸமும் 
பத்ம லேஸ்யா பரிணாமத்தின் ஜகன்யாம்ஸமும் கூடி ஸனத் 
குமார மாஹேந்த்ர கல்ப த்வயத்துள் வர்த்திக்கும் . 


பத்ம லேஸ்யா பரிணாமத்தின் மத்யம அம்ஸத்தினால் 
ப்ரஹம ப்ரஹ்மோத்தர லாந்தவ காபிஷ்ட்ட சுக்ர மஹா 
சுக்ர என்ப இந்த ஷட் கல்பங்களுள் வர்த்திக்கும் . 

பத்மலேஸ்யா பரிணாமத்தின் உத்க்ருஷ்டாம் ஸமும் சுக்ல 
லேஸ்யாபரிணாமத்தின் ஜகன்யாம்ஸமுங்கூடி சதாரஸஹஸ்ரார 
கல்ப த்வயத்துள் வர்த்திக்கும் . 


557 


சுக்ல லேஸ்யா பரிணாமத்தின் மத்யம அம்சத்தினால் 
ஆனத ப்ராணத ஆரண அச்யுத மென்ப கல்ப சதுஷ்ட்ட 
யத்துள் வர்த்திக்கும் . 


சுக்ல லேஸ்யா பரிணாமத்தின் உத்க்ருஷ்டாம்ஸத்தினால் 
நவக்ரைவேயக நவானு திசை பஞ்சானுத்தரத்துள் வர்த்திக்கும் . 


அதவா , ப்ரகாராந்தரத்தினால் சுக்லோத்க்ருஷ்ட்ட ஜகன் 
யாம்ஸத்தினால் நவக்ரைவேயகத்துள்ளும் சுக்லோத்க்ருஷ்ட்ட 
மத்யம அம்ஸத்தினால் நவானுதிசையுள்ளும் சுக்லோத் 
க்ருஷ்ட்ட உத்தம அம்ஸத்தினால் பஞ்சாணுத்தரத் துள்ளும் 
வர்த்திக்கு மென்று இவை ஸ்வாமித்வம் சொல்லப்பட்டது . 


(காதை ) 
கா கா கா ஊ ணீளா நீளா ய நீளகிண்ஹாய | 
கிண்ஹாய பரமசிண் ஹா லேஸ்ஸா படமாதி புடவீணம் || 

( கோ.ஜீ.529 ) 


ணரதிரியாணம் ஓகோ இகிவிகலே திண்ணி சஉ 

அசண்ணிஸ்ஸ | 
ஸண்ணி அபுண்ண கமிச்சே ஸாஸண ஸம்மேவி அஸுஹ 

தியம் || ( கோ . p.530 ) 


போகோ புண்ணகே ஸமே காஉஸ்ஸ ஜஹண்ணியம் 

ஹவே ணியாமா | 
ஸம்மே வா மிச்சே வா பஜ்ஜத்தே திண்ணி சுஹ 

லேஸ்ஸா ( கோ.ஜீ .531 ) 


அயதோத்தி சலேஸ்ஸாஓ சுஹதிய வேஸ்ஸா ஹு 

தேஸவிரததியே | 
தத்தோ சுக்கா லேஸ்ஸா அஜோகிடாணம் அலேஸந் து || 

( கோ.ஜீ, 532 ) 
ணவரி விஸேஸோ ததியா யேபுடவீ யேண ச்சண்ணம் 

ந்தியாணம் ( 
மச்சே உவரிம அட்டஸு இந்தயேஸு உக்களியா காஉ 

லேஸ்ஸாயா | 


558 


ப்பவதி ஹட்டிமயேண வமே இந்தியே கேஸிம் ஜீவாணம் | 
முக்கஸ்ஸியா காஊ லேஸ்ஸா கேளிஞ்சி ஜஹண்ணியா } ) 
a ள லேஸ்ஸா பஞ்சமியே புடவிஏ சஉண்ஹ முவரிம 

இந்தியாணம் | 
உக்கஸ்ஸியா நீல லேஸ்ஸா ஜஹண்ணிய கிண்ஹ 

லேஸ்ஸா || 


திரிக்க மணுஸ்ஸ உவஸம ஸம்மா இட்டி காலப்பந்ததே 

ஸுண்டு ஸங்கிலிட்டாணம் 
பேஸஜ்ஜதா ஸஞ்ஜதா ஸஞ்ஜதாணவ்வ கிண்ஹா ணீல 

காஒ லேஸ்ஸான ஹோந்தித்தி || 
ஸஸணே ஸுஹதிய லேஸ்ஸா ஓஹோந்தி பஜ்ஜத்த | 
விஸயே ணட்டகஸாயே லேஸ்ஸா உச்சதி ஸாபூத || 
புவ்வகதிணாயா அதவா ஜோகோப உத்தீ ) 
முக்கோக்தி தஹிம் ஹவே லேஸ்ஸா || 
திண்ஹம் தோண்ஹம் தோண்ஹம் ச்சண்ஹம் தோண்ஹம் 

சதேரஸண்ஹம் ச ) 
ஏத்தோய சோத்த ஸண்ணம் லேஸ்ஸா பவணாதி 

தேவாணம் | } ( கோ.ஜீ. 534 ) 
தேவ தேவ தேவ பும்மாபம்பா யபம்ம சுக்காய 
சுக்காய பரம சுக்கா பவணதியா புண்ணகே அசுஹா | 

( கோ.ஜீ. 535 ) 
வண்ணோத யஸம்பாதி தஸரீரவண்ணோது தப்பதோ 

லேஸ்ஸா | 
மோஹுதய காவஸமோ வஸ மக்கய ஜஜீவப்பந்தனம் 

பாவோ || ( கோ.ஜீ. 536 ) 


( வசனம் ) 


வர்ண 


சாதனாதிகாரம் 

நாம கர்மோதய சம்பாதித வர்ண ரூப சரீரம் 
த்ரவ்ய லேஸ் யைக்கு சாதன மாகும் . மோஹ நீய கர்மோத 
யமும் க்ஷாயோபசமமும் உபசமும் க்ஷயமும் என்ப 

என்ப இந்த 
நான்கும் ஜீவனின் பாவ 

லேஸ்யைக்கு 

ஸா தனமாகு 
மென்றறிவது . 


559 


(காதை ) 


பாகேண 


கமேண 


அஸுஹ தியா ஹீணகமா 

பர்மாணாதோ 

அணந்த 

லோகாஸோ | 
தேஉதியா ஸங்கேஜ்ஜா ஸங்கம ஸங்கேஜ்ஜா பாககமா || 
கிண்ஹாதி ராஸிமாவளி அஸங்க 

பஜிய 

பவிபத்தே ) 
ஹீனகமா காலம் வா அஸ்ளிய தவ்வாது ப்பஜிதவ்வா || 
கேத்வாதோ அஸுஹதியா அணந்தலோகா 

பரிஹீணா | 
கேவளணாணா ணந்திமபாகோ பாவாது 

பாவாது கிண்ஹதிய 

ஜீவா ! 
தேஉதியா ஸங்க்கேஜ்ஜா ஸங்கா ஸ்ங்கேஜ்ஜா பாககமா | 
ஜோயிஸியாதேர அஹியா திரிக்க ஷண்ணிஸ்ஸ 

ஸங்கபாகாது || 
ஸு இஸ்ஸ அங்குலஸ்ஸய அஷங்க பாகந்த தேஉதியம் | 
பேஸத ச்சப்பண்ணம் குளகதி ஹிதபதரந்து ஜோ 

ஸியமாணம் || 
தஸ்ஸய ஸங்கேஜ்ஜதிமமா திரிக்க ஸண்ண பரிமாணம் | 
தேஉது அஸங்க்க கப்பா பல்லா ஸங்கேஜ்ஜ பாகயா 

சுக்கா ! 
ஓஹி அஸங்கேஜ்ஜதியா தேஉதியா பாவதோ ஹோந்தி | 
ஜோ இஸிய வாண ஜோஜினி திரிக்க புரிஸாய ஸண்ணிணே 

ஜீவா || 
தத்தே உபம்ம லே.ஸ்ஸா ஸங்க்க குணோ ணாகமே 


ணேதே ) 


மென்பது 


கால 


ஸங்க்யா , க்ஷேத்ர , ஸ்பர்ஸ , காலாதிகாரம் 

வர்த்தமானங்கூடி அதீத ஸ்பர்சனத்தை சொல்லுவது 
ஸ்பர்ஸன 

( ஸ்பர்ஸம் ? ) வர்த்தமான 
ஸ்பர்ஸனத்தை க்ஷேத்ர மென்பது . க்ஷேத்ரம் க்ரஷ்ணாதி 
ஷட்லேஸ்யா பரிணாமங்களுக்கு நா.நாஜீவா பேக்ஷையினால் 
ஸர்வத்ர 

ஜகன்யஸ்திதி அந்தர் முஹுர்த்தமாகும் ; ஏக 
ஜீவாபேக்ஷையினால் ஜகன்ய ஸ்திதி அந்தர் 

முஹஉர்த்த 
காலமாகும் . 


560 


க்ருஷ்ண லேஸ்யைக்கு முப்பத்து மூன்று ஸாகரோபம் 
காலம் உத்க்ருஷ்ட்ட ஸ்திதி யாகும் . 
நீல லேஸ்யைக்கு சப்ததஸ 

ஸாகரோபம காலம் 
உத்க்ருஷ்ட்ட ஸ்திதி யாகும் . 


காலம் 


கபோத லேஸ்யைக்கு ஏழு 

ஸாகரோபம 
உத்க்ருஷ்ட ஸ்திதி யாகும் . 

தேஜோ லேஸ்யைக்கு இரண்டு ஸாகரோபம 
உத்க்ருஷ்ட்ட ஸ்திதி யாகும் . 


சாலம் 


பத்ம லேஸ்யைக்கு பதினெட்டு ஸாகரோபம காலம் 
உத்க்ருஷ்ட்ட ஸ்திதி யாகும் . 


சுக்ல லேஸ்யைக்கு முப்பத்து மூன்று ஸாகரோபம காலம் 
உத்க்ரூஷ்ட்ட ஸ்திதி யாகும் . என்று இவை ஸம்க்ஷ்ேபத்தினால் 
ஜகன்யோத்க்ருஷ்ட்ட ஸ்திதி ரூபத்தினால் காலம் சொல்லப் 
பட்டது . 
ஸட்டாண ஸமுக்காதே உவவாதே ஸவ்வ லோய 

மஸுஹாணம் 
லோயஸ்ஸா ஸங்கேஜ்ஜதி பாகம் கேத்தந்து தேஉ 

தீயே || ( கோ . ஜீ . 543 ) 


சுக்கஞ்ச ஸமுக்காதே அஸங்க பாகாய ஸவ்வலோகாய ! 

( கோ.ஜீ .544 ) 
பாஸம் ஸவ்வம் லோயம் திட்டாணே அஸுஹ 

லேஸ்ஸாணம் || ( கோ . ஜீ . 545 ) 
பவண தியாண விஹாரோ ணிரயதி லோ ஹம்ம 

ஜுகளபர்யந்தம் | 
உவரிம தேவப்ரயோகே ணச்சுத கப்போத்திணித்திட்டா || 
மரதி அஸங்கேஜ்ஜ திமம் தஸ்ஸா ஸங்காய விக்கஹே 

ஹோந்தி | 
தஸ்ஸா ஸங்கம் தூரே உவவாதே தஸ்ஸம் கு அஸங்க்கம் || 
சஸ்ஸட்டா தோதஸ்ஸா ஸங்காய மாரணந்தியே ஸத்தா | 
ஸத்தா ஸுதி சதுஸ்ஸத ஸஹ ஸ்ஸஸுதே அக்க 

உணவீஸம் 


561 


ச்சவீ ஸஹியம் கோடி ஸஹ ஸ்ஸ குணிதந்து ஜகபதரம் | 
ஸத்தீஸ த்வஸஏயே ஹிம் ணவய ஸஹ ஸ்ஸேக லக்க 

பஜிதந்து 


ஸஸ்ஸம்வா தாருத்தம் குணிதம் பணிதம் ஸமாஸேண 
லேயண கஸாய வேகம் வேகுவ்விய மாரணந்தியே 

ஸமுக்காதோ 1 
தேஜோ ஹாரோ ச்சட்டோ ஸத்தமியோ கேவலிணந்து ! 1 
ஸாவம்ண்ணலோக = தோலோக = உட்டலோக 


திரியலோக = 7 மணுவலோக 6 ( ? ) 
இதி பஞ்ச லோக ; 
தே உஸ்ஸய ஸட்டாணே லோகஸ்ஸ அஸங்க பாக 

மேதத் தந்து 1 

ணிய 
அட சோத்தஸ பாகோ வா தேஸுணா ஹோந்தி 

மேண ( கோ . ஜீ . 546 ) 
ஏவந்து சமுக்காதே ணவ சோத்தஸ பாகயஞ்ச 

கிஞ்சூண | 
உவலாதே படமபதம் திவட்ட சோத்தஸய கிஞ்சூணம் {{ 

( கோ . p . 547 ) 
பம்மஸ்ஸ ய ஸட்டாண ஸமுக்காத துகே ஸு ஹோதி பட 

மபதம் | 
அட சோத்தஸ பாகாவா தேஸுணா ஹோந்தி ணிய 

மேண || ( கோ . ஜீ . 548 ) 
உபபாதே படமபதம் பண சோத்தஸ பாகாயஞ்ச 

தேஸுணம் | 
சுக்கஸ்ஸ ய திட்டாணே படமோ ச்சச்சோதஸா ஹீணா !! 

( கோ . ஜீ . 549 ) 
ணவரிஸமுக்காதம்மிய சங்காதீதா ஹ வந்தி பாகா வா | 
ஸவ்வோ வா க்கலு லோகோ மாஸோ ஹோதித்தி 

ணித்திட்டோ 11 ( கோ.- p . 550 ) 
சசல்லே சாணம் ணாணாஜீவம் படுச்ச 

ஸவ்வத்தா | 
அந்தோ முஹுத்த மவரம் ஏகம் ஜீவம் படுச்ச ஹவே || 

( கோ . ஜீ . 551 ) 


காலோ 


562 


உவஹீணம் தேத்தீஸம் ஸத்தர ஸத்தேவ ஹோந்தி 

தோ சேவ 
அட்டாரஸ தேத்தீஸா உக்கஸ்ஸா ஹோந்தி அதிரேயா || 

( கோ . ஜீ . 552 ) 


( வசனம் ) 


அந்தராதிகாரம் 


ஜகன்யத் 


க்ருஷ்ணாதி லேஸ்யா த்ரயத்துக்கு அந்தரம் 
தினால் அந்தர் முஹுர்த்த மாகும் ; உத்க்ருஷ்ட்டத்தினால் 
அந்தரம் முப்பது மூன்று ஸாகாரோபம காலம் ஸாதிரேகத்தி 
னால் ஆகு மென்றறிவது . 

தேஜோ லேஸ்யா த்ரயத்துக்கு அந்தரம் ஜகன்யத்தினால் 
அந்தர் முஹுர்த்த மாகும் . உத்க்ரஷ்டத்தினால் அனந்தம் 
அஸங்ஞ்க்யாத புத்கல பராவர்த்தனமாகு மென்ப 
ஸம்க்ஷேபத்தினால் அந்தரஞ் சொல்லப்பட்டது . 


வை 


( காதை ) 


அந்தர மவருக்கஸ்ஸம் கின் ஹதியாணம் முஹுர்த்த 

அந்தந்து | 
உவஹீணம் தேத்தீஸம் அஹியம் ஹோதித்தி 

ணித்திட்டம் || ( கோ . p . 553 ) 
தேஉதியாணம் ஏவம் ஸவரிய உக்கஸ்ய விரஹ 

காலோ து | 
போக்கல பரிவட்ட ஹு அளம் கேஜ்ஜா ஹோந்தி 

ணியமேண || ( கோ . ஜீ . 554 ) 


அந்தரம் கதம் . 


( வசனம் ) 
அல்ப பஹுத்வ பாவாதிகாரம் 

க்ருஷ்ணாதி லேஸ்யைகள் முக்ய வ்ருத்தியினால் ஔதயிக 
பாவ சம்பந்த 

மாகும் . 

த்ரவ்ய ப்ரமாணத்துள் 
பஹுத்வம் ஸித்த மாகும் என்று இவை அல்பஹுத்வ பாவம் 
சொல்லப்பட்டது . 


அல்ப 


563 


பாவாதோ ச்சல்லேஸ்ஸா ஒதயியா ஹோந்தி அப்ப 

பஹுகம் து | 
தவ்வபமாணே ஸித்தம் தி லேஸ்ஸா வண்ணிதா 

ஹோந்தி || 

( கோ.ஜீ .555 ) 
கிண் ஹதி லேஸ்ஸாரஹியா ஸம்ஸார விணிக்கயா அணந்த 

ஸுஹா | 
ஸித்திபுரம் ஸம்பத்தா அலே ஸ்ஸியா தே முணே தவ்வா || 

( கோ.ஜீ .556 ) 
( வசனம் ) 


நரக கதியுள் அசுப த்ரயமும் திர்யக் மனுஷ்ய கதியுள் 
ஷட்கமும் தேவகதியுள் சுபத்ரயமும் ஸித்த கதியுள் ஒரு லேஸ் 
யையும் இல்லை . 

கக்ஷாயோதயானுரஞ்சித யோக ப்ரவ்ருத்திர் லேஸ்யா நிர் 
முக்த நிஷ்கஷாய நிஜ நிரஞ்சன பரமாத்ம ஸ்வ ரூபாராதனை 
நிரந்தரம் செய்யப்படு மென்பது அபிப்ராயம் . 


ஸத் பிரரூபணம் 


லேஸ்யா மார்கணையுள் ஸாமான்யத்தினால் குணஸ்தாணம் : 

கு -13 ; ஜீ -14 ; பர் -6 / 6 , 5/5 , 4/4 ; ப்ரா -10 / 7 , 9/7 , 8/6 , 7/5 , 
6/4 , 4/3 ; 4/2 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா 6 ; யோ -15 ; வே -3 ; க -4 ; 
ஞா -8 ; ஸம் -7 ; த -4 ; லே -6 ; 1--2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -12 . 


அவர் பர்யாப்தகர்க்கு ; 

கு -9 ; p - 7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -10 , 9 , 8 , 7 , 6 , 4 , 4 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -8 ; ஸம் -3 ; த -4 ; 
லே -6 ; ப -2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -1 ; 2-12 . 
அவர் அபர்யாப்தகர்க்கு : 

கு -5 ; p - 7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -7 , 7 , 6 , 5 , 4 , 3 , 2 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -4 ; வே -3 ; க -4 ; ஞா -6 ; ஸ்ம் -4 ; த -4 ; 
லே -2 / 6 ; ப -2 ; ஸம் -5 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ .10 . 


564 


க்ருஷ்ணலேஸ்யையவர்க்கு : 

கு -4 ; p - 14 ; பர் -6 / 6 ; 5/5 , 4/4 ; ப்ரா -10 / 7 , 9/7 , 8/6 , 7/5 ; 
6/4 , 4/3 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -13 ; வே -3 ; க -4 ; 
ஞா -6 ; ஸம் -1 ; த -3 ; லே -1 ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -- 2 ; ஆ -2 ; உ -9 . 
க்ருஷ்ணலேஸ்யையின் பர்யாப்தகர்க்கு : 


கு -4 ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -10 , 9 , 8 , 7 , 6 , 4 ; ஸம் -4 ; க -3 ; 
இ -5 ; கா -6 ; யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -6 ; ஸம் -1 ; த -3 ; லே -1 ; 
ப -2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -9 . 


க்ருஷ்ணலேஸயை அபர்யாப்தகர்க்கு : 


கு -3 ; p - 7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -7, 7 , 6 , 5 , 4 , 3 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -5 ; ஸம் -1 ; த -3 ; 
லே -1 ; ப -2 ; ஸம் -3 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -8 . 
க்ருஷ்ண லேஸ்யையின் மித்யா த்ருஷ்ட்டிகளுக்கு : 

கு -1 ; p - 14 ; பர் -6 / 6 ; 5/5 , 4/4 ; ப்ரா -10 / 7 , 9/7 , 8/6 , 7/5 , 
6/4 , 4/3 ; ஸம் -4 ; க -4 ; இ-5 ; கா -6 ; யோ -4 ; வே -3 ; க -4 ; 
ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -1; 1-2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -2 ; 2-5 . 


க்ருஷ்ண லேஸ்யையின் மித்யாத்ருஷ்ட்டி பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -10 , 9 , 8 , 7 , 6 , 4 ; ஸம் -4 ; 
க -3 ; இ -5 ; கா -6 ; யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; 
லே -6 / 1 ; 1.2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -1 ; 2-5 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -7 , 7 , 6 , 5 , 4 , 3 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; 
லே -6 / 1 ; 1-2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -4 . 
க்ருஷ்ண லேஸ்யை ஸாஸாதனர்க்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 1 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-5 . 


565 


அவா பர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 1 ; 1.1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


க்ருஷ்ண லேஸ்யையின் ஸாஸாதன அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; பரா -7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2 / 1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 


க்ருஷ்ண லேஸ்யையின் ஸம்யக் மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கு : 


கு -1 ; p - 1; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


க்ருஷ்ண லேஸ்யையின் அஸம்யத ஸம்யத்ருஷ்ட்டிகளுக்கு : 

கு -1 ; ஜீ -2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; தேவகதி 
நீங்கலாக க -3 ; இ -1 : கா -1 ; யோ -12 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; 
ஸம் -1 ; த -3 ; லே -6 ; 1-1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-6 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; தேவகதி ரஹித க -3 ; 
இ -1 ; கா -1 ; யோ -10 ; வே -3 ; க -4 ;, ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; 
லே -6 / 1 ; 1-1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


க்ருஷ்ண லேஸ்யையின் அஸம்யத அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -2 / 1 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 


நீல லேஸ்ஸைக்கு ஓகபங்க மாகும் க்ருஷ்ண லேஸ்யை 


போல் . 


566 


கபோத லேஸ்யைக்கு ; 

கு -4 ; p - 14 ; பர் -6 / 6 , 5/5 , 4/4 ; ப்ரா -10 / 7 ; 9/7 , 8/6 , 7/5 , 
6/4 , 4/3 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -13 ; வே -3 ; க -4 ; 
ஞா -6 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 1 ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -2 ; 2-9 . 
அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -4 ; p - 7 ; பர் -6 ; 5 , 4 ; ப்ரா -10 , 9 , 8 , 7 , 6 , 4 ; ஸம் -4 ; 
க -3 ; இ -5 ; கா -6 ; யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -6 ; ஸம் -1 ; த -3 ; 
லே -6 / 1 ; ப -2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -9 . 


கபோத லேஸயையின் அபர்யாப் தகர்க்கு ; 

கு -3 ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -7 , 7 , 6 , 5 , 4 , 3 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -5 ; ஸம் -1 ; 
த -3 ; லே -2 / 1 ; ப -2 ; ஸம்- 4 ; ஸம் -2 ; ஆ -2 : உ -8 . 


கபோத லேஸ்யையின் மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கு : 

கு -1 ; ஜீ -14 ; பர் -6 / 6 , 5/5 , 4/4 ; ப்ரா -10 / 7 , 9/7 , 8/6 , 7/5 , 
6/4 , 4/3 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -13; வே -3 ; க -4 ; 
ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 1 ; ப -2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -2 ; 


உ -5 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -10 , 9 , 8 , 7 , 6 , 4 ; ஸம் -4 ; 
தேவகதி நீங்கலாக க -3 ; இ -5 ; கா -6 ; யோ -10 ; வே -3 ; க -4 ; 
ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 ; 1-2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -1 ; 2-5 . 


அவர் அபர்யாப் தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -7 , 7 , 6 , 5 , 4 , 3 ; ஸம் -4 : 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; 
த -2 ; லே -2 / 1 ; ப -2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -2 ; 2-4 . 


கபோத லேஸ்யையின் ஸாஸாதனர்க்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -13 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 . 


567 


அவர் பர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; தேவகதி நீங்கலாக 
க -3 ; இ -1 ; கா -1 ; யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; 
லே -6 / 1 ; ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-6 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; தேவகதி நீங்கலாக 
க -3 ; இ -1 ; கா -1 ; யோ -3 ; ஸ்த்ரீவேதம் நீங்கலாக வே -2 ; 
க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; தர் -3 ; லே -2 / 1 ; ப -1 ; ஸம்க்யத்வம் 
உபசமம் நீங்கலாக ஸ -2 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-6 . 


தேஜோ லேஸ்யைக்கு : 


கு -7 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; நரககதி நீங்கலாக 
க -3 ; இ -1 ; கா -1 ; யோ -15 ; வே -3 ; க -4 ; ஞா -7 ; ஸம் -5 ; த -3 . 
லே -6 / 1 ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -10 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -7 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; நரக கதி நீங்கலாக 
க -3 ; இ -1 ; கா -1 ; யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -7 ; ஸம் -5 ; த -3 ; 
லே -6 / 1 ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -1 ; 2-10 . 


அவர் அபர்யாப்தகாக்கு : 


கு -4 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; தேவ மனுஷ்ய கதி 
இரண்டு க -2 ; இ -1 ; கா -1 ; யோ -4 ; நபும்ஸக வேதம் நீங்கலாக 
வே -2 ; க -4 ; ஞா -5 ; லம் -1 ; த -3 ; லே -2 / 1 ; ப -2 ; ஸம் -1 ; 
ஸம் -2 ; ஆ -2 ; உ -8 . 


தேஜோ லேஸ்யையின் மித்யா த்ருஷ்டிகளுக்கு : 
கு -1 : ஜீ -4 ; பர் -6 / 6 , ப்ரா -10 / 7 , ஸம் -4 ; நரக 

, கதி 
நீங்கலாக க -3 ; இ -1 ; கா -1 ; யோ -12 ; வே -3 ; க -4 ; ஞா -3 
ஸம் -1 ; த -2 ; லே -1 ; ப -1 ; ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-5 . 


568 


தேஜோ லேஸ்யையின் மித்யாத்ருஷ்ட்டி பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; நரக கதி நீங்கலாக 
க -3 ; இ -1 ; கா -1 ; யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; 
த -2 ; லே -6 / 1 ; 1-2 ; ஸம் -2 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -5 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; ஜீ -2 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; தேவகதி -1 ; இ -1 ; 
கா -1 ; வைக்ரியிகமிஸ்ரம் கார்மணகாய யோகம் -2 ; வே -2 ; க -4 ; 
ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2 / 1 ; 1-2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -2 ; 
உ -4 . 


தேஜோலேஸ்யையின் ஸாஸா தனர்க்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; 
கா -1 ; யோ -12 ; வே -3 ; க -4 ; ஞா -3; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 1 ; 
ப -2 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


ஸாஸாதனர் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; தேவகதி -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -2 ; வே -2 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2/ 1 ; 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 


தேஜோ லேஸ்யையின் மிஸ்ரருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 1 : 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-5 . 
தேஜோ லேஸ்யையின் அஸம்யத ஸம்யக்த்ருஷ்டிகளுக்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -646 ; பரா -10 / 7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -13 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6/1 ; 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 


569 


அவர் பர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 1 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


அந்த அஸம்யத அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -2 ; இ -1 ; கா -1 : 
யோ -3 : வே -1 : க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -2 / 1 ; 1-1 ; ஸம் -3 ; 
ஸம் -1 : ஆ -2 ; உ -6 . 


தேஜோ லேஸ்யையின் தேஸஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -2 ; இ -1 ; கா -1 ; 
யோ .9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 1 ; 1-1 ; ஸம் -3 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; 2-6 . 


தேஜோ லேஸ்யையின் ப்ரமத்தருக்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -6 / 1 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-7 . 


தேஜோ லேஸ்யையின் அப்ரமத்தருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; 5-1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -6/ 1 ; 1-1 ; ஸம் -3 . 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


பத்ம லேஸ் யைக்கு : 

கு -7 ; p - 2 ; 1-6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; நரக கதி நீங்கலாக 
க -3 ; இ -1 ; கா -1 ; யோ -15 ; வே -3 ; க -4 ; ஞா -7 ; ஸம் -5 ; 
த -3 ; லே -6 / 1 ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -10 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -7 ; ஜீ -1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -11 ; வே -- 3 ; க -4 ; ஞா -7 ; ஸம் -5 ; த -3 ; லே -6 / 1 ; 1-2 ; 
ஸம் -6 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -10 . 


570 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 


கு -4 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -2 ; இ -1 ; கா -1 ; 
யோ -4 ; வே -2 ; க -4 ; ஞா -5 ; ஸம் -1 ; த -3 ; லே -2 / 1 ; ப -2 ; 
ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -8 . 


பத்ம லேஸ்யையின் மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -12 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 1 ; 1-2 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-5 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10; வே -3 ; 4-4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 1 ; ப -2 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
அவர் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; தேவகதி -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -14 ( ? ) ; வே -1 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; 
லே -2 / 1 ; 1-2 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 : உ -4 . 


பத்ம லேஸ்யை ஸாஸாதனர்க்கு : 


கு -1 ; ஜீ -2 ; பர் -6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 : 
யோ -12 ; லே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் 1 ; த -2 : லே -6 ; ப -1 ஸம் -1 ; 
ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 : க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-5 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; ப -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; தேவகதி -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; வே -1 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2 / 1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -4 . 


571 


பத்ம லேஸ்யையின் மிஸ்ரருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
பத்ம லேஸ்யையின் அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிகளுக்கு : 

கு -1 ; ஜீ -2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; 
கா -1 ; யோ -13 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 1 ; 
ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-6 . 
அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 1 ; 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -2 ; இ -1 ; கா -1 ; 
யோ -3; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -2/1 ; 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 
பத்மலேஸ்யையின் தேஸ வ்ரதிகளுக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -2 : இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 1 ; U - 1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
பத்ம லேஸ்யையின் ப்ரமத்த ஸம்யதருக்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -2 ; இ -1 ; கா -1 ; 
யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -1 ; லே -6 ; 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
பத்ம லேஸ்யையின் அப்ரமத்தருக்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -6 ; 1-1 ; ஸம் -3 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


572 


சுக்ல லேஸ்யையவர்க்கு : 


கு -13 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 , 4 , 2 , 4 ; ஸம் -3 ; க -1 ; 
இ -1 ; கா -1 ; யோ -5 ; வே -3 ; க -4 ; ஞா -8 ; ஸம் -7 ; த -4 ; 
லே -6 / 1 ; 1-2 ; ஸம் -6 ; ஸம் -1 : ஆ -2 ; உ -12 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -13 ; p - 2 ; பர் -6 ; ப்ரா -10 , 4 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1; 
யோ -13 ; வே -3 ; க -4 ; ஞா -8 ; ஸம் -7 ; த -4 ; லே -6 ; ப -2 ; 
ஸம் -6 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -12 . 


சுக்ல லேஸ்யையின் அபர்யாப்தகர்க்கு : 


த -4 ; 


கு -5 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 , 2 ; ஸம் -4 ; க -2 ; இ -1 ; 
கா -1 ; யோ -4 ; வே -1 ; க -4 ; ஞா -6 ; ஸம் -4 ; 
லே -2 / 1 ; ப -2 ; ஸம் -5 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -10 . 
சுக்ல லேஸ் யையின் மித்யாத்ரஷ் ட்டிகளுக்கு : 

கு -1 ; p - 2 ; பர்-6 / 6 ; ப்ரா -10/ 7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; 
கா -1 ; யோ -12 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 ; 
ப -2 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 . 


சுக்ல லேஸ்யையின் மித்யாத்ரஷ்ட்டி பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 : கா -1 ; 
யோ -10 ; வே -3 : க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே 6 ; ப -2 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
சுக்ல லேஸ்யையின் மித்யாத்ருஷ்ட்டி அபர்யாப்தகர்க்கு : 


இ -1 ; 


கு -1 ; ஜீ -1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -1 ; 
கா -1 ; யோ -2 ; வே -1 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே 2 / 1 ; 
ப -2 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 


சுக்ல லேஸ்யையின் ஸாஸாதனர்க்கு : 


கு -1 ; p - 2 ; பர்யா -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -- 3 ; இ -1 ; 
கா -1 ; யோ -12 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 1 ; 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-5 . 


573 


அவர் பர்யாப்தர்கக்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 1 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
சுக்ல லேஸ்யையின் ஸாஸாதன அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1; 
யோ -2 ; ( ? ) வே -1 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2 / 1 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 
சுக்ல லேஸ்யையின் மிஸ்ரருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


சுக்ல லேஸ்யையின் அஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -19 / 7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -13 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 ; 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 


சுக்ல லேஸ்யத அஸம்யத பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; 5-4 ; ஞா -3 ; ஸம் -3 ; த -3 ; லே -3 ; 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
சுக்ல லேஸ்யையின் அஸம்யத அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -2 ; இ -1 ; கா -1 ; 
யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -2 / 1 ; 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 
சுக்ல வேஸ்யையின் தேஸவ்ரதிகளுக்கு ; 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -2 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


574 


சுக்ல லேஸ்யையின் ப்ரமத்தருக்கு : 


கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1; கா -1 ; 
யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -6 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


சுக்ல லேஸ்யையின் அப்ரமத்தருக்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -6 / 1 : 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


சுக்ல லேஸ்யை அபூர்வகரணனின்றும் ஸ்யோகி கேவலி 
பர்யந்தம் மூலோக பங்க மாகும் . அலேஸ்யரான அயோகி 
களுக்கும் மூலோக பங்க மாகும் . 


இது லேஸ்யா மார்கணை . 


திரிபங்கி 


க்ருஷ்ண லேஸ்யைக்கு கர்ம ப்ரக்ருதிகள் : 117 ; 

சி -16 ; 25 , 10 : பந்தம் -117 , 101 , 74 , 76 ; அபந்தம் -10 ; 16 ; 
43 , 41 . 


நீல லேஸ்யைக்கு இந்தப்ரகாரம் . 
கபோத லேஸ்யைக்கு தீர்த்தகர நாமங்சு கூடி : 118 ; 

வ்யுச்சிதி -16 , 25 , 10 ; பந்தம் -117 . 101 , 74 , 76 ; 
அபந்தம் -1 , 17 , 44 , 41 


, 


தேஜோ லேஸ்யைக்கு : 111 ; 

வ்யுச்சித்தி -7 , | 25 , 0 , 10 , 4 . 
108 ;, அபந்தம் -3 , 10 , 37 , 34 , 44 , 48 , 52 . 


6, 1 ; 


பந்தம் 


பத்ம லேஸ்ய யோக்ய ப்ரக்ருதி : 108 ; 

வ்யுச்சித்தி -4 , 25 , 0 , 10 , 4 , 6 , 1 ; பந்தம் -105 , 101 ; 
74 , 77 , 67 , 63 , 59 ; அபந்த ப்ரக்ருதி -3 , 7 , 34 , 31 , 41 / 45 , 49 


575 


சுக்ல லே ஸயைக்கு யோக்ய ப்ரக்ருதி : 104 ; 


வ்யுச்சித்தி -4 : 21 , 0 , 10 , 4. 6 , 1. 36 , 5 , 16 , 0 , 0 , 1 ? 
அபந்தம் -101 , 67 , 74 , 77 , 67 , 63 , 59 , 58 , 22 , 17 , 1 , 1 , 1 ; 
அபந்தம் -3, 7 , 30 , 27 , 37 , 41 , 45 ; 46.82 , 87 , 103 , 103 , 103 . 
இது பந்த த்ரிபங்கி கதனம் . 


இனி உதய த்ரிபங்கி என்னெனில் : 


க்ருஷ்ண நீல லேஸ்யைகளுக்கு யோக்ய ப்ரக்ருதி 119 : 

வ்யுச்சித்தி 6 , 13 , 1 , 12 ; உதயம் -117 , 111 , 99 , 99 ; 
அ -2 , 8 , 21 , 20 . 
கபோத லேஸ்யை 


கவோதஜோ : 119 ; 

வ்யுசித்தி 5 , 12 , 1 , 14 , 14 ; உ -117 , 111 , 98 , 101 , அ -2 , 
8 , 21 , 18 . 


தேஜோ லேஸ்யை : 
தேஜது கேஜோ : 108 ; 


102 , 98 , 


வ்யுச்சித் -1 , 4 , 1 , 13 , 8 , 5 , 4 ; உ -103 . 
100 , 87 , 81 , 76 ; அ -5 , 6 , 10 , 8 , 21 , 27 , 32 . 


சுக்கல லேஷ்யா : 
சுக்கேஜோ : 109 ; 

வ்யுச்சித்தி -1 , 4 , 1 , 13 , 8 , 5 , 4 , 6 , 6 , 1 , 2 , 16 , 42 ; 
உ -103 , 102 , 98 , 100 , 87 , 81 , 79 , 72 , 99 , 90 , 59 , 57 , 42 ; 
அ -6 , 7 , 11 , 9 , 22 , 28 , 33 , 37 , 43 , 49 , 50 , 52 , 67 , 

இவை உதய த்ரிபங்கி கதனம் . 


ஸத்வ த்ரிபயகி 


க்ருஷ்ண நீல ஸேஸ்யைகளின் தேஜ : பத்ம சுக்ல லேஸ்யை 
களின் மித்யா த்ருஷ்டிகளுக்கு தீர்த்தகர ஸத்வ மில்லை . 
ஒழிந்த வ்யாக்யானம் ஸாமான்ய குணஸ் தானம் போல் . 


516 


இவை ஸத்வ த்ரிபங்கி கதனம் . 

துர்லேஸ்யா களங்க பங்க விநிர்முக்த்த பேதாபேத ரத்ன 
த்ரய பாவனா ஸஞ்சாத வ்யவஹார நிச்சய ஸாதக ஸாத்ய 
ரூப தர்மாதர்ம ப்ரத மென்று அறிந்து நம்பி பாவிப்பது என் 
கிற இது லேஸ்யாதிகாரத்தின் தாத்பர்யம் . 

( கத்யம் ) 
இதி வீதராக ஸர்வஜ்ஞ ப்ரணீதமும் சப்தபங்கி ஸமாலிங் 
கிதமுமான பதார்த்தஸார ஸாஸ்த்ரத்துள் லேஸ்யா மார்க் 
ணா ஸ்வரூப நிரூபணம் - பஞ்சவிம்சதி பரிச்சேதம் , 


ஜிநாய நம : 
இருபத்தாறாம் அதிகாரம் 


பவ்ய மார்கணா நிரூபணம் 


பவ்வியரும் அபவ்வியரும் 


ஸம்ஸாரத்தினைக் கெடுத்து மோக்ஷத்தினை அடையும் 
அவர் 

பவ்வியர் ; தத்விபரீதர் அபவ்யர் . அவ்விரண்டும் 
சுவர்ண பாஷாணமும் அந்த பாஷாணமும் இருப்பது போல் 
பவ்யராஸியும் அபவ்ய ராஸியும் இருப்பது . சுவர்ண 
பாஷாணத்தை தாதுர்வாத ப்ர தானனை பொருந்தி க்ரியை 
அடைந்து சுவர்ணம் எய்தியவாறு போல் பவ்யனும் யுக்த்தா 
சாரணான ஆசார்யரை பொருந்தி கால லப்தி முதலான 
அனேக ஸஹகாரி காரணங்களினால் அப்யந்தர காரணங் 
களான ரத்ன த்ரயங்களை ஸம்பூர்ணதையும் எய்தினது 
ஸித்தனாகும் . 


மற்றும் அந்தபாஷாணத்தை ஸம்ஸ்கார சதங்களினால் 
எத்தனை தரம் யத்தனித்தும் சுவர்ணம் ஆகாதவாறு போல் 
பரோபதேஸ முதலாகயுடைய பறி க்ரியைகளை நித்தம் 
அடைந்தும் அப்யந்தர காரணங்களான ஸம்யக்தர்சனாதி 
களை எய்தாததினால் அபவ்யர்க்கு என்றும் முக்தியில்லை 
என்று நம்புவது . 

மந்தர தலத்தின் பொன்னைப் போல் பஹிரங்க ஸாமக் 
ரியை என்றும் 

அடையாமல் நிகோதவா ஸத்துள் நிலைத் 
திருப்பர் அபவ்ய சமானத்தின் பல்ய ரென்றறிவது . 


இவ்வதிகாரத்தில் தீர்த்தங்கரர் முதலானவர் செய்திகள் 
வைப்பு முறை எளிமைக் காக மூலத்திலிருந்து சற்று மாற்றி 
வைக்கப்பட்டுள்ளது . பதிப்பாசிரியர் . 


578 


முக்தி அடையக் கூடியவர் 

பவ்யாதிகாரம் : 
மற்றும் ஆஸன்ன பவ்யருள் சிலரும் வ்யக்த்தியினால் 
முக்திக்கு சேர்ந்தவரை சொல்லுதும் . 


கஜமும் , 


மனுக்களும் , தீர்த்தங்கரரும் , அந்த தீர்த்தங்கரர் தாய் 
தந்தையரும் , சக்ரவர்த்திகளும் , பலதேரும் , வாசு தேவரும் , 
ப்ரதிவாசுதேவரும் , நாரதரும் , ருத்ரரும் , காமதேவரும் , ஸமவ 
ஸரணத்தினை சேர்ந்தவரும் , இந்த்ரரும் , ப்ர தீந்த்ரரும் , 
லௌகாந்தி தேவரும் , இந்த்ரனுடைய லோகபால தேவரும் 
அவனுடைய 

பட்ட மஹாதேவியரும் , ஐராவத 
நவானு திசையவரும் , பஞ்சாணுத்தரையின் தேவர் முதலாகி 
இந்த வ்யக்த்தியினால் அடைந்தவர் . 
மனுக்கள் 

வர்த்தமான காலத்தின் மனுக்கள் : அந்த மன்வாதிகள் 
இந்த பரத க்ஷேத்ர ஆர்ய கண்டத்துள் பிறந்த ப்ரதிஸ்ருதி , 
சன்மதி , க்ஷேமங்கர , க்ஷேமந்தர , ஸீமங்கர , ஸீமந்தர , விமல 
வாஹன , சக்ஷஷ்மான் , யஸஸ்வீ , அபிசந்த்ர , சந்த்ராப , மரு 
தேவ , ப்ரஸேணஜித் , நாபிராஜ என்று வர்த்தமான காலத்தில் 
சதுர்தஸ மனுக்க ளாகும் . 

கனக , கனக பிரப , கனக ராஜ , கனக த்வஜ, கனக புங்கவ , 
நளின , நளின பிரப , நளினராஜ, நளின த்வஜ , நளின புங்கவ , 
பத்ம , பத் D பிரப , பத்ம ராஜ , பத்ம த்வஜ , பத்ம புங்கவ , 
மஹாபத்ம என பாவி கால ஷோடஸ மனுக்களாகும் . 
முக்கால தீர்த்தங்கரர் 

பூதகால காலத்தில் சதுர்விம்சதி தீர்த்தங்கரர் : நிர்வாண , 
ஸாகர , மஹாஸாது , விமலப்ரப , ஸ்ரீதர , சுதத்த , அமலப்ரப , 
உத்தர , அங்கிர , சன்மதி , ஸிந்து , குஸுமாஞ்சலி . சிவகண , 
உத்ஸாஹ , ஜ்ஞானேஸ்வர , பரமேஸ்வர , விமலேஸ்வர , யஸோ 
தர , க்ருஷ்ண , ஜ்ஞானமதி , சுத்தமதி , ஸ்ரீபத்ர , அதிகிராந்த , 
சாந்த என்று இவர் அதீத காலத்தில் சதுர்விம்ஸதி தீர்த்தங் 
கரர் . 


579 


வர்த்தமான கால சதுர்விம்சதி தீர்த்தங்கரர் : வ்ரஷப , 
அஜித , சம்பவ , அபினந்தன . ஸுமதி , பத்மப்ரப , ன்பார்ஸ்வ , 
சந்த்ரப்ரப , புஷ்பதந்த , சீதள , ஸ்ரேயாம்ஸ , வாஸுபூஜ , விமல 
அனந்த , தர்ம , சாந்தி , குந்து , அர , மல்லி , முனிஸுவ்ரத , நமி , 
நேமி , பார்ஸ்வ , ஸ்ரீவர்த்தமான என்று இவர் வர்த்தமான 
காலத்தில்தி சதுர்விம்சதி தீர்த்தங்கரர் . 


வருங்கால தீர்த்தங்கரர் : 


மஹாபத்ம , ஸுரதேவ , சுபார்ஸ்வ , ஸ்வயம்பிரப , ஸர்வாத் 
மபூத , தேவபுத்ர , குலபுத்ர , உதங்க , ப்ரோஷ்ட்டில , ஜயகீர் 
த்தி , முனிஸுவ்ரத , அர , நிஷ்பாப , நிஷ்கஷாய , விபுல , நிர்மல , 
சித்ரகுப்த , சமாதிகுப்த , ஸ்வயம்பு , அனிவர் தக , ஜய , விமல , 
தேவபால , அனந்தவீர்ய என்று பாவிகாலத்தில் சதுர்விம்சதி 
தீர்த்தங்கரராகும் , 


ஆதிதீர்த்தங்கரர் கணதரர்கள் 


விருஷப ஸேண , கும்ப , திருடரத , சது தனு , தேவசப்ம , 
தவதேவே , நந்தன , ஸோமதத்த , சூர தத்த , வாயுசர்ம , யஸோ 
பாஹு , தேவமார்க , தேவாக்னி , அக்னிதேவ , அக்னிகுப்த , 
சித்ராக்னி , ஹலதர , மஹீதர , மஹேந்த்ர , வாசுதேவ , ஸஸுந் 
தர , அசல , மேரு தர , 

ஸர்வயஸ , 

மேருபூதி , ஸர்வஜ்ஞ, 
ஸர் வகுப்த , ஸர்வப்ரிய , ஸர்வவிஜய , விஜயகுப்த , விஜயமித்ர , 
விஜய , அபராஜித , வசு மித்ர , விஸ்வஸேன , 

சுஷேண . 
ஸத்யதேவ , தேவஸத்ய , ஸத்ய குப்த , ஸத்யமித்ர , சர்மத , 
வினீத , ஸம்பர , முனிகுப்த , முனிதத்த , முனியஜ்ஞ, முனிதேவ , 
குப்தயஜ்ஞ, மித்ரயஜ்ஞ, ஸ்வயம்பூ , பகதேவ , பகதத்த , பகபல்கு , 
குப்த பல்கு , மித்ரபல்கு , ப்ரஜாப்தி , சர்வஹம்ச , 

வருண , 
தனபால , மகவ , தேஜோராஸி , மஹாவீர , மஹாரத , அதிரத , 
விஸால , மஹாஜ்வால , ஸுவிசால , வஜ்ரஸால , சந்த்ரசூள , 
மேகேஸ்வர , மஹாரத , கச்ச , மஹாகச்ச , நமி , விநமி ,, 
பல , அதிபல , வஜ்ர பல , நந்தி மஹாபாகி , நந்திமித்ர , 
மஹானுபாவ , காமதேவ என்று வர்த்தமான காலத்தின் , 
ஆதி தீர்த்தங்கரர் கணதரர்கள் எண்பத்து நால்வராவார்கள் . 


, 


580 


கணதரர் 


வர்த்தமான கால சதுர்விம்சதி தீர்த்தங்கரர் சதுர்விம்சதி 
முக்ய கணதரர்கள் : வ்ருஷபஸேண , ஸிம்ஹ ஸேண , சாருதத்த , 
வஜ்ர , சமர , வஜ்ரசமர , பலிதத்த , விதர்ப , அனகார , நாக , 
குந்து , தர்ம , மந்தர , ஜய , அரிஷ்ட்டஸேன, சக்ராயுத , 
ஸ்வயம்பு , கும்ப , விசாக , மல்லி , ஸோமதத்த , வரதத்த , 
ஸ்வயம்பு , கௌதம கணதரர் என்று வர்த்தமான கால தீர்த் 
தங்கரர் சதுர்விம்சதி முக்ய கணதர ராகும் . 
மஹாவீரதீர்த்ங்கரர் ஏகாதஸ கணதரர்கள் 
இந்த்ரபூதி , அக்னிபூதி , வாயுபூதி , சுதர்ம , 

மௌர்ய , 
முண்டிபுத்ர , மைத்ரேய , அகம்பன , அந்த , அசல , பிரபாஸனர் 
என்று 

ஸ்ரீவர்த்தமானஸ்வாமியின் கணதரர் 
ஆவார்கள் . 
ஏகாதஸ பூர்வதாரிகள் 

விசாக , ப்ரோஷ்ட்டில , க்ஷத்ரிய , ஜய , நாகஸேன , ஸித் 
தார்த்த , த்ருதிஷேண , விஜய , புத்தில , கங்கதேவ , தர்மஸே 
னர் என்று ஏகாதஸ பூர்வதரராவார்கள் . 


ஏகாதஸர் 


கணனியர் 


வர்த்தமானகால சதுர்விம்சதி தீர்த்தங்கரர் கணிநீ : 
ப்ராம்ஹி , ப்ராகுப்ஜா , தர்மஸ்ரீ , மேருஷேணா , அனந்தமதி , 
ரதிஷேணா , மீனஸ்ரீ , வருணஸ்ரீ , கோஷவதீ , தரணஸ்ரீ , தாரணி , 
வரஸேனை, பத்மஸ்ரீ , ஸர்வஸ்ரீ , ஸுவ்ரத , ஹரிஷேணை , 
பாவஸ்ரீ, கூர்மஸ்ரீ , அமரஸேனை , புஷ்பதந்த , மார்கஸ்ரீ , யக்ஷஸ்ரீ , 
சுலோசனை , சந்தனை என்று வர்த்தமான தீர்த்தங்கரர் கணிநீ 
முக்ய சதுர்விம்ஸதிய ராகும் . 
தீர்த்தங்கரர் தாய் தந்தையர் 


வர்த்தமான சதுர்விம்ஸதி தீர்த்தங்கரர் பித்ருக்கள் : நாபி 
ராஜனும் , ஜிதசத்ருவும் , விஜிதாரியும் , சம்பரனும் , மேகப்ரபனும் 
தரணிராஜனும் , சுப்ரதிஷ்ட்டனும் , 

மஹாஸேனனும் 


581 


சுக்ரீவனும் , 

த்ரடரதனும் விஷ்ணு நரேந்த்ரனும் , வசுபூஜ்ய 
நரேந்த்ரனும் , க்ருத வர்மநரேந்தனும் , ஸிம் ஹஸேனமஹா 
ராஜனும் , பானுஷேணபூபனும் , விஸ்வஸேன நரபதியும் , சூர 
ஸேன நரபதியும் , சுதர்ஸன பூநாதனும் , கும்பராஜனும் , சுமுத் 
ரக்ஷத்ரபுத்ரனும் , விஜயபூபுஜனும் , சமுத்ரவிஜயனும் , விஸ்வ 
பதியும் ஸித்தார்த்த அவனிபதியும் என்று வர்த்தமான சதுர் 
விம்ஸதி தீர்த்தங்கரர் பித்ருக்களாகும் 


வர்த்தமான சதுர்விம்ஸதிதீர்த்தங்கரர் மாத்ருக்கள் : 


மருதேவி , விஜய , ஸுஷேணா , ஸித்தார்த்தாதேவி , சுமதி 
தேவி , ஸுஷூமாதேவி , ப்ருத்வீ , லக்ஷ்மணாதேவி , ராமாதேவி , 
சுனந்தாதேவி , விஜயதேவி , ஸ்யாமாதேவி , சர்வயஸ , லக்ஷ்மீ 
மதி , ஸுவ்ரத , வீராதேவி , ஸ்ரீமதி , ஸுமித்ரா , ப்ரபாவதி , 
பத்மாவதி , வர்மிலாதேவி , 

சிவதேவி , 

ப்ராம்ஹிலாதேவி 
ப்ரயகாரிணீதேவி என்று வர்த்தமான சதுர்விம்ஸதி தீர்த் 
தங்கரர் மாத்ருக்களாகும் . 
பூதகாலத்தின் துவாதஸ சக்ரவர்த்திகள் 

ஸ்ரீஷேண , புண்டனீக , வஜ்ர நாபி , வஜ்ரதத்த , வஜ்ரகோஷ . 
சாரு தத்த, ஸ்ரீதத்த , சுவர்ணப்ரப , பூவல்லப , குணபால , தர்ம 

கீர்த்யோக என்று அதீத துவாதஸ சகல சக்ரவர்த்திகள் 
ஆவார்கள் . 
வர்த்தமான காலத்தின் தவாதஸ சக்ரவர்த்திகள் 

பரத ஸகர மகவான் ஸனத்குமார சாந்திநாத குந்து நாத 
அரநாத ஸுபௌம மஹாபத்ம ஹரிஷேண ஜயஸேன ப்ரம்ம 
தத்த என்று வர்த்தமான காலத்தின் சக்ரவர்த்திகள் , 12 


ஸேண , 


ஆகும் . 


பாவிகாலத்தின் த்வாதஸ சக்ரவர்த்திகள் 

பரத , தீர்க்தத்த , முக்த்தந்த , கூடதந்த , ஸ்ரீஷேண , ஸ்ரீபூதி , 
ஸ்ரீகாந்த , பத்ம , மஹாபத்ம , சித்ரவாஹன , விமலவாஹன , 
அரிஷ்ட்டஸேனர் , என்று பாலிகாலத்து த்வாதஸ சக்ரவர்த் 
திகள் ஆவார்கள் . 


582 


அதீதகாலத்தின் நவ பலதேவர்கள் 

ஸ்ரீகாந்த , சாந்தசித்த , வரபுத்தி , மனோரத , தயாமூர்த்தி , 
விபுலகீர்த்தி , பிரபாகர , ஸஞ்சயந்த , ஜயந்த என்ப அதீத 
நவபல தேவராவார்கள் . 
வர்த்தமான காலத்தின் நவ பலதேவர்கள் 

விஜய , அசல , சுதர்ம , சுப்ரப , சுதர்சன நந்தி , நந்திமித்ர , 
ராம , பத்ம என்று இவர் வர்த்தமான கால நவ 

பல தேவ 
ராகுவர் . 


பாவிகாலத்தின் , நவ பலதேவர்கள் 

சந்த்ர , மஹாசந்த்ர , சந்த்ர தர , ஹரிஸ் சந்த்ர , சிம்ஹ 
சந்த்ர , வரசந்த்ர , பூர்ணசந்த்ர , ஸுபசந்த்ரர் ஸ்ரீசந்த்ரர் என்று 
பாவி காலத்தின் நவபலதேவர்கள் ஆவார்கள் . 
அதீதகாலத்தின் நவ வாசுதேவர்கள் 
காகுஸ்த , வரபத்ர , சுபத்ர , 

சுஸ்லிஷ்ட்ட , வரவீர 
சத்ரும் ஜய , அமிதாரி , பிரியதத்த , விமலவாஹன என்று அதீத 
நவ வாசுதேவர்கள் ஆவார்கள் . 
வர்த்தமான காலத்தின் நவ வாசுதேவர்கள் 

திரிப்ருஷ்ட்ட , துவிப்ருஷ்ட்ட , ஸ்வயம்பு , புருஷோத்தம , 
புருஷஸிம்ஹ , புருஷவர , புண்டரீக , தத்த , கிருஷ்ண என்று 
வர்த்தமான நவ வாசு தேவர்கள் ஆவார்கள் 
பாவிகாலத்தின் நவ வாசுதேவர்கள் 

நந்தி , நந்திமித்ர , நந்திசேன , நந்திபூதி , பல , மஹாபல , 
அதிபல , திரிப்ருஷ்டர் துவிப்ருஷ்டர் என்று பாவிகாலத்தின் நவ 
வாசுதேவர்கள் ஆவார்கள் . 
அத்தகாலத்தின் நவ ப்ரதி வாசுதேவர்கள் 

நிசும்ப , வித்யுத்ப்ர ஹப , ரணஸிம்ம , மனோவேக , சித்ரவேக , 
திருடரத , வஜ்ர ஜங்க , வித்யுத்ரம்ஷ்டர , ப்ர ஹல்லாத என்று 
அதீத நவ ப்ரதிவாசு தேவர்கள் ஆவார்கள் . 


583 


வர்த்தமான காலத்தின் நவ ப்ரதி வாசுதேவர் 

அஸ்வக்ரீவ , தாரக , மேரக , நிசும்ப , மதுகைடப புஜபலி 
பிரஹரண , ராவண , ஜராஸந்த என்று இவர் வர்த்தமான 
காலத்தின் நவ பிரதிவாஸ தேவர்களாவார்கள் . 
பாவிகாலத்தின் நவ ப்ரதிவாசு தேவர்கள் 


ஸ்ரீகண்ட , ஹரிகண்ட , நீலகண்ட , அஸ்வகண்ட , சுகண்ட 
சிகிகண்ட , அஸ்வக்ரீவ , ஹயக்ரீவ மயூரக்ரீவ என்று பாவி 
காலத்தின் நவ பிரதிவாசு தேவர்கள் ஆவார்கள் . 
வர்த்தமான காலத்தின் நவ நாரதர்கள் 

பீம , மஹாபீம , ருத்ர , மஹாருத்ர . காள , மஹாகாள , 
துர்முக , அதோமுக , நரமுக , என்று வர்த்தமான 

நவ 
நாரதர்களாவார்கள் . 
வர்த்தமான காலத்தின் ஏகாதஸ ருத்ரர்கள் 

பீமாவலி , ஜித சத்ரு , ருத்ர , விஸ்வாநல, சுப்ர திஷ்ட்ட 
அசல , புண்டரீக , அஜிதந்தர , அஜிதநாபி பீட , ஸாத்யகி 
என்று வர்த்தமான காலத்தின் ஏகாதஸ ருத்ரராவார்கள் . 
பாவிகாலத்தின் ஏகாதஸ ருத்ரர்கள் 

பிரமத , சம்மத , பிரகாம , காமத் , பவஹர் , மனோபாவ , 
மார , கர்ம , ருத்ர அங்கஜ என்று இவர் ஏகாதஸ ருத்ரரா 
வார்கள் . 
தாத்ருக்கள் 

வர்த்தமான கால சதுர்விம் ஸ்தி தீர்த்தங்கரர் தாத்ருக்கள் : 

ஸ்ரேயாம்ஸ , ப்ரஹ்மதத்த , சுரேந்த்ர தத்த , இந்த்ர தத்த , 
பத்ம , பேசாமதத்த மகேந்தர தத்த , வர தத்த , புஷ்யமித்ர , 
புனர்வஸு , நந்தன , ஸௌந்தர , ஜய , விசாக , தான்யஸேன , 
தர்மமித்ர , அபராஜித , சுமித்ர , நந்திஸேன , விருஷபஸேன , 
தத்த , வர தத்த , தன்ய , சந்தனை என்று அந்த தீர்த்தங்ரர் 
தாத்ருக்கள் . 


584 


கால 


ஸ்ரோத்ருக்கள் 
வர்த்தமான 

சதுர்விம்சதி 

தீர்த்தங்கரர் 
ஸ்ரோத்ருக்கள் : 

பரத , ஸத்யபாவ , ஸத்யவீர்ய , மித்ரபாவ , மித்ரவீர்ய , 
தர்மவீர்ய , தானவீர்ய , மகவான் . யுத்தவீர்ய , சீமந்தர , 
த்ரிபிஷட்ட , த்விபருஷ்ட்ட , ஸ்வயம்பு , புருஷேத்தம , புருஷவர , 
புண்டரீக , தத்த குணாள , நாராயண , சுபௌம , அஜிதஞ்சய , 
உக்ரஸேண , அஜித , ஸரேணிகன் என்ப இவர்கள் சதுர்விம்ஸதி 
தீர்த்தங்கரர் ஸ்ரோத்ருக்கள் . 
இயக்கன் இயக்கியர் 

வர்த்தமான சதுர்விம்ஸதி தீர்த்தங்கரர் யக்ஷர் : வ்ருஷ 
பயக்ஷ , மஹா யக்ஷ த்ரிமுகயக்ஷ , யகேஷஸ்வரயக்ஷ , தும்புருயக்ஷ , 
குசுமயக்ஷ , வரனந்தியக்ஷ , விஜய யக்ஷ , அஜிதயக்ஷ , ப்ரஹ் மயக்ஷ 
யக்ஷஸ்வரயக்ஷ , ஈஸ்வரயக்ஷ 

குமாரயக்ஷ , ஷண்முகயக்ஷா , 
பா தாளயக்ஷ , கின்னரயக்ஷ , 

கருடயக்ஷ , காந்தர்வயக்ஷ, 
மஹேந்த்ரயக்ஷ, குபேரயக்ஷ, வருணயக்ஷ, ப்ருகுடியக்ஷ , ஸர் 
வாண் ஹயக்ஷ , தரனேந்த்ரயக்ஷ , மாதங்கயக்ஷ 

என்று 
வர்த்தமான கால சதுர்விம்ஸதி தீர்த்தங்கரர் யக்ஷ ராகும் . 


வர்த்தமான 

காலசதுர்விம்ஸதி தீர்த்தங்கர் யக்ஷிகள் ; 
சக்ரேஸ்வரி , ரோஹிணி , ப்ரஜ்ஞப்தி , வஜ்ரஸ்ரங்கல , புருஷ 
தந்த மனுவேகி , காளி , ஜ்வாலாமாலினி, மஹாகாளி, மானவி , 
கௌரி , காந்தாரி , வைரோடி , அனந்தமதி , மானஸி , மஹா 
மானஸி , ஐயா , விஜயா , அபராஜிதா , பஹுரூபிணி , சாமுண்டி 
ஆம்ர கூஷ்மாண்டி , பத்மாவதி , ஸித் தாயினி என்று வர்த்தமா 
கால ஜிநர் சதுர்விம்சதி யக்ஷிய ராகும் . 
இதர பவ்யர்கள் 

மற்றும் பாஹுபலிகுமாரர் முதலாக , சதுர்விம்ஸதி தீர்த் 
தங்கரர் முதலாக அறுபத்து மூவர்ஆக பரமாகமோக்த்த பவ்ய 
ஸ்தானங்களின் அறிவது . அவர்கள் ஸங்க்யை அனந்தானந்த 
மாகும் . 


585 


அபவ்யராசி 

நித்ய நிகோத ஸ்தானம் என்றும் பற்றுவிடாது அபவ்ய 
சமானத்தின் பவ்யராசி அந்த பவ்யராசியின் அனந்தைக 
பாகே . 


( காதை ) 


ஏக நிகோத சரீரே ஜீவா தவ்வப்பமாணதோ திட்டா | 
ஸித்தேஹிம் அணந்த குணா ஸவ்வேண விதீதகாலேண || 

( கோ . ஜீ . 196 ) 
அத்தி அனந்தா ஜீவோ ஜேஹிண பத்தோ 

தஸாண 

பரிணாமோ | 
பாவகலங்கசுபஉரா ணிகோத வாஸம்ண முஞ்சந்தி || 

( கோ . ஜீ . 197 ) 
முஞ்சந்தி ஜீவ அட்டுத்தர ச்சஸத ஜீவேஸு சதுக தி 

ணிகோத ) 
தேஹிந்தோ ணிவ்வாணம் கதேஸு ணிச்சம் 

ணிகோ 

தேஹிம் || 
சதுகதி ணிகோ தேஸு ஏத்தியா சேவ ஜீவ | 
அட்டஸமயா ஹியச்சம்மாஸப்பம் தரபவி 

( ஸ்ந்தித்திருரூப தோஸாதோ || 
ஏக நிகோத ஜீவம் படுச் சட்டிதி ஜஹண்ணேண | 
ஸித்தபவே பஹணம் உக்கம் ஸேண அட்டா இஜ்ஜ 

போக்கள பரியட்டோ || 
ஷண் மாஸா ப்யந்தரே அஷ்டோத்தர ஸங்க்யாகா : 

நிர்கச்சந்தி 


( ஸ்லோகம் ) 
ஸத்ய தோயம் நிராயேபி பவ்ய ராஸித்த ஹுயதே 
அனந்த த்வாத்ய தா பாவி ஸமயௌஷி இதிஸ்திதி || 

வ்யயே ஸத்யவி யோராசிர்நஹுயதே ஸோ அனந்த ; 
ஸத் பிரரூபணம் 

பவ்யருக்கு குணஸ்தானம் 14. இது முதலாகி ஸாமான்ய 
ஆலாபத்துள் சொன்னது போல் சொல்லுவது . 


586 


அபவ்யருக்கு : 

கு -1 ; ஜீ -14 ; பர் -6 / 6 ; 5/5 , 4/4 ; ப்ரா -10 / 7 , 9/7 , 8/6 , 
7/5 , 6/4 , 4/3 ; ஸம் -4 ; க -4 ; இ- ) ; கா -6 ; யோ -13 ; வே -3 ; 
க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 ; 1-1 ; ஸம் -1 ; ஸம் -2 ; 
ஆ -2 ; 2-5 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 7 ; பர் -6 ; 5 , 4 ; ப்ரா -10 , 9 , 8 , 6 , 4 ; ஸம் -4 , 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1; 
த -2 ; லே -6 ; ப -1 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -5 . 
அவர் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 7 ; பர் -6 , 5,4 ; ப்ரா -7 , 7 , 6. 5 , 4 , 3 ; ஸம் -3 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; வே -3; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; 
லே -2 / 6 ; 1-1 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -4 . 


திரிபங்கி 

அபவ்யசமானத்தின் பவ்யருக்கு , ஏகேந்த்ரியத்திற்கு 
சொன்னதுபோல் சொல்லுவது . 

பவ்யாபவ்ய விகல்ப ரஹிதற்கு ஸித்தருக்கு சொன்னது 
போல் சொன்ன ஆலாப மாகும் . 

பவ்யருக்கு பந்த யோக்யப்ரக்ருதி : 120 ; ஸாமான்யத்தினால் 
பந்த த்ரிபங்கியுள் சொன்னதுபோல் சொல்லுவது . அபவ்ய 
ருக்கு பந்த யோக்யப்ரக்ருதி : 117 ; அவனுக்கு மித்யாத்ருஷ்ட்டி 
குணஸ் தானம் ஒன்றே யாகும் . 

அபவ்ய சமானத்தின் பவ்யர்க்கு ஏதேந்த்ரியத்துள் சொன்ன 
நூத்தி ஒன்பது ( 109 ) ப்ரக்ருதி , அவனுக்கு மித்யாத்ருஷ்ட்டி 
குணஸ்தான மொன்றே யாகும் . பவ்யாபவ்ய விகல்ப ரஹி 
தர்க்கு கர்ம பந்தம் எதுவு மில்லை . 

இது பந்த த்ரிபங்கியின் கதனம் . 


இனி உதயத்ரிபங்கியின் விவரம் : 


587 


இனி உதய த்ரிபங்கி என்னெனில் பவ்யருக்கு மூலோகபங் 
கம் -122 . அபவ்யருக்கு மித்யா திருஷ்ட்டிக்கு சொன்னது போல் 
சொல்லுவது -117 . அபவ்யஸமானத்தின் பவ்யருக்கு இந்த -117 . 


எதுவு 


பவ்யா பவ்ய விகல்ப ரஹிதற்கு கர்மோதயம் 
மில்லை . இது உதய த்ரிபங்கியின் கதனம் . 


னி ஸத்வ த்ரிபங்கியின் விவரம் : 


இனி ஸத்வ த்ரிபங்கி என்னெனில் பவ்யருக்கு , 

பவ்யருக்கு , சர்வ 
ப்ரக்ருதி ( 148 ) ஸத்வ மாகும் . அபவ் யருக்கு தீர்த்தகர ப்ரக்ருதி 
ஸம் யக்த்வ ப்ரக்ருதி , மிஸ்ர ப்ரக்ருதி , ஆஹார சதுஷ்கம் என்ப 
இந்த ஏழு ப்ரக்ருதி ஸத்வமில்லை . நூத்தி நாற்பத்தொன்று 
ஸத்வ முண்டு ; அபவ்ய சமானத்தின் பவ்யருக்கு இந்த 141 . 

பவ்யாபவ்ய விகல்ப ரஹிதருக்கு ஸத்வம் எதுவு மில்லை . 
இது ஸத்வ த்ரிபங்கியின் கதனம் . 

ஸ ஹஜ பரம பாரிணாமிக பாவ பாவனா ஜனித பரமா 
னந்தாம்ருத ஸேவனா ஸந்த்ருப்தரே பவ்யர் என்பது தாத் 
பர்யம் . 


இதி வீதராக ஸர்வஞ் ப்ரணீதமும் சப்தபங்கி ஸமாலிங்கி 
தமுமான பதார்த்த ஸாரஸாஸ்த்ரத்துள் பவ்யமார்கணா 
ஸ்வரூப நிரூபணம் - ஷட்விம்சதி பரிச்தேம் . 


ஸித்தாயநம : 
இருபத்தேழாம் அதிகாரம் 


ஸம்யக்த்வ மார்கணா நிரூபணம் 


சுத்த சைதன்ய பிண்டாய ஸித்தாய சுகஸம்பதே | 
விமலாகம ஸாராய நமோஸ்து பரமேஷ்ட்டினே || 


( வசனம் ) 
ஸட் யக்த்வ மார்கணையின் ஸ்வரூபாதிகள் : 
ஸம்யக்தவ மார்கணை என்னெனில் : 


( கந்த ) 
தேவம் ஜிநபதி தர்மம் ஜீவதயாமான முபா திரஹித 

தபமேம் | 
பீவித்திம் நம்புவ ஸத்பாவம் ஸம்யக்த்வமது ஜிதேந்ர 

வசோக்த்தம் || 


ஜினபதியே தேவன் ; ஜீவதயவே தர்மம் ; உபாதி ரஹிதமே 
தப மென நம்பும் ஸத்பாவம் ஸம்யக் தவம் . அது ஜிநேந்தி 
ரனாலே சொல்லப்பட்டது. 


( வசனம் ) 
நற்காட்சியுடையார் பண்பு 

ஸம்யக்த்வ சின்ஹம் மற்றும் அதன் லக்ஷண பேதாதிகள் , 
ப்ரஸம , ஸம் வேக , அனுகம்ப ஆஸ்திக்ய மென்ப குணங்கள் 
ஸம்யக்த்வ சின்னங்கள் . 

யாவனொருவனிடத்து 
லக்ஷிக்கப்படும் அவனை ஸம்யக்த்ருஷ்ட்டி என்றறிவது . 


இவை 


அதில் ப்ரஸம மென்பது க்ரோதாதிகளுடைய தீவ்ரத்வம் 
இல்லாதது ; ஸம்வேக மென்பது ஸம்ஸாரசார போகாதி 
பிருத்வம் ; மேலும் தர்மமும் தர்மபலத்தையுங்கண்டு சந்தோ 


590 


ஷத்தை அடைவது . அனுகம்பை என்பது ப்ராணிகளிடத்த 
தயை . ஆஸ்திக்ய மென்பது வீதராக ஸர்வஜ்ஞ ப்ரணீத 
ஷட்த்ரவ்ய , பஞ்சாஸ்திகாய , சப்தத்வ நவ பதார்த்தங்கள் 
உண்டென்னும் நிச்சய புத்தி யாகும் . 


நற்காட்சியின் வகைகள் 


அந்த ஸம்யக்த்வம் ஔபசமிக வேதக க்ஷாயிக பேதத்தி 
னால் த்ரி விதமாகும் . 

மற்றும் ஜைநோபாத்யாய ஸஹாய ஸாதனாத்ய பாவத் 
துள்ளும் ஸ்வாத்மாந்தரங்கத்துள்ளும் தர்சனமோ ஹனீய கர்ம 
க்ஷயோபசம ஸாமான்யத்துள்ளும் வீதராக ஸர் வஜ்ஞ 
புருஷோத்தமனால் சொல்லப்பட்ட ஜீவாதி பதார்த்தங்கள் 
கால த்ரயத்துள்ளும் தப்பாமல் உண்டென்னும் ஸ்தூல 
பரிணதியின் நம்பிக்கையும் ஆஜ்ஞா ஸம்யக்த்வம் மென்பர் . 


யதா 


குண 


ஜிருமுனி , 


ஸர்வஜ்ஞ மார்கத்துள் குஸலரான ஆசார்யர் உபதேஸத்தி 
னால் நிஜ சுத்த ஜீவாதி பதார்த்தங்களுடைய 
ஸ்வ ரூபத்தை ஸ்யாத்வாத முத்ராங்கித த்ரவ்ய 
பர்யாயங்களுடைய பேதாபேத லக்ஷணமும் நய ப்ரமாணங் 
களினால் கர தலாமலகம் போல் நிச்சயித்து நம்பும் பரணதியை 
அதிகம ஸம்யக்த்வ மென்பர் . 

பஹிரங்கத்துள் தேவாகமனர்ருத்திப்ராப்தி 
ஜிநம்பிம் தர்ஸன ஜாதி ஸ் மரணாதிகளினால் ஆஸ்ரயித்து 
தர்சன மோஹனீயத்தின் க்ஷயோபசமாதிகளின் அந்தரங்கத்துள் 
அடைந்து ஜீவன் ஸ்வபாவத்தினால் ஸத் தர்ம ஸன்மார்கத்தை 
நம்பும் பரிணதியை நிஸர்க ஸம்யக்த்வ மென்பர் . 
சொல்லப்பட்ட ஆஜ்ஞ அதிகம நிஸர்க ஸம்யக்த்வ த்ரய 
முங்கூடி அந்த ஸம்யக்த்வம் ஷஷ்ட்ட மாகும் . 
அதவா மித்யாத்ருஷ்ட்டி ஸாஸாதன 

மிஸ்ராபிதான 
ப்ரதிபக்ஷ த்ரயம் கூட ஆறு பேத மாகும் . 

மற்றும் ஆஜ்ஞா மார்கோபதேஸ ஸுத்ர பீஜ ஸம்க்ஷேப் 
விஸ்தர அர்த்தாவகாட , அவகாடம் பரமாவகாட ஸம்யக்த்வ 


இவை 


591 


மென்று பத்து பேத மாகும் . ஜிநனா தனே தேவன் , தத் 
திஷ்ட்டமே விசுத்தாகமம் , தன்மார்க நியுக்த்தாசாரமே யோகி , 
தயா மூலமே நிருபம் ஸத்தர்ம மென நம்பி தத்வார்த்த 
ஆஜ்ஞையை பவ்யத்வன் இரும்புண்ட நீர்போல தெளிந்தும் 
நிஷ்கம்பமான திராமல் பிடிப்பது ஆஜ்ஞா ஸம்யக்த்வ மாகும் 

அத ஸம்யக்தர்சன விஸ்ருத ஸம்யக்ஞான விமல ஸம்யக் 
சாரித்ர ஸ்ருதத்தினால் பிறந்ததின் அந்த ஸுதத்வ ருசிதானே 
மார்க ஸம்யக்த்வ மாகும் . 

பலதேவ , வாசுதேவர்களுடைய , தத்ப்ரதி வாசுதேவ சக்ர 
தரர்களுடைய தீர்த்தங்கரர் சரிதங்களை கேட்டதினாலான 
ருசியானது உபதேஸ ஸம்யக்த்வ மாகும் . 

தத்வார்த்தாதி சூத்திரத்தினைக் கேட்டு நம்புவது சூத்ர 
ஸம்யக்த்வம் ஆகும் . 

தயா மூலமே ஸத்தர்ம மென்ப பீஜ பதத்தை கர்ணாலக்ன 
மாக மனத்துள் களங்கமில்லாமல் அறிவது , பீஜ ஸம்யக்த்வ 
மாகும் . 
அடையப்பட்ட 

லப்தியின் பரிணதியினால் குரு 
சொன்ன பரம தத்வ ஸ்வரூபத்தை நம்புவது ஸம்க்ஷேப ஸம்யக் 
த்வம் . 


கால 


துஸ்தர்கத்தையும் நயாதி சமய சமஸ்த விவாதத்தையும் 
நிவாரித்து நிகழ்ந்து அந்தஸ் தத்வ ருசி விசாரத்தினால் விஸ்தர 
ஸம்யக்த்வ மாகும் . 


அகணித விவரணையினால் சொல்லப்பட்ட தத்வார்த்தத் 
தின் அர்த்த ரூபோக்த்திகளினால் உள் அறிவினால் 

அறிவினால் பிறந்த 
நம்பிக்கை தான் அர்த்தாவகாட ஸம்யக்த்வ மாகும் . 


அதிசய ஜிநமுக கமலோதிதமான சமஸ்த மஹிம அங்கோ 
பாங்க ஸ்ருதத்வ விஸ்வாஸ மாகும் அவகடா ஸம்யக்த்வம் . 

கேவல போதோதய ஸகலாவதிலோசன நிரீக்ஷண ப்ரத்ய 
க்ஷார்த்தாவ கதியினடைவது தான் பாவிப்பது பரமாவகாட 
ஸம்யக்த்வம் . 


592 


புவனோத்தம ஸமான மோக்ஷ விபுல ப்ரஸாத ஸோபான 
தாதியுள்ளும் தானே மித்யாத்வத்தை துறந்து ஸம்வேகாதியை 
அடைந்து பண்ணவ ஸப்த க்ரம தத்வ நிச்சயத்தின் பலம் பெற்ற 
ஸத்தர்ஸனமானது த்விதம் ; தாம் த்ரிவிதாத்மகம் தஸவிதம் 
த்ரைஜ்னான சுத்திப்ரதம் . 


மற்றும் மோக்ஷ புர பத பதிகஜன பாதேயமும் முக்தி 
ஸௌந்தரி விலாஸமணி தர்பணமும் ஸம்ஸார சமுத்ர கர்த்தா 
வர்த்த மக்ன ஜன தத்த ஹ ஸ் தாவலம்பனமும் , 

ஏகாதஸோ 
பாஸக ஸ்தான ப்ரஸாதாதிஷ்ட்டானமும் , உத்தம க்ஷமாதி 
தஸ குஸல தர்ம கல்ப பாதபாவிச்சின்ன மூலமும் , பரம ல ze 
விவாஹ மங்கல ரத்னமய நிலயமும் , விஷம தர்சன மஹோக் 
ரக்ரஹோச்சாடன யந்த்ரமும் தீர்க்க ஸம்ஸார க்ருஷ்ணோரசு 
போகி போகமுக விவர விநிர்காதஸீ விஷ நிர்விஷீகரண தந்த் 
ரமும் , மோக்ஷ லக்ஷ்மீபதி வசிகரண மந்த்ரமும் , வ்யந்தார 
விஷோரகாதி க்ஷத்ரோபத்ரவ நிவாரண தக்ஷரக்ஷாமணி 
ரத்னமும் , ஆஸன்ன பவ்யாபி வாஞ்சித பல ப்ரதான சிந்தா மணி 
ரத்னமும் , ஸம்ஸ்பர்ஸன மாத்ரத்தினால் பவ்யஜீவ லோஹமும் 
நிர்மல வர்ணோ த்க்ரஷ்டத்தினால் ஜாத ரூப ஸம்ஸ்பர்ஸவம் 
எய்துவ ஸ்பர்ஸ ரத்னமும் நிகுல பாபாடவீ தஹன தாவானல 
ப்ரதாபமும் , க்ஞான வைராக்ய மாஹாத்யானவ நவ சந்தத 
மும் , விசிஷ்ட்ட புண்ய தர்மானுஷ்ட்டான பவித்ர தீர்த்தமும் , 
ஜன்ம ஜரா மரண ஹரண காரண பரம ஸித்த ரஸ கரண் 
டமும் , புஷ்டாங்காவயவ பரிபூர்ண ஸோபா குலிதமும் ஆவது 
ஸம்யக் தர்சனம் . 

அது ஸ்வசுத்தாத்ம ருசி ரூபம் நிச்சய ஸம்யக்த்வம் . 
பஞ்சலப்திகளின் விவரங்கள் 


சுத்த ஜீவாதி பதார்த்த ஸ்ரத்தான ரூபம் வ்யவஹார 
ஸம்யக்த்வம் . அதில் ப்ரதமோபஸம் ஸம்யக்த்வம் பிறப்பது 
என்னெனில் க்ஷயோப சம லப்தி , விஸோதி லப்தி , தேஸனா 
லப்தி ப்ராயோக்யதா லப்தி கரண லப்திகள் என்னும் பஞ்ச 
லப்திகளை அடைந்து ப்ரதமோபசம ஸம்யக் த்ருஷ்ட்டி 
பாகும் . 


593 


அது என்னென்றால் , யாதொரு காலத்துள் அசுப கர்மங் 
களுடைய சக்தி ஸமயம் ஸமயம் அனந்த 

அனந்த குண ஹீனமாகி 
உதிர்க்கும் அது க்ஷயோபசம லப்தி என்பது . 

ஸாதாதி ப்ரஸஸ்த ப்ரக்ருதி பந்த யோக்ய பரிணாமம் 
விசோதி லப்தி என்பது . 
ஜீவாதி வஸ்து 

ஸ்வரூபத்தை உபதேஸம் செய்யும் 
ஆசார்யாதிகளுடைய லாபம் , மேலும் உ.பதேசம் செய்த 
வஸ்த்துக்களுடைய 

தாரணா லாபம் தேஸனா லப்தி 
என்பது . 


ஆயுவர்ஜிதங்களான ஏழு கர்மங்களுடைய ஸ்திதி அனந்த 
கோடி கோடி ஸாகரோபம ப்ரமாணமாகியும் , லதா தார்வ் 
யஸ்தி ஸைல ரூபமான காதிகளுடைய 

காதிகளுடைய சக்தியின் லதையும் 
தாருவின் அனந்தை பாகத்தை செய்வது ப்ரோக்யதா லப்தி 
என்பது . 


இந்த நான்கும் பவ்யா பவ்யர்க்கு சமானம் . 


கர்ம க்ஷய 


அதில் பவ்ய ஜீவனுக்கு பேதாபேத ரத்ன த்ரயாத்மகமான 
மோக்ஷ மார்கமும் ஸகல 

லக்ஷண மோக்ஷமும் 
அதீந்த்ரிய பரிம் ஜ்ஞானானந்த மயமான மோக்ஷபலமும் 
அனேக நய நிக்ஷேப ப்ரமாணங்களினால் தெளிவது கரணலப்தி 
என்பது . 


முதன் முதலில் தோன்றும் நற்காட்சி 

இதன் காலம் ப்ரத்யேகம் அந்தர் முஹுர்த்த மாகும் . 
அதில் ஒன்றைப்பற்ற ஒன்றின் காலம் ஸங்க்யாத குண ஹீனம் . 
அதில் அத : ப்ர வ்ரத்தி கரண ஸமயம் ப்ரதி ஸமயம் அனந்த 
குண விசுத்தியின் அந்த முஹுர்த்த 

காலம் நிரந்தரம் 
பெருகுவது . அதில் ப்ரதி ஸமயம் அஸங்க்யாத லோக மாத்ர 
பரிணாமங்கள் சரம ஸமயம் வரை சமான வ்ருத்தியினால் 
பெருகுவது . ஸஹஸ்ரஸ்திதி பந்தாபஸரண காரணங்கள் . 

இதற்கு அத : ப்ரவத்தி கரணம் என்ன வென்றால் , மேல் 
மேல் ஸமயத்துளிருந்த ஜீவன்களுடைய பரிணாமத்தை கீழ் 


594 


கீழ் ஸமயத்துளிருந்த ஜீவன்களுடைய பரிணாமங்களுடன் 
பொருந்துவது . அதனால் அதின்மேல் அபூர்வ கரண 

மாகும் . 
அதுவும் ஸ்திதி பந்தாபஸரண் ஸஹஸ்ர ஸ்திதி காண்டகம் 
காதம் அனுபாக காண்டகம் , காத குண ஸங்க்ரமண குணஸ் 
ரேணி நிர்ஜரையினால் இவை செய்வதற்கு 

செய்வதற்கு காரணமாகும் . 
இதற்கு அபூர்வ கரண மென்று பெயர் . 


பின்ன ஸமயத்துளிருந்து ஜீவன்களுடைய பரிணாமங்களை 
போல்வன ஆகையினால் அதின்மேல் அனிவ்ரத்தி கரணன் ப்ரதி 
ஸமயம் ஒன்றே பரிணாமம் . அதிலும் ஸ்திதிபந்தாபஸரணாதி 
கள் முன்போல வாகும் . அதன் அந்த்ய ஸமயத்து பவ்யன் 
சதுர்கதியுள் பிறக்கும் . கர்பஜ பஞ்சேந்திரிய ஸம்ஜ்ஞி பர்யாப் 
தக ஸர்வ விசுத்த ஜாக்ரத அவஸ்தையிலிருந்தும் பொருந்தி 
சுப லேஸ்யையுள் கூடியும் ஜ்ஞாநோபயோக ஸம்யுக்த்தனாகி 
அனிவ்ரத்தி கரண சாமர்த்ய மென்ப வஜ்ர தண்ட காதத் 
தினால் கண்டித்துப் போன ஸம்ஸார துர்கத்தின் விவரணம் 
என்றும் , மித்யாத்வோ தயம் அந்தர் முஹுர்த்தத்தின் இந்த 
முதல் ஸமயத்துள் தவக்க மில்லாமல் அந்த 

ஸமயத்துள் 
உபதேஸக வதனாரவிந்தத்தை பார்த்தும் ததுக்த்தியைக் 
கேட்டும் நிஜ சுத்தாத்ம தத்வத்தை ஸுயுக்த்தி லோசனத்திற்கு 
வ்யக்த் தமாக அப்போது பிறந்த 

ப்ரதமோப ஸம்யக்த்வ 
மானது போக பூமிஜரும் தேவரும் நாரரும் அந்த ஸம்யக்த்வம் 
ஒன்றே கைக்கொள்வர் . 

கர்ம பூமிஜரான திர்யஞ்சர் அந்த ஸம்யக்த்வம் ஒன்றையும் 
மேலும் மணுவ்ர தம் கூடி கைகொள்ளும் . 


மனுஷ்யர் ஸம்யக்த்வம் ஒன்றும் மேலும் அணுவ்ரதம் கூடி 
மேலும் மஹாவ்ரதத்துள் கூடிக் கைக்கொள்வர் . அந்த 
ஸம்யக்த்வத்திற்கு கலங்கின 

பரிணாமமில்லாததினால் 
க்ஷாயிகம் போலும் தத் காலத்து 

ஜனனமும் மரணமும் 
முதலானது மில்லை . அதற்கு ஸ்திதி அந்தர் முஹுர்த்த 
காலம் . 


மற்றும் அந்த ஸம்யத்க்வத்தின் காலத்துள் எங்கேனும் 
அனந்தானு பந்திகளுள் யாதானு மொன்று கஷாயம் உதித் 


595 


துள்ளளவில் ஸம்யக்த்வ ரத்னகிரி சிகரத்தினின்றும் ஸ்கலித 
மாகி மித்யாத்வ மென்கிற பூமியுள் விழுவதன் முன் அந்தராள 
காலத்து அவன் ஸாஸாதன னென்பா னாகும் . அவனுடைய 
காலம் ஜகன்யத்தினால் ஒரு ஸமயமும் உத்க்ருஷ்ட்டத்தினால் 
ஆறு ஆவளி காலம் . அவனுக்கு நரகங்களும் ஏகேந்த்ரிய 
விகலேந்த்ரியங்களுள் உற்பத்தியும் சப்தம நரகத்து ஸாஸா 
தனர்க்கு மரண மில்லை . 


மற்றும் அந்த ப்ரதமோபசம ஸம்யக்த்வ மென்ப யந்த்ரத் 
தினால் மித்யாத்வ த்ரவ்யம் த்ரிவிதம் , அது சிறிது தத் ஸ்வரூ 
பத்தினா லாகும் . சிறிது ஸம்யக்மித்யாத்வ த்ரவ்ய மாகும் . 
சிறிது ஸம்யக்த்வ த்ரவ்ய மாகும் . யந்த்ரத்துளிட்ட வரகு 
தான்யம் போல தன்காலத்து தன் அந்தரத்துள் தர்சன மோஹ 
நீய த்ரயத்துள்ளான யாதானுமொன்று உதயத்திற்கு வரும் . 
மித்யாத்வத்திற்கு சேர்ந்ததினால் அதனுள் ஜகன்யத்தினால் 
அந்தர் முஹுர்த்த மிருந்து குணாந்தரத்திற்கு செல்லும் . 
உத்க்ருஷ்ட்டத்தினான் அர்த்த புத்கல பராவர்த்தன 

காலம் 
ஸம்ஸார சமுத்ரத்துள் சுழலும் . துர்கதி கமனத்திற்கு மித் 
யாத்வ மொன்றே முக்ய காரணம் . 


மற்றும் ஸம்யக்மித்யாத்வத்திற்கு அடைந்தால் அதன் 
காலம் அந்தர் முஹுர்த்தமே . தன் காலத்தின் தத் அந்தரத் 
துள் மித்யா த்ருஷ்ட்டி யாகும் . மேலும் அஸம்யத ஸம்யக் 
த்ருஷ்ட்டி யாகும் . அந்த ஸம்யதஸம்யக் மிஸ்ரஸத்தானமான 
ஸம்யக் மித்யாத்வம் மிஸ்ர ஸ்ரத்தானமான க்ஷயோபசமிக 
குணம் , அந்த குணம் உடையவருக்கு தத்பவ மரணம் முத 
லானது இல்லை . 


மற்றும் ஸம்யக்த்வ ப்ரக்ருதி உதயத்தினால் வேதக ஸம்யக் 
த்வம் பிறக்கும் க்ஷயோபசம குணம் . அது ஜகன்யத்தினால் 
அந்தர்முஹுர்த்தம் இருந்து குணாந்தரத்து செல்லும் . உத்க்ரு 
ஷ்ட்டத்தினால் சுதேவத்துள்ளும் ஸுமனுஷ்யத்துள்ளும் 
பிறந்து அப்யுதய சுக பரம்பரையினை அடைந்து அறுபத்தாறு 
ஸாக ரோபம கால மிருக்கும் . 


596 


என்னெனில் , லாந்தவகல்பத்துள் 13 பதிமூன்று , அச்யுத 
கல்பத்துள் இருபத்து இரண்டு 22 , உபரிமக்ரைவேயகத்துள் 
முப்பத்தொன்று 31 , ஸாகரோபங்கள் தம் தம் மனுஷ்யாயுஷ் 
யத்தினால் ஹீனமாகும் . 


மற்றும் அந்த வேதக ஸம்யக்த்ரஷ்டி உபசம ஸ்ரேணியை 
ஏறினால் முன்னம் கரண த்ரயங்களினால் ப்ரதம கஷாயத்தை 
விஸம்யோஜித்து த்ரிகரணம் எய்தி , தர்சன மோஹனீய 
த்ரயத்தை உபசமித்து , த்விதி யோபசமிகனாகி , தத் ஸம்யக்த்வ 
ஸஹிதம் உபசம ஸ்ரேணியாரோஹணம் இழிந்தால் அந்த 
ஸம்யக்த்வம் சேர்ந்து இழியும் . எங்கேனும் மனுஷ்யாயுஷ்ய 
மில்லாதிருந்தால் மரணமாகி லேஸ்யா வசத்தினால் உத்தம 
தேவனாகி பிறக்கும் . 


மன : 


பரிஹார சுத்திகளும் 

பர்ய ஜ்ஞானமும் ப்ரத 
மோபசமர்க்கு இல்லை , த்விதீயோபசமர்க்கு ஸம்பவ முண்டு . 


மற்றும் தர் சன மோஹனீய க்ஷபண ப்ராரம்பகர் கர்மபூமி 
மனுஷ்யரான அஸம்யதாதி சதுர்குண ஸ்தானத்திலவர் தீர்த் 
தங்கர பாத மூலத்துள் , மேலும் கேவலிகளுடைய பாத மூலத் 
துள் , மேலும் ஸ்ருத கேவலிகளுடைய பாத மூலத்துள்ளிருந்து 
க்ஷமிப்பர் . 


என்னெனில் நிர்வாண யோக்யமான க்ஷேத்ரமும் காலமும் 
லிங்கமும் பவமும் வயதும் 

என்று இதனுள் 

சுபலேஸ்யை 
வ்ரத்தியும் கஷாயங்களின் ஹானியும் பண்ணி , அவர் முன்னம் 
த்ரி கரணங்களினால் அனந்தானுபந்திகளை ப்ரப்ரக்ருதி ஸ்வ 
ரூபத்தை செய்து மற்றும் த்ரிகரணம் எய்தி , 

த்ரிகரணம் எய்தி , மித்யாத்வ 
கர்மத்தை நிர்மூலனஞ்சய்து , ஸம்யக்மித்யாத்வத்தை 
ததனந்தரம் கெடுத்து , பிற்பாடு ஸம்யக்த்வ ப்ரக்ரதியையும் 
நிஸ்ஸேஷமாக க்ஷமிப்பித்து , க்ஷாயிக ஸம்யக்த்ருஷ்ட்டி 
யாகும் . 

அந்த ஸம்யக்த்வம் அஸம்யதன் முதல் ஸித்தர்வரைக்கு 
மாகும் . 


597 


உபசமம்ஸம்யக்த்வம் அஸம்யதன் முதல் உபசாந்த கஷாயன் 
வரைக்கு மாகும் . 


வேதகமும் ப்ர தமோப ஸம்யத்வமும் அஸம்யதாதி சதுர் 
குணஸ்தானத்துள்ளாகும் ; அப்பாலில்லை . 

மித்யாத்வமும் ஸம்யக்மித்யாத்வமும் ஸாஸாதனஸம்யக் 
த்வமும் தம் தம் குணஸ்தானத்துள்ளாகும் . அந்த க்ஷாயிக 
ஸம்யக் தருஷ்டிகள் அந்த பவத்துள்ளும் மேலும் மூன்று 
மூன்று பவத்துள்ளாம் ; மேலும் நாலாம் பவத்தின் மேல் ஸம்ஸா 
ரத்தின் இரார் . 

அதற்கும் ஸம்ஸாரியை குறித்து ஜகன்யத்தினால் அந்தர் 
முஹுர்த்தாதிக அஷ்ட்டவர்ஷம் குறைந்து இரண்டு பூர்வ 
கோடியின் அதிகமாயுள்ள முப்பத்தி மூன்று ஸாகரோபம 
மாகும் ; ஸித்தர்க்கு கடை யில்லை . 

வேதகோபஸம ஸம்யக்த்வத்தில் நழுவினால் அர்த்த புத் 
கல பராவர்த்தன காலம் இருப்பர். 

அந்த ஸம்யக்த்வத்திற்கு ப்ரதி பந்தங்களான சப்த ப்ரக்ருதி 
களுடைய முதல் மித்யாத்வ அர்மத்தின் சக்த்தியை சொல்லு 
மிடத்து : 


பஞ்சேந்த்ரிய விஷயாலுபவன சதுரனான நிசிதமதியினுக்கு 
மரீசம் ; மதுர மென்ப களம தண்டுலத்தை கசப்பென்ப , துஷ்ப் 
ரதீதியை ரஸனேந்த்ரியத்துள் பிறப்பிப்ப ; விஷம 

விஷம விஷதர 
விஷத்தைப் போல் சகலகலா ப்ரவீணனான படுமதியினுக்கு 
உள்மார்கத்தை உபாதேசம் என்ப : சன்மார்க்த்தை ஹேய 
மென்ப ; விபரீத பரிணதியை தத்வவிசாரத்துள் பிறப்பிப்ப ; 
மற்றும் அனல் 

அனல் ஜ்வாலையையும் ஜல ப்ரவாஹத்தையும் 
கண்டால்கிளரும் அபஸ்மாரம் போல மஹாதபோதனர் தப 
ஸம்ருத்தியை நிர்மல தர்மதீர்த்த ப்ர வர்த்தன யை கண்டு 
உத்ரே ஹிப்பதும் அல்லதும் அந்த அனந்த ஸம்ஸார துக்க 
மூலமும் மோக்ஷமார்க ப்ரதிகூலமும் எண்ணி பவபவத்துள்ளும் 
ஹிதா ஹித விவேகத்தை ஆக்க வொட்டாத மித்யாத்வம் 
மஹாமதிரா மதம் எவரையும் பாதிக்கும் . 


598 


மற்றும் பஹிரந்தரங்க நிமித்தாந்தரத்தினால் ஒருங்க 
ஒருங்க மனுஷ்யகதி அடைந்தால் மூக , அந்த பதிர பிசாச 
சேஷ்ட்டேங்களுள் ஒன்றாவது போல் . அதல்லாமலும் ஆம்ல 
கரஸத்தின் பானம் பண்ணினவர்க்கு நீரும் க்ஷர ருசியாகி 
காண்பது போல் , ஸம்யக் மித்யாத்வா தீன மானவர்க்கு யுக்த்தி 
யில்லாதது , யுக்த்தியாகி தோன்றும் , அது காரணத்தினால் 
மற்றும் அதிதாருணங்களான அனந்தானுபந்தி க்ரோத மான 
மயா லோபங்களும் ஸம் யக்த்ர் சன விரோதிகளாவது . என் 
னெனில் காசத்தையும் ரத்னத்தையும் சமானமாக புத்தி 
பண்ணும் அது போல தத்வத்தையும் தத்வாபாஸத்தையும் ஸம 
மென்று இருப்பதாகும் . 

( ஸ்லோகம் ) 


ஜ்ஞாத்வா தலா மலகவத் புவிசர்வவித்யாம் க்ருத்வா 

தபாம்ஸி பஹுகோடி யுகாந்த ரேஹு | 
ஸத்தர்சனாம்ருத ரஸாயன பான பாஹ்யா நாகயந்திகி 

மனுபவந்தி ஹி மோக்ஷலஷ்மீம் || 


பவபய பீதூர மாகி துர்லபமாகியது தூர பவ்யனிடத்தும் 
அபவ்யனிடத்தும் கூடாது . ஆஸன்ன பவ்யனுக்கு கூடும் . எங்க 
னெனில் விளக்கு இருந்த விடத்தும்காணாத ஜாத்யந்தன் போல 
பரமாகம ஸ்ரவணம் உண்டாகிய விடத்தும் அபவ்ய ஜீவன்கள் 
சன்மார்கத்தினை என்றும் தெளியான் ; 

உமஸாந்தமாகிய 
விடத்துக் காணும் அக்ஷிரோகி போல , தூரபவ்யன் கர்மோபசம 
மானால் அறியும் . விளக்கு இல்லாதிருந்தாலும் காணும் நிர்மல 
த்ருஷ்ட்டியை போல தர்மோபதேஸம் யில்லாதிருந்தாலும் 
ஆஸன்ன பவ்யன் ஆப்தாகம பதார்த்த தபஸ்விகளை அறிந்து 
நம்பும் பரிணாமம் ஸம் யக்த்வ மாகும் . 

என்னெனில் , இவை வ்யவஹார நயத்தினால் ஆப்தாதி 
விஷய ருசியே ஸம் யக்த்வ 

மென்றதை 

கொண்டு கடைசி 
சொல்வது ஸகஷாய ஜீவாஸ்ரிதமாகியும் அந்த ருசித்வாத் 
உண்டானதும் ஆப்த தர்முமான நிச்சயஸம்யக்த்வமும் தத்உத் 
பத்தி ப்ரதி பந்தகாபாவ நிமித்த ஸஹிதம் , மற்றதையும் 
சொல்லுவதும் : 


599 


வேதக ஸம்யக் த்வம் பரம குரு வசன தீபப்ரகாஸத்தினால் 
வஸ்து யாதாத்ம்ய நிச்சயமும் ஜிநவசன ப்ரமாண்யமும் , பர 
மாத்மனே தைவ மென்பதும் , ஸகல மோஹ க்ஷயத்தினால் 
ஸகல ஜகத் வந்த்ய வீதராகத்தையும் , ஸகலாவரண க்ஷயத்தி 
னால் ஸகலஞ்ஞதையு மென்னும் புத்தியும் , மோஹமுள்ளளவும் 
ஸம்சாரம் கெடா தென்றும் , மோக்ஷ நிச்சயமும் , பாப புண்ய 
மோக்ஷப்ரத ஜீவ பரிணாமத்தை அறிவதும் சித்ஸம் ஜனித 
ஸ்வஸ்த் யர்த்தா ஸுதாரஸ ஸேவையும் , ஆத்மோர்த்த சுகம் 
ஸ்வாதீன சுகம் ,விஷய சுகம் கஷ்ட்ட மென்பதும் , மோக்ஷ மார்க 
தத் பலங்களை தெளிவதும் , ஏத சத்வாரிம்ஸத் துரித பந்தாப 
ஹாரியு மென்றறிவதும் , பஞ்சபர மேஷ்ட்டிகள் ஸ்வரூப சிந்தை 
யும் ஜிநபிம்பாக்ருதியை லோசனத்தினால் காணுமதுபோல் 
ஸித்தாக்ருதியை மனஸினால் தெளிவதும் , மற்றும் ஸமஸ்த 
போ தாத்வைத ஸித்தத்வமும் , துரித ஹரமும் , ஆர்ய ஷ்ட் 
கர்மமும் , உபாதேயமும் நிஜதத்வ ருசியே என்று தெளிவது 
லம்யக்த்வ மாகும் . 


நற்காட்சிக்கு குற்றங்கள் 

மற்றும் அந்த வேதக ஸம்யக்த்வத்திற்கு இருபத்தைந்து 
மலங்களாகும் என்ற இவைகள் பொன்னுள் வெள்ளியும் முத 
லாகிய லோஹத்தை கலந்து நிஜ நிர்மலத்தை 

கெடுத்து 
மலினம் செய்வது போல் வேதக ஸம் யக்த்வத்திற்கு மலினத்தை 
செய்யும் . 


அதன் ஸ்வரூபம் என்னெனில் : 
உலக மூடம் 

லோக மூடம் தேவ மூடமும் பாஷண்டி மூடமும் என்று 
மூடம் த்ரி விதமாகும் , 


லோக மூடத்வ ஸ்வரூபாதிகள் ; 

அதில் லோக மூடம் என்னெனில் : ஸ்வசுத்தாத்ம ஸ்வரூப 
நிச்சய லோகாலோகன ஸமர்த்த வீதராக நிர்விகல்ப ஸ்வஸம் 
வே தன ஜ்ஞான சாதகமும் ஜீவாதி சமஸ்த த்ரவ்ய சங்கீர்ண 


600 


மும் அதஸ் திர்யக் ஊர்த்வ பேத பின்னமும் , த்ரிவாயு பரி 
வேஷ்ட்டிதமும் அனாத்யநிதனாக்ருத்ரிம ஸ்வ ரூபமுமான 
ஜிநாகமோக்தத ஸ்வரூபமும் அறியாதது லோக 
மென்பது . 


மூடத்வ 


அதவா , லோக மூடத்வ மென்பதற்கு ஓதுவதில்லை 
சாஸ்த்ரமில்லை , 

புராண மில்லை . அவர் பரே யோஜராகி 
யாதொருவன் யாதொன்றை தம் தம் படைப்பு காரணமாகி 
காற்றை அடக்கி கொண்டு சொல்ல சொல்லாததை நோக்கு 
வதும் குடியாததை குடிப்பதும் செய்யாததை செய்வதும் இவர் 
எந்தவர் எந்தவர் ஆடி ஆடுவதும் இது 

தோஷம் 
என்பது அறியாதது . 


குண 


நிரர்த்தக தீர்த்த ஸ்னானம் கங்காநதி ஸ்னானம் சமுத்ர 
ஸ்னானம் ஜல ப்ரவேஸ மரணம் அக்னி பரவேஸ மரணம் 
கோக்ரஹ ண மரணம் ஸங்கராம 

மரணம் கர்மரீ மரணம் 
சக்திவிகா த மரணம் ஸ்வஹஸ்த மரணம் தைவ்வோத்தேஸ 
மரணங்களை புண்ய ப்ரீதியினால் செய்வதும் ; 

பூநத்யத்ரி ஸரோவரோ த்யானவநஸிக்தா த்ரிஸந்த்யா 
காலாக்னி தான்ய ரத்ன ஸுவர்ண வஸ்த்ர க்ருஹோ பகரண 
ஆரம்போபகரண க்ராமோபகரண ராஜ்யோகபரண ஜீவனோப 
கரணம் முதலான துகளை புண்ய 

புண்ய ப்ரீதியினால் நமஸ்காரம் 
செய்வதும் ; 


முதலான 


களான 


ஆறு ஏரி சமுத்ரம் கொண்ட மென்ப 
வற்றில் முழுகுவது புண்ய மென்பது லோகப்ரவாதம் ; அதனால் 
புண்யமாகில் அதிலேயே பிறந்து அதிலேயே வளர்ந்து 
அதிலேயே இறந்த மத்ஸ்ய மகராதிகளும் தத்உபயதனவர்த்தி 
கொங்கணிக சாகணிக சபர 

சாண்டாள ப்ரப்ருதி 
களெல்லாருக்கும் பாப க்ஷயமும் புண்ய பந்தமும் ஆகவேண்டும் . 
அதுயில்லை எனில் முன் சொன்ன வார்த்தை பொய்யாகவே 
வேண்டும் . 

மற்றும் ஸஸ்த்ராக்னி கிரி நதிகளிற் பாய்ந்து ம்ருதராகி 
யவர்க்கு புண்ய மென்றால் ரணத்திலும் அக்னியுள் சாவதும் 


601 


மணலை 


காரண 


மிருகங்கள் இடிவிழுந்து சாவதும் நரிகள் சண்டையில் சாவதும் 
துறைகளில் நீந்த முடியாமல் சாவதும் இது முதலான சாவு 
களில் இறந்த ப்ராணிக ளெல்லாருக்கும் புண்யமாக வேண்டும் . 
அதற்கு புண்ய மல்ல . ஆகு மென்றால் எண்ணைக்கு எண்ணை 
ஆகுமென்று 

ஆடுவதும் , அரிசி யாகுமென்று 
உமியை குத்துவதும் , வெண்ணெய் ஆகுமென்று தண்ணீரை 
கடைவோரும் ஆகாதது 

போல் புண்யத்திற்கு 
மல்லா ததை நிகழ்த்தினால் நிஷ்பலங்களாகும் . க்லேஸங்களும் 
அஸமாதிகளும் ஸம்ஸார வர்த்தனங்க ளாகும் . அதல்லாமலும் 
லோகத்துள் அப்படியான சாவுகளில் இறந்தவர்க்கு பாபமல்லது 
புண்யமில்லை என்பது அர்த்தம் . 

மற்றும் பவ்யவர புண்டரீகர் தப மென்னும் அக்னியை 
பொருந்தியும் ஜ்ஞான மென்னும் ஜலங்களுள் முழுகியும் , த்யான 
மென்னும் பில ப்ரவேஸத்தை செய்தும் , குணங்க ளென்னும் 
கிரிசிகரம் ஏறியும் மோஹனீய மென்னும் நிகளத்தை முறித்தும் , 
ரத்னத்ரய மென்னும் கூரியதான த்ரிசூலத்தின் மேல் கர்ம த்ர 
யத்தை முறித்தும் , சரீரத்ரய மோக்ஷத்தை செய்து நிர்வாண 
பலம் எய்துவர் . இதனை அறியாத அஜ்ஞானிகள் சொன்ன 
ஜ்வலானாதிகளுள் பதங்கத்தின் புழுவைப் 

போல மயங்கி 
இறந்தால் அஸமாதியும் ஸம்ஸார வ்ரத்தியு மாகும் . 

மற்றும் லௌகிக பாரமார்திக ஹேயோபாதேய தத்வ 
பரிஜ்ஞான ரஹித அனேக மூர்க்க லோக ப்ரவாஹத்தினால் 
வந்த தர்ம கர்மானுஷ்ட்டானத்தை செய்வது அதுவும் லோக 
மூடத்வ மென்பது . 

( உக்த்தஞ்ச ) 
கதானு கதிகோ லோக : நலோக : பாரமார்த்திக : | 

பஸ்ய லோகஸ்ய மூர்க்கத்வம் ஹாரிதம் தாம்ரபாஜனம் || 
தேவ மூடம் 


தேவ மூடத்வ ஸ்வரூபாதிகள் ; மற்றும் தேவதா மூடம் 
யாவை என்றால் கேவலஜ்ஞான தர்சன சுக வீர்யாதி நிஜ 
சுத்த குணங்களான நானாரம்ய ப்ரதேஸங்களுள் க்ரீடிப்பன் 


602 


என்று அறிந்து நிஜ சுத்தாத்மனை தேவனென்பது . அப்படி 
யான நிஜ சுத்தாத்ம தேவனை அறிந்து நம்பாததே தேவ 
மூடத்வ மென்பது . 

காதி சதுஷ்ட்ட ரஹித அனந்த சதுட்ஷ்ட்டய ஸஹித 
க்ஷுதாதி 

அஷ்ட்டாதஸ தோஷ ரஹிதனும் நாகேந்த்ர 
நரேந்த்ர தேவேந்த்ர முனீந்த்ராதிகளினால் வந்த்ய பாதார 
விந்தத்வம் பகவதர்ஹத் பரமேஸ்வர பரமபட்டாரகனும் 
ஸ்யாத்வாத சப்தபங்கி சமாலிங்கித நய நிக்ஷேப ப்ரமாணங் 
களினா லறிந்து நம்பாததே தேவதா மூட மென்பது அர்த்தம் . 

அதவா , க்யாதி பூஜா லாப ரூப லாவண்ய சௌபாக்ய 
புத்ர களத்ர ராஜ்யாதி விபூதி நிமித்தம் ராக தவேஷோப 
ஹ தார்த்த ரெளத்ர பரிணத க்ஷேத்ர பால , வனபால , வணார 
ப்ரஹ்மமைலார தூளி , மஹாகாள பாதும்பிக பூதனாத , யக்ஷ 
ய VE , துர்கி , சாமுண்டி , காளி, மஹாகாளி, காத்யாயினி, 
கிரி நிவாஸநீ , ஸ்மஸான வாஸினி , பூத ப்ரேத பிஸாசாதி 
நிக்ருஷ்ட்ட வ்யந்தராமர நிகாயமும் ; 

பலக்ஷ , ந்யக்ரோத , அஸ்வத்த , உதும்பர , ஆம்ர , ஜம்பூசமி , 
ஆஸார்ஜின , அஞ்சன , பாடலி , கதம்ப , சீதாள , தாள தமாள , 
அர்க்க , பிசுமந்த , மந்தார , அஸோக பில்வ , கரஞ்சு, கபித்த , 
ஆமலக , ராஜகாஞ்சீர , சால்மலி , வ்ருக்ஷாதி , அனேக தரு குல்ம , 
லதா , ஜால ரூப ஸ்தாவர ஏகேந்த்ரிய ஜீவ நிகாயமும் ; 
நாக , கருட , கூர்ம , மத்ஸ்ய , வரஹ , ஸிம் ஹ , 

, சரப , 
சார் தூல , ஹரிஹிரண , கேலோங்கூள , கஜ , துரக , கவேந்த்ர ; 
கோ , மஹிஷ , கரோஷ்ட்ராதி அனேக திர்யக் பஞ்சேந்த்ரிய 
பாப ஜீவ நிகாயமும் ; 

கம்ஸ , கேஸி , சானூர , முற முஷ்டிக , மதுகைடப் , ஹிரண் 
யகசிபு , சும்ப , நிசும்ப , ஸஹஸ்ரார்ஜுன, ஸஹஸ்ரபாஹு , 
யோஜனபாஹூ , நரகாசுர , கஜாசர , சர்மாசுர , அந்தாசுர , 
பலபத்ர , சூத்ரீக , சக்த்தி குமார . கும்மல , போப்புல , தளப்ர 
ஹாரி , நரஸிம்ஹ , கஜமுக , அஸ்வமுக , கோமுக , மனோஜ , 
பௌலஸ்த்ய , ருத்ர , நாரத , கார்த்தியே , பலதேவ , விரிஞ்சி 
சுேஸவ , தாமோதப்ரப்ரதி , பூஷ வேஷயுதாவாஸஷேத்ர , புத்ர , 


603 


களத்ராதி அனேக பரிகிரஹாவிஷ்ட்ட ஸாஹ , ஸோத்துங்க 
ப்ரஸித்த மனுஷ்ய பர்யாய பரிணத ஜீவநிகாயமும் ; சந்த்ரார்க்க 
மண்டல க்ரஹ , நக்ஷத்ர , தாரகாதி அனேக ஜ்யோதிர் விமான 
வாஸிக நிக்ருஷ்ட்ட தேவ நிகாயத்தையும் ; அஹமிந்த்ர ப்ரதீந்த்ர 
லோக பாலாதி அனேக ஸ்வர்க ஜாமர தேவ நிகாயத்தையும் 
நிர்தோஷ தேவ ரென்று ஆராதனையை செய்வது தேவதா 
மூட மென்பது . 


தேவதைகளை வணங்குதல் பயனற்றது 


சௌபாக்ய ஸ ஹாய ஸம்பத்தி வரப்ரஸா தார்த்தம் 
ஸம்ஸாரி தேவதாராதனையை செய்தால் தோஷமே யில்லை 
என்றால் , பூர்வோபார்ஜித விசிஷ்ட்ட கர்மோதயா பாவத் 
தினால் லாகும் . அந்த தேவதைகள் எதையும் கொடுக்க 
சமர்த்தங்களில்லை . 


அது எங்கனெனில் , லங்கேஸ்வரனான ராவணன் ஸ்ரீராம 
ஸ்வாமி லக்ஷ்மீதர விநாஸார்த்தம் பஹுரூபிணீ ஸித்யா 
வித்யா தேவதையை ஆராதித்து வரம் பெற்றதும் , ! கௌரவர் 
பாண்டவ நிர்மூலனார்த்தம் காத்யாயினீ வித்யா தேவதையை 
ஆராதித்து வரம் பெற்றதும் , கம்ஸதைத்யன் நாராயண 
விநாசார்த்தம் ரௌத்ரவித்யா தேவதையை ஆராதித்து வரம் 
பெற்றதும் , ப்ரதிசத்ரு விநாஸம் எய்துவ அவஸரத்து அந்த 
தேவதைகள் அஸமர்த்தர்களாகி போனது . 


மற்றும் அந்த ராமஸ்வாமி பாண்டவ 

நாராயணாதிகள் 
மித்யாதேவதை ஆராதனை யில்லாதிருந்து நிர்மல ஸம்யக்த் 
வத்தின் உபார் ஜித பூர்வ க்ருத புண்ய கர்மோதயத்தினால் 
ஸமஸ்த விக்னங்க ளெல்லாம் விநாஸங்களானது . 


அது காரணத்தினால் பூர்வ க்ருத புண்யத்தினால் சமஸ்த 
கார்ய ஸித்தி யாகும் . அந்த விசிஷ்ட்ட புண்யமும் வீதராக 
நிர்தோஷி தேவதையினா லாகும் . அல்லதே ஸராக மித்யா 
தேவத ஆறாதனையினால் பாப மல்லதே மற்றும் எதுவும் 
ஆகா தென்பது அர்த்தம் . 


604 


ததா சோக்த்தம் : யோகீந்த்ர தேவவைரம்ரதாசீதி க்ரந்தே : 


( ஸ்லோகம் ) 
தர் மோதயேஹி ஹிதஹேது தயாப்ரஸித்தம் 
தர்மார்த்தத : தனதரும் ஹிதவஸ்து ஸித்யை | 
புத்வேதி முக்த ஹிதகாரி விதேஹிபுண்யம் 
புண்யைர்விநா நஹிபவந்தி ஸமீ ஹிதார்த்தா : || 
வனே ரணே சத்ரு ஜலாக்னிமத்யே மஹார்ணவே பர்வர 

மஸ்த கேவா | 
சுப்தம் ப்ரமத்தம் விஷமஸ்தி தம் வா ரக்ஷந்தி புண்யானி 

புராக்ருதானி || 
( வசனம் ) 
அதனால் லௌகிக ஜனங்களுக்கு தைவ 

மென்பது 
எதனால் : 

பூர்வ காலத்துள் நிர்வாண க்ஷேத்ரங்களை பவ்ய ஜனங் 
கள் போகி நமஸ்காரம் செய்வதைக் கண்டு மூட ஜனங்கள் 
பூமியைத் தெய்வ மென்பர் . உததியும் அக்னியும் வாயு மென்ப 
லோக பாலரையும் நாகர்களையும் பரம ஸ்தான காலத்துள் 
தர்பணம் செய்வதைக் கண்டு நீரும் அக்னியும் காற்றும் தெய்ம 
மென்பர் . தைத்ய வ்ரக்ஷங்களை பவ்ய ஜனங்கள் ப்ரதக்ஷிணம் 
செய்தற்கு நிர்விசாரிகள் மரங்களைத் தெய்வ மென்பர் . 
தேனு என்ப வித்யைதேனு ரூபத்தினால் இச்சித்த வஸ்துவை 
கொடுப்ப ஸாதக ஜனங்களதனை பூஜிப்பதை கண்டு பசுக்களை 
தெய்வ மென்பர் . பசு தெய்வமானால் அதுப்பாதை படுவது 
எதற்கு ? மற்றும் விஷ்ணு தெய்வமானால் பசுவைக் காத்தும் 
தூதூ போயும் தானம் வேண்டியும் ஸாரதியாகியும் கோபால 
கன்யகைகளை பரிபவித்தும் தசாவதாரத்தினை அடைந்தது 
எதற்கு ? 


காம 


ரனை 


ருத்ரன் தேவனானால் த்ரிபுரத்தை சுட்டும் அந்தகாஸு 
கொன்றும் 

தாருவனக் கிரீனடயாடியும் , தோல் 
போர்த்து பிக்ஷை எடுத்தும் , கபாலத்துள் உண்டும் , டமரும் 
அடித்து ஆடியும் , ஜான் ஹவியுள்வந்தும் சாபம் பெற்றும் , 
ப்ரஹ்ம காதி போனா னென்பது எதற்கு ?? 


605 


ப்ரஹ்ம தேவனாகில் ஊர்வசியுள் மறைவானதும் மஹே 
ஸ்வருக்கு பொய்யைச் சொல்லி சாபம் பெற்றும் , கரடியுள் கூடித் 
தபம் கெட்டதும் , தன் சுதையாகிய பத்மயை காதலித்து 
எய்துவ னென்பது எதற்கு ? 

மற்றும் புத்தன் தேவனானால் தன் ஜனனியை கொன்று 
பிறந்து ஆத்மவதை செய்து கொண்டவ னென்பது எதற்கு ? 

இவர் எல்லோரும் தேவரானால் லோகத்துள் பொய் 
சொல்லுபவனும் கொல்லுபவனும் திருடுபவனும் பரஸ்த்ரீ 
கமனம் செய்பவனும் ஊர்களை சுடுபவனும் பசுவை காபாற்று 
பவனும் மத்யமாம்ஸாஹாரிகளும் முதலாக உடைய பாபிக 
ளெல்லாம் தேவராதல் வேண்டும் . 


மற்றும் ஆதித்யன் தேவனானால் காஸ்யபவனுக்கு பிறந்து 
அஸுரனுடன் யுத்தம் செய்து கோடகம் கல் புதை ரயோடி 
இந்த்ரனுடைய மர பில்போய் பிழைக்க கொந்தியுள் அடைந்தா 
னென்பது எதற்கு ? அப்படிப்பட்டவன் பிறப்பவன் சண்டை 
செய்ய பவன் எல்லாம் சதுர்வித தேவ நிகாயத்துள் சமூஹ 
ஜ்யோதிஷக தேவன் அக்னிதேவ என்னென்றால் ? பாண்டு 
ரோகம் யென்ப குற்றத்தினால் அர்ஜுனனிடத்தில் தானத்தை 
வேண்டிக் கொண்டு காண்டவ வனத்தின் ஸர்வௌஷதிக 
ளென்ப வ்ருக்ஷங்களின் ரஸத்தை சாப்பிட்டு பிழைத்தா 
னென்கிறது எதற்கு ? 

மற்று மூட ஜனங்களிட்ட மரங்களும் கல்லுகளையும் 
வட்டகுட்டே களையும் தெய்வம் என்று அதற்கு ஒவ்வொரு 
பெயரிட்டு கொண்டாடி தமக்குள் பொருளில்லாததை பற்றி 
வரு மென்று வரம் கொடுக்கு மென்ப ஆசையினால் வணங்க 
லாகாது . 


மற்றும் வீதராக ஸர்வஜ்ஞ நிர்தோஷி பரமாத்மனான 
தேவனை அறியாது க்யாதி பூஜா லாப ரூப லாவண்ய ஸௌ 
பாக்ய பாக்யா ரோக்ய புத்ர மித்ர கோத்ர களத்ர ராஜ்ய 
விபூதி நிமித்தம் குதேவதாராதனையை செய்வது அந்த 
தேவதைகள் எதையும் செய்ய முடியாததான ஐஸ்வர்யத்தை 


606 


நிர்மல ஸம்யக்தவத்தின் பூர்வபவ க்ருத புண்யத்தினால் ஆகு 
மென்று அறிந்து , அப்படியான மித்யா தேவதாராதனையும் 
நமஸ்காரத்தையும் செய்யாதிருப்பர் ஸம்யக் த்ருஷ்ட்டிகள் . 


பவ 


மற்றும் சைதன்ய 

சைதன்ய சித்ஜ்யோதியும் பரம ஜ்ஞானனந்த 
ஸ்வரூபனும் ஜகத்ரய காலத்ரய வர்த்தி சமஸ்தவஸ்து வாஸ்த் 
தவத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அறிபவனும் காண் 

வனுமான பரமாத்மன் தன்னை வணங்கிய பவ்ய ஜனங் 
களுக்கு அகூய 

சுகத்தை கொடுக்கும் . அப்படிப்பட்ட 
தெய்வத்தை ஆராதித்தாலும் ஸ்துதித்தாலும் அடைவதற்கு 
அரிதான வஸ்து எதுவுமில்லை . இதை அறியாத அஞ்ஞானி 
ஜனங்கள் ஒருவர் ஒருவரை கண்டு நிகழ்வது தேவதா மூடம் . 

மற்றும் ஜினஸாசன ரக்ஷா தக்ஷகரான யக்ஷாதி தேவதை 
களை வரம் அபேக்ஷிக்காமல் வாத்ஸல்ய நிமித்தம் ஸர்வஜ்ஞ 
பூஜாம்சத்து மன்னிப்பது தேவதா 

மல்ல மென்பது 
அர்த்தம் . 
பாஷண்டி மூடம் 

பாஷண்டி மூடத்வ ஸ்வரூபாதிகள் : ஸ்வசுத்தாத்ம பாவனை 
யினால் பிறந்த சகல விமல கேவஜ்ஞானம் ஸமய மென்பது . 

என்ன வென்பது அர்த்த மென்றால் ஸக்யக் அய 
மென்றால் ஜ்ஞானம் , ஸமயமென்றால் கேவல ஜ்ஞானத்திற்கு 
பெயர் . அப்படியான ஸமயத்தை அறியாதது நிச்சய ஸமய 
மூட மென்பது . 


سامع 


இனி வ்யவ ஹார ஸமய மூடம் என்னெனில் , வீதராக 
ஸர்வஜ்ஞ ப்ரணீத ஸதஸ தார்மக ஜீவாதி பதார்த்த ரூப 
அர்த்த ஸமயமும் சப்தார்த்த ஸமய பலபூத நிர்மல ஜ்ஞான 
ஸமயத்தை நய ப்ரமாணங்களினால் நிர்ணயிக்க அறியாத 
அஜ்ஞானி ஜீவனின் 

விஸேஷத்தை 

மூட 


பரிணத 


ஸய்ய 


மென்பது . 


அதவா . ஜிநாகமோக்த்த க்ரம ஆசரணரஹித ஆயாஸ 
நாமாங்கித மூர்க்க ஜன குண கண ப்ரீதியினால் பக்தி தான 
சன்மானாதிகனள செய்வது ஸமய மூடத்வ மென்பது . 


607 


அதவா வீதராக ஸர்வஜ்ஞ ப்ரணீத விஹித ஆசரண 
ளமயத்தை பற்று விட்டு மூர்க்க ஜன சித்த சமத்காரோதார 
ஜ்யோதிஷ்க வைத்ய மந்த்ரவாத கன்யாவாத ரஸவாத 
மித்யாகம ஜ்ஞான தபஸ் சரண வாயு தாரண கவி கமகி வாதி 
வாக்யமித்ய கண்ட விஜ்ஞான க்கடப்ரமண மஸ்தக சாளன 
மஹேந்த்ர ஜால ஹரமேக லாதி அனேக குவித்யா ப்ரஸர 
ப்ரபாவத்தைக் கண்டு பரஸமய குலிங்கட்கு நமஸ்காரம் 
ஸத்காரம் புரஸ்காரம் 

தானம் ஸன்மானம் ஸம்ஸ்தவாதி 
விநயங்களை பயாஸாஸ்னேஹ மோஹாதிகளினால் மேலும் 
தத் குண ப்ர தீயை செய்வதும் ஸமய மூடத்வ மென்பது . 


அந்த பாஷண்டிகள் யாரென்றால் ; தண்டத்ரய பண்டி 
தரும் சது : கஷாய வசகரும் கண்டனி பேசனின அக்னி உத 
கும்ப ப்ரமார்ஜனி என்ப பஞ்சஸுனாநிர தரும் க்ரஷ்யாதி 
ஷட்கர்ம பரி தரும் சப்த பய யுக்தரும் அஷ்ட மதாவிஷ்ட்டரும் 
நவ நயதூ ரரும் தஸவித பாஹ்ய பரிகிரஹ நிர தரும் புத்ர 
களத்ர கோத்ர பரிவ்ருதரும் பக்ஷ்யாபக்ஷ்ய கம்யாகம்ய யோக் 
யாயோக்ய விசார தூரரும் ஸம்ஸார வ்யஹாராவர்த்த வர்த்தி 
களும் ஸ்வச்சந்த வ்ரத்திகளுமான தபஸ்விகளை கொண்டாடு 
டதும் , ஆப்தாகம பதார்த்தத்தை அறியாததும் தம்முடைய 
குபுத்தியினால் குசாஸ்த்ரத்தை செய்து குஹே து குத்ரஷ்ட் 
டாந்த குனயங்களை காண்பித்து தம் தம்முடைய வசவர்த்தி 
களான அஜ்ஞானி ஜனங்களை மோஹித்து இந்த்ரிய சுகங்களை 
வர்த்தித்து நிதான பூர்வகம் தண்ட முண்ட ஜடா வல்கலதரர் 
களாகி ஸம்ஸாரத்துள் அமையும் கபில பௌத்த ரக்த்தபட 
நீலபட ஸ்வேதபட ஏக தண்டி த்ரிதண்டி ஹம்ஸ பரமஹம்ஸ 
ப்ரப்ருதி பாஷண்டி.களை கொண்டாடுவதும் கால முழுவதும் 
பக்த்தி செய்வதும் பாஷண்டி மூட மென்பது . 


இவை நிருபித லக்ஷணோபேத மூட த்ரயத்தை ஸராக 
ஸம்யக் த்ருஷ்ட்டி அவஸ்தையுள் பரிஹ ரிப்பது என்பது அர்த்தம் . 

மற்றும் த்ரிகுப்த அவஸ்தான லக்ஷண வீதராக ஸம்யக்த்வ 
ப்ரஸ்தாவத்துள் நிர்விகார சித்கலாகலித ஸ்வகீய சுத்தாத்ம 
பதார்த்த ப்ரதிபக்ஷபூத பரலோக சிந்தாரஹித பரம் 


608 


சிதானந்தைக லக்ஷணோபேத ஸ்வாத்ம லோகாவலோகன 
சமர்த்த பரிணதி விஸேஷத்தை நிச்சயலோக மூட ரஹித்தவ 
மென்பது . 


சுபாசுப 


பரமஸ்மய 


ஸ்வாத்ம ஸ்வரூபே தர பரதேவதார தன அபாவத்தினால் 
விசுத்த ஜ்ஞான தர்சன ஸ்வபாவ நிஜ நிரஞ்சன நிர்தோஷி 
பரமாத்ம தேவனாகிய யானே லாகக்ஷா துபாதேய பூத பரம 
ஆராத்ம தேவ னென்ப நிச்சய புத்தியை நிச்சய தேவதா மூட 
ரஹிதத்வ மென்பது . 

டங்கோத்கீர்ண ஜ்ஞாயகைக ஸ்வபாவாத்ம ஸமய ப்ரதி 
கூல்ய பரஸமய த்யாகத்தினால் ஸமஸ்த 

ஸங்கல்ப 
விகல்ப ரூப பர பாவ ரஹித நிர்விகார ஸாத்விக பரமானந் 
தேன 

லக்ஷண பரம சமரஸீ பாவ ஸ்வபாவ ஸ்வகீகய 

ஸாரபாவனாரூப பரிணதி விஸேஷத்தை நிச்சய 
ஸமய மூட ரஹிதத்வ மென்னும் இவை ஸம்க்ஷேபத்தினால் 
வ்யவஹார நிச்சய மூட த்ரயம் சொல்லப்பட்டது . 
எட்டு மதம் 

மதாஷ்டகங்களின் ஸ்வரூபாதிகள் : விஜ்ஞான , ஐஸ்வர்ய , 
ஆக்ஞா , குல , பல , தப , ரூப , ஜாதி என்று எட்டு மத மாகும் . 

அதில் விஜ்ஞான மதம் மதிஜ்ஞான ஸ்ருத ஜ்ஞானாரணீய 
கர்மத்தின் க்ஷயோபசமத்து அல்ப மனத்தினால் அல்பமதியா 
னது . அதில் என்னை விட்டு மனபர்ய ஞானிகளும் கேவல 
ஞானிகளும் த்வாதஸங்க சதுர் தஸபூர்வ ஓதுவந்தரான ஜ்ஞானி 
களைக் காட்டிலும் என் ஜ்ஞானமே கம்மி என்ப இது ஜ்ஞான 
மதம் யில்லாது . 


ஐஸ்வர்ய மதம் : சுப நாமகர்ம உதயத்தினால் சிறிது 
தனத்தினை பெற்றவிடத்து என்னைப்பற்ற ஐஸ்வர்ய வந்தர் 
யில்லை என கர்வித்தல் , மற்றும் இப்பர் குலம் ஆனை ஏறி 
குடையிட நின்று அப்புறம் காண வொண்ணாத தனத்தினை 
யுடைய சுகுமாராதிகளும் சக்ரவர்த்தியினது நவநிதியுமிருப்ப 
எனது ஐஸ்வர்யம் எத்தன்மைத் தென அடங்குவது ஐஸவர்ய 
மத மில்லாதது . 


609 


ஆஜ்ஞாமதம் : என் நாட்டுள் என் ஆஜ்ஞை நடப்பது 
போல் மற்றொரு நாட்டுள் மற்றொருவர் ஆஜ்ஞை நடவா 
தென்பது ஆஜ்ஞா மதம் . என் ஆஜ்ஞை என்பதே கம்மியானது . 
சக்கரவர்த்தி ஆஜ்ஞை ஷட் 

கண்டத்தை 

மீறுவதல்ல . 
பரமேஸ்வர ஆஜ்ஞை மூன்று லோகத்தையும் மீறுவதில்லை . 
இப்படிப்பட்ட ஆஜ்ஞையிருக்கும்போது என் ஆஜ்ஞையே கம்மி 
என்பது ஆஜ்ஞா மத மில்லாதது . 


குல மதம் : க்ஷத்ரிய ப்ராஹ்மண வைஸ்ய சூத்ர ரென்ப 
நான்கு ஜாதிகளுள் பிறந்து என்னைவிட குல 

குல முண்டோ 
என்பது குல மதம் . என் குலமே கம்மியானது . சூர்ய வம்ஸ 
ஹரி வம்ஸ இக்ஷ்வாகு வம்ஸ இப்படிப்பட்ட குல மிருக்கும் 
போது என் குலமே கம்மி என்பது . 


கைலாஸ 


சக்தி மதம் : வீர்யாந்தராய க்ஷயோபசமத்தினால் அல்ப 
சக்தியுண்டாகியவிடத்து என் சக்தியுண்டோ என்பது சக்தி 
மதம் . என்சக்தி என்பதே 

கம்மியானது . 

நாராயணன் 
கோவர்த்தன கிரியை ஏழுநாள் தூக்கினான் , லக்ஷ்மணன் 
கோடிசிலையை திரிகல்லாடினான் , வாலிதேவன் 
பர்வதத்தின்மிசை காயோத்ஸர்கம் நிற்கையில் ராவணன் ,, 
தன் வித்தையினால் கைலாஸ பர்வதத்தினை எடுக்குற்றபோது 
வாலிதேவன் அங்குஷ்ட்டத்தை நெகிழ்க்க ராவணன் வந்து 
வீணையை வாசித்த உடனே தரனேந்த்ரன் வந்து மெச்சி சக்தி 
என்கிற வித்யை கொடுத்தான் . இப்படியான சக்தி யிருக்கும் 
போது என் சக்தியே கம்மி என்பது சக்தி மத மில்லாதது . 


மான 


தபோ மத : வீர்யாந்தராய க்ஷயோபசமத்தினால் அல்ப 

சக்த்தியை உண்டாகிய விடத்து அதனால் ஏகாந்தர 
அஷ்டோபவாஸ பக்ஷோபவாஸ மாஸோபவாஸம் செய்தும் 
என்னைக் காட்டிலும் தபஸ்விகள் உண்டோ என்பது தபோ 
மதம் . என் தப மென்பதே கம்மி . ஆதிபட்டாரகர் ஆறுமாஸம் 
காயோத்ஸர்க மிருந்தார் . கேவல ஜ்ஞானம் ஆனால் அல்லது 
பேசுவதில்லை என்று ஆயிர வர்ஷம் மௌனத்திலிருந்தார் . 
பாகுபலிபட்டாரகர் கேவஜ்ஞானம் ஆனால் அல்லது கையை 
மடக்கி கொள்வதில்லை என்று பன்னிரண்டு திங்கள் கையை 


610 


நீட்டினார் . இப்படியானவர் இருக்க என் தபமே கம்மி என்பது 
தபோ மத மில்லாதது . 


சுப 


ரூபமத : 

நாம கர்மோதயத்தினால் அவயவங்களை 
ஸம்பூர்ணமாகி ரூபத்வத்தை அடைந்து என்னின்றும் ரூபஸ்விக 
ளுண்டோ என்பது ரூபின மதம் . என் ரூபமென்பதே கம்மி 
யானது . ராம தேவ , வஸுதேவ , நேமிகுமாரர் முதலான 
தீர்த்த குமாரர்கள் லோகத்துள் தாங்களே செல்வர்கள் . 
அப்படியான ரூபத்தவர்கள் இருக்கும் போது 

என் ரூப 
மென்பதே கம்மி என்பது ரூபின மத மில்லாதது . 


ஜாதிய மத : தாய் திசையினால் வந்தது ஜாதி மதம் . 
என் ஜாதி என்பது கம்மி . மருதேவி சிவதேவி ஊர்மிலா , மஹா 
தேவி சேலினி மஹாதேவி ருக்மனிதேவி ஸீதாதேவி அதிமஹா 
தேவியான மஹா ஸ்தியரிருக்கும்போது என் ஜாதி என்பதே 
கம்மி என்பது ஜாதி மத மில்லாதது . 


இந்த அஷ்ட்ட மத ஸ்வ ரூபம் அறிந்து ஸராக ஸம்யக்த்ரு 
ஷ்ட்டி அவஸ்தாந்தருள் பரிஹரிக்கப்படும் . வீதராக ஸம்யக்த்ரு 
ஷ்ட்டி அவஸ்தாந்தருள் மான கஷாயோத்பன்ன மத மாத்ஸர் 
யாதி சமஸ்த விகல்ப பரிஹாரத்தினால் மமகார அஹங்கார 
ரஹித நிஜ சுத்தாத்ம ஸ்வரூபத்துள் அனவரதம் நிகழ்வர் . 
வீதராக நிர்விகல்ப பரம ஸமாதியை நிச்சய மதாஷ்ட்டக 
த்யாக மென்று மதாஷ்ட்டகம் சொல்லப்பட்டது . 

இப்ரகாரம் மதங்கள் தார்மிகரை மெச்சாதவன் 
தர்மத்தை இகழ்ந்தவ னாகும் . என்னென்றால் ; தார்மிகரின்றி 
தர்மமில்லை அதனால் , 


தன் 


அவிநயம் 

அனாயதனங்களுடையவிவரம் மித்யா தைவம் மித்யால 
யம் மித்யா ஸாஸ்தரம் மித்யா குரு மித்யா தபம் மித்யாத 
பஸ்வி இவை அனாயதனங்க ளாகும் . 

நிர்தோஷி பரமாத்மனால் சொல்லப்பட்ட ஆகமம் . அந்த 
பரமாக மோக்த்தத்தினால் நிகழும் தபஸ்வியின் இதர அவ்ய 


611 


, 


திரிக்தமானது அனாயதனஸேவை . என்னெனில் , அஸி முஸல் 
கதா , சங்க , சக்ர , பாஸ , அங்குஸவே முதலான நானாகட்க 
ஹஸ்தகாரான கபோல தோர் தண்ட தீஷ்ண தான லோஹி 
தாக்ஷ பீகர ஆகார நானா ரௌத்ர தேவதா ப்ரதிபிம்பங்களை 
செய்வதும் , பூஜிப்பதும் , புகழ்வதும் அந்த ஆலயத்தை மன்னிப் 
பதும் ஆப்தனாப்த தூர மதிகளான அக்ஷபாக தனான கபில , 
புத்த , மஸ்கரிகளுடைய தத்வ ஆபாஸ , குதத்வவேதிகளுடைய 
சாஸ்த்ரத்தை மித்யா சாஸ்த்ர மென்பது . அந்த சாஸ்த்ர 
நிரதனே மித்யாசாஸ்தஜ்ஞன் . அந்த மித்யாஜ்ஞானிகளை 
மன்னிப்பதும் உன்னைப் போல் 

உன்னைப் போல் சாஸ்த்ர ஜ்ஞானி உளரோ 
என்று கீர்த்திப்பதும் அந்த மித்யா ஸாத்ரோக்கத்த கந்த மூல 
மத்ய மாம்ஸாதி ஸேவனா ரூப ஸாவத்ய பகுள தபம் மித்யா 
தபம் . 


மற்றும் அந்த தபோ மார்க ஆசரண பரிணத ஸ்வஸ் சந்த 
ப்ரவ்ரத்திகள் மித்யா தாபஸர் . தபஸ்விகளின் 

ஸேவை 
அடைவதும் அந்த தபஸ்விகளை உன்னைப் 

போல் தபம் 
செய்வர் உளரோ என்பதும் ஜீய மஹாப்ரஸாதமென்று 
சாஷ்ட்டாங்கம் செய்வதும் மன்னிப்பதும் கொண்டாடுவதும் 
வை எல்லாம் ஷடாயதன ஸேவை யாகும் . 

மற்றும் இந்த தெய்வம் யாதானுமொரு உபத்ரவத்தை 
செய்யு மென்று தபஸ்வி பண்டிதர் ராஜதேஜ முள்ளவனை 
அவனுக்கு முனிவனாகும் என்ப பயத்தினால் , இவருள் ஒதுவன் 
அனர்த்த்தை அடையான் , இந்த தேவதா க்ரஹத்தையும் 
ப்ரதி பிம்பங்களை செய்தால் ப்ரதிமை செய்த உடன் எனக்கு 
க்யாதி பூஜாலாபாதிகளாகு மென்றும் , இந்த தெய்வத்தை 
ஆராதித்தால் வரம் கொடுக்க மென்ப ஆசையினால் , நானும் 
மாதா பித்ருகளுடைய சம்பந்தங்கள் இவரை மன்னிப்பித்தால் 
பெரிய பெரியவர் 

செய்த தர்மங்கள் இவை ஸம்ருத்தை 
யானால் எந்த தோஷம் என்றும் , ஸ்னேஹத்தினால் இதன்னே 
நிகழும் என்று லௌகிக விருத்த மென்ப இந்த சொன்ன 
அனாயதனங்களை ஸேவித்தவன் அனாயதன ஸேவை என்பது . 

பயாஸா ஸ்னேஹ லோபாஸ்ச குதேவாகம் லிங்கினாம் | 
ப்ராணாமம் விநயம் சைவ நகுர்யு : சுத்தத்ருஷ்ட்டய : || 


612 


மற்றும் க்ஷதாத்யஷட்டா தஸ தோஷ தூஷித ஆர்த்த 
ரௌத்ர பரிணத மித்யா தேவத ப்ரதிக்ருதி நிவாஸமும் , 
மித்யாப்ரபஞ்ச ரசனா விஸேஷ ப்ரதிபாதக மித்யா சாஸ்த்ர 
மும் , மித்யாசாஸ்த்ர ப்ரபாவனா குஸலமித்யாகமஜ்ஞானியும் , 
நிரர்த்தக துர்தர அனுஷ்ட்டான காயக் லேஸ ரூப மித்யா 
தபமும் ,மித்யா தபோதிஷ்ட்டானுஷ்ட்டான நிஷ்ட்டிதாஜ் ஞானி 
மித்யா தபஸ்வியும் என்ப இவை எல்லாம் வீதராக ஸர்வஜ்ஞ 
ப்ரணீத பேதாபேத ரத்னத்ரயங்கள் ஆயதனமாஸ்ரயங்களான 
தினால் ஆயதனங்க ளென்பது . அது காரணம் தர்ம புத்தி 
யினால் இந்த உபாஸ்தி செய்வது ஆயதன ஸேவை என்பது . 

நிராயதன ரூபித அனாயதன ஷட்கம் ஸராக ஸம்யக்த் 
ருஷ்ட்டியினால் துறக்கப்படும் . 

மற்றும் வீதராக ஸம்யக்த்ருஷ்ட்டி அவஸ்தாந்தரத்துள் 
சமஸ்த தோஷ ஆயதன பூத மித்யாத்வ விஷய கஷாய ரூப 
அனாயதன ஸேவா 

பரிஹாரத்தினால் கேவல ஜ்ஞானாதி 
அனந்த குண ஆயதனபூத நிஜ சுத்தாத்ம ஸ்வரூபம் நிரந்தரம் 
ஆராதனையை செய்வது நிச்சயத்தினால் அனாயதன ஸேவை 
பரிஹார மாகும் . 
எட்டு குற்றங்கள் 

ஸங்காதி அஷ்டகம் என்னெனில் , ஜிநேஸ்வரன் சொன்ன 
ஆகமமோ மேலும் பௌதாதிகள் சொன்ன ஆகமமோ என்ப 
சங்கையும் , இந்த வ்ரதத்தினால் இந்த கதியாக வேணு மென்ப 
காம்க்ஷையும் , குணவந்தர் வ்யாதியை கண்டு ஜுகுப்ஸ்ைப் 
படுவது என்ற விசிகித்சையும் , வஸ்து இவையோ அவையோ 
என்ப நிர்ணயமில்லாத மூட த்ரஷ்ட்டித்வமும் , தர்மத்தின் 
பழியை மறையாத அனுபகூஹனமும் , தர்மத்து வழுவினரை 
நிறுத்தாத அஸ்தி திகரணமும் , சாதுர்வர்ணத்துள் 
மில்லாத அவாத்ஸல்யமும் , தர்மத்திற்கு அப்ரபாவனை செய் 
வதும் என்று இவை எட்டு சங்காதி தோஷங்க ளாகும் . 

இருபத்தைந்து மலங்களினின்றும் நீங்கினது நிர்மல ஸம் 
யக்த்வ மாகும் . அந்த ஸம்யக்த்வம் உடையவன் குல ஹீனனா 
னாலும் தேவர்களாலும் பூஜிக்கப்படுவர் . 


மோஹ 


613 


எட்டு உறுப்பு 


மற்றும் அந்த ஸம்யக்த்வ அஷ்ட்டாங்கத்தின் லக்ஷணம் 
என்னெனில் : பகவத் அர்ஹத்பரமேஸ்வர ப்ணீத : த்வாதஸாங்க 
ப்ரகீர்ணகத்துள் ஒரு அக்ஷரத்திற்கு பத சப்தத்திற்கு மேல் 
இல்லை என்று சப்த பயத்தி நீங்கினது நிஸ்ஸங்கை என்பது ( 1 ) . 
நிஷ்காம்சிதாங்கம் 

இனி நிஷ்க்காம்சித என்னெனில் , மூர்த்தமும் இந்த்ரிய 
ஜனிதமும் அனித்யமும் அஜ்ஞான சுகங்களுள்ள ஸம்ஸாரத்தை 
வர்த்திக்காமலும் அமூர்த்தமும் அதீந்த்ரியமும் நித்யமும் 
ஆத்மோத்த சுகமும் த்ரைலோக்யத்துள் அகன்யங்களான 
ஜ்ஞான சுகங்களுள்ள மோக்ஷத்தை தெளிவது நிஷ்காம்க்ஷை 
என்பது ( 2 ) . 
நிர்விசிகித்ஸகாங்கம் 

நிர்விசிகித்ஸை என்பன் என்னெனில் ஸ்வபாவத்தினாலே 
அசூசியான சரீரத்தை பேதாபேத ரத்ன த்ரயத்துள் கூடி 
ஸுசியும் பவித்ரமும் ஆகிய குணங்களுள்ள சாதுர்வர்ணங் 
களுடைய 

மல மூத்ர வமனாதிகளுக்கு ஜுகுப்ஸை இன்றி 
இவைகள் சிசுவின் மோஹம் காரணமாகி அசுசி முதலானதற்கு 
ஜு குப்ஸை யில்லாமல் செய்வதுபோல் , தர்மத்தின் மோஹம் 
காரணமாகி , ஜுகுப்ஸையில்லாமல் ஸ்ரமம் பொறுப்பது . 
அருவருப்பானால் குணங்களுக்கு ஜுகுப்ஸை யாகும் . என்ன 
வென்றால் , குணங்கள் , குணிகள் சரீரத்துள் அல்லது யில்லாத 
தினால் . ஜுகுப்ஸை யில்லாமை செய்வது நிர்விசிகித்ஸை 
என்பது ( 3 ) . 
அமூடத்ரஷ்ட்டியங்கம் 

நாலாவது அங்கத்தின் லக்ஷணம் என்னெனில் : 
யாதொரு காமோ தயத்தினால் ஜீவனுக்கு தத்வ ருசி பிறவாது 
விபரீத தர்சன மாகும் அது மித்யாத்வ மென்பது . அது 
ஸாமான்யத்தினால் ஒன்று , மற்றும் அது பரோபதேஸத்தினா 
லாகு மென்றும் ஸ்வபாவத்தினா லாகு மென்றும் இரண்டு 
அதுவே ஸம்ஸயம் அபிக்ராஹிதம் அனபிக்ராஹித மென்று 


இனி 


614 


மூன்று ப்ரகாரம் . அதுவும் க்ரியா வாதம் அக்ரியாவாதம் 
அஜ்ஞானவாத வினயவாதம் மென்று சதுர் விதமும் யதாக்ர 
மத்தினால் நூத்தி எண்பது ( 180 ) , எண்பத்து நான்கு ( 84 ) 
அறுபத்தேழு ( 67 ) முப்பத்தேழு ( 37 ) விகல்ப மானதையும் 
சால்லப்பட்டது . 


( காதை ) 


அஸுதிஸதம் கிரியாணம் ( 180 ) அக்கிரியாணம் ச ஆஹு 

ளளீதி ( 84 ) | 
ஸத்தட்ட அண்ணாஷ்ணம் ( 67 ) வே ணியாணம் 

துபத்தீஸா ( 32 ) || ( கோ . க . 876 ) 


பஞ்ச மித்யாத்வ ஸ்வரூபாதிகள் 


மற்றும் அது ஏகாந்த மித்யாத்வம் , விபரீத மித்யாத்வம் , 
விநய மித்யாத்வம் ஸம்ஸய மித்யாத்வம் அஜ்ஞான மித்யாத் 
வம் என்று பஞ்ச விதம் . 


இவை அனேக ப்ரகாரத்தினால் இதனுள் உத்பாத வ்யய 
த்ரௌவ்யாத்மகமான ஜீவாதி த்ரவ்யங்களை சரீரேந்த்ரியாதி 
ஒருஸமயத்தின் 

மேல் இராது . வேறு வேறே பிறக்கும் . 
அதனால் எல்லாம் க்ஷணிகங்களே என்றும் சூன்யங்களே என் 
றும் அனித்யங்களே என்றும் பாத்ரபதித பவித்ரமென்று இவை 
முதலாக உடையவர் ஏகாந்த பக்ஷத்தை பீடித்து சொல்லும் 
பௌத்தாதிகளின் துர் நயங்கள் ஏகாந்த மித்யாத்வம் ( 1 ) . 


விபரீத மித்யாத்வத்தின் விவரம் 

ஸதோஷியே தேவன் , தேவனுக்கு எது நிகழ்ந்தாலும் 
தருவது பாலகனும் உன்மத்தனும் பிசாசி போல் மெச்சி 
நிகழ்வது யோகிக்கு லக்ஷணம் . அவன் யாது செய்யினும் நீருள் 
பத்மபத்ரம் போல் பாப லேஸத்துள் போவனல்ல . யஜ்ஞாதி 
க்ரியைகளுள்ளும் செய்த ஹிம்ஸையல்ல . விதிபூர்வத்தினால் 
மாம் ஸபக்ஷணாதிகளினால் நிகழ்ந்தால் தோஷமில்லை . அதுவே 
தர்ம மென்று ஓதுவதை காண்பித்து வாதம் செய்வ வைதிக 
ப்ரப்ருதிகள் மதம் விபரீத மித்யாத்வ மென்பது ( 2 ) . 


615 


காய 


விநயமித்யாத்வ விவரம் 

தேவரும் அரசர்களுக்கும் தாயும் தந்தையும் தபஸ்விகளும் 
சாஸ்த்ரஜ்ஞரும் வ்ருத்தரும் பாலகரும் என்ப இவர்களுக்கு 

வசன மனஸினால் ஹிரண்யாதி தானத்தினால் வினயம் 
செய்வது திவ்ய கதிக்கு காரண மென்ப . குணாவகுண விவேக 
சூன்யமதிகளான தாபஸ ப்ரப்ருதிகளுடைய பக்ஷம் விநய 
மித்யாத்வ மென்பது ( 3 ) . 
ஸம்ஸயமித்யாத்வ விவரம் 

பந்தமும் மோக்ஷமும் பந்த காரணங்களும் ஸம்ஸார 
பலமும் மோக்ஷ பலமும் என்ப இந்த பதார்த்தங்களுள் ஒன்றும் 
நிச்சயிக்கப்படா தென்பதும் , தேவேந்த்ரன் தீர்த்தங்கரன் 
கர்ப்பம் பல்லட்டம் செய்தா னென்பதும் , துரகம் கணதரம் 
ஆயிற்றா னென்பதும் , ஸ்த்ரீயர் தீர்த்தங்கரர் என்பதும் , புஜபலி 
கேவலி பிக்ஷார்த்தியாகி திரிந்தார் என்பதும் , கேவலிக்கு கபளா 
ஹாரம் உண்டென்பதும் , ஹாரகம் பீசுத்தம் கேவலஜ்ஞானோத் 
பத்தி ஆனதென்றும் , பாவகாய் பாகம் செய்ததில் தியானம் 
கூடிப்ரத்யக்ஷ ஜ்ஞானோதயம் ஆயிற்றென்றும் , தபஸ்விகளுடைய 
காலை கழுவினவிடத்து ஒருவருக்கு கேவல போதம் பிறந்த 
தென்பதும் , ஸக்ரந்தரான க்ருஹஸ்தருக்கு மோக்ஷம் உண்டென் 
பதும் , த்ரவ்ய ஸ்த்ரீயருக்கு நிர்வாணம் உண்டென்பதும் , 
முனிகள் உச்சிஷ்ட்டத்தை பேசாமல் தின்றால் ஸம்யக்த்வ 
மென்பதும் , பும்ஸ்சளீ முனிகளுள் பொல்லாங்கு செய்த அன்யா 
யத்தை ப்ரதிமா ஸ்தாபன மென்பதும் , பெரிய முட்டுப்பாடு 
முதலான முட்டுப்பாடுகளானாலும் அஸனாதிகளை விடலாகா 
தென்றும் , ப்ரஸுதிகையுள்ளும் . முட்டுகையுள்ளும் சூதகம் 
யில்லை என்பதும் , இவை முதலான மூடத்வமே ஸ்வேதபட 
யாபுனீய , நிஷ்பிஞ்ச நிர்குண்டிகாதி இந்த்ரவாதிகளின் மதம் 
தமக்கு தத்வமென்று சொல்லுவ ஸம்ஸய மித்யாத்வ என்பது 
( 4 ) . 
அஜ்ஞான மித்யாத்வ விவரம் 

ஜீவாதி பதார்த்தத்தை யார் அறிவார் ? யார் வல்லவர் ? 
அஜ்ஞானமே மோக்ஷ காரணம் ஜ்ஞானாப்யாஸம் வேண்டாம் 


616 


என்று தன்னுடைய அறிவே தத்துவமென்று சொல்லுவ மஸ்கரி 
பூரண தர்சனம் அஜ்ஞான மித்யாத்வ மென்பது ( 5 ) , இந்த 
மித்யா தவம் ஐந்துவிதம் . 


( காதை ) 


ஏயந்த புத்த தரி n விவரீவோ பஹ்ம தா வஸோவிணஓ | 
இந்தோவிய சம்ஸ இஓ மக்கடிஓ ஸேவ அண்ணாணீ || 

( கோ.ஜீ.16 ) 
மற்றும் ஸம்யக்த்வாதிகளை வித்யாஸமாகி நம்புவது 
மித்யாத்வம் ஏழு பேத மாகும் . என்னெனில் . 


{ காதை ) 
எக்கேக்கம் திண்ணி 

ஜணா தோத்தோ இச்சந்திகே 

இதிண்ணிஜணா | 
திண்ணி விணிச்சிஇ எக்கோ சத்த விபாவந்தி மிச்சந்தம் || 
உபகூஹனாங்கம் 


குண 


சர்வ 


ப்ராணி 


இனி உபகூஹன மென்ப ஐந்தாவது அங்கத்தின் லக்ஷணம் 
என்னெனில் , அனபமும் அசிந்த்யமும் அத்யந்த சுத்தமும் 
க்ஷாந்த்யார் ஜவாதி 

பரிபூர்ணமும் 
ஹிதமுமான தர்மத்தை கைக்கொண்டு சில அஜ்ஞானிகளும் 
அஸக்த்தருமாகி சிலர்யானைச்சுமையை ஆடு சுமவாது போல 
சீலத்லை கெடுத்து நிகழக்கண்டு அவர் யாரானாலும் ஸம்யக் 
த்ருஷ்டிகள் ஜிநோபதிஷ்ட்ட மார்கத்து நிகழ்ந்த பலத்தைக் 
காட்டி அதனை மறைத்து அவரிடத்து உளவாகிய குணங்களை 
அனேக பிரகாரத்தினால் பிரகடனம் செய்வது உபகூ ஹனம் 
என்பது ( 5 ) 


ஸ்திதி கரணாங்கம் 
இனி ஆறாவது ஸ்திதிகரணத்தில் லக்ஷணம் என்னெனில் , 

, 
பவ்யனும் ஸம்ஜ்ஞியும் பர்யாப்தகனும் அத்யந்த சுத்தனும் 
யோக்யஸ் திதனும் 

போக 

பாஜனனும் ஸல்லேஸ்யாவ்ரத் 
தினால் அத்யந்தம் துர்பலத்தினால் கைக் கொண்ட 
ஸம்யக்த்வ ரத்னமும் மனுஷ்யவமும் யோக்ய வயசும் தர்ம 


617 


வை 


க்ஷேத்ரமும் குல சுத்தியும் வாக் சுத்தியும் புத்தி விசுத்தியும் 
சாரித்ர மோஹனீயத்தின் க்ஷயோபசமமும் என்று 
முதலாக பலகாரணங்களினால் சம்பாதித்த மஹாரத்ன ராசியை 
சமுத்ரத்துள் லீலையாடிக் கெடுப்பது போல் சமுத்ரத்துள் 
ஆழ்ந்து ப்ரமாத வலகையும் விட்டு முழுகி மரணமாவது 
போல் த்ரைலோக்யத்துள் துர்லபமான ரத்ன த்ரயத்தை 
கெடுத்து மற்று எதை அடைவாய் என்று தர்மத்துள் நிறுத்து 
வது தானும் சன்மார்சத்துள் பலவும் செய்வது ஸ்திதிகரண 
மென்பது ( 6 ) . 


வாத்ஸல்யாங்கம் 


இனி 


கன்று 


னி ஏழாவது தர்ம வாத்ஸல்ய மென்ப அங்கத்தின் 
ஸ்வரூபம் என்னெனில் , தரித்திரவிரூபி தேஸாந்திகள் 
எண்ணாமல் தன் ஸமயத்தினவரைக்கண்டால் பசு 
குட்டியினைக் கண்டால் ப்ரீதி செய்வது போல் ஸ்னேகித்து 
இவருள் வித்யேகளும் இவன் எனக்கு ஏதாவது ஒன்று உ U 
கரிப்பான் என்றதை மன்னிப்பிக்கும் என்ப மித்யா விநயத்தைப் 
பற்று விட்டு தர்ம வினயத்தினால் சாதுர்வர்ணங்களை 
யதோசித க்ரமத்தினால் மன்னிப்பதும் தன் சக்திக்குத்தகுந்ததின் 
உபதேஸ ஸ்னேஹம் செய்வது மென்ப இது தர்ம வாத்ஸல்ய 
மென்பது ( 7 ) . 
ப்ரபாவநாங்கம் 

இனி எட்டாவது தர்ம ப்ரபாவனை என்ப அங்கத்தின் 
லக்ஷணம் ; என்னெனில் , ஸ்ருதஜ்ஞான திவாகர கிரணங் 
களினால் பரஸமய கத்யோதோத்யோதாவரணத்தை செய் 
வதும் தேவேந்த்ர விஷ்ட்டர ப்ரகம்பன 

ஸபர்த்த 

மஹா 
துர்த்தர தபங்களினால் ஸ்வஸமய ப்ரகடனத்தை செய்வதும் 
கல்பவ்க்ஷரு சதுர் முகாதி மஹாபூஜா பிதானங்களினால் உத்தம 
பாத்ராதி மஹா தானங்களினால் ஜிநசாசனத்தை ப்ரகாசிப் 
பதும் தர்ம ப்ரபாவனை என்ப எட்டாவது அங்க மாகும் .. 
மற்றும் அந்த எட்டங்கமும் நிறையுள்ளது ஸம்யக்த்வம் . அது 
அங்கமில்லாதிருந்தால் அங்கஹீனரான 

அரசனுடைய 
ராஜ்யத்தைப் போல் தூற்றப்படும் . 


618 


மரண 


அதனால் 

ஸர்வாங்க சம்பூர்ணமான ஸம்யக் தர்சன 
மானது நிகர்ஷன ச்சேதன பேதன தாடன த்ராசன தாபன 
வியோக ஸம்யோக ரோக துக்க ஜன்ம ஜராதி நிராவரண 
சோக பய வேதனா 

வேதனா பஹுளமான ஸம்ஸாரத்தை 
கெடுப்பதாகும் . 
ஒரு அங்கமில்லா ததானால் , சம்பூர்ண மந்த்ராக்ஷரத்துள் 

அக்ஷரம் குறை வானால் என்றும் விஷத்துள்ளான 
வேதனையைக் கெடுத்திடாதவாறு போல் , ஸம்ஸார விஷ 
வேதனையை கெடுக்காது . 

இந்த எட்டங்கம் நிறையுள்ள ஸத்ருஷ்ட்டி அடைந்த 
பலத்தை சொல்வதும் ; 

இதனுள் ஒவ்வொரு அங்கத்துள் இஹலோக பரலோகப் 
பல அதிசயம் எய்தினர் யாரென்றால் , நிஸ்ஸங்கிதத்வத்தினால் 
அஞ்சனசோரனும் , நிஷ் காமக்ஷிதித்தினால் 
கன்யையும் நிர்விசிகித்ஸையின் குணத்தினால் ஒத்தாயண மஹா 
ராஜனும் அமூட த்ருஷ்ட்டித்வத்தினால் தேவ திஸ்ராவகியும் , 
உபகூ ஹனத்தினால் ஜிநேந்த்ரபக்த்தனும் , ஸ்திதிகரணத்தினால் 
பாரிஷேணகுமாரனும் , வாத்ஸல்யத்தினால் வஜ்ர குமாரனும் , 
தர்ம ப்ரபாவன அங்கத்தினால் விஷ்ணு முனியும் என்ற 
இந்த எண்மரும் த்ருஷ்ட்டாந்த மானார் . அவர்கள் கதை 
களை க்ரந்தாந்தரத்துள் அறிந்து கொள்வ 


அனந்தமதி 


வது . 


மற்றும் தர்மத்தையும் தர்ம பலத்தையும் கண்டு 
ஹர்ஷத்தை எய்துவ ஸம்வேகமும் , ஸம்ஸார சரீர போகத் 
திேன்மேல் நிர்வேகமும் , ஆத்ம நிந்தையும் , தான் செய்த 
தாஷங்களை குருவினிடத்மனுள் ஆலோசித்து ப்ராயஸ்சித் 
தத்தைக் கைக்கொள்ள கர் ஹணமும் , உபஸமமும் அர்ஹ 
தாசார்யாதிகளுள்ளான நிஜசுத்தாத்மனுள் நிர்ப்பர பக்தியும் , 
ப்ராணிகளுள்ளான அனுகம்பையும் , ஜைன சங்கத்துள்ளான 
வாத்ஸல்ய மென்று இவை ஸம்யக்த்வத்தின் எட்டு குணங்க 
ளாகும் . 

மற்றும் எந்த குலத்தில் பிறந்தாலும் குணமே ப்ரதானம் 
மற்றும் ஜீவன் 

தேவனும் மனுஷ்யனும் திர்யஞ்சனும் 


619 


நாரகனு மல்ல . கதி ஜாதி சரீராதிகளும் ஸ்த்ரீ பும்ஸக 
வேதாதிகளும் உச்ச நீச்ச குலா குலங்களும் என்று இவை 
எல்லாம் வ்யவஹார நயத்தினால் கர்ம நிர்மிதங்க ளாகும் . 

சக்த்தினிஷ்ட்ட நிச்சய நயத்தினால் ஆத்மன் சுத்தன் , 
ஸித்தர் சமானன் , அதனால் தர்சன ஸம்சுத்தனும் 

ஸம்சுத்தனும் பாவி 
நயத்தினால் அனாகத ஸித்த னென்று சொல்லுவது . என்ன 
வென்றால் ஸம்யக்த்வ பூர்வகம் ஜ்ஞான சாரித்ரங்களை 
யடைந்து ஸித்தனாகும் என்பது அர்த்தம் . 


ஸம்சாரத்துள் கீழ் மேலாகும் மேல் கீழாகும் அதுகாரத் 
தினால் ஜீவனுக்கு தர்மமே சமஸ்த அப்யுத நிஸ்ரேயஸ 
சுகங்களைக் கொடுக்கும் . 


மற்றும் அந்த ஆத்மனுக்கு கர்ம க்ஷயமாகியவிடத்து கார்ய 
ஸித்தியை பெற்ற ஸம்யக்த்வம் கைக்கொள்ளு மாகில் கார்ய 
சித்தி பெரிது . என்னவென்றால் ஸம்யக்த்வம் கைக்கொண்டா 
லல்லது மேல் குண ஸ்தானம் எய்தானாகையினால் . 

மற்றும் தர்சனமோஹனீய மில்லாத க்ரஹஸ்தன் உத்தம 
வ்ரதமில்லாதிருக்கிலும் மோக்ஷ மார்கத்து நின்றவ னாகும் . 
மித்யாத்வமுள்ள முனி எவ்வளவு தபம் செய்தாலும் மோக்ஷ 
மார்கஸ்த னல்லன் அவன் மோக்ஷ மார்கத்து யில்லாததினால் , 
ஸம்யக் தர்சனமுள்ள க்ரஹஸ் தன் உத்தமம் , ஸம்யக்த் வமில் 

முனியைக்காட்டிலும் ஸம்யக்தவமுள்ள கிரஹஸ் தன் 
மேலானவன் . 


லாத 


மற்றும் ஸம்யக்த்வ பூர்வகம் அணுவ்ரதம் மஹா வ்ரதம் 
நிகழ்வரும் ஸம்யக்த்வமொன்றே அடைந்தவரும் இந்த மூவரும் , 
ஸம்சாரத்துள் ஆழார் . 


ஸம்யக்த்வ விகலமான அணுவ்ரத மஹாவ்ரத மென்ப 
பெயரில் நின்று சாஸ்த்ரம் ஓதினாலும் த்ரவ் யஸ்ருதமே ஜ்ஞானி 
யல்ல ; என்ன வென்றால் , அந்த அஜ்ஞானி அபவ்யனும் பஹி 
ஸ்ருதனும் துர்தரமான காயக்லேச தபங்களினால் உபரிமக்ரை 
வேயக உபரிமவிமானம் வரைக்கும் பிறந்தும் மற்றும் சதுர் 
கதிகளுள் ப்ரமிப்பர தனால் . 


620 


மற்றும் ஸம்யக்த்வம் இல்ல தாத ஜ்ஞான சாரித்ரங்கள் உத் 
பத்தி ஸ்திதி வ்ருத்தி பலோ தயமில்லை என்பது . என்னெனில் 
பீஜா பாவத்து வ்ருக்ஷத்திற்கு உத்பத்தி ஸ்திதி வ்ருத்தி 
யில்லாதது போல் . த்ரிகாலத்துள்ளும் ஸம்யக்த்வமே பரம பந்து 
மித்யாத்வமே சத்ரு வென்றறிவது . 


மற்றும் ப்ரஸம ஸம்வேக அனுகம்ப ஆஸ்திக் யா பிவ்யக்த் 
தியை லக்ஷணமாக உள்ளதும் ஸம்ஸார லதா மூல விச்சேதியும் 
த்ரைஜ்ஞான சுத்திகரமும் ப்ரதமாராதனையும் மோ 
ப்ராஸாத ஆரோஹண ப்ர தம ஸோபான மென்ப . ஸத்தர் 
சனத்துள் கூடின ஜ்ஞான சாரித்ர தபோப சாந்திகள் பூஜ்ய 
மானது . 


மற்றும் ஸம்ஸாராரணவத்துள் பவ்யனென்ப ஸார்த்த 
வாஹனன் , ஸித்தாஷ்ட குணங்களென்ப ரத்னத்ரயங்களை 
கொள்வரென்று , மோக்ஷ மென்ப த்வீபகத்திற்கு போவதற்கு 
சாரித்ர மென்ப யானபாத்ரமேறி மோக்ஷ 

ஸ்தானத்தை 
தூரத்துள் காண்ப . கண்டு வேகமாய் அடைகின்ற ஸம்யக்த்வ 
மானது கூபகம்பம் போல் செய்யாது மித்யாத்வாதி தஸ்கர 
ப்ரப்ருதிகளை ஜயித்து கார்ய ஸித்தியை செய்விக்கும் . 

ஸம்யக்த்வத்தின் மஹிமையை சொல்லுமாகில் சதுர் 
கதிக்கு பத்தாயுஷ்யரை குறித்து சொல்லுவன் . அஸம்யத 
ஸம்யக் த்ருஷ்ட்டிகள் அப்ரத்யாக்யான கஷாயங்களின் உதய 
காரணமாகி வ்ரத நியம அனுஷ்ட்டான மில்லாதவராகியும் 
இந்த்ரிய நிக்ரஹம் இல்லாதவராகியும் இருப்பர் ஸம்யக்த்வத் 
தில் மாஹாத்ம்பத்தினால் . 


( ஸ்லோகம் ) 


ஸம்யக் தர்சன சுத்தா : நார திர்யங் நபும்ஸக 

ஸ்திரீத்வாணி | 
துஷ்குலவிக்ருதால் பாயு தரித்ர தாஞ்ச வ்ரஜந்தி நாப்ய 

வ்ரதிகா : | 
மற்றும் அபர்யாப்தக மனுஷ்யரும் குபோக பூமிஜரும் 
ம்லேச்சரும் பதிர விரூவிக குப்ஜவாமன பங்கு ப்ரப்ருதி 
குத் ஸிதராகி பிறவார் . 


621 


மற்றும் அவர் எப்படிப்பட்டவராகி எவ்விடத்தில் 
பிறப்பாரென்றால் தேவகதியுள்ளும் நரககதியுள்ளும் இருந்து 
ஸம்யக்த்வத்தை கைக்கொண்டவர்கள் 

கர்ம 

பூமியுள் 
உத்க்ருஷ்ட்ட மனுஷ்யராகி பிறந்து அந்தபவத்துள் கர்மக்ஷயஞ் 
செய்வர் , தாழ்ந்தால் எட்டு பவம் தாழ்க்கும் . மனுஷ்யகதி 
திர்யக் கதிகளுளிருந்து ஸம்யக்த்வம் கைக்கொண்டவர் 
மஹர்த்திக தேவராகிப் பிறந்துவந்ததுமே கர்மக்ஷயம் செய்வர் ; 
தடைபட்டால் ஏழு பவ மாகும் . 


ஸம்யக்த்வத்தின் அதிசாரங்கள் சங்கர் , காம்க்ஷா , விசி 
கித்ஸா அன்யத்ருஷ்ட்டி ப்ரஸம்ஸா , அன்யத்ருஷ்ட்டி 
ஸம்ஸ்தவனம் இந்த ஐந்தும் ஸம்யக்த்வத்தின் அதிசாரங் 
களாகும் . 


இதனுள் மனஸில் மெச்சுவது ப்ரஸம்ஸை , வசனத்தினால் 
புகழ்வது ஸம்ஸ்தவனம் ; ஸேஷ த்ரயங்கள் வ்யக்த்தங்கள் . கதி 
சதுஷ்ட்டயத்துள் ஆறு ஸம்யக்த்வமும் வர்த்திக்கும் . பஞ்சம 
கதியுள் க்ஷாயிக மொன்றே வர்த்திக்கும் . 


ஸத் பிரரூபணம் 


ஸம்யக்த்வமார்கணையுள் : 

கு -11 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 ! 7 ; 4/2 , 1 , 4 ; ஸம் -4 ; க -4 ; 
இ -1 ; கா -1 ; யோ -15 ; வே -3 ; க -4 ; ஞா -5 ; ஸம் -7 ; த -4 ; 
லே -6 / 6 ; 1-1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; --9 . 


ஸம்யக்த்வத்தின் பர்யாப்தகர்க்கு : 


கு -3 ; p - 1 ; பர் -1 ; ப்ரா -7,2 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -4 ; வே -2 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -4 ; த .4 ; லே -2 / 6 ; 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; 4-8 . 


அஸம்யத ஸம்யக்த்ருஷ்டி முதல் கொண்டு அயோகி 
கேவலி பர்யந்தம் மூலோக பங்க மாகும் எல்லோரும் ஸம்யக் 
ருஷ்டிகளான காரணத்தினால் , 


622 


உபசமஸம்யக்த்வத்திற்கு : 


கு -8 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; 5-4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -12 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -6 ; த -3 ; லே -6 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-7 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1; 
யோ -2 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -2 / 3 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 


உபசம ஸம்யக்த்ருஷ்டியான அஸம்யத ஸம்யக் த்ருஷ்டிகளுக்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -12 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1; த -3 ; லே -6 / 6 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 
உபசமத்தின் அஸம்யத பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 6 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 , ஸம் -4 ; தேவகதி -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -2 ; வே -1 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -3/ 3 ; 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 
உபசம ஸம்யக்த்வத்தின் தேஸ வ்ரதிகளுக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 , ஸம் -4 ; க -2 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 3 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 : உ -6 . 


உபசம ஸம்யக்த்வத்தின் ப்ரமத்த ஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 , ப்ரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; சு -4 ; ஞா -3 ; ஸம் -2 ; த -3 ; லே -3 ; 1-1 ; 
ஸம்-1 ; ஸம் -1 ; ஆ-1 ; 2-6 . 


623 


உபசம ஸம்யக்த்வத்தின் அப்ரமத்த ஸம் யதர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 , ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -2 ; த -3 ; லே -3 ; 1-1 ; ஸம் -1 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


உபசம ஸம்யக்த்வத்தின் அபூர்வகரணர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -2 ; த -3 ; லே -6 / 6 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


உபசம ஸம்யக்த்வத்தின் வேதானிவ்ரத்திகரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
உபசம ஸம்யக்த்வத்தின் கஷாய அனிவ்ரத்திகரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
த்ரிதீய அனிவ்ரத்திகரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -- 1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -3 ; ஞா -4 ; ஸம் -2 ; தர் -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


சதுர்த்த அனிவ்ரத்தி கரணருக்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -2 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -6 ; ப -1 ; ஸம் -1 ; 
ஸம் -1 ; ஆ -2 ; 2-7 .. 
பஞ்சம அனிவ்ரத்திகரணருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 : லே -1 ; ப -1 ; ஸம் -1 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


624 


உபசம ஸம்க் த்வத்தின் சூக்ஷ்மசாம்பராயருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம்-1 ; ஆ -1 ; உ -7 . 


உபசாந்தகஷாயருக்கு : 

கு -1 : p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -0 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -3 ; லே -1 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; உ -7 . 


வேதக ஸம்யக்த்வத்திற்கு : - 


கு -4 ; ஜீ -2 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -5 ; த -3 ; லே -6 / 6 ; U - 1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
அவர் அபர்யாப்தகர்க்கு : 


கு -2 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -4 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -3 ; த -3 ; லே -2 / 2 ; U - 1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 


வேதக ஸம்யக் த்ருஷ்ட்டியான அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1; 
யோ -13 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 6 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 
வே தக ஸம்யக்த்ருஷ்ட்டி பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; 
கா -1 ; யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 6 ; 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 
அவர் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; 4-4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -3 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -2 / 6 ; J - 1 ; 
ஸம்-1 ; ஸம்-1 ; ஆ -2 ; உ -6 . 


625 


வேதக தேஸவ்ரதிகளுக்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -2 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -3 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


ப்ரமத்த வேதகருக்கு : 


கு -1 ; ஜீ -2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -3 / 2 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
அப்ரமத்த வே தக ஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; பிரா -10 / 7 , 4 , 2 , 1 ; ஸம் -4 ; க -4 ; 
இ -1 ; கா -1 ; யோ -15 ; வே -3 ; க -4 ; ஞா -5 ; ஸம் -7 ; த -4 ; 
லே -6 / 6 ; ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -9 . 


க்ஷாயிக பர்யாப்தகர்க்கு : 

கு -11 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 , 4 , 1 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; 
கா -1 ; யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -5 ; ஸம் -7 ; த -4 ; லே -6/ 6 ; 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -9 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1; 
யோ -3 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -3 / 6 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 
க்ஷாயிக ஸம்யக்த்வத்தின் தேசவ்ரதிகளுக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; -கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -3 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-6 . 


க்ஷாயிக ப்ரமத்த ஸம்ய தர்க்கு : 

கு -1 ; ஜீ -2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கர் -1 ; 
யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -3 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -7 . 


626 


க்ஷாயிக அப்ரமத்த ஸம்யதர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -3 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


க்ஷாயிக அபூர்வகரணர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 : ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம்- ] ; ஆ -1 ; உ -7 . 


க்ஷாயிக ப்ரதம ஸவேத அனிவ்ரத்திகர்க்கு : 


கு -1 ; p- 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -2 ; க -1 ; இ -1 ; கா -1; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


த்விதீய அவேத அனிவ்ரத்திகளுக்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -0 ; 

க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; 
லே -1 ; ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-7 . 


த -3 ; 


த்ருதீய அனிவ்ரத்திகரணருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -0 ; க -3 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -6 ; லே -1 ; 
ப -1 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
சதுர்த்த அனிவ்ரத்திகரணருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -2 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
பஞ்சம அனிவ்ருத்திகரணருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


627 


க்ஷாயிக குக்ஷ்மசாம்பராயருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் 6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
க்ஷாயிக ஸம்யக்த்வ உபசாந்த கஷாயருக்கு : 

கு -1 ; p - 6 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9; வே -0 ; க -0 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


r ணகஷாயருக்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -0 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
ஸயோகி கேவலிகளுக்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -4 , 2,1 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -7 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ஸம் -1 ; த -1 ; லே -1 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -0 ; ஆ -2 ; 2-2 . 


அயோகி கேவலிகளுக்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -1 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -7 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ஸம் -1 ; த -1 ; லே -1 ; ஸம் -1 ; 
ஸம் -0 ; ஆ -2 : உ -2 . 


ஸித்த பரமேஷ்ட்டிகளுக்கு : 

கு -0 ; p - 0 ; பர் -0 ; ப்ரா -0 ; ஸம் -0 ; க -1 ; இ -0 ; கா -0 : 
யோ -0 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ஸம் -0 ; த -1 : லே -0 ; ப -0 : ஸம் -1 ; 
ஸம் -0 ; ஆ -0 ; 2-2 . 


மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கு : 
கு -1 ; p - 14 ; பர் -6 / 6 ; 5/5 , 4/4 ; ப்ரா -10 ; 7 , 9 , 7 , 8 , 

9 , 
7 , 5 , 4 , 4 , 3 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -13 ; 

க வே -3; 
க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 ; ப -2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; 
ஆ -2 ; 2-5 . 


628 


அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -7 ; ப -6 , 5 , 4 ; ப்ரா -10 , 8 , 9 , 7 , 6 , 4 ; க -4 ; இ -5 ; 
கா -6 ; யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 ; 11-2 ; 
ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -5 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -7 , 7 , 6 , 5 , 4 , 3 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -3 ; வே -3 ; " க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; 
த -2 ; லே -1 / 3 ; 1-2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -2 ; உ -4 . 
ஸாஸாதனர்க்கு : 


கு -1 ; ஜீ -2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 , 7 , 4 ; ஸம் -4 ; க -1 ; 
இ -1 ; கா -1; யோ -13 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; 
லே -6 ; 1-1 ; ஸம் -1 ; ஸம்-1 ; ஆ -2 ; 2-5 . 


ஸாஸதன பர்யாப்தகர்க்கு : 


கு -14 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -10 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -5 . 


ஸாஸாதன அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -1 ; 1-1 ;; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-4 . 
மிஸ்ரருக்கு : 

கு -1 ; ஜீ -1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3; ஸம் -1 ; த -2 ; லே -6 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
திரிபங்கி 


இனி த்ரிபங்கி என்னெனில் , உபசம ஸம்யக்த்வத்திற்கு 
பந்த 

யோக்ய ப்ரக்ருதி : 77. வேதகத்திற்கு : 79 , 
க்ஷாயிகத்திற்கு : 89 . 


629 


உபசமஸம்யக்த்வத்திற்கு யோக்யப்ரக்ருதி தூறு ( 100 ) : 


வ்யுச்சித்தி -14 , 8 , 3 , 3 , 6 , 6 , 1 , 2 ; உதய ப்ரக்ருதி -100 , 
86 , 78 , 75 , 72 , 66 , 60 , 59 ; அனுதய ப்ரக்ருதி - 0 , 14 , 22 , 
25 , 28 , 34 , 40 , 41 . 


வேதக ஸம்யக்த்வத்திற்கு உதய யோக்ய ப்ரக்ருதி : 106 ; 


வ்யுச்சித்தி -17 , 8 , 5 , 4 ; உத - 104 , 87 , 81 , 76 ; அனுதய 
ப்ரக்ருதி -2 , 19 , 25 , 30 . 


க்ஷாயிக ஸம்யக்த்வத்திற்கு உதய யோக்ய ப்ரக்ருதி : 106 ; 


வ்யுச்சித்தி : 20 , 5 , 5 , 3 , 6 , 6 , 1 , 2 , 26 , 30 , 12 ; உ தய 
ப்ரக்ருதி -103 , 83 , 80 , 75 , 72 , 66 , 60 , 59 , 57 , 42 , 12 ; 
அனுதயப்ரக்ருதி -3 , 23 , 26 , 31 , 34. 40 , 46 , 47 , 49 , 64 , 94 . 


ஸாஸா 


மித்யாத்வத்திற்கு உதய யோக்யப்ரக்ருதி -117. 
தனர்க்கு -111 , ஸம்யக்மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கு -100. 


உபசம வேதக க்ஷாயிக ஸம்யக்த்வங்களுக்கு ஸத்வ யோக்ய 
ப்ரக்ருதி - 148 ; மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கு - 148 ; ஸாஸா 
தனர்க்கு -145 ; மிஸ்ரருக்கு ஸத்வ யோக்யப்ரக்ருதி -147 . 


இவை பந்த உதய ஸத்வ த்ரிபங்கிகளை யதா யோக்யமாக 
யோஜித்து கொள்வது . 


( ஸ்லோகம் ) 


தேவேந்த்ராதி ஸ்ரீயோயஸ்மின் ஸத்யா யாந்தி ஸ்வயம் 

ஸதாம் | 
ஸம்யக்த்வே நுபமே தஸ் மின் கிம் தயா பரசிந்தயா || 


ஸம்யக்த்ருஷ்ட்டி ஸ்வய மஹமஹம் ஜாது பந்தோண 

மேஸ்யா | 


தித்யுத்தா மோத் புளகவதனோ ராகினோமா சரந்தி || 


630 


ஆலம்பம்தாம் சமிதி பரதோதேயதோ த்யாபி பாபா : | 
ஆத்மானாத்மாவகம் விரஹாத் ஸத்ய ஸம்யக்த்வ 

ரிக்த்தா | 


( வசனம் ) 
ஸம்யக் தர்சன குணாதார நிஜசுத்தாத்மன் உபாதேய 
மென்பது பாவார்த்தம் . 

இதிவீதராக ஸர்வஜ்ஞ ப்ரணீதமும் சப்தபங்கி ஸமாலிங் 
கிதமுமான பதார்த்தஸார ஸாஸ்த்ரத்துள் ஸம்யக்த்வ 
மார்கணா நிரூபணம் - சப்தவிம்சதிபரிச்சேதம் . 


ஸ்ரீவீதராகாய நம : 


இருபத்தெட்டாம் அதிகாரம் 
ஸம்ஜ்ஞி மார்கணா நிரூபணம் 


ஸ்லோகம் 


ஸம்ஜ்ஞா ஸம்ஜ்ஞி விதூ ராய சுஜ்ஞானாம் போஜ 

பாநவே | 
நமோஸ்து ஜிநசந்த்ராய மோஹ த்வாந்த ப்ரபேதினே !! 


( வசனம் ) 
ஸம்xD மார்கணை என்னெனில் , ஸம்ஜ்ஜீ அஸ்ம்xD 
என்ற ஆத்மன் இரண்டுவிதம் . அதில் அங்கோபாங்க உதயத் 
தினால் விகஸிதமான அஷ்ட்ட தல பத்மாகாரம் 

பத்மாகாரம் போல 
த்ரவ்ய மனசில் பிறந்த கஷாயயோபசமும் அறிவதை நோ 
இந்த்ரிய மென்பது . அதனையுடைய ஆத்மன் , சிக்ஷா க்ரியா 
ஆலாப உபதேஸ்ங்களை க்ர ஹிப்பது ஸமனஸ்கம் . 

தத்விபரீதம் அமனஸ்கம் . அமனஸ்கம் ஏகேந்தரிய முதல் 
அஸம்ஜ்ஞி பஞ்சேந்திரியிம் வரை அஸம்ஹிகள் , ஸம்ஜ்ஞி 
மித்யாத்ருஷ்ட்டி முதல் r ணகஷாய பர்யந்தம் 
வரை 
ஸம்ஜ்ஞிகள் . ஸயோகிகளும் அயோகிகளும் ஸமனஸ்கரும் 
அமனஸ்கரும் அல்லர் . 

(காதை ) 
ணோ இந்திய ஆவரணம் க்க ஓவஸமம் தஜ்ஜு போஹணம் 

ஸண்ணா | 
ஸா ஜஸ்ஸ ஸோது ஸண்ணீ இதரோ ஸேஸிந்தி அவ 

போஹோ 11 ( கோ , p . 6606 
சிக்காகிரியுவதேஸா லாவக்காஹிமணோவலம் 

பேண | 
ஜோ ஜீவோ ஸோ ஸண்ணி தவ்விவரீயோ அஸண்ணீது 11 

( கோ . ஜீ . 661 ) 


632 


( வசனம் ) 


ஹிதாஹித விதி நிஷேதாத்மிகா , சிக்ஷா தத்க்ராஹிக சின் 
மனுஷ்யாதி : கரசரண சாளணாதி ரூபாக்ரியா தத்க்ராஹிக 
ஸ்சிதுக்ஷாதி : சர்மபுத்ரிகாதி நோபதிஸ்ய மானவத விதாநா 
திருபதேஸ : தத் 

க்ராஹக : 

உக்ஷாபத்ரோவமலீர் 
வ்ரஷபோர்ருஷபோ வ்ரஷ: கஸ்சித்கஜாதிங் ஸ்லோகாதிபாடம் 
ஆலாப : தத்க்ரா ஹக : கஸ்ச்சிச்ச கோரம் ராஜகீராதி | 


( காதை ) 


மீமம்ஸதி ஜோ புவ்வம் கஜ்ஜ மகஜ்ஜம் ச தச்சமிதரஞ்ச | 
ஸிக்கதி ணாமேணேதிய ஸமணோ அமணோய விவரீதோ || 

( கோ.ஜீ. 662 ) 
தேவேஹிம் ஸாதிரேகோ ராஸி ஸண்ணிண ஹோதி 

பரிமாணம் | 
தேனூணோ ஸம்ஸாரி ஸவ்வேஸி ம ஸண்ணி ஜீவாணம் !! 

( கோ.ஜீ. 663 ) 
ஸத் பிரரூபணம் 

வாதத்துள் ஸம்ஜ்ஞிகளுக்கு சொல்லுவதில் 
பன்னிரண்டு குணஸ் தானம் . 


ஸம்ஜ்ஞா 


கு -12 ; p - 2 ; பர் -6 / 6 , ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -15 ; வே -3 ; க -4 ; ஞா -7 ; ஸம் -7 ; த -3 ; லே -6 / 6 ; 1-2 ; 
ஸம் -6 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-10 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -12 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -11 ; வே -3 ; க -4 : ஞா -7 ; ஸம் -7 ; த -3 ; லே -6 ; ப -2 ; 
ஸம் -6 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -10 , 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 

கு -4 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -4 ; வே -3 ; க -4 ; ஞா -5 ; ஸம் -7 ; த -3 ; லே -2 / 6 ; ப -2 ; 
ஸம் 5 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -8 . 


633 


ஸம்ஹீ மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 : 
யோ -13 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 ; 1-2 ; 
ஸம் -1 ; ஸம் -1 : ஆ -2 ; உ -5 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 ; 1-2 ; ஸம் -1 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
அவர் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 : க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -2 / 6 ; ப -2 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 
ஸம்ஜ்ஞி ஸாஸாதனர்க்கு . 


கு -1 ; ஜீ -2 ; பர் -6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 : 
யோ -13 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 ; 1-2 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-5 . 
தத் பர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; 5-4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1; ஆ -1 ; உ -5 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -3 ; வே -- 3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -216 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -4 . 


மிஸ்ரருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


634 


அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டிகளுக்கு : 


கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10/ 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -13 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 ; 1-1 ; ஸம் -3 ; 
ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 , ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 ; 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 
யோ -3 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -2 / 6 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -6 . 
தேசஸம்யதர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 , ஸம் -4 ; க -2 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -3 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-6 . 
ப்ரமத்த ஸம்யதர்க்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 , 4 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -1 ; வே -3; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -3 ; 
ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -2 ; உ -7 . 


அப்ரமத்த ஸம்யதர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -3 ; 1-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; 4-7 . 


அபூர்வசுரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; 
கா -1 ; யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; 
ப -1 ; ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


635 


ப்ரதம அனிவ்ரத்திகரணர்க்கு : 


த -1 ; ஜீ -1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -2 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
த்விதிய அனிவிரத்திகரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; 1-1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
த்ருதீய அனிவ்ரத்திகரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 : 
யோ -9 ; வே -0 ; க -3 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; 1-1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-7 . 


சதுர்த்த அனிவ்ரத்திகரணர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -2 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


பஞ்சம அனிவ்ரத்திகரணருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 : இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; 1-1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


சூக்ஷ்ம ஸாம்பராயருக்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -3 ; லே -1 ; 1-1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


உபசாந்த கஷாயருக்கு 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸ -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -0 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -3 ; லே -1 ; U - 1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 : ஆ -1 ; 2-7 . 


636 


r ணகஷாயருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0; க -0 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -3 ; லே -1 ; 1-1 ; ஸம் -1 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


அஸம்ஜ்ஞிகளுக்கு : 

கு -1 ; p - 12 ; பர் -5 / 5 ; 4/4 , ப்ரா -9 / 7 , 8/6 , 7/5 , 6/4 , 4/3 ; 
ஸம் -4 ; க -1; இ -5 ; கா -6 ; யோ -4 ; வே -3;; 

க -4 ; ஞா -2 ; 
ஸம் -1 ; த -2 ; லே -6 / 3 ; ப -2 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2 --4 . 
அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -6 ; பர்- 5 , 4 ; ப்ரா -9 , 8 , 7 , 6 , 4 ; ஸம் -4 ; க -1 ; 
இ -5 ; கா -6 ; யோ -2 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; 
லே -6 / 2 ; 1-2 ; ஸம் -1 : ஸம் -1 ; ஆ -2 ; 2-4 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 6 ; பர் -5 / 4 ; ப்ரா -7 , 6 , 5 , 4 , 3 ; ஸம் -4 ; க -1 ; 
இ -5 ; கா -6 ; யோ -2 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; 
லே -2 / 3 ; 1-2 ; ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -2 ; 2-4 . 


திரிபங்கி 

ஸம்ஜ்ஞி பஞ்சேந்திரியங்களுக்கு பந்த யோக்ய ப்ரக்ருதிகள் ! 
நூத்தி இருப்பதாகும் ( 120 ) : அவை முன்னே சொன்னாப்போல் 
குணஸ் தானத்துள் யோஜித்துக் கொள்ளுவது . 

அஸம்ஜ்ஞிகளுக்கு தீர்த்தசுர நாமம் ஆஹாரகத்விகம் ( 2 
என்கிற இந்த மூணு பந்தமில்லாததினால் நூத்திபதினேழு பந்த 
மாகும் ( 117 ) . இது பந்த த்ரிபங்கி கதனம் . , 

இனி உதய தரிபங்கி என்னெனில் ஸண்ணிஸ்ஸ விணத்தி 
தாவ ஸா ஹரம் ஸுஹு IA விகனம் 113 . 


கதி 


அஸண்ணிணோ வியண மணதுச்ச வேகுவ்வசபண ஸங்க் 
சண்டான 

ஆஉதியம் : வசனம் : 
தீர்த்தகர நாமம் , ஆத ஸாதாரண , ஸ்தாவர , சூக்ஷ்ம , ஏசு 


ஸகமண 


சுபக 


637 


விகலேந்த்ரியம் என்ற ஒன்பது ப்ரக்ருதியை 

நூத்தி 
இருபத்திரண்டில் கழிக்க நூத்திப்பதின் மூன்று ( 113 ) ப்ரக்ருதிகள் 
ஸம்ஜ்ஷிபஞ்சேந்த்ரியங்களுக்கு உதய யோக்ய மாகும் . 
அதில் 

வ்யுச்சித்தி மித்யாத்வ அபர்யாப்தக மென்ப 
இரண்டு மித்யாத்ருஷ்டியுள் ஸாஸாதனருள் அனந்தா நுபந்தி 
சதுஷ்கமும் மிஸ்ராதிகளுள் 

முன்னம் 

போல் வ்யுச்சித்தி 
யாகும் . என்னெனில் : 1 , 17 , 8 , 5 , 4 , 6 , 6 , 1 , 2 , 57 : உதயம் 
109 , 106 , 100 , 104 , 87 , 81 , 76 , 72 , 66 , 60 , 59 , 57 ; 
அனுதயம் -4 , 7 , 13 , 9 , 26 , 32 , 37 , 41 , 47 , 53 , 54 , 56 . 


நரச 


அஸம்ஜ்ஞிகளுக்கு தீர்த்தகர நாமம் ( 1 ) ,ஆஹாரத்விகம் ( 2 ) 
ஸம்யக்த்வ ப்ரக்ருதி , மிஸ்ரப்ரக்ருதி , மனுஷ்ய கதி , 
தத்ப்ராயோக்யானு பூர்வியும் , உச்சைர் கோத்ரமும் , 
வைக்ரியிக, வைக்ரியிகாங்கோபாங்க , 

நரக கதி , 
கதிப்ராயோக்யானுபூர்வி , தேவகதி , தேவகத்யானுபூர்வி , 
வைக்ரியிகமும் , வஜ்ர வ்ருஷப நாராச , வஜ்ர நாராச , நாராச 
அர்த்த 

நாராச , கீலிதம் என்று ஐந்து ஸம் ஹனனமும் , 
சமசதுரஸ்ர , ந்யக்ரோத பரிமண்டல , ஸ்வாதி , குப்ஜ , வாமன 
மென்ப ஐந்து ஸம்ஸ் தானமும் , ப்ரஸஸ் த , விஹாயோகதியும் 
சுபக , ஸுஸ்வர ஆதேய மென்ப சுபக த்ரயமும் , நரக மனுஷ்ய 
தேவாயுஷ்ய மென்று ஆயுஷ்ய த்ரயமும் 

என்று இவை 
முப்பத்தி ஒன்று ப்ரக்ருதிகளை 

நூத்தி 

இருபத்திரண்டுள் 
கழித்தால் அஸம் ஜ்ஞிகளுக்கு 91 உதய யோக்ய ப்ரக்ருதிக 
ளாகும் . 


மித்யாத்வ , ஆதப , சூக்ஷ்ம த்ரய , ஸ்த்யானக்ரத்தி த்ரய 
பரகாத , உத்யோத , உச்வாஸ் , துஸ்வர , அப்ரஸ்ஸத , விஹா 
யோகதி , என்ப இந்த பதின்மூன்று வ்யுசித்தி ( 13 ) மித்யாத்ரு 
ஷ்ட்டியுளாகும் ; உதயம் -91 , 78 ; அனுதயம் -13 . 


இது உதய த்ரிபங்கி கதனம் , 


ஸத்வ த்ரிபங்கியுள் ஸம்ஜ்ஞிக்கு 148 ; அஸம்ஜ்ஞிக்கு தீர்த் 
தகர நாம கர்மம் புறம்பாக 147 . 


638 


பரம நிரஞ்சன ஸ்வ சுத்தாத்ம பாவனா ஜனித சுக சுதா 
ரஸ ஸேவையே நிரந்தரம் செய்யப்படு மென்பது இந்த ஸம்ஜ் 
ஞா திகாரத்தின் தாத்பர்யம் . 


இதி வீதராக ஸர்வஜ்ஞ ப்ரணீதமும் சப்தபங்கி சமாலிங் 
கிதமுமான பதார்த்தஸார சாஸ்த்ரத்துள் ஸம்ஜ்ஞி மார்கணா 
ஸ்வரூப நிருபணம் - அஷ்டாவிம்ஸதி பரிச்சேதம் .. 


ஸ்ரீ ஸர்வஜ்ஞாய நம : 


இருபத்தொன்பதாம் அதிகாரம் 


ஆஹார மார்கணா ஸ்வரூப நிரூபணம் 


ஆஹார மார்கணாம் வக்ஷ்யே நத்வா நாஹார 

காத்மகம் | 
ஸ்வாத்மோத்த சுகஸந்த்ருப்த மனாஹார காசுப்தயே || 


இனி ஆஹார மார்கணை என்னெனில் : 


நோகர்ம சரீர ப்ரதிபந்தங்கள் நோகர்மவர்கணைகள் தம் 
தாம் வாக் ப்ரவ்ருதிக்கு பாஷாவர்கணைகளும் , மன ; ப்ரவ்ருத் 
திக்கு மனோவர்கணைகளும் , ஆத்ம ஸ்வயோக வசத்தினால் 
நீருள்ளிட்ட காய்ந்த இரும்புப் பிண்டம் போல சுற்றுமிருந்த 
புத்கலங்களை அடையக் கொள்வது ஆஹார மென்பது . 
அவ்வண்ணமாகிய 

ஆஹாரம் 

மித்யாத்ருஷ்ட்டி முதல் 
ஸயோக கேவலி வரை ஆகு மென்பது . 


கபளாஹாரம் இல்லை 
அர்த்தம் 

விபரீதம் செய்து சில அஜ்ஞானிகள் ஸர்வஜ் 
ஞருக்கு கபளா ஹாரம் உண்டென்று 

ஹாரம் உண்டென்று சொல்லுவர் . அதைக் 
கண்டிப்பது என்னெனில் : 


ராக மோஹேந்த்ரிய தோஷ பரிஷஹோபஸர்க ஸம்ஜ்ஞ 
விகதைகளை ஜயித்ததினால் அது தவிரவும் மோஹோதயத் 
துடன் வர்த்திக்கும் ஆஹார ஸம்ஜ்ஞையுண்டாகாது ; மனத்தி 
லுள்ளது வாய்க்கு வராதது என்ன வென்றால் , துர்பிக்ஷத்துள் 
சாரித்ரத்திற்கு சிதிலத்வமானால் அந்த சிதிலத்வத்தையே 
பிடித்தும் அதையே சாரித்ரமாகவே சொல்லும் , 

கைக்கொண்டு குமார்கத்தினை ஸர்வஜ்ஞனுக்கு 


அதனையே 


640 


யோஜித்து கேவலிக்கு புக்த்தி யுண்டென்று சொல்லுவர் 
வசனம் என்னாகுமெனில் , சந்த்ரனுள் உஷ்ணமும் , தினகரனுள் 
சீதமும் , தீபத்துள் இருளும் , இருளுள் பகலும் , மலடிக்கு 
மக்களும் , ஆகாசத்துள் புஷ்பமும் , போகபூமி ஜர்க்கும் தேவர் 
களுக்கும் அபம்ருத்யுவையும் உண்டென்பது போல இருக்கும் . 
அதனால் 

இப்படியான மித்யாபிமானத்தை சொன்னால் 
அசுபாஸ்ரவம் அல்லதேயன்றி வேறில்லை . ஆறாம் குணஸ் 
தானத்து மேலில்லாத புக்த்திபதின் மூன்றாங் குணஸ்தானத் 
துளவாகியவா றென்னை ? 
ஸ்த்ரீ முக்தி நிராகரண விவரம் 

மற்றும் ஸ்த்ரீக்கு முதல் இரண்டு ஸ்வர்கத்தின் மேல் 
உத்பத்தியில்லாதவர்க்கு முக்திக்கு காரணமில்லாததைச் 
சொல்லுதும் : 

மற்றும் இந்த்ரத்வத்திற்கும் நரேந்த்ரத்வத்திற்கும் ப்ர தா 
னத்வமில்லை . ஸ் தன த்வயங்கள் கீழும் , கக்ஷ த்வயத்திள் 
குக்ஷிகளுள்ளும் ஜகனரந்த்ரங்களுள்ளும் . குக்ஷ்ம மனுஷ்யர் 
பிறந்து ஒரு உச்வாஸத்தின் பதினெட்டு பாகத்துப் பிறந்து 
இறக்கும் அதனால் ப்ராணி ஸம்யமும் இல்லை . 


மற்றும் ஐந்து இந்த்ரியங்களுடைய விஷயங்களுள் நிவ்ரத்தி 
பரிணாமம் நிறையாது . அதனால் இந்த்ரிய ஸம்யமும் நிறையாத 
தினால் என்றும் முக்திக்கு பாஜன இல்லாதவள். 
சந்தர பிம்பத்துள் சீதத்வமும் 

அர்க்க 

பிம்பத்துள் 
உஷ்ணத்வமும் நிம்பகத்திற்கு கசப்பும் சர்பத்தின் பல்லுள் 
விஷ மென்று ஸ்வபாவமாகியவாறு போல் , ஸ்த்ரீ என்றும் , 
தன்னை சேர்ந்தே நிகழ்வதுபோல் , ப்ரமாதமும் மதமும் 
மோஹமும் தர்ப்பமும் என்று இவைகளை விடுவரல்லர் 
அதனால் ஸ்த்ரீயர்க்கு நிர்வாணம் யில்லை என்று சொல்லி 
யிருக்கின்றது . 
கேவலிகளுக்கு ஆஹார நிராகரண விவரம் 

மற்றும் , ஸ்வேதாம்பராதி மதாபிப்ராயத்துள் க்ஷத் பீடை 
உண்டு. தத் பீடையும் சரீரத்தைப் பிடிப்பதினால் அந்த சரீ 


641 


ரத்தின் ஸம்ரக்ஷணார்த்தம் போஜனம் உண்டென்பது சொல் 
லப்படுவது ஸத்யமோ ? மேலும் மித்யேமோ என்று சொல்லு 
மிடத்து ஆசாரியர் உத்தரம் சொல்லுவர் : 


வீதராக ஸர்வஜ்ஞனுக்கு க்ஷத் பிபாஸாதி பாதையும் 
அந்த பாத வினாசார்த்தம் அஸன பானாதி ஸேவை யுண் 
டென்று சொல்லுவது மித்யை அல்லது ஸத்யமல்ல . அது 
என்னவென்றால் , நிகில பதார்த்த வேதித்வமும் வீதராகத் 
வமும் விநஷ்ட்ட மோஹ த்வமும் அதீந்த்ரியத்வமும் அனந்த 
சுக ரூபித்வமும் என்கிற இந்த குணாதிஸயம் உண்டானதினால் 
க்ஷத் பீடை யில்லை . க்ஷத் பீடை யில்லா ததினால் தத் 
பீடா ப்ரதிகார ஹேதுபூத போஜனமும் இல்லை . 

என்றால் சிஷ்யன் பூர்வபக்ஷம் பண்ணுவன் : ஸ்வாமி க்ஷத் 
பிபாஸாதி த்வாவிம்ஸதி பரீஷ ஹங்களுக்கு ஸ்வாமித்வமும் 
சொல்லுவதில் க்ஷத் பிபாஸா 

சீதோஷ்ண தம்ஸ 
சர்யா ஸய்யா வத ரோக த்ருணஸ்பர்ஸ் மலங்களென்று இந்த 
ஏகாதஸபரீஷஹங்கள் வேதனீய கர்ம காரியங்க ளாகும் . அந்த 
வே தனீய கர்மத்தை ஸயோகி கேவலி ஜிந குணஸ்தானத்துள் 
அகாதி கர்ம ஸம்பந்த மாகியிருக்கு மென்று இவை முன்னம் 
உங்களால் 

சொல்லப்பட்டது . அது காரணம் ஸர்வஜ்ஞ 
னுக்கு வேதனீய கர்மம் உண்டானதினால் தத் கார்ய பூதமான 
க்ஷத் பரீஷஹமும் உண்டென்பது ஸத்ய மல்லது மித்யை 
யில்லை ? 


மஸக 


என்றால் ஆசார்யர் பரிஹாரம் சொல்லுவர் : ஜைனமத 
மென்பது ஏகாந்த பக்ஷம் அல்ல . அது காரணம் வேதனீயகர்ம 
அஸ்தித்வம் ஸயோகி கேவலி குணஸ்தானத்துள் ஸ்யாதஸ்தி 
ஸ்யான் நாஸ்தி என்ப அனேகாந்த பக்ஷம் உண்டாகையினால் 
கதஞ்சித் உண்டு மில்லாமலும் ஆகும் . 


அது என்ன 


வென்றால் பஹிரங்க ஸஹ காரிகாரணம் 
துஷரஹித தண்டுலமும் விகத சேதன புருஷ ஹஸ்த கத 
கரவாளமும் , நிர் தக்த்த ரஜ்ஜு பந்தமும் என்ப இவை 
நாம தாரக த்வத்தின் அஸ்தித்வ மாத்ரத்தினால் சக்த்தி 
ப்ரயுக்த்த காஞ்சீர ஹாலா ஹலம் போல் அங்குராதி ஸ்வகீய 


642 


சுக 


ஸ்வரூப 


ஸ்வார்த்த க்ரியா காரித்வம் இல்லாததினால் அனைத்தும் 
அனர்த்தங்களாகும் . என்னெனில் , ப்ரக்ஷண மோஹனீய கர்ம 
ஸஹாயபல ஆன தினால் வேதனீய ப்ரக்ருதி நாம தாரகத்வத்தின் 
அஸ்தித்வ மாத்ரத்தின் நிற்னகயினால் விநஷ்ட்ட விஷ சக்த்தி 
யுக்த்த காஞ்சீர ஹாலாஹ லம் போல் க்ஷத் 

போல் க்ஷத் பிபாஸாதி 
ஸ்வகீய ஸ்வார்த்த க்ரியா 

காரி 

அல்லாததினால் அனர்த்த 
மாகும் . அது காரணம் ப்ரணஷ்ட்டகர்ம காதி கர்மத்துள் 
வேதனீய கர்ம கார்யபூத க்ஷத் பிபாஸாதி பாதை மறைந்து 
இல்லை என்றும் கொள்வது . 

அதவா , நிஜாத்ம குண காதகத்வின் காதி கர்மாபி தானம் 
அன்வர்த்தமாகிப் பொருந்தி கர்ம சதுஷ்ட்டயத்தை த்ரவ்ய 
பாவ ஸஹிதம் நிர்மூலித்துக் கெடுக்கும் ப்ரணஷ்ட்ட க்ரியா 
காரித் வத்தினால் ஆத்ம குண காதங்கள் இல்லாததினால் , காதி 
கர்மாபிதானம் அன்வர்த்தமாகிப் பொருந்தி கர்ம சதுஷ்ட்ட 
யத்துள் நிகில பாவ கர்ம நிர்மூலனம் செய்து கெடுக்கும் , நித்ய 

சாதனனானதினால் வீதராக ஸர்வஜ்ஞனுக்கு 
க்ஷத்பரீஷஹம் இல்லை என்றறிவது . 
அதவா , விகத ரத கரள தந்த சூகம் போல் 

சூகம் போல் அகாதி 
கர்மங்கள் அபாதகங்களானாதில் க்ஷதா பாதை யில்லை என்று . 
நிச்சயித்துக் கொள்வது . 

அல்லது , மோஹனீய கர்ம ஸஹாய பல ரஹிதமாகியும் 
வே தனீயம் க்ஷத் பிபாஸாதி ஸ்வார்த்த க்ரியாகாதி யாகும் 
என்றால் தத் கார்யபூதங்களான வத ரோகாதிக ளெல்லாம் 
அவஸ்ய மாகவே வேண்டும் . அப்படியானால் அஸம்யதத்வ 
மாகும் . மேலும் பரம தயா மூலமபன ஸத்தர்மகல்பா தபம் 
ப்ரதிபாலக புருஷ அபாவத்தினால் மூலோசித்தி யாகும் . அப்படி 
யானால் அர்ஹச் சாஸனத்திற்கு அத்யந்தோசி யாகும் . அது 
ஆகம விரோதமும் ப்ரத்யக்ஷ விரோதமும் ஆகும் . வீதராக 
ஸர்வஜ்ஞனுக்கு வேதனீயம் ஸ்வகார்யத்தை செய்யாததினால் 
வித்யாமானமாகியும் அவித்யமான மாகும் என்று இந்த அன 
கேந்த பக்ஷத்தினால் நிச்சயித்து கொள்வது 

என்றால் சிஷ்யன் பூர்வபக்ஷத்தை பண்ணுவான் : ஸ்வாமி : 
ஏகாதஸஜிநே என்ப இந்த தத்வார்த்த சூத்ரத்தினால் வே தனீய 


643 


கர்ம சம்பந்தங்களான பதினொன்று பரீஷஹங்கள் ஸயோகி 
கேவலி ஜிநனுள் உண்டென்று சொல்லுவதற்கு பரிஹாரம் 
என்ன ? என்றால் ஆசார்யர் பரிஹாரம் சொல்லுவார் . 


த்யானா நல நிர்தக்த்த காதி கர்மேந்தனனும் , அனந்த 
அப்ர திஹத ஜ்ஞானாதி அனந்த சதுஷ்ட்டயத்தை உடைய 
வனுமான ஸயோகி கேவலி பட்டாரகனுள் 

கேவலி பட்டாரகனுள் வே தனீய கர்மம் 
உண்டாகியும் ப்ரக்ஷண காதி ஸஹாய பல மானதினால் தன் 
ப்ரயோஜனங்களான க்ஷத் பிபாஸாதி உபரிதன குணஸ்தானங் 
களுள் உபசாரத்தினால் ஏகாதஸ பரீஷகங்களும் உண்டாகாது . 
மற்றும் விஷ த்ரவ்யம் மந்த்ரௌஷத பலத்தின் உபக்ஷண 
மாரண சக்த்தியுள் உள்ள ஸ்வகார்யத்தை செய்யலாகாது . 
மற்றும் உச்சின்ன 

உச்சின்ன மூல.தரு குஸுமங்க ளென்று பலத்தைக் 
கொடுக்க லாகாது . 


பரமோபேக்ஷிதரான அநிர்வ்ரத்தி சூக்ஷ்மசாம்பராய இருவ 
ருள்ளும் மைதுன பரீக்ரஹ ஸம்ஜ்ஞை என்றும் ஸ்வகார்யத்தை 
செய்யலாகா தென்று பரிபூர்ண ஜ்ஞான சுக 

வீர்யனுள் 
ஏகாக்ர சிந்தா நிரோத லக்ஷண த்யானமில்லா ததினால் தத் 
கார்யபூத கர்ம 

கர்ம ரஜோ விதூ னனபலம் உண்டாவதினால் 
த்யானோபசாரம் பண்ணப்படும் என்பது போல க்ஷதா ரோக 
வத வேதனா பரீஷஹம் இல்லாததினால் வேதனீய கர்மோதய 
த்ரவ்ய ஸத்பாவ மாத்ரத்தை கண்டு காரணே கார்யோ 
பசார : என்ப ஒளபசாரிக வசனம் உண்டானதினால் , ஜிநருள் 
உபசாரத்தினால் பதினொன்று பரீஷஹங்களும் உபசரித்தே 
படுவது அல்லது கார்ய ஸத் பாவத்தினால் சொல்லப்பட்டன 
வல்ல . 


சதுர்காதி கர்ம பலஸஹாய ர ஹித வேதனீயம் , க்ஷாயோப 
சமிக ஸம்யக்வத்துள் ஸ்வ ஸஹாய ரஹித ஸம்யக்த்வ ப்ரக்ருதி 
உதயம் போல் ப்ரணஷ்ட்ட நிகில சாதுரங்க ஸஹாய பூஷண 
னும் ஆகும் . மேலும் துக்த்தமாகந்த தரு ஸ்தாணுவின் போல 
பலவந்தம் அல்லாததினால் ஏகாதஸ ஜிநேஸர்வே நஸ்யந்தி , 
ஏகேன அதிகா தஸ ஜிநே இதி வ்யாக்யாநாத் என்கிற இந்த 
வாக்ய விஸேஷத்தினால் ஸயோகி கேவலி ஜிநருள் பதினொன்று 


644 


பரீஷ ஹங்கள் இல்லை என்று சொல்லப்படுவது . அதுகாரணம் 
க்ஷத்பீடை ஸர்வஜ்ஞனுள் இல்லை என்று சொல்லப்படுவது.. 
அதவா , 

( காதை ) 


ஆஹார தம்ஸணேணய தஸ்ஸுவஜோகேண 

ஓமகோட்டாஏ 
ஸாதி தருதீரணாஏ ஹவதி ஹு ஆகார ஸண்ணா ஹு || 

( கோ . ஜீ . 135 ) 
( வசனம் ) 


உபசம 


ப்ர தம ஸம்ஜ்ஞை அப்ரமத்த ஸம்யதாபிமானமுள்ள 
ஸப்தம குண ஸ்த்தானத்துள் நிரவஸேஷத்தினால் கெட்ட 
தினால் உபரிதன 

குணஸ்தானங்களுள் உபசாரத்தினால் 
சொல்லப்பட்டதில்லை . ஒழிந்த ஸம்ஜ்ஞைகள் சாரித்ர 
மோஹனீய கர்மத்தின் 

க்ஷயானுஸாரத்தினால் 
நிஸ்ஸஹாயங்களானவதினால் ஸ்வார்த்த க்ரியா காரித்வ 
மின்றி அஸ்தித்வ மாத்திரத்தினால் அனிவ்ரத்தி சூக்ஷ்ம ஸாம் 
பராய பர்யந்தம் உபசரிக்கப்படும் . அதில் மேலான ஸம்ஜ்ஞை 
யும் உபசாரத்தின் பூர்வம் சொல்லப்படாததினால் த்ரயோதஸ 
குணஸ்தாணவர்த்தியான வீதராக ஸர்வஜ்ஞனுக்கு 
ஸம்ஞையும் இல்லை . 


யாவ 


மோஹ 


னீய 


அது காரணம் 

போஜன யிச்சையுள் புபுக்ஷ என்பது 
கர்ம 

கார்யமானதினால் ப்ரணஷ்ட்ட 
மோஹத்துள் , ‘ நிமித்த அபாவே நைமித்திகஸ்யாப்யபாவ : 
என்ப இந்த வசனம் உண்டானதினால் போ ஜன ஸமஜ்ஞை 
களுக்கு அவகாஸமில்லை என்று அறிவது . அதல்லாமல் துராக் 
ரஹத்தினால் போஜனம் உண்டென்றால் அவன் ப்ரமத்த 
னாகும் அல்லதே ஸர்வஜ்ஞனுக்கு இல்லை . 

( உக்த்தஞ்ச ) 
ணட்டபவாயே படமா ஸண்ணா ஸஹி தத்த 

காரணாபாவா | 
ஸேஸா கம்மத்தித்தேணு வயாரே . ணத்தி ணஹி கஜ்ஜே || 

( கோ . ஜீ . 139 ) 


645 


ஆஹாரஸ்ஸ பமத்தோ அப்புவ்வ கரணோபயஸ்ஸ 

ஸண்ணாஏ / 
அணியட்டி மோஹுணஸ்ஸய பரிக்கஹே ஸு ஹுமாா 


ஒது !! 


ஆஹார ஸன்ன ரஹியா ஜ இபுஞ்ஜயி கேவலீ அஸாது 


தா 


தோமஹினா , பஸங்கம் கரேஜ்ஜ ஸண்ணா விணா 

ஸாவி 
அதவா , நிகில 

நிகில கர்மராஜ மோஹ னீய ஸஹாய 
மில்லாததும் வே தனீய கர்ம அஸ்தித்வமே க்ஷத் பீடையை 
செய்யும் என்றால் , 


ஸ்லோக : 


யாஸத்ரூப விநாஸிநீ க்ருதகரீ காமோத்ஸ வத்வம்ஸினீ 
புத்ரப்ராத்ரு களத்ர பேதனகரீ தர்மார்த்த நிர்மூலினீ | 
சக்ஷர்மந்தகரீ தபஸ் ஸருதஹரீ லஜ்ஜாங்குரச்சேதினி 
ஸாமாம் பீடதி ஸர்வதோஷ ஜனனீ ப்ராணா பஹாரீ 

க்ஷதா !! 


இந்த சூத்ரம் நிரூபித அஷ்ட்டவிஸேஷண விஸிஷ்ட்டமான 
க்ஷத் பீடை எய்தும் . 


பும்வேத ஸத்பாவ அஸ்தித்வ மாத்ரம் உண்டானதினால் 
கமனீய காமின் யாதி ரமனேச்சையு மாகும் . ஆனதினால் 
வீதராக ஸர்வஜ்ஞன் இல்லாதே போகும் . அது காரணம் 
அவர் ஆராதயனுமல்ல அவருடைய ப்ரவசனம் ப்ரமாணம் 
இல்லை என்று அறிவது . 


அதவா , ஸாம்ஸாரிக சுகது : க்க விபக்ஷ பாவனா வசத் 
தினால் ராகா திகளுடைய ஹன்யாதிசயம் காண்கை இல்லாகை 
யினால் கேவலி ஜிநருள் அவர் அவர் ஹான்யாதிசயம் பரம 
ப்ரகர்ஷத்தினால் வீதராகத்தையும் ஆகும் . 
அப்படியானால் , போஜனாதிகள் 

அபாவத்தின் 
ப்ரகர்ஷமும் மேலும் எப்படி யாகாது ? விபக்ஷபாவனா வசத் 
தினால் போஜனாதிகளுள் ஹான்யதிசயம் காணப்படுவதனால் 


பரம 


646 


பக்ஷ 


மாஸ 


அது 

என்னென்றால் , ஒரு தினத்துள் அனேக வாரம் 
பொஜிக்கும் அவன் விசிஷ்ட்ட வைராக்யபாவனா வசத்தினால் 
ஏகவாரம் பொஜிப்பன் . மற்றொருவன் ஒன்று இரண்டு 
முதலாகிய தினம் இடைவிட்டும் பொஜிப்பவன் . மற்றொருவன் 

ஸம்வத்ஸராதி இடைவிட்டு பொஜிப்பவன் , 
ரித்திப்ராப்த்தி ரிஷி ஒருகோடி வர்ஷம் இடைவிட்டு பொஜிப் 
பவன் இவ்வண்ணம் விசிஷ்ட்ட ஜ்ஞான வைராக்ய பாவனா 
ரூப வசத்தினால் தத்பலரூப பரம வீதராகத்தை எய்திய 
சர்வஜ் ஞரிடத்தும் 

அபாவ பரம ப்ரகர்ஷம் 
ஆகு மென்றறிவது . 


போஜன 


அதவா , க்ஷத் பீடா நிவ்ருத்தி காரணமான போஜன 
ரஸா ஸ்வாதனம் ரஸநேந்த்ரிய ஜ்ஞானத்தினாலோ மேலும் 
கேவல ஞானத்தாலோ ? ரஸநேந்த்ரிய ஜ்ஞானத்தாலெனில் 
மதிஜ்ஞான ஸம்பந்தியாகையினால் கேவல ஜ்ஞானத்திற்கு 
அபாவ மாகும் . கேவல ஜ்ஞானத்தாலாகில் த்ரைளோக்யத்துள் 
வர்த்திக்கின்ற சூக்ஷ்ம ஸ்தூல 

சமஸ்த ரஸமும் ஸர்வாத்ம 
ப்ரதேஸ பரிபூர்ண கேவல ஜ்ஞானத்தினால் ப்ரத்யக்ஷமாக 
அனுபவிக்கும் அவனுக்கு க்ஷாயோபசமிக ஏகதேஸ ஜ்ஞானத் 
தினால் ஸ்ரேணியையிழிந்து ப்ரமத்த குணஸ் தானத்து வந்த 
வனுக்கு கேவல ஜ்ஞானம் கடியாது கெடும் . ஆஹார கதா 
மாத்ரத்தினால் அப்ரமத்தனான யதியும் ப்ரமத்தனா மெனில் 
பொஜிக்கும் கேவலி விஸேஷத்தினால் ப்ரமத்த னாகு 

மென் 
றறிவது . 


( உக்த்தஞ்ச ) 


ஆஹாரஸ் ஸ கஹாயே அபமத்தோ ஹோ ஹ 

பமத்தோ ) 
புஞ்சந்தோ அரஹிந்தோ பமத்தட்டாணாதஹோகிஹண 

ஹோஇய் 
( வசனம் ) 


மற்றும் கேவல ஜ்ஞான முண்டாகியும் போஜன வ்யா 
பாரத்தை செய்தால் கேவலஜ்ஞானத்தினால் பிஸிதாதி அசுத்த 
த்ரவ்யங்களை ப்ரத்யக்ஷமாகப் பார்த்தால் அந்தராய மாகை 


647 


யினால் என்றும் போஜனம் செய்யக் கூடாது . 

அவை பார்த் 
தால் அல்பதர ஸத்வரான ஸுமான்ய க்ருஹஸ் தரும் அந்த 
ராயம் பண்ணுகையினால் அனந்த வீர்யனாகிய ப்ரத்யக்ஷ 
ஜ்ஞானி அதைச் செய்யலாகாது . செய்தவிடத்து அல்ப ஸத்வ 
ராகையினால் ஸாமான்ய ஸ்ராவக மாத்ர புருஷரைப் பற்றி 
ஹீனனாகும் . 


அல்லது அவர்களைப் பார்த்தால் என்கிறது என்னாகும் ? 
அந்தராய காமத்தை நிரவஸேஷம் கெடுத்த ஜிநேஸ்வரனுக்கு 
போஜ நாந்தராயமில்லை என்னுமிடத்து காதி சதுஷ்ட்டய 
வினாசத்தினால் கேவல ஜ்ஞானோத்தி பத்தியாகி அர்ஹ 
தவஸ்தையை எய்தின மஹானுபாவனுக்கு அனந்த சுக வினாச 
காரணங்களான சாரீர மானஸ ஆகந்துகாதி த்ரிபுவன நிகில 
விக்னங்களெல்லாம் கெட்டும் அல்லது போ ஜனாந்தராய ஹேது 
பூதங்களான மது மத்ய சாம்ஸ ம்ருதகசரீரம் கத மூத்ர சர்ம 
அஸ்தி ரக்த்த் பூதிகந்நாதி அஸுரி த்ரவ்யங்க ளனேகமும் 
லோகத்துள் இருந்தவை எல்லாம் கெட்டுப் போவதில்லை . 


மேலும் யாதொருவன் ஜிநபக்த்தியினாலே எல்லாம் கேவல 
ஜ்ஞானத்திற்கு விஷயமல்லாத தானத்துள் ஈடாடப்பட்டயில்லா 
ததினால் அவன் கேட்டாலும் கண்டாலும் மனஸில் நினைத் 
தாலும் ஸாமான்ய ஸ்ராவகற்கு ஆனாலும் முட்டுப்பட ஆக 
வேண்டு மென்றால் எல்லாம் நிரந்தரம் ஜ்ஞானத்தினால் 
ஸாக்ஷாத் ப்ரத்யக்ஷமாகி காண்பவனுக்கு விஸேஷத்தினால் 
முட்டுப்பாடாகவே வேண்டும் . அது காரணத்தினால் போஜ 
னாந்தராய மில்லை என்பது கூடி வராது . 


கேவலிக்கு புபுக்ஷ பீடை யுண்டாகில் அனந்த சுகம் எப்படி 
யாகும் ? அதுயில்லாதிருந்தால் அனந்த ஜ்ஞானம் 

யில்லை . 
அதில்லாத வழி க்ஷத் பீடை ஸஹிக்கமாட்டான் . ஆகையினால் 
அனந்த வீர்யமில்லை . அது யில்லாத வழி அனந்த சதுஷ்ட்டய 
ஸ்வாமித்வம் என்று மில்லாததினால் அந்த 

கேவலிக்கு 
போஜனம் கடியாது . 


648 


(காதை ) 
புக்கர ஸுஹணா 

ஸோணா 

ணவிணி ஸோய விரிய 

விண்ணா ஸோ || 
அவமப்பு தோஸா புக்கக்கஹ ணே ஹவந்தி 

கேவலிணோ | 
( வசனம் ) 


அதி 


சேஷ காலத்துள் அனந்த சுக மென்னும் போல ஜ்ஞானத் 
தினால் தேஸாந்தரிதமான சுகத்துக்கு அனந்தத்வம் யுக்த்த 
மல்ல . க்ஷதை என்பது பீடையல்ல வென்று சொல்லுதல் 
யுக்த்த மல்ல . அது என்னவென்றால் , க்ஷதா ஸமோ நாஸ்தி 
சரீர வேதனா என்கிற வசனம் உண்டாகையினால் த் 
பீடையைவிட்டு உத்க்ருஷ்ட்டமான பீடை வேரொன்று மில்லை 
என்று அறிவது . 

கேவலிகள் புக்தி ஒருவருக்கும் காணப் போகா தென்னு 
மிடத்து அதுவும் உசிதமல்ல . என்னவென்றால் குப்தபோஜன 
மென்பது அஸேவ்ய ஸேவ்யையிலும் ஸ்தேய ப்ரயோகத்திலும் 
த்ருஷ்ட்டி ப்ரதிபந்தக அந்தகாரத்திலும் மாயா விகுர்வணை 
யிலும் காக மஸக முகாதி பீதியிலும் அல்லது கூடாது , 
அதனால் அது மாயா ப்ரபஞ்ச ப்ரதோஷ மெய்தும் . 

சரீர காந்தியினால் ப்ரகடனம் அல்ல வென்னுமிடத்து 
ஸமவஸரண மண்டலத்துள் த்ருஷ்ட்டிப்ர திபந்தக ப்ரபாவ 
ப்ரஸரதையும் ஸர்வஜ் ஞஸ்வரூபமே கண தர சக்ரதராதி எய்தும் 
அகோசர மாகும் . மேலும் சுத்த ஸ்படிக ஸங்காஸ தோஜோமய 
சரீரத்திற்கு சேர்ந்த அன்ன பானாதி ஆஹாரம் நிர்மல காந்த 
மணிகத ஜபாதி உபாதி போல் எல்லோருக்கும் காணலாகும் . 
அது காரணத்தினால் அதுவும் கூடிவராது . 

தேவேத்த்ரன் வந்து ஆஹாரத்தை ஒருவரும் காணாமல் 
அன்ன பானத்தை கொடுத்து போவானெனில் அவை விகுர் 
வணா ஆஹாரம் . வ்ரதியகர்க்கு அந்த ஆஹாரம் ஸாமான்ய 
தபஸ்வியானாலும் கொள்ளலாகா தென்று நியம 

நியம முண்டா 
கையினால் வீதராக ஸர்வஜ்ஞன் என்றும் கைக்கொள்ள 
னல்லன் . ஆனதனால் கூடிவராது . 


649 


மற்றும் அனந்த சுத்தத்துடன் கூடின அனந்த சதுஷ்ட்டய 
மாகும் அல்லது அனந்த சுகம் இல்லாததினால் புக்தி 
உண்டெனில் , சர்யாவஸானத்து உச்சிஷ்ட்ட பரிஹரனார்த்தம் 
கர சரண வதன ப்ரக்ஷாளனம் செய்வன் அதனால் 

அதனால் சாந்தரித 
னாகும் . மேலும் ப்ரக்ஷாளனம் செய்யானெனில் நிரந்தரோச் 
சிஷ்ட்ட தோஷ ப்ரஸங்கம் . அதுகாரணம் போஜனம் உள்ள 
வனுக்கு அனந்த சுத்தத்வ மில்லை . 


க்ஷதாதி பாதாதி செய்வ அஸாதா வேதனீய கர்மோதய 
ஸத்பாவ மாத்ரம் உண்டாவதினால் க்ஷத் பீடை யுண்டென் 
பெனில் , என்றும் மோஹனீயகர்ம பல ஸஹாய ஸம்பந்தியுள்ள 
நாரகர்க்கும் உபய வேதனீய உதய முண்டானால் ஸாதாவே 
தனீயத்தைப் பற்ற அஸாதா வேதனீ யோதயம் அனந்த குண 
யாகும் . 

அதனால் விஷ சமுத்ரத்துள் விழுந்த அம்ருத 
பிந்துவினை போல தீவ்ர தர துக்க மெய்தும் அல்லது சுகம் 
லேஸத்திற்கு அவகாசமில்லாதே போகும் . 
அது போலவும் 

ஸ்வர்க் ஜ மஹர்த்திக தேவரிடத்து 
அஸா தா வேதனீயத்தைப் பற்ற ஸாதா வேதனீயம் அனந்த 
அனந்த குணமாகையினால் அம்ருத ஜலதியுள் விழுந்த விஷ 
பிந்துவினைப் போல ப்ரகல தர 

போல ப்ரகல தர சுகம் ஸம் பத்தி யாகும் 
அல்லதே துக்கத்துக்கு அவகாஸமில்லாதே போகும் . 
அது போலவும் , ப்ரணஷ்ட்ட மோஹனீய 

கர்ம 
ஸஹாயனான 

வீதராக ஸர்வஜ்ஞனுள் அஸாதா வேதனீய 
த்ரவ்ய கர்மோ தய ஸத்பாவ மாத்ரத்தைப் பற்ற ப்ரபல தர 
ஸாதா வேதனீய 
வேதனீய த்ரவ்ய 

ஸத்பாவ மாத்ரம் 
அனந்த குணம் ஆகையினால் ஸ்வயம்புரமண ஜலதி ப்ரதிமாம் 
அம்ருத சமுத்ரத்துள் விழுந்த வேப்பம் விதை சூர்ண 
ப்ரதேசம் 

போல் ப்ரபலதர மனந்த சுகஸ்ரூபமே யாகும் 
அல்லதே க்ஷதாதி துக்கத்திற்கு அவகாஸ விஸேஷ மில்லை 
என்று அறிவது , 

அதவா , ஸஹாய நிரபேக்ஷமான கர்மோதய மாத்ரமே 
கார்யாகார்ய மெனில் வேதோதயமாத்ர முண்டாகையினால் 
கல்பாதீதரான அஹமிந்த்ரர்க்கும் உபசம க்ஷபக ஸ்ரேணியை 


பல 


கர்மோதய 


ஏக 


650 


எறிய மஹாரிஷியர்க்கும் கமனீய காமின்யாதி ரமனேச்சையும் 
ஆகு மென்ப தோஷ ப்ரஸங்கமே விசாரிக்கப்பட்டன . 

( உக்த்த்ஞ் காதை ) 
கிங்குணஇ அஸாதவேதோ அனந்தசஉகுண 

அஸ்ஸண்ணி அரஹி | 
அமியோவ ஹிம்மி சித்தோ விஸமுட்டே ஜஹண 

கஜ்ஜமதீ || 
கம்மா கம்மாணம் ஜூஇது தா கஜ்ஜம் உப்பாய 

யணிடாவ்வே | 
யாவேதோதயேண ஹோதிஹு இத்தி பஸங்கோவி 

ஸவ்வே வே || 


( வசனம் ) 
வாராய் ஸ்வாமி ! ஸர்வஜ்ஞனுக்கு சர்வ ப்ரகாரத்தினா 
லும் போ ஜன மில்லையாகில் ப்ரதம தீர்த்தகர 

தேவன் 
சதுர் தஸ திவஸ பர்யந்தமும் பஸ்ச்சிம தீர்த்தக்கர தேவன் 
ஆறு திவஸ பர்யந்தமும் ஸேஷ தீர்த்தங்கர தேவர்கள் த்ரிம்சத் 
திவஸ பர்யந்தமும் ஸன்யாஸம் கொண்டார்கள் . அகில 
கர்மாராதியினை கெடுத்து சதுர்விம்சதி தீர்த்தங்கர பரம 
தேவர்கள் எல்லோரும் மோக்ஷத்தை எய்தினா ரென்பது 
நம்முடைய ஆகமத்துள் சொல்லப்பட்டது . அது 

என்ன 
வென்றால் , 

( ஸ்லோகம் ) 
ஆத்யஸ்சதுர்தஸதினை வ்ருதிவ்ருத்த யோக : 
ஷஷ்ட்டேன நிஷ்ட்டிதக்ருதிர்ஜிநவர்த்தமான : 
ஸேஷாவிதூதகனகர்ம நிபத்த பாஸா 
மாஸேந் தே யதிவரா ஸ்தவ பவன் வியோகா : 

( பரி நிர்வாண பக்தி . 26 ) 

( வசனம் ) 
இவ்வண்ணம் சிஷ்யன் பூர்வபக்ஷம் செய்தவிடத்து 
ஆச்சாரியர் பரிஹாரஞ் சொல்லுவார் : வாராய் பவ்யவர 
புண்டரீத ஜீவா ! கேட்பாயாக ! பரமாகத்துள் சொன்ன 


651 


அபிப்ராயத்தை அறியாமையினால் மாத்ஸாய பரிணதியினால் 
நீ பிடித்த குமதாபிப்ராயத்தின் அனுஸாரியாக 

கல்பித்து 
பூர்வபக்ஷம் செய்யப்பட்டது , அது பரமாகமத்தின் அபிப்ராய 
மல்ல . 


போ ஜன 


எங்ஙனெனில் , க்ஷத்பீடா 

ப்ர தீகாரபூத 
வ்யபாரத்தை பண்ணியிருந்த ஸர்வஜ்ஞ தீர்த்தகர பரமதேவன் 
அவஸானகால மறிந்து திவஸாவதியை செய்து அன்ன பான 
காத்ய லேஷ்ய சதுர்விதா ஹார நிவ்ருத்திரூப ஸன்யாஸம் 
கைக்கொண்டு மோக்ஷம் எய்தினாரென்று சொல்லப்பட்ட 
தில்லை . 


மற்றும் என்னவென்றால் , ஸ்தான நிஷத்யா விஹார 
தர்மோப தேச ரூப காய வாக் யோக்ய க்ரியா வ்யாபாரங் 
களினால் நிஹத வ்ருத்தி செய்திருந்த சரம திவஸாவதிகளை 
சொல்லப்பட்டது அல்லதே போஜன நிவ்ருத்தி அல்ல வென்று 
நிச்சயித்துக் கொள்வது . 


( காதை ) 


ணகணஹகவளா பாவம் கேவளணாணிஸ் ஸ சரிம 

காளம்ஹி | 
வாணி விஹாரம் பாவோ தேவேண பஹி தோ ஸமயே || 


கமண 


( வசனமி ) 
மேலும் நாம கர்ம கார்யங்களான ஸ்தான நிஷத்யா 
விஹார தர்மோப தேஸங்க ளென்ப க்ரியா விசேஷங்கள் 
என்று ஸர்வஜ்ஞனிடத்து காணப்பட்டது போல் , வேதனீய 
கர்ம கார்யங்களான க்ஷத்.பிபாஸாதிகளும் ஸர்வஜ்ஞனிடத்து 
உண்டென்றால் , ஸ்தான 

ஜல 

வர்ஷண 
க்ரியை போல் நிஹிதவ்ருத்தியை பரிணமித்த பயோ நிசயத்துக்கு 
நஜைமாகுமாறு போல் ஸயோகி சேவலியுள் யோக வசத்தினால் 
ஸ்தான நிஷத்யா 

விஹார 

தர்மோபதேஸ க்ரியைகள் 
நிஹிதன்ருத்தியினால் பரிணமிப் 

பதற்கு நைஜமாகும் 
அப்படியாகிலும் மோஹ னீய பல ஸஹாயம் யில்லாததினால் 
பந்த யோக்யங்க ளல்ல . 

அதுகாரணம் அனைத்தும் 


கர்ஜன 


652 


ஸர்ல ஜ்ஞருாகு பாதகங்களல்ல ஆகையினால் கதம்சித் வித்யா 
மானங்களானாலும் அவித்யமானங்க ளென்று அறிவது . 

( ததா சோக்த்தம் காதை ) 
ட்டாண ணிஸிஜ்ஜ விஹாரா ஈஹாபுப்பண்ண ஹோதி 

கேவளினோ | 
தம்ஹாண ஹோதி பந்தா ஸம்கஜ்ஜம் மோஹனீயஸ்ஸ || 


( வசனம் ) 


வே தனீய கர்மமும் அந்தே ப்ரணஷ்ட்ட மோஹ னீய 
கர்ம பல ஸஹாய மாகையினால் ப்ரணஷ்ட்ட ராஜ ஸைன்யம் 
போல் ஸ்வார்த்த க்ரியா காரியல்ல வென்று பஹு ப்ரகாரத் 
தினால் சொல்லப்பட்டது . 


கமன 


ஆயுஷ்ய கர்மமும் என்றும் தன்கார்யத்தை கொடுக்கு 
மென்ப அப்போ அதுவும் மோஹத்திற்கு சதுர்கதி 
ஹே து பூதமான ஆயுர் பந்தத்தை பண்ணமாட்டாதாகை 
யினால் ஸ்வார்த்த க்ரியாகாதி அல்ல வென்று நிச்சயித்து 
கொள்வது . 

அதவா , மோஹ னீய பல ஸஹாய ரஹித காதிகர்மங்கள் 
அர்ஹ தவஸ்தையுள் பாதையும் செய்யலாகாதென்று முன்னம் 
சொல்லப்பட்டதினா லறிவது . 

சிஷ்யன் பூர்வபக்ஷம் செய்வான் . வாராய் ஸ்வாமி , விக்ரஹ 
கதிக்கு செல்லும் ஜீவனும் சப்த சமுத்காதத்தை பண்ணும் 
ஸயோகி கேவலியும் ப்ரணஷ்ட்ட அயோக கேவலியும் ஸித்த 
பரமேஷ்ட்டிகளும் என்ப இந்த நான்கு அவஸ் தாந்தரத்தை 
அடைந்திருந்த ஜீவன்கள் 

அனாஹாரங்கள் ; ஒழிந்த 
ஏகேந்த்ரியம் முதலாகிய ஸமஸ்த ஜீவன்களும் எல்லாம் ஆஹா 
ரகங்களாகும் என்று இவை கோமடஸாரம் முதலான ஆக 
மத்துள் சொல்லப்பட்டது . அதுயில்லை என்றால் , 
விக்கஹிகஇ மாவண்ணா கேவளிணோ ஸமுக்கதோ 

அஜோகீய | 
ஸித்தாய அணாஹாரா ஸேஸா ஆஹாரயோ ஜீவா || 

( கோ.ஜீ 666 ) 


653 


இந்த நிரூபித காதா ஸுத்ரம் ஆஹார மார்கணையுள் 
உண்டாகையினால் ஸயோகி கேவலி பட்டாரகர்க்கு அவஸ்யம் 
ஆகார க்ருஹனம் உண்டு என்றால் ஆசார்யரர் பரிஹாரம் 
சொல்லுவர் : விஸேஷ விவக்ஷா அபாவ : ஸாமான்ய நீதி : என்ப 
வசனத்தின் பலம் உண்டானதினால் கதம் சித் கேவலி சமுத் 
காதத்தை செய்வகாலம் புறம்பாக ஸேஷ காலத்துள் ஸயோகி 
கேவலி ஜிந பட்டாரகர்க்கு ஸாமான்யத்தினால் ஆஹார 
கிரஹனம் உபசாரத்தினால் உண்டென்னுமிடத்து சம்மத 
மாகையினால் விவாதாபன்ன மில்லை . விஸேஷ விவக்ஷையினால் 
ஆஹாரர க்ருஹணம் உண்டென்றால் அஹ ரதீத்யா ஹார ; 
என்ற இந்த வ்யுத்பத்தி அபேக்ஷையினால் ஸாமான்ய விவகை * 
யினால் ஏகதேஸமாகியும் விஸேஷ விவக்ஷையினால் ஆஹாரம் 
ஷட் ப்ரகாரமாகும் . 


அது என்ன வென்றால் , 


( காதை ) 


ணோகம்ம கம்மாஹாரோ கவளா ஹாரோய வெப்பமா 

ஹாரோ | 
ஒஜமணோவிய கமஸோ ஆஹாரோ ச்சவ்விஹோ 

ணேயோ || 
இந்த காதா சூத்ர நிரூபித க்ரமத்தினால் நோகர்மாஹ 
பாரமும் , கர்மாஹாரமும் , கபளாஹாரமும் , லெப்பாஹாரமும் 
ஒஜாஹாரமும் மானஸாஹாரமும் என்பதாகும் . அதில் நோகர் 
மாஹாரமும் கர்மா ஹாரமும் என்கிற இரண்டும் கதம் சித் 
சர்வ ஸம்ஸாரி ஜீவ நிகாயத்துக்கு ஸாதாரண மாகும் . 
ஏகேந்த்ரிய ஜீவ நிகாயத்துக்கு லெப்பாஹார மாகும் . நர திர் 
யஞ்சருள் கபளா ஹாரமும் அண்டக அவஸ்தையிலிருந்த LIV 
ஜீவ நிகாயத்துக்கு ஒஜாஹார மாகும் . தேவ நிகாயத்துள் மா 
நஸாஹார மாகும் . என்று இவை . விசேஷத்தினால் நிரூபித 
ஷட்வித அஹாரத்துள் நோகர்ம கர்மாஹார த்வயம் 
சாரத்தினால் உண்டானதினால் ஒழிந்த சதுர்வித ஆஹாரமும் 
வீதராக ஸர்வஜ்ஞனுள் என்றும் இல்லை என்பது அதுவும் புரா 
தனரால் சொல்லப்பட்டது . 


உப 


654 


( காதை ) 


ணோகம்ம கம்மா ஹாரோ ஜீவாண ஹோதி சஉகஇ 

கயாணம் | 
கபளா ணர திரியேஸு யருக்கேஸுய லெப்பமாஹாரோ || 
பக்கிண ஓஜாஹாரோ அண்டய மச்சேஸு வட்ட 

மாணாணம் | 
தேவஸு மணாஹாரோ ச்சவிஹோணத்தி கேவளிணோ || 
ணோக்கம்ம கம்மா ஹாரோ உவயாரோ தஸ்ஸ 


ஓரமணியா | 
ணஹுணித்த யேன ஸோவிஹு வியாராஓ பரா ஜம்ஹா || 

( வசனம் ) 


இவை விஸேஷத்தினால் நிரூபிக்கப்பட்ட ஷட் வித ஆஹாரங் 
களுள் ஸாமான்ய உபசாரத்தினால் ஸர்வஜ்ஞனுக்கு நோகர்ம 
கர்மாஹாரம் உண்டென்பது . 

அதுவும் உபசாரத்தினால் 
சம்மதமாகையினால் விவாதா பன்ன இல்லை . என்றால் 
விக்ரஹ கதிக்கு செல்லுமிடத்து ஒரு ஸமயமும் மேலும் 
இரண்டு ஸமயமும் மேலும் மூன்று ஸமயங்களும் புறம்பாக 
சேஷ காலத்துள் மித்யா திருஷ்ட்டி ஆதியாகி ஸயோகி கேவலி 
பர்யந்தம் வர்த்திக்கின்ற ஜீவன்கள் ஆஹாரிகளென்று 
சொல்லப்பட்டதனால் 

அதுவும் த்ரயாணாம் சரீராணாம் 
ஷண்ணாம் ஷண்ணாம் பர்யாப்தானாம் யோக்யபுத்கல பிண்ட 
கிரஹணமாஹார : என்கிற இந்த வாக்யத்தினால் சொல்லப் 
பட்ட லக்ஷ்ணோபலக்ஷித நோகர்மா ஹாரம் புத்கலக்ர ஹண 
அபேக்ஷையினால் சொல்லப்பட்டதே அல்லது கபளாஹாரத்தை 
குறித்து சொல்லப்பட்ட தில்லை . அதுவும் என்னெனில் , 

ப்ரதி நிரந்தரம் கபளா ஹார மாத்ரத்தை கைக் 
கொள்ளும் ஜீவன் எந்த கதியுள்ளும் காணப்பட்டதில்லை அது 
காரணத்தினா லென்றறிவது . 

( காதை ) 
ச்சண்ணம் பஜ்ஜத்தீணம் திசரீராணம் ஹ வே இஜோ 

ஜோகா ) 
ஸோயத்த கஹே யப்போ சுபளேண பயோஜணம் ஸத்தீ | } 


ஸமய 


655 


கபளா 


( வசனம் ) 
அதவா , கபளாஹாரத்தினாலேயே சரீர ஸ்திதி யாகும் . 
அது காரணம் ஸயோகி கேவலிக்கு கபளாஹாரம் உண்டென் 
றால் , சதுர்வித தேவர்களுக்கு எல்லா காலம் கபளா ஹாரம் 
இல்லாததையும் சரீர ஸ்திதி உண்டென்று காணப்படுவதி 
னாலும் மேலும் கர்பார்ப்பகத்துள் கபளாஹாரம் மில்லாதே 
சரீர ஸ்திதி காண்கையினால் தேஹ ஸ்திதிக்கு 
ஹரமே நியமமில்லை . 

மனஸாஹாரத்தினால் தேவர்கள் சரீரஸ்திதியும் , கர்பார்ப் 
பகர் சரீர ஸ்திதியும் க்ரமத்தினால் ஆகுமென்றால் , ஸயோகி 
கேவலி ஜிநபட்டாரகர் சரீர ஸம்ஸ்தியும் சூக்ஷ்மங்களும் ஸுர 
ஸங்களும் ஸுகந்தங்களும் அன்யமனுஜா சம்பவங்களும் அபூர்வ 
கங்களும் விசிஷ்ட்ட புண்ய ரேணு ரூபங்களும் கபளாஹாரம் 
இன்றியும் கிஞ்சின் யூன பூர்வ கோடி கால பர்யந்தம் சரீர ஸ்திதி 

ஹதுக்களும் பரமௌதாரிக சரீர ப்ரயோக்யங்களும் அந்த 
ராய கர்ம நிரவஸேஷ க்ஷயத்தினால் நிரந்தரம் உபசீயமானங் 
களும் ஸம்யக் அவதிஜ்ஞான விஷயங்களும் நிர்மல சந்த்ர 
காந்த மணி ஸ்தம்பாஹார 

வஜ்ர கர்ணிகானீகம் போல் 
ஸமயப்ரபந்தங்களுமான நோகர்மாஹார புத்கலங்களின் ஆகு 
மென்றிறிவது . 
மற்றும் நம்மை 

போலவர்களுடைய தேஹ ஸ் திதி 
மனுஷ் தேஹ ஸ்திதி ஆனதினால் கபாளஹார பூர்வகம் 
மென்பதால் நம்போல்வர்களுடைய தேஹத்தைப் போல் 
அவர்களுடைய தேஹத்துள் எல்லாம் காலம் நிஸ்வேதத்வம் 
முதலாக 

சதுர்த்ரிம்ஸ அதிஸயங்களுக்கு 
அபாவ 
மாகும் . ரஸ ருதிர மாம்ஸ அஸ்த்தி க்ருமி மூத்ர புரீஷாதி அப 
வித்ரங்களினால் பரிபூர்ணமாகும் , ஜம்ப ஜ்ரும்ப நித்ரா ஆலஸ்ய 
சோக ரோக வேதன ஆக்ராந்த மாகும் . நம்போல்வர்களுடைய 
தேஹத்துள் அடங்கலாகாத மஹாதிஸயங்கள் அவர்களுடைய 
சரீரத்துள் அடங்குமா மென்றால் புபுக்ஷாபாவ 

புபுக்ஷாபாவ லக்ஷணமான 
பரமாதிஸயம் ஆகு மென்றே கொள்ளப்பட 

லாகாது . நம்போல் 
வர்களுடைய சரீரத்துள் கண்ட தர்மங்களை கேவலிகள் 
சரீரத்துள் உண்டென்று சாதிப்பதே யானால் அஸ்மதாதி 


உடைய 


656 


களிடத்து வர்த்திக்கின்ற 

ஜ்ஞானம் 

போல் அர் ஹ 
தவஸ்தையுள் வர்த்திக்கிற ஜ்ஞானம் ஸாவரணமும் க்ஷயோப 
சமிகமும் விகலமும் அனேகமும் அசுத்தமும் சாந்தமும் க்ரம 
கரண வ்யவதான ஸஹிதமும் நிகில பாதாக்ராந்தமும் பரோ 
க்ஷமும் பராதீனமும் இந்த்ரிய ஜனித மாகும் . 


ஸகல 


அதல்லதே நிராவரணமும் 

க்ஷாபாயிகமும் 

க்ர மகரண 
வ்யவதான ஹீனா நூனமும் அப்ரதி ஹாராந்தமும் ஸ்வாத் 
மாதீனமும் அதீந்த்ரியமும் ஸாக்ஷாத் ப்ரத்யக்ஷமுமல்லதே 
கெட்டுப் போகும் . அப்படியாகி 

லவர்க்கு 

விமல 
அகண்டைக கேவலஜ்ஞான 

லக்ஷணமான அதீந்த்ரியம் 
ஜ்ஞானத்திற்கு அபாவமாகும் . அதனால் ஸர்வஜ்ஞத்வத்துக்கு 
ஜலாம்ஜலி யாகும் . அஸ்மதாதிகள் ஜ்ஞான ஸாமான்யத்தினால் 
அவர்களுடைய ஞானத்திற்கு விஸேஷண அதிஸயம் உண்டென் 
பதினால் அவர்கள் ஜ்ஞானம் அதீந்த்ரிய அநந்த குணாகலித 
மாகும் அன்றே . 

ஸப்த தாது பரிபூர்ணமான அஸ்மதாதிகள் ஒளதாரிக 
சரீர ஸ்திதி ஸாமான்யத்தினால் அவர்களுடைய சரீரத்துள் 
சப்த தாது மலரஹிதையும் சந்த்ரார்க்க கோட்டி ப்ரபா ப்ரஸர 
தையும் நிகில ஜன நயன மனோ ஹரதையும் புக்த்யுபஸர்க் 
காபாவ ரூபதையும் முதலான குண விஸேஷாதிஸயம் உண்டான 
தினால் பரமௌதாரிக சரீர ஸ்தித சரீர ஆதாரமின்றியும் 
எவ்விடத்தும் நிலை அறியாத ஜீவ பதார்த்தம் 
முக்த்தா அவஸ்தையுள் யாவ சரீர ஆதாரம் யில்லாததினாலும் 
அனந்த 

ஸம்ஸ்திதமாகி யிருக்கும் . அந்த 
விஸேஷாதியை ப்ரகர்ஷத்தினால் கபளாஹார மின்றியு மாம் 


என்று 


கால 


குண 


மல்ல . அது 


வர்த்தமான மனுஷ்யரைப் போல் மனுஷ்யத்வ முண்டாகை 
யினால் கேவலிகளுக்கு கபாளஹாரம் உண்டென்பது யுக்த்த 

என்ன வென்றால் , வர்த்தமான மனுஷ்யரைப் 
போல் பூர்வ காலத்து மனுஷ்யருக்கு ஸர்வஜ்ஞத்வமும் , பரத 
ஸகர 

ராம் ராவணாதிகளுக்கு விசிஷ்ட்ட சாமர்த்யமும் , 
ஆதித்யகதிகளும் அரிஞ்சயாதி மஹா தபோதனர்க்கு ககன 
சாரணாதிஸயமும் , கண தர தேவாதிகளுக்கு சதுர்ஜ்ஞான 


657 


சப்த்தார்த்தி ஸம்பத்தியும் , த்வாதஸாங்க ஸ்ருததாரகத்வமும் , 
தீர்த்தகர பரமதேவருக்கு பஞ்சகல்யாண விபூதியும் , ஸமவ 
ஸரண ரசனா விஸேஷமும் , கவ்யூதி சத சதுஷ்ட்ட சுபிக 
தையும் , ஸர்வாங்க ஸமுத்பூத திவ்ய த்வனியும் , சதேந்த்ர 
வந்தித்வமும் , சமசதுர ஸ்ர ஸம்ஸ்தானமும் வஜ்ரவ்ருஷ்ட 
நாராச ஸம் ஹனமும் , கோடி திவாகர ப்ரபையும் ரித்திப்ராப்த 
K ஷியருக்கு அ r ணவ்ருத்தி முதலான அனேக ஆஸ்சர்யமும் 
என்கிற குணாதிஸய விஸேஷங்கள் 

அனைத்தும் இல்லாதே 
போகும் . 


மற்றும் பஞ்ச பரமேஷ்ட்டிகளுள் ஆச்சாரியோபாத்யாய 
ஸர்வசாதுகளென்ப மூவரும் அவதி மன : பர்யய ஜ்ஞான ஸம் 
பன்னரான அவர்கள் அயோக்ய மெல்லாவற்றையும் , ஜ்ஞான 
நேத்ரத்தினால் பார்த்தும் எப்படி யுண்பவரென்றால் : ப்ர 
யோகே பவ : ப்ராயோதக இதி என்கிற இந்த வ்யுத்பத்தி 
யுண்டாவதினால் அவதி மந : பர்யயங்க ளென்கிற இரண்டும் 
GV ப்த வஸ்துவை ப்ரயோ ஜனத்தை குறித்து புத்தி ப்ரயோ 
கத்தினால் நினைந்தறிந்து நிர்ணயிப்பது போல் ப்ரயோஜன 
வசத்தினால் ப்ரயோசிக்கிறது . அத்புதங்க ளாகையினால் 
ப்ராயோகிக ஜ்ஞானங்களாகும் . அப்படியாகியும் , க்ஷாயோப 
சமிகங்களும் சாந்தரிதங்களும் வைகல்ய ரூபங்க ளாகும் . 
அப்படியான ஜ்ஞானங்களை பூர்வ பக்ஷ பரிஹாரத்திலும் ,, 
நூதன புராதன வர்த்தமானங்களான பரிமித ஜன்ம ப்ரபஞ்சங் 
நிர்ணயிக்கும் ஸமயத்து 

ப்ராயோகிப்பர் அல்லது 
ஒழிந்த சர்யாவஸரம் முதலான காலத்து 

காலத்து ளில்லை . கதஞ்சித் 
சர்யாவஸாரத்துள் ப்ரயோக மானால் அந்தராயம் பண்ணுவர் . 


களை 


அந்த அந்தராயத்தை செய்தால் பிசித அஸ்தி ( ம்ருதிக ) 
சரீரம் முதலான குத்ஸித த்ரவ்யங்களை கேட்டாலும் கண்டா 
லும் கை கால் மிதித்தாலும் மனஸில் நினைத்தாலும் த்ரிகரண 
சுத்தியினால் போஜன , அந்தராயத்தை செய்வ ஸாமான்ய யதி 
க்ருஹஸ்தர் ஹீனராகும் என்று அறிவது . 


மனஸில் கண்டது தோஷம் யில்லை என்றால் பரதாராதி 
குத்ஸித ஸேவா ஸ்மரண பரிணதிக்கு 

பரிணதிக்கு தோஷ மில்லாதே 


658 


போகும் . அப்படியானால் பூர்வர தானுஸ் மரணயுள்ளும் துஸ் 
வப்ன சுக்ல மோசனாதி ப்ரமாதங்களுள்ளும் தோஷானு ரூபத் 
தினால் ப்ராயஸ் சித்தங்களை சொல்லுவ ஜைனாகம ஸாஸ்த் 
ரங்களெல்லாம் அனர்த்தகங்க ளாகும் . பரிணாமமேவ 
காரணமா ஹு : கலு புண்யபாபயோ : ப்ராஜ்ஞா : என்ப 
இந்த வாக்யார்த்தமும் கெட்டுப்போகும் . 


அது காரணம் அவதி மந : பர்யயஜ்ஞானிகள் பிஸித்தாதி 
அசுத்த தர்ஸனத்தினால் போஜன 3 அந்தராயத்தை பண்ணுவ 
தறிந்து அவர்கள் அனவத்யத்திற்கு என்றறிவது . 


போஜனம் 

உள்ளவர்கள் எங்கு வந்தனைக்கு யோக்ய 
ரென்றால் பரமேஷ்ட்டி த்ரயத்துள் ஸாது பரமேஷ்ட்டிகள் 
அப்ரமத்த ஸம்யத குணஸ்தான பூமிகர் ஆனதினால் சுத்த 
ஜ்ஞான தர்சன ஸ்வபாவ நிஜ சுத்தாத்ம தத்வ ஸம்வித்தி 
ஸமுத்பூத பரமானந்த சுகத்தை அனுபவித்து நிஷ்ப்ர மாதத்துள் 
வர்த்திப்பர் . அது காரணம் அவருக்கு கபளா ஹர 

மில்லாத 
தினால் தத் அவஸ்தையுள் புக்த்தி இல்லை என்றறிவது . 


45 


ஒழிந்த பரமேஷ்ட்டிகளான ஆச்சார்யோபாத்யாய இரு 
வரும் கதஞ்சித் வ்யக்த்தாவ்யக்த ப்ரமாதத்துள் வர்த்திப்பர் . 
ஆகையினால் புக்த்தாஹார விஹாரமுண்டாகும் . அப்படியானா 
லும் , ஜ்ஞான ஸம்யம தபோத்யானா த்யன ஸித்யர்த்தம் 
நியத் காலத்துள் சாதாள தோஷ வர்ஜித பிண்ட சுத்தி தப் 
பாமல் பொஜிப்பர் அல்லது சரீரேந்த்ரிய விஷய தேஜோபல 
புஷ்ட்டி ஸம்வர்த்தநார்த்தம் பொஜிப்ப ரல்லர் . 


( உக்தஞ்ச காதை ) 
னபளாஉ ஸா உ அட்டம்ண சரீரம் பாஹு அட்ட 

அட்டம்ஹி | 
ணாணட்ட ஸஞ்ஜமட்டம் ச்சாணட்டம் சேவ பும்ஜந்தி || 


பரம 


இவ்வண்ணம் ஜிநாகமோக்த்த க்ரமம் தப்பாமல் ஜிநளித்த 
ஸ்வரூபத்தை ஆராதிக்கிற 

ஆராதகரான மஹா 
ரித்தியுக்த்தர் ஆவதினால் ஆச்சார்யோபாத்யாய ஸர்வஸாது 
பரமேஷ்ட்டிகள் வந்த்ய ராகும் . அவருக்கு பரமாராத்யமான 


659 


தினால் ஜி.நஸித்த பரமேஷ்ட்டிகளும் விஸேஷத்தினால் 
வந்த்யரும் த்ரிபுவன ஆராத்யரு மாகும் என்றறிவது . 

மற்றும் ஜ்ஞான ஸம்யம த்யான ஸித்யார்த்தம் கேவல 
ஜ்ஞானிகள் பொஜிப்பாரெனில் அதுவும் யுக்த்தமல்ல . என்ன 
வென்றால் , பரிபூர்ண ஜ்ஞான ஸம்யம த்யான தபோனுஷ்ட் 
டான ரூபத்துள் ஒன்று சாதித்தலும் ரக்ஷித்தலு மில்லாததி 
னால் இல்லை என்றறிவது . 

( காதை ) 


ணபளாஉ ஸாது அட்டம்ண சரீரஸ்ஸ வச யட்ட 

தேயட்டம் | 
பும் ஜந்தி ஜணவரிந்தா அஹ புஜ்ஜம் தேணணிக்கந்தா || 


ணாணட்ட ஸஞ்சமட்டம் ச்சாணட்டவ்வாண 

தேஹுபும் ஜந்தி | 
ணாணாதியாண ஜம்ஹா அவியணமிய வஜ்ஜியாணி 

அத்தித்தீ 


ச்சாணட்டம் விணபும் ஜஇ ஸயள பயத்தேஸு 

ஜுகவ ஜுத்தஸ்ஸ | 
ஏயக்க சிந்த மோ ஹா யாணம் ஜம் ஹாணம் ஜம் ஹாண 

தஸ்ஸத்தீ 


( வசனம் ) 


சாக 


இதின்மேலே பல ஜல்பத்தினாலென்ன வீதராக ஸர்வஜ்ஞ 
ஜிநேஸ்வர தாஸ்ரான பரமத போதன பரம சாந்த ரஸோத் 
கர்ஷ பரிணதியினால் ரித்தி ப்ராப்தராகி காந்தார விஹார 
க்ரமத்தினால் ஜப ஸமாதி ரூபானுஷ்ட்டானத்தை செய்திருக்க 
அவர் தப : ப்ரபாவத்தினால் தத் சமீபவர்த்திகளான சிம்ஹ 
சரப ஸார் தூல பல்ல பல்லூக 

கஜ ஹரின கோலாம் 
கூலாதி ஸமஸ்த மிருக குலங்களெல்லாம் பரஸ்பரம் 

பரஸ்பரம் வைர 
பாவத்தை பற்று விட்டு சாந்த 

ரஸத்துள் விளையாடி 
ஒவ்வொன்றின் ஸ் தன ஸு புகங்களை ஒவ்வொன்று குட்டிகள் 
மாறி உண்டு இருக்கும் ( பார்க்க : கடைசி பக்க படம் ) என் 
கையினால் ஸ்ர்வஜ்ஞனுடைய ஸமவஸரண பூமண்டல அந்தர் 
கதராகியிருந்த கணதர சக்ரதரேந்த்ர ப்ரப்ருதி மனுஷ்ய திர்யக் 


660 


சரண 


பண்ணுவ 


வீதராக ஸர்வ 


ஜீவ நிகாயத்துக்கு பரம ஜிநேஸ்வர 

ஸரஸிருஹ 
ப்ரபாவத்தினால் பரஸ்பர வைர பாவமும் க்ஷத் பிபாஸாதி 
பரீஷஹங்களும் சே தனாசேதனாதி க்ருதோப ஸர்கமும் சோக 
பய ஜுகுப்ஸைகளும் நித்ர ஆலஸ்ய ரோக வேதன ரோகோத் 
ரேகங்களும் கர்ப்பினீ ப்ரஸவ் வேத னாந்தகமும் ஜம்ப ஜ்ரும் 
போத்காரங்களும் பஞ்சேந்திரிய விஷய ஸேவாபி வாஞ்சையும் 
தத் பய மரணமும் என்ப இவை அனைத்தும் தலை தூக்காத 
பரம தர்மானுராகோத்பூத சுகாம்ருத ரஸா ஸ்வாத விஸேஷத் 
தினால் த்ரடமாகியிருக்கும் . அதனால் தன் ஸன்னிதியுளிருந்த 
ஜீவ நிகாயத்துக்கு குணாதிஸயம் 
ஜ்ஞனுக்கு பரமோத்கர்ஷத் தினால் அனந்த சுக மாகும் . 

அனந்த சுக மானதினால் க்ஷத் பீடை யில்லை . க்ஷத் 
பீடை யில்லாததினால் தத் பீடாப்ர தீகார ஹேது பூதமான 
போஜனமும் யில்லை என்று நிச்சயித்துக்கொள்வது . தன் ஸன்னி 
தியினின்றும் த்வாதஸ யோஜன ப்ரமாணமான 
மண்டலத்துள் யிருந்த அனேக ஜீவன்களின் சமஸ்த பீடாகர 
தோஷங்களெல்லாம் கெட்டுப் போகும் அல்லது ஸர்வ ஜ்ஞனை 
க்ஷத்பீடை பாதிக்கும் எனில் , அது சுற்றிலும் சத யோஜன 
ப்ரமாணத்துளிருந்த மூஷிக நிகாயத்தை தனது சரீரத்தின் வாயு 
வினால் ஓடிபோகின்ற சாமர்த்யமுள்ள பிலாடராஜனுடைய 
ஸ்ரேணியுகளம் மறப்பட்டவிடத்தில் க்ரஹ மூஷகம் பாதித்த 
புச்சத்துக்கு ப்ரயத்னம் செய்வதென்று இது சொல்லிவித்து 
ஒரு லக்ஷ சுவர்ணத்தை கொண்டு போனானென்று சொல்லும் 
அபஹாஸகனுடைய கதையை போலாகும் 


ஸமவஸரண 


ஸமவரணமண்டல அந்தர்கத ஆராதக ஸமஸ்த ஜீவநிகா 
யத்துக்கும் த்ரைளோக்ய ஸ்வாமியான ஸர்வஜ்ஞ பரமேஸ்வர் 
எங்கேயும் க்ஷத் பிபாஸாதி பாதைகள் சர்வஸா தாரத்தினால் 
உண்டென்றால் க்ஷத் பீடை முதலான ஸம்ஸார க்லேசத்தை 
பொறுக்க மாட்டாத தத் க்லேச வினாசார்த்தம் போகி 
ராக த்வேஷ மோஹ லோப பயாத்க்ராந்தனும் க்ஷத் பிபா 
ஸாதி தோஷ தூஷிதமான தேவனை ஆராதிக்கிற ஆராதக 
னுடைய தேவன் எப்படியான தைவம் ஸர்வத்ர சுலபமான 
தினால் ஆத்மவிசாரம் உசிதமான தில்லை . 


காம 


661 


ராகி 


( உக்தஞ்ச ஸ்லோகம் ) 
த்வேஷிபஹிர் மோஹீ பவ்யா ஸான் மோக்ஷ 

நாயக : | 
இதிகஸ்சித் அனாதேஸ்மின் லோகேகிம் நாதசிந்தயா || 


( வசனம் ) 


க்லேச விநாசார்த்தம் க்லேஸ் த்வம் போகி மற்றும் 
க்லேஸிதனை ஆராதிப்பது கேடக GV ப்தமாக மறைந்திருக் 
மஹாசோர புருஷனை 

பீதியினால் 
சரணம்புக்கு என்னை அவஸ்யம் ரக்ஷிக்க வேணு மென்று கால் 
பிடித்த நூ தன தஸ்கரன் போ லாகும் . 


கின்ற 


மரணபய 


மேலும் நிஜ சுத வியோகத்தினால் சோகித்திருக்கும் சமீ 
பத்து மூர்க்க ( லோகம் ) ஜனங்கள் வந்து எமக்கு சுத லாபத்தை 
செய்வதென்று பரவி வழிபடுமாறும் போல் ஆகும் என்று 
அறிவது . 


ஸாமான்ய விவக்ஷையினால் ஏகேந்த்ரியாதி 

ஏகேந்த்ரியாதி ஸயோகி 
கேவலி பர்யந்தம் ஆஹாரகங்களாகும் என்றறிந்து சொன்னால் 
அந்த சப்தச் சலம் பிடித்து விஸேஷ விவக்ஷையினால் பற்றி 
விட்டு ஸர்வஜ்ஞனுக்கு புக்தியுண்டென்று துராக்ரஹம் செய்வது 
உசிதமல்ல . 

என்னவென்றால் , ஆஹாரக ஜீவன்களெல்லாம் 
க தஞ்சித் ஆஹாரகங்களும் கதஞ்சித் அனாஹாரகங்களாகும் 
அல்லது ஏகாந்தத்தினால் ஆஹாரகங்களாவ தில்லை . 


வை 


என்னவென்றால் , ஏகேந்த்ரிய ஜீவன்களுக்கு நோகர்மா 
ஹாரமும் கர்மாஹார மும் லெப்பா ஹாரமும் என்ப 
உண்டானதினால் 

ஆஹாரகங்களும் கபளாஹாரமும் 
மனஸாஹாரமும் ஒஜா ஹாரமும் இல்லாததினால் அனாஹார 
கங்களாகும் . 


விகலேந்த்ரியம் ஸகலேந்த்ரியங்களுமான திர்யக் ஜீவன் 
களுக்கு நோகர்மாஹாரமும் கர்மா ஹார மும் கபாளஹாரமும் 
அண்டகாவஸ்தையுளிருக்கின்ற புஜீவன்களுக்கு ஒஜாஹார 
மும் என்ப 

இவை 

உண்டான தினால் ஆஹாரகங்களும் , 


662 


லெப்பா ஹார மும் மானஸாஹாரமும் இல்லாத 

தினால் 
அனாஹாரகங்களு மாகும் . 

நாரகர்க்கு நோகர்மாஹாரமும் கர்மா ஹாரமும் 
கபளாஹாரமும் உண்டானதினால் ஆஹாரங்களும் ஒஜாஹார 
மும் லெப்பாஹாரமும் என்ப இவையில்லாததினால் அனாஹா 
மனஸா ஹாரமும் ரகங்களு மாகும் . 


வை 


ஸமய கால 


சதுர்வித தேவகதி பரிணத ஜீவன்களுக்கு நோகர் மாஹார 
கர்மாஹாரமும் மானஸாஹாரமும் என்ப 

உண்டான 
தினால் ஆஹாரங்களும் ஒஜா ஹாரமும் லெப்பா ஹாரமும் 
கபளா ஹாரமும் என்ப 

இவையில் லாததினால் அனாஹார 
கங்களு மாகும் . 

விக்ரஹ கதிக்கு செல்வ ஜீவன்களுக்கு ஒன்றும் இரண்டும் 
மேலும் மூன்று 

பர்யந்தம் நோகர்மாஹாரம் 
இல்லாததினால் அனாஹாரகங்களும் நியமித 

காலத்தின் 
உபரிதன காலத்துள் நோகர்மஹாரம் உண்டானதினால் 
ஆஹாரகங்களு மாகும் , அதின்மேல் யதா 

பரிணதி 
அனுஸாரமாக யோஜித்து கொள்வது . 

மனுஷ்யகதி பரிணதி ஜீவன்களுக்கு நோகர்மாஹாரமும் 
கர்மாஹாரமும் கபளாஹாரமும் என்பயிவை ஸாமான்யத்தி 
னால் 

உண்டாகையினால் ஆஹாரங்களும் ஒஜா ஹாரமும் 
லெப்பா ஹாரமும் மனஸாஹாரமும் என்ப யிவை இல்லாத 
தினால் அனாஹார கங்களு மாகும் . 


மற்றும் அந்த மனுஷ்யகதியுள் விஸேஷ விவக்ஷையினால் 
அப்ரமத்த ஸம்யத குணஸ்தானம் முதலாகி க்ஷண கஷாய 
குணஸ்தான பர்யந்தம் பரிணமித்த ஜீவன்களுக்கு கர்மா ஹார 
மும் நோகர்மா ஹாரமும் உண்டாகையினால் ஆஹாரங்களும் 
லெப்பாஹாரமும் கபளாஹாரமும் ஒஜாஹாரமும் 
ஹாரமும் என்ப யிவை இல்லாததினால் அனாஹாரகங்களு 
மாகும் . 


மனஸா 


அதன் மேலே ஸயோகி கேவலி குணஸ்தானத்தை அடைந்த 
ஜீவ நிகாயத்திற்கு கதஞ்சித் கேவலி ஸமுத்காதம் செய்யும் 
காலம் புறம்பாக ஒழிந்த காலத்துள் உபசாரத்தினால் கர்மா 


663 


ஹாராமும் நோகர்மாஹாரமும் உண்டாகையினால் உபசாரத் 
தினால் ஆஹாரகங்களும் , கபளாஹாரமும் லெப்பாஹாரமும் 
ஒஜாஹாரமும் மானஸா ஆஹாரமும் என்ப யிவை ஸாக்ஷத் 

விவக்ஷையினாலும் இல்லாததினால் ஸாக்ஷாத் 
அனாஹாரகங்களுமாகும் . 


உபசார 


பூரண 


ஸர்வஜ்ஞ 


மற்றும் அந்த கேவலி ஸமுத்காதம் செய்யும் காலம் 
ஸமயாஷ்ட்டக ப்ரமித காலத்திலும் ப்ரதர லோக 
ஸமுத்காதமும் செய்யும் காலம் புறம்பாக தண்ட கவாட 
சமுத்காத த்வயம் செய்யும் காலத்துள் உபசாரத்தினால் 
நோகர்மாஹாரம் உண்டாகையினால் ஆகினும் 
னுக்கு கதஞ்சித் ஆஹாரமுன் டென்று 

மத்துள் 
சொல்லப்பட்டதினால் ஆஹாரம் உண்டென்ப சப்தச்சலம் 
பிடித்து துராகிரஹத்தினால் கேவலிஜிநருக்கு புக்த்தியுண் 
டென்றால் அந்தஸம்ய த்வய காலத்துள் என்றும் போஜனம் 
கிடையாது . 


பரமாக 


( உக்த்தஞ்ச காதை )) 


ஓவஜ்ஜித்து பரலோயம் ஆஹார சேவளித்தி ணித்திட்டே | 
தண்டத்தஹ கவாடோ குணமானோ புஞ்சதித்திகஹ 

அரிஹா || 


( வசனம் ) 


அதின்மேல் அயோகி கேவலி குண ஸ்தானத்துள் பரிண 
மித்த ஜீவன்களுக்கு ஆஹாரமில்லாதினால் அனாஹாரகங் 
களாகும் . முக்தி கத ஸித்தபரமேஷ்ட்டிகளுக்கு 
ஆஹார 
மில்லாததினால் அனாஹாரக ஸ்வரூபராவர் என்று இதனால் 
அனேகாந்த பக்ஷத்தினால் ஆஹாரக அன ஹாரக 

ஜீவ 
நிகாயங்களின் ஸ்வரூபம் ஆகமத்துக்கு விரோதமாகி ஸங்க 
பக்ஷபாதமின்றி ராகத்வேஷங்களைவிட்டு மாத்யஸ்த்த வ்ருத்தி 
யினால் பரத்ரைக்கு பாதை ஆகாத வண்ணம் அனவரதம் 
அனவத்ய பரிணதியினால் பவ்யவர புண்டரீகன் விசாரித்து 
கைக்கொள்வது உசிதமாகும் . 


664 


( உக்த்தஞ்ச ஸ்லோகம் ) 
ஸாக்ஷாத் வஸ்து விசாரேண நிகக்ஷ க்ராவ ஸன்னிபா ! 
விபஜந்தி குணான் தோஷான் தன்யா ஸ்வஸ்தி நசேதஸா !! 

( வசனம் ) 
மற்றும் ஜலாதி ஸஹ காரி காரண 

காரண அபாவத்தினால் 
ப்ரீஷ்யாதி பீஜம் எப்படி அங்குராதி ஸ்வகார்யத்தை பண்ணு 
கைக்கு அஸமர்த்த மாகும் போல் மோஹ னீயாதி ஸஹ காரி 
அபாவத்தினால் 

வே தனீய த்ரவ்ய ஸத்பாவ 

மாத்ரமே 
க்ஷதாதி கார்யத்தை பிறக்க 

அஸமர்த்த மாகும் . அது 
காரணம் வீதராக ஸர்வஜ்ஞ பரமேஸ்வரனுக்கு எந்த ப்ரகாரத் 
தினாலும் புக்தியில்லை என்று நிச்சயித்து த்ரிகரண சுத்தி 
யினால் கைக்கொண்டு நம்புவது ஸம்யக்த்வ மாகும் . அதில் 
ஸர்வஜ்ஞனுக்கு புக்தியுண்டென்று துராகிரஹஞ்செய்வது 
தர்சன மோஹ னீய கர்ம உதய மென்று அறிவது . 

( காதை ) 
‘ ணட்டயா தஸ தேஸோ அட்டமஹாபாடிஹேர 

ஸம் ஜுத்தோ | 
ணவகேவள லத்தி ஜுதோ ணஹுபும் ஜேகேவளிணியமா !! 
கவளக்க ஹக ஹிகஹியா ஜேபும் ஜே மோத்தி 

கேவளீபுரிஸோ | 
துக்கச்சய மிணபவுத்தே ஜோணே ஸமுத்தே ணமஜ்ஜந்தீ || 

( வசனம் ) 
இந்த அர்த்தமே ஸம்ஸ்ருத மஹாபுராணத்துள் சொல்லப் 
பட்டது . 

ஸ்லோகம் 
நபுகத்தி : r ண மோஹஸ்ய நதானந்த சுகோதயாத் 
க்ஷதா ஸுபோதிதோ ஜந்து கபளா ஹார போஜனநம் | 
அஸத்வேத்ய விஷம்பும்ஸி வித்வம்ஸித்வஸ்த சக்த்தகம் | 
த்வய்ய கிஞ்சித்கரம் மந்த்ர சக்த்யே வாப பலம் விஷம் || 
அஸத்வேத் யோதயாத்புக்த்தி : த்வியோ யோஜ யேத்யதி | 
மோஹானில ப்ரதீ காரே தஸ்யானி வேஷ்யம் 

ஜர த்வ்ருதம் || 


665 


அஸத்வேத்யோதயோ காதி ஸஹ காரி வ்யபாயத : | 
த்வய்ய கிஞ்சித் கரோ நாத ஸாமக்ராஹி பலோதய : || 


( வ்ருத்தம் ) 
நோகர்மகாரி ஸஹ காரக காதி காதாத் வேத்யம் தரா 

ஸத ஸதேவஹி தேவ வேத்யம் | 
மோஹக்ஷயோதித நிரந்தர ஸௌக்ய த்ருப்தா : 
போக்ததா கிலஸ்ய ஜகதோநய தோஸ்தி போக்த்தா : || 


விக்ரு 


க்ருரதரா ; சரீரேஷம்ருகா விக்ருதே : 
ஸன்னிதி மாத்ரதோன புனர்விதததீ பவ 
தங் காதிவிகாத மந்த்ர மஹிம ஷபிதகு ணமஸத் 
வேத்யவிஷம்க்வ புக்த்தி 

திம்பவதி தரிதும் || 

( வசனம் ) 
கேவலிக்கு மரணம் உண்டா ? 
வாராய் ஸ்வாமி வீதராக ஸர்வஜ்ஞனுக்கு 

க்ஷத் 
பீடையில்லாததினால் தத் பீடா ப்ரதீகார ஹேதுபூதமான 
போஜன வ்யாபாரம் எந்த ப்ரகாரத்தினாலும் யில்லை என்று 
உங்கள் ப்ரஸாதத்தினால் அறியப்பட்டதற்கு சந்தேகமில்லை . 
தத்பவ மரண சம்பந்தமான பண்டித பண்டித மரணா பிதான 
முள்ள பஞ்ம மரணம் பஞ்சம கதி கமன காலத்துள் கேவல 
ஜ்ஞானிகளுக்கு ஆகும் என்று யிவை நம்ம ஆகமத்துள் 
சொல்லப்பட்டது . அது அல்லாமையும் ஜன்ம 

மரணங்கள் 
இல்லாதவரை ஸர்வஜ்ஞ தேவனாகும் 

யிதுவும் 
நம்ம ஆகத்துள் சொல்லப்பட்டது . அது காரணம் பூர்வா 
பரவிரோத மென்ப தோஷத்திற்கு அவகாஸ மாகும் . 
இந்த அர்த்தத்தை தெளிவித்து ஸந்தேஹத்தை கழித்து இந்த 
ஜீவனை க்ரதார்த் தனாக செய்ய வேணுமென 

ஆசாரியர் 
பரிஹாரஞ் சொல்லுவர் . 
ஜீவனுக்கு ஸம்ஸரணத்தை செய்வ சரீர 

த்யாகத்தை 
மரண மென்று சொல்லப்பட்டதினால் ஸம்ஸார பரிப்ரமண 
ஹேது பூதங்களாக ஒளதாரிகாதி பஞ்ச சரீரங்கள் நிரவஸேஷ 
த்யாகம் அயோகி 

கேவலி ஜிந 

குணஸ்தானத்தின் சரம 


என்று 


666 


தஸாஷ்ட்ட 


ஸமயத்துள் காணப்பட்டது . அது காரணம் ஸம்ஸார அத்யந்த 
விநாசத்தினை பண்டித பண்டித மரண மென்பது உபசாரத் 
தினால் சொல்லப்பட்டது . அதுவும் சதுரளீதி லக்ஷப்ரமித 
யோனி முகத்துள் உத்பவிக்கின்ற ஜன்மானுபந்தி யில்லாதினால் 
வஸ்து வ்ருத்தியினால் மரண மில்லை . அதுவும் என்னென்றால் , 
நர நாரகாதி ஜன்மானுபந்தியான மரணமும் சோக 
காரணபூத மரணானுபந்தியான ஜன்மமும் என்ப இரண்டும் 
ஸர்வஜ்ஞனுள் என்றும் இல்லாததினால் அது காரணம் ஜன்ம 
மரணங்கள் இல்லாதவனே ஸர்வஜ்ஞன் என்று 

சால்லப் 
பட்டதின் அனேகாந்த பக்ஷத்தினால் பூர்வாபர விரோத 
மில்லை என்று அறிவது . ஏகாந்த பக்ஷத்தினால் துராக்ரஹம் 
செய்தல் ஆகம விரோதமும் ப்ரத்யக்ஷ விரோதமு மாகும் . 
அதுகாரணம் க்ஷதையும் த்ரஷ்னையும் ஜரையும் ருஜையும் 
மரணமும் ஜன்மமும் என்ப இவை முதலான 
தோஷங்களின் நீங்கினவனே ஸர்வ ஜ்ஞனும் சிவனும் சங்கரனும் 
அஜனும் ஜிநனும் விஷ்னுவும் புத்தனும் 

பரமணும் 
பரமேஸ்வரனும் பரமாத்மனு மாகும் . அவனுடைய வசனமும் 
ப்ரமாண மாகும் அல்லது ஒழிந்தவன் எப்படிப்பட்டவனா 
னாலும் எத்தனை அம்ஸம் அறிந்து கொண்டிருந்தாலும் 
அவன் ஆப்தனும் ஆராத்யனு மல்ல 

வென்று 

நிச்சயிப்ப 
தென்பது அர்த்தம் . 

( உக்த்தஞ்ச ஸ்லோகம் ) 
க்ஷத்பிபாஸர் ஜராதங்க ஜன்மாந்தக பயஸ்மயா : | 
நராக த்வேஷ மோஹாஸ்சய ஸ்யாப்த : ஸ ப்ரகீர்த்யதே || 

( ர.க. 6 ) 
மூன்று வேதத்திலும் முக்தி உண்டா ? 

இவ்வண்ணம் ஸம்க்ஷேபத்தினால் வீதராக ஸர்வ ஜ்ஞனுக்கு 
புக்தி யில்லை என்று சொல்லப்பட்டது . இது கேவலி புக்தி 
நிராகரண ப்ரகரணம் . 

மற்றும் வாராய் ஸ்வாமி ! ஸர்வஜ்ஞ ஸத்பாவ ஸம்ஸ்திதி 
யும் சகல தோஷ கந்தளி கந்தாயமான க்ஷதாதி தோஷ 
நிராகரணமும் என்ப இவை தங்கள் ப்ரஸாதத்தினால் விதித 
மானது . நிரூபித ஸர்வஜ்ஞ ஸ்வரூபம் ஸ்தீரி புன் நபும்ஸக 


667 


வேத 


வேதத்ரயத்துள் எய்தலாகுமோ ? மேலும் இதர 
யுக்மத்துள் எய்தலாகுமோ ? மேலும் நியமித ஏக வேதத் 
துள் எய்தலாகுமோ ? என்று சொன்னால் ஆச்சாரியர் பரிஹா 
ரம் சொல்லுவார் : 


வாராய் பவ்யவர புண்டரீகனே ! நீ சொல்லிக் கொண்ட 
வேத த்ரயத்துள்ளும் அன்யதர வேத யுக்மத்துள்ளும் ஸர்வஜ் 
ஞத்வம் எய்தலாகாது ; நியமித ஏக வேதத்துள் எய்தலாகும் . 
அப்படியாகியும் மனுஷ்ய க்ஷேத்ரத்துள் பஞ்ச தச கர்ம பூமி 
ஜருள்ளான ப்ராம்மண க்ஷத்ரிய வைஸ்ய ஜாதி ஜாதி த்ரயத் 
துள் உத்பலித்த சரமசரீர ரூப உத்தம ஸம்ஹனனமும் அடைந் 
திருந்த புருஷ வேதத்துள் எய்த லாகும் , 


அல்லது ஒழிந்த நபும்ஸக ஸத்ரீவேதத்துள் நிகழ்வர் எய்த 
லாகாது என்ன வென்றால் நிர்க்ரந்தமே மோக்ஷமார்க மென்று 
சொல்லப்பட்டதினால் ஸ்த்ரீ நபும்ஸக வேதத்வயமும் நிர்க் 
ரந்த ஸ்வரூபத்தை நிகழ்வது அல்லது அடைவது யோக்ய 
மில்லை . அது காரணத்தினா லென்றறிவது . 
ஆடையுடன் முக்தி உண்டா ? 

வாராய் ஸ்வாமியே நிர்க்ரந்தமே மோக்ஷ மார்கமானால் , 
ஸாஹரணா ஸாஹரனே அஸமுக்காதே தரேயணிவ்வாதே 
என்ப இந்த ஜிநாகம சூத்ரார்த்தத்திற்கு அவகாஸ 
போகும் என்றால் ஆச்சாரியரர் உத்தரம் சொல்லுவர் : 


மில்லாத 


பாஹ்யாப்யந்தர பரிக்ரஹ பரித்யாகஞ் செய்து நிர்கரந்த 
ரூபம் அடைந்து விசுத்த ஜ்ஞான தர்சன ஸ்வபாவ நிஜசுத்தாத்ம 
தத்வ ஸம்யக் ஸ்ரத்தான ஜ்ஞாநானுசரணரூப அபேத ரத்ன 
த்ர யாத்மக வீதராக நிர்விகல்ப பரம ஸமாதி ஸஞ்சாத பர 
மானந்தையிக லக்ஷண சுகாம்ருத ரஸானுபவ விலீனராகியிருந்த 
பரம ஜிநமுனி ஜனத்துக்கு பவபத்த வைரத்தையும் தவிர ராக 
த்வேஷமும் பொருந்தின தார்க்கிக ஜனங்கள் யாராகிலும் 
வந்து பரம வீதராக பரிணதிக்கு விக்னத்தை செய்யும் புத்தி 
யினால் வஸ்த்ராபரணங்களினால் அலங்கரிந்து விக்ருத வேஷம் 
பண்ணி லும் உபஸர்க ஸஹிஷ்ணுகளா கையினால் அந்த உபசர் 


668 


கத்தை பாண்டவாதிகள் போல் ஜயித்து நிகல கர்ம அராதியை 
பக்குவ படுத்தி மோக்ஷ லக்ஷ்மியினை எய்திய பரம யதிகளை 
குறித்து கதம்சித் ஸாபரணரும் மோக்ஷத்திற்கு செல்வரென்று 
சொல்லப்பட்டது . அதல்லதே பாஹ்யாப்யந்தர பரிக்ரஹாவி 
ஷ்ட்டரும் வஸ்த்ராபர பூஷிதருமான ஸராகி ஜீவன்கள் மோ 
க்ஷத்திற்கு அடைந்தாரென்று சொல்லப்பட்ட தில்லை . 

தில்லை . இது 
காரணம் தத் சூத்ரார்த்தத்தை நிர்க்ரந்தமே மோக்ஷ மார்க 
மென்று சொல்லப்பட்டதினால் அறிவது . 


ஸகல 


அதவா , ஸக்ரந்தத்தினால் மோக்ஷ மாகு மென்றால் தீர்த் 
தகர பரம தேவரும் பரத ஸகர ராம பாண்டவாதி புராண 
புருஷோத்தமர் எல்லோரும் ஸ்வகீய 

சாம்ராஜ்ய 
பதவியை துறந்து நிராபரணரும் குணகணா பரணருமாகி பரம 
நிர்க்ரந்ததையினால் மோக்ஷ மார்க்கதிற்கு எய்தினாரென்று 
சொல்லப்பட்ட ஆகம புராண 

சாஸ்த்ரங்களெல்லாம் நிரர்த் 
தகங்களாகும் . அது காரணம் நிர்க்ரந்தமே மோக்ஷம் . அல்லதே 
ஸக்ரந்தரூப க்ருஹஸ்த லிங்கத்தினால் என்றும் மோக்ஷமில்லை 
என்று நிச்சயித்து கொள்வது , 


( காதை ) 


அஇ உத்தமஸம் ஹணணோ உத்தமபுரிஸோகுளக்க 

மோஸத்தோ | 
மோக்கஸ்ஸ வேஹாஇ ஜோக்கோ ஸிக்கந்தோ தரீய 

ஜினலிங்கா ] ] 
கிஹலிங்கி வட்டத்தோ சிஹத்த வாவாரக ஹியதிகய 

ஜோஒ ) 
அட்டர உத்தா மூடோ மோக்கணமண லஹிஇ 

குளஜோவி | 
விஜ்ஜப்பத்தே வட்டந்தோ இந்தியத்த பரிகளியோ | 
ஜஇ விஹு தம்ஸணவத்தோ தஹவிண ஸிச்சே இ 

தம் ஹபவே || 


ஜ இகிஹவத்தோ அந்சஇ கஹியா ணிக்கந்த லிங்க 

ஸக்கந்தோ ) 
தோகிஸ்ஸோ தித்தயரோ ணிஸ்ஸங்கோ தவ இயே யாஈ } } 


669 


ஜ இஸக்கந்தோ மோக்கோ தித்தயராகிம்மு 

யே இ 

ணியரஜ்ஜம் | 
ரயண aya ஹிஸமம் கிண்ஹேவ ஸஇ ணிஜ் ஜணி 

வண்ணோ || 
மற்றும் ஸ்த்ரீ நபும்ஸக வேதத்வயத்துள் யாதொன்றிலும் 
ஸர்வஜ்ஞ பதவியாகுமென்றால் ள்வபர லோகத்திலும் சப்தம 
ப்ரதவியுள்ளும் ஸ்வர்க லோகத்துள்ளும் நவக்ரைவேயகம் 
முதலான அஹமிந்த்ர விமானங்களிலும் பிறக்கும் சக்தி 
ஸாமர்த்யம் இல்லாத ஸத்ரீ நபும் கை வேதத்வயத்துக்கு பரம 
நிர்வாண பதம் எய்துவ சக்தி சாமர் தயம் என்றும் இல்லை 
என்றறிவது . மனுஷ்ய கதியுளானாலும் ஸ்த்ரீ நபும்கை வேத 
த்வயமும் ராஜ்ய பட்டபந்தத்திற்கு யோக்யமில்லை என்றால் 
பரமார்ஹந்தய லக்ஷ்மிக்கு என்றும் யோக்யமில்லை என்று 
கைக்கொள்வது . 

( உக்த்தஞ்ச காதை ) 
ஸத்தம புடவீக மனம் கேவேஜ்ஜாதி புராண ஸக்கேவி | 
ஜாணண விஜ்ஜ கமணம் 

ணிவ்வாணம் 

யாணிகம் 

ஹோஇ 
இஹளோயே விண உஸ்ஸய இத்தீணம் ணத்தி 

ணத்தி பட்ட 

பந்தாதீ | 
திஹபுண திஹுவண ஸாரா அரஹந்த ஸிரீஹவி இ 

தேஸிம் || 
( வசனம் ) 
மற்றும் ப்ரதம ஸம் ஹனனமும் , த்ரவிய பாவ ரூப உபய 
ஸம்யமும் நிர்க்ரந்தத்திற்கு யோக்யமான சரீரமும் சுக்ல த்யா 
னம் என்ப 

என்ப இவையில்லாததினால் மாஸோபவாஸங்களினால் 
காலத்தை கழித்தாலும் துர்தர தபோனுஷ்ட்டானங்களை 
செய்தாலும் சாந்தராயணம் ஆசாம்ல வர்த்தனம் முதலான 
அனேக காய்க்லேஸ்ங்களை செய்தாலும் த்ருஷ்ட்ட ஸ்ரு தானு 
பூத போகர்காம் க்ஷாரூப நிதான பந்ததாதி விபாவ பரிணா 
ரஹித தர்ம த்யானத்தினால் ப்ராண பரீத்யாகம் செய்தா 
தாலும் ஸ்த்ரீ வேத பர்யாயத்தை அடைந்திருந்த ஜீவனுக்கு 
தஜ்ஜன்மத்துள் 

யாவப்ரகாரத்தினாலும் மோக்ஷ 
என்றறிவது . 


மில்லை 


670 


( உக்த்தஞ்ச காதை ) 
ஐஇவட்டஇ உக்க தவோ மாஸோமாஸேண பாரணம் 

குணஇ 
தஹ விணளிஜ்ஜஇ இத்தீ குத்திய லிங்கஸ்ஸ 

தோஸேண { 


அனவ்ரதம் 


( வசனம் ) 
மற்றும் உபய ஸம்யமம் என்றும் யில்லை என்றால் மாயா 
ப்ரமாத பஹுளதையும் சரீர சிதிலதையினால் 
யோநி ப்ரவாஹமும் மாஸம் ப்ரதி யோநி ப்ரஸேசகரமும் 
ப்ரசுர தர மனோவிகாரமும் என்ப யிவை 

உண்டாவதினால் 
பாவஸம்யமும் கக்ஷ ஸ்தன யோநி நாபி ப்ரதேஸம் முதலான 
துள் பரிபூர்ண சூக்ஷ்ம மனுஷ்யர் முதலான அனேக ஜீவன் 
சங்காதோத்பத்தியும் ஸசேல ஸ்னானமும் வஸ்த்ர 
ப்ரக்ஷாளனமும் என்று இவை 

முதலான அனேக ஸாவத்ய 
வ்யாபாரம் உண்டானதினால் த்ரவ்ய ஸம்யமமும் என்பயிவை 
இரண்டும் கடியாது . அது காணம் ஸ்த்ரீ வேதத்துக்கு 
ஸர்வஜ்ஞ வைபவம் ஆகாது . 

(காதை ) 
மாயாபமாயா உபரோபடிமாஸம தேஸு ஹாஇ 

பக்கர ணம் | 
ணிச்சம் ஜோணிஸ்ஸா ஸ்வசாரித்தம் ணத்தித்தீ 

தேத்தஸ்ஸ | 
ஸு ஹமா பஜ்ஜத் தாணம் மணு அணம் ஜோணிணா 

ஹிக்ககேஸு | 
உத்பத்தி ஹோஇ ணிச்சம் அண்ணேஸு தணபஏ 

ஸேஸு } } 
ணஹு அத்திதேண தேஸிம் இத்தீணம் துவிஹ 

ஸஞ்சமேதரணம் , 
ஸம்ஜம தரணேண விணாண ணஹு மோக்கோ தேண 

ஜம்மேண | 
( வசனம் ) 
அதுவுமில்லாமலும் வஜ்ரவ்ருஷபநாராசாஹ்வய ப்ரதம 
ஸம் ஜனன அபாவத்தினால் 

உத்தம குலோதகத புருஷ 


671 


வேதத்துக்கு ஆனாலும் மோக்ஷமில்லை என்றால் அந்திம 
ஸம் ஹனன த்ரயம் புறம்பாக ப்ரதம ஸம் ஹனன த்ரய 
மில்லாததினால் ஸ்த்ரீ வேதக்கு மோக்ஷம் யாவ ப்ரகாரத் 
தினாலும் இல்லை என்றறிவது , ஜீவன் துராக்ர ஹத்தினால் 
பற்றுவிடுவது . (உக்த்தஞ்ச ) 


( காதை ) 


அந்திம திக ஸம் ஹணணம் ணியமேனய கம்மபூமி 

மஹிளாணம் | 
ஸமசஉ ரஸ்ஸட்டி யஸ்ஸய லக்கண ஜுத்தஸஸ 

புருஸலிங்கஸ்ஸ | 
தம்ஸண ஸமாண ச்சாயா தேளித்தாணத்த 

ஸ ஹஸஹியா | 
ஆதிம திகஸம் ஹணணம் ணத்தித்தி ஜிணே ஹிணித் 

திட்டம் || 
வாராய் சுவாமியே ஸ்த்ரீ வேதத்தின் பர்யாயத்னத 
அடைந்த ஜீவனுள் சைதன்ய குணமும் ஜ்ஞான தர்சனோப 
லக்ஷணமும் 

சக்திகத சுத்த பாரிணாமிக பாவஸ்வரூபமும் 
என்ப இந்த ஆத்ம தர்மங்கள் எல்லா ப்ரகாரத்தினால் யில்லாத 
பக்ஷத்தினால் நிச்சயித்திருப்பது உசிதமாகும் அல்லது நிரூபித 
சைத்யனாதி தர்மங்கள் எல்லாம் உண்டாகியிருக்க மோக்ஷத்தை 
நிஷேகிப்பது உசிதமே 

என்றால் 

ஆசாரியர் பரிஹாரம் 
சொல்லுவார் : 


ஹே பவ்ய ஜீவா ! நீ சொல்லப்பட்ட சக்திகத சுத்த 
சைதன்யாதி தர்மங்களுள்ள ஜீவனுக்கு ஏகாந்தத்தினால் 
மோக்ஷ மாகும் ஏன்றால் நிரூபித சக்த்தி கத சுத்த சைதன்யாதி 
தர்மங்களெல்லாம் சர்வஜீவ ஸர்வ சாதாரணங்களானதினா 

பால் 
ஏகேந்த்ரியம் விகலேந்த்ரியம் ஸகலேந்த்ரியங்களான தேவ 
நாரக மனுஷ்ய ஜீவன்களும் ஜாதி அபேகையினால் காருஷாதி 
துஷ் குலோத்பூத ஜீவன்க ளென்ப எல்லாங்கூட சாமான்யத் 
தினால் மோக்ஷ கதி கமனத்திற்கு யோக்யங்க ளாகும் . அப்படி 
யாகில் தேஸ குல ஜாதி லிங்க கரீர வ்யவஸாய பரிணாம 
விசுத்திகளினால் விசாரித்து தீக்ஷை ஸிக்ஷைகளை செய்வதென்று 
சொல்லுவ ஜைனாகம சாஸ்த்ரங்களெல்லாம் அனர்த்தங்க 


672 


ளாகும் மேலும் பவ்யா பவ்ய ஜீவராசி விசேஷ வ்யவஸ்தை 
களுக்கு அவகாஸமில்லாதே போகும் . அது ஆகம விரோதமும் 
ப்ரத்யக்ஷ விரோதமு மாகும் . அதுகாரணம் ஜீவலக்ஷண ஸாமான் 
யத்தினால் ஸ்த்ரீ வேதத்துக்கு 

நிர்வாணம் உண்டென்று 
ஸாதிக்கக் கூடாது . தேஸ குல ஜாதி லிங்க சரீர வ்யவஸாய 
பரிணாம மென்ப யிவை விசுத்தி விஸேஷத்தை உடன்படும் 
போது , மனுஷ்ய க்ஷேத்ரத்துள் பஞ்ச தச கர்மபூமிஜரான 
ப்ராஹ்மண க்ஷத்ரிய வைஸ்ய ஜாதி த்ரயத்துள் உத்பவித்த 
புருஷ வேதத்திற்கு கதஞ்சித் மோக்ஷ மாகும் அல்லது ஒழிந்த 
ஜாதி லிங்க பர்யாய பரிணத ஜீவ நிகாயத்திற்கு மோக்ஷம் 
என்றும் யில்லை என்று நிச்சயித்து கொள்வது 


( உக்த்தஞ்ச காதை ) 


ஏ இந்திய வியளிந்திய அஸண்ணி ஸமுச்சிமான திரியாணம் 
மோக்கோண ஹவதி ணியமா மோக்கோ 

புண ஹோஇ 

மணு அணம் || 
திவிஹகுளே ஸம்பூயோ அஞ்சவே கேத்தமஹி பரமபும் 

வேதா | 
ணிப்பான திக்க ஜோகோ இதிகஹயம் ஸவ்வ தரஸஹி || 

( வசனம் ) 


உண் 


அதுவுமில்லாமலும் ரத்ன த்ரயாராதனையினால் ஸமஸ்த 
ஜீவ நிகாயம் மோக்ஷத்திற்கு அடையு மென்றால் ஸ்த்ரீவேத் 
திற்கும் ரத்ன த்ரய சாமர்த்யத்தினால் மோக்ஷம் 
என்றால் ஸ்த்ரீ நபும்ஸகருள் கதம்சித் ஸ்ரத்தான ஜ்ஞானங்க 
ளென்ப இரண்டும் விகல சாரித்ரமு மென்ப 

ஆகலாகும் . 
அல்லது பாஹ்யாப்யந்தர பரிக்ரஹ பரித்யாக 

ரூப சசல 

ரூப 
சாரித்ரமில்லை . 

சாரித்ர மில்லாததினால் மோக்ஷத் 
திற்கு காரணமாக பரிபூர்ண ரத்ன த்ரயமி மில்லை . பரிபூர்ண 
ரத்ன த்ரய மில்லாததினால் மோக்ஷ மில்லை என்று அறிவது . 
ரத்ன த்ரயமே 

மோக்ஷத்திற்கு காரணமாகு 
நர நாரக 

திர்யஞ்ச தேவ நிகாயத்துள்ளும் 
கதம்சித் ஸம்யக்த்வம் உண்டானதினால் தேவர்க்கெல்லாம் 
ஸ்வகீய ஸ்வகீய கதி பர்யாயத்துள் மோக்ஷ 

மாகு மென்ப 


சகல 


விகல 
மென்றால் 


673 


அதிப்ரஸங்காஹ்வய தோஷ மாகும் . அது காரணம் விகல 
ரத்ன த்ரயத்தினால் மோக்ஷ மில்லை என்றறிவது . 


சகல 


வாராய் ஸ்வாமி ஸ்த்ரீயருள் 

சாரித்ரத்திற்கு 
அவகாஸ மில்லையாகில் தீக்ஷைக் கொடுத்து மஹாவ்ரதா 
ரோபணம் எதற்கு செய்வ ரென்றால் ஆச்சாரியர் பரிஹாரங் 
சொல்லுவார் : 


சுதேச குல ஜாதி வ்யவஸ்தை யறிவதும் ஸ்ரத்தான 
ஜ்ஞானங்களை த்ரடதரஞ்செய்வதும் , பஞ்சேந்த்ரிய விஷய 
ஸேவாபி வாஞ்சையை விடுவதும் க்ஷேத்ர வாஸ்து சுவர்ண 
முதலானவற்றில் மோஹத்தை விடுவதும் , தர்ம த்யானாத்யன 
அப்யாஸம் செய்தலும் , பராதீனமாகிய ஸ்த்ரீ ஜன்மத்தை 
ஸ்வாதீன சுகத்துள் சமர்ப்பித்தலும் , ப்ரசுர தர ஸாவத்ய 
வ்யாபாரத்தை செய்யாமலும் ஜன்மாந்தரத்துள் உத்தம 
பும்வேத பர்யாயத்தை எய்தலும் என்ப 

இவை 

ஸத்குல 
ஜைனரான ஸ்த்ரீயருக்கு உபசாரத்தின மஹாவ்ரதா 
ரோபணம் செய்யப்பட்டது அல்லதே முக்ய வ்ரத்தியினால் 
ஆரோபணம் செய்யப்பட்ட தில்லை . 


னால் 


என்னவென்றால் நிர்க்ரந்தத்திற்கு யோக்யமான சரீர 
மில்லாததினால் வஸ்த்ர கண்டத்ரயாவரண உண்டென்று 
காரணத்தினால் அறிவது . 


மானா 


முக்யவ்ரத்தியினால் மஹாவ்ரதாரோபணம் செய்தில் 
தீக்ஷையும் கைக்கொண்டு சத வர்ஷ பர்யந்தம் தபஸ்சரணம் 
செய்திருக்கின்ற புராதன வ்ருத்த ஆர்ஜிகா சமுதாய 
லும் ஒன்று நூதன தபஸ்வியான புருஷோத்தம ரிஷிக்கு குரு 
பக்த்திபூர்வகம் விநய வ்ருத்தியினால் வந்தித்து நமஸ்காரம் 
அனேகம் செய்வார் ; எதற்கு அனேக ஆசீர்வசனங்களை 
அடைய படைப்பர் ? வந்தனையும் மேலும் ப்ரதி வந்தனையும் 
படைப்பது வேண்டாம் ? படைப்ப அது காரணம் ஸ்த்ரீயருக்கு 
மஹாவ்ரதம் உபசார மென்றறிவது . 


674 


( காதை ) 
ஸயவரிஸாணிய அஜ்ஜித திணத்திகந்த புரிஸலிங்கஸ்ஸா | 
காதேணய குருபத்தி ஆஸுஸலஹே ஸோவிபுணோ " 


சகல 


அதவா , மஹிளாபமத்து விரஓண ஹுஹோ இசரீர தோ 
ஸேண நிரூபித வாக்யார்த்த பலத்தினால் ஸ்த்ரீயருக்கு பஞ்சம 
குண ஸ்தான மாகும் அல்லது ப்ரமத்த ஸம்யத குணஸ்தானம் 
ஆகாது . ஆனால் ஸாவரணலிங்கம் ப்ரகல்பிதமாயிற்று . அது 
காரணம் விகல சாரித்ர மல்லதே சாரித்ர மில்லை . 
சகல சாரித்ர மில்லாததினால் மோக்ஷ மில்லை என்றறிவது . 

மற்றும் ஸ்த்ரீ ஜன்மத்து நிக்ருஷ்ட்டத்தை சொல்லு 
மிடத்து நூதன புராதனவரிலும் ச தஸ ஹஸ்ரஸ்த்ரீயருக்கு ஒரு 
புருஷனே பர்த்தாவாரும் அல்லதே பலபுருஷருக்கு ஒருத்தி 
மனோநயன வல்லபையாகி ஸம்ஸார சுகம் அனுபவித்திருந்தாள் 
என்பதை வர்த்தமான புராண சாஸ்த்ரங்சுளுள் எங்கேயும் 
காணவும் கேட்கப்பட்ட தில்லை . ஆகையினால் அஸார 
ஸார சுகத்துள் எங்கேயும் ஸ்வாமித்வம் அடையலாகாத ஸ்தீரீ 
ஜன் மத்துள் ஸ்தீரீ வேதத்துக்கு ஜக த்ரய ஸ்வாமித்வ 
மான ஸர்வஜ்ஞபதம் என்று மாகாது என்று அறிவது . மற்றும் 
மோக்ஷ முன்டெனில் ஸர்வஜ்ஞபதமெய்தின ஸ்த்ரீயர் ப்ரக்ருதி 
பாஷாண 

ஸ்வர்ண லெப்பாதிகளால் 
யோனி மண்டிதங்களாகப் பண்ணி ஸர்வஜ்ஞ தேவிய ரென்று 
ப்ரதிஷ்ட்டைப் பண்ணி 

பூஜாபிஷேக ஸ்தவனார்ச்சனாதி 
களினால் செய்வது லோக மெங்கும் காணப்பட்ட தில்லை . 


ஸம் 


களை 


ஸ்தன , 


மேலும் பஞ்சகல்யாண வைபவமும் ஸமவசரண விபூதியும் 
கந்தகுடி விஹார அஷ்ட்ட மஹாப்ராதி ஹார்யங்கள் 

முத 
லான மஹா ஸர்வஜ்ஞ விபவம்கள் இன்ன 

ன்ன காலத்து 

காலத்து இன்ன 
ப்ரகாரத்து இன்ன ஸ்த்ரீயர் எய்தினாரென்று சொல்லுகிற 
ஜிநாகம புராண சாஸ்த்ரங்களுள் ஒரு இடத்திலும் கேட்கப் 
பட்டதில்லை . அது காரணம் ஸ்த்ரீ வேதத்துக்கு மோக்ஷ முண் 
டென்று ஸாதிக்கும் துராகிரத்தை ஸஸ விஷான முண் டென்ப 
போலும் ஆகும் . சிஷ்யன் பூர்வ பக்ஷம் பண்ணுவான் . வாராய் 
ஸ்வாமி புருஷவே தமும் ஸ்த்ரீ வேதமும் நபும்ஸக வேதமும் 


675 


என்பதரிவித வேதோதயமானால் க்ஷபக ஸ்ரேணியாரோஹணம் 
செய்த ஜீவ நிகாயமெல்லாம் மோக்ஷத்திற்கு செல்லுமென்று 
நம்ம க்ரியாகலாப முதலான ஜினாகமத்துள் சொல்லப்பட்டது 
எங்கனெனில் : 


( காதை ) 


பும்வேயம் வேயந்தா புரிஸாஜே கவகண்டி மாரூடா | 
ஸேஸோதயேஸ விதஹா ச்சாணவ ஜுத்தாய தேஹு 

சிச்சம்தி || 


( வசனம் ) 


இப்படிசூத்ரார்த்த முண்டாகையினால் நபும்ஸக வேதஸ்த்ரி 
வேதத்துக்கு அவஸ்யம் மோக்ஷம் உண்டாகவே வேணுமென் 
றால் , ஆசார்யர் பரிஹாரஞ் சொல்லுவார் . 

வாராய் ஜீவனே ! .கேள் ! திரவ்ய ஸ்த்ரீ புன்னபும் ஸக 
வேத த்ரய மென்றும் பாவ ஸ்த்ரீ புன் நபும்ஸக வேத த்ரய 
மென்று இந்த வேத த்ரயம் இரண்டு விதமாகும் . அதில் ஸ் தன 
யோனி மண்டிதமாகிய சரீரத்தை த்ரவய ஸ்த்ரீ என்பது , மேஹ 
நாண்டக முள்ள சரீரத்தை த்ரவ்ய புருஷ னென்பது . ஸ்தன 
யோனி மேஹ நாண்ட கமில்லாத சரீரத்தை த்ரவ்ய நபும்ஸக 
மென்ப , இவை த்ரவ்ய ஸ்த்ரீபும்ஸக வேத த்ரய லக்ஷணம் 
அறிவது . 


புருஷாபிவாஞ்சையினைப் 

பண்ணும் பரிணாமம் பாவ 
ஸ்த்ரீ என்பது : 

ஸ்த்ரிஸே வாபிவாஞ்சையினை பண்ணும் 
பரிணாமம் பாவ புருஷ னென்பது . தத் உபய ஸேவாபிவாஞ் 
சையை பண்ணும் பரிணாமத்தை பாவ நபும்ஸக வேத மென்பது . 
வை பாவ ஸ்த்ரீ புன் நபும்ஸக வேத த்ரய லக்ஷணம் அறிவது . 


மற்றும் அந்த நிரூபித த்ரவ்ய வேத த்ரயத்துள் விவக்ஷித 
ஏக த்ரவ்ய வேதரும் கைக்கொண்ட ஜீவனுடைய பரிணா 
மத்துள் கதம்சித் பாவ ஸ்த்ரீ புன் நபும்ஸக வேத த்ரத்தை 
க்ரமத்தினால் உண்டாகலாகும் . இந்த யதார்த்தமே புராதன 
ரால் சொல்லப்பட்டது . 


676 


(உக்த்தஞ்ச காதை ) 
ணிஸுணஹ வேதோதுலிஹோதப்போபாஓயதிவி ஹ 

மேக்கேக்கோ | 
விக்கேக்க தீயதவ்வே பாவோ திவிஹோ விணாண 

ஜீவேஸு || 
தப்பபுரிஸ ஸ் ஸல்லிங்கோ இந்திஏ ஹவ இ ஜோணி 

சின் ஹந்து | 
முபயரஹிஏ ண உஸ்ஸோ ஏதாணி பராவிதோ ஸமயே !! 
இத்தீவும்ஸோ பவ ஸுய அஹிளாஸோ சோ ஹவே இ 

ஜீவாணம் | 
புரிஸித்திண உஸ்ஸாதே ணாதப்பா பாவ வேதேண 

!! 


( வசனம் ) 
இவ்வண்ணம் நிரூபித லக்ஷணோப லக்ஷித த்ரவ்ய பாவ ரூப 
ஸ்த்ரீபுன் நபும்ஸக வேத த்ரயத்துள் த்ரவ்ய பும்வேத 
பர்யாயத்தை அடைந்திருந்த புருஷவர புண்டரீகர் ஜிந்தீ 
க்ஷையை கைக் கொண்டு யதாக்ரமத்தினால் க்ஷபக ஸ்ரேண்யா 
ரோஹணம் அடைந்து மீந்தபாவஸ்த்ரீ 

புன் நபும்ஸக 
வேதோதய ஸத்பாவ மாத்ரம் ஸுக்ஷ்ம ஸாம்பராயன் போல் 
கதஞ்சித் ஏதானும் உபசாரத்தினால் தலைதோன்றினாலும் 
ப்ரதம சுக்லத்யானாதிஸய ப்ரதாபத்தினால் கெடுத்து நிரி 
வேதராகி ஜிந ஸித்த பதவியை அடைந்த த்ரவ் பவர புருஷ 
வரபுண்டரீக மஹாமஹிமையை குறித்துச் சொல்லப்பட்டது 
அல்லது த்ரவ்ய ஸ்த்ரீபும் நபும்ஸகர் மோக்ஷத்தினை எய்தினா 
சொல்லப்பட்டதில்லை . 

காரணத்தினால் 
க்ரியா காணடத்துள் சொல்லப்பட்ட சூத்தரார்த்தமும் 
விருத்தமல்ல வென்றறிவது . 


னென்று 


கென்றும் 


அதவா , த்ரவ்ய ஸ்த்ரீ மோஹத்தை அடைந்தாறென்றால் 
முக்ய வ்ரத்தியினால் பஞ்சம குணஸ் தானத்துள் வர்த்திக்கின்ற 
ஸாவரண லிங்கத்துக் 

ஸ்ரேண்யாரோஹணம் 
யில்லாததினால் ஸர்வஜ்ஞ வைபவம் தூர தரமாகும் . 

மேலும் த்ரவ்ய ஸ்த்ரீ புன் நபும்ஸக வேதோதயத்துள்ளே 
ஸ்ரன்யா ரோஹண முன்டென்றால் சூமஸாம்பராய குணஸ் 


677 


என் 


தானம் 

முதலாக மேல் குணஸ்தானத்துள் வர்த்திக்கின்ற 
ளெல்லாம் அனேக ரூபங்க ளாகும் என்று ஜிநாகமத்துள் ஜீவன்க 
சொல்லப்பட்டது . அது என்ன வென்றால்ஸ்தன ஜகன யோனி 
மேஹ நாதிகளுடைய விநாசத்தை கண்டுச் சொல்லப்பட்டதோ 
மேலும் சரீர விநாசத்தைக் கண்டு சொல்லப்பட்டதோ ? ஸ்தன 
ஜகன யோனி மேஹநாதிகளுடைய விநாயசத்தைக் கண்டு 
தத் குணஸ்தானத்துள் அவேதம் சொல்லப்பட்டதோ ? 
னென்றால் அவேதம் உபசாந்தகஷாய வீதராக ஸம் யத குண 
ஸ்தானத்துள் ஸ்தன ஜகன யோனி மேஹ நாதிகள் ச்சின்ன 
பின்னங்களாகி விநாசமும் அடையும் . தத் குணஸ் தானத்தி 

மீண்டும் பரிணமித்த ஜீவனை ஸவேதனாகை 
யினாலும் விலயத்தினை எய்தின ஸ் தன ஜகன யோனி மேஹ 
நாதிக ளெல்லாம் 

ளெல்லாம் புண ருத்பத்தியினை எய்தும் என்ப இந்த 
விபரீத சர்ச்சைக்கு அவகாசமாகும் . சரீரத்தை கண்டு தத்குண 
ஸ்தானங்களுள் அவேத்தவம் சொல்லப்பட்டதென்றால் சரீரத் 
தின் விநாசம் பதினான்காவது குணஸ்த்தான பூமியில் சரம 
ஸமயத்துள்ளாகும் . அல்லது மீந்த குணஸ் தானங்களுள் எவ்விடத் 
தும் த்ரவ்ய வேதத்திற்கு விநாசத்தை காணப்பட்ட தில்லை . 
காரணத்தினால் அதுவும் கூடி 

வாராது , மற்றும் ஸங்க் 
ரந்த லிங்கத்திற்கு என்றும் சுக்ல த்யான பரிணதி யில்லா ததி 
னால் உபய ஸ்ரேண்யாரோஹணம் யில்லை என்றறிவது . 


னால் 


உகந்தஞ்ச : ( வ்ரத்தம் ) 
பரிகிரஹவதாம் ஸதாம் பயபவஸ்யமாடத்யதே | 
ப்ரகோப பரிஹுனேச புருஷான் தவ்யாஹ்ருதி / ! 
மமத்வ மவ சோதிதா : ஸவமன ஸச்ச விப்ராந்தகா : | 
குதோ விகலுஷாத்மனாம் பரமசுக்லத்யான தாஹ்ரு தாம் ! 


( வசனம் ) 


மற்றும் பத்தொன்பதான தீர்த்தங்கரரை மல்லி நாமத்தை 
தரித்தவராகையினால் ஸ்த்ரீ வேத மென்றால் லோகத்துள் 
மல்லிநாத மல்லிகார்ஜுன மல்லிகாபிதானங்களை அடைந் 
தவை எல்லாம் 

எல்லாம் ஸ்த்ரீயராகவே வேணும் . மேலும் முக்த்தி 
சப்தம் ஸ்த்ரீலிங்கம் ஆகையினால் முக்தி வல்லபன் என்று ஜிந 


678 


நாம 


ஸித்த பரமேஷ்ட்டி சமூஹத்துக் கெல்லாம் ஸ்த்ரீ ஸம்பர்க்கம் 
உண்டென்ப மஹத் தூஷணம் அடைவதாகும் . தப ஸ்ரீவல்லப 
னென்று அறிந்திருந்த பரமதபோதனர்க் கெல்லாம் ப்ரஹ்ம 
சர்ய குணம் இல்லை என்ப ப்ரதோஷம் அடைவதாகும் . 
அதவா ஸ்தீரிக்கு தீர்த்தகர 

கர்மோதயத்தை 
தஜ்ஜன் மத்திலோயோ மேலும் த்விதீய 

த்விதீய ஜன்மத்திலோ 
த்ரிதீய ஜன்மத்திலோ உதய மென்றால் கர்பாவதரண 
ஜன்மாபிஷக கல்யாணாதிகளில்லாத தீர்த்தங்க ரத்வம் 
இல்லாததினால் தஜ்ஜன்மத்துள் 

நாம் 

கர் 
மோதயம் கூடி வராது , த்ரிதீய ஜன்மத்தில் உதயமாயிற்றென் 
றால் அதுவும் கூடி வராது . என்னவென்றால் , கீழ் ஆறு நரக 
பூமியுள்ளும் தேவ துர்கதி த்ரயத்துள்ளும் ஸமஸ்த ஸ்த்ரீஜாதி 
யுள்ளும் ஸம்யக் த்ரஷ்ட்டி ஜீவன்கள் பிறப்பரில்லை என்று 
சொல்லுகின்ற பரமாகம வசனம் உண்டானதினால் த்ரிதீய 
ஜன்மத்துள்ளும் தீர்த்தகர புன்யோ தயத்திற்கு அவகாஸ 
மில்லை என்றறிவது . 


தீர்த்தகர 


( உக்த்தஞ்ச காதை ) 
ஹேட்டிம ச்சப்புட வீணம் ஜோ இஸி வணபவண சப்ப 

இத்தீணம் 
புண்ணிதரே ணஹி ஸம்மோ ணஸாஸஸோ ணாரயா 

புண்ணே || ( கோ . ஜீ .128) 
( வசனம் ) 


இவை நிரூபித ஸ்த்ரீ நபும்ஸக சரீரத்தை அடைந்திருந்த 
ஜன்மத்துள் யாவர்க்கு நிர்க்ரந்த ஜிந தீக்ஷையும் மேலும் ஸம் 
யக்த்வ பூர்வகம் தர்மானுஷ்ட்டானம் பண்ணிலும் அந்த 
புண்ணியத்தினால் தீர்த்தகரத்வமும் சுக்கல த்யானமும் கேவ ஜ் 
ஞானோத்பத்தியும் நிர்வாண பதமும் இவை ஒரு ப்ரகாரத் 
திலும் யில்லை என்று நிச்சயித்து கொள்வது . 

அப்படியானால் , வாராய் ஸ்வாமி ஸ்த்ரீ ஜன்மத்துள் 
செய்யப்பட்ட தான சீல உபவாஸ வ்ரத தபஸ் சரணம் முதலான 
தர்மாநுஷ்ட்டானத்திற்குப் பலம் என்னென்றால் , ஆசாரியர் 
உத்தரஞ் சொல்லுவார் : 


679 


ஸ்த்ரீ ஜன்மத்துள் செய்யப்பட்ட தர்மா நுஷ்ட்டத்தினால் 
விசிஷ்ட்ட , புண்யபந்த மாகும் . அந்த புண்ய கர்மோதயத் 
தினால் ஜன்ம ஜன்மாந்தரத்துள் விசிஷ்ட்ட போகோப போகங் 
களை அனுபவிக்கும் ; மேலும் ஸம்யக்த்வபூர்கம் தர்மானுஷ்ட் 
டானத்தை செய்தால் அந்த புண்ய கர்மோதயத்தினால் ஸ்த்ரீ 
வேதத்தை பற்று விட்டு ஜன்மாந்தரத்துள் உத்தம புருஷத் 
வத்தை எய்தி ஸகல ஸாம்ராஜ்ய சுகம் அனுபவித்து கடையில் 
ஜிந தீக்ஷை யைக் கைக் கொண்டு சமாதீ விதியினால் சரீர பரித் 
யாகஞ்செய்து யதாக்ரமத்தினால் ஸ்வர்காபவர்க சுகம் அனு 
பவிக்கும் . அது காரணம் ஸ்த்ரீ ஜன்மத்துள் செய்யப்பட்ட 
வ்ரத தபஸ்சரணாதி தர்மானு துஷ்ட்டானம் ஸபல மாகும் 
அல்லதே நிஷ்பலம் அல்ல வென்ற றிவது . 


மற்றும் யாரேனும் பஞ்சம கால தோஷத்தினால் மேலும் 
மித்யாத்வ கர்மோதயத்தினால் 

வீதராக 

ஸர்வஜ்ஞ 
பரமேஷ்ட்டி ப்ரணீதமான நிர்மல ஸத்தர்மத்தை தூஷணம் 
செய்ததை கேளாமல் பரம 

கேளாமல் பரம ஜிநமார்கத்துள் செய்யும் பக்தி 
ப்ரகர்ஷத்தை மனத்துள் ( அஹர்நிஸம் ) பற்றுவிடலாகா தென 
நம்புவது . ததாசோக்த்தம் . 


( காதை ) 


ணாணா ஜீவோ ணாணா கம்மோ ணாணா விஹோ 

ஹவேலத்தி | 
தம் ஹாவயண விவாதம் ஸகபர ஸமயேஸு 

பஜ்ஜேஜ்ஜோ !! 


அத்தூண ணிஹிம் எக்கோ தஸ் ஸப்பலம் அணுஹவே இ 

ஸுஜணத்தம் | 
தஹணாணி ணாணணே ஹிம் பும்ஜேஇ சஇத்து பரத்த்தீ || 


ஈஸாபாவேண புணாதே இண்ணேம் தந்தி சுந்தரம் 

மக்கம் | 
தேஸிம் வயணம் ஸோஜ்ஜா ப்பத்திம் மாமுவஹ ஜிண 

மக்கே | 


து ஸ்த்ரீ நிர்வாண நிராகரண ப்ரகரணம் . 


680 


இனி நோகர் மாஹாரமில்லாதவர் யாரெனில் ஸமுத் 
காதத்திற்கு சேர்ந்த கேவலிகளும் , அயோகிகளும் , ஸித்தரும் , 
அநாஹாரிகள் மற்றும் ஸம்ஸாரிகளுள் எல்லோரும் ஆஹாரிகள் . 

மற்றொன்று விஸேஷம் ; மரித்து பிறப்பவர்கள் ஆஹாரி 
களும் , அநாஹாரிகளும் உள்ளானவர் யாறென்றால் ருஜு 
கதியுள் சேர்ந்தவர்ஆஹாரிகள் ; வக்ரகதியுள் சேர்ந்த ஜீவன்கள் 
அநாஹாரிகள் . 

ஆஹாரகாலம் உத்க்ருஷ்ட்டத்தினால் ஸுஸ்ச்யங்குல 
அஸங்க்யேய பாகம் . அது எத்துனை எனில் , அஸங்க்யாத 
கல்பங்களின் ப்ரமாண மாகும் . உத்ஸர்ப்பினி அவஸர்ப்பினம் 
கூடிகொண்டால் கல்ப மென்பதாகும் . 

கார்மண காய யோகத்துள் . அநாஹாரம் அந்த அநாஹார 
காலம் ஒன்றும் இரண்டும் மூன்றும் ஸமயங்களாகும் .. 
ஏழு சமுத்காதங்கள் 

சப்த சமுத்காதங்கள் என்னென்றால் , அதில் வேதனா 
சமுத்காதத்திற்கு : 

( காதை ) 
கோடி லக்க ஸஹஸ்ஸம் பஞ்சயதஹ அட்டஸட்டி 

ணவணவதி ) 
பஞ்சஸயா களஸீதிரு ஜஹுணி ணியப்பயம் ச்சாஏ } } 

( வசனம் ) 
சிரோக்ஷி குக்ஷி ஜ்வர வ்ரண குஷ்ட்ட பகந்தர லூ தா 
குல்ம சூலாதி ரோகங்கள் ஐந்து கோடி அறுபத்தெட்டு லக்ஷத்து 
தொண்ணுற்று ஒன்பதினாயிரத்து ஐந்நூத்து எண்பத்து நான்கு 
( 5 , 68 , 99 , 584 ) இந்த ரோகத்தின் தீவிர வேதனா ஸமயத் 
துள் தேஹத்தினின்றும் புறம்பே ஏக ப்ரதேஸாதி சரீர த்ரிகுண 
பாஹுல்ய பர்யந்தம் கார்மண காயயோக ஸமேதம் ஜீவ் 
ப்ரதேஸ விஸர்ப்பணம் வேதான சமுத்காதம் . 

லப்த பஹிரங்க நிமித்த க்ரோதாதி கஷாய தீவ்ரோதய 
ப்ராப்த்தி காலத்துள் பூர்வோக்த்த க்ரமத்தின 

க்ரமத்தினால் ஜீவ 
ப்ரதேஸ பஹிர் கமனம் கஷாய சமுத்காதம் . 


681 


தேவரும் நாரகரும் ருத்திப்ராப்தி ஜிந முனிகளும் மூல 
சரீரத்தை பற்று விடாமல் நிஜ ஹித விவத சரீர விரமணத்துள் 
ஆத்ம ப்ரதேஸங்கள் பரி பூர்ணம் வைக்கிரியிக சமுத்காதம் . 


பூர்வோபார்ஜித 

ஆயு : ஸ் திதி அவஸ்தானம் அந்தர் 
முஹுர்த்த காலத்துள் எவ்விடத்தில் யாதொரு ஆகும் ஒன்று 
ஜீவனுக்கு ப்ரதேஸமனாதி செய்து முந்தின கதியின் ஜன்ம 
ஸ் தான பர்யந்தம் ஜீவ ப்ரதேஸங்களுடைய நிமிர்கை 
மாரணாந்திக சமுத்காதம் . 

துர்த்தர தபோ நுஷ்ட்டான ஜனித தோஜாரித்தி ப்ராப்தி 
மஹாஜிந முனிகளுக்கு எங்கனும் ப்ரஸஸ்த அப்ரஸஸ்த பஹி 
ரங்க அந்தரங்க நிமித்த வசத்தினால் சுபாசுப பரிணாமங்களின் 
உளவாகில் யதா க்ரமத்தினால் சீத அருண ஜப புஷ்பாகாராத் 
தினால் தக்ஷிண வாம புஜ சிகர ஜனிதமாகி நாற்பத்து எண்காத 
நீளமும் முப்பத்தாறு 

அகலமும் ஜீவப்ரதேஸங்கள் 
நிமிர்ந்து ஸாதோதய நிமித்த ப்ராப்த ஜீவன்களுக்கு ஆப்யாயண 
ஹேதுவும் அஸாதோதய நிமித்த ப்ராப்தி ஜீவன்களுக்கு பீடா 
ஹேதுவ மாகும் . அது தேஜ சமுத்காதம் . 


காத 


கத்தில் 


நிராஹார நிஜ நிரஞ்சன பரமாத்ம பாவநா நிரத ப்ரமத்த 
ஸம்யதற்கு சூக்ஷ்ம பதார்த்தங்களுள் யாதானுமொன்று 
ஸம்ஸய மாகியவிடத்து நிஜ பரம பாரிணா மிக பாவநாதிஸய 
சாமர்த்யத்தினால் பதார்த்த நிர்ணய நிமித்தமும் தவள 
ப்ரதிமாகாரமும் தாது மல தோஷ தூரமும் ஸ்வகீய ஹஸ்த 
ப்ரமாணமும் ஆகிய ஆஹாரக சரீரத்துடன் கூடி உத்தமாங் 

புறப்பட்டு வீதராக ஸர்வஜ்ஞ ஸ்தித க்ஷேத்ர 
பர்யந்தம் ஜீவ ப்ரதேஸம் நிமிர்வது ஆஹாரக சமுத்காதம் . 

ஸயோகி கேவலி ஜிந பட்டாரகர்க்கு எங்கேனும் ஆயு : 
ஸ்திதியை பற்ற வேதனீய நாம கோத்ர ஸ்திதி விஸேஷாகில் 
தத்கர்மசதுஷ்க ஸ்திதி ஸமீகரணார்த்தம் ஜீவ ப்ரதே ஸோப 
ஸம்ஹார விஸர்ப்பண ஹேதுபூத நாம கர்ம நிமித்தத்தினால் 
அனிஹித வ்ரத்தியின் தண்ட 

ப்ர தர லோக 
விகல்பத்தினால் ஜீவ ப்ரதேஸங்களுடைய நிமிர்க்கை கேவலி 
சமுத்காத மாகும் . 


கவாட 


பூரண 


682 


அதில் மூல சரீரத்தை பற்ற விடாமல் சதுர்தஸ ரஜ்ஜ 
உத்ஸேத தண்டாகார பரிணதியின் ஜீவப்ரதேஸங்களுடைய 
நிமிர்க்கை தண்ட சமுத்காதம் . 

சதுர் தஸ ரஜ்ஜு உத்ஸேத்தத்தின் வடக்கு தெற்கு பூரா 
ஏழு ரஜ்ஜு உபய பார்ஸ்வத்துள் கதவை மூடினாப்போல் ஜீவ 
ப்ரதேஸங்களுடைய நிமிர்கை கவாட சமுத்காதம் .. 

வாதவலயம் புறம்பாக லோக வ்யாபகத்வத்தினால் ஜீவ 
ப்ரதேஸங்களுடைய நிமிர்க்கை ப்ரதர சமுத்காதம் . 

த்ரிவாயுகளை கூடிக்கொண்டு சமஸ்த லோக வ்யாபகத் 
வத்தினால் ஆத்மப்ரதேஸங்களுடைய நிமிர்க்கை லோகபூரண 
சமுத்காதமு மாகும் . 

மற்றும் க்ரமத்தினால் ஸமய சதுஷ்ட்டத்துள் தண்டாதி 
களுடைய விஸர்ப்பணத்தை சமயசதுஷ்ட்டயத்துள் க்ரமானு 
கதியினால் லோக பூரணாதிகள் உபஸம்ஹார மென்று சதுர் 
விகல்பத்தினால் வர்த்திக்கின்ற கேவலி சமுத்காத ஸ்வரூபம் 
அறிவது . 

சமுத்காதம் என்னென்றால் மூல சரீரத்தை பற்று 
விடாமல் புறம்பே ஒரு ப்ரதேஸ மாதியாக சரீர த்ரி 

சரீர த்ரி குண 
பாஹல்ய பர்யந்தம் கார்மணசரீர ஸமேதம் ஜீவ பிண்ட 
ப்ரதேஸம் போவது சமுத்காத மென்றறிவது . 

( காதை ) 
உதயாவண்ண ச்ரீரோதயேண தத்தேஹ வயண 

சித்தாணம் | 
ணோகம்ம வக்கணாணம் கஹணம் ஆஹாரயம் ஸாம || 

( கோ.ஜீ .664 ) 
ஸாசாஸௌ தேஹஸ்ச தத்தேஹ : | 
ஆஹரதி சரீராணம் திண்ணம் ஏயதர வக்கணாஒ ய 
பாஸமணாணம் ணியதம் தம் ஹா ஆஹாராபணிஓ !! 

( கோ.ஜீ .665 ) 
விக்க ஹ கதிமா வண்ணா கேவளிஸோ ஸமுக்கதோ | 

அஜோகய 
ளித்தாய அணா ஹாரா ஸேஸா ஆஹாரயா ஜீவா !! 

( கோ.ஜீ .666 ) 


683 


ப்ரதர லோக பூரண அவஸ்தாயாம் 


வேய ஓயம வகுவிணாவ்ஸகரே ணாந்தியோ 

ஸமுக்காதோ | 
தேஜாஹாரோ ச்சட்டோ ஸத்தமா கேவளியாம் து || 

( கோ.ஜீ.667 ) 


மூள சரீர மச்சட்டிய உத்தர தேஹஸ்ஸ ஜீவ பிண்டஸ்ஸ | 
ணிக்கமணம் தேஹாதோ ஹோதி ஸமுக்காத ணாமம் து || 

( கோ.ஜீ .668 ) 
ஆஹார மாரணாந்தி யதுகம்பி ணியமேண ஏக திசிகந்து 
தச திசி கதா ஹுஸேஸா பஞ்ச ஸமுக்காதயா ஹோந்தி || 

( கோ.ஜீ 669 ) 
அங்குஸ அஸங்க பாகோ காளோ ஆஹாரயஸ்ஸ 

உக்கஸ்ஸோ | 
கம்மம்மி அணாஹாரோ உக்கஸ்ஸம் திண்ணி ஸமயா 

ஹு || ( கோ.ஜீ.670 ) 
கம்மயிய காய ஜோகீ ஹோ தீ அணாஹார யாண 

பரிமாணம் | 
தவ்விரஹித ஸம்ஸாரீ ஸவ்வோ ஆஹாரபரிமாணம் || 

( கோ.ஜீ.671 ) 


அதில் 


ஸம்ஸார ஸ்வரூப பேத வர்ணனம் ; 

மற்றும் ஸம்ஸாரம் என்னென்றரல் ஸம்ஸாரம் நோஸம் 
ஸாரம் அநோ ஸம்ஸாரம் நிஸ்ஸம்ஸாரம் என்று இந்த 
ஸம்ஸாரம் நான்கு விதமாகும் . 

சதுர்கதி ப்ரமணரூபத்தின் அனேக க்லேஸ 
படுவதான ஜீவராசியின் ப்ரமணம் ஸம்ஸார மென்பது . 

சதுர் கதி ப்ரமணம் சரீர அபாவரூப ஸம்ஸாராந்தர 
ப்ராப்தியும் இல்லாததினால் ஸயோகி கேவலி ஜிநகுணஸ்தான 
வர்த்தனையை நோ ஸம்ஸார மென்பது . 
ஸயோகி கேவலியைப்போல ஜீவப்ரதேஸ பரிஸ்பந்த ரூப 
யோக மில்லாததினால் அயோகி கேவலி ஜிந குணஸ்தான 
வர்த்தனையினை அநோஸம்ஸார மென்பது . 


684 


அமூர்த்த கேவல ஜ்ஞாநாதி அனந்த குணாதாரபூத 
ஸ ஹஜ சுத்த பரமாத்ம ஸ்வரூப முக்திகத ஸித்த பரமேஷ்டி 
களுடைய ஸுஸ்தித வ்யவஸ்தையை நிஸ்ஸம்ஸார மென்பது . 


பஞ்ச பரிவர்த்தனை 


மற்றும் இந்த ஸம்ஸாரம் பஞ்ச ப்ரகார மாகும் . 
என்னெனில் , த்ரவ்ய க்ஷேத்ர கால பாவ விகல்பமாம் . 


பவ 


அவற்றின் ஸ்வரூபம் என்னெனில் , அமூர்த்த அதீந்த்ரியு 
அனந்த ஜ்ஞான சுகாதி அனந்த குணாதாரபூத ஸஹஜ சுத்த 
பரமாத்ம த்ரவ்யேதர சேதன அசேதன மூர்த்த அமூர்த்த ரூப 
பூர்வாபூர்வ மிஸ்ர ஸமஸ்த புத்கல த்ரவ்ய சமூஹத்தை 
ஜ்ஞாநாவரணாதி த்ரவ்ய கர்ம ரூபத்தினாலும் சரீராதி நோ 
கர்ம ரூபத்தினாலும் சரீர போஷண நிமித்தமான அன்ன 
பானாதி பஞ்சேந்த்ரியு விஷய ரூபத்தினாலும் மேலும் அவந்த 
வாரம் ஏகஜீவனால் ஸ்வீகரித்து விடப்பட்ட பரிஸங்கயையின் 
ஒன்று த்ரவ்ய ஸம்ஸார மென்பது . 


( ஆர்யா ) 


ஸர்வேபி புத்கலா : க்கல்வே கேநாத் ரோச்சிதாஸ்ச 

ஜீவேன | 
ஹ்யஸ னந்தக்ருத்வா புத்கல 

பரிவர்த்தன 
ஸம்ஸாரே | 


க்ருத 


( வசனம் ) 


சுத்தாத்ம த்ரவ்ய ஸம்பத்தியாகிய ஸஹஜ சுத்த லோகா 
காச ப்ரமித அஸங்க்யேய ப்ரதேஸங்களுள் புறம்பாகி மூன்று 
லோகத்தும் 

அஸங்க்யாத ப்ரதேஸங்களுள் ஒவ்வொரு 
ப்ரதேஸத்துள்ளும் அனந்தவாரம் மரணோத்பத்திகளை எய்தி 
யும் அத்துணை ப்ரதேஸங்களுள் ஒவ்வொரு ப்ரதேஸங்களுள் 
ஒவ்வொரு ப்ரதேஸ க்ஷேத்ரத்தை புறம்பாகி அப்படி 
அனந்தவாரம் ஜீவன் மரணோத்பத்தியினை எய்துவது ஒன்று 
க்ஷேத்ர ஸம்ஸார மென்பது . 


685 


( ஸ்லோகம் ) 
ஸர்வத்ர ஜகதி க்ஷேத்ரே தேஸோன ஹ்யஸ்தி ஜந்து நா 

க்ஷண்ண : 

| 
ஹ்யவ காஹனானி பகுஸோ பந்தமதா க்ஷேத்ர 

ஸம்ஸாரே | 


( வசனம் ) 
ஸ்வ சுத்தாத்மானுபூதி ரூப நிர்விகல்ப பரம ஸமாதி காலம் 
புறம்பாகி ப்ரத்யேக தஸ கோடி கோடி ஸாகரோபம் ப்ரமித 
உத்ஸர்ப்பினி 

அவஸர்ப்பினிக ளென்ப இரண்டு காலத்து 
ஸமயராசியுள் ஒவ்வொரு ஸமயத்துள் நாநா பரிவர்த்தந ரூபத் 
தின் அனந்தவாரம் மரணோத்பத்திகளை எய்தியும் இந்த 
ஜீவன் அத்துணை ஸமய ராசியிலும் ஒவ்வொரு ஒழிவின்றி 
மரணோத்பத்திகளை கழிப்பது கால ஸம்ஸார மென்பது , 

( ஆர்யா ) 
உத்ஸர்ப்பிண்ய வஸர்ப்பிணி ஸமயனாவளி காஸு 

நிரவஸேஷாஸு | 
ஜாதோம்ருதஸ்ச பஹுஸ : பரிப்ரமணம் காலஸம்ஸாரே || 

( வசனம் ) 
அபேத ரத்ன த்ரயாத்மக வீதராக நிர்விகல்ப பரம ஸமாதி 
பலத்தினால் ஸ்வாத்மோப லப்த லக்ஷண ஸித்த பர்யாயோத் 
பத்தியினை அடையாது நாரக திர்யக் மனுஷ்ய பவங்களிலும் 
தேவகதியிலும் நிச்சய ரத்ன த்ரய பாவனா ரஹித போக 
காம்க்ஷாதி நிதானபூர்வகம் பண்ணும் த்ரவ்ய தபஸ் சரண 
ரூப ஜிந் தீக்ஷா பலத்தினால் நவக்ரைவேயக பர்யந்தம் . 

( காதை ) 
ஸக்கோ ஸஹக்க மஹிஸி தக்கின இந்தாய ளோய 

வாஸாய ) 
ளோயந்திய ஸவ்வட்டா தத்த சுதாணி ப்புதி ஜந்தி || 

இந்த காதா நிரூபித ஸ்தானங்களும் மற்றும் சில பரமாகம 
நிஷித்தங்களான ஸ்தானங்களல்லாத ஒழிந்த எல்லா பவங்களி 
லும் அனந்தவாரம் மரணோத்பத்தி எய்தியும் மித்யாத்வ 


686 


ராகாதி விபாவ பரிணத ஜீவன் அத்துணை பவங்களிலும் எய்தி 
பரிப்ரமிப்பது பவ ஸ்ம்ஸாரம் . 


( ஸ்லோகம் ) 


நரக ஜகன்யாயுஷ்யா துபரிம க்ரைவேயகாவ ஸாநேஷு 
மித்யாத்வ ஸ்ம்ஸ்ரு தேர்நஹி பவஸ்திதிர் பாவிதா 

பஹு ஸ : || 
( வசனம் ) 


மன 


வசன 


ஸர்வ ஜகன்ய ப்ரக்ருதி பந்தப்ரதேச பந்த நிமித்தங்களும் 
ஸ்ரேணி 

அஸங்க்யேய பாக ப்ரமிதங்களுமான சர்வோத் 
க்ருஷ்ட்ட மநோ வசன காய பரிஸ்பந்த ரூப சர்வ ஜகன்ய 
யோக ஸ்தானங்க ளாகும் . அதே ஸர்வோத்க்ருஷ்ட்ட ப்ரக்ருதி 
பந்த ப்ரதேஸ பந்த நிமித்தங்களும் தத்யோக்ய ஸ்ரேணி 
அஸங்க்யேயபாக ப்ரமிதங்களுமான ஸர்வோத்க்ருஷ்ட்ட 
காய பரிஸ்பந்த ரூப ஸர்வோத்க்ருஷ்ட்ட 

யோக 
ஸ்தானங்க ளாகும் . 

மற்றும் ஸர்வ ஜகன்ய ஸ்திதி பந்த நிமித்தங்களும் தத் 
யோக்ய அஸங்க்யேய லோக ப்ரமிதங்களுமான ஸர்வ ஜகன்ய 
கஷாயாத்வஸாய ஸ்தானங்களாகும் . சர்வோத் க்ருஷ்ட்ட 
ஸ்ததி பந்த நிமித்தங்களும் தத்யோக்ய அஸங்கேய லோக 
ப்ரமிதங்களுமான ஸர்வோத்க்ருஷ்ட்ட 

கஷாயாத்வஸாயஸ் 
தானங்களாகும் . 

மற்றும் ஸர்வ ஜகன்யாய நுபாக பந்த நிமித்தங்களும் தத் 
யோக்ய அஸங்கேய லோக ப்ரமிதங்களுமான ஸர்வ ஜகன்ய 
கஷாயா நுபாகாத்வஸாய ஸ்தானங்களாகும் . ஸர்வோதக்ருஷ்ட் 
டா நுபாக பந்த நிமிந்தங்களும் தத்யோக்ய அஸங்க்யேய லோக 
ப்ரமிதங்களுமான ஸர்வோத்க்ருஷ்ட்ட 

கஷாயா நுபாகா 
த்வஸாய ஸ்தானங்க ளாகும் . 


மற்றும் ஸ்வகீய ஸ்வகீய 

ஸர்வ 

ஜகன்யோத்க்ருஷ்ட்ட 
ஸ் தானங்களின் அந்தரானத்துள் நா நா ப்ரகார மத்ய கர்ம 
பந்த நிமித்தங்களுமான மத்யமயோக , க்ஷாய ஸ்தானங்களும் 
நாநா ப்ரகாரங்களாகும் என்று இவை சொல்லப்பட்ட ஜகன்ய 
மத்யமோத்க்ருஷ்ட்ட யோக கஷாய ஸ்தானங்களுள் ஜகன்ய 


687 


மத்ய மோத்க்ருஷ்ட்ட 

பேத பின்ன 

ஜ்ஞானாவரணாதி 
மூலோத்தர ப்ரக்ருதி ரூப கர்ம பந்தங்களுள்ளும் பரமாகமத்துள் 
சொல்லப்பட்ட க்ரமத்தினால் த்ரவ்ய பாவ கர்ம 

பந்த 
வித்வம்ஸன சமர்த்த விசுத்த ஜ்ஞான தர்சன ஸ்வபாவ நிஜபர 
மாத்ம ஸம்யக ஸ்ரத்தான ஜ்ஞாநாநுசரண ரூப அபேத 
ரத்னத்ரய பரிணத 

பரிணத ஸ்வபாவ பரிணாமங்களை படையாது 
சம்ஸார ஜீவன் அனந்த வாரம் கூடி பரிப்ரமிக்கப்படுவதென்று 
பாவ ஸம்ஸார மென்பது . 


பாவ 


( ஆர்யா ) 
ஸர்வப்ரக்ருதி ஸ்தித்யனு பாக ப்ரதேஸபந்த யோக்யானி 
ஸ்தானா வ்யனு பூதானி ப்ரமதா புவி பாவஸம்ஸாரே || 

( வசனம் ) 
இவ்வண்ணம் ஸம்க்ஷேபத்தினால் சொல்லப்பட்ட பஞ்ச 
ப்ரகார ஸம்ஸாரத்துள் அதீத அனந்த காலத்துள் அனந்த 
வாரம் பரிப்ரமித்து க்லேஸ பரம்பரையை எய்திய அவஸ்தை 
களை பொறுத்து தத்க்லேஸ விநா சார்த்தமாகி நிஸ்ஸம்ஸார 
ஸஹஜ சுத்த பரம பாரிணாமிக 

பாவநோத்பூத பரமா 
னந்த சுக சமரஸீ கரண பரிணதியினை அனவ்ரதம் த்யானிக் 
கப்படு மென்பது அர்த்தம் . 
ஸத் பிரரூபணம் 
இனி ஆஹாரமார்கணையில் ஸாமான்யத்தினால் பதின்மூன்று 
குணஸ் தானம் : 

கு -13 ; ஜீ -14 ; பர் -6 / 6 , 5/5 , 4/4 ; ப்ரா -10 / 7 , 9/7 , 8/6 , 
7/5 , 6/4 , 4/3 , 3/2 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ - கர்மண 
காய யோகம் புறம்பாக 14 ; வே -3 ; க -4 ; ஞா -8 ; ஸம் -7 ; 
த -4 ; லே -6 / 6 ; ப -2 ; ஸம் -6 ; ஸம் -2 ; ஆ -1 ; 2-12 . 
அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -13 ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -10 ; 9 , 8 , 7 , 6 , 4 , 3 ; 
ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -11 ; வே -3 ; க -4 ; ஞா -8 ; 
ஸம் -7 ; த -4 ; லே -6 / 6 ; ப -2 ; ஸம் -6 ; 

ஸம் -2 ; 

ஆ -1 ; 
உ -12 . 


688 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 


கு -5 ; p - 7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -7 , 7 , 6 , 5 , 4 , 3 , 2 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -3 ; வே -3 ; க -4 ; ஞா -6 ; ஸம் -4 ; 
த -4 ; லே -1 / 6 ; 1-2 ; ஸம் -5 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -10 . 


ஆஹாரக மித்யாத்ரஷ்ட்டிகளுக்கு : 

கு -1 ; p - 14 ; பர் -6 / 6 ; 5/5 , 44 ; ப்ரா -10 / 7 , 9/7 , 8/6 , 7/5 
6/4 , 4/3 ; ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -12 ; வே -3 ; க -4 ; 
ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 ; 1-2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -1 ; 


உ -5 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -10 . 9 , 8 , 7 , 6 , 4 ; 
ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -6 ; யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3; 
ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 ; 1-2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -5 . 
அவர் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; ஜீ -7 ; பர் -6 , 5 , 4 ; ப்ரா -7 ; 7 , 6 , 5 , 4 , 3 ; 
ஸம் -4 ; க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -2 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; 
த -2 ; லே -1 / 6 ; 1-2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; ஆ -1 ; உ -4 . 
ஆஹாரக ஸாஸாதனர்க்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா 10 / 7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -12 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 ; 1-1; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
அவர் பர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; A - 4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 
அவர் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p- 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 / 6 ; 1-1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -4 . 


689 


ஆஹாரக மிஸ்ர ஸம்யக் மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கு : 


கு -1 ; ஜீ -1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -5 . 


ஆஹாரக அஸம்யத ஸம்யக்த்ருஷ்டிகளுக்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; 
கா -1 ; யோ -12 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 ; 
ப -1 ; ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


அவர் பர்யாப்தகர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 ; ப-1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


அவர் அபர்யாப்தகர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1 ; 
யோ -2 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -6 / 6 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


ஆஹாரக தேஸவ்ரதிகளுக்கு : 

கு -1 ; ஜீ -1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -4 ; க -2 ; இ -1 ; கா -1 : 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -3; த -3 ; லே -3; 1-1 ; ஸம் -3 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


ஆஹாரக ப்ரமத்த ஸம்யதர்க்கு : 

த -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -10 / 7 ; ஸம் -4 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -10 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -3 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


ஆஹாரக அப்ரமத்த ஸம்ய தர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -3 ; த -3 ; லே -3 ; ப -1 ; 
ஸம் -3 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


690 


ஆஹாரக அபூர்வகரணர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -3 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; 1-1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-7 . 


அனிவ்ரத்தி கரணர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -2 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -3 ; க -4 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
த்விதிய அனிவ்ரத்தி கரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 : இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -4 ; ஞ r - 4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
த்ர தீய அனிவ்ரத்தி கரணருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -3 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; 1-1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
சதுர்த்த அனிவ்ரத்திகரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -2 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-7 . 
பஞ்சம அனிவ்ரத்திகரணர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் 6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -2 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 
சூக்ஷ்மஸாம்பராயர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -1 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -1 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


691 


உபசாந்த கஷாயர்க்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; க -0 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


r ண கஷாயருக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -10 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -9 ; வே -0 ; 4-0 ; ஞா -4 ; ஸம் -1 ; த -3 ; லே -1 ; ப -1 ; 
ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -7 . 


ஆஹாரக ஸயோகி கேவலி கட்கு : 

கு -1 ; p - 2 ; பர் -6 / 6 ; ப்ரா -4 / 2 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 : 
யோ -6 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ஸம் -1 ; த -1 : லே -1 ; 1-1 ; ஸம் -1 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; 2-2 . 
அனாஹாரகர்க்கு : 


கு -5 ; p - 8 ; பர் -6 / 5 , ப்ரா -7, 7 , 6 , 5 , 4 , 3 , 2 , 1 ; ஸம் -4 ; க -4 ; 
இ -5 ; கா -6 ; யோ -1 ; வே -3 ; க -4 ; ஞா -6 ; ஸம் -2 ; த -4 ; 
லே -6 ; 1-2 ; ஸம் -2 ; ஸம் -1 ; ஆ -1 ; உ -10 . 
அனா ஹாரிக மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கு : 

கு -1 ; ஜீ -7 ; பர் -6 , 5,4 ; ப்ரா -7 , 7 , 6 , 5 , 4 , 3 , 1 ; ஸம் -4 ; 
க -4 ; இ -5 ; கா -6 ; யோ -1 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; 
த -2 ; லே -1 ; ப -2 ; ஸம் -1 ; ஸம் -2 ; அநா -1 ; உ -4 . 


அனாஹாரிக ஸாஸாதனர்க்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -3 ; இ -1 ; கா -1 ; 
யோ -1 ; வே -3 ; க -4 ; ஞா -2 ; ஸம் -1 ; த -2 ; லே -6 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -1 ; ஆ -1 ; 2-4 . 
அனாஹாரிக அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டிகளுக்கு : 

கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -7 ; ஸம் -4 ; க -4 ; இ -1 ; கா -1; 
யோ -1 ; வே -2 ; க -4 ; ஞா -3 ; ஸம் -1 ; த -3 ; லே -3 ; 1-1 ; ஸம் -3 ; 
ஸம் -1 ; ஆ -1 ; உ -6 . 


692 


அனாஹாரிக ஸயோகி கேவலி கட்கு : 


கு -1 ; p- 1 ; பர் -6 ; ப்ரா -2 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -1 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ஸம் -1 ; த -1 ; லே -6 / 1 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -0 ; ஆ -1 ; 2-2 . 
அனாஹாரிக அயோகி கேவலிகட்கு : 


கு -1 ; p - 1 ; பர் -6 ; ப்ரா -1 ; ஸம் -0 ; க -1 ; இ -1 ; கா -1 ; 
யோ -0 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ஸம் -1 ; த -1 ; லே -6 ; ப -1 ; 
ஸம் -1 ; ஸம் -0 ; ஆ -1 ; உ -2 . 
அனாஹாரிக ஸித்தருக்கு : 

கு -0 ; p - 0 ; பர் -0 ; ப்ரா -0 ; ஸம் -0 ; க -1 ; இ -0 ; கா -0 : 
யோ -0 ; வே -0 ; க -0 ; ஞா -1 ; ஸம் -0 ; த -1 ; லே -0 ; ப- ? ; 
ஸம் -1 ; ஸம் -0 ; ஆ -0 ; உ -2 . 
திரிப கிங் 

ஆஹாரகர்க்கு : 120 ; அபந்தம் முன் சொன்ன ஸாமான்ய 
குணஸ்தானம் போல் சொல்லுவது . 

அனா ஹாரகர்க்கு கம்மேவ அணாஹாரோ என்ப ந்த 
சூத்ராபிப்ராயத்தினால் - 112 பந்த யோக்ய ப்ரக்ருதியாகும் . 

இனி வ்யுச்சித்தி -13, 24 , 74 , 1 ; பந்தம் - 107 , 94 , 75 , 1 . 
அபந்தம் - 5 , 18 , 37 , 111 , 112 . 

இது பந்த த்ரிபங்கியின் கதனம் . 

இனி உதய த்ரிபங்கி என்னெனில் ஆஹாரகர்க்கு உதய 
யோக்யப்ரக்ருதி -118 ; ஆஹாரோ ஸகுணோக்கம் 

ணவரி 
ஸப்பாணு புவ்வீயோ . வ்யுத்சித்தி 5 , 9 , 1 , 13 , 8 , 5 , 4 , 6 , 6 , 
1 , 2 , 16 , 42 . 

உதயம் 113 , 108 , 100 , 100 , 87 , 81 , 76 , 72 , 66 , 60 , 59 , 
57 , 42 . 
அனுதயம் 5 , 10 , 18 , 18 , 31 , 37 , 42. 46 , 452 , 58 , 59 , 61 
76 . 


693 


அநாஹாரகர்க்கு உதய யோக்யப்ரக்ருதி -89 ; வ்யுச்சித்தி 
3 , 10 , 31 , 25 , 12 ; உதய யோக்யப்ரக்ருதி 87 , 81 , 75 , 25 , 12 ; 
அநுதயப்ரக்ருதி 2 , 8 , 14 , 64 , 77 . 

இது உதய த்ரபங்கியின் கதனம் . 

இனி , ஸத்வத்ரியங்கியின் கதனம் ஆஹாரகர்க்கு - 148 . 
அநாஹாரகர்க்கு 147 . 

இது ஸத்வத்ரிபங்கியின் கதனம் , 


இந்த ஆஹார மார்கணை யறிந்து யாது செய்வதெனில் 
அநாஹார சுத்த பாரிணாமிக பாவ பரம பாவ க்ராஹக சுத்த 
த்ரவ்யார்த்திக நயத்தினால் நவபதார்த்தங்களுள் க்யாதி பூஜா 
லாப த்ருஷ்ட்டஸ்ருதா நு பூத க்ருஷ்ண நீல கபோத அசுப 
லேஸ்யாதி ஸமஸ்த பர த்ரவ்ய அவலம்ப நோத்பன்ன 
ஸங்கல்ப கல்லோல மாலா ரஹித வீதராக பரம் ஸமாதி 
சமுத்பன்ன நித்யானந்த ரூப சுக ரூப ரஸாஸ்வாதன பரம 
ஸமரஸிபாவ ஸ்வ ஸம்வே தன ஜ்ஞான கம்ய நிஜதேஹோந் 
தர்கத சுத்த ஜீவாஸ்திகாய அபிதான சுத்த ஜீவ த்ரவ்யம் 
உபாதேய மென்பது பாவார்த்தம் . 


( கத்யம் ) 
வீதராக ஸர்வஜ்ஞ ப்ரணீதமும் 

சப்தபங்கி 
ஸமாலிங்கிதமுமான பதார்த்த ஸார ஸாஸ்த்ரத்துள் ஆஹார 
மார்கணா ஸ்வரூப நிரூபணம் , - ஏகோனத்ரிம்ஸத் பரிச்சேதம் . 


ஸ்ரீ வீதராகாய நம 


முப்பதாம் அதிகாரம் 


உபயோகாதிகார நிரூபணம் 


( ஆர்யா ) 
கேவலத்ருக் ஜ்ஞானாட்யம் ஜீவாஜீவாதி தத்வ ஸந்த்ரு 

ஷ்ட்டம் | 
பாபவே பாரதீம் ஸ்ரீவீரம் - நத்வோபயோககம் லயே ] ] 

( வசனம் ) 
இனி உபயோ காதிகாரம் என்னெனில் , ஸாகார ரூப 
மான எட்டுவித ஜ்ஞாநோபயோகமும் அநாகாரரூபமான 
நான்கு வித தர்சநோபயேகமும் இந்த த்வித ( 2 ) உபயோகமும் 
சத்மஸ்த்தருள் க்ரமத்தினாலாகும் ; நிராவரணத்துள் அக்ரமத் 
தினா லாகும் . 

பூர்வகாலபாவியான தர்சனத்தினால் முன்னம் பூஜ்யமாகை 
யினால் ஜ்ஞாநோபயோகம் ந்யாஸம் , ஸம்யக் ஜ்ஞானப்ர 
கரணமாகையினால் முன்னம் பஞ்சவிதோபயோக கதனம் 
செய்யப்பட்டது . ப்ரயோக க்ர ஹனத்தினால் விபர்யய ஜ்ஞான 
த்ரயம் ஸ்வீகரிக்கப்பட்டதினால் அஷ்ட்ட வித ஜ்ஞாநோப 
யோக நிரூபிதம் . இதில் சகல விமல கேவலஜ்ஞான தர் சநோப 
யோக த்வயமும் உபாதேயம் . தத்ஸா தகத்வத்தினால் வீதராக 
நிர்விகல்ப ஸ்வஸம்வேதன 

ஸ்ருத ஜ்ஞானம் 
தர்சநோபயோக த்வயமு உபாதேய மென்பது தாத்பர்யம் . 

( காதை ) 
வத்துணிமித்தம் பாவோஜாதோ ஜீவஸ்ஸ ஜே து உவஜோ 

கோ | 
ஸோதுவிஹோ ணாயவ்வோ ஸாயா ரோ சேவ ணாயா 

ரோ | ( கோ . ஜு , 672 ) 


லக்ஷண 


பாவ 


696 


வஸ்த்யாத்ம குணபர் யாயோ அஸ்மின் இதி வஸ்து ஜ்ஞேய 
பதார்த்த தத்க்ர ஹனாய ப்ரவ்ரத்த ஜ்ஞானம் வஸ்து நிமித்தம் 
பாவ ; அர் தத்க்ர ஹணவ் யாபார இத்யர்த்த : 


( காதை ) 


ணாணம் பஞ்சவி ஹம் வியஅண்ணானதிய ச ஸாக ருவஜோ 

கோ | 
சது தம்ஸன மணகாரோ ஸவ்வே சுல்லக்கண ஜீவா !! 

( கோ . ஜீ . 673 ) 


மதிசுத ஓஹி மணே ஹிய ஸயஸய விஸயே விஸேஸ 

விண்ணாணம் | 


அந்தோ முஹுத்த காலோ உவ்ஜோகோ ஸோது 

ஸாயாரோ || ( கோ.ஜீ. 674 ) 
இந்திய மனோ ஹிணா வா அத்தே அவிஸேஸி தூண ஜம் 

க ஹணம் | 
அந்தோ முஹுந்த காலோ உவஜோகோ ஸோ 

அனாயாரோ || ( கோ.ஜீ. 675 ) 

( வசனம் ) 
பூர்வோக்த்த சர்வ ஜீவ ஸாதாரண உபயோக உபலப்தித 
ஜீவன்களுக்கு சம்ஸாரிக ளென்றும் முக்த்த ரென்றும் த்வித 
மாகும் . 
அதில் 

ஸம்ஸரணம் ஸம்ஸார : பரிவர்த்தன : ஸத்வித : 
அதனுள் ஔதாரிகாதி த்ரிசரீர ஆஹாராதி ஷட்பர்யாப்தி 
யினுக்கு யோக்யமும் ஏக ஸமயத்துள் ஏக ஜீவ க்ரஹீதமும் 
ஸ்ணிக்த ரூக்ஷ வர்ண கந்தாதிகளினால் தீவ்ர மந்த மத்யம 
பாவத்தினாலும் யதாவஸ்திதமும் த்விதீயாதி ஸமயங்களில் 
நிர்ஜீர்னமுமான புத்கல சயம் நோகர்ம புத்கலத்தின் பரிவர்த் 
தனம் . ஏகஜீவனின் அனேக ஸமயத்துள் அஷ்ட்டவித கர்ம 
பாவத்தினால் க்ருஹீதமும் ஸமயா திக ஆவளி காலாதிக்ராந் 
தனந்தர த்விதியாதி ஸமயத்துள் நிர்ஜீர்ணமுமான புத்கல சயம் 
கர்ம புத்கல பரிவர்த்தன மாகும் . அது என்னெனில் , 


697 


( காதை ) 


அக ஹிய மிஸ்ஸம் கஹியம் மிஸ்ஸம் கஹியஞ் ச முணஹ 

கஹி யஞ் ச | 
மிஸ்ஸம் கஹியம் மகஹியம் மிஸ்ஸம் அகஹியஞ் ச || 

( வசனம் ) 


அக்ருஹீத க்ரஹ ணாத்தேயும் க்ருஹீத க்ர ஹணாத்தேயும் 
மிஸ்ரக்ரஹணாத்தேயும் என்று தத்புத்கல பரிவர்த்தனை த்ரி 
விதம் . அதில் விவக்ஷித புத்கல பரிவர்த்தனத்துள் கொள்ளா 
ததை கொள்ளுகிற காலம் அக்ருஹீத க்ரஹணாத்தே , கொண் 
டதை கொள்ளுகிற காலம் க்ருஹீத க்ரஹணாத்தே ; யுகபத் 
உபயக்ரஹண காலம் மிஸ்ர க்ரஹணாத்தே யாகும் . இவற் 
றின் பரிவர்த்தன க்ரமமே நோகர்ம புத்கல பரிவர்த்தன 
க்ரமம் . 

முதல் ஸமயம் தொடங்கி அனந்தகாலம் அக்ரஹீத 
க்ரஹணாத்தேயாகி ததனந்தரம் ஏகவாரம் மிஸ்ர க்ரஹ 
ணாத்தே யாகும் . மற்றும் க்ரஹீத க்ரஹனம் அனந்த காலம் 
போகி மிஸ்ர க்ரஹனம் ஏக வார மாகும் . இந்த க்ரமத்தினால் 
மிஸ்ர க்ரமத்ஹனாத்தேகரும் அனந்த வாரம் போகும் . 
அதன் பின்பு அனந்த கால க்ருஹீத க்ரஹணமாக க்ருஹீத 
க்ரஹனம் ஒண்ணா வாகும் . இந்த க்ரமத்தினால் க்ருஹீத 
க்ரஹனங்கள் அனந்த வாரம் போனால் முதல் பரிவர்த்தன 
மாகும் . 


அதன் மேல் மிஸ்ர க்ர ஹனம் அனந்த வாரம் போனால் 
ஏகவாரம் அக்ருஹீத க்ர ஹன மாகும் . அந்த இந்த யுக்மமும் 
அனந்த வாரம் போனால் ஏகவாரம் 

க்ருஹீத க்ரஹண 
மாகும் . இந்த க்ரமத்தினால் இந்த விகல்பமும் அனந்த வாரம் 
போனால் இரண்டாவது பரிவர்த்தனம் . 

அதன் பின்பு , அனந்த காலம் மிஸ்ர க்ர ஹனமாக 
ததனந்தரம் ஏக வாரம் க்ருஹீத க்ரஹண மாகும் . இந்த 
க்ரமத்தினால் க்ருஹீத 

க்ரஹண 

சலாகா நிசயம் அனந்த 
வாரம் போனால் ஏக வாரம் அக்ரஹீத க்ரஹண மாகும் .. 


698 


போனால் 


தத் அக்ருஹீக க்ர ஹனங்களும் அனந்தவாரம் 
மூன்றாம் பரிவர்த்தனமாகும் . 


அதின் மேல் அனந்த காலம் நிரந்தரம் க்ருஹீத க்ரஹண 
மாக மிஸ்ர க்ரஹணம் ஏக வார மாகும் . இந்த க்ரமத்தினால் 
மிஸ்ரக்ரஹண சலாகா நிசயம் அனந்த வாரம் க்ரஹணம் 
போனால் ஏக வாரம் அக்ருஹீத க்ரஹண மாகும் . இந்த 
ப்ரகாரத்தினால் அக்ருஹீத க்ரஹண சலாகாதி 
அனந்த வாரம் போகி புத்கல பரிவர்த்தன ப்ரதம ஸமய 
க்ருஹீத நோகர்ம ஸமய ப்ரபத்த புத்கலங்கள் த்விதீயாதி 
ஸமயத்துள் நிர் ஜரித்து எத்துணை காலத்து சுத்தங்களாகி 
மீள்வதாகும் அது ஒன்று கர்ம புத்கல பரிவர்த்தன மென்ப 
தாகும் . 


நிசயம் 


நோகர்மத்தை போல் அந்த த்விதீயாதி ஸமயத்தில் 
நிர்ஜரையில்லாததினால் பந்தாவளி போகி ததனந்தர 
ஸமயத்தை கண்டித்து தத் த்விஸமயாதி காவளியின் தொடங்கி 
நிர்ஜரிக்கின்ற கர்ம புத்கல பரிவர்த்தனமும் இந்த க்ரமத்தி 
னால் அறிவது . தத் உபய பரிவர்த்தன மாகும் . 


கால 


சூக்ஷ்ம நிகோத லப்த்ய பர்யாத்மகம் ருஜு கதி ஜனித 
ப்ரதம ஸமயத்துள் ப்ராரம்பக னாகும் . தத் உபய பரிவர்த்தன 

சமானத்தில் விநஷ்ட்ட ஸம்ஸாரிகளுக்கு பஹுவார 
க்ர ஹணம் கூடாதாகையினால் , அக்ருஹீத க்ரஹணகாலம் 
அனந்த மாகியும் எல்லாத்துக்கும் சிறியதை பற்றி மிஸ்ர 
க்ருஹண காலம் அனந்தகுணம் . அதைப்பற்ற ஜகன்ய க்ருஹீத 
க்ரஹண காலம் அனந்த குணம் . ஜகன்ய புத்கல பரிவர்த்தனம் 
விஸேஷாதிகம் . அதைப்பற்ற உத்க்ருஷ்ட்ட க்ருஹீத க்ரஹண 
காலம் அனந்த குணம் , உத்க்ருஷ்ட்ட புத்கல பரிவர்த்தனம் 
விஸேஷாதிகம் . அதில், 


( காதை ) 
அகஹிய கஹனீ சுண்ணம் மிஸ்ஸ க்கஹ ணே வியோண 

ஹஸ்ஸபயம் | 
கஹணக்க ஹ ணே ரூவம் ஸந்திட்டி ஹோஇ ஜினதிட்டம் !! 


699 


( வசனம் ) 


அக்ருஹீதத்திற்கு ஸொன்னே ( சுண்ணம் ) மிஸ்ரத்திற்கு 
ஹம்ஸ பாதம் ; க்ருஹீ தத்திற்கு ஒன்று இலக்கம் . இது ஸந்த்ரு 
ஷ்ட்டி 0.1 . + .1.0000 + 0000 + 0000 + 00001 + 0000 + 0000 + 
0000 + 0000 + 0000 + 00001 + 0000 + 0000 + 0000 + 0000 + 0000 
+ 0000 + 0000 +0000 + 0000 + 0000 + 00001 : ப்ரதம பரிவர்த் 


தனம் 


++ 4 + 0 + + + + 0 + + + +0 ++++ 0 ++++ ! 
++++ 0 + +++ 0 +++ +0 ++++ 0 ++++ 1 
++++ 0 + + + +0 ++++ 0 

++++ 0 

++++ 1 
++++ 0 ++++ 0 ++++ 0 ++++ 0 ++++ 1 த்விதீய 
பரிவர்த்தனம் 

++++ 1 +++ +1 ++++ 1 ++++ 1 ++++ 0 
++ + +1 

++++ 1 ++++ 1 ++++ 1 ++++ 0 
++++ 1 ++++ 1 ++++ ++++ 1 ++++ 0 
++++ 1 ++++ 1 ++++ 1 + +++ 1 ++++ 0 த்ரிதீய 
பரிவர்த்தனம் 


1111 + 1111 + 1111 + 1111 + 11110 
1111 + 1111 + 1111 + 1111 + 1111 + 11110 
1111 + 1111 + 1111 + 11110 சதுர்த்த பரிவர்த்தனம் . 


( காதை ) 
ஸவ்வேவி புக்கனா க்கலு கமஸோ புத்தச்சியாய ஜீவேண | 
அஸஈஹி அனந்த கருத்தோ போக்கள பரியட்ட 

ஸம்ஸாரே || 


( வசனம் ) 


பஞ்ச பரிவர்த்தனை 

த்ரவ்ய க்ஷேத்ர கால பவ பாவ பரிவர்த்தன ஸ்வரூபம் : 
த்ரவ்ய பரிவர்த்தனம் . 

லப்த்தி அபர்யாப்தகனும் ஸர்வ ஜகன்ய ப்ரதேஸ 
சரீரனும் லோக மத்ய ப்ரதேஸாஷ்ட்டகமும் ஸ்வ சரீர மத்ய 


700 


ப்ரதேஸம் செய்து பிறந்து க்ஷத்ர பவ க்ரஹணம் பொருந்தி 
வந்து ம்ருதமாவதுமான ஒரு சூஷ்ம நிகோத ஜீவன் . 


அதுவே மற்றும் தத் அவாகாஹனத்தினால் , த்விவாரம் 
அதிலேயே பிறந்து பஞ்சத்வ மெய்தி மற்றும் த்ரி சது : 
பஞ்சாதிவாரம் க்ரமத்தினால் அங்குல அஸங்க்யேயபாக ப்ரமித 
ஆகாஸ ப்ரதேஸங்களுள் எத்துனையுண்டு அத்துணைசூலும் 
அதிலேயே பிறந்து பிற்பாடு ஏகைக ப்ரதேஸாதிக பாவத்தி 
னால் சர்வலோகத்தையும் தனக்கு ஜன்ம க்ஷேத்ரம் பண்ணி 
பிறந்து மற்றும் ஒழிந்த அவகாஹனங்களிலும் ஸ்வோசித 
க்ஷேத்ர மளவும் இப்படிப் பிறப்பது . 


(காதை ) 
ஸவ்வம்ஹி லோயக்கேத்தே கமஸோ தண்ணத்தி 

ஜண்ணஒக் குண்ணம் | 
ஓகா அணாய பஹுஸோ பரிப்பமிதோ க்கேத்த 

ஸம்ஸாரே |]] 


( வசனம் ) 
யாதொரு ஜீவன் உத்ஸர்ப்பிணீ ப்ரதமஸமயத்துள் 
பிறந்து தன் ஜீவிதாவ ஸானத்து மரணமாகி அதுவே மற்றும் 
த்விதியோபஸர்ப்பிணியில் த்விதீய ஸமயத்துள் உதித்து நிஜ 
ஜீவிதாந்தத்துள் பஞ்சத்வ மெய்தி மற்றும் அந்த ஜீவனே 
த்ரதீயோத்ஸர்ப்பி J ணின் த்ரதீய ஸமயத்துள் 

பிறந்து 
நிஜாயுரவஸானத்துள் மரண மெய்தி மற்றும் இந்த க்ரமத்தி 
னால் உத்ஸர்ப்பிணி அவஸர்ப்பிணி த்வயத்தின் 
பரிசமாப்தி யளவும் 

நிரந்தர்யத்தையும் 
நிரந்தர்யத்தையும் அடையும் . 

( காதை ) 
உஸ்ஸப்பணி ஒஸப்பிணி ஸமயாவளி யாஸு ணிரவ 

ஸேஸாஸு | 
ஜாதோமதோயபஹுஸோ ப்பவணேணது காள 

ஸம்ஸாரே || 


ஸமயசய 


ஜனன 


மரண 


வை கால பரிவர்த்தனம் . 


701 


( வசனம் ) 


பவ பரிவர்த்தன மென்பது நரக கதியுள் தஸவர்ஷஸஹஸ்ர 
ப்ரமாண ஸர்வ ஜகன்யாயுஷ்யத்தை கட்டி பிறந்து தத் அவ 
ஸானத்துள் விநாசத்தை எய்தி ஸம்ஸாரத்து சுழன்றும் மற்றும் 
தஜ்ஜகன்யாயுஷ்யத்தைகட்டி தஸவர்ஷ ஸ ஹஸ்ர ஸமயசயம் 
எத்தனை உண்டு அத்துனை சிலவும் மீளவும் ஜனனம் ம்ருதி 
களிலேயே அடைந்து பின்பும் ஏகைக ஸமயாதிக பாவத்தினால் 
த்ரயஸ் திரிம்சத் ஸாக ரோபம ஸமய நிசயங்களின் சமாப்தி 
எய்தி , மற்றும் திர்யக் கதியுள் அந்தர் முஹுர்த்தமாத்ராயுஷ் 
யத்தைகட்டி பிறந்து பூர்வோக்த்த க்ரமத்தினால் த்ரிபல்யோ 
பமங்களை பரிஸமாப்தி எய்தி , மனுஷ்ய கதியிலும் இந்த க்ர 
மத்தினால் பிறந்து , தேவ கதியில் தசவர்ஷஸஹஸ்ராதி ஏகவிம் 
சதி த்ரிம்ஸத் ஸாகரோபம ஸமயசய மாத்ரோத்பத்தி சயங் 
களை ஏக ஜீவனே எய்தும் . 

( காதை ) 


ணிரயாதி ஜஹண்ணாதிஸு ஜாவது உவரில்லயாது 

கேவஜ்ஜூ | 
மிச்சத்த ஸம்ஸகேணது பஹுஸோ விபவட்டிதீப்பவிதோ !! 


இது பவ பரிவர்த்தனம் . 

( வசனம் ) 
யாதொரு பஞ்சேந்த்ரிய ஸம்ஜ்ஞி பர்யாப்தக மித்யாத் 
ருஷ்ட்டி ஜீவன் அந்த 

கோடி கோடி ப்ரமித ஸ்வயோக்ய 
ஜ்ஞா நாவரண ப்ரக்ருதி ஸர்வஜகன்ய ஸ்திதியைகட்டும் அது 
அஸங்க்யேய லோக ப்ரமிதங்களும் ஷட்ஸ்தான பதிதங்களும் 
தத் ஸ்திதி யோக்யங்களுமான கஷாயாத்வஸாய ஸ்தானங்கள் 
ஜீவனுக்கு ஆகும் . அதில் ஜகன்ய > கக்ஷாயாத்யவஸாய , ஸ்தான 
நிமித்தங்களும் அஸங்க்யேய லோக ப்ரமிதங்களுமான அநுபா 
காத்யவஸாய ஸ்தானங்களு மாகும் . இந்த ஸர்வ ஜகன்ய ஸ்தி 
தியையும் ஸர்வ ஜகன்ய கஷாயாத்யவஸாய ஸ்தானமும் ஸர்வ 
ஜகன்ய அனுபாக ஸ்தானத்தையும் அடைந்திருந்ததற்கு தத் 
யோக்ய் ஸாவ் ஜகன்ய யோக ஸ்தான மாகும் . 


702 


அந்த ஸ்திதி கஷாயா நுபாக ஸ்தானங்கள் நியமித்தினால் 
அஸங்க்யேயபாக வ்ரத்தி யுக்த்த த்வ தீய யோக ஸ்தான 
மாகும் . 


இப்படி த்ரதீயாதிகளுள் ஸ்ரேணி அஸங்க்யேயபாக ப்ரமித 
சது : ஸ்தான பதிதங்களுமாப்போல் தத் ஸ்திதியும் தத் கஷா 
யாத்யவஸாயஸ்தானமும் பொருந்தி இருந்ததற்கு நியமத்தி 
னால் த்விதீயானுபாகாத்யவஸாய ஸ்தான மாகும் . தத்யோ 
கஸ் ஸ்தானங்களை முன்சொன்னாப் போல் அறிவது . 

இப்படி த்ர தீயாதி அனுபாகாத்யவஸாய ஸ்தானங்களுள் 
அஸங்க்யாத லோக பரிசமாப்தியளவும் அறிவது . நியமத்தி 
னால் அப்படியே தத்ஸ்திதியை பொருந்தியிருந்ததற்கு மற்றும் 
த்விதீய கஷாயாத்வஸாய ஸ்தான மாகும் . அதற்கும் அனுபா 
காத்யவஸாய ஸ்தானங்களுள் யோக ஸ்தானங்களும் முன் 
போல் அறியப்படுவது . 

இப்படி த்ரதீயாதி கஷாயாத்யவஸாய ஸ்தானங்களுள் 
அஸங்க்யேலோக பரிசமாப்தியளவும் வ்ரத்தி க்ரமம் அறியப் 
படும் . 

இப்படி ஸித்தர் ஜகன்ய ஸ்திதியை பார்க்க ஸமயாதிக 
ஸ்திதிக்கு கஷாயாதி ஸ்தானங்கள் முன்போல வாகும் . அப்படி 
ஸமயாதி சக்ரமத்தினால் த்ரிம்சத் ஸ்ாகரோபம கோடி கோடி 
ப்ரமித உத்க்ருஷ்ட்ட ஸதிதிவரை கஷாயாதி ஸ்தானங்கள் 
அறியப்படும் . இப்படி சகல கர்மங்களுடைய மூல ப்ரருக்ருதி 
கட்கும் உக்தர ப்ரருக்ருதி கட்கும் பரிவர்த்தன க்ரமம் அறியப் 
படும் , 


(காதை ) 
ஸவ்வோ பயடிட்டிதிஓ அணுபாக பதேஸ பந்தட் 

டானாணி ) 
மிச்சத்த ஸம்ஸிதேணயப்பமிதோ புண ப்பாவ ஸம்ஸாரே || 
இப்படி சர்வ சமுதாயம் பாவ பரிவர்த்தனம் , 

( வசனம் ) 
இதனுள் ஒன்று புத்கல பரிவர்த்தன காலம் அனந்த 
குணம் ; க்ஷேத்ர பரிவர்த்தன காலம் அனந்த குணம் ; கால 


703 


கால 


பவ 


பரிவர்த்தன காலம் அனந்த குணம் ; பவ பரிவர்த்தன காலம் 
அனந்த குணம் ; பாவ பரிவர்த்தன காலம் அனந்த குணம் , 
அதீத காலத்துள் பாவ பரிவர்த்தன வாரங்கள் அனந்த குணம் ; 
பரிவர்த்தன 

வாரங்கள் அனந்த குணம் ; 
பாவ பரிவர்த்தன வாரங்கள் அனந்த குணம் ; க்ஷேத்ர பரிவர்த் 
தன வாரங்கள் அனந்த குணம் ; புத்கல பரிவர்த்தன வாரங்கள் 
அனந்த குணம் . இப்படி நிரூபித பஞ்சவித ஸம்ஸார முக்த்தர் 
ஸம்ஸார பூர்வகம் முக்த்தியாகையினால் ஸம்ஸாரிகள் முந்துற 
நிரூபிக்கப்பட்டாரென்று அறிவது . கர்ம முக்த்வத்வமே 
உபாதேய மென்பது தாத்பர்யம் . தத் கர்ம முக்த்திக்கு பேதா 
பேத ரத்ன த்ரயங்களே காரணங்களும் . 


அவை என்னெனில் , 


( ஸ்லோகம் ) 


பேத ஸம்யக்த்வ யுக்த்தாய பேத ஜ்ஞான ப்ரவேதிநே 
போதசாரித்ர தாராய நமோஸ்து குமுதேந்தவே || 


( லளித ரகளை ) 


ஸ்ரீ வீதராகைவ தேவ இதி ப்பாவ நா 
தேவ ஜிந பாஷிதா கமஸாரம் பாவதா 
ஜீவாதி தத்வேஷ ஸார தர ப்பாவ நா 
ப்பாவப்பவ விஜிய முனி சரணயோர் ப்பாவநா 
பஞ்சப்பாவோத்பூத கரண த்ரிப்பாவநா 
பஞ்சவிம்சதி மலா தீதமதப்பாவ நா 
பஞ்சாதிசாரஜித ஸம்யக்த்வ ப்பாவ நா 
பஞ்சகுருசரண ஸரஸிஜபக்த்தி ப்பாவநா 
ஸம்ஸார தேஹாதி வைராக்ய ப்பாவநா 
ஹிம்ஸாதி ஜிந ஜைந்தர்ம ப்ரப்பாவ நா 
ஸம்ஸார ஜீவா நுகம்ப ஸம்பாவ.நா 
ஸம்ஸயா போஹ ஸம்ஜ்ஞான ஸம்பாவநா 
ப்ரக்ருதி சப்தக ரஹித ருசி ரூப ஸம்யக்தவ 
அகளங்கஜிந தேவ பாஷித ஸு ஸம்யக்த்வ 
ஸகல சுகதான சாமர்த்யயுத ஸம்யக்த்வ 
சுகர ஸம்வ்யவஹார நயயுக்த்த ஸம்யக்த்வ 


704 


( வ்ருத்தம் ) 


துர்த்ருஷ்ட்டி க்ரீஷ்ம வ்ருஷ்ட்டி 
ஸ்ஸுஜன ஹ்ருதய ஸத்தார யஷ்ட்டிர் விசிஷ்டை : 
துஷ்ட்டை ராஷ்தூ யமானா ஜகதி 
தநுமதா மஷ்ட்டகர்மாணி மாஷ்ட்டிர் 
த்ருஷ்ட்டி ஸ்ரீர்வஷ்ட்டி மாநாகத 
ஷட விநயா நஷ்ட்டதுஷ்ட்ட த்ரிமூடா 
புஷ்ட்டாஷ்ட்டாங்கா ஸதாமே 
ஹ்ருதய கமலிநீ விஷ்ட்டரே வர்த்திஷுஷ்ட்ட 


( லலித ரகளை ) 


ஆப்தோக்த்த ஸத்யார்த்த ஸம்யக் ப்ரகாஸகம் 
ஸப்த நவதத்வ ஷட்த்ரவ்ய ப்ரகாஸகம் 
ஸப்த பங்க்யாத்மக ஜீவாதி ப்ரகாஸகம் 
ஸப்த நயபேத ப்ரபேத ப்ரகாஸகம் 
பஞ்சாஸ்தி காயாதி பேத ப்ரகாஸகம் 
பஞ்சமித்யாத்வகிரி வஜ்ர ப்ரகாஸகம் 
பஞ்சஸுவ்ரத கஞ்ச ஸுர்ய ப்ரகாஸகம் 
பஞ்சவித ஸ்ம்ஜ்ஞான ஸாரப்ரகாஸகம் 
வ்யவ ஹார நிஸேப ஸுநய ப்ரகாஸகம் 
வ்யவஹார ஸம்யக்த்வ ஸம்யக் ப்ரகாஸகம் 
வ்யவ ஹார போதஞ்ச ஸாரப்ரகாஸகம் 
வ்யவஹார சாரித்ர ரத்னப்ரகாஸகம் , 


( வ்ருத்தம் ) 


கம்பீரம் மதுரம் மநோஹர தரம் 
தோஷ வ்யபேதம் ஹிதம் 
கண்ட்டோஷ்ட்டாதி வசோ நிமித்த ரஹிதோ 
நோவா தரோ தோத்கதம் 
ஸ்பஷ்ட்டம் தத்தத பீஷ்ட்டவஸ்து கதகம் 
நிஸ்ஸேஷ பாஷாத்மகம் 
தூராஸண்ன சமம்சமம் நிரூபமம் 
ஜைநம் வச : பாது ந : 


705 


( லலித ரகளை ) 
பரமஜிந் நிகதிதாசார ஸம்பாவகம் 
பரம மூலோத்த ரோத்தர சரணபாவகம் 
லோகநுத யதி தர்ம தஸக ஸம்ஸாதகம் 
நாகேஸ விஷ்ட்டரா கம்பன ஸமர்த்தகம் 
ஸ்ரீகுமுத சந்த்ரோக்த்த ஸம்யம ஸ்வார்த்தகம் 
விமல ஸம்யக்த்வ போதாதி ஸம்யுக்த்தகம் 
சமிதி குப்தி வ்ரதாசரண ஸம்யுக்த்தகம் 
க்ரம ஸஹஸ்ராஷ்ட்டதஸ சீல ஸம்யுக்த்தகம் 
நமித சதுராஹீதி லக்ஷ குண யுக்த்தகம் . 


( வ்ருத்தம் ) 


வ்ரத சமுதய மூல : ஸம்யமஸ்கந்த பந்தோ 
யமநியம பயோபி வ்ருத்தித ஸ்ஸீலசாக : 
சமிதிகளித ப்பாரோ குப்தி குப்த ப்ரவாளோ 
குண குசும சுகந்தி ஸ்தத்தப ஸ்சித்ர பத்ர : 
சிவ சுகப்பலதாயீ யோதயாச்சாய யாத்ய : 
சுபஜனபதி கானாம் கேதநோதே சமர்த்த : 
துரிதர விஜதாப ஸ்யோன்ன யன்ந்த்ய பாவம் 
ஸபவவிபவ ஹான்யை நோஸ்து சாரித்ர வ்ருக்ஷா : 

( ஸ்லோகம் ) 
சுத்த ஸம்யக்த்வ யுக்த்தாய சுத்தஜ்ஞான ப்ரவர்த்தினே 
சுத்தசாரித்ர தாராய நமோஸ்து குமுதேந்தவே 

( லலித ரகளை ) 
அகளங்க ஜினத்ருஷ்டி ஸ ஹஜாத்ம நிச்சயம் 
ஸகல கர்மோபாதி ரஹித நிஜநிச்சயம் 
ஸகலகுண மணிகேஹ நிஜதத்வ நிச்சயம் 
சுகர ஸத்யானேன மோக்ஷை வ நிச்சயம் 
ஸ்ரத்தான விஷய நிஜ தத்வைவ ஸம்யக் த்வ 
சுத்தாத்மருசிரூப பரமார்த்த ஸம்யக்த்வ 
க்ருத்தாஷ்ட்ட கர்மேப் பஞ்சாஸ்ய ஸம்யக்த்வ 
ஸித்திபுர பதிகஜன பாதேய ஸம்யக்த்வ 


706 


ஜ்ஞா பிதாகண்டைக சைதன்யஸா தகம் 
ரூபிதானந்த குண தத்வப்ரஸாதகம் 
பாபாடவீ பாவகாக்ய ஸத்போதகம் 
பூபேந்த்ர நாகேந்த்ர தேவேந்த்ரபோ தகம் 
ப்ரத்யக்ஷப்பாவநா கம்ய சித்ஸாதகம் 
க்காத்யக்காதி க்ஷயோத்பன்ன சித்ஸாதகம் 
நித்யநிர்மலபுத்தி சித்தத்வஸாதகம் 
ஸத்யகுண பர்யாய சித்த்ரவ்ய ஸாதகம் 
வ்ருத்தாஷ்ட்ட குணபேத ஸவிகல்ப ப்பாவநா 
சுத்த ஸத்யா நோஹமித்யேவ ப்பாவநா 
ஸித்தோஹ மித்யாதி ஸவிகல்ப ப்பாவநா 
புத்த ஸ்வரூபோ ஹமிதி நித்ய ப்பாவநா 
அக்ஷயானந்த போதோஹமிதி ப்பாவ நா 
அக்ஷய த்ருகாத்மைவ ஸோஹமிதி ப்பாவநா 
அக்ஷய சுக ஸ்வரூபோஹமிதி ப்பாவநா 
அக்ஷயபல ஸ்வரூபோஹமிதி ப்பாவநா 
கர்ம வல்லீல வித்ராத்ம ஸம் ப்பாவ நா 
கர்மாத்மகாத்ம குண பர்யாய ப்பாவ நா 
கர்மாதி தூரசித்ரவ்யைக ப்பாவநா 
நிர்மலானந்த சுக த்ருப்த்தி ஸம் ப்பாவநா 
த்ரவ்யாஸ்திகாயாதி ரஹிதாத்ம ப்பாவ நா 
பவ்ய ஹ்ருத குமுத சந்த்ராத்ம ஸம் ப்பாவ நா 
ஸேவ்ய நித்யானந்த நிஜதத்வ ப்பாவநா 
தூரஸம்ஸாராதி நிஜபாவ ப்பாவநா 
சாருசாரித்ரகுண ஸாராத்ம ப்பாவ நா 
மாரமத மர்தநான்த : ப்ரபல ப்பாவா 
ஸாரதர பரமாத்ம தேவ ஸம்பாவநா 
பரமஜிந தத்தைவ ஸோஹமிதி ப்பாவநா 
வர நித்யதத்தைவ ஸோஹமி ப்பாவ நா 
துரி தஜய சித்தத்வ ஸோஹமிதி ப்பாவநா 
கரணாத்ரி வஜ்ராதி ஸோஹமி ப்பாவநா 
ஸஹஜாத்ம தத்வைவ ஸோ ஹமிதி ப்பாவநா 
விஹிதசின்மயரூப ஸோஹமிதி ப்பாவ நா 


707 


பஹு குணாதார சித்ஸோஹமிதி ப்பாவநா 
மஹித சுத்தாத்மைவ ஸோஹமிதி ப்பாவ நா 


( காதை ) 


தத்ததரூ ஈஸம்மத்தம் தத்தக்கஹணம் ஹவ இ 

ஸண்ணாணம் | 
சாரித்தம் பரிஹாரோ பயவ்வியம் ஜிணவரிம் தேஹிம் || 


ஜம் ஜோணஇ தண்ணாணம் ஜம்பேச்சஇ தச்சதம் ஸணம் 

ஹவஇ | 
தம்சாரித்தம் பணியம் பரிஹாரோ புண்ண பாவாணம் || 
ஜோக்கலு சுத்தோ பாஓஸோ அப்பாதம் ஸணம் 

ஹவேணாணம் | 
சரணம்வி தச்சப்பணியம் ஸம்சுத்தோ சேயணா அஹவா !! 


( தோஹை ) 


ஜம்போல்லஇ வவஹாரண உ தம்ஸணணாண சரித்து 
தம்பரியாணஇ ஜீவது ஹு ஜம்பரிஹோஇ பமித்து 11 


ஜீவஹ மோக்க ஹஹே உவருதம்ஸணணான சரித்து 
தேபுண திண்ணி வியப்பஜய ணிச்சவு யேஹு விபவந்து || 
பேக்கஇ ஜான அணுசரஇ அப்பே அப்பவு ஜோஜ்ஜி | 
தம்ஸணணான சரித்து ஜீவோ மோக்கஹ காரண 

ஸோஜ்ஜி || 
( காதை ) 


வத்துணிமித்தி ணாணம் ஸத்தா ணம் தத்த தம்ஸணம் 

தம்பி ) 
அஸுஹணிமித்தீ சரணம் வவஹாரோ மோக்க மக்கஞ்ச || 


ஸத்பூத வ்யவஹார ரத்னத்ரயம் : 


( தோஹை ) 


ணேயம் ஜம்விய ணாணம் ஸத்தே யத்தச்ச தம்ஸணம் 

ப்பணியம் | 
சரியம் ஜம்விய சரணம் ணாயத்தம் தம் அஸப்பாவம் || 


708 


ஆதே திதயஸஹாவேணோ உபயாரம் அபேதகரணஞ்ச | 
தம் ணிச்சயம்ஹி ப்பணியம் ஜம்திண்ணிவிஹோ இ 

ஆதேவ ] 


( ஸ்லோகம் ) 


ஸகலோபாதி நிர்முக்த்தம் ஜ்ஞா நானந்தாத்மகம் பரம் | 
வந்தே தம் பரமாத்மானம் ப்பக்த்யா நித்யம் புன புன : !! 


( லலித ரகளை ) 


ப்ரபலக்கன காதிபூப்ருந்தா ஸ குலிஸாய 
ஸ்வபலசுக த்ருக்போத நித்யப்ரகாஸாய 
உத்தத மஹாமோஹ திமிரப்ரதீபாய 
சுத்த புத்தைக பூதார்த்த ஸ்வரூபாய 
நித்ய நிர்வ்யகீர நிஉஜ்பன்ன ஸ்வரூபாய 
நித்ய குண பர்யாயுக்த்த சித்ரூபாய 
ஜனனாதி ஸகலகர்மாரண்ய தாவாய 
ஜிநஸித்த ஸத்குஸ நிஜபரமாத்மதேவாய 
ஜ்ஞான பஞ்சக மத்ய ஸாமான்ய போதாய 
த்யானகை ப்பல ரூப கைவல்ய போதாய 
பக்த்தி ஸம்யுக்த்த ஜன சுககரண தந்த்ராய 
முக்த்திகாந்தாவஸ்ய கரணவர மந்த்ராய 
நிஜபரம பாரிணாமிக பாவ ரூபாய 

" ஜன ஜனஹ்ருஜ்ஜல ஜதிவஸகர ரூபாய 
ஸ்மரணமாத்ரேண ஸுக்கல ஹரீரீப்ரவாஹாய 
துரிதாக்னி நிர் நாஸ நீர ப்ரவாஹாய 
சிந்தாமநோதுக்க ஸந்தாபநாஸாய 
ஸந்ததாநந்தார்த்தி ப்பவ்யோபதேஸாய 
பரமமுனி ஜனஹ்ருத் ஸரோராஜ ஹம்ஸாய 
வரநித்ய நிஷ்பண்ண ஸாராவதம் ஸாய 
பவ்யஜன மங்கலோகோத்தம முக்ய சரணாய 
ஸம்யக்த்வ சின்மாத்ர ப்பாவனா சரணாய 
பஞ்சவித ஸம்ஸார பரியடன நாசாய 
ஸச்சிதானந்தசுக வீர்யஸந்தாராய 


ஸு 


709 


துர்வாரமாரமர மர்தன சமர்த்தாய 
ஸர்வ குண பர்யாய ப்பரித நித்யார்த்தாய 
பவபதன பவ்ய ஜன ஹஸ் தாவலம்பாய 
ஸவிஸேஷ போதாதி குணரத்னபிம்பாய 
ஸ்ரீநித்ய நிர்மல சிதானந்த ரூபாய 
ஆனந்த கந்தளீ கந்த ஸ்வரூபாய 
சுத்த த்ருஷ்டீர்மன : குமுதினீ சந்த்ராய 
ஸித்தாந்த வார்த்தி வர்த்தன குமுதசந்த்ராய 
ஸகல ஸம்கல்பாதி தூரசித்ரூபாய 
சுகர ஸத்யானைக கம்ய ஸத்ரூபாய 
போத தருஸார பரமானந்த ரூபாய 
சாது ஸந்தோஹ ஸ்ம்ஸேவ்ய நிஜுரூபாய 
ஆதி மத்யாந்த வர்ஜித ஸித் ஸ்வரூபாய 
வே தனீயாதி நிர்ஜித சாந்த ரூபாய 
ப்பாவஸ்ருதஜ்ஞான ப்பாவநாகம்யாய 
ஜீவாதி தத்வேஷு ஸாரதர கம்யாய 
பவ்யஜ்நநாதாய ஸேவ்யகுணயூதாய 
பவதுக்க நாஸாய புவனபரமேஸாய 
கவி ஜனபவித்ராய நவமரஸ காத்ராய 
விதி தபரமார்த்தாய சிதமல ஸ்வார்த்தாய 
த்ரிஜகத்பவித்ராய ஸுஜன ஜன நேத்ராய 
த்ரிபுவநாராத்யாய ப்ரவுஜகத் ரிதயாய 
ஸித்தாய புத்தாய சுத்தாத்ம தேவாய 
பரமாத்மநே நம : பரமேஷ்ட்டிநே நம : 


( வ்ருத்தம் ) 
யேஜ்ஞானமாத்ர நிஜபாவ மயாமகர்ம ப்பூமிம் ஸ்ரயந்தி 

கதம்ப்யபநீதமோஹா: | 
தேஸாதகத்வ மதிகம்ய ப்பவந்தி ஸித்தா : மூடாஸத்வமூமநு 

பலப்ய பரிப்ரமந்தி || 


இந்த ரத்னத்ரய பாவணையினால் சப்த பரம ஸ்தானங்கள் 
க்ரமத்தினா லாகும் , அவை யாவை எனில் ; ஸஜ்ஜாதித்வம் , 
ஸத்க்ருஹத்வம் , ப்ரவ்ரஜ்யத்வம் தேவேந்த்ரத்வம் , சக்ரவர்த் 
தித்வம் , பரமார்ஹந்த்யத்வம் நிர்வாணம் என வாகும் . 


710 


ஸஜ்ஜாதித்துவ ஸ்வரூபம் : 


அதில் தர்ம க்ஷேத்ரத்துள் உச்ச குலத்துள் ஸம்யக் த்ருஷ்ட்டி 
களிடத்து ஸம்யக்த்ருஷ்ட்டி ஜீவன் ஸ்வர்கத்தினின்றும் வந்து 
பிறந்து சரீராதி ஸாமக்ரியை எய்துவதும் , விசுத்தாகார 
சம்பவமான மாணிக்யம் என்று ஸம்ஸ்கார 

வஸத்தினால் 
உத்க்ருஷ்ட்ட மாகியவாறு 

போல் பித்ரு 

சமானனாகிய 
உபாத்யாயனிடத்து ஸம்ஸ்கார ஜனிதமான த்விஜன்மத்தை 
எய்தி , உபாஸகாத்யன ச்சந்தோலங்கார காவ்ய 

நாடக 
தர்க்க வ்யாகரண கணித சகுண நிமித்த வைத்ய தாதுவாத 
சித்ர கர்ம பத்ரச்சேத ஜ்யோதிர் ஜ்ஞான ரத்ன பரீக்ஷாதி 
சமஸ்த சாஸ்த்ர பாராவாரகனாகி பரம ஜ்ஞான கர்ப்பமான 
ஸம்ஸ்கார வசத்தினால் ஜனித்து சிக்ஷாவ்ரத சீலாலங்கார 
னாவது ஸஜ்ஜாதித்வ மென்னும் ப்ர தம பரம ஸ்தான மாகும் . 


ஸத்க்ருஹஸ்தத்வ ஸ்வரூபம் 


அர்ஹத் பூஜா லக்ஷணமான இஜ்யையும் , ஷட்கர்மத்தினால் 
சுத்த வ்ருத்தியுள் அர்தோபார் ஜனம் பண்ணும் வார்த்தையும் 
அபயதத்தி முதலான சதுர் விதமான தத்தியும் , அத்யன 
அதயாபநாதி பஞ்சவித ஸ்வாத்யாயமும் , வ்ரத சீல நியுக்த்த 
மான ஸம்யமமும் , அனஸனாதி அனுஷ்ட்டான தபமும் என்னும் 
ஆர்ய ஷட் கர்மத்தில் அநாலஸ்ய வ்ருத்தினால் நிகழ்ந்த , 
க்ருஹஸ்த பூஜையும் அர்த்தமும் ஆஜ்ஞையும் ஐஸ்வர்யமும் 
யஸ : ஸும் கீர்த்தியும் கவிகமகிவாதிவாக்மித்வமும் என்னும் 
இவையுடையனாகி , ஸ்வஸமய சமுத்தரண சாமர்த்யனும் , 
பரவாதிமானகர்வமத குஞ்ஜர ப்பஞ்சன வாக்ஸிம்ஹ நிநாதனும் 
நிஸ்தார கோத்தமனும் , தீரனும் , தானசூரனும் , யிவனைப் 
பற்ற மிஞ்சினவர்களில்லை 

சுகித்திருப்பது ஸத்க்ரு 
ஹஸ் தத்வ மென்னும் இரண்டாம் பரம ஸ்தான மாகும் , ( 2 ) 


என்று 


( ஆர்யா ) 
ஒஜஸ்தேஜோ வித்யா வீர்ய யஸோவ்ருத்தி விஜய 

விபவஸநாதா : | 
மஹா குலா மஹார்த்தாமாவை திலகா பவந்தி 

தர்சனபூத்தா || ( ர . க .36 ) 


711 


( வசனம் ) 


ப்ரவ்ரஜ்யத்வ ஸ்வரூப நிரூபணம் : 


பரம 


தத்ப்ர ஸங்கத்தினால் ரித்யுபத்தியின் ஸ்வரூபம் மற்றும் ரித்தி 
பேதாதிகளும் இந்த 

ஸ்தானம் இரண்டும் ரத்ன த்ரய 
பாவனையின் பலம் . மற்றும் சர்வஸங்க பரித்யாகம் செய்ய 
வேண்டி சந்தான பாலனார்த்தம் தன்னுடைய க்ருஹ புத்ர 
னுக்கு தர்மமும் தனமும் ஒப்படைத்து , சகலதத்தியும் கொடுத்து 
தன்பதவியுள் நிறுத்தி , பிற்பாடு பந்து ஜனங்களை 

விடுத்து 
யுக்த்தாசாரணான ஆசார்யன் ஸமக்ஷத்துள் ஜாத ரூபத்தை 
தரித்து , மூல குணங்களுள்ளும் உத்தரகுணங்களுள்ளும் உத்த 
ரோத்தரமாக நிகழ்ந்தும் , ஆசாராங்கம் முதலாக பல அங்கமும் 
பூர்வாங்கங்களும் ஓதி , தர்சனவிசுத்யாதி ஷோடஸ பாவனை 
களும் பாவித்து , தீர்த்தகர புண்யத்தைகட்டி , த்வாதஸவித 
ஸம்யமப்பலாவஷ்ட்டம் பத்தினால் ரித்திகள் பிறக்கும் . அது 
புத்திரித்தி , தபோ ரித்தி , வைகுர்வண ரித்தி , ஒளஷத ரித்தி 
ரஸ ரித்தி , பல ரித்தி , த்ருஷ்ட்டி ரித்தி , அக்ஷணரித்தி , என்ப 
சப்த ரித்திகளினால் நிறைவது . நிறைந்து , பஞ்சவிதாசாரத்து 
நிகழ்ந்தும் . பிறரை நிகழ்வித்தும் , அனுப்ரேக்ஷைகளை பாவித் 
தும் , த்ரிகாரவமின்றி மனதுள் எண்ணி 

மற்றும் ஆசாராதி 
அஷ்ட்ட குணமும் , ஆசாம்பரத்வாதி ஸ்தவிரகல்பம் பத்தும் , 
அநசனாதி த்வாதஸவித தபமும் ஸாமாயிகாதி ஆவஸ்யக 
க்ரியைகளும் ஆறுமென்ப முப்பத்தாறூம் ஆசார்ய குணங்க 
ளாகும் . 


( காதை ) 


ஆயாரமாதியானம் அட்டகுணா தஸவிஹோயட்டி 

திகப்போ | 
பாரஹ தவ ச்சாவாஸா ச்சத்தீஸ குணா முனேதப்பா || 


அதவா , 


அட்டயபவயண மாதா உத்தமக்கம பஹுதி ணோந்தி 

தஸதம்மா | 
பாரஸதவ ச்சாவாஸா ச்சத்தீஸ குணா முனே தப்பா | 


712 


( வசனம் ) 


மற்றும் பதினெண்ணாயிரம் சீலம் என்பத்து நான்கு 
லக்ஷ குணங்களின் நிறைந்து ஸல்லேகனா காலத்துள் சரீரங் 
களையும் கஷாயங்களையும் க்ருஸஞ் செய்து த்ரவ்ய பாவ 
ஸல்லேகனங்களை செய்து நிஜாயுர வஸானத்துள் சதுர்வித 
ஆராதனாபுரஸ்ஸரனாகி ஸமா திவிதியினால் லோகாக்ரத்துள் 
மதியினைவிட்டு சரீரபாரத்தை விடுவது பாரிவ்ராஜ்ய மென் 
னும் மூன்றாம் பரம ஸ்தான மாகும் . 


தேவேந்த்ரத்வ ஸ்வரூபம் : 


சுப 


தத்பலத்தினால் வைமானிக தேவனாகி பிறந்து அந்தர் 
முஹுர்த்த ஸமயத்துள் நவ யௌவ்வன ப்ராப்தனாகி ஸஹஜா 
தாம்பர பூஷண மால் யாங்களுடன் தாது மல தோஷங்களின்றி 

லக்ஷணோபல லக்ஷி தமான திவ்ய சரீர முடையவனும் 
மானஸாம்ருத ஆஹாரனும் அனேக ரத்னாகரோபம பவித்ர 
ஜீவனும் சுரபி நிஸ்வாஸனும் அவதி ஜ்ஞானத்தையும் உடைய 
னாகி அனிமா மஹிமா லகிமா கரிமா ப்ராப்தி ப்ராகாம்ய 
ஈஸித்வம் வசித்வம் என்ப அஷ்ட்ட குண மணிமஹிமதரனும் 
நித்ராலஸ் யாக்ஷி நிமேஷ ஸ்வேதக்கேத ஜரா ருஜ அபம்ருத்யு 
விரஹிதனுமாகி ஸாமானீக தேவ த்ரயஸ்த்ரிம்ஸ அமர பரிக்ஷத 
ஆத்ம ரக்ஷக திவிஜ லோகபால த்ரிதஸ சப்தானீக நிலிம்ப 
ப்ரமுக தேவனிகாயம் வளைத்துக் கொண்டு ஸேவிப்ப 
தேவலோகத்துள் நா நா போகங்களை தேவாங்கனையருடன் 
அனுபவித்து சுகத்திலிருப்பது சுரேந்த்ரத்வ மென்னும் 
நான்காம் பரம ஸ்தான 

ஸ்தான மாகும் . 


ஆர்யா ஸ்லோகம் 


அஷ்ட்டகுண புஷ்ட்டிதுஷ்ட்டா த்ருஷ்ட்டி விசிஷ்ட்டா : 

ப்ருக்ருஷ்ட்ட ஸோபா ஜுஷ்ட்டா ; | 
அமராப்ரைஸாம் பரிஷதி சிரம் ரமந்தே ஜிநேந்ரபக்தா : 

ஸ்வர்கே . ! | ( ர.க. 37 ) 


713 


45 


( வசனம் ) 
சக்ரவர்த்தித்வ ஸ்வரூபம் : 

நிஜாயுரவஸானத்தூள் அதில் வழுவி ஸ்வர்காவதரண 
கல்யாண பூஜா பூர்வகம் கர்ப்பத்து அவதரித்து ப்ரதி தினம் 
பஞ்ச ரத்ன வ்ருஷ்ட்டி முதலான பஞ்சாஸ்சர்யங்களினால் 
நவமாஸம் எய்தியபின் , த்ரிஜ்ஞான தாரியாகி ஜனித்து , 
மந்த்ராசலமே மனையாக இந்த்ரனே மஜ்ஜவ வல்லப நாகி 
க்ஷராம் போராசியின் ஜலமே நீராக தேவாங்கனையரே கட 
தாஸியராக ஜன்மாபிஷக மஹா கல்யாண மெய்தி , நிஸ்வேத 
நிர்மல r ர ருதிர சமசதுரஸ்ர சர்வ 

லக்ஷண ஸம்பூர்ன 
சுரபிகந்த வஜ்ரமய பரமௌதாரிக சரம சரீரனும் நயன 
மநோ ஹரரூபனும் அனந்த வீர்யனும் ப்ரய ஹித மித 
வசனனும் , விஷகண்டக சீதா தபானலாதி ஆகந்துக 

பாதா 
ரஹிதனும் ஆதி வ்யாதி 

வ்யாதி வ்யபேதனுமாகி , யௌவ்வநோத 
யத்துள் விவாஹ மங்கல விதியை எய்தி யுவராஜ்ய பதவியுள் 
நின்று பிற்பாடு தேவேந்த்ர நரேந்த்ரரினால் மூர்த்தா 
பிஷிக்கத்தனாகி 

சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்து 
க்ரமத்தினால், சக்ரரத்னம் முதலான 

சதுர் தஸ 

மஹா 
ரத்னங்களும் உண்டாகி ஸகலசக்ரவர்த்தி பதமெய்ததி 
ஷட்கண்ட மண்டலத்தையும் தேவநிர்மிதமான புரத்தை 
ப்ரத்யோகம் ஸ ஹஸ்ர யக்ஷ ரக்ஷிதங்கருமான சக்ர சத்ர 
அணி தண்டக சர்ம சிந்தாமணி காகினீ என்ப ஏழும் அஜீவ 
ரத்னங்களாகும் ; க்ருஹபதி ஸேனாபதி ஸ் தபதி 

ஸ்த்ரீ 
புரோஹித ஹஸ்தி அஸ்வ என்ப ஏழும் ஜீவரத்னங்கள் ஆகும் ; 
மற்றும் ஷட்ருதுகளுக்கு யோக்யமான த்ரவ்யங்களும் 
நாநாவித பாஜன விஸேஷங்களையும் ப்ரீஹ்யாதி 
தான்யங்களையும் அ முஸல ப்ரப்ருதி நாநாவித ஆயுத 
விஸேஷங்களையும் தத விதத க்கன சுஷிர பேத தூர்யங்களும் 
பஹுப்ரகாரஹர்ம்யங்களும் தேவாங்க துகூலாதி வஸ்த்ர 
விஸேஷங்களையும் ஸ்த்ரீ புருஷ யோக்ய நாநாவித ஆபரணங் 
களையும் வஜ்ர நீல மரகத பத்மராக புஷ்யராகாதி சர்வ 
ரத்னங்களையும் யதாக்ரமத்தினால் சக்ரவர்த்தி ஆஜ்ஞையால் 
யாவராலும் எத்துணைக் கொண்டாலும் ஒழிவின்றிக் 


ஸகல 


சமஸ் த 


714 


ஜாத்யஸ்வங் 


கொடுக்கும் காள மஹாகாள பாண்டுக மாணவக சங்க 
நைஸர்ப்ப பத்ம பிங்கள நாநாரத்னமென்ப நவநிதிகளும் 
மற்றும் பதினாராயிரம் கணபத்த தேவர்களுக்கும் முப்பத் 
தீராயிரம் மகுடபத்தித ராஜாகளுக்கும் தொண்ணூற்றாயிரத்து 
அந்த புரத்துக்கும் என்பத்து நான்கு லக்ஷம் பத்ரஹஸ்திகளுக்கும் 
தத்ப்ரமித ரதத்துக்கும் பதினெட்டுகோட்டி 
களுக்கும் எண்பத்து நான்கு கோடி வீரப்பட ஸைன்யர்க்கும் 
உபயஸ்ரேணியின் வித்யாதர ராஜாக்களுக்கும் ஷட்கண்ட 
மண்டல தேவ பலத்துக்கும் மூன்றரை கோடி பந்துவர்கத்துக்கு 
அதிபதியாகி தசாங்க போகம் அனுபவிப்பது சக்ரவர்த்தித்வ 
மென்து ஐந்தாவது பரம ஸ்தான மாகும் . ( 5 ) 

( உக்த்தஞ்ச ) 
திவ்யம் புரம் ரத்ன மதோ நிதிஸ்ச திவ்யஞ்சமூர்போஜன 

ப்பாஜநேச | 
திவ்யானி சய்யாஸன வாஹனானி நாட்யேன சார்த்தந்து 

தசாங்க போகம் || 
( வசனம் ) 


இந்த தசாங்க போகத்துள் கூடின சக்ரவர்த்தித்வம் 
ரத்னத்ரய ப்பாவனையினால் ஆகு மென்றறிவது . 

( ஆர்யை ஸ்லோகம் ) 
நவ நிதி சப்தத்வய ரத்னாதீஸா ஸர்வபூமி பதய ஸ்சக்ரம் | 
வர்த் தயிதும் ப்ரபவந்தி ஸ்பஷ்ட்டத்ருஸ : க்ஷத்ரமௌலி 

ஸேகரசரணா : || ( ர.க. 38 ) 
ஆர்ஹ்யந்த்ய ஸ்வரூபம் : 

இவ்வண்ணம் ஸாம்ராஜ்ய சுகம் அனுபவித்து பின்பு 
அதெல்லாம் ஜரத்ரணோபமமாக எண்ணி விட்டு ஸௌ தர் 
மேந்திர க்ரத பரிநிஷ்க்ரமண கல்யாணத்தை எய்தி , கோரவீர 
தபஸ்சரணாதி எய்தி , யோக யோக்ய ப்ரதேஸத்துள் ப்ரதிமா 
யோகத்தினால் மேலும் பல்யங்காஸனத்திலிருந்து கரண கணங் 
களையடக்கி , மன : ஸ்ஸினை நிறுத்து லோசனங்களை நிரோ 
தித்து தஸனம் , தஸனத்துடன் ஒன்றுவித்து மந்த ராசலம் 


715 


சன் 


போல சலியாது நின்று , சரீரத்தையும் அந்த பாஹ்ய ஸாமக்ரி 
யையும் எய்தி பின்பு அப்யந்தர பீத பத்ம சுக்ல லேஸ்யா 
பலாதாரமான நிஜ நிரஞ்ச சுத்தாத்ம பாவநாரூப தர்ம 
த்யானமும் சுக்ல தரலேஸ்யா பலாதாரமான பரம சிதானந்த 
மய ஸ்வ சுத்தாத்மைகத்வ பாவநாரூப சுக்ல த்யானமு மென் 
கிற இவற்றினால் , காதி கர்மங்களைகெடுத்து , கேவஜ்ஞானாதி 
நவ கேவல லப்திகளை எய்தும் . 


அது என்ன வென்றால் , கர்ம க்ஷபணையினால் 

சரம் 
தேஹத்திற்கு ஆயுஷ்ய பந்த மில்லை . 

ஆயுஷ்ய பந்த மில்லை . அதனால் பூஜ்யமான 
மனுஷ்யாயுஷ்ய ஸத்வமல்லது நரக திர்யக் தேவாயுஷ்ய ஸத்வ 
மில்லை . ஒழிந்த கர்மங்களின் கூபனை இந்த க்ரமத்தினால் 
அறிவிப்பேன் . 


அஸம்யத ஸம்யக்த்ரஷ்ட்யாதி சதுர்குணஸ்தானத்துள் 
யாதானு மொரு குண ஸ்தானத்து வேதக ஸம்யக் த்ருஷ்ட்டி 
தர்ம த்யான சமாரூடன் அத : ப்ரவ்ருத்தி கரண அபூர்வகரண 
அனிவ்ருத்தி கரண மென்ப இந்த சுத்தியை செய்து அந்திம 
கரண அந்திம ஸமயத்துள் அனந்தானுபந்தி சதுஷ்கங்களை 
முதலிலே விஸம்யோஜித்து , ததனந்தரம் நியோஜகன் அந்தர் 
முஹுர்த்த மாத்ரம் விஸ்ரமித்து , மற்றும் த்ரீ கரணஞ் செய்து , 
முதல் இரண்டு கரணமும் அனிவ்ருத்திகரணத்தின் பஹு 
பாகமும் கழித்து , சரமைக பாக காலத்துள் மித்யாத்வ ஸம்யக் 
மித்யாத்வ ஸம்யக்த்வ 

ப்ரக்ருதி என்ப தர்சன மோஹ 
த்ரயத்தை க்ரமத்தினால் க்ஷமிப்பித்து , இவ்வண்ணம் ஸப்த 
ப்ரக்ருதிகளை நிரவஸேஷ க்ஷயத்தினால் க்ஷாயிக ஸம்யக்த்ரு 
ஷ்ட்டி யாகும் . 


மற்றும் ஸராக ஸம்ய மோபேதனாகி க்ஷபக ஸ்ரேணியை 
ஏறவேண்டி முன்னம் ப்ரமத்த அப்ரமத்த பராவர்த்தனஞ் 
செய்து அப்ரமத்த குண ஸ்தானத்துள் இருபத்தொன்று சாரித்ர 
மோஹனீயத்தை க்ஷமிப்பதும் , உபசமிப்பதும் நிமித்தங்களான 
த்ரி கரணங்களுள் முன்னம் அத ப்ரவ்ருத்த கரண பரிணதனாகி 
ப்ரதி ஸமயம் அனந்த குண விசுத்தி ப்ரவர்த்தமானம் அந்தர் 
முஹுர்த்தத்தின் அபூர்வகரண 

அபூர்வகரண ப்ரயோகத்தினால் அபூர்வ 


716 


கரண க்ஷபக குண ஸ்தானத்தை பொருந்தி , அந்த குண ஸ்தா 
னத்துள் ஆயுஷ் கர்மத்தை புறம்பாகி எல்லா கர்மங்களுடைய 
ஸ்திதியையும் , அசுப கர்மங்களுடைய அனுபாகத்தை குறைத் 
தும் , சுப கர்மங்களின் அனுபாகத்தை பெருக்கியும் , அந்தர் 
முஹுர்த்தத்து அனிவ்ருத்தி கரண பாதர ஸாம்பராய க்ஷபக 
குண ஸ்தானத்தை எய்தும் . 


அந்த குண ஸ்தானத்துள் முன்னம் நித்ராநித்ரை ப்ரசலா 
ப்ரசல ஸ்த்யானக்ரந்தி நரக கதி தத்ப்ராயோக்யானுபூர்வி , 
திர்யர்க்கதி தத்ப்ராயோக்யானுபூர்வி ஏகேந்திரிய த்வீந்த்ரிய 
த்ரீந்த்ரிய சதுரிந்த்ரிய ஜாதி ஸ்தாவரம் ஆதபம் உத்யோத 
சூக்ஷ்ம ஸாதாரணம் என்ப பதினாறு ப்ரக்ருதிகளையும் 
ஒருங்கே கெடுத்து அதன்பின்பு அந்தர் முஹுர்த்தத்து அப்ரத் 
யாக்யான ப்ரத்யாக்யானம் என்ப அஷ்ட்ட கஷாயங்களை 
விநஷ்ட்டஞ் செய்து . மற்றும் சிறிது வேதத்தினால் நபும்ஸக 
வேதமும் ஸ்த்ரீ வேதமும் க்ரமத்தினால் கெடுத்து மற்றும் 
இந்த வேதத்தினால் ஹாஸ்ய ரதி அரதி சோக பய ஜுகுப்ஸே 
என்ற நோகஷாய ஆறையும் உடனே கெடுத்து மற்றும் சிறிது 
சிறிது வேகத்தினால் புருஷ வேதம் ஸம்ஜ்வலன க்ரோதமான 
மாயா ப்ரக்ருதிகளை க்ரமத்தினால் ஸம்ஹரித்து , பின்பு சூக்ஷ்ம 
ஸாம்பராய க்ஷபக குண ஸ்தான ஸம்ப்ரயுக்த்தம் சூக்ஷ்ம ஸாம் 
பராய ஸம்யமோபேதனா குண ஸ்தானத்துள் ஸம்ஜ்வல லோ 
பத்தை நிர் நிரவஸேஷம் க்ஷமித்து , இந்த முப்பத்தேழு ப்ரக் 
ருதிகளை ப்ரதக்த்வ விதர்க்க விசார மென்ப பரம ப்ரதம 
சுக்ல த்யானத்தினால் நிர் மூலோனமூலமாகி கெடுக்கும் . 


கெடுகையினால் ததனந்தர ஸமயத்துள் யதாக்யாத சுத்த 
ஸம்யமோ பேதனுமான r ண கஷாய ச்சத்மஸ்த்த வீதராக 
குண ஸ்தானத்தை எய்தும் . 


மற்றும் அந்த க்ஷணகஷாயணன் அந்தர்முஹுர்த்தத்துள் 
த்வி சரம ஸமயத்துள் நித்ரையும் ப்ரசலையும் என்ப இரண்டும் 
சரம ஸமயத்துள் மதிஸ்ருதாவதிமன: பர்யயஜ்ஞாநாவரணீயம் 
கேவல ஜ்ஞா நாவரணீயம் சக்ஷரவதி தர்சநாவரணீயம் கேவல 
தர்சனாவரணீயம் தானாந்தராய லாபாந்தராய போகாந்த 


717 


ராய உபபோகாந்தராய வீர்யாந்தராய மென்ப பதினாலும் 
ஏகத்வ விதர்க்க விசாரமென்னும் இரண்டாம் சுக்ல 
த்யானாக்னி சிகாகலாபங்களினால் பஸ் மீ க்ருதம் செய்து , 
இந்த காதி சதுஷ்ட்டயத்தையும் தம் பந்தத்தினின்றும் 
உதயத்தினின்றும் உதீரணையினின்றும் ஸத்வத்தினின்றும் 
நிஸ்ஸேஷம் கெடுவதும் ததனந்தர ஸமயத்துள் 

கேவல 
ஞான திவாகரம் உதயமாகும் . 


ஸர்வ 


ஆதலும் ஸர்வஜ்ஞனும் ஸர்வ தர்சியும் ஸர்வதோமுகனும் 
ஸர்வ ஸத்வஹிதனும் ஸர்வ பாஷா ஸ்வ பாவனும் 
பாபக்ஷய காரணனும் ஸர்வ தோஷ விநிர்முக்தனும் ஸர்வ 
தாது விரஹித பரமௌதாரிக சரீரனும் ஸர்வ லோகோத் 
தரீயனும் ஸர்வலோகப்ரவேஸ போதனும் ஸர்வப்ராணி 
தயாமூர்த்தியும் ஸர்வக்லேஸாய ஸப்ரமுக்த்தனும் ஸர்வாமரம 
குட தடகடித பத கமல யுகலனு மாகும் . 


இந்த க்ரமத்தினால் க்ஷபக ஸ்ரேணியை ஏறி காதி கர்மங் 
களை கெடுத்து க்ஷாயிக ஜ்ஞானம் க்ஷாயிக தர்சனம் க்ஷாயிக 
ளம்யக்த்வும் க்ஷாயிக சாரித்ரம் க்ஷாயிக தானம் க்ஷாயிக லாபம் 
க்ஷாயிக போகம் க்ஷாயிக உபபோகம் க்ஷாயிக வீர்ய மென்ப 
ரவ லப்திக ளுதய மாகும் . 


அந்த லப்திகள் எந்த கர்ம க்ஷயத்தில் உத்பவிக்குமெனில் ; 
ஜ்ஞாநா வரணீயம் 

தர்சநாவரணீயம் தர்சனமோ ஹநீயம் 
சாரித்ர மோஹனீயம் என்ப இந்த க்ஷயத்தினால் க்ஷாயிகமான 
ஜ்ஞான தர்சன ஸம் யக்த்வ சாரித்ர மென்ப தாகும் ; தானாந்த 
ராய க்ஷயத்தினால் அனந்தானந்த ப்ராணிகட்க் கெல்லாம் 
அபய தான மாகும் ; லாபாந்தராய க்ஷயத்தினால் பரித்யக்த்த 
கபலா ஹார க்ரியையுள்ள கேவலிகள் யாதொன்றினால் சரீர 
பலதான ஹேதுக்கள் அன்ய மனு ஜா ஸா தாரணங்கள் அத்யந்த 
சுபங்களும் , சூஷ்மங்களும் ப்ரதி ஸமயம் அனந்த புத்கலங்களும் 
ஸம்பந்தத்தினை அடையும் . இந்த லாடமும் த்ரைலோக்ய 
சாம்ராஜ்ய லாபமு மாகும் ; போகாந்தராய க்ஷயத்தினால் 
அனந்த போக மாகும் ; புஷ்ப வ்ருஷ்ட்டி முதலாக உடையது . 
உபபோகாந்தராயத்தின் 

க்ஷயத்தினால் அனந்த உபபாகம் 


718 


ஸிம்ஹா ஸன சத்ர த்ரய சாமராதி ப்ராதிஹார்ய பரிகரண 
சமன்வித ஸமவ ஸரண விபூதி யாகும் . 


சமவ சரண வருணனை 


சமவ சரணம் எப்பெற்றி எனில் : அந்த மண்டலம் பூமிக்கு 
மேல் ஐய்யாயிர தண்ட ப்ரமாணத்து மேல் த்வாதஸ யோஜன 
ஆயாம விஸ் தாரங்களை யுடைத்தாய் தாரா பதத்துள் சூர்ய 
மண்டலம் போலாகும் . 


ளான . 


மானஸ் தம்ப ஸரோராம்பு பரிகாப்ராகார வல்லிவன 
ப்ராஸாதத்வஜ பாரிஜாத வலய ஸ்தூ பாதிபி : 

ப்ரேஷ்ட்டிதை ) 
கோஷ்டை : த்வாதஸபி சுராசுரநர ஜ்யோதிஷ்க வந்த்யான் 
விதை யோர்ஹ் ஹத்திவ்ய ஸப்பாந்தரே பவதிய : ஸ்ரீமான் 

விஹாரோத்யதே || 
அதில் நான்கு திசையுள்ளும் பாதலே பௌஷத சமானங்க 

மணிமய ஸோபானங்கள் விம்சதி ஸ ஹஸ்ரம் சென்று , 
அதன் அக்ர பாகத்து ப்ராஸாத சைத்யபூமியும் , 

ஜலகாதி 
காமா தனமும் , வல்லீநாவனியும் , உபவன மேதினியும் , 
த்வஜமாலா குல வலயமும் , கல்ப மஹீருஹ மஹீதலமும் , 
பவனஸந்தோஹ வசுந்தரையும் , த்வாதஸ கண பரீஷ்க்ருத 
பவித்ர தர க்ஷேத்ரமும் , ப்ரதம த்விதீய த்ருதீய பீட தலங் 
களுமாம் . 

அதில் , ஹேமமயங்களும் , மணிமய ஸோபானாலங்க்ருதங் 
களும் , ஜ்யோதிரமர தௌவாரிக மணிமயங்களுமான சதுர் 
கோபுர த்வாரங்களால் விளங்கி , தத் பூதல மண்டலத்தை 
குண்டலாகாரத்தினால் ப்ரவேஷ்ட்டித்திருந்த பஞ்ச ரத்ன 
சூர்கன கடித சுரசுராஸனோபமானமும் , ப்ராகார அப்யந்தரத் 

மஹாவீதிகளுடைய மத்யத்து சதுர் கோபுரான்வித 
த்ரிஸால பரிவேஷ்ட்டித மத்யகத த்ரிபீட ப்ரதிஷ்ட்டா பித 
சதுஸ் ஸரோவர ரஞ்சித த்விசத்வாரிம்ஸத் குண்ட மண்டித 
சுரகுமாரா பிஷி 

க்த்த ஜிநபிம்ப சதுஷ்ட்ட யாதிஷ்ட்டித 
மஸ்தக தேதீப்யமான மானஸ்தம்ப சதுஷ்ட்டயாபிராமமும் , 


துள் 


719 


மித்யா த்ருஷ்ட்டிகளின் மானங்களை மிஞ்ச ஓட்டாத மான 
ஸ்தம்பங்களும் ஏகைக ஜிநாலய அந்தரித வாபீ கூப ஸரோவர 
சமன்வித வனஷண்ட மத்யகத பஞ்ச ப்ராஸாத ரமணீய 
கவ்யூதி த்வய விஷ் கம்பமுமான ப்ராஸாத சைத்ய பூமியாகும் 


அதின் மேல் ரஜதமயங்களும் மணிமய ஸோபானாலங்க் 
ரதங்களும் . ஜ்யோதிஷ்க தௌவா ரிக ரக்ஷிதங்களுமான கோபுர 
த்வார சதுஷ்ட்டயத் தினால் விளங்குவ ஹாடகமய வேதிகாப் 
யந்தரத்துள் நா நாஸோபான ஸ்ரேணி ஜௗஜ ஜௗ ஜரஜல 
விஹங்கம நிந்த ஜல க்ரீடா நிரத சுர கசர ஸந்தோஹ ஸம் 
ஸேவ்ய ஸ்வச்ச ஜல பரிபூர்ணமான அர்த்த யோஜன ப்ரமான 
விஸ்தாரத்தின் காதிகா பூமியாகும் . 


பாலக 


வன 


அதன் மேல் ரூப்ய மயங்களும் மணிமய ஸோபாநாலங்க் 
ரதங்களும் , ஜ்யோதிஷ்க த்வார 

பரிபாலிதங்களும் , 
இப்படிப்பட்ட சது த்வாரங்களினால் விளங்குகின்ற காஞ்சன 
மய வேதிகையினுள் கந்தலுப்த்த மத்த மதுகரச்சஞ்ச்சாரவ 
கோலா ஹல புன்னாக நாக வகுள திலக மாதவீ சதபத்ரணாதி 
நா நால திகாபிராம லதா ஸந்தோஹ ஸம்ஸேவ்யமும் 
கரீடா நிரத சுரமிதுன சதசமன்வித முமான ஒருயோஜன 
ப்ரமான விஸ்தார வல்லீவ நாவனி விளங்கும் . 

அதின் அப்பால் ரஜதமயங்களும் தணிமய ஸோபானாலங் 
க்ர தங்களும் யக்ஷகுமார் ரஷி தங்களுமான நான்கு கோபுர 
துவாரங்களின் விளங்குவ சுரத்வ தபனீய ச்சாயா ப்ராகாரத் 
தினுள் தரிதஸ மிதுன ப்ரஸங்கத்தினால் உதித மஹாராக 
விஹக குல நிஸ்வனத்தினால் விளங்கும் அசோக சப்தச்சத 
சம்பக சூத வன சதுஷ்ட்டய மாகும் . 

அந்த வன சதுஷ்ட்டய மத்யத்துள் சதுர் கோபுரான்வித 
த்ரிஸால பரிவேஷ்ட்டிதங்களும் , த்ரிபீட ப்ரதிஷ்ட்டாபிதங் 
களும் , ப்ராதிஹார்யசமேத பர்யங்கஸ்திக ஜிநபிம்ப 
சதுஷ்ட்டய விராஜிதங்களுமாகி சோபிக்கின்ற சைத்ய 
வ்ரக்ஷங்களினால் , மேரு மந்தார பாரிஜாத தாள ஹிம் தாள 
தமால ஜம்பூ ஜம்பீராதி பஹு ப்ரகார பூருஹ நதி புலினஸ் தாள 
ரமணீயமான க்ருதக சிரிகளினாலும் லதா பவனங்களினாலும் 


720 


மந்தா நீலாந்தோளித த்வஜங்களினாலும் மற்றும் மஹாவீதி 
நிலயங்களில் சசிதர தவங்களும் அதி உன்னதங்களுமாகியும் 
ஒவ்வொன்று நிலையுள் முப்பத்திரண்டு நாடக சாலையும் 
ஒவ்வொன்று நாட்கசாலையுள் முப்பத்திருவர் நர்த்தகியருமான 
மூன்று நிலையின் இரண்டு இரண்டு நாட்ய சாலைகளும் , 
நாட்யசாலையின் சமீபத்துள் அதிபஹுளதஹ்யமான காளாக 
ருதூபவ்யாப்த தூப கும்பங்களினாலும் விளங்கும் உபவனபூமி 
யோஜன விஸ்தீர்ணமாகி நின்றது . 


அதன்மேல் ரஜத மயங்களும் . மணிமய ஸோபாநாலங்க்ரங் 
களும் யக்ஷேந்த்ர ரக்ஷி தங்களுமான கோபுர த்வார சதுஷ்ட்டய 
விராஜமான கார்த்தஸ்வர வேதிகாப்யந்தரத்துள் , கஜ ஸிம்ஹ 
வ்ருஷப கருட அம்புஜ மாலா ஹம்ச சக்ரசிகி வஸ்த்ர ப்ரஹ 
த்வஜமும் தத்பரிவார த்வஜமும் த்வஜ பூமியுள் விளங்கும் . 


சுக 


அதன் 

மேல் நான்கு திசையுள்ளும் பஞ்ச விம்சதி 
தண்டாந்தரித அஷ்ட்டாசீத்யங்குவ பஹௗ ஸ்வர்ன 
ஸ்தம்பாக்ரத்துள் மந்தமாரு தாம் தோளிதங்களாகி த்ருஷ்ட்டிக் 
கும் 

மனஸுக்கும் மெய்துவ மஹா த்வஜங்களுள்ளும் 
ஒவ்வொன்றுக்கு நூற்றெட்டாக நாலாயிரத்து முன்னூத்தி 
இருபதாகும் . அவை ஒவ்வொன்றுக்கு நூத்தி எட்டாக 
க்ஷல்லக த்வஜங்களும் நான்கு லக்ஷமும் அறுபத்தாறாயிரத்து 
ஐந்நூத்தி அறுபதாகும் . இந்த த்வஜபூமியின் விஸ்தாரம் 
ஒரு யோஜனை . 


அதின் மேல் ரஜத மயங்களும் மணிமய ஸோபா நாலங்ர தங் 
களும் நாகேந்த்ர ரக்ஷிதங்களுமான சதுர்கோபுர த்வாரங்கள் 
விளங்கும் அர்ஜுனமய ப்ராகாரத்தினுள் தேவோத்தரகுருக் 
களின் கல்பான நிஜாதங்களெல்லாம் இதன் அந்த்யத்தின் கல் 
பாவஸிஜர்க்கெல்லாம் எணியனே தேவர் கல்பாவ நிதளம் 
சோப்பிக்கும் . அப்படி ஸங்கல்பாதீத கல்பநோபேத தசவிகல்ப 
கல்ப பாதப ப்ரகீர்ணமும் நாநாலதா மத்யகத சாமீகராந் 
தோளன ஸந்தோஹ ஸம்ஸேவ்யமும் , சுரமிதுன சதக்ரீடா 
நீடமும் பூர்வோக்த்த சைத்ய வ்ருக்ஷ விதான ஸித்தவ்ருக்ஷ 
ரமணீயமும் மஹாவீதி உபய பார்ஸ்வகத பூர்வகுசித ப்ரமான 


721 


நாட்யசாலா தூபகும்ப ஸம் ப்ருதமும் ஏக யோஜன விஷ்கம்ப 
முமான கல்பமஹீருஹமஹீ 

தளம் 

கல்பாதிபதிகளுக்கும் 
புகழுதல் அரிது என நின்றது . 


அதன் மேல் ரூப்யமயங்களும் மணிமய ஸோபாநாலங்க்ர 
தங்களும் . நாக தௌவாரிக மணிமயங்களுமான 

கோபுர 
த்வார சதுஷ்ட்டய ப்ரயுக்த்த நிர்ணிக்த்த ஸ்வர்ண வேதி 
காப்யந்தரத்துள் சுரமீதுன சதகீத ந்ருத்ய வாத்ய நாநா 
விநோத ஜிநாபிஷவண ஜிநபூஜா ஜிநகுண ஸ்த்தோத்ர 
ஜிநபுரான கதந களகள ரவ ரம்ய பஹு பேத ஹர்ம்யங் 
களினாலும் மற்றும் மஹா வீதிகள் நடுவே மானஸ்தம் 
போன்னதங்களும் 

ஜிநப்ரதிமா ப்ரகீர்ணகங்களும் 
தோரண சதாந்தரிதங்களும் தேவ மானவ தாஸவாதிகளினால் 
அர்ச்சனீயங்களுமான பூஜனீயங்களுமான ஒன்பது ஒன்பது 
ஸ்ஸ் தூபைகளினால் விளங்கும் க்ரோச த்வய வ்யாஸமான பவந் 
பூமி புவனலோகமும் அதரீக்ருதம் செய்து நின்றது . 


ரத்ன 


மற்றும் அதன்மேல் இந்த்ர நீல மாணிக்ய மயங்களும் 
மணி மய ஸோபானாலங்க்ரதங்களும் கல்ப வாஸ த்ரிதச 
பரிவாலிதங்களுமான சதுர் கோபுரங்களினால் விளங்கும் 
ஸ்படிக மய ஷோடஸ பித்திகளின் அந்த ரிதங்களாகி நின்ற 
த்வாதஸ கோஷ்ட்டங்களிலும் த்வாதஸ கணங்களிருக்கும் . 

அவைகளில் விளங்கும் ஸர்வஜ்ஞ வீதராக பட்டாரகனின் 
தக்ஷிண திசையில் கர கமலங்களை முகுளித்து கணதர தேவரும் 
பூர்வ தரரும் விக்ரியர்த்திப்ராப்தரும் அவதிஜ்ஞானிகளும் மன ; 
பர்யய ஜ்ஞானிகளும் வாதிகளும் சிருஷ்கரும் என்ப இந்த சப்த 
பேதத்தின் ரிஷி சமூஹங்களுமிருக்கும் . 


அதில் சிலதுள் கல்பவாஸிக தேவியர் இருப்பர் . அதில் 
சிலதுள் ஆர்யகா சமூஹமும் ஸ்ராவக நிவஹமு மாகும் . 
அதிலும் சிலதுள் மஹவீதியாகும் . அதிலும் சிலதுள் ஜ்யோதிஷ்க 
தேவியரிருப்பர் . அதிலும் சிலதுள் வான வ்யந்தர தேவியரிருப்பர் 
அதிலும் சிலதுள் பவனவாஸிக தேவியரிருப்பர் . அதிலும் 
சிலதுள் மஹாவீதியாகும் . அதில் கீழ் பவனவாஸிக தேவரிருப்பர் 
அதிலும் சிலதுள் வ்யந்தர தேவரிருப்பர் . அதிலும் சிலதுள் 


722 


கல்பவாஸிக தேவரிருப்பர் . அதிலும் சிலதுள் சக்ரவர்த்தி 
மண்டலீக மகுட பத்தாதி பூசர கேசரரும் இருப்பர் . அதிலும் 
சிலதுள் சிம்ஹ வ்யாக்ர சர்ப்ப சரீஸ்ருப கரி துரக கோ மஹிஷ 
மேஷ மூஹக விடால விவித விஹங்கம ப்ரமுக திர்யக் யோனி 
ஜீவன்களும் பரஸ்பர 

விரோதமின்றி உபசாந்தங்களாகி 
நிறைந்து ஒரேயிடத்திலிருக்கும் . அதிலும் சிலதுள் மஹாவீதி 
யாகும் . அவ்வண்ணம் ப்ரதக்ஷிணமாக பரிவேஷ்ட்டித்திருந்த 
த்வாதஸ கணங்கள் விளங்குவ ஒருகாத அகலம் கன பூமி 
யாகும் . 


தனுகள் 


அதன்மேல் இந்த்ரநீலமணி மாணிக்யமயங்களும் மணிமய 
ஸோபா நாலங்க்ர தங்களும் வைமானிக தேவ த்வார பாலக 
விராஜிதங்களுமான சதுர் கோபுர சமனவித ஸ்படிகமய 
வேதிகா அந்தர்பாகத்துள் விளங்குவ அனுபம் 

வைடூர்ய 
கனத்கனக லஸத் சர்வ ரத்னமயமான எட்டும் 
நான்கும் க்ரமத்தினால் நான்கு உத்ஸே தமான பீட த்ரயத்துள் . 
அதனின்று நான்கு திசையுள்ளும் தர்ம சக்ரத்தை தரித்த 
யக்ஷேந்த்ரராலும் நாநா விதார்ச்ச னோபகரங்களினாலும் 
பஹிவித த்ரவ்யார்ச்சன திரவ்யங்களினாலும் மநோஜ்ஞமாகி 
பஞ்சாஸததிக சப்தசதசராஸண விஷ்கம்பமான ப்ரதய 
பீடமாகும் . 


அதன்மேல் பஹுவித த்வஜவ்ரஜார்ச்சநாலங்க்ரதமாகி 
பூர்வபீட ப்ரமாண விஸ் தீர்னமான தவிதீய பீடமாகும் . 

அதன்மேல் ஸஹஸ்ரசாப விஸ்தாரமாகி சூர்ய பிம்பா 
காரத்தை கைக்கொண்டு மூன்றாவது பீடத்தின் தளத்துள் 
ஆறு நூறு தண்டம் அகலமும் நீளம் தொள்ளாயிரம் தண்டம் 
உத்ஸேதமான கந்தகுடி பரமனுடைய சரம சரீரங்களுள் கூடி 
சுகந்தமயமாகி 

சோபிக்கும் . அது த்ரிபுவன ஸ்வாமியின் 
நிவாஸமாகும் . 

ஸ்ரீமத் அசோகம் புஷ்ப வ்ருஷ்ட்டி திவ்யத்வனி சாமரை 
சிம்ஹாஸனம் பாமண்டலம் துந்துபி ஆதபத்ரம் த்ரிலோக 
ஸ்வாமித்வத்தின் லாஞ்சனங்களான ஸஹிதம் அஷ்ட்டமஹாப் 
ராதிஹார்யங்களுள் , த்ரிபுவநைக வல்லபன் இருப்பர் . 


723 


மான 


இப்படியே மற்றும் ப்ராகாரங்களின் வேதிகை 
உத்ஸேதம் பரமனுடைய சரீரத்திர்க்கு நாலு மடியாகும் . 
தோரணங்களும் அவைக்கு சமானமாகும் . மற்றும் 
ஸ்தம்பங்களும் ப்ராஸாதங்களும் சைத்யாலயங்களும் சைத்ய 
வ்ருக்ஷங்களும் சித்த வ்ருக்ஷங்களும் த்வஜ தண்டங்களும் 
கோபுர த்வாரங்களும் க்ருதககிரிகளும் ஸ்தூபங்களும் சரோ 
வரங்களும் நாட்யசாலைகளும் லக்ஷ்மீவர மண்டபமும் என்கிற 

ஜிந தேஹத்திற்கு த்வாதஸகுண ப்ராமணங்க 
ளாகும் . 


(அவை 


பாஹ்யாப்யந்தர ஜகதிகளில் எல்லா கோபுரங்களுள் நவ 
நிதியும் ப்ரகாஸிக்கின்ற உசித அஷ்ட்ட மங்கல குலமும் ப்ரத் 
யேகம் அஷ்ட்ட சதம் இசைந்திருக்கும் .. நைஸர்ப்ப பத்ம 
பிங்கள பாசுர மாணவக சங்க பாண்டுக காள ஸ்ரீ ஸர்வரத்ன 
தேஜோத்பாஸி மஹாகாள மென்ப இவை நவ நிதிகள் . 


ப்ருங்கார தால கலச த்வஜ சுப்ரதிஷ்ட்ட ஸ்வேதாதபத்ர 
வர தர்ப்பண சாமரை ப்ரத்யேகம் அஷ்ட்ட சதம் . 


தூளிப்ராகாரத்தின் வெளியும் உள்ளும் நூறு மகரதோரண 
மெல்லாம் சாலகளுடைய வேதிகளிலும் தொங்குவ ரத்ன 
தோரணமாகும் . மற்றும் மஹாவீதிகளுடைய விஸ்தாரம் 
கவ் யூதி ப்ரமாணமாகும் . அந்த வீதிகளிலும் , நிலங்களிலும் 
தூளிப்ராகாரம் தொடங்கி சர்வ அப்யந்தர வேதிகைவரை 
ஸ்படிச மய ப்பித்திகள் நீண்டிருக்கும் . 


இவ்வண்ணம் பல அதிஸயங்களுள் கூடின ஸமவ சரணத்துள் 
நித்ரை த்ரஷ க்ஷதா வ்யஸனம் உபத்ரவம் அபிபவம் அவத்ய , 
ஆமயம் ஆர்த்தம் ரௌத்ரம் ம்ருதி ஜனனமும் திருபத்ரவன 
ஸபாந்தராளத்துள் பிறக்காது . 

மற்றும் அபவ்யரும் அமனஸ்கரும் புக்கார் . 


மித்யாத்ருஷ்ட்டிகள் உள்ளே 
ஸம்யக்த்ருஷ்ட்டி களாவார் . 


போக தத்க்ஷணத்துள் 


மற்றும் மூகரும் ம்ரூது மதுர நினாதத்தினால் மொழிவர் 


724 


அந்தகர் நிர்நிக்த்தருமாகக் காண்பர் . 
செவிடரும் , பரிஸ் புடமாகக் கேட்பர் . 
முடவரும் நடப்பர் . 
மருள் கொண்டரும் தெளிவர் . 
ெதொன்ன 
னரும் கல்யாண சரீரர்களாவர். 

விஷக்ரஸ்தரும் நிர்விஷராகுவர் . வ்யாதிஸ்தருக்கும் சர்வ 
வ்யாதி விநாச மாகும் , 

பரஸ்பர வைர கலஹ கலுஷித ஒவ்வொருவரும் அவ்விடம் 
வந்து த்ரிஜகத் சமவசரணத்தை உடன் அன்யோன்யம் வைரம் 
விட்டு பரம மித்ர ராகுவர் . 


மற்றும் புலியும் , மானும் , எலியும் , பூனையும் , கீரியும் . 
சர்ப்பமும் , சிம் ஹமும் , யானையும் என்று இவை முதலாக 
உடைய ப்ராணிகள் தன் தான் கன்றுகளை கண்டாப்போல் 
ஸ்னேஹித்து ஓரிடத்தில் இருக்கும் . 


ஸமவ 


இவ்வண்ணமாகிய மாஹாத்ம்யத்தையுடைய 
ஸரணம் உபபோகாந்தராய நாஸத்தினா லாகும் . 


மற்றும் வீர்யாந்தராய க்ஷயத்தினால் அனந்த வீர்யமும் 
அனந்த சுகமும் அனந்த அவகாஹனமும் அனந்த ஆவாஸமும் 
அவ்யாபாதத்வமும் இவையாகும் . 

மற்றும் காதி சதுஷ்ட்டயத்தின் க்ஷயத்தினால் தானிருந்த 
கவ் யூதி சதசதுஷ்ட்டயத்தின் பூபாகத்துள் சுபீக்ஷதையும் 
நபோமார்கத்து செல்வதும் , ப்ராணிவத ஏ ஹிதமும் புக்த்தி 
விர ஹிதமும் எந்த திசையிலும் உபசர்க்கமின்மையும் , சதுரான 
நத்வமும் கேவலஜ்ஞா நாத்யவாப்தியும் ஸ்வதேஹஜனித 
ச்சாயபாவமும் அஜிப z ம வீக்ஷணாதி வர்ஜிதமும் 

நக 
கேசாத்யு பசாயாபசய வ்யபேதமும் - என்கிற காதி க்ஷய 
ஜாதிக்ஷயங்கள் பத்து மாகும் . 

மற்றும் சர்வப்ராணி ஹிதமான ஸர்வார்த்த மாக தீய 
மென்ப பாஷையும் எல்லா ஜனங்களுக்கும் மித்ரத்வமும் 
ஆறு ருதுகளுடைய சமஸ்த விஷயங்களுடைய 

வநஸ்பதி 


725 


களெல்லாம் அங்குரித கோரகித பல்லவித குசுமித பலி தங்க 
ளாகித் தோன்றும் . தர்பணதல ஸத்ருஸ ரத்னமய பூபாகமும் 
பரமன விஹரணத்தோடு செல்லுவ . 


சுகந்த மந்தா நீலமூம் சகல புவன ஜநானந்தமும் உபசமித 
தூளிகண்டக த்ருண கீடக சர்க்கரோ பலங்களும் மருத்குமார 
உபசமிப்ப . கண்ணுக்கும் மனசுக்கும் சுகமாக சுகந்த த்ரவ்ய 
மிஸ்ரமான ஒருயோ ஜநாந்தர பூபாகமும் ஸ் தனித குமாரக்ருத 
பந்துர கந்தோதத வ்ருஷ்ட்டியை அடியிடு இடைக்கு எங்கும் 
நப ஸ்தளம் தளிர்த்ததுபோல முன்னேழு பின்னேழு நிலத்துள் 
எழு மென்ப . பத்மராக கேஸர கனக பத்ர சோபித சுகஸ்பர்ஸ 
ஸஹஸ்ர பத்ராபுஜங்களும் த்ரிபுவன ஸ்வாமியின் விபவத்தை 
கண்டு ரோமாஞ்கன கஞ்சுகிதங்களானாப்போல் பலபார 
வணங்கிருவ கந்த சாலி முதலான ஸமஸ்த ஸஸ்ய சம்பத்தியும் 
சரத்கால ஸரோவரஸவில நிர்மல விபத்தள திகந்தராளங் 
களும் . பரஸ்பராஹ்வான தோர்தண்ட ஸோபமான ஜ்யோதி 
வ்யந்தராதி நிரிம்ப திவ்ய ரவபூரித திசாசக்ரமும் ஸஹஸ்ர 
கிரண 

விலாஸ ஹாஸ ஸ்புரதுருஸ ஹஸ்ரமான முன்னே 
செல்லும் தர்மசக்ரமும் ப்ருங்கார 

தர்பணாதி 
மங்கலோல்லஸித தேவாங்கனா சமூஹமும் என்கிற தேவ 
நிர்மிதங்கள் பதினான்கு அதிஸயங்க ளாகும் . 


கலச 


இவ்வண்ணம் ஸ்வாபாவிக் க்ஷாயிக தைவீக விபாக சதுஸ் 
த்ரிம்ஸ அதிஸய விஷயத்துள் கூடியிருப்பர் பரமார்ஹயந்த்யமும் 
ரத்னத்ரயங்களுடைய பாவநையினால் அடைய 

முடியு 
மென்றறிவது . 


( ஆர்யை ) 
அமராசுர நரபதிபிர் யமதரபதிபிஸ்ச ந்ருதபாதாம் 

போஜா : | 
த்ருஷ்ட்டயா சுனிஸ்சிதார்த்தா வ்ருஷசக்ர தரா பவந்தி 

லோகசரண்யா : || ( ர . க . 39 ) 


அவ்வண்ணம் பலவும் அதிஸயங்களுள் கூடின ஸமவசரண 
மத்யத்துள் அஷ்ட்ட மஹாப்ராதி ஹார்ய சமேதனாகி கணதர 


726 


சக்ரதர புரந்தர புண்டரீகருக்கு மோக்ஷ மார்கோபதேஸம் 
செய்து த்ரைளோக்ய சாம்ராஜ்யத்துள் கூடியிருப்பது பரமார் 
ஹயந்த்ய மென்னும் ஆறாவது பரம ஸ்தானமாகும் . ( 6 ) . 


நிர்வாணத்வ ஸ்வரூப விவரணம் : 

அவ்வண்ணம் தர்மாம்ருத வ்ருஷ்ட்டி ஸேசனத்தினால் 
பவ்யஸஸ்ய சம்பத்தியை செய்தும் உத்க்ருஷ்ட்டத்தினால் 
ஏகோனபூர்வ கோட்டி காலம் விஹரித்து பின்பு விஹரணாதி 
க்ரியையை விட்டு அந்தர் முஹுர்த்த ஸேஷாயுஷ்யத்து 
ஆயுஷ்ய ஸ்திதியைப்பற்ற வேதனீய நாம கோத்ர 

ஸ்திதி 
களுடைய ஸ்திதிகள் மிஞ்சியிருந்தால் ப்ரதேஸ விஸர்ப்பண 
சாமர்த்யத்தினால் தண்ட கவாட ப்ர தர லோக பூரண மென்ப 
சமுத்காதங்களைச் செய்து க்ரமத்தினால் முடுகி நான்கு ஸ்திதி 
யும் சமான மாகும் . 


அது என்னென்றால் ப்ரதம ஸமயத்துள் நின்றால் சரீர 
மாத்ரம் . பாஹுலயத்துளிருந்தால் சரீர த்ரிகுண பாஹுல்யத் 
தினால் கீழ் ஏழு ரஜ்ஜு மேல் ஏழு ரஜ்ஜு ப்ரமான ஆயாமத் 
தினால் ஆத்ம ப்ரதேஸங்களை நிமிர்ந்து தண்டாகாரத்தைக் 
கைகொண்டாக தண்ட சமுக்காதம் ; 


த்வீதீய ஸமயத்துள் பூர்வாபி முகமாக யிருந்தால் தக்ஷி 
ணோத் தரமும் உத்தராபிமுகமாயிருந்தால் பூர்வாபரமும் பூர்வ 
சூசித பாஹுல்யாயாம ஸஹிதமாக விரிந்து ப்ரதேஸத்தினால் 
கவாடா க்ருதியை நிகழ்வது கவாட சமுத்கா தம் . 


த்ரிதீய ஸமயத்துள் வாதவலயம் நீங்கலாக ஒழிந்த லோகா 
காஸ மெல்லாம் பூரிப்பது ப்ரதர சமுத்காதம் . 

நான்காவது ஸமயத்துள் லோகம் உள்ளவும் வ்யாபித்து 
சர்வ கதனாகி புவன த்ரய ஆகாரனாகி இருப்பது லோக 
பூரண மென்ப சமுத்கா தம் . அந்த சமுத்காதத்துள் ஆத்மன் 
கோஸ்தனாகாரமான ஆகாஸ மத்ய ப்ரதேஸங்கள் எட்டும் 
ததாகாரமான ஆகாஸ மத்ய ப்ரதேஸ எட்டுள் மேருதல 
மத்யத்துள் நிற்கும் . 


727 


ஜந்தாவது ஸமயத்துள் ப்ரதேஸ ஸம் ஹரணத்தினால் 
லோகாக்ருதியை பற்றுவிட்டு ப்ரதரைக்கு வரும் . 
ஆறாவது ஸமயத்துள் ப்ர தரையின் 

மற்றும் 
கவாட ரூபமாகும் . 


ஒடுங்கி 


ஏழாவது சமயத்துள் கவாடம் உபஸம் ஹரித்து தண்ட 
ஸ்வரூபனாகும் . 


எட்டாவது ஸமயத்துள் 
ஸரீர பிரமாண மாகும் . 


தண்டம் உபஸம் ஹரித்து நிஜ 


வசன 


காய 


காலமான 


இந்த சமுத்காதங்களை ஸயோகி கேவலி குண ஸ்தானத்துள் 
செய்ய நாலுக்கும் ஸ்திதி சமானமாகும் . 
அதன்பின் யோக நிரோதஞ் செய்ய 

நிரோதஞ் செய்ய எண்ணி முன்னம் 
ப்ரத்யேகம் அந்தர் முஹுர்த்தகாலத்தில் பாதகர மனோ 
உச்வாஸங்களை பாதர 

யோகத்தினால் 
நிரோதித்து , பின்பு பாதர காய யோக சூக்ஷ்ம மனோ வசன 
உத்வாஸ மென்னும் இவை 

சூஷ்ம 

யோக சூக்ஷ்ம 
க்ரியாப்ரதிபாதி என்கிற மூன்றாவது சுக்ல த்யானத்தினால் 
சூக்ஷ்மகாய யோக மாகும் . அவை கெடுத்து 

ததனந்தர 
ஸமயத்துள் அயோகி கேவலி குண ஸ்தான மாகும் . 

பஞ்ச ஹ்ரஸவாக்ஷர உச்சாரண ப்ரமான 
தத்குணஸ் தானத்துள் நிஸ்ஸேஷ நிராஸரவ த்வாரத்தை 
சம்பூர்ண சமஸ்த சீலனுமாகி தனது த்விசரம ஸமயத்துள் 
எழுபத்திரண்டு ப்ரக்ருதிகளும் சரமஸமயத்துள் பதிமூன்று 
ப்ரக்ருதிகளும் நிரவஸேஷம் கெடுக்கும் . இந்த என்பத்தைந்து 
ப்ரக்ருதிகளை வ்யுபரதக்ரியா நிவ்ரத்தி என்கிற நான்காவது 
சுக்ல த்யானத்தினால் நிரவஸேஷம் கெடுத்து மோக்ஷ லக்ஷ்மி 
யினை எய்தும் அவ்வண்ணம் பந்த ப்ரக்ருதிகளும் உதய ப்ரகிருதி 
களும் ஸத்வ ப்ரக்ருதிகளும் நிர்முலோன் 

மூலனமாக 
கெடுத்தால் ஊர்த்வ கதி ஸ்வபாவத்தினால் மோக்ஷமான 
ததனந்த்ரஸமயத்துள் 

லோகாக்ரத்து 

சூத்ரித்தால் போல 
அஷ்ட்ட குணங்களை 

எய்தி மெய்யாக 
அஜரமும் , அர ஜமும் அஜன்மமும் , அக்ஷயமும் அவயாபாதமும் 


சென்று 


728 


உடையது சங்காதி வர்ஜிதமும் அனந்த சுக வீர்யாதிகளை 
சோகபயமான மோக்ஷ லக்ஷ்மியுள் கூடின ஏழாவது நிர்வாண 
பரம ஸ்தானமும் ரத்னத்ரய பாவனையினால் அடையக்கூடு 
மென்றறிவது . 


( வ்ருத்தம் ) 


தேவேந்த்ர சக்ர மஹிமானமமேயமானம் ராஜேந்த்ர 

சக்ர மவனீந்த்ர சிரோச்சனீயம் ) 
தர்மேந்த்ர சக்ர மதரீக்ருத ஸர்வலோகம் லப்தவாசிவஞ்ச 

ஜிநபக்த்தி முபைதி பவ்ய : || ( ர . க . 41 ) 


( வசனம் ) 


தியானங்கள் வருணனை : 


ப்ரஸங்காத் விஸேஷத : த்யானாதி விவரண பூர்வகம் சல்ய 
த்ரய ஸ்வரூப விவரணம் . 

மோக்ஷகாணமாகி மற்றையும் சுப த்யானங்களை சொல்லு 
வது . 

என்னெனில் : 


தர்மத்யானம் பாஹ்யாப்யந்தர பேதத்தினால் இரண்டு 


அதில் சூத்ரார்த்த விசாரம் த்ருட வ்ர தாதிகளும் நிப்ருத 
கரசரண வதன காய பரிஸ்பந்த வாக் வ்யாபார ஜம்ப ஜ்ரும் 
போத்காராதி ப்ரானா பானாதிகள் உத்ரேக விரமண 
லக்ஷணம் பிறர் அறியப்படுவதினால் பாஹ்ய தர்ம த்யானம் . 


அறியப்படுவது 


அப்யந்தர தர்ம த்யானம் 


தன்னால் 
என்னெனில் , 


சல்யத்ரயாதி விபாவ ரஹிதமாகும் . 


என்னெனில் , சாரித்ர மோஹோதயத்தினால் பர களத் 
ராதி வாஞ்சாரூப ராக விகாரமும் பர பந்த வத ச்சேதாதி 
வாஞ்சா ரூபத்வேஷ விகாரமும் மனத்துள் யாதானு மொரு 
காரணத்தினால் தோன்றினால் கொக்கரித்து தன்னை தானே 


729 


பரம் 


நிந்தித்தும் , அந்த க்ஷணத்துள்ளே நிஜசுத்த பரமாத்ம பாவ 
நாபி முகனாகி 

ஸமரஸீபாவ 

நிர்மல ஜலத்தினால் 
விபாவ மல களங்க பங்கத்தை கழுவி சுத்த அந்தரங்கலாகாது , 
தனது அந்தரங்க விகாரத்தைப் பிறர் யாரு மறியாரென்று 
உதாளீனஞ் செய்து பஹிரங்க பக வேஷத்தினால் லோக 
ரஞ்சனையை செய்து கொண்டிருப்பது மாயா சல்ய மாகும் . 


ஸ்வ சுத்தாத்ம ஸ்வரூபமே சாக்ஷாத் உபாதேய மென்ப ருசி 
யில்லாததும் , மித்யாத்வமென்ப சுழியின் குழியுள் முழுகி 
இருந்தவருள்ளான ராகமும் மித்யா சல்ய மாகும் . 


நித்யானந்தாத்ம பாவனா ஸஞ்சாத பரமானந்தாம்ருத 
ஸேவையில்லாமல் த்ருஷ்ட்டஸ்ருதானு பூதங்களான 
பஞ்சேந்த்ரிய விஷயங்களென்கிற போகோபபோகங்களை 
வர்த்தித்து நினைப்பது நிதான சல்ய மாகும் . 


இப்படி சல்ய த்ரயாதி சம்ஸ்த விபாவத்தை பரி ஹரித்து 
பரம ஸ்வாஸ்த்ய சம்வித்தியுள் பிறந்த பரமானந்தைக லக்ஷண 
சுகாம்ருத அனுபவித்திருப்ப வீதராக நிர்விகல்ப ஸ்வஸம் வேதன 
ஜ்ஞான பாவனை அப்யந்தர ரூப நிச்சய தர்ம த்யான 
மென்பது . 


மறும் பதஸ் தம் , பிண்டஸ்தம் , ரூபஸ்தம் ரூபாதீதமென்று 
சதுர் வித மாகும் . 


ஸ்லோகம் 


பதஸ் தம் மந்த்ர வாக்யஸ்தம் பிண்டஸ் தம் ஸ்வாத்ம 

சிந்தனம் | 
ரூபஸ்தம் சர்வ சித்ருபம் ரூபாதீதம் நிரஞ்சனம் || 


சுத்த ஸ்படிக ஸம்காஸம் ஸ்புரந்தம் ஜ்ஞான தேஜஸா | 
கணைர்த்வாதசபிர்யுக்த்தம் த்யாயே தர்ஹந்த மக்ஷயம் || 

தாரகையை ஜீராப்தியின் உள் கழுவி கர்ச்சி சுத்தமானாப் 
போல் ஸேவாகாரத்தின் பஞ்சபதங்களுடைய அர்த்தத்தை 
மனதுள் வைப்பது பதஸ்தம் . 


730 


ஸ்படிக கடத்து ஸஹஜமாகி ப்ரகாசிக்கிற சசிகாந்த 
திசைப்போல் பிம்பாக்ருதியை தன்னுள் உள்ளே துலக்கி 
ப்ரகாசித்து விளங்குவதை நிறமாக கண்ட அது பிண்டஸ் தம் 


த்வாதஸகன பரிவ்ருதனும் த்வாதஸ கோட்யார்க்க தேஜ 
விப்ராஜித்தும் பாவத்தை மனத்துள் நிறுத்துவதானதே 
ரூபஸ் தமான பரம த்யானம் . 


ஸஹஜ 


சகல 


ஸஹஜ சுக 

போத ஸ ஹஜாத்மக 

மென்று 
காண்கையே என்ப நிறுத்துவதின் ஸஹஜமாக நிறுத்தின் 
இந்த பஹௗதயினால் பாப விநாசம் ரூபாதீதம் . 
ஸ்ரீகரமபிஷ்ட்ட 

சுகாகரம் அபவர்ககாரணம் , 
பவ ஹரனம் , லோகஹிதம் மன்மனத்துள் ஏகாக்ர தசை 
நிரூபமம் பஞ்சபதம் 

மாரரிபு வஹ்னி 

ஜல ந்ருப சோர 
ரூஜா கோர துக்கத்தை கெடுத்து இந்த சாரமான பஞ்சபதம் . 

( மத்தேப விக்ரீடித வ்ருத்தம் ) 
பளவத்பூத பிஸாச ராக்ஷஸ விஷவ்யா பாதேயம் 

பிங்கி கும் | 
தளியிரு க்கும் ரிபுராஜ சோர பயமம் தூரோக 

சோகங்களம் || 


( ஸ்ரக்தரா வ்ருத்தம் ) 


த்ரைளோக்ய க்ஷோப மந்த்ரம் த்ரிஜக ததிபக்ருத் பஞ்ச 

கல்யாண லஷ்மீ | 
சாம்ராஜ்யா கர்ஷமந்த்ரம் நிரூபமமபரம் ஸ்ரீவதூ 

வஸ்யமந்த்ரம் || 
வாக்ஸதோ மாஹ்வானமந்த்ரம் த்ரிபுவன ஜன ஸம் 

மோஹனோத் ஸாஹமந்த்ரம் | 
ஜிஹ்வாக்ரே சந்ததம் பஞ்ச குருவர நமஸ்கார மந்த்ரம் 

மமாஸ்து || 
( முத்தேபவிக்ரீடித வ்ருத்தம் ) 
கன கர்மாத் விஹிதமாரணம் ப்ரபலமித்யாத்வ 

க்ருஹோச்சாடனம் ) 
குணயாஸீவிஷ நிர்வி r கரண மாபாபாஸ்ரவ 

ஸ் தம்பணம் || 


731 


வினுதாஹீந்த்ர சுரேந்த்ர முக்த்தி லலநா சம்மோஹனம் 

பாரதீ | 
வ நிதா வஸ்யமிதஞ்ச பஞ்சபர மேஷ்ட்டி நாமமந்த் 

ராக்ஷரம் || 
( வசனம் ) 
மற்றும் பதஸ்த த்யானம் என்னெனில் : 
பணதீஸ ஸோள ச்சபண சதுதுகமேகஞ் ச ஜவஹ 

ச்சாஏஹ | 
பரமேட்டி வாசயாணம் அண்ணஞ் ச குருவ ஏஸேண || 

( தி.ஸ. 49 ) 


வசனம் 


பணதீஸ - ணமோ அரஹந்தாணம் , ணமோ ஸித்தாணம் 
ணமோ ஆஇரீயாணம் , ணமோ உவஜ்ச்சாயாணம் , ணமோ 
ளோ ஏஸவ்வ ஸாஹுணம் என்கிற இந்த பஞ்ச பதத்தின் முப் 
பத்து ஐந்து அக்ஷரமும் , ஸோள - அரஹந்த ஸித்த ஆஇரிய உவஜ்ச் 
சயா ஸாஹு என்கிற இந்த பஞ்ச பதத்தின் பதினாறு அக்ஷரமும் , 
ச்ச - அர ஹந்த ஸி ஸா என்கிற ஆறு அக்ஷரமும் , பண - அ ஸி ஆ , 
உ ஸா என்கிற ஐந்து அக்ஷரமும் , சது - அ ஸி ஸா ஹு என்கிற 
நான்கு அக்ஷரமும் , துக - அ ஸா என்கிற இரண்டு அக்ஷரமும் , 
ஏகஞ்ச- அ , என்ப , மேலும் ர்ஹ என்ப , மேலும் ஓம் என்ப ஒரு 
அக்ஷரமும் , ஜபாவஹ - ஜபித்த ஜ்ச்சாஏஹ- தவள வர்ணமாகி 
லலாடாதி ப்ரதேஸத்துள் நிறுத்தி த்யானிக்க ; மேலும் குருவ 
ஏஸேண-அந்த பஞ்ச 

பரமேஷ்ட்டியான வாசகமானதும் , 
அண்ணஞ்ச - லகு ப்ருஹத் ஸித்தசக்ர சிந்தாமணி தேஹாரக்ர 
மத்திலும் த்வாதஸ ஸ ஹஸ்ர சங்ரயையிளையுடைய பஞ்ச 
பரமேஷ்ட்டி க்ரந்தத்துள் சொன்னதை நிர்ப்பர பக்த்தியினால் 
நிர்வாண சுகா பேக்ஷையினால் ஜபிப்பது , த்யானிப்பது . 
அர்ஹம் என்ப அக்ஷரத்திற்கு அர்த்தம் . 

( ஸ்லோகம் ) 
ஹகார : பரமோ போதோ தேவோ விஸ்ஸாவ லோக 

த்ருக் | 
அகாரோ அனந்த வீர்யாத்மா பிந்துஸ்யாத் உத்தமம் 

சுகம் 1 


732 


( வசனம் ) 


ஓம் காரம் பஞ்ச பரமேஷ்ட்டி வாசகம் எதனால் ஆகு 
மென்றால் : 


( காதை ) 
அரஹந்தா அஸரீரா ஆஇரியா தஹ உவஜ்ச்சயா 

முணிணோ | 
படமக்கர ணிப்பண் ணோ ஓம் காரோ பஞ்சபரமேட்டி || 

( வசனம் ) 
என்கிற இந்த சூத்ராபிப்ராயத்தினால் பஞ்சபரமேஷ்ட்டி 
நாம ப்ரதமாக்ஷர ஸந்தி லக்ஷணத்தினால் ஓம் காரம் வித்த 
மாகும் என்றறிவது . சமஸ்த மந்த்ரமான க்ரந்தஸார சர்வஸ் 
வரங்களும் புண்ய பந்த ஸம்பாதிகளும் பாப பந்த விச்சித்தி 
களுமான பஞ்சபரமேஷ்ட்டி குண ஸ்மரண பூர்வகம் அதிக 
பக்தியினால் ஜபித்தும் த்யானித்தும் இருப்பவர்களுக்கு பாவ 
சுத்தி யுண்டாகும் . அப்ரார்த்திதம் உபயபவம் ஸபலமாகும் 
என்றறிவது . 


குண ஸ்மரணை செய்யும் க்ரமம் என்னெனில் , பதஸ்த 
பிண்டஸ்த 

ரூபஸ்த த்யானவிஷயராவன அர்ஹத்தேவர் 
ஸ்வரூபம் . 


என்னெனில் , 


( வ்ருத்தம் ) 


நிஹதகன காதிதோஷா ஸ்ஸம்ப்ராப்தா திஸய பஞ்ச 

கல்யாண : | 
ஸமவஸ்ருதி ஸபா ஸனா தா ஜிநேஸ்வரா ததது மே 

போதிதம் || 


( லலித ரகளை ) 


காதிகனபடல விகடன வாதபிம்பாய 
ஜாதி ஜராரோகாதி தோஷகிரிசங்காய 
கல்யாண பஞ்ச காஞ்சித வீதராகாய 


733 


ஸல்யத்ரயாதி ரஹித நித்யசுக போகாய 
ப்ராதி ஹார்யாஷ்ட்டா லங்க்ரத ஜிநேந்த்ராய 
பூதஹித ஸமவஸ்ருதி ராஜித ஜிநேந்த்ராய 
ஸமவ சரணாதி பஹிரங்க விப வேஸாய 
விமல குண மணிகண விபூதி பரமேஸாய 
த்ரவ்ய குண பர்யாய யுக்த்த ஸத்ரூபாய 
பவ்ய ஜன வந்திதானந்த சித் ரூபாய 
வரகணதரப்ரப்ருதி முனிநிவஹ நாதாய 
நிரூபமானந்த பலகலித குணயூதாய 
நவமரஸ ரஸிக ஜிநஹ்ருதகமல சூர்யாய 
நவலப்தி லப்தி சுத்தாத்ம ஸத்கார்யாய 
த்ரைஷஷ்ட்டி கர்க மல விலயன சமர்த்தாய 
தோஷாஷ்ட்ட தஸ தூர பரம சித்ஸ்வார்த்தாய 
திவ்யத்வனி ப்ரகடிதாத்ம ப்ரபாவாய 
ஸம்யக்த்வ சைதன்ய நித்யப்ரபாவாய 
ஸ்யாத்வாத வித்யா விலாஸினீ நந்தாய 
வித்வ ஜ்ஜணானந்த கந்தளீ கந்தாய 
விமல நிஜாத்மானந்த பாவோத்த ஸௌக்யாய 
தர்மாப தீர்த்தகர புண்ய புஞ்சாக்யாய 
சந்த்ரார்க்க கோடீ சன்னிபதிவ்ய தேஹாய 
இந்த்ரசத நமிதவர குணகண சமுஹாய 
லோக த்ரயா ஸேஷ வஸ்து விஜ்ஞாநாய 
நாக நாயக நமிதவர பாதகஞ்சாய 
பரமபாவனரூப தேவாதி தேவாய 
பரமகாருண்ய ரஸ சந்துஷ்ட்டி ஜீவாய 
ப்ருந்தாரகாப்ருந்த வந்தனா தேவாய 
வந்தனாமங்களோத்தம சரண பூதாய 
ஜாதாத்மனே நம : பூதாத்மனே நம : 
புத்தாத்மனே நம ; சுத்தாத்மனே நம : 

( காதை ) 
மணுவணா இந்த சுர தரியச்சத்தத்தயம் பஞ்சகல்யாண 

ஸோக்காவளீ பந்தயம் 
தம்ஸணாண ஜ்ச்சாணம் அனந்தபலம் தேஜோனா தேத்து 

அம்ஹம்வரம் மங்கலம் ! 


734 


கணகாஇ கம்ம ரஹியா கேவலணாணாதி பரம குண 

ஸஹியா | 
சஉ தீஸ அஇஸய ஜுத்தா அரஹந்தா யேரிஸா ஹோந்தி || 

( வசனம் ) 
காதி சதுஷ்ட்டய ரஹிதனும் அஷ்ட்டா தஸ தோஷ 
விர ஹிதனும் பஞ்ச கல்யாணாஞ்சிதரும் அஷ்ட்ட மஹாப்ராதி 
ஹார்ய விசிஷ்ட்டரும் சதுஸ்த்ரிம்ஸ அதிஸய சமேதரும் 
சதேந்த்ரப்ருந்தவந்த்ய பாதாரவிந்தத்வரும் விசஷ்ட்டானந்த 
சதுஷ்ட்டய ஸமவசரணாதி விபூதிரூப அந்தரங்க பஹிரங்க ஸ்ரீ 
யுடன் கூடி பரிவேஷ்ட்டித த்வாதஸ கணத்திற்கு பரம காருண்ய 
ரஸத்தினால் பூரா பொருந்தியிருக்கின்ற ஸர்வபாஷாத்மகமான 
திவ்ய த்வனியினால் ஜீவாதி சகல பதார் தங்களை யதா 
ஸ்வரூபத்தினால் உபதே ஸம் செய்பவரும் கோட்யாதித்ய 
ப்ரபா ஸங்காஸ பர மௌதாரிக சரீரரும் பரம பவித்ரரும் 
பரம மங்கலரும் த்ரிஜகத் குருக்களும் ஸ்வயம்புகளும் சாஸ்வ 
தரும் பரமகாருன்ய மூர்த்திகளும் ஆன அர்ஹத் பரமேஸ் 
வருடைய குண ஸ்மரனையினால் துரிதாபஹரண மென்றறிவது . 

தெரிந்து யாது செய்வதெனில் : ஜகத்ரய காலத்ரயவர்த்தி 
ஸகலபதார்த்த யுகபதவலோகன சமர்த்த சகல விமல கேவல 
ஜ்ஞான ஸ்வரூபோ ஹம் . விசதாகண்டைக ப்ரத்யக்ஷ ப்ரதி 
பாஸமய 

கேவல தர் சனஸ்வரூபோ ஹம். அதீந்த்ரியா 
மூர்த்தானந்த சுக ஸ்வரூபோஹம் , அவார்ய வீர்யானந்த 
பலஸ்வரூபோ ஹம் அசிந்த்ய குண ஸ்வரூபோ ஹம் , நிர்தோஷி 
பரமாத்ம குண ஸ்வரூபோஹம் . 
ஸோ ஹ ( ஸோ அகம் ) 

மென்பது து முதலானது 
ஸவிகல்ப நிச்சய பக்த்தி என்றறிவது . 


நிர்விகல்ப ஸ்வ ஸம்வே தன ஜ்ஞானத்தினால் ஸ்வ சுத்த 
பா வ அர்ஹத்பரமேஸ்வர ஆராதனை வினய ஜனங்களினால் 
நிரந்தரம் செய்யப்படு மென்பது ஸ்ரீ குந்த குந்தாசார்ய 
தேவரபிப்ராயம் . 

நாலாவதான ரூபாதீத த்யான விஷயரான ஸித்த பர 
மேஷ்ட்டிகள் ஸ்வரூபம் என்னெனில் : 


735 


( ஆர்யை ) 


ததது மமசிதானந்தம் விரஹித குணஜீவ மார்கணாஸ் 

தானா : | 
பந்தோதயாதி ரஹிதா : ஸித்தாஷ்ட்ட குணாத்மகா : 

ஸித்தா : || 
( ஸித்த பரமேஷ்ட்டிகளுடைய ரகளை ) 
அஷ்ட்டவிதகர்ம கானன தாவரூபாய 
அஷ்ட்ட குண ஸம்புஷ்ட்டி துஷ்ட்டஸ்வரூபாய 
கேவலஜ்ஞானாதி சகலகுண ஸஹிதாய 
ஜீவாதி தத்வேஷு ஸாரதர மஹிதாய 
லய ஜனன ரஹித சித்காய ஸ்வரூபாய 
பயசப்தகாதீத சுத்த ருசி ரூபாய 
த்ரிஜகதாராத்ய நித்யானந்த ரூபாய 
நிஜநித்ய நிர்மலானந்த ஸ்வரூபாய 
கோர ஸம்ஸாரவாரிதி போத ரூபாய 
சாருசாரித்ரப் பல சுத்த ருசி ரூபாய 
பஞ்சஸம்ஸாராக்னி நீரப்ரவாஹாய 
சஞ்சிதானந்த சுக லஹரீப்ரவாஹாய 
பேதவிஜ்ஞானிஜன சுககரணமந்த்ராய 
ஆதிமத்யாந்த வர்ஜித யோக தந்த்ராய 
சைதன்யகனகக்ருஹ ரத்னப்ர தீபாய 
ஜாதி மரணாதி பேஷஜ திவ்ய ரூபாய 
பந்தோதயோதீரணா ஸத்வ ரஹிதாய 
கந்தரஸ வர்ண ஜித சித்கலாகலிதாய 
சரமாங்கமாத்ர சித் கனகாய ரூபாய 
துரக விகடன பரம சைதன்ய ரூபாய 
மங்களோத்தமசரண வந்தனா முக்கயாய 
லிங்கத்ரயாதீத சுத்தஜீவாக்யாய 
ஸாரதரபாரிணாமிக பாவ ரூபாய 
பூரிதர்மாக்ராந்த சுத்தாத்ம ரூபாய 
நிருபநித்யசுக போதஸ்வ ரூபாய 
நீராக நிர்ப்பரானந்த ஸ்வரூபாய 
பரமசைதன்ய ப்ரகாஸ ஸ்வரூபாய 
சுரகசர தனு ஜ வந்தித திவ்ய ரூபாய 


736 


அஷ்ட்ட மத தானிஷ்ட்ட நிஷ்ட்டிதானந்தாய 
துஷ்ட்ட மோஹாரிஜித நித்ய நிஜ சாந்தாய 
குணஜீவ மார்கணா ஸ் தாணேண ரூபாய 
ப்ரணுத குண ஸங்காத ஸம்ஸேவ்ய ரூபாய 
பரமாத்மனேநம : பரமேஷ்ட்டினே நம : 
சுத்தாத்மனே நம : ஸித்தாத்மனே நம : 


( காதை ) 


ஜஹிஜ்ச்சாணக்கி பாணேகி அஹிதண்டயம் ஜம்ம மரண 

ணயரத்தயம் தண்டயேம் | 
ஜேஹிம் பத்தம் நிவ்வஸ் ஸாயம் டாணயந்த மஹம் 

தேந்து ஸித்தா வரண்ணாயம் || 


ணட்டட்ட கம்ம பந்தா அட்டமஹா குண ஸம 

ண்ணயோ பரமா | 


லோயக்கட்டி யாணிச்சா ஸீத்தாதே யேரிஸா 

ஹோந்தி || 


( வசனம் ) 


கர்ம 


சுகமய 


ஜ்ஞானாவரணாதி மூலோத்ர ரூபமும் 
நிர் முக்த்தரும் சகல விமல கேவல ஜ்ஞானாதி குண சமேதரும் 
நிஷ்க்ரிய டங்கோத்கீர்ண 

ஜ் ஞாயகைக 

ஸ்வரூபரும் 
கிஞ்சின் யூன . சரம சரீர ப்ரமாணரும் அமூர்த்தரும் அகண்டி 
தரும் சுத்த சின்மூர்த்திகளும் நிர்வ்யக்ர ஸஹஜானந்த 
சுத்த ஜீவ கனகாரரும் நித்யரும் நிரஞ்சனமும் நிர்மலரும் 
நிஷ்களங்கரும் ஊர்த்வ கதி ஸ்வபாவரும் உத்பா தவ்யத் 
ரௌவ்ய யுக்த்தரும் 

ஜகத்ரய 

ஸ்வாமிகளும் லோகாக்ர 
வாஸிகளும் த்ரிஜகத் வந்தி தருமான ஸித்த பரமேஷ்ட்டிகளை 
நினைப்பவர்க்கு நித்ய சுக மாகும் . 

என்றறிந்து யாது செய்வதெனில் , இந்த வ்யவஹார 
பக்தியை செய்ததின் பிற்பாடு ; 

அனந்த ஜ்ஞான ஸ்வரூபோஹம் , அனந்த தர்சன ஸ்வரூ 
போஹம் , அனந்த சுக ஸ்வரூபோஹம் , அனந்த சக்த்தி ஸ்வரூ 
போஹம் , நிர்வேத ஸ்வரூபோஹம் நிர்மோஹ ஸ்வரூபோஹம் 


737 


நிராயுஷ்க ஸ்வ ரூபோ ஹம் , நிர்நாம ஸ்வரூபோஹம் , நிர்கோத்ர 
ஸ்வரூபோஹம் , நிர்விக்ன ஸ்வரூபோஹம் , நிர்கதி ஸ்வரூ 
போஹம் , நிரிந்த்ரிய ஸ்வரூபோஹம் , நிஷ்கஷாய ஸ்வரூ 
போஹம் , நிர்யோக ஸ்வரூபோ ஹம் . என்கின்ற இது முதவாக 
நிஜ சுத்த குண ஸ்மரண ரூப நிர்விகல்ப நிச்சய பக்த்தி என்பது 
நிஜ நிரஞ்சன சித்ஸ்வரூபத்துள் அவிசலாப ஸ்தானம் நிர்விகல்ப 
நிச்சய ஸித்த பக்த்தி யாகும் , 

இவை ஸவிகல்ப நீர்விகல்ப ரூப பேதாபேத ஸித்த பக்த்தி 
யினால் ராஜாதி ராஜா அப்யு தய சுக பூர்வகம் நிஸ்ரேயஸ சுக 
மாகும் , 

சரமாங்க அபேக்ஷையினால் வீதராக நிர்விகல்ப நிச்சய 
நிஜஸித்த பக்தி தத்பவ மோக்ஷத்தை செய்விக்கு மென்ற 
றிவது . நிஜாராதனையினால் நிரந்தரம் செய்யப்படு மென்பது 
ஸ்ரீயோகீந்த்ர தேவரபிப்பராயம் , 

ரூபாதீதம் புறம்பாகி சேஷ த்யான த்ரய விஷயரான 
ஆசார்யர் ஸ்வரூபம் என்னெனில் : 


( ஆர்யை ) 


ஸகலஸ்ருத மூலோத்தர குண பஞ்சாசார சீல ஸம் 

பன்னா : | 
ஸங்கோத்தாரண தக்ஷா : ததது மமாசாரமா சார்யா : || 
( ஆசார்ய பரமேஷ்ட்டிகளுடைய ரகளை ) 
பஞ்சாதிசாரஜித ஸம்யக்ல யுக்த்தாய 
பஞ்சகுரு சேஷ்ட்டித நிஜாத்மசுக யுக்த்தாய 
பஞ்சவிம்சதி மலா போஹ ஸம்யக்த்வாய 
பஞ்ச பஞ்சக்ரியா ஸார ஸம்யக்த்வாய 
பஞ்ச வ்ரதாம்போதி படபான லாக்யாய 
பஞ்சபாணேப பஞ்சானை ப்ரக்யாய 
பஞ்ச மித்யாத்வ கிரிவஜ்ர ஸங்காதாய 
பஞ்ச ஸம்ஸார பர்யடன பயபீதாய 
பஞ்சேந்த்ரிய க்ரஹோச்சாடன சமந்த்ராய 
பஞ்ச பாணாராதி விகடன சுதந்த்ராய 


738 


பஞ்ச ஸுவ்ரத கஞ்ச திவஸகர ரூபாய 
பஞ்ச சமிதி ப்ரபாவிபவ ஸ்வருபாய 
பஞ்சாஸ்ரவா மித்ர சக்ரா க்ர தாராய 
பஞ்சவித நிர்க்ரந்த சோபித சரீராய 
பஞ்சப்ராகார போஜன குஸல சித்தாய 
பஞ்ச வித வஸ்த்ர வர்ஜித சுத்த வித்தாய 
பஞ்சரஸ ரஹித போஜன யுக்த்தியுக்த்தாய 
பஞ்சம ஜ்ஞான பாவக பாவயுக்த்தாய 
பஞ்சாஸ்திகாய ப்ரரூபணா குசலாய 
பஞ்ச பஞ்சகபாவ பாவனா குஸலாய 
பஞ்சாங்கவர தத்வ ஸாரோப தேஸாய 
பஞ்ச ப்ரகார சாரித்ரோப தேஸாய 
பஞ்ச தஸயோகயுத சாஸ்த்ரோபதேஸாய 
பஞ்ச பார்ஸ்வஸ்தான சரணோப தேஸாய 
பஞ்சதஸபேத ப்ரமாத ஜித சரணாய 
பஞ்சாக்னிபய பீத பவ்ய ஜன சரணாய 
பஞ்ச ஸத்ஜ்ஞான விஜ்ஞான ஸம்யுக்த்தாய 
பஞ்சவித தேஸயம தேஸனா யுக்த்தாய 
பஞ்சகல்யாணயுத ஜிநசரண சரணாய 
பஞ்சமா க்ரிம கதௌ நிஹித ஸச்சரணாய 
பூதாத்மனே நம : பூதாத்மனே நம : 
ஸத்யாத்மனே நம : நித்யாத்மனே நம : 


( காதை ) 


பஞ்சாஹசார பஞ்சக்கி ஸம்ஸாஹயா சாரஹங்கா இ 

சுயஜுனஹி அவகாஹயா 
மோக்க லக்கீ மஹந்திஸயா சூரிணோ தேந்து 

மோக்கம்கயா ஸங்கயா !! 
பஞ்சாசார ஸமக்கா பஞ்சிந்திய தந்தி தப்பணித்த 

ணாணா 
தீரா குண கம்பீர ஆ இரியா ஏரிஸா ஹோந்தி | } 

( வசனம் ) 
நிச்சய வ்யவஹார பஞ்சாசாரத்துள் தாமும் நிகழ்த்தும் 
பரம தயாரஸ பரிணதியினால் பஞ்ச ப்ரகார சம்ஸார சாசு 


739 


ரோத்தரணப்பூத போத பாத்ரரூப நிஜநிரஞ்சன சித்த ஸ்வபா 
வனா ப்ரியரான சகல பவ்ய ஜனங்களை நிகழ்வித்தும் சாதுர் 

சக்ரவர்த்திகளான ஆசார்ய பரமேஷ்ட்டிகளை 
குணானுராகத்தினால் நினைவ பவ்யருக்கு பாவசுத்தி அடைய 
கொள்ளு மென்றறிந்து யாது செய்வதென்றால் : 


வர்ண 


சகல 


நிஜ நித்யானந்தைகத்வ ப்பாவனாஸ்வ ரூபோ ஹம் , 
விமல கேவலஞான தர்சன ஸ்வரூபோ ஹம் , தண்ட த்ரயா 
கண்டித அகண்ட சித்பிண்ட ஸ்வரூபோஹம் , சதுர்கதி சம்ஸார 
தூர ஸ்வரூபோஹம் . 


பஞ்சாசார ஸ்வரூபோஹம் , பூதார்த்த ஸ்வரூபோஹம் , 
ஷடாவஸ்யக ஸ்வரூபோஹம் , சப்த பய விப்ர முக்த்த 

ஸ்வரூபோஹம் , 
விசிஷ்ட்டாஷ்ட்ட குண புஷ்ட்ட ஸ்வரூபோஹம் , நவகேவல 
லப்தி ஸ்வரூபோஹம் , என்ப இது முதலான அனுஷ்ட்டானம் 
ஸவிகல்ப நிச்சய பாவனை யாகும் , 


நிஜ பரம பாரிணாமிக பாவத்தின் பாவநையினுள் அவிசல 
மாகி நின்ற நிலை நிர்விகல்ப பாவநை என்பது . அதுவே நிகில 
குணோபேத நிச்சய ஆசார்ய பக்த்தி என்றறிந்து பரமானந்த 
சுக நிமித்தம் நிஜ சுத்தாத்ம ப்பாவனை நிரந்தரம் செய்யப்படு 
மென்பது ஸ்ரீப்ரஹ்ம தேவரபிப்ராயம் . 


( வசனம் ) 


உபாத்யாய ஸ்வ ரூப லக்ஷணாதி நிரூபணம் 


த்ரய 


விஷயரான 


பதஸ் தாதி த்யான 
லக்ஷணம் என்னெனில் ; 


உபாத்யாயர் 


( ஆர்யை ) 


நயசக்ர தரா : ஸத்தர்மா : திவ்யபானா ஸ்த்ரிரங்க 

களிதாங்கா : 
ததது மமோபாத்யாயா : ஸ்ரேயோமார்கம் மலாதீதம் | 


740 


( ரகளை ) 


நயநிபுண ஜினதர்ம ஹர்ம்ய வரகலசாய 
பயசப்த காதிபல ஸம்யக்த்வ தேஸாய 
ஏகத்வ பாவனா ப்பாவித ஸ்வாந்தாய 
ஸ்வீக்ருதோபய தர்ம சோபித ஸ்வாந்தாய 
திரிவிதாத்ம தத்வேஷு ஸார தர போதாய 
பவசதுஷ்ட்டய கமன பீதஸம் போதாய 
நிச்சயாசார பஞ்சக பாவிதாஸாய 
நிச்சயாவஸ்யகா ஷட்க ஸேவாஸாய 
சப்தநய குமுதவன விதுபிம்ப ரூபாய 
குப்தி சமிதி ப்ரவசனாக்யாஷ்ட்ட ரூபாய 
நவவித ப்ரஹ்மசர் யாலங்க்ரு தார்யாய 
புவன ப்ரஸித்த தசதர்ம ஸத்கார்யாய 
ஏகாதஸா ஸ்ராவகாசார தேஸாய 
நாகேஸ நத் தபோத்வாத ஸோத் தேஸாய 
வ்ரத சமிதி குப்தி த்ரயோத ஸாசாராய 
விதத குண மார்கணா ஸ்தான சுவிசாராய 
பஞ்ச தசகர்ம பூயுபதேஸ குசலாய 
சஞ்சித த்விகுணாஷ்ட்ட பாவனா குசலாய 
சப்த தஸஸம்யமாசரண ஸம்யுக்த்தாய 
ஆபோக்த்த ஸாம்பராயாஷ்ட்டதஸ யுக்த்தாய 
ஏகோன விம்சதிக நாதாத்யனாய 
ஸாகாரவிம்சதி ஸ்வாத்யாய நயநாய 
ஏகவிம்சதி சபல சாரித்ர தூராய 
வ்யாகுல பரீஷஹ த்வாவிம்சதி தூராய 
த்ரயதிக விம்சதி சூத்ர பாடோப தேஸாய 
புத ஜனாராத்ய தீர்த்தகரோப தேஸாய 
பஞ்சவிம்சதி பாவநாஞ்சித ஸ்வாந்தாய 
ஸச்சிதாணு க்ஷமா ஷட்விம்ஸ மாதாய 
அனகார குணசப்த விம்சதி ஜ்ஞாதாய 
முனி மூல குண குணாஷ்ட்டாவிம்ஸ் பூதாய 
தர்மாத்மனே நம : சர்மாத்மனே நம : 
மேதாத்மனே தம : போதாத்மனே நம : 


741 


(காதை ) 
கோர ஸம்ஸாராபீமாடவி காணணே திக்கவியராயண ஹ 

பாவ பஞ்சாணணே 
ணட்டமக்காண ஜீவாண பஹ 

தேஸாயா வந்திமாதே 

உவஜ்ச்சா 
சாய அம் ஹிம்ஸயா || 
ரயணத்தய ஸஞ்ஜுத்தா ஜிணகஹிய பயத்த 

தேஸயாசூரா | 
ணிக்கம்க பாவ ஸஹியா உவஜ்ச்சயா ஏறிஸா ஹோந்தி || 


( வசனம் ) 


நிச்சய வ்யவ ஹாரமான அஷ்ட்டவித ஜ்ஞாநா சாரமும் , 
அஷ்ட்டவித தர் சனாசாரமும் த்வா தஸ் 

தபாசாரமும் 
பஞ்சவித வீர்யாசாரமும் த்ரயோதஸவித சாரித்ராசாரமும் 
என்கிற இந்த பஞ்சாசாரத்துள் தாமும் முன்னே நிகழ்வதும் 
பரம ஜின ப்ரணீதமுமான பரமாகமத்துள் சொல்லப்பட்ட 
ஷ்ட்த்ரவ்ய பஞ்சாஸ்திகாய சப்த தத்வ நவபதார்த்தங்களும் 
அவற்றுள் சாரமான பேதாபேத ரத்ன த்ரயாத்மக காரண 
ஸமயசார பலத்தினால் அனந்த சதுஷ்ட்டயாத்மக கார்ய 
ஸமயஸாரத்தை பவ்ய ஜனங்கள் பரம ப்ரீதியினால் கைக் 
கொள்ளும்படி உபதேஸிப்ப உபாத்யாய பரமேஷ்ட்டிகளுடைய 

ஸ்மரணையினால் மோக்ஷத்திற்கு காரணமான 
புண்யாபி வ்ரத்தி யாகும் என்று அறிந்து யாது செய்வதெனில் : 
க்ஷாயிக ஜ்ஞான ஸ்வரூபோஹம் , க்ஷாயிக தர்சன ஸ்வரூ 

போஹம் , 
க்ஷாயிக ஸம்யக்த்வ ஸ்வரூபோஹம் , க்ஷாயிக சாரித்ர 

ஸ்வ ரூபோஹம் ,, 
க்ஷாயிக பஞ்ச லப்தி ஸ்வரூபோஹம் , பரமசுத்த சித் 

த்ரவ்ய ஸ்வரூபோஹம் , 
விசுத்த சித்காய ஸ்வரூபோஹம் , நிஜ ஜீவ தத்வ ஸ்வரூ 

போஹம் 
சுத்த ஜீவபதார்த்த ஸ்வரூபோஹம் , 


குண 


என்கிற இது முதலான பாவனை நிச்சய ஸவிகல்ப ஆராதனை 
யாகும் . நிஜநித்யானந்த சுத்தாத்ம ஸ்வரூபத்துள் நிரந்தராவ 
ஸ்தானம் நிர்விகல் பாராதனை யாகும் என்று அறிந்து அனந்த , 


742 


சுகவாப்தி நிமித்தம் நிருபாதிக ஸஹஜாத்ம தத்வானு 
ஷ்ட்டானம் நிரந்தரம் செய்யப்படு மென்பது ஸ்ரீ நித்யானந்த 
பாலசந்த்ர தேவர பிப்ராயம் ( 4 ) . 

( வசனம் ) 


ஸ்ர்வஸாது ஸ்வரூப லக்ஷணாதி விவரணம் : பதஸ்தாதி 
த்யான த்ரயரான சர்வஸாது பரமேஷ்ட்டிகளின் ஸ்வரூபம் 
என்னெனில் : 


( ஆர்யை ) 


நிஜ ருசி போத ஸமக்ரா : பஞ்சமபாவானுகாமி சரண 


யுதா : ) 


சாது பரமேஷ்ட்டினோ மே ஸ்வசிதனுபூதிம் ப்ரயச்சந்து ! ) 


( ரகளை ) 


த்ரிவித மூடா போட ஸம்யக்த்வ யுக்த் தாய 
த்ரிவித குஜ்ஞான வர்ஜித போத யுக்த்தாய 
காரவ த்ரய தூர சாரித்ர யுக்த்தாய 
ஸார ரத்ன த்ரயா தார சித் யுக்த்தாய 
தண்டாத்ரயா கண்ட சித்பிண்ட ரூபாய 
தண்டிதாபேத த்ரிரத்ன ஸ்வரூபாய 
லோகத்ரயாராத்ய ஸாது ஸ்வரூபாய 
லௌகிக ஜ்ஞான த்ரிரஹித ஸ்வரூபாய 
கரணத்ரயோத்பன்ன ஸம்யக்த்வ சரணாய 
மரண த்ரி தூ ராத்ம ப்பாவனா சரணாய 
தரிவித மித்யாரண்ய தாவாக்னி ரூபாய 
த்ரிவிதகால ப்ரதர் சக த்ருஷ்ட்டி ரூபாய 
அசுபலேஸ்யா த்ரிதய குமுதரவி பிம்பாய 
த்ரிவித சுப லேஸ்யார்ச்சிதானந்த சித்தாய 
த்ரிவித தேவ வ்ர தாலங்க்ருத சுவ்ருத்தாய 
குப்தி த்ரயாகலித நிஜ தத்வ ஸாராய 
ராகத்வேஷ மோஹ தோஷத்ரயநாசாய 
யோகத்ரயாதார கரணஸம் ஜ்ஞாநாய 
த்ரிவித பலவ்ருத்தி ஸம்யுக்த்த சித் த்ரவ்யாய 
த்ரிவிதாத்ம தத்வ ப்ரவி புத்த பவ்யாய 


743 


கர்ம த்ரயாரண்ய தாவாக்னீ ரூபாய 
ஜாதிஜராமரண த்ரிபைஷஜ்ய ரூபாய 
க்யாதி பூஜாலாப ரஹிதாத்ம ரூபாய 
வாஸு பூஜ்ய த்ரிவிதாராத்ய தேவாய 
ஸ்ரீ சுவ்ரத வ்ரதோ தய சந்த்ர தேவாய 
பவ் யஜன குவலயார்ஜித குமுதசந்த்ராய 
த்ரவ்ய குண பர்யாய பாவக சுசந்த்ராய 
ப்ரபவேந்தவே நம : அபயேந்த்தவே நம : 
குமுதேந்தவே நம : விமலேந்தவே நம : 


( காதை ) 


உக்கதவ சரணகரணே ஹிஜ்ச்சேணக்கயா தம்மவ ரஜ்ச் 

சாண சுக்கி க்கச்சாண கயா | 
ணிஜ்ச் சரம் தவஸிரியே சமாலிங்கயா ஸாஹவோ 

தேமயா மோக்க பஹமக்கயா || 
வாவார விப்ப முக்கா சஹவி ஹ ஆராஹணா ஸ தாரத்தா | 
ணிக்கந்தா ஸிம்மோஹா சாஹு தேஏறிஸா ஹோந்தி || 


( வசனம் ) 
பஞ்சாசார ஸ்வரூபாதி விவரணம் : 

சுத்த சைதன்ய விலாஸ லக்ஷண நிஜாத்ம தத்வ ருசி 
ஸம்யக் தர்சன மென்பது . அதில் வர்த்திப்பது நிச்சய ஸம்யக் 
தர்சனாசார மாகும் . 


நிர்விகார பரமானந்த மயமான தன்னிடத்து பேத விஜ் 
ஞானத்தின் ராகாதி பரபாவங்களத்தனையும் வேறே என்ற 
றிவது ஸம்யக்ஜ்ஞான மென்பது . அதில் வர்த்திப்பது நிச்சய 
ஜ்ஞானாசார மாகும் . 
ஸ்வசுத்தாத்ம 

ஜனித ஸ்வாபாவிக சுகானு 
பூதியுள் நிச்சலமாயிருக்கின்ற பரிணதி ஸம்யக் சாரித்ர மென்ப 
தாகும் . அதில் வர்த்திப்பது நிச்சய சாரித்ராசார மாகும் . 


பாவனா 


மற்றும் சமஸ்த பர த்ரவ்ய இச்சா நிரோதத்தினால் நிர்மல 
நிஜாத்ம பாவனானுஷ்ட்டானத்தை செய்வது உத்தம 

உத்தம தப 
மென்பது . அதில் வர்த்திப்பது நிச்சய தபாசார மாகும் , 


744 


இந்த சதுர்வித ஆராதனையுள் சக்த்தியை மறைக்காமல் 
நிகழ்வது நிச்சய வீர்யாசார மாகும் . 

இந்த நிச்சய பஞ்சாசாரங்களுள் ஆசரணை க்ரந்தாபிப் 
பராயத்தினால் வ்யவ ஹார பஞ்சாசாரத்துள்ளும் தாமுங்கூடி 
சுத்த ரத்ன த்ரயாத்மக காரண ஸமயஸாரத்தின் பலத்தினால் 
அனந்த சதுஷ்ட்டயாத்மக கார்ய ஸமயஸாரத்தை வீதராக 
நிர்விகல்ப சமாதியுள் நின்று சாதிக்கின்ற சர்வஸாது 
பரமேஷ்ட்டிகளை நிர்ப்பர பக்த்தியினால் நினைக்கின்ற 
மனுஷ்யர்கள் நினைத்து நிஜ சுத்த ரத்ன த்ரயாத்மகமான 
நிச்சய மோக்ஷ மார்கத்துக்கு ஸஹகாரி 

காரண மாகும் 
என்றறிந்து யாது செய்வதென்றால் : 
அகண்டசுத்த ஜ்ஞாயகைக ஸ்வரூபோஹம் , ஸ்வாபாவிக 

ஜ்ஞான தர்சன ஸ்வரூபோஹம் , 
அந்தரங்க ரத்னத்ரய ஸ்வரூபோஹம் , அனந்த சதுஷ்ட்டய 

ஸ்வரூபோஹம் , 
பஞ்சமப்பாவன ஸ்வரூபோஹம் , நயநிக்ஷேப ப்ரமாண 

வி தூர ஸ்வரூபோஹம் , 
சப்தபய விப்ரமுக்த்த ஸ்வரூபோஹம் , அஷ்ட்ட விதகர்ம 

நிர்முக்த்த ஸ்வரூபோஹம் , 
அவிசலித சுத்த சிதானந்த ஸ்வரூபோஹம் , அத்வைத 

பரமாஹ்லாத சுக ஸ்வரூபோ ஹம் 
என்று இது முதலான ஸவிகல்ப குண ஸ்மரணம் ஸ்வசுத் தாத்ம 
ஸ்வரூபத்துள் நிச்சலாவஸ்தானம் நிர்விகல்ப 

ஸ்மரண 
மென்றறிந்து சர்வ ஸாது பத ப்ராப்த்யர்த்தம் ஸ்வ சுத்தாத்ம 
பாவநை விவேகி ஜனங்களினால் 

நிரந்தரம் செய்யப்படு 
மென்பது ஸ்ரீகுமுதசந்த்ர பட்டாரக தேவர பிப்ராயம் ( 5 ) . 

இந்த ஐவரும் பஞ்ச பரமேஷ்ட்டிகள் என்றால் எனில் 
ஸித்தர் சாக்ஷாத் பரமேஷ்ட்டிகள் ; 

ஜிநர் ஏக தேஸ பர 
மேஷ்ட்டிகள் ; ஆசார்யாதி த்ரயரும் தத்பத ஸாதக த்வத் 
தினாலும் பாவி நைகம நயத்தினாலும் பரமேஷ்ட்டிக ளெனப் 
படும் . 


குண 


மற்றும் ப்ராதமிகா பேக்ஷையினால் சித்த ஸ்திதி கரணார்த் 
தமும் துர் த்யான வஞ்சனார்த்தமுமாகி வ்யவஹார நிச்சய 


745 


த்யான விஷயரான பஞ்சபரமேஷ்ட்டி பக்த்யாதிரூப பராஸ்ரித 
மான பஹிரங்க தர்மத்யானத்தின் பலத்தினால் நிச்சய தர்மத் 
யானமும் மற்றதையும் சொல்லுமிடத்து : 


( ப்ரஸ்துத ஸ்லோக :) 


வைராக்யம் தத்வவிஜ்ஞானம் நைர்க்ரந்த்யம் 

வச்சித்ததா | 
ஜிதம் பரீஷஹ த்வம்ச பஞ்சைதே த்யான ஹேதவ : || 
நிமித்த சரணம் பஞ்ச குரவோ குரவோ குணை : | 
முக்யத : சரணம் ஸ்வஸ்ய ஸ்வயம் ரத்னத்ரயாத்மக : !! 

( வசனம் ) 


வ்யவஹார நிச்சய மோக்ஷ காரணங்களும் த்யானத்தினால் 
அடைய கூடுமென்பதை சொல்லுவார் :: 

( ஆர்யை ) 
ஸசமுக்த்தி ஹேதுரித்தே த்யானே யஸ்மாதவாப்யதே த்வி 

தோபி | 
தஸ்மாப்த்யானம் து த்யானம் சுதிய ; ஸதாப்ப 

பாஸ்யாலஸ்யம் | 


( ஸ்லோகம் ) 
வஜ்ர ஸம்ஹன நோபேதா ; பூர்வஸ்ருத ஸமன் விதா : | 
தத்யுஸ்ஸுக்ல மிஹாதீதாம் ஸ்ரேண்யேரா ரோஹண 

க்ஷமா : || 
தாத்ரக்ஸாமக்ர்ய பாவேது த்யாதும் சுக்ல 

மிஹாக்ஷமாத் | 
ஐதம் யுகீனா னுத்திஸ்ய தர்மத்யானம் ப்ரசக்ஷ்மஹே !! 
ஜஇணே மிஸத்து விகோஇ கசரணசி னிய அப்பே அணு 

ராவு | 
அக்கிகணி ஜ்ஜிவ கட்டகிரிதேஹஇ அஸேசு விபாவு || 

( வசனம் ) 
அது என்ன வென்றால் , த்ரண காஷ்ட்ட புஞ்சத்தை கணி 
காக்னி க்ஷண மாத்ரத்தில் தஹிக்குமாறு போல வீதராக நிர் 


746 


விகல்ப ஸ்வ ஸம்வேதன ஜ்ஞான பாவநா பலத்தினால் நிஜ 
சுத்தாத்மனை நிமிஷார்த்த காலம் ஏகாக்ர த்யானத்தினால் 
த்யானிக்கில் அனந்த பவத்தின் கர்மம் அனைத்தும் நிர்மூல 
மாகும் . 


இந்த காலத்து இந்த க்ஷேத்ரத்து முக்த்தி இல்லை 
யாகிலும் , பரம்பரையினால் முக்த்தி ஆகுமென்று நிஜாத்ம 
பாவநை செய்யப்படு மென்பது . இந்த பரத ஸகர 

ராம் 
பாண்டவாதிகள் பூர்வ பவத்துள் பரமாத்ம பாவனையினால் 
ஸம்ஸார ஸ்திதியை ஸ்தோகஞ் செய்து ஸ்வர்கத்துள் பிறந்து 
வந்து இங்கே பூர்வ பவ பாவித பேதாபேத ரத்ன த்ரய 
பாவநா பலத்தினால் கோரோபஸர் கங்களை ஜயித்து முக்த்தி 

யுக்த்தரான ரென்று அறிவது . அப்யுதய நிஸ்ரேயஸ 
தாயகமான சுத்தாத்ம பாவதை 

நிரந்தரம் 
பண்ணப்படும் . 


சுக 


சுக 


ஸ்வ 


மற்றும் அப்ரஸஸ்த விஷய கஷாயாதி துஷ் பரிணாமத்தை 
பரிஹரித்தும் ஸவிகல்ப அவஸ்தையுள் 

பஞ்ச பரமேஷ்ட்டி 
த்யானாதி ப்ரசஸ்த பரிணாமத்துள் வர்த்தித்து அந்தராத்மா 
ஆக நிஜ தேஹாதிகளுள்ளும் நிரீஹ வ்ரத்தியாகும் . அப்படி 
யாகியவிடத்து ஏகாக்ரதை அடைய கூடும் . அதுவே நிச்சய 
த்யான மாகும் . 


என 


வ்யவஹார தர்ம ஸ்வ ரூப பேதாதிகள் : 

மற்றும் , வ்யவஹார தர்மம் என்னென்றால் , ஸ்ராவக 
தர்மம் யதி தர்மம் என இரண்டு திறமாகும் . 
அதில் ஸ்ராவக தர்மம் தானம் பூஜை சீலம் உபவாஸம் 

நான்கு பேதம் . யதி தர்மம் உத்தம க்ஷமா மார்த்வ 
ஆர் ஜன ஸத்ய சௌச ஸம்யம தப தயாக ஆகிஞ்சின்ய ப்ரஹ்ம 
சர்ய மென்று பத்து பேதமாகும் . 
என்னெனில் வைதானாகில் 

வைதானாகில் அடித்தானில்லை என்றும் , 
அடித்தால் வெட்டினான் இல்லை என்றும் , வெட்டினால் 
கொன்றானில்லை என்றும் , கொன்றால் எனது பேதா பேத 
ரத்ர த்ரயங்களை கொடுத்தானில்லை என்றும் இதெல்லாம் 


747 


பூர்வோபார் ஜித மென்று பொறுப்பது 
என்பது ( 1 ) , 


உத்தம 


கூமை 


ஜ்ஞானாதி துஷ்ட்ட மதமின்மையும் பிறரால் பரிபவம் 
பட்டு இவன் என்னை பறிபவம் செய்தா ளென்ப மான கக்ஷாய 
மின்மையும் உத்தம மார்தவ மென்பது . ( 2 ) 

மன வசன காயங்களுள் வக்ரமில்லாதது உத்தம ஆர்ஜவ 
மென்பது ( 3 ) 


ளான 


யாதொன்று வஸ்துவினுள்ளும் லோப கஷாய மில்லாதது 
உத்தம ஸௌச மென்பது ( 4 ) . 

ராக த்வேஷ மோஹாதிகளினால் எந்த வகையிலும் பொய் 
சொல்லாதது உத்தம ஸத்ய மென்பது ( 5 ) . 

அதுவும் நாள் ( நாடு ? ) சொல்லுவதுள்ளான ஸத்யமும் 
உடன் படுக்கையுள்ளான ஸத்யமும் , ஸ்தாபனையுள்ளான 
ஸத்யமும் , நாமத்துள்ளான ஸ தீயமும் , ரூபினுள்ளான 
ஸத்யமும் , ப்ர தீதியுள்ளான ஸத்யமும் , வ்யவஹாரத்துள் 

ஸத்யமும் , ஸம்பாவனையுள்ளான ஸத்யமும் , பாவத் 
துள்ளான ஸத்யமும் . உபமேயுள்ளான ஸத்யமும் என்று இவை 
ஸத்யம் பத்து விதமாகும் ( 10 ) . 

கர்னாட தேசத்துள் அரசனென்பதும் லாட தேசத்துள் 
ராஜ னென்பதும் முதலானது நாள் ( நாடு ) சொல்லுவதான 
ஸத்ய மென்பது ( 1 ) . ஸதாசாரியை கண்டுமனுஷ்யருள் இவன் 
தேவனென்று கொண்டாடுவது உடன்படிக்கையுள்ளான ஸத்ய 
மென்பது ( 2 ) . மரம் , கல் , மண் இவற்றினால் பண்ணின 
ப்ரதிமைகளை ஜினரென்பது இவை ஸ்தாபனை யுள்ளான ஸத்ய 
மென்பது ( 3 ) . ஜிந்தத்தன் தனதத்தன் என்ப இவை முதலான 
நாமத்தை பெயரிட்டு கூப்பிடுவது நாமத்துள்ளான ஸத்ய 
மென்பது ( 4 ) . ரூபத்தை பார்த்து சிவப்பன் கருப்பன் 
ஸ்யாமாங்க னென்ப இவை முதலான தென்பது ரூபினுள்ளான 
ஸத்ய மென்பது ( 5 ) . சிறிய பெரிய வஸ்த்துக்களை பார்த்து 
இதை பார்க்க இது சின்னது இதை பார்க்க இது பெரியது 
என்பது ப்ர தீதியுள்ளான ஸத்ய மென்பது ( 6 ) . கூழும் அசனம் 


748 


இது முதலானது சமைக்கிறா னென்பது வ்யவஹாரத்துள்ளான 
ஸத்யம் ( 7 ) . ஸாஹஸம் உள்ளவனை கண்டு இவன் பூமியை 
தலைகீழாக செய்ய வல்லவனென்பது ஸம்பாவனையுள்ளான 
ஸத்ய மென்பது ( 8 ) . பரபீடைக்கு காரணமான ஸத்யத்தை 
விட்டு பரஹிதமான பொய்யை சொல்லுவது பாவத்துள்ளான 
ஸத்தியம் என்பது ( 9 ) . கஜக மனம் சந்த்ர முகி கலஸகுச 
என்ப இது முதலான உபமாணஞ் சொல்லுவது 

உபமே 
யுள்ளாவ ஸத்ய மென்பது ( 10 ) . 


இந்த ஸத்யம் பத்து பேதமானது சகல 

சகல ப்ராணிகளுக்கு 
த்ரிகரண சுத்தினால் பீடையை செய்யாதது உத்தம ஸம்யம 
மென்பது ( 6 ) . 


சயனாஸன 


பாவ சுத்தியும் சரீர சுத்தியும் வினய சுத்தியும் ஈர்யாபத 
சுத்தியும் ப்ரதிஷ்ட்டாபன சுத்தியும் 

சுத்தியும் 
பிஷாசுத்தியும் வாக்ய சுத்தியும் என்ப இந்த அஷ்ட்ட சுத்திகள் 
உத்தம ஸம்யமத்தை ரக்ஷிப்பதற்கு காரணங்களாகுங்கள் . 


அனஸனாதி த்வாதஸவித தபத்துள் நிகழ்வது உத்தம 
தபமென்பது ( 7 ) . 

அனேக சதஸஹஸ்ர நதிகளினால் சமுத்ரத்திற்கு நிறைவு 
யில்லாதவாறு போலவும் , எத்தனை விறகு போட்டாலும் 
நிறைவுயில்லாத அக்னி போலவும் , எத்தனை பரிகிரஹமாகிய 
விடத்தும் த்ரஷ்னைக்கு முடிவில்லை என விசாரித்து பாஹ் 
யாப்யந்தர பரிகிரஹங்களை பரமாணு மாத்ரம் இல்லது 
போல் துறப்பது உத்தம த்யாக மென்பது . ( 8 ) . 

( ஸ்லோகம் ) 
க : பூரயதிது : பூரமாஸாகர்த்த ஞசிராதஹோ | 
சித்ரம் தத்க்ஷணமாத்ரேண த்யாகே நைகேன பூர்யதே || 

( வசனம் ) 
கைக்கொள்ளப்பட்ட சரீராதிகளுள் எனது என்னும் மமத்வ 

உத்தமாகிஞ்சின்ய என்பது ( 9 ) , இருநூற்று 
பதினாறு பேதத்தின் ப்ரஹ்ம சர்ய வீரதத்தின் நிர திசார 


மில்லாதது 


749 


வ்ரத்தியினால் நடப்பது உத்தம ப்ரஹ்மசர்ய மென்பது ( 10 ) . 
இந்த பத்து திறத்தின் தர்மத்தை சிந்திப்பது வ்யவஹார 
தர்ம த்யான மாகும் . 


அதவா 


( ஸ்லோகம் ) 
அபாயோபாய ஜீவா ஜீவௌ விபாகவிராகதா | 
பவஸ்ம்ஸ்தான மாஜ்ஞாச காரணம் விசயம் தஸ | ! 


அபாயவிசயம் , உபாயவிசயம் , ஜீவ விசயம் , அஜீவ விசயம் , 
விபாகவிசயம் , விராக விசயம் , பவ விசயம் , ஸம்ஸ்தான 
விசயம் , ஆஜ்ஞா விசயம் , காரண விசய மென்று இந்த தர்ம 
த்யானம் பத்துவிதமாகும் , 


என்னென்றால் , அனாதி ஸம்சாரத்துள் அசுப மனோவாக் 
காய ப்ரவ்ரத்திகளினால் மெச்சியினின்றும் நடந்து நிறைந்த 
கர்மம் அகலுவதற்கு என்றாகு மென்று சிந்திப்பது அபாய 
விசய மென்ப தர்ம த்யானமாகும் ( 1 ) . 


ப்ரஸஸ்த மனோ வாக்காயங்களினால் அல்லது அசுப கர்மம் 
கெடாது என்று சிந்திப்பது உபாய விசய மென்ப தர்ம த்யான 
மாகும் ( 2 ) , 


தான் 


ஜீவன் ஜ்ஞான தர்சனோபயோக லக்ஷண மாகியும் த்ரவ் 
யார்த்திக நயத்தினால் முதலும் கடையுமின்றி , அஸங்க்யாத 
ப்ரதேஸத்துள்ளும் 

ஸ்வீகரித்த சுபாசுபகர்மங்களை 
தானே அனுபவிக்கும் , தன்னாலே நிறைந்து கைக்கொள்ளப் 
பட்ட சின்ன பெரிய சரீர ப்ரமான ப்ரதேஸங்கள் சுருங்குவ 
பெருகுவ ஸ்வரூபத்துள்ளும் ஊர்த்வ கதி ஸ்வபாவன் , கர்மங் 
களுடனே அநாதி சம்பந்தன் , அந்த கர்மங்களின் கேட்டினாலான 
மோக்ஷத்தை அடையும் அவனும் அசுத்த நிச்சய நயத்தினால் 
பதினான்கு குணஸ்தானங்களும் பதினான்கு மார்கணை 
ஸ்தானங்களும் பதினான்கு ஜீவஸமாஸிகளும் என்று இவை 
முதலான த்துள்ளும் நிச்சய நயத்தினால் அமூர்த்த ஸ்வரூப 
னுள்ளும் என்று இவை முதலான ஜீவ ஸ்வபாவத்தை சிந்திப்பது 
ஜீவ விசய மென்ப தர்ம த்யான மாகும் ( 3) 


750 


பாவ 


என்ற 


அசேதனங்களான புத்கல தர்ம அதர்ம ஆகாஸ காலங் 
களுடைய ஸ்வரூபத்தை சிந்திப்பது அஜீவ விசய மென்ப தர்ம 
த்யான மாகும் ( 4 ). 
ஜ்ஞானாவரனாதி அஷ்ட்டவித கர்மங்களும் 

நாம் 
ஸ்தாபனாத்ரவ்ய 

லக்ஷணங்களும் மூல ப்ரக்ருதி 
உத்தரப்ரக்ருதி உத்தரோத்தரப்ரக்ருதி பேத முள்ளது . 
வெல்லம் கண்டசர்க்கரை அம்ருதம் என்ப யிவை சமானா நு 
பாகமுள்ளது . 

நிம்ப காஞ்சீர விஷஹாலா ஹலம் 
இவை சமானோத யத்தினையும் ப்ரக்ருதி ஸ்திதி அனுபாக 
ப்ரதேஸ பந்த ஸ்வரூபத்தினால் ஜீவனுள் இருக்கின்றது . லதா 
தாரு அஸ்தி சைலம் என்று யிவை போல்வது எந்தெந்த கதி 
களுள் 

எந்தந்த யோனிகளுள் எந்தெந்த அவஸ்தையில் 
எய்தினது என்று சிந்திப்பது விபாக விசய 

மென்ப தர்ம 
த்யான மாகும் ( 5 ) . 
சரீரம் அனித்யம் 

அசரணம் வாத பித்த ஸ்லேஷ்ம 
த்ரிதோஷத்தையும் உடையது . ரஸ ருதிர மாம்ஸ மேத அஸ்தி 
மஜ்ஜா சுக்லம் என்ப சப்தா தாது மயமானது , மல மூத்ர 
க்ரிமிகளினால் இடையறாமல் சொரிவது , துர்கந்த முள்ளது , 
ஸம்யக் ஞானிக்கு 

வைராக்ய காரணமாவது , தச்சம் பந்தங் 
இந்த்ரிய சுகங்கள் பெருமை 

பெருமை யில்லாதது , கடையில் 
விஸரங்களானது , விஷ வ்ரக்ஷ பல சமானமானது . ஸம்ஸாரத் 
திற்கு காரணங்கள் , யிவர் அனுபவத்தை லேஸ்யை யில்லை 
என்று சிந்திப்பது விராக விசய மென்பது தர்ம த்யான 
மாகும் ( 6 ) . 

ஜீவோத்பத்தி நிமித்தமான ஸசித்தாதி நவயோனிகளிலும் 
கர்ப உபபாத ஸம்மூர்ச்சன பவத்துள் பவாந்த்ரப்ராப்தியில் 
ஒரு ஸமயத்து எய்தும் , அம்பு போல போகும் ருஜுகதியும் , 
இரண்டு ஸமயத்து கல்லெறிந்தால் போல ஒரு நோக்காகி 
போகும் பாணி முக்த்தா கதியும் , மூன்று ஸமயத்து கலப்பை 
போல இரண்டு கோணையாகி போகும் லாங்கல கதியும் , 
நான்கு ஸமயத்து கோமூத்ரம் போல மூன்று கோணையாகி 
போகும் கோமூத்ர கதியும் , இவற்றினால் கடையில்லாத 
சம்ஸாரத்தில் சுழலும் ஜீவனுக்கு ஸம்யக் தர்சன ஜ்ஞான 
சாரித்ரங்கள் உண்டாகாதவிடத்து மனுஷ்யபவம் நிரர்த்தகமா 
மென்பது பவ விசய மென்ப தர்ம த்யான மாகும் ( 7 ) . 


சுளான 


751 


வஸ்து எப்படியிருந்தது அப்படியே சிந்திப்பது ஸம்ஸ்தான 
விசய மென்ப தர்ம த்யான மாகும் ( 8 ) . 


அதுவும் த்வாதஸானுப்ரேக்ஷா ரூப மாகும் : 


ப்ர ஸங்கத்தினால் த்வாதஸானுப்ரேக்ஷ நாம நிர்தேஸனம் : 

( காதை ) 
அத்துவ அசரணமேகம் தமண்ண ஸம்ஸார லோக 

மசுசித்தம் | 
ஆஸவ ஸம்வர ணிஜ்ஜர தம்மம் போ ஹிஞ்ச திந்தே 

ஜ்ஜோ || 


( வசனம் ) 


ஜீவாதி பதார்த்தங்களும் அதி சூக்ஷ்மங்களாகையினால் 
பரோக்ஷ ஞானத்தினால் அறியப்படாதது . ஸர்வஜ்ஞனுடைய 
வசனமே ப்ரமான மென்று சிந்திப்பது ஆஜ்ஞாவிசயமென்ப 
தர்மத்யானமாகும் ( 9 ) . 


தால் 


( ப்ரஸ்துத ஸ்லோகம் ) 
சூக்ஷ்மம் ஜிநோதி தம் தத்வம் ஹேதுபீர்யன்ன ஹன்யதே | 
ஆஜ்ஞா ஸித்தந்து தத்க்ராஹ்யம் நான் யதாவாதினோ 

ஜிநா : || 
சூக்ஷ்மமாகிய பரமாகமார்த்தத்துள்யாதானுமொன்று மறந் 

நயநிக்ஷேபண ப்ரமாணங்களுக்கு விரோ தமின்றி 
ஸ்யாத்வாத மதானுசாரியாக ஸ்வஸமய பூஷணமும் பரஸமய 
தூஷணமும் அறிந்து சிந்திப்பது காரண விசய மென்ப தர்ம 
த்யான மாகும் ( 10 ) . 

இந்த பத்துவித தர்மத்யானம் சுப லேஸ்யா த்ரயங்களை 
யுடையது . 

அஸம்யதன் முதல் அப்ரமத்தன் வரை நான்கு 
குணஸ் தானத்துள் வர்த்திக்கும் , 

( அதவா ஸ்லோகம் ) 


ஜிநாஜ்ஞா கல்மஷாபாய கர்மபாக விசாரணா : | 
லோகஸம்ஸ்தான விசாரஸ் சதர்மோதேவ த்வ யோதித : || 


752 


(காதை ) 


அருஹா ஸித்தா ஆயிரியா உவஜ்ஜயா ஸாஹு பஞ்ச 

பரமேஷ்ட்டி | 
தேவிஹு ச்சிட்ட இயா தேதம் ஹா ஆதாஹு 

மே சரணம் || 


பஞ்ச பரமேஷ்ட்டிகள் நிச்சய நயத்தினால் ஸ்வ சுத்தாத்ம 
சித்ரூபத்தில் வர்த்திப்பர் . அது காரணத்தினால் அல்ட 
ஸம்ஹனனத்திலும் அல்ப ஸ்ருதம் அல்ப சாரித்ரமானாலும் 
நிஜாத்ம த்யானம் பண்ணப்படும் மற்றும் 


( காதை ) 


பரஹே துஸ்ஸமகாலே தம்மஜ்ஜாணம் ஹவே இ சாகுஸ்ஸ ! 
தம் அப்ப ஸஹா வட்டிதே ணஹு பண்ணஇ ஸோவி 

அண்ணாணி || ( அ.பா. 76 ) 
அஜ்ஜ வி திரயணசுத்தா அப்பாச்சாஏவி லஹ இ 

யிந்தத்தம் | 
லோயந்திய தேவத்தம் தத்த சுவாணிப் புதி ஜ்ஜந்தி || 

( அ.பா. 77 ) 


( ஸ்லோகம் ) 
அத்ரேதானிம் நிஷேதந்தி சுக்லத்யானம் ஜிநோத்தமா : ! 
தர்மத்யானம் புன : ப்ராஹு : ஸ்ரேணிப்யாம் ப்ராக்வி 

வர்த்தனாம் || 
யத்புனா வஜ்ர காயஸ்ய த்யான மித்யாக மேனச 
ஸ்ரேண்யோர் த்யானம் ப்ரதீ த்யோக்த்தம் னாத 

ஸ்தான் நிஷேதக : || 
யத்ரா ஹுர்ந்தஹி காலோயம் த்யாநப்ய த்யாயதாமிதி | 
தேர் ஹன்மதா நபிஜ்ஞத்வம் க்யாபயம் த்யாத்ம 

நாஸ்வயம் : 
( வசனம் ) 
இந்த பரத க்ஷேத்ரத்து ஹுண்டாவஸர்ப்பிணி துஷ்ஷ்ம 
காலத்து க்ஷபகோபசமக ஸ்ரேணியின் கீழ் வர்த்திக்கும் 
பவ்யருக்கு ஸ்வாத்மாஸ்ரித தர்மத்யானத்தினை யாவர் சிலரு 


753 


டன்பட்டார் , அவர் ஜினாகமத்திற்கு அத்யந்தம் தூரரென்று 
அறிந்து என்ன செய்வரென்றால் : ராக த்வேஷ மோஹ 
க்ரோத மான மாயா லோப பஞ்சேந்த்ரிய விஸ்ய வ்யாபார 
மனோ வசன காய கர்ம பாவ கர்ம த்ரவ்ய கர்ம நோகர்ம் 
க்யாதி பூஜா லாப த்ரஷ்ட்ட . ஸ்ருதானுபூத போக காம்க்ஷா 
ரூப நிதான மாயா மித்யா சல்ய த்ரயாதி விபாவ பரிணாம 
ரஹித : சூன்யோஹம் , நிஜ நிரஞ்சன ஸ்வ சுத்தாத்ம ஸம்யக் 
ஸ்ரத்தான , ஜ்ஞானானுஷ்ட்டான ரூப அபேத ரத்னதரயாத் 
மக நிர்விகல்ப ஸமாதி ஸஞ்ஜாத வீதராக ஸஹஜானந்த ரூப 
சுகானுபூதி மாத்ர லக்ஷணேண ஸ்வஸம்வே தன ஜ்ஞானேன 
கம்ய ப்ராப்த்யா பரிதா வஸ்தோ ஹம் , ஜைநசுத்த டங்கோத் 
கீர்ண ஜ்ஞாயகைக ஸ்வபாவோம், ஸஹஜ சுத்த 
ஜ்ஞானானந்தைக ஸ்வபாவோம், சிதுச்சலன நிர்பரானந்த 
ஸ்வரூபோ ஹம் , சித்ரூபகலா ஸ்வருபோ ஹம் , சின்மூத்ராங்கித 
நிர்விபாக ஸ்வரூபோஹம் , சைதன்ய ரத்னாகர ஸ்வரூபோளும் , 
சைதன்யாம்ருத ஆஹார ஸ்வரூபோ ஹம் , சை தன் யாமரத்ரும் 
ஸ்வரூபோஹம் , சைதன்ய சிந்தாமணி ஸ்வரூபோ ஹம் , சைதன்ய 
சிஹ்ன ஸ்வரூபோஹம் , சைதன்ய கல்யாண 

கல்ப வ்ருஷ் 
ஸ்வருபோஹம் , ஜ்ஞான புஞ்ச ஸ்வரூபோ ஹம் , ஜ்ஞான ஜோதி 
ஸ்வரூபோஹம் , ஜ்ஞானாம்ருத ப்ரவாஹ ஸ்வரூபோ ஹம் , 
ஜ்ஞானார்னவ பூர்ண ஸ்வ ரூபோஹம் , நிரவத்ய 
போஹம் , நிரூபலேய ஸ்வரூபோஹம் , சுத்த சின்மாத்ர 
மூர்க்த்தி ஸ்வரூபோஹம் , சுத்த அகண்டைக அமுர்த்த ஸ்வரூ 
போஹம் , அனந்தசுக ஸ்வரூபோஹம் , அனந்த ஜ்ஞான 
ஸ்வரூபோஹம் , அனந்த தர்சன ஸ்வரூபோ ஹம் , அனந்த சுக 
ஸ்வரூபோஹம் , அனந்த சக்த்தி ஸ்வரூபோஹம் , ஸஹஜானந்த 
ஸ்வரூபோஹம் , ஸ ஹஜ ஜ்ஞான ஸ்வரூபோஹம் , பரமானந்த 
ஸ்வரூபோஹம் , பரமஜ்ஞானானந்த ஸ்வரூபோஹம் , ஸதானந்த 
ஸ்வ ரூபோஹம் சிதானந்த ஸ்வரூபோஹம் , நிஜானந்த ஸ்வரூ 
போஹம் , நிஜநிரஞ்சன ஸ்வருபோஹம் , நித்யானந்த ஸ்வரூ 
போஹம் , சுத்த ஸ்வரூபோஹம் , ஸித்த ஸ்வரூபோஹம் , 
ஸோஹம் , என்று இவை ஜகத்ரய கால த்ரயத்துள்ளும் மனோ 
வாக்காய க்ருத காரித அனுமோதத்தினால் சுத்த நிச்சய 
நயத்தினால் எல்லா பவ்ய ஜீவன்களும் இதை நிரந்தரம் நிஜாத் 


ஸ்வரூ 


754 


மனை 


அதனால் 


ஸவிகல்ப நிர்விகல்ப ஸ்வ ரூபத்தினால் பாவிப்பது 
நிச்சய தர்ம த்யானமாகும் . 

அப்யுதய நிஸ்ரேயஸ சுகாவாப்தியாகும் . 
மற்றும் சக்த்தினிஷ்ட்ட நிச்சய நயத்தினால் அனந்த குண 
சிந்தாமணி என்னும் ஸ்வாத்ம தத்வாதி பதார்த்த பரிஜ் 
ஞானார்த்தம் தத்வ வேதிகளை பொருந்தி ஆராதிக்கும் 
சுஸ்ரூஷையும் , அந்த பரமாத்ம ஜ்யோதி என்னும் தத்வத்தை 
அத்யாதரத்தினால் கேட்கும் ஸ்ரவணமும் , அந்த பரமாத்ம 
தத்வத்தை பேத விஜ்ஞான 

பூர்வகம் கைக்கொள்ளும் 
கிரஹணமும் , அந்த நித்யானந்தைக ஸ்வபாவமான நிஜ 
தத்வத்தை காலாந்தரத்துள் மறவாத தாரணையும் , அந்த 
பரம பாரிணாமிக பாவத்தை ஸக்ருத் நினைப்ப ஸ்ம்ருதியும் , 
அந்த பரம ஜ்ஞானானந்த மய ஸஹஜாத்மனை அடிக்கடி 
நினைப்ப அனுஸ்ம்ருதியும் , அந்த பரம பாவத்தின் பாவனை 
யினால் நிரந்தரம் செய்யும் பாவனையும் , அந்த பரம நிஷ்க்ரிய 
டங்கோத்கீர்ண ஜ்ஞாயகைக ஸ்வபாவத்துள் ஏகாக்ரதை 
யுடையது த்யான மு மாகும் . 

( ஸ்லோகம் ) 


ஸ்ம்ருதிஸ் தத்வே ஸக்ருச்சிந்தா முஹுர்முஹுர 

னுஸ்ம்ருதி : | 
பாவனா ஸப்ரபந்தா ஸ்யாத் த்யான மேகாக்ர 

நிஷ்ட்டதா : || 
( வசனம் ) 


இவருள் அஸம்யத்திற்கு ஸ்ம்ருதியும் , தேஸ ஸம்யத்திற்கு 
அனுஸ்ம்ருதியும் , ப்ரமத்தருக்கு பாவனையும் , அப்ரமத்தருக்கு 
த்யானமு மாகும் . 


ப்ருதக்த்வ விதர்க்க விசாரமும் , ஏகத்வ விதர்க்க விசாரமும் 
சூஷ் மக்ரியாப்ரதி பாதியும் , வ்யுபரத க்ரியா நிவ்ரத்தியும் என்று 
சுக்ல த்யானம் நான்கு பேத மாகும் . 

அதில் ப்ருதக்த்வ மென்பது நாநாவிதம் ; விதர்க்க மென்பது 
மதிபூர்வகமான ஸ்ருத ஜ்ஞானத்துள் கூடின 

ஊஹை ; விசார 


755 


வேண்டின 


மென்பது த்யானிக்கப்படும் த்ரவ்யமும் குணமும் பர்யாயமும் 
மனவசனகாயமும் என்னும் யிவற்றின் பரிவர்த்தனை , 

அதனால் ஸ்ருதத்திற்கு அர்த்த வ்யஞ்சன யோகங்களிற் 
பரிவர்த்தனமாவது 

யாதொன்றுக் குண்டு அது ப்ருதக்த்வ 
விதர்க்க விசாரம் என்பது . அது என்னென்றால் அனாதியாகிய 
ஸம்ஸார மென்ப சமுத்ரத்தை எய்த 

பரம் 
யதிஸ்வ ரூபலான புருஷாகார சாமர்த்யத்தினால் த்ரவ்ய 
பரமாணு வையும் பாவ பரமாணுவையும் ஒன்றை அவலம் பித்து 
ஒழிந்த சமஸ்த வஸ்து சிந்தா வ்யாபாரங்களை விட்டு , மஹா 
ஸம்வர ஸம்வ்ர தத்தை கர்ம ப்ரக்ருதிகளுடைய ஸ்தித்யனு 
பாகங்களை 

குறைத்தும் , உபசமித்தும் பெரிதான கர்ம 
நிர்ஜரையும் மன வசன காய மென்ப மூன்று யோகத்து யாதானு 
ஒரு யோகத்து ஒரு த்ரவ்ய பர்யாயத்தை குணத்திற்கு பல 
நயங்கள் கூடியிருந்தும் ஸ்ருத ஜ்ஞான மென்கிற ஆதித்யனுடைய 
கிரணத்தின் ப்ரகாச பலத்தினால் அந்தர் முஹூர்த்த காலம் 
த்யானிக்கும் . அதின் மேல் யதார்த்தந்தரக்கே செல்லும் , மேல் 
அர்த்தத்தின் குணத்திற்கு மேல் பர்யாயத்திற்கு ஸங்க்ரமிக்கும் . 
பூர்வ 

ப்ரயோகத்தினால் யோகாந்தரத்திற்கு வ்யஞ்சனம் 
வ்யஞ்சனாந்தத்திற்கு சங்க்ரமிக்கும் என்று அந்த த்யானத்திற்கு 
42 விகல்பமாகும் . 


ஆகாஸ 


கால 


என்னென்றால் ஜீவாதி ஷட் த்ரவ்யங்களின் குணங்கள் 
யாவை எனில் , ஜீவனுக்கு ஜ்ஞானாதிகளும் , புத்கலத்திற்கு 
வர்ணாதிகளும் , தர்ம த்ரவ்யத்திற்கு கத்யாதிகளும் , அதர்ம 
த்ரவ்யத்திற்கு ஸ்தித்யாதிகளும் 

த்ரவ்யத்திற்கு 
அவகா ஹனாதிகளும் 

த்ரவ்யத்திற்கு வர்த்தனை 
முதலானதுவும் குணங்கள் . அந்த விகல்பங்கள் பர்யாயங்கள் 
ஒவ்வொரு அர்த்தத்தைப் பார்த்தால் ஒரு அர்த்தம் அர்த் 
தாந்தர மென்பது 

குணத்தின் வேறான 
குணாந்தர மென்பது , ஒரு பர்யாயத்தின் வேறான பரியாயம் 
பர்யாயாந்தர மென்பது . 

இந்த அர்த்தம் அர்த்தாந்தரம் குணம் குணாந்தரம் 
பர்யாயம் பர்யாயாந்தரம் என்று இவை ஆறுள் யோக த்ரய 
ஸங்க்ரமணத்தினால் பதினெட்டு பங்கமாகும் . இந்த அர்த்தத்து 


குணம் . 


756 


குணம் குணாந்தரம் பர்யாயம் பர்யாயாந்தரம் நான்கினுள் 
யோக 

த்ரய ஸங்க்ரமணத்தின் பன்னிரண்டு பங்கமாகும் . 
அர்த்தாந்தரத்து 

குணாந்தரம் பர்யாயாந்தரத்து 
பர்யாயம் பர்யாயாந்தரம் இந்த நான்கினுள் யோக த்ரய 
ஸங்க்ரமனத்தின் பன்னிரண்டு பங்கமாம் . 


குணம் 


இவை எல்லாங்கூடி நாற்பத்தி இரண்டு பங்கமாம் ( 42 ) . 
என்னென்றால் , ஏகாக்ர சிந்தா நிரோத ரூபமான 
த்யானத்துள் இந்த விகல்பங்கள் என்று கூடுமெனில் த்யானிக் 
கும் திவ்ய ஜ்ஞானி நிஜ சுத்தாத்ம ஸம்வித்தியை விட்டு 
பாஹ்ய சிந்தை பண்ணுமவனல்ல பண்ணாதிருக்கிலும் 
ப்ராரம்ப காலத்துள் த்யானம் எவ்வளவும் அம்சத்து 
ஸ்திரமாகாதிருக்கும் வரை அவ்வளவு அநிஹித வ்ரத்தியினால் 
விகல்பங்கள் தோன்றும் . அது காரணத்தினால் அந்த த்யானம் 
ப்ரதக் த்விதர்க்க விசார மென்ப ப்ர தம சுக்ல த்யான 
மாகும் . 

அதிலேயும் முன் சொன்ன த்ரவ்ய பாவ பரமாணுக்களு 
டைய அர்த்தம் என்னென்றால் , த்ரவ்ய சப்தத்தினால் ஆத்ம 
த்ரவ்யம் 

சொல்லப்படும் . அதற்கு பரமாணு என்பது என் 
னென்றால் ராகாதி உபாதி ரஹித சூஷ்மமான நிர் விகல்ப 
சமாதிக்கு விஷயமாகையினால் த்ரவ்ய பரமாணுவின் சப்தார்த் 
தம் சொல்லப்பட்டது . 
பாவ சப்தத்தினால் 

ஆத்ம த்ரவ்யம் ஸ்வ ஸம்வேதன 
ஜ்ஞான பரிணாமத்தை கைகொள்ளப்படும் , அதற்கு பரமாணு 
யாதெனில் ராகாதி விகல்ப ரஹித சூஷ்மாவஸ்தை யாகும் . 
அதற்கு சூஷ்மத்வ என்னென்றால் , இந்தரிய மனோ விகல்பங் 
களுக்கு விஷய மல்லாதத்தினின்றும் 

பரமாணு சப்த 
வ்யாக்யானம் அறியப்படும் . 


பாவ 


முள்ள உபசம 
அதனுடைய பலம் 


இந்த த்யானம் அனாதி த்ரிக ஸம் ஹனன 
ஸ்ரேணியின் நால்வரும் த்யானிக்கும் . 
மோஹனீய கர்மோபமமும் . 

மேலும் , வஜ்ர வ்ருஷப நாராச ஸம்ஹனன சர மோத்தம் 
சரீரமுள்ள அபூர் வகரணாதி க்ஷணகஷாயனின் ப்ரதம பாகம் 


757 


சுக்ல தர 


வரை க்ஷபக ஸ்ரேணியின் நால்வரும் த்யானிக்கும் . அதனுடைய 
பலம் ஏகவிம்சதி சாரித்ர மோஹனீயாதி கர்ம கூபண மாகும் . 
அது 

லேஸ்யை உள்ளது . ஸ்ரேணி த்வயாபேக்ஷை 
யினால் ஸ்வர்காபவர்க கதிக்கு காரண மாகும் . 

மற்றும் பூர்வ ஸ்ருதஜ்ஞான வேதிகளும் யதாக்யாத சுத்த 
ஸம்யமமோ பேதருமான க்ஷண கஷாயணன் ஒழிந்த பாகத்துள் 
ஏகத்வத்தினால் நிர்விகார ஸ ஹஜ மயமான நிஜ சுத்த 
சிதானந்த ஸ்வரூபம் முதல் பாவ ஸ்ருதமான நிருபாதி 
ஸ்வஸம்வேதன ஜ்ஞானத்தின் அவலம்பித்து 

அவலம்பித்து ஸ்ருதத்திற்கு 
அர்த்த வ்யஞ்சன யோகங்கள் பராவர்த்தன 

மில்லாதது , 
ஏகத்வவித்ர்க்கவிசார மென்ப இரண்டாவது சுக்ல த்யானம் . 
அதனால் அஸங்க்யாத குணஸ்ரேணி கர்ம நிர்ஜரை யாகும் . 


த்ரவ்ய பாவ ஸ்வ ரூபமான ஜ்ஞான தர்சனாவரண அந்த 
ராய மென்னும் காதி த்ரயங்களும் அஸாதா வேதனீயம் முத 
லான அப்ரசஸ்த காதி கர்மங்களும் கெடுகையினால் நவக்ஷாயிக 
லப்திகளென்ப கிரணங்களினால் விளங்கியிருப்ப ஸயோகி 
கேவலி ஜிந பாஸ்கரனை தீர்த்தங்கர ணாகும் மேலும் இதர 
கேவலியாகும் . க்ரு தக்ருத்யம் ஸித்த ஸாத்யம் புத்த போத்யம் 
அத்யந்த புனர்பவ லக்ஷ்மீஸங்கதம் அசிந்த்ய ஜ்ஞான வைராக்ய 
ஐஸ்வர்ய 

மாஹாத்ம்யத்தினையுடையவன் . த்ரிளோ 
கேஸ்வரருக்கு அபிக 

மணீயனும் அப்யார்ச்சனியனும் 
அபிவந்த்யனுமாகிய தர்மாம்ருதா ஸார ஸேகத்தினால் 
பவ்ய ஸஸ்ய சம்பத்தியை செய்தும் உத்க்ருஷ்ட்டத்தினால் 
தேஸேன பூர்வ கோடி காலம் விஹரித்து பின்பு விஹரணாதி 
க்ரியையும் அந்தர் முஹுர்த்தத்திற்கு ஸேஷாயுஷ்கன் , அதருள் 
ஸம்ஸார ஸ்திதியும் சமானமானால் பாதர காய யோகத்தின் 
பாதர மனோ வசன உச்வாஸ பாதர யோகத்தையும் 
சூக்ஷ்மம் செய்து சூக்ஷ்ம மனோ 

உச்வாஸத்தையும் 
தவிர்த்து சூக்ஷ்ம காய யோக னாகும் . அதுவே சூஷ்ம க்ரியாப் 
ரதிபாதி என்ப த்ர தீய சுக்ல த்யான மாகும் . 


காய 


வசன 


மற்றும் யாதொரு ஆயுஷ்ய ஸ்திதியை பற்ற வே தனீய 
நாம கோத்ரங்களுடைய ஸ்திதிகள் மிகுந்து இருந்ததாகில் 


708 


கவாட 


அவர் ஆத்மோப யோகாதி சயத்தினை யுடையவர்கள் . கர்மா 
ராதி ஸாதன சமர்த்த ஸாமாயிக கட்க ஸ ஹாய விசிஷ்ட்டா 
மஹா ஸம்வர ஸம்வ்ர தா லகுகர்ம பரிபா தனர் ஆகி சேஷ 
கர்மரேணு பரிபாதன சக்த்தி ஸ்வபாவத்தினால் ஸமுத்காதத் 
தினை பண்ணுவர்கள் . நான்கு ஸமயத்தினால் தண்ட 
ப்ர தர லோக பூரணங்களினால் ஆத்ம ப்ரதேஸ விஸர்ப்பணமும் 
அனுப ஸம்ஹரிப்பர் . என்னென்றால் , ப்ரதம ஸமயத்துள் இருந் 
தால் சரீர பாஹுல்யத்தினால் உட்கார்ந்தால் சரீர த்ரிகுண 
பாஹுல்யத்தினால் லோகத்தின் தளத்தின் தொட்டு ஏழு 
ரஜ்ஜு மேல் ஏழு ரஜ்ஜு உத்தேஸத்துள் ஆத்ம ப்ரதேஸங் 
களை நிமிர்ந்து தண்டாகாரத்தை கை கொண்டால் தண்ட 
சமுத்காத மென்ப தாகும் ( 1 ) . 


த்விதீய ஸமயத்துள் பூர் வாபிமுகமாயிருந்தால் தக்ஷிணோத் 
ரத்துள் உத்தராபிமுகமாயிருந்தால் பூர்வா பரத்துள் பூர்வ 
சூசித பாஹ் ல்யாயாம ஸஹிதமாகி விரிவது கவாட சமுத் 
காதம் . 


த்ரீ தீய ஸமயத்து வாதவலய த்ரயம் ஒழிந்த லோகாகாச 
மெல்லாம் பூரிப்பது ப்ரதர ஸமுத்காத மென்பது . 

நான்காம் ஸமயத்து லோகம் உள்ளளவும் வ்யாபித்து சர்வ 
க தனாகி புவன த்ரயாகாரணாகியிருப்பது லோக பூரண சமுத் 
காத மென்பது . 


இதனுள் ஒவ்வொன்று ஸமயத்துள் அசுபப்ரக்ருதிகள் அனு 
பாகம் அனந்தகுண ஹீனமும் ஒன்றே ஸ்திதி காண்டக காதமு 
மாகும் அதின் மேல் அந்தர் முஹுர்த்தத்து ஒன்றே ஸ்திதி 
காண்டக காத மாகும் . லோக பூரனையுள் ஆயுஷ்ய ஸ்திதியுள் 
ஸம்ஸார ஸ்திதி சமானம் . அதில் ஆயுஷ்ய ஸ்திதியை பற்ற 
கர்ம ஸ்திதி ஸங்க்யாத 

குணமும் யோகத்துக்கு 
ஒன்று வரகணையாகும் . 


ஸேஷ 


ஒழிந்த ஐந்தாவது ஸமயத்துள் வாதவலயத்தின் ஜீவ 
ப்ரதேஸம் உபசம் ஹரித்து ப்ரதரைக்கு வரும் , 


759 


ஆறாவது ஸமயத்துள் ப்ர தரையின் உபசம் ஹரித்து கவா ! 
சமுத்காதமாகும் . 


ஏழாவது ஸமயத்துள் கவாடத்தை உபசம் ஹரித்து தண்ட 
சமுத்காதத்திற்கு வரும் . 


எட்டாவது சமயத்துள் தண்டத்தை உபஸம்ஹரித்து ஜீ 
ப்ரதேசம் நிஜ சரீர 

நிஜ சரீர ப்ரமாணத்திற்கு வரும் . 
வரும் , 


இந்த சமுத்காதங்களை ஸயோகி கேவலி ஜிநகுண ஸ்தானத் 
துள் செய்ய நான்கு காதி கர்மங்களுக்கும் ஸ்திதி 
மாகும் . 


சமான 


காய 


அதன் பிற்பாடு யோக நிரோதம் செய்ய வந்து முன்னம் 
ப்ரத்யேகம் அந்தர் முஹுர்த்தகாலத்தின் முன்னை போல 
பாதர மநோ வசன உச்வாஸ 

பாதர 

யோகத்தினால் 
நிரோதித்து , பிற்பாடு பாதர காய யோகம் சூக்ஷ்மகாய யோக 
மாகும் . அதை கெடுத்து ததனந்தர ஸமயத்துள் அயோகி 
கேவலி குண ஸ்தானமாகும் . பஞ்ச ஹ்ரஸ்வாக்ஷர உச்சாரண 
ப்ரமான காலமான தத்குணஸ்தானத்துள் நிஸ்ஸேஷ நிராஸ்ரவ 
த்வாரனும் சம்பூர்ண சமஸ்த சில குணனுமாகி தன்னுடைய 
த்விசரம ஸமயத்துள் எழுபத்து இரண்டு ப்ரக்ருதிகளையும் , 
சரம ஸமயத்துள் பதின்மூன்று ப்ரக்ருதிகளையும் நிரவஸேஷம் 
கெடுக்கும் . 


இந்த எண்பத்தைந்து ப்ரக்ருதிகளையும் அயோக கேவலி 
குண ஸ்தானத்துள் வ்யுபரதக்ரியா நிவ்ருத்தி என்ப நான்காவது 
சுக்ல த்யானத்தினால் கெடுக்கும் அது உபசார த்யான மென்று 
சொல்லப்படும் . அதனால் ஸம்ஸார துக்க எல்லாவற்றையும் 
கெடுத்து த்யானானல நிர் தக்த்த சர்வமல கலங்க இந்தனத்தை 
நிரஸ்த க்ருஷ்ண பாஷாண ஜாத்ய கனகத்தைப் போல லப்தா 
த்ம ஸ்வபாவனாகி ததனந்தரம் லோகா கரத்து செல்லும் . 
இவை தனக்கு அறியப்படுகின்ற அப்யந்தர சுக்ல த்யானங் 
களுக்கு லக்ஷணம் , 


760 


காத்ர நேத்ர பரிஸ்பந்த விரஹிதம் , ஜம்ப ஜ்ரம்போத் 
காராதி வர்ஜிதம் , அனபிவ்யக்த்த 

ப்ராபான 

ப்ர சாரத்வம் 
சமுச்சின்ன ப்ராணா பான ப்ரசாரத்வம் , அபராஜிதத்வம் 
என்ப இவை பிறருக்கு அறியலாகையினால் சுக்ல த்யானத்தின் 
பாஹ்ய லக்ஷண மென்ப தாகும் . இவை சொன்ன தர்ம சுக்ல 
த்யானங்களுக்கு முக்ய வ்ருத்தி ஸ்வ சுத்தாத்ம த்ரவ்யமே 
த்யேய மாகும் ; சேஷ விகல்பம் கௌண மென்றறிவது .. 

ஸித்தாந்த ஸத்பாவனை விஷயமா உடையவர்க்கு 
விஷயத்தை குறித்து பேத மில்லையாகிலும் தர்ம த்யானம் 
ஸகஷாய பரிணாமம் . ஒரு வஸ்துவினுள் வேறு பாராதிருப்பது 
போல் பிரிந்து போகாமல் இருப்பது . 


யாத 


சுக்ல த்யானம் வீதராக பரிணாமம் உடையவர்க்கு . ஒரு 
வஸ்துவினுள் தர்மத்யானம் இருக்கின்ற காலத்தை பற்ற ஸங்க் 

குணகாலம் . மாணிக்யத்தின் ப்ரகாசத்தைப்போல் 
அவியாது இருக்கும் . அதன் இரண்டுக்கும் இதுவே பேதமாகும் . 

ஷட் குணஸ்தான பூமிகமான ஆர்த்த த்யானமும் பஞ்ச 
குணஸ் தான பூமிகமான ரௌத்ர த்யானமும் என்ப இந்த 
இரண்டும் சர்வ ப்ரகாரத்தினால் ஹேயங்க ளாகும் . 

அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்யாதி சதுர் குணஸ்தான பூமிக 
மான தர்ம த்யானம் காரண ருபத்தினால் உபாதேய ரூப 
மாகும் . 


அபூர்வகரணாதி அயோகி கேவலி பர்யந்தம் வர்த்திக்கின்ற 
சுக்ல த்யானம் சாக்ஷாத் உபாதேய மாகும் . 

மற்றும் இந்த பராஸ் ரிதமான பஞ்சபரமேஷ்ட்டி 
த்யானத்தை சொன்னதின் பிற்பாடு ஸ்வாஸ்ரித த்யானம் 
என்னெனில் , போகோபபோகாதி சேதனாசேதன சமஸ்த பர 
த்ரவ்ய நிராலம்பனமான 

பரிணாமத்தை ஸ்வஸம்வே தன 
ஜ்ஞான குண 

மென்பது . தத் குணாவலம்பனத்தின் யாவ 
னொருவன் க்யாதி பூஜா லாப த்ருஷ்ட்ட ஸ்ருதானு பூத 
போக காம்க்ஷாரூப நிதான பந்தாதி சமஸ்த ராகாதி விபாவ 
மல ரஹிதனாகி 

த்ரய சுத்தியினால் விஷய சுகானந்த 


761 


வாஸணா வாஸித சித்தத்தை ஸ்வசுத்தாத்ம பாவனோத்த 
வீதராக பரமானந்த சுகத்தில் ரஞ்சிக்குமவன் மதி ஸ்ருதாவதி 
மன : பர்யய கேவல ஜ்ஞான சப்தாபிதேயமும் , ஸஹஜ சுத்த 
சித்தத்வ ஸ்வஸம்வித்தி லக்ஷணமுமான நிஜ பரமாத்ம தத்வ 
ஸம்யக் ஸ்ரத்தான ஜ்ஞானா நுசரண லக்ஷணமான நிச்சய ரத்ன 
த்ரயாத்மக பாவனையினால் பிறந்த ஸர்வாத்ம 

ப்ரதேஸ 
ஆஹ்லாதன காரணமான பரமசமர ஸீபாவ சுகாம்ருதத்துள் 
தன்மயனாகி , த்ரப்னாசி பரநிரபேக்ஷையினால் நிர்விகாரமும் 
நீஸ்தரங்கமுமாகி ஆத்மனுடைய பரிணாமத்தை நிச்சய 
த்யான மென்பது . 


மற்றும் நிர்வ்யக்ரதேயினால் அந்த த்யான பரிண தமான 
திவ்ய யோகிகளின் ஸ்வ ரூபத்துள் யாதொன்று வீதராக 
பரமானந்த சுகம் ஸ்பரிசித்திருக்கும் அதுவே திவ்ய கலை 
என்பது . பரமாம்ருத 

என்பது சுத்தாத்ம ஸ்வரூப 
மென்பது . 


கலை 


பரமாத்ம ஸ்வரூப மென்பது பரம ஹம்ஸ ஸ்வரூப 
மென்பது . பரம ப்ரஹ்ம ஸ்வரூப மென்பது . பரம சிவ ஸ்வரூப 
மென்பது மற்றும் அதுவே பரம ஜ்ஞானானந்த மென்பது . 
பரம தர்சன மென்பது . பரம சாரித்ர மென்பது . பரம தத்வ 
மென்பது . பரம ஜ்யோதி என்பது . ஸ்வாத்மோப லப்தி 
என்பது . சுத்தாத்மானுபூதி சுத்தாத்ம ஸம்வித்தி என்பது . 


மற்றும் அதுவே பரமானந்தமென்பது . ஸஹஜானந்த 
மென்பது . ஸதானந்த மென்பது . சிதானந்த மென்பது . 
நித்யானந்த மென்பது . ஜ்ஞானந்த மென்பது . பூதார்த 
மென்பது . பரமார்த்த மென்பது . நிச்சய பஞ்சாசாரமென்பது . 
ஸமயஸார மென்பது . அத்யாத்ம சார மென்பது . 

மற்றும் அதுவே பரமங்கல மென்பது . பரமோத்தம மென் 
பது . பரம சரண மென்பது . கேவல ஜ்ஞானோத்பத்தி காரண 
மென்பது . கர்ம க்ஷய காரண மென்பது . பரமாத்வைத மென் 
பது . சுத்தோபயோக மென்பது . சுக்ல த்யான மென்பது . 
ரூபாதீத த்யான மென்பது . 


762 


மற்றும் அதுவே சதுர்விதாராதனா விதி என்பது . நிச்சய 
ஷடாவஸ்யக மென்பது . பரமஸ் வாத்யாய மென்பது . பரம் 
சமாதி என்பது . பரம ஸ்வாஸ்த்ய மென்பது . பரம் ) பேதஜ் 
ஞான மென்பது . பரம ஸ்வஸம்வேதன மென்பது . 


மற்றும் அதுவே பரம சமரஸீபாவம் என்பது . 


மற்றும் அந்த சுத்தோபயோக ஜனித பரமானந்தத்திற்கு 
பலவும் ப்ர ஸஸ்த பர்யாய நாமங்களாகு மென்பது பாவம் . 


இந்த ஸ்வரூபாஸ்ரித த்யானத்தினால் மோஹனீயம் 
கெடும் . அதன் பிற்பாடு ஜ்ஞானாவரணீயம் தர்சனாவரணீயம் 
அந்தராய மென்ப மூன்று காதி கர்மங்களும் கெட கேவல 
ஜ்ஞானோத்பத்தி யாகும் . அதாகவே , பந்த காரணமின்மை 
யாலும் சகல கர்ம நிர்ஜரை என்ப இரண்டும் காரணமாகி 
ப்ரக்ருதி ஸ்தித்யனுபாக ப்ரதேஸபின்னமான பந்தோ தய 
உ தீரண ஸத்வ கர்மங்க ளெல்லாம் நிரவஸேஷம் கெடுகை 
மோக்ஷ மென்பது . 


க்ஷாயிக ஸம்யக்த்வம் கேவல ஜ்ஞான கேவல தர்சனமும் 
அனந்த சுகமும் ஸித்தத்வமும் புறம்பாக ஒழிந்த ஒளபசமிகாதி 
பாவங்கள் கேடு மோக்ஷ மென்பது . எல்லா கர்மங்களும் 
கெடுகையினால் லோகாக்ரளவும் செல்லும் . அப்பால் செல 
வினுக்கு ஸஹகாரி காரணமான தர்மாஸ் தியில்லை . ஆகை 
யினால் அலோகத்திற்கு செலவில்லை . திரித்துவிடப்பட்ட 
கும்பகாரசக்ரம் போல பூர்வ ப்ரயோகத்தினாலும் . ம்ருத்திகா 
லேபனத்தினாலுமகன்ற அலாம்பு போலவும் , பந்தச் சேதனத் 
தினால் ஏரண்ட பீஜம் போலவும் , திர்யக் கமன ஸ்வபாவ 
சமிரண ஸம்பந்த மில்லாத ப்ரதீப சிகைப் போலவும் , 
கர்மங்கள் அகன்றதினால் ஊர்த்வ கதி ஸ்வபாவனாகையினால் 
மேலே செல்லும் . 


கதிஜாத்யாதி பேத காரண மில்லை ஆகையினால் அனந்த 
ஜ்ஞானாதி குணங்களினால் 

சித்தருக்கு பேத வ்யவஹார 
மில்லையாகிலும் கதஞ்சித் பேதம் அறியவேண்டும் . ஸ்வபர 
க்ஷேத்ரமும் ஸமயாதி காலமும் த்வித கதியும் த்வித லிங்கமும் 


763 


த்வித தீர்த்தமும் பஞ்சவித சாரித்ரமும் ப்ரத்யேகபுத்த 
போதிதபுத்தத்வமும் பஞ்சவித ஜ்ஞானமும் த்ரிவிதாவகா 
ஹனமும் த்வித 

அந்தரமும் த்வித ஸங்க்யையும் அல்ப 
பஹுத்வமும் என்ற 

த்வாத ஸாதிகாரங்களினால் 
ப்ரத்யுத்பன்ன பூதானுக்ரஹ தந்த்ர நய த்வய 
வசத்தினால் ஸித்தர் சாதிக்கப்படுவர் , 


விவக்ஷா 


அது என்னென்றால் , க்ஷேத்ரத்தில் ப்ரத்யுத்பன்ன நயா 
பேக்ஷையினால் ஸித்த க்ஷேத்ரத்துள் , ஸ்வ ப்ரதேஸத்துள்ளும் 
ஆகாஸ ப்ரதேஸத்துள்ளும் ஏக ஸமயத்து ஸித்தி ஆகும் . 


பூதக்ரஹ நயா பேக்ஷையினால் ஜன்மத்தை குறித்து 
பஞ்சதஸ கர்ம பூமிகளுள்ளும் ஸம்ஹரணத்தை குறித்து 
மனுஷ்ய க்ஷேத்ரத்துள்ளும் ஸித்திணாகும். 


காலத்தினால் ப்ரத்யுத்பன்ன நயா பேக்ஷையினால் ஏக 
ஸமயத்துள் ஸித்தியாகும் . 

பூத ப்ரஜ்ஞான நயா பேக்ஷையினால் ஜன்ம ஸாமான் 
யத்தின் உத்ஸர்ப்பிணி அவஸர்ப்பிணி த்வ யோத்பன்னம் 
ஸித்தி யாகும் . விஸேஷத்தின் அவசர்ப்பிணி சுஷ்ம துஷ்ஷ 
மாக்ய த்ரதீய காலாவஸானத்துள்ளும் , துஷ்ஷம சுஷமாக்ய 
அந்த சதுர்த்த காலத்துள்ளும் பிறந்து ஸித்தனாகும் . 
துஷ்ஷம 

சமுத்பூத துஷ்ஷமத்துள்ளும் இதர 
காலத்துள்ளும் முக்த்த ராகார் . 


கால 


ஸம் 


ஹரணத்தின் உத்ஸர்ப்பிணி அவஸர்ப்பிணி அகிலஸமய 
சமுபஜாதம் முக்தனாகும் . 


கதியுள் என்ன வென்றால் ஸித்த கதியுள்ளும் மனுஷ்யகதி 
யுள்ளும் மேலும் ஸித்தனாகும் . 


லிங்கத்துள் அவேதத்வினால் பாவா பேக்ஷையினால் 
த்ரலிங்கத்திலும் த்ரவ்யாபேக்ஷையினால் புல்லிங்கத்திலும் 
வர்த்தமான நயா பேக்ஷயினால் நிர்க்ரந்தத்திலும் பூதநயா 
பேக்ஷையினால் ஸக்ரந்தத்திலும் ஸித்தனாகும் . 


764 


தீர்த்த ஸித்த தீர்த்த தீர்த்தகர இதர விகல்ப்பத்தி 
னால் தீர்த்தம் த்விதம் . அதில் தீர்த்தகரருள்ள காலத்திலாவது 
தீர்த்தஸித்த தத் இதர காலத்திலானவர் இதர ஸித்தராகும் . 


சாரித்ரத்தினால் ப்ரத்யுத்பன்ன நயாபேக்ஷையினால் 
அவாச்யம் . பூதநயாபேக்ஷையின் ஒன்றிலும் 

நான்கிலும் 
பரிஹார விசுத்தி ஸஹிதம் ஐந்திலும் ஸித்தியாகும் . ஸ்வசக்த்தி 
பரமோபதேஸ நிமித்த ஜ்ஞான பேத ஜாத ப்ரத்யேகபுத்த 
போதி தபுத்த ரென்ப இவர்க்கு ஸித்தியாகும் . 


த்ரி 


ஜ்ஞானத்தின் ஏகத்வத்தினால் 
விஸேஷங்களினால் ஸித்தியாகும் . 


சதுர்ஜ்ஞான 


ஸ்வாத்மப்ரதேஸ வ்யாபித்வ மவகாஹனம் . அது ஜகன்ய 
மத்ய மோத்க்ருஷ்ட்ட பேதத்தினால் த்ரிவிதம் . அதில் பஞ்ச 
விம்ஸதி உத்தர பஞ்சசத சாபோத்ஸேதம் உத்க்ருஷ்ட்ட 
அவகாஹனம் , அர்த்த சதுர்த்த ரத்னமாத்ரம் ஜகன்ய அவகா 
ஹனம் . தத்உபய மத்ய கத விகல்பம் , மத்ய அவகாஹனம் . 
அந்த அவகாஹன த்ரயத்துள் ஸித்தியாகும் , 

வர்த்தமான நயா பேக்ஷையினால் கிஞ்சின்ன்யூன நிரூபித 
அவகாஹனத்துள் ஸித்தியாகும் . 


ஸமய 


முக்த்திக்கு யாரும் செல்லாதிருக்கும் காலம் அந்தரம் அது 
ஜகன்யத்தின் ஏக 

மாத்ரம் ; உத்க்ருஷ்ட்டத்தினால் 
ஷண்மாஸ மாத்ரமும் , அனந்தரம் ஜகன்யத்தின் த்விஸமயம் . 
உத்க்ருஷ்ட்டத்தினால் ஸமயாஷ்ட்டகமாத்ரத்தின் ஸித்தி 
யாகும் . 


ஸங்க்யையினால் ஜகன்யத்தின் ஏக ஸமயத்தின் அனேக 
ஜீவன் ; உத்க்ருஷ்ட்டத்தின் அஷ்ட்டோத்தர சத ப்ரமாணத்தின் 
முக்த்தரானரென்றால் ஸமயாஷ்ட்டகத்துள் க்ரமத்தின் ஒருவர் 
ஆதியாகி முப்பத்திருவரும் , நாற்பத்தெண்மரும் , அறுவதின் 
மரும் , பன்னிருவரும் , எண்பத்தறுவரும் , தொண்ணூற்றுவரும் , 
நூரெண்மரும் ஸித்தராவார் . 


765 


பரஸ்பராபேக்ஷையினால் க்ஷேத்ராத்யாஸ்ரய ஜாத 
ஸங்க்யா விஸேஷம் அல்ப பஹுத்வ மென்ப தாகும் . அதில் 
தத்க்ஷேத்ர விவக்ஷையுள் ப்ரத்யுத்பன்ன நயா பேக்ஷையினால் 
சித்த க்ஷேத்ரத்து ஸித்தராகையினால் அல்ப பஹுத்வ 
மில்லை . 

பூதபூர்வ நயாபேக்ஷையினால் ஜன்ம ஸம் ஹரண பேதத்தி 
னால் க்ஷேத்ர ஸித்தர் இருதரம் . அதில் ஸம் ஹரண ஸித்தரை 
சிலரை பற்ற ஜன்மளித்தர் அஸங்க்யாத குணம் ; கர்மாகர்ம 
பூமி சமுத்ர த்வீப அத ஸ்திர்யக் பேத பின்ன க்ஷேத்ர 
விகல்பத்துள் ஊர்த்வலோக ஸித்தர் சிலரின் அதோ லோக 
ஸித்தர் சிலர் அஸங்க்யாத குணம் ; எல்லாரிலும் சிலர் சமுத்ர 
ஸித்தர் . அவரில் த்வீப சமுத்ர ஸித்தர் அஸங்க்யாத குணம் ; 
மற்றும் அவருள் லவணோததி 

ஸித்தர் சிலர் ; 

அவரில் 
காளோததி ஸித்தர் அஸங்க்யாத குணம் ; அவரின் ஜம்பூத்வீப 
ஸித்தர் அஸங்க்யாத குணம் . அவரில் தாதகி ஷண்ட ஸித்தர் 
அஸ்ங்க்யாத குணம் ; அவரில் புஷ்கரவர த்வீபார்த்த ஸித்தர் 
அஸங்க்யாத குணம் . 

கால விபாகம் உத்சர்ப்பிணி அவசர்ப்பிணி உபய ரஹித 
விகல்பத்தினால் த்ரிவிதமாகும் . அதனுள் எல்லாரிலும் சிலர் 
உத்சர்ப்பிணி சித்தர் . அவரின் அவசர்ப்பிணி ஸித்தர் . விஸே 
ஷாதிகம் . அனுபயஸித்தர் அஸங்க்யாத குணம் . 

வர்த்தமான நயா பேக்ஷையினால் காலம் ஏக ஸமயம் 
ஆகையினால் அல்ப பஹுத்வ மில்லை . கதி அபேக்ஷை யில் 
வர்த்தமான நயத்தின் ஸித்தகதியில் ஸித்தராகையினால் 
அல்ப பஹத்வ மில்லை . பூத விஷய நயாபேக்ஷை யினால் 
அனந்தரம் மனுஷ்ய கதியில் ஸித்தராகையினால் அல்ப பஹுத் 
வமில்லை . கத்யந்தரத்து திர்யக் மனுஷ்ய நாரக தேவகதியின் 
வந்து மனுஷ்யராகி ஸித்தரான க்ரமத்தினால் 

ஒருவரை 
பார்க்க ஒருவர் ஸங்க்யாத குணம் . 

லிங்கத்தில் வர்த்தமான நயா பேக்ஷை யினால் அபகத 
வேதர் முக்த்த ராகையினால் அல்ப பஹீத்வமில்லை பூத நயா 
பேக்ஷையினால் எல்லாரிலும் சிலர் நபும்ஸக வேத சரஸித்தர் . 
அவரின் ஸ்த்ரீ வேத சரஸித்தர் அஸங்க்யாத குணம் . அவரின் 


766 


குணம் . 


இதரரி 


பும்வே தசர ஸித்தர் அஸங்க்யாத 

தீர்த்தத்தில் 
எல்லாரிலும் சிலர் தீர்த்தகர ஸித்தர் . அவரில் 
அஸங்க்யாத குணம் . 

சாரித்ரத்தில் வர்த்தமான நயாபேக்ஷையினால் ஸித்தருக்கு 
ஸம்யதா ஸம்யத வ்யப்தேஸ மில்லை . ஆகையினால் அல்ப 
பஹுத்வ மில்லை . பூத விஷய நயா பேக்ஷையினால் எல்லார்க் 
கும் . அனந்தரம் யதாக்யாத சாரித்திரத்தினால் ஸித்தராகை 
யினால் அல்பபஹுத்வ மில்லை .. எல்லாரிலும் சில பஞ்ச 
சாரித்ர ஸித்தர் பரிஹார விசுத்தி ரஹித சதுசாரித்ர ஸித்தர் 
அஸங்க்யாத குணம் . ப்ரத்யேக புத்தர் சிலர் : போதித புத் 
தர் அஸங்க்யாத குணம் . 

ஜ்ஞானானு யோகத்து வர்த்தமான நயா பேக்ஷையில் 
கேவலிகள் ஸித்தராகையினால் அல்ப பஹுத்வமில்லை . பூத் 
ப்ரஜ்ஞாப நயா பேக்ஷையினால் அவதி மன : பர்யாயங்களை 
என்றும் எய்தாமல் மதி ஸ்ருதங்களின் ஸித்தரானவர் சிலர் ; 
அவரின் மதி ஸ்ருத மன : பர்யாய போத ஸித்தர் அஸங்க்யாத 
குணம் ; அவரை பற்ற மதிஸ்ருத அவதி மன பர்யய ஜ்ஞான 
ஸித்தர் அஸங்க்யாதகுணம் ; அவரைப்பற்ற மதி ஸ்ருதாவதி 
விபோத ஸித்தர் அஸங்க்யாத குணம் ; அவரை சரமபாவா 
பேக்ஷையின் எல்லோரிலும் சிலர் சதுர் ஜ்ஞான ளித்தர் 
அஸங்க்யாத குணம் ; அவரின் த்ரி ஜ்ஞானஸித்தர் அஸங்க்யாத 
குணம் ; அவரின் த்வி ஜ்ஞான ஸித்தர் ஸங்க்யாத குணம் .. 
அவகாஹன யோகத்து ஜகன்ய அவகாஹன ஸித்தர் . அவரின் 
உத்க்ருஷ்ட்ட அவகாஹன ஸித்தர் அஸங்க்யாத 

குணம் , 
அவரை பார்க்க யவஸித்தர் அஸங்க்யாத குணம் ; அவரை 
பார்க்க அவர் . மத்யாதஸ் தன பாக ஸித்தர் அஸங்க்யாதம் ; 
அவரைப்பற்ற அவர் மத்யோர்த்த 

ஸ்தித ஸித்தர் 
விஸேஷா திக மாவர் . 

அந்தரானுயோகத்தில் எல்லாரிலும் சிலர் நிரந்தர 
அஷ்ட்ட ஸமய ஸித்தர் ; அவரிலும் சப்த ஷட் பஞ்ச சது 
ஸ்த்ரி த்வி ஸமய க்ரமத்தின் அஸங்க்யாத குணம் ; 

ஸாந்தர ஸித்தர் எல்லாரிலும் சிலர் ; ஷண்மாஸாந்தர 
ஸித்தர் அஸங்க்யாத குணம் ; அவரின் யவ மத்யாந்தர ஸித்தர் 


767 


அஸங்க்யாத குணம் ; அவரை பார்க்க யமத்யாத ஸ்தனானந்தர 
ஸித்தர் அஸங்க்யாத குணம் ; யவமத்யோர்த்த பாக ஸ்தித 
அந்தர ஸித்தர் விஸேஷாதிகர் . 


யுகபதஷ்ட்டோத்தர சதஸங்க்யாத கலித ஸித்தரெல்லாரும் 
சிலரை பார்க்க சப்தோத்தரசத ஸித்தரை தொட்டு பஞ்சாஸத் 
ஸித்தர் அளவும் அனந்த குணம் ஏகோன பஞ்சாதஸஸித் 
தரிலும் தொடங்கி பஞ்சவிம்சதி ஸித்தரளவும் க்ரமத்தின் 
அஸங்க்யாத குணம் , சதுர்விம்சதி ஸித்தாதி ஏகஸித்தாவ 
சமானமளவும் க்ரமத்தின் ஸங்க்யாத குணம் . 


ஸித்தர்கள் சேர்ந்து இருத்தல் : 

ஏகாபவரகாப்யந்தரத்தில் அனேக ப்ரதீப ப்ரகாஸம் 
போலவும் ,உஷ்ட்ர க்ஷர கடத்து மதுப்ரவேசாவகாசம் போலவும் , 
ஏகபூக்ரஹத்து அனேக சங்க பேரிகா ஹளாதி நா தாவகாசம் 
போலவும் , உத்ஸே தகனாங்குல அஸங்க்யேயபாக ப்ரமாண 
ஏக நிகோத சரீரத்து ப்ரதி பரமாணுவும் , சர்வ விஸ்ரோபசய 
ஸஹிதம் ஒளதாரிக தைஜஸ கார்மண வர்கணாஸம் யுக்த்தமும் 
அதீத கால ஸித்தராசி அனந்த குணமான சூஷ்ம நிகோத 
ஜீவன்களுக்கும் அவகாசம் கடிப்பது போல , அமூர்த்தரான 
ஸித்தபரமேஷ்ட்டிகள் ஒருவரிருப்பிடத்தின் அனந்த ஸித்தருக்கு 

உண்டாகையினால் மனுஷ்ய க்ஷேத்ர மாத்ர 
ஸித்தி க்ஷேத்ரத்தில் அனந்த ஸித்தருக்கு அவகாசம் கடிக்கு 
மென்று நிச்சயிப்பது . 


அவகாசம் 


ஸத்பிரரூபணமும் திரிபங்கியும் 


இந்த உபயோகாதிகாரத்து ஆலாபம் சொல்லுமிடத்து 
ஜ்ஞாநோப யோகத்திற்கு ஜ்ஞான மார்கனையிலும் தர்சனோப 
யோகத்திற்கு தர்சன மார்கணையிலும் சொன்னாப் போல 
வாகும் . பந்தோதய உதீரண ஸத்வ ப்ரக்ருதிகளும் உபயோகத்து 
சொன்னாப் போல வாகும் . 


மற்றும் ப்ரஸங்கத்தினால் ஸங்க்யா க்ஷேத்ராதி அஷ்ட்டாதி 
கார ஸ்வரூபநிரூபணம் : 


768 


சூளிகா ரூபத்தினால் விஸேஷவ்யாக்யானத்தின் ஸத் 
சங்க்யா , க்ஷேத்ர , ஸ்பர்சன , காலாந்தர , பாவால்பஹுத்வம் 
என்ப எட்டு அதிகாரங்களை சொல்லுவது . 

என்னென்றால் , ஸத் ப்ரரூபண நிரூபணம் : 
சம்க்ஷேபம் ஓகம் சாமான்யம் என்ப 

என்ப இவை தர்சனசாரித்ர 
மோஹநீயோகோத்பூத குண ஸ்தான பர்யாய சப்தங்கள் . 

விஸ் தாரம் ஆதேஸம் விஸேஷம் என்ப இவை நிஜநிஜ 
நாம வ்யவஹாரோத் பாதக கர்ம ஜனித மார்கணா ஸ்தானத் 
தின் பர்யாய சப்தங்கள் என்றறிவது . 

சாமான்யமும் விஸேஷமும் என்று ஸத் ப்ர ரூபணம் த்விதம் . 
சாமான்யோக்த்தியின் அஸ்தி மித்யாத்ருஷ்ட்டி என்றும் 
ஸாஸாதண ஸம்யக்த்ருஷ்ட்டி என்றும் வேறு வேறு சொல்வது 
விஸேஷோக்த்தியினால் , 


ப்ரரூபண விவரம் 

கத்யனுவாதத்து நரக கதி சப்த ப்ரத்வியிலும் முதல் 
நான்கு குண ஸ்தானமும் உள , திர்யக்கதியில் ஐந்தும் மனுஷ்ய 
கதியில் பதிநாலும் உள . தேவகதியில் நாலும் உள . 

இந்தரியானுவாதத்தில் ஏகேந்த்ரியாதி சதுரிந்த்ரியாதி 
பர்யந்தம் மித்யாத்வம் ஒன்றும் உள . பஞ்சேந்த்ரியங்களுள் 
பதினான்கு குண ஸ்தானம் உள . 


காயானுவாதத்தின் ப்ரத்வீகாயாதி வனஸ்பதியந்த பஞ்ச 
காயங்களுள் ஒன்றே மித்யாத்ருஷ்ட்டி குணஸ்தானம் : த்ரஸ 
காயங்களுள் பதினாலும் உள . 


யோகானுவாதத்தின் மூன்று யோகங்களுள் பதின்மூன்று 
குணஸ்தானம் ஆகும் . அதின்மேல் அயோகி கேவலி. 
வே தானு வாதத்தின் த்ரி வேதங்கள் மித்யாத்ருஷ்ட்யாதி 

அனிவ்ரத்தியளவுமாம் . அபகதவே தத்துள் பாதர 
அனிவ்ரத்யாதி அயோக கேவலி அந்த்ய 

அந்த்ய குணஸ் தானங்கள் 
வரையுமாம் . 


பாதர 


769 


மான 


பா தர 


மன : 


கஷாயானுவாத்தின் க்ரோத 

மாயா கஷாயங்கள் 
மித்யாத்ருஷ்ட்யாதி அனிவ்ரத்தி 

ஸ்தானமளவும் . 
லோபகஷாயம் மித்யாத்ருஷ்ட்யாதி 

சூஷ்ம சாம்பராயம் 
வரையுண்டு ; உபசாந்த கஷாயனும் க்ஷணகஷயானும் ஸயோக 
கேவலியும் அயோக கேவலியும் என்ப இவர் அகஷாயங்கள் . 

ஜ்ஞானானுவாதத்தின் மதி அஜ்ஞான ஸ்ருத அஞ்ஞான 
விபங்க ஜ்ஞானங்களுள் முதல் இரண்டு குணஸ்தானமும் மிஸ்ர 
ஜ்ஞானத்தில் மிஸ்ர குணஸ்தானம் , ஸஜ்ஞான த்ரயத்துள் 
அஸம்ய தாதி r ண கஷாய பர்யந்தமும் , 

பர்யாய 
ஜ்ஞானத்துள் அப்ரமத்தாதி r ண 

கஷாய பர்யந்தமும் , 
கேவல ஜ்ஞானம் ஸயோகி கேவலியும் அயோகி கேவலியு 
மாகும் . 

ஸம்யம அனுவாதத்தின் ப்ரமத்தாதி அயோக கேவலி 
அவஸானரெல்லாம் ஸம்யதரே ; சாமாயிக க்ஷேதோபஸ்தாபன 
விசுத்தி ப்ரமத்தின் முதல் அனிவ்ரத்தி வரையிலும் ; பரிஹார 
சுத்தி ப்ரமத்தர் அப்ரமத்தரிலும் , சூக்ஷ்ம சாம்பராய குணஸ் 
தான மொன்றுள் சூக்ஷ்ம சாம்பராய ஸம்யதமும் , யதாக்யாத 
ஸம்யதம் உபசாந்த கஷாயாதி அயோக கேவலி பர்யந்த 
மாவர் ; ஸம்யதா அஸம்ய த 

ஸ்தானத்துள் ஸம்யத 
அஸம்யத ராவர் ; அஸம்யதர் மித்யாத்ருஷ்ட்யாதி அவிரத 
ஸம்யக் த்ருஷ்ட்டி குணஸ்தானம் வரையளவும் . 

தர் சனானுவாதத்தின் சக்ஷு தர்சனம் அசக்ஷ தர்சனங் 
களுள் மித்யாத்ருஷ்ட்யாதி க்ஷணகஷாய அந்த்யம் 
உள்ளர் ; அவதி தர்சனத்துள் அவிரத ஸம்யக்த்ருஷ்ட்யாதி 
r ணகஷாய அந்த்யம் வரை உள்ளர் . கேவல தர்சனத்துள் 
ஸயோகி அயோகி கேவலியு மாகும் , 

லேஸ்யானு வாதத்துள் க்ருஷ்ண நீல கபோத லேஸ்யை 
களில் முதல் நான்கு குணஸ்தானமளவும் , தேஜபத்மைகள் 
அப்ரமத்த அந்தமும் , சுக்ல லேஸ்யை ஸயோகி கேவலி 
அந்தமும் , லேஸ்யா ரஹிதர் அயோகி கேவலிகள் . 


குண 


வரை 


பவ்யானுவாதத்தின் பவ்யர் சதுர்தஸ குணஸ்தானமும் 
அபவ்யர் முதல் குணஸ்தானங்களுள் நிலைப்பர் . 


770 


ஸம்யக்த்வானுவாதத்தின் க்ஷாயிக ஸம்யக்த்வத்துள் 
அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்யாதி அயோக கேவலி அந்த்ய குண 
ஸ்தானங் களாகும் ; வேதக ஸம்யக்த்வத்துள் அவிரதஸம்யக்த் 
ரஷ்ட்யாதி அப்ரமத்த அவஸான குண ஸ்தானங்க ளாகும் ; 
ஔபசம 

ஸம் யக்த்வத்துள் அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்யாதி 
உபசாந்த கஷாயாந்த குணஸ்தானங்க ளாகும் ; ஸாஸாதன 
ஸம்யக்த்ருஷ்ட்டி, ஸம்யக்மித்யாத்ருஷ்ட்டியும் , 

மித்யாத் 
ருஷ்ட்டியும் ஸ்வகீ ஸ்வகீய குண ஸ்தானம் நிலைப்பர் . 


ஸம்ஜ்ஞா நுவாதத்தின் ஸம்ஜ்ஞிகளில் மித்யாத்ருஷ்ட் 
யாதி க்ஷணகஷாயாந்த குண ஸ்தானங்க ளுள்ளது ; அஸம்ஜ்ஞி 
களில் மித்யாத்ருஷ்ட்டி குண ஸ்தானம் ஒன்றே யாகும் . தத் 
உபய வ்யபதேஸ ரஹிதர் ஸயோக கேவலியும் அயோக கேவலி 
யும் மென்றறிவது . 


ஆஹாரானுவாதத்தின் ஆஹாரகரிடத்தில் மித்யாத்ர 
ஷ்ட்யாதி ஸயோக கேவலி அந்தமும் , அனாஹாரகரிடத்தில் 
விக்ரஹகதி கத மித்யாத்ரஷ்ட்டியும் , ஸாஸாதன ஸம்யக்த்ரு 
ஷ்ட்டியும் , அஸம் யத ஸம்யக்த்ருஷ்ட்டியும் , ப்ரதர லோக பூரண 
சமுத்காத ஸயோக கேவலியும் , அயோக கேவலியும் 
ஸித்தருமாவர் . குண ஸ்தானாதீத ஸித்த பரமேஷ்ட்டிகளே , 


ஸத்ப்ரரூபணை சொல்லப்பட்டது . 


ஸங்க்யா ப்ரரூபணை நிரூபணம் : 

ஸங்க்யா ப்ரரூபணை நிரூபிக்கப்படும் . அது ஸாமான்ய 
விசேஷ விகல்ப்பத்தினால் த்வித மாகும் . அதில் சாமான்யத் 
தினால் , 


( காதை ) 
மிச்சா ஸாவய ஸாஸண மிஸ்ஸா விரதா துவாரணம்தா 

ய ) 
பல்லா ஸங்க்கேஜ்ஜதிமம அசங்க குணம் ஸங்க ஸங்க 

குணம் || ( கோ.ஜீ .624 ) 


771 


மித்யாத்ருஷ்ட்டி 

ஜீவன்கள் 

அனந்தானந்தம் . ஸாஸாதன 
ஸம்யக்த்ருஷ்ட்டிகள் பல்யோபம அஸங்க்யேயபாக ப்ரமாணம் , 
ஸம்யக்த்ருஷ்ட்டிகள் பல்யோபம் அசங்க்யேய பாக ப்ரமாணம் . 
அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டிகள் பல்யோபம அஸங்க்யேய பாக 
ப்ரமாணம் . ஸம்யதாஸம்யதர் பல்யோபம அஸங்க்யேய பாக 
ப்ரமாணம் . ஸம்யதர் கோட்டிப்ரதக்த்வ ஸங்க்யாத ப்ரமாணம் . 
ப்ரதக்த்வ மென்பது ஆகம ஸம்ஜ்ஞை, மூன்று முதல் ஒன்பது 

கோடி கோடி ப்ர தக்த்வ மென்பது . 
என்னெனில் : 


கடையான 


( காதை ) 


திர ஹியஸயணவணவ தீச்சண்ண உதீ அப்பமத்தவே 

கோடி | 
பஞ்சேவய தியன உதீ ணவட்ட பிஸயம் ச்ச உத்தரம் 

பம தே || ( கோ.ஜீ .625 ) 


( வசனம் ) 


5 , 93 , 98 , 206 , 2 , 96 , 99 , 103. ப்ரமத்த ஸம்யதர் . ஐந்து 
கோடியும் தொண்ணூற்றி மூன்று லக்ஷத்து தொண்ணூற்று 
எண்ணாயிரத்து இருநூற்று ஆறு ஆவர் . அப்ரமத்தர் இரண்டு 
கோடியும் தொண்ணூற்று ஆறு லக்ஷமும் தொண்ணூற்று 
ஒன்பதினாயிரத்து நூற்று மூன்று ஆவர் . 

( காதை ) 
ஸோளஸயம் சக்ஷஸம் தீஸம் ச்சத்தீஸம் யஹய பாதாளம் ) 
அடதாளம் க்ஷபண்ணம் க்ஷபண்ணம் ஹோந்தி 

ஹஸமகே || ( கோ . ஜீ . 627 ) 


பத்தீஸம் அடதாளம் சட்டி பாவத்துரீய சுளஸீதி | 
ச்சண்ண ஹீ அட்டுத்தர ஸயமட்டுத்தர ஸயஞ்ச 

போயவ்வம் || ( கோ . ஜீ . 628 ) 
திஸயம் பணிந்தி கேக்ஷ உருத்தர அட்டபஞ்சயம் கே | 
உவஸாமக பரிமாணம் கவகாணம் ஜாண தத்துகுணம் || 

( கோ . ஜீ . 626 ) 


772 


16 , 24 , 30 , 36 , 42 , 48 , 54 , 54 , 32 , 48 , 60 , 72 , 84 , 96 
103 , 108 , 304 , 299 , 608 , 598 . 


( காதை ) 


அட்டேவ ஸயஸஹஸ்ஸா அட்டாண உதீத ஹா 

ஸஹஸ்ஸாணம் ) 
சங்கா ஜோஇ ஜினாணம் பஞ்ச ஸயது வித்தரம் வந்தே || 
8 , 98 , 502 . 


நால்வர் 


உபசமகரும் ப்ரத்யேகப்ரவேஸ சமயங்கள் 
எட்டினுள்ளும் யதாக்ரமத்தினால் ஒருவரும் , இருவரும் , 
மூவரும் , 

மேலும் உத்க்ருஷ்ட்டத்தினால் பதினறுவரும் 
இருபத்தி நால்வரும் , முப்பதின்மர் , முப்பத்தறுவரும் , நாற்பத் 
திருவரும் , நாற்பத்தெண்மரும் ஐம்பத்து 

நால்வரும் , 
ஐம்பது நால் வரும் ஆவர் . தம் தம் காலத்துள் எல்லோருங்கூடி 
முன்னூற்று நால்வர் ஐவரும் உள்ளனர் . 
மேலும் 

நால்வர் க்ஷபகரும் அயோகி கேவலிகளும் 
ப்ரத்யேகம் ப்ரவேஸ ஸமயங்கள் எட்டினுள்ளும் யதாக்ரமத் 
தினால் ஜகன்யத்தின் ஒருவரும் , இருவரும் , மூவரும் மற்றும் 
உத்க்ருஷ்ட்டத்தினால் முப்பத்திருவரும் , நாற்பத்தெண்மரும் , 
அறுபதரும் , மேல் பன்னிருவரும் , மேல் பதினால்வரும் , 
தொண்ணூற்றறுவர் , நூற்று எண்மரும் நூற்று எண்மரும் 
ஆவர் . தம் தம் காலத்துள் எல்லாம் சஞ்சயத்தின் உபசமத் 
தினால் பார்க்க யிருமடி . ஸயோகி கேவலிகளும் ப்ரவேஸத்தின் 
இவ்வண்ணமே . சஞ்சயாபேக்ஷையின் எட்டு 

லக்ஷமும் 
தொண்ணூற்று எண்ணாயிரத்து ஜன்னூத்திருவர் ஆவர் . 

விஸேஷத்தினால் நரக கதியுள் ப்ர தம ப்ரத்வியின் நாரக 
மித்யாத்ருஷ்டிகள் ப்ரதர அசங்கேயபாக ப்ரமித சங்க்யேய 
ஸ்ரேணிமாத்ரம் . ஆனால் தேஸோன கநாங்குல த்விதீய வர்க 
மூல குணித அஸங்க்யேய ஸ்ரேணி ப்ரமாணம் . த்விதீயாதி 
சப்தம ப்ரத்விபர்யந்தமான மித்யாத்ருஷ்ட்டிகளும் ஸ்ரேணி 
அசங்க்யேய பாகப்ரமாணம் , தத்பாகாஹாரமும் அசங்க்யேய 
யோஜன கோட்டி நிசயஜாத ஸ்ரேணி த்வாதஸ தஸாஷ்ட்ட 
க்ஷஷ்ட்ட த்ருதீய த்விதீய வர்க மூலமாகும் . சமஸ்த ப்ரத்வியின் 


773 


ஸாஸாதன ஸம்யக்த்ருஷ்ட்டிகளும் ஸம்யக்மித்யாத்ருஷ்ட்டிகளும் 
அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டிகளும் பல்யோபம அசங்க்யேய பாக 
ப்ரமாணம் , திர்யக் கதியுள் மித்யாத்ருஷ்ட்டிகள் அனந்தானந் 
தம் . அதில் பஞ்சேந்திரியங்களும் பர்யாப்த பஞ்சேந்த்ரியங் 
களும் ஸ்த்ரீ வேதத்தின் பஞ்சேந்த்ரியங்களும் அபர்யாப்த 
பஞ்சேந்த்ரியங்களும் ப்ரதர அசங்க்யேயபாகம் . தத்பாகாஹா 
ரமும் யதாக்ரமத்தினால் ப்ரதராங்குல அசங்க்யேய பாகமும் 
ஷட்சத யோஜன வர்க ப்ரதராங்குல அசங்க்யேய பாகமாகும் . 
ஸாஸாதனனின்றும் ஸம்யதாஸம்யதன் வரை பல்யோபம 
அசங்க்யேய பாகம் . 


பாக 


ப்ரதம 

வர்க 


மனுஷ்ய கதியுள் மனுஷ்ய மித்யாத்ருஷ்டிகள் ஸ்ரேணி 
அஸங்க்யேய 

ப்ரமாணம் . பாகாஹாரமும் அசங்க்யேய 
யோஜன கோடி சயமென்ப அங்குல த்ரதீய வர்க மூல குணித 

மூலமாகும் . மனுஷ்ய பர்யாப்த அபர்யாப்த 
த்வீரூபத்து பஞ்சாவர்காஹத ஷஷ்ட வர்க ப்ரமாணம் . 
மனுஷ்ய ஸ்த்ரீ த்ரீ சதுர் பாக மாத்ரம் . அபர்யாப்த மனுஷ்ய 
பர்யாப்த மனுஷ்ய ஹீன சமஸ்த மனுஷ்யராதி ப்ரமாணம் . 
தேரஸ கோடி தேஸே பாவண்ணம் சாஸனே 

முணேதவ்வா | 
மிஸ்ஸேவிய தத்துகுணம் அஸஞ்சதே ஸத்த கோடி ஸயம் | ! 

( கோ.ஜீ. 642 ) 
( வசனம் ) 
ஸாஸாதன ஸம்யக்த்ருஷ்ட்டிகள் ஐம்பத்து இரண்டு கோடி 
( 52,00,00,000 ) ஸம்யக்மித்யாத்ருஷ்ட்டிகள் தத்விகுணம் 
( 104,00,00,000 ) . 


அஸம்யதஸம்யக்த்ருஷ்ட்டிகள் சப்தசத கோடி ( 700,00,00 , 
000 ) ஸம்யதா ஸம்யதர் பதின்மூன்று கோடி ( 13,00,00,000 ) 
ஆகும் . ப்ரமத்தாதிகள் சாமான்யோக்த்த ப்ரமாணம் , 


தேவகதியில் பவனவாசிக தேவ மித்யாத்ஷ்ட்டிகள் 
கனாங்குல ப்ரதம வர்கமூலஹதாஸங்க்யேய ஸ்ரேணி மாத்ரம் . 
வ்யந்தர தேவ மித்யாத்ருஷ்ட்டிகள் த்ரிசத யோஜன க்ருதி 
ஹத ப்ரதர அஸங்க்யேய பாக ப்ரமாணம் . ஜ்யோதிஷ்க தேவ 


774 


பாக 


மித்யா த்ருஷ்ட்டிகள் த்விசத ஷட் பஞ்சாங்குல க்ருதிஹ ப்ரதர 
அஸங்க்யேய பாக ப்ரமாணம் . சௌதர்ம ஈசான கல்ப தேவ 
மித்யாத்ருஷ்ட்டிகள் கனாங்குல த்ர தீய வர்கமூல குனித 
அஸங்க்யேய ஸ்ரேணி மாத்ரம் . உபரி தன பஞ்ச கல்பயுகல 
மித்யாத்ருஷ்டிகள் யதாக்ரமம் . ஸ்ரேணி 

ஏகா தஸ நவம் 
சப்தம பஞ்சம சதுர்த்த வர்க மூலபாஜித ஸ்ரேணி அஸங்க்யேய 
பாக ப்ரமாணம் . உபரி தனகல்ப யுகளத்தின் நவக்ரைவேயகத் 
தின் தேவ மித்யாத்ருஷ்ட்டிகள் பல்யோபம அஸங்க்யேய 

மாத்ரம் . பவன வாஸிக ப்ரப்ருதி சதுர்ணிகாய தேவ 
கணத்தின் நிகல ஸாஸாதன ஸம்யக் த்ருஷ்ட்டிகளும் ஸம்யக் 
மித்யாத்ருஷ்ட்டிகளும் . அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டிகளும் . 
பல்யோபம அசங்க்யேய பாக ப்ரமாணம் . நவா நுதிசை களிலும் 
நான்கு 

அனுத்தரகளிலும் அஸம் யத ஸம்யக்த்ருஷட்டிகள் 
பல்யோபம அஸங்க்யேய 

ப்ரமாணம் . மனுஷ்ய 
பர்யாப்தரை பார்க்க 

சர்வார்த்த 

ஸித்தியின் தேவ 
அவிரத ஸம்யக்த்ரஷ்ட்டிகள் த்ரிகுணம் சப்தம 
மேலாவர் . 


பாக 


குணம் 


பாக 


இந்த்ரியானுவாதத்தின் ஏகேந்த்ரியங்கள் அனந்தானந்தம் . 
த்வி த்ரி சதுரிந்த்ரியங்களும் ப்ரதர அசங்க்யேய பாக ப்ரமித 
அசங்க்யேய ஸ்ரேணி 

ரூப ப்ர தராங்குல அஸங்க்யேயராக 
பாஜித ப்ரதர அஸங்க்யேய மாத்ரம் . பஞ்சேந்த்ரிய 
மித்யாத்ருஷ்ட்டிகள் ப்ரதராங்குல அஸங்க்யேயபாக பாஜித 

அஸங்க்யேயபாகப்ரமாணம் . ஸாஸாதன ஸம்யக்த் 
ருஷ்ட்யாதி அயோகி கேவலி அவஸான த்ரயோதஸ குணஸ் 
தானங்களுள் சாமான்யோக்த்த ப்ரமாணம் . 


ப்ர தர 


காயானுவாதத்தின் ப்ரத்விகாயிக 

அப்காயிக 

தேஜ: 
காயிக வாதகாயிக ஜீவன்கள் 

அஸங்க்யேய 

லோக 
மாத்ரங்கள் . வநஸ்பதி காயங்கள் அனந்தானந்தங்கள் . த்ரச 
காயங்கள் கணனை பஞ்சேந்த்ரிய ஸங்க்யா சமானம் . 


யோகானுவாதத்தின் சதுர்வித மனோயோக த்ரிவித 
வாக்யோக வைக்ரியிககாய யோகத்தின் மித்யாத்ருஷ்ட்டிகள் 
ப்ரதர அஸங்க்யேயபாகம் . 


775 


தேவ பர்யாப்த மித்யாத்ருஷ்ட்டிராசியின் எட்டு அர்த்தா 
சமூஹத்தினை பாகங்கொண்டு தன் தான் காலத்துக் குணித்து 
ஒழிந்த கதியில் 

ஜீவன்கள் வரவேண்டி விசேஷாதிகம் 


பண்ணுவது . 


வைக்ரியிக மிஸ்ரம் காயயோகத்தின் மித்யாத்ருஷ்ட்டிகள் 
தேவராசியின் அஸங்க்யாத பாகம் , 


ஸத்ய உபய வாக்யோகராசி 
பர்யாப்தகங்கள் அஸங்யாத பாகம் . 


ஸாதிக த்விந்த்ரீயாதி 


ஒளதாரிக 

ஔதாரிகமிஸ்ர கார்மணகாயயோகத்தின் 
ஜீவன்கள் தம் தம் மார்கானுசாரத்தின் அனந்தானந்தங் 
களாம் , 


ஆஹாரக காய யோகங்கள் ஐம்பத்து நால்வர் ஆஹாரக 
மிஸ்ர காய யோகிகள் எழுபத்தெண்மர் . 


நடு நான்கு மனோ வசனங்களும் ஸாஸாதநாதி r ண 
கஷாயாந்தம் ஸேஷ மனோ வசனங்களுக்கும் ஒளதாரிக காயத் 
திற்கும் ஸயோகி அளவும் சாமான்யோக்த்த க்ரமம் . 


காய 


காய 


ஔதாரிகமிஸ்ர கார்மணகாய யோகத்து ஸாஸாதனனும் 
ஸாஸாதன 

ஸம்யத்ருஷ்ட்டியும் அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டி 
யும் பல்யோபம அஸங்க்யேய பாகம் ஸயோக கேவலிகள் 
ஒளதாரிக மிஸ்ர 

யோகத்துள் நாற்பத்திருவர் . 
கார்மான காய யோகத்துள் அறுபதின்மர் வைக்ரீயிக 
யோகங்களுள் ஸாஸா தனனின்றும் அஸம்ய தன்வரை 
பல்யோபம அஸங்க்யேய பாகம் . வைக்ரீயிக மிஸ்ர காயயோகி 
கள் ஸாஸா தன 

ஸம்யக் த்ருஷ்ட்டியும் அஸம்யத ஸம்யக் 
த்ருஷ்ட்டியும் பல்யோபம அஸங்க்யேய பாகம் . அயோகிகள் 
சாமான்யோக்த்த ப்ரமாணம் , 


வேதானுவாதத்தின் ஸ்த்ரீ வேத பும்வேதத்து மித்யாத் 
ருஷ்டிகள் ப்ர தர அஸங்யேயபாக ப்ரமித அஸங்க்யேய ஸ்ரேணி 
ப்ரமாணம் . 

நபும்ஸக வேதத்து மித்யாத்ருஷ்டிகள் 
அனந்தானந்தம் . ஸ்த்ரீ வேதத்துள்ளும் நபும்ஸக வேதத் 


776 


துள்ளும் ஸாஸாதன ஸம்யக் த்ருஷ்டிகளும் ஸம்யக்மித்யா த்ருஷ்டி 
களும் 

ஸம்யதா ஸம்ய தரும் பல்யோபம் அஸங்க்யேயபாக 
மாத்ரம் ப்ரமத்தாதி பாதர அனிவ்ருத்திவரை ஸங்க்யாத 
மானம் . நபும்ஸக வேதத்துள் உபசமகர் ஐவர் , க்ஷபகர் பதின்மர் 
ஸ்த்ரீ வேதத்துள்ளும் பதின்மரும் இருபதும் ஆவர் ஸாஸாதனா 
திகள் ஸாமான்யோக்த்தத்தை பார்க்க அஸங்க்யேய பாகம் 
ஆவர் . 

அசுப வேதத்துள் ஸம்யக் த்வாதி க்ரஹணம் அதி 
துர்லமானதினால் புருஷவேதத்துள் ஸாஸாதனனின்றும் 
அனிவ்ரத்திவரை சமான்யோக்த்த ப்ரமாணம் அபக ததேவர் . 
பாதர 

அனிவ்ருத்தியின் முதல் அயோகி கேவலி 
சாமான்யோக்த்த ப்ரமாணம் . 


வரை 


கஷாயானுவாதத்தின் க்ரோத மான மாயா கஷாயங்களுள் 
மித்யா த்ருஷ்ட்யாதி ஸம்யதாஸம் தன்வரை சாமான்யோக்த்த 
ஸங்க்யா ப்ரமாணம் . ப்ரமத்த ஸம்யதாதி அனிவ்ருத்தி பாதர 
அந்த்யம் வரை ஸங்க்யேய ப்ரமாணம் . லோக கஷாயத்துள் 
மித் யாத்ருஷ்ட்யாதி சூக்ஷ்மசாம்பராயம் 

வரை 

சாமான் 
யோக்த்த ஸங்க்யா ப்ரமாணம் . அதன் மேல் அகஷாயிகள் 
ஸாமான்யோக்த்த ப்ரமாணம் , சுஷாயங்கள் ஆனது உபசாந்த 
கஷாயிகளும் க்ஷணகஷாயரும் ஸயோக கேவலிகளும் அயோக 
கேவலிகளும் சாமான்யோக்த்த ப்ரமாண முள்ளார் . 


ஜ்ஞா நானுவாதத்தின் மதி அஜ்ஞானி ஸ்ருத அஜ்ஞானி 
மித்யாத்ருஷ்ட்டி ஸாஸாதன ஸம்யக் த்ருஷ்ட்டிகளுக்கு ஸாமான் 
யோக்த்த ஸங்க்யை விபங்க ஜ்ஞானி மித்யாத்ருஷ்டிகள் 
ப்ரதர அஸங்க்யேய பாகப்ரமித 

அஸங்க்யேய ஸ்ரேணி 
மாத்ரம் . ஸாஸாதன ஸம்யக் த்ருஷ்ட்டிகள் பல்யோபம அஸங்க் 
யேயபாக ப்ரமாணம் மதிஸ்ருத ஜ்ஞானிகள் அஸம்யத ஸம்யக்த் 
ருஷ்ட்யாதி க்ஷணகஷாய அந்த்யம் வரை சாமான் யோக்த்த 
ப்ரமாணம் . அவதி ஜ்ஞானிகள் அஸம்யதஸம்யக் த்ருஷ்ட்டி 
முதல் ஸம்ய தம்வரை ஸாமான் யோக்த்த ப்ரமாணம் ப்ரமத் 
தாதி க்ஷணகஷாயாந்தம் வரை ஸங்க்யாத ப்ரமாணம் மன : 
பர்யய ஜ்ஞானிகள் ப்ரமத்த ஸம்யதாதி க்ஷணகஷாயம் வரை 
ஸங்க்யாத ப்ரமாணம் . 


777 


மன : 


மன : பர்யய ஜ்ஞானோபேத உபசமகர் என்று இவர் 
அவதிஜ்ஞான சமன் வித உபசமகர் பதின்மர் . அவதி ஜ்ஞான 
சமன் வித க்ஷபகர் இருபத்தெண்மர் . உபய ஞானோபேத 
உபசமகர் சங்க்யாத குணம் . உபய ஜ்ஞான க்ஷபகர் அஸங்க் 
யாத குணம் . 

பர்யய ஜ்ஞானோபேத அப்ரமத்த 
ஸம்யதர் ஸங்க்யாத குணம் . அவதி ஜ்ஞான ஸஹித அப்ர 
மத்தர் விஸேஷாதிகம் மன : பர்யய ஜ்ஞான ஸமன்வித 
ப்ர மத்த ஸம்யதர் விளேஷாதிகம் . அவதி ஜ்ஞான சம்யுக்த்த 
ப்ரமத்த ஸம்யதர் விஸேஷாதிகம் . இவர் நிர்ணயம் உபசம 
க்ஷபக ஸ்ரேணி நிருபண பக்ஷ ஸித்தாந்தத்துள் அறிவது . 

கேவலஜ்ஞானானுவாதத்தின் ஸயோகி கேவலியும் அயோகி 
கேவலியும் சாமான்யோக்த்த ப்ரமாணம் . ஸம்யமானுவாதத் 
தின் சாமாயிக ச்சேதோபஸ்தாபனா சுத்தி சம்யத ப்ரமத்தாதி 
பாதர அனிவ்ருத்திவரை சாமான்யோக்த்த ப்ரமாணம் . பரி 
ஹாரவிசுத்தி ஸம்யத ப்ரமத்தரும் அப்ரமத்தரும் த்ரிரூபோன 
சப்த ஸஹஸ்ர சங்க்யா த மாத்ரம் . சூஷ்ம சாம்பராய சுத்தி 
ஸம்யதரும் யதாக்யாத விஹாரசுத்தி ஸம்ய தரும் ஸம்யதா 
ஸம்ய தரும் அஸம்யதரும் சாமான்யோக்த்த ஸங்க்யாத 
ப்ரமாணம் . 

தர்சனானுவாதத்தின் சக்ஷதர்சனோ பேத மித்யாத்ரஷ்ட் 
டிகள் ப்ரதர அஸங்க்யேய பாகப்ரமித அஸங்க்யேய ஸ்ரேணி 
ப்ரமாணம் , அசக்ஷ தர்சனோபேத மித்யாத்ருஷ்ட்டிகள் அனந்த 
தானந்தம் . இரண்டிலும் ஸாஸாதனாதி r ணகஷாயாந்தம் 
வரை சாட்ான்யோக்த்த ப்ரமாணம் . அவதிதர்சினிகள் அவதி 
ஜ்ஞானிகள் கேவலிதர்சினிகள் கேவலஜ்ஞானிகள் ஸங்க்யை 
யினை அடைவர் . 


லேஸ்யானுவாதத்தின் க்ருஷ்ண நீல கபோத லேஸ்யைகளுள் 
மித்யாத்ருஷ்ட்யாதி அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டிவரை சாமான் 
யோக்த்த ப்ரமாணம் . தேஜ : பத்ம லேஸ்யைகளுள் மித்யாத் 
ருஷ்ட்யாதி ஸம்யதாந்த்யம்வரை ப்ரதர அசங்க்யேய பாக 
ப்ரமித சங்க்யேய ஸ்ரேணி மாத்ரம் . அதில் தேஜோ லேஸ்யோ 
பேத மித்யாத்ருஷ்ட்டிகள் ஜ்யோதிஷ்க பர்யாப்தரைப்பார்க்க 


178 


சாதிகம் . பத்மலேஸ்யோபேதர் தத் சங்க்யாத பாகம் . ப்ரமத் 
தர் அப்ரமத்தர் சங்க்யாதம் . சுக்ல லேஸ்யையுள் மித்யாத் 
ருஷ்ட்யாதி ஸம்யதா ஸம்யதம் வரை பல்யோபம அசங்க்யேய 
பாகம் . ப்ரமத்தர் அப்ரமத்தர் சங்க்யாதம் . அபூர்வகரணாதி 
ஸயோகிகேவலி அவஸானம் வரை சாமான் யோக்த்த 
ப்ரமாணம் . 

பவ்யானுவாதத்தின் பவ்யருள் மித்யாத்ருஷ்ட்யாதி 
அயோகி கேவலி அவஸானம் வரை 

சாமான் 

யோக்த்த 
ப்ரமாணம் . அபவ்யர் அனந்தானந்தம் . 

ஸம்யக்த்வானுவாதத்தின் க்ஷாயிக ஸம்யக் த்ருஷ்ட்டிகளுள் 
அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டிகளுள் பல்யோபம அசங்க்யேய பாக 
ப்ரமாணம் . ஸம்யதா ஸம்யதாதி உபசாந்த கஷாயாந்தம் வரை 
சங்க்யாதம் க்ஷபகர் நால்வரும் ஸயோகிகேவலியும் அயோகி 
கேவலியும் சாமான்யோக்த்த ப்ரமாணம் . 

க்ஷாயோபசமிக 
ஸம்யக் த்ருஷ்ட்டிகள் அஸ்ம்யதாதி அப்ரமத்த அவஸானம் வரை 
சாமான்யோக்த்த ப்ரமாணம் . ஔபசமிக ஸம்யக் த்ருஷ்ட்டிகள் 
அஸம்யதாதி ஸம்யதாஸம்யதம் வரை 

பல்யோபம் 
அசங்க்யேய பாகமாத்ரம் . ப்ரமத்த அப்ரமத்த ஸம்யதர் 
சங்க்யாத ப்ரமாணம் . நால்வர் உபசமகரும் சாமான்யோக்த்த 
ப்ரமாணம் ஸாஸாதன ஸம்யக்த்ருஷ்ட்டியும் ஸம்யக்மித்யாத் 
ருஷ்ட்டியும் மித்யாத்ருஷ்ட்டியும் சாமான்யோக்த்த ப்ரமாணம் . 

ஸம் ஜ்ஞானுவாதத்தின் ஸம்ஜ்ஞிகள் மித்யாத்ருஷ்ட்யாதி 
r ணகஷாபர்யந்தம் வரை சக்ஷ தர் சனிகள் போல் ப்ரமாணம் 
அஸம்ஜ்ஞி மித்யா த்ருஷ்ட்டிகள் அனந்தானந்தம் . ததுபய 
வ்யபதேஸ விரஹிதர் சாமான்யோக்த்த ப்ரமாணம் . 


ஆஹாரானுவாதத்தின் 

ஆஹாரக மித்யாத்ருஷ்ட்யாதி 
ஸயோக கேவலி அந்த்யம் வரை சாமான்யோக்த்த ப்ரமாணம் . 
அனாஹாரகருள் மித்யாத்ருஷ்ட்டியும் 

ஸாஸாதனஸம்யக்த் 
ருஷ்ட்டியும் அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டியும் சாமான்யோக்த்த 
ப்ரமாணம் . ஸயோகி 

கேவலிகள் 

அறுபதின்மர் அயோகி 
கேவலிகள் சாமான்யோக்த்த ப்ரமாணம் . 


இது ஸங்க்யா நிரூபணம் சொல்லப்பட்டது . 


779 


க்ஷேத்ர நிர்ணய நிரூபணம் : 
க்ஷேத்ரம் நிரூபிக்கப்படும் . அது சாமான்ய 

விஸேஷ 
விகல்பத்தினால் இரண்டு விதம் . சாமான்யத்தினால் க்ஷேத்ரம் 
மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கு சர்வலோகம் . ஸாஸா தனாதி 
அயோக கேவலி அந்த்ய குண ஸ்தானவர்த்திகளுக்கு லோக 
சங்க்யேய பாகம் ஸயோக கேவலிக்கு லோக அஸங்க்யேய 
பாகமும் சங்க்யேய பாகமும் சர்வலோகமும் மேலாகும் . 

விஸேஷத்தினால் , கத்யனுவாதத்தின் நரக கதியில் சதுர் 
குண 

ஸ்தானவர்த்திகளான எல்லா ப்ரத்வியின் நாரகர்க்கே 
லோக அசங்க்யேயபாகம் . திர்யக் கதியுள் மித்யாத்ருஷ்ட்யாதி 
ஸம்யதாஸம்யதாந்த்ய திர்யக் ஜீவன்களுக்கு சாமான்யோக்த்த 
க்ஷேத்ரம் . மனுஷ்ய கதியுள் 

கதியுள் மித்யாத்ருஷ்ட்யாதி அயோக 
கேவலி அவஸாமனமான மனுஷ்யருக்கு லோக அசங்க்யேய 
பாகம் . ஸயோகி கேவலிகளுக்கு சாமான்யோக்த்த க்ஷேத்ரம் 
தேவகதியில் சதுர் 

ஸ் தான 

வர்த்திகளான எல்லா 
தேவர்களுக்கும் லோக அசங்க்யேய பாகம் . 


குண 


இந்த்ரியானுவாதத்தின் ஏகேந்த்ரியங்களுக்கு சர்வ லோக 
க்ஷேத்ரம் . விகலேந்த்ரியங்களுக்கு லோக அசங்க்யேய - பாகம் 
பஞ்சேந்த்ரியங்களுக்கு மனுஷ்ய சங்க்யா ப்ரமாண க்ஷேத்ரம் . 


காயானுவாதத்தின் ப்ரத்வீகாயிகாதி வனஸ்பதிகாயிகா 
அந்த்யமான பஞ்ச ஸ்தாவரகாயங்களுக்கு சமஸ்த லோகம் . 
த்ரஸ காயங்களுக்கு பஞ்சேந்த்ரிய சங்க்யா ப்ரமாண க்ஷேத்ரம் . 


யோகானுவாதத்தின் வாக்மனோ யோகிகளுக்கு மித்யாத் 
ருஷ்ட்யாதி ஸயோகி கேவலி வரை லோக அசங்க்யேய பாகம் . 

காய யோகத்துள் மித்யாத்ருஷ்ட்யாதி ஸயோகி கேவலி 
அவஸான குண ஸ்தானவர்த்திகளுக்கும் அயோகி கேவலி 
களுக்கும் சாமான்யோக்த்த க்ஷேத்ரம் . 

வேதானுவாதத்தின் ஸ்த்ரீ புருஷ வேதங்களுக்கு மித்யா 
த்ருஷ்ட்யாதி பாதர அனிவ்ருத்திவரை லோக அசங்க்யேய 
பாகம் . மித்யாத்ருஷ்ட்யாதி பா தர அனிவ்ருத்தி வரையான 


780 


அபகத 


நபும் கை வேதிகளுக்கும் 
யோக்த்த க்ஷேத்ரம் . 


வேதிகளுக்கும் சாமான் 


கக்ஷாயானுவாதத்தின் மித்யாத்ருஷ்ட்யாதி 

பாதர 
அனிவ்ருத்தி வரை ப்ரவர்த்தமான க்ரோதமான மாய கக்ஷாயங் 
களுக்கும் ப்ரதம குணஸ்தானாதி சூக்ஷ்மசாம்பராய 
ஸ்தான அந்த்யம் வரை வர்த்திக்கின்ற லோப கஷாயங் 
களுக்கும் அகஷாயங்களுக்கு சாமான்யோக்த்த க்ஷேத்ரம் . 


குண 


ஜ்ஞானானுவாதத்தின் மதி அஜ்ஞானி ஸ்ருத அஜ்ஞானி 
களான மித்யாத்ருஷ்ட்டி ஸாஸாதன ஸம்யக் த்ருஷ்ட்டிகளுக்கு 
ஸாமான் யோக்த்த க்ஷேத்ரம் . 


விபங்க ஜ்ஞான மித்யாத்ருஷ்ட்டிகள் ஸாஸாதன 
ஸம்யக் த்ருஷ்ட்டிகளுக்கு லோக அசங்க்யேய பாகம் . அவிர த 
ஸம்யக்த்ருஷ்ட்யாதி r ணகஷாயாந்தம் வரை ப்ரவர்த்தமான 
ஆபினி போதிக ஸ்ருதானி விஜ்ஞானிகளுக்கு ப்ரமத்த க்ஷண 
கஷாய அவசானம் வரை வர்த்திக்கின்ற மனபர்யய ஜானி 
களுக்கும் ஸயோக கேவலிக்கும் சாமான்யோக்த்த க்ஷேத்ரம் . 


ஸம்யமானுவாதத்தின் ப்ரமத்தாதி சதுர்குண ஸ்தான 
வர்த்தி சாமாயிக ச்சேதோபஸ்தாபன சுத்தி ஸம்யமத்திற்கும் 
ப்ரமத்த அப்ரமத்த குண ஸ்தானவர்த்தி பரிஹார விசுத்தி 
ஸம்யமத்திற்கும் சூஷ்ம சாம்பராய குணஸ் தானவர்த்தி சூஷ்ம 
சாம்பராய ஸம்யமத்திற்கும் உபசாந்த கஷாயாதி சதுர்குணஸ் 
தானவர்த்தி யதாக்யாத விஹார சுத்தி ஸம்யமத்திற்கும் 
ஸம்யதற்கும் மித்யாத்ருஷ்ட்யாதி சதுர் குணஸ்தான வர்த்தி 
ஸ்தித அளம்யமத்திர்க்கும் சாமான்யோக்த்த க்ஷேத்ரம் . 


தர்சனானுவாதத்தின் சக்ஷதர் சனிகளுக்கு மித்யாத் 
ருஷ்ட்யாதி க்ஷண கஷாயம் வரை லோக அசங்க்யேய பாகம் 
அசக்ஷ தர்சனிகளுக்கு மித்யாத்ருஷ்ட்யாதி க்ஷண கஷாய 
அவஸானம் 

வரை சாமான்யோக்த்த க்ஷேத்ரம் . 
தர்சனிகளுக்கு அவதி ஜ்ஞானிகள் போல கேவல தர்சனிகளுக்கு 
கேவல ஜ்ஞானிகள் போல் க்ஷேத்ரம் . 


அவதி 


781 


வரை 


லேஸ்யானு வாதத்தின் க்ருஷ்ண நீல கபோத லேஸ்யை 
சளுக்கு 

மித் யாத்ருஷ்ட்யாதி அளம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டி 
களுக்குள் வரை சாமான்யோக்த்த க்ஷேத்ரம் . தேஜ: பத்ம 
லேள்யைகளுக்கு மித்யாத்ருஷ்ட்யாதி அப்ரமத்த அந்த்யம் 
லோக 

அசங்க்யேய பாகம் சுக்ல லேஸ்யைகளுக்கு 
மித்யாத்ருஷ்ட்யாதி க்ஷணகஷாய அவசானம் வரை லோக 
அலங்க்யேய பாகம் . ஸயோகி கேவலிகளுக்கும் அலேஸ்யோ 
பேதர்க்கும் சாமான் யோக்த்த க்ஷேத்ரம் . 

பவ்யானுவாதத்தின் பவ்யர் பதினால்வருக்கு சாமான் 
யோக்த்த க்ஷேத்ரம் . அபவ்யவருக்கு சர்வ லோகம் . 

ஸம்யக்த்வானுவாதத்தின் அவிரத ஸம்யக்த்ருஷ்ட்யாதி 
அயோகி கேவலி அந்த்ய குணஸ்தானவர்த்தி க்ஷாயிக ஸம்யக் 
த்ருஷ்ட்யாதிட்டிகளுக்கும் , அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்யாதி 
அப்ரமத்த குணஸ்தான வர்த்தி க்ஷாயோப சமிக ஸம்யக் 
த்ருஷ்டிகளுக்கும் அஸம்யத ஸம்யக்ருஷ்ட்யாதி உபசாந்த 
கஷாய அவஸானம் ப்ரவர்த்தமான ஒளபசமிக ஸம்யக்த்ருஷ்டி 
களுக்கும் மித்யாத்ருஷ்டி ஸாஸாதன ஸம்யா த்ருஷ்டிசளுக்கும் 
ஸம்யக் மித்யாத்ருஷ்டிகளுக்கும் சாமான் யோக்த்த க்ஷேத்ரம் , 

ஸம்ஜ்ஞானுவாதத்தின் ஸம்ஞைகளுக்கு சக்ஷதர்சன 
நீயத்தின் போல் , அஸம்ஜ்ஞிகளுக்கு சர்வலோகம் . தத் உபய 
வ்யபதேஸ ரஹிதர்க்கு சாமான்யோக்த்த க்ஷேத்ரம் . 

ஆஹாரானுவாதத்தின் ஆஹாரகர்க்கு மித்யாத்ருஷ்ட்யாதி 
r ணகஷாய அந்த்யம் வரை சாமான்யோக்த்த க்ஷேத்ரம் , 
ஸயோகி கேவலிகளுக்கு லோக அசங்க்யேயபாகம் . அனாஹார 
கரான 

மித்யாஸாஸாதன ஸம்யக்ருஷ்ட்டியும் அஸம்யத 
ஸம்யக்ருஷ்ட்டியும் அயோகி கேவலியும் என்ப இவருக்கு 
சாமான்யோக்த்த க்ஷேத்ரம் . ஸயோகி கேவலிகளுக்கு லோக 
அசங்க்யேய பாகமும் சர்வ லோகமும் மேல் க்ஷேத்ரம் . 

இவை க்ஷேத்ர நிர்ணயம் சொல்லப்பட்டது . 
ஸ்பர்சன ப்ரரூபண நிரூபணம் : 
ஸ்பர்சனம் நிரூபிக்கப்படும் . அது 

சாமான்ய 

விஸேஷ 
விகல்பத்தினால் இரண்டு வித மாகும் . அதில் சாமான்யத்தி 


782 


னால் மித்யாத்ருஷ்ட்டிகளால் சர்வ லோகமும் 

தீண்டப் 
பட்டது . ஸாஸா தன ஸம்யக் த்ருஷ்டிகளால் லோக அசங்க்யேய 
பாகமும் , தேஸோன லோகனாதி அஷ்ட்ட த்வாதஸ சதுர் தஸ 
பாகமும் தீண்டப்பட்டது . ஸம்யக்மித் யாத்ருஷ்டி அஸம்யத 
ஸம்யக்த்ருஷ்டிகளினால் லோக அஸங்க்யேயபாகமும் தேஸோன 
அஷ்ட்ட சதுர்த்தஸ பாகமும் தீண்டப்பட்டது , ஸம்யதாஸம்ய 
தரினால் லோக அசங்க்யேய பாகமும் மேலும் தேஸோன 
ஷட் சதுர்தஸ பாகமும் தீண்டப்பட்டது . ப்ரமத்த ஸம்யதாதி 
அயோககே வலி அவஸான குணஸ் தானவர்த்திகளுக்கு திட்டம் 
க்ஷேத்ரத்து போலாகும் . 


விஸேஷத்தின் , கத்யானுவாதத்தினால் நரக கதியுள் ப்ரதம 
ப்ருத்வியுள் சதுர் குணஸ் தானவர்த்தியான லோக அசங்க்யேய 
பாகம் தீண்டப்பட்டதாகும் . த்விதீயாதி ஷஷ்ட்டாந்த 
ப்ருத்விகத மித்யாத்ருஷ்ட்டி. ஸாஸா தன ஸம்யக்த்ருஷ்ட்டிகளி 
னால் லோக அசங்க்யேய பாகமும் தேஸோன ஏக த்வி த்ரி சது : 
பஞ்ச சதுர்தஸ பாகமும் தீண்டப்பட்டது . ஸம்யக்மித்யாத் 
ருஷ்ட்டி அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிகளினால் லோசு 
அசங்க்யேய பாகம் . சப்தம ப்ருத்வியின் மித்யாத்ருஷ்ட்டி 
களினால் லோக அசங்க்யேய பாகம் , தேஸோன ஷட் சதுர்தஸ 
பாகம் . மேலும் ஒழிந்த மூவரினால் லோக அசங்க்யேய பாகம் 
தீண்டப்பட்டது. 


திர்யக் கதியுள் திர்யக் மித்யாத்ருஷ்ட்டிகளினால் சர்வ 
லோகம் தீண்டப்பட்டது ஸாஸாதன 

ஸம்யக் த்ருஷ்ட்டி 
களினால் லோக அசங்க்யேய பாகமும் தேஸோன சப்த சதுர் 
தஸபாகமும் மேலும் ஸம்யக்மித்யாத்ருஷ்ட்டிகளினால் லோக 
அசங்க்யேயபாகமும் அஸம்யத ஸம்யக்மித்யாத்ருஷ்ட்டிகளி 
னால் ஸம்யதா ஸம்ய தரினால் லோக அசங்க்யேய பாகமும் 
தேஸோன ஷட் சதுர் தஸபாகமும் மேலும் தீண்டப்பட்டது . 


சர்வ 


மனுஷ்யகதியுள் மனுஷ்ய மித்யாத்ருஷ்ட்டிகளினால் லோக 
அசங்க்யேய பாகமும் 

லோகமும் தீண்டப்பட்டத . 
ஸாஸாதன ஸம்யக் த்ருஷ்ட்டிகளினால் லோக அசங்க்யேய 
பாகமும் தேஸோன சப்த சதுர்தஸ பாகமும் மேலும் ஸம்யக் 


783 


மித்யாத்ருஷ்ட்யாதி அயோக கேவலி அந்த்யம்வரை க்ஷேத்ரத்து 
போல் ஸ்பர்சனம் . 

தேவகதியும் தேவமித்யாத்ருஷ்ட்டி ஸாஸாதன ஸம்யக் 
த்ருஷ்ட்டிகளினால் லோக அசங்க்யேயபாகமும் 

அசங்க்யேயபாகமும் தேஸோன 
அஷ்ட்ட நவ சதுர்தஸபாகமும் மேலும் ஸம்யக்மித்யாத்ருஷ்ட் 
யாதி அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிகளினால் லோக அசங்க்யேய 
பாகமும் தேஸோன அஷ்ட்ட சதுர்தஸபாகமும் தீண்டப் 
பட்டது , 
இந்த்ரியானுவாதத்தின் ஏகேந்த்ரியங்களினால் 

சர்வ 
லோகமும் தீண்டப்பட்டது . விகலேந்த்ரியங்களினால் லோக 
அசங்க்யேய பாகமும் சர்வலோகமும் பஞ்சேந்த்ரிய மித்யாத் 
ருஷ்ட்டிகளினால் லோக அசங்க்யேய பாகமும் தேஸோன 
அஷ்ட்ட சதுர்தஸ பாகமும் மேலும் ஸாஸா தன ஸம்யக்த் 
ருஷ்ட்யாதி அயோகி கேவலி அந்த்யம் வரை சாமான்யோக்த்த 
ஸ்பர்சனம் . 


காயானுவாதத்தின் பஞ்ச 

ஸ் தாவர 

காயங்களினால் 
சர்வலோகம் . த்ரஸ காயங்களினால் பஞ்சேந்த்ரியங்கள் 
போல் தீண்டப்பட்டது . 


யோகானுவாதத்தின் வாக் மானஸயோகி மித்யாத்ருஷ்ட்டி 
களினால் லோக அசங்க்யேய பாகமும் தேஸோன அஷ்ட்ட 
சதுர்தஸபாகமும் சர்வலோகமும் மேல் ஸாஸா தன ஸம்யக் த்ரு 
ஷ்ட்யாதி ஸம்யதாஸம்யத குணஸ் தானம் வரை 

சாமான் 
யோக்த்த ஸ்பர்சன மாகும் . ப்ரமத்த ஸம்யதாதி ஸயோகி 
கேவலி அவஸானம் லோக அசங்க்யேய பாகமும் ஸ்பர் சனமு 
மாகும் . மித்யாத்ருஷ்ட்யாதி ஸயோக கேவலி அவஸானம் 

யோகிகளுக்கும் அயோக கேவலிகளுக்கும் சாமான் 
யோக்த்த ஸ்பர்சன மாகும் . 

வேதானுவாதத்தின் ஸ்த்ரீ புருஷ வேதத்துள் மித்யாத்ரு 
ஷ்ட்டிகளினால் லோக அங்க்யேய பாகமும் தேஸோன 
அஷ்ட்ட சதுர் தாடி பாகமும் சர்வலோகமும் மேல் தீண்டப் 
பட்டது . ஸாஸா தன ஸம்யக்த்ருஷ்ட்டிகளினால் லோக அசங்க் 
யேய பாகமும் தேஸோன அஷ்ட சதுர்தஸ பாகமும் மேல் 


காய 


784 


தீண்டப்பட்டது . ஸம்யக்மித்யாத்ருஷ்ட்யாதி அனிவ்ருத்தி 
பாதர அந்த்யம் வரை சாமான்யோக்த்த ஸ்பர்சனம் . நபும்ஸக 
வேதத்துள் மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கும் ஸாஸாதன ஸம்யக் 
த்ருஷ்ட்டிகளுக்கும் 

சாமான்யோக்த்த ஸ்பர்சனம் . ஸம்யக் 
மித்யாத்ருஷ்ட்டிகளினால் லோக அசங்க்யேய பாகம் தீண்டப் 
பட்டது ஸம் யதஸம்யக்த்ருஷ்ட்டி ஸம்யதனால் லோக அசங்க் 
யேய பாகமும் தேஸோன ஷட் சதுர்தஸபாகமும் மேல் 
ப்ரமத்த ஸம்யதாதி பாதர அனிவ்ருத்தி அந்தய குணஸ் தான 
வர்த்திகளுக்கும் அபகதவே தவர்க்கும் சாமான்யோகத்த 
ஸ்பர்சனம் . விபங்கஜ்ஞான மித்யாத்ருஷ்ட்டிகளினால் லோக 
அசங்க்யேய பாகமும் தேஸோன அஷ்ட்டசதுர் தஸ பாகமும் 
சர்வலோசமும் தீண்டப்பட்டது . ஸாஸாதன ஸம்யக்த்ரு 
ஷ்ட்டிக்கு சாமான்யோக்த்த ஸ்பர்சனம் . 


ஆபினி போதித ஸ்ருத அவதி மன : பர்யய கேவலஜ்ஞானி 
களுக்கு சாமான்யோகத்த ஸ்பர்சனம் . ஸம்யமானுவாதத்தின் 
எல்லா ஸம்யதர்க்கும் ஸம்யதாஸம்ய தர்க்கும் அஸம்ய தர்க்கும் 
சாமான்யோக்த்த ஸ்பர்சனம் . 


தர்சனானுவாதத்தின் சக்ஷதர்சினிகளுக்கு மித்யாத்ரு 
ஷ்ட்யாதி க்ஷணகஷாய அந்த்யம் 

அந்த்யம் வரை பஞ்சேந்த்ரியத்தின் 
போல் திட்டமாகும் . மித்யாத்ருஷ்ட்யாதி க்ஷணகஷாய அந்த்ய 
குணஸ்தானவர்த்தி அசக்ஷ தர்சினிகளுக்கும் அவதிதர்சினி 
களுக்கும் சேவல தர்சினிகளுக்கும் சாமான் யோக்த்த 
ஸ்பர்சனம் . 


அசங்க்யேய 


லேஸ்யானுவாதத்தின் க்ருஷ்ண நீல கபோத லேஸ்யோ 
பேத மித்யா த்ருஷ்ட்டிகளினால் சர்வலோகம் தீண்டப்பட்டது . 
ஸாஸாதன ஸம்யக் த்ருஷ்ட்டிகளினால் லோக 
பாகமும் தேஸோண பஞ்ச சது த்வி சதுர்தச பாகமும் மேல் 
தீண்டப்பட்டது . தேஜோ ஸம்யக் மித்யா த்ருஷ்டி.களினால் 
அஸம்யத் ஸம்யக்த்ருஷ்டிகளினால் லோக அஸங்க்யேய பாகம் 
தீண்டப்பட்டது . ஸேல்யோ பேத மித்யாத்ருஷ்ட்டி ஸாஸா தன 
ஸம்யக்த்ருஷ்ட்டிகளினால் லோக அஸங்க்யேய பாகம் தேஸோன 


785 


அஷ்ட்ட சதுர் தஸ பாகமும் மேல் தீண்டப்பட்டது . ஸம்யக் 
மித்யாத்ருஷ்ட்டி ஆதி அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிகளினால் 
லோக அசங்க்யேய பாகமும் தோஸோன அஷ்ட்டசதுர்தஸ 
பாகமும்மேல் தீண்டப்பட்டது . ஸம்யதாஸம்யதரினால் லோக 
அசங்க்யேய பாகமும் தேஸோனாதி அர்த்த சதுர்தஸ பாக 
மும் ப்ரமத்த அப்ரமத்த ஸம்ய தரினால் லோக அசங்க்யேய 
பாகம் தீண்டப்பட்டது . பத்ம லேஸ்யோ பேத மித்யாத் 
ருஷ்ட்யாதி அஸம்யத ஸம்யக்த்ருஷ்டி அந்த்ய குணஸ் தான 
வர்த்திகளை லோக அசங்க்யேய பாகமும் தேஸோன அஷ்ட்ட 
சதுர்தஸ பாகமும் மேல் தீண்டப்பட்டது . ஸம்யத அஸம்யதரி 
னால் லோக அசங்க்யேய பாகமும் தேஸோன பஞ்ச சதுர் தஸ 
பாகமும் மேல் ப்ரமத்த அப்ரமத்தரினால் லோக அசங்க்யேய 
பாகமும் தீண்டப்பட்டது . சுக்ல லேஸ்யோ பேத மித்யாத் 
ருஷ்ட்யாதி ஸம்யத அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டி அந்த்ய குணஸ் 
தான வர்த்திகளினால் லோக அசங்க்யேய பாகமும் தேஸோன 
சதுர் தஸபாகமும் மேல் ப்ரமத்தாதி ஸயோகி கேவலி அந்த்ய 
குணஸ்தான வர்த்திகளுக்கும் அலேஸ்யோபேதருக்கும் சாமான் 
யோக்த்த ஸ்பர்சனம் . 

பவ்யானுவாதத்தின் மித்யாத்ருஷ்ட்யாதி அயோக கேவலி 
அந்த்ய குணஸ்தான வர்த்தி நிகில பவ் பர்க்கே சாமான் 
யோக்த்த ஸ்பர்சனம் . அபவ்யருக்கு சர்வலோகம் ஸ்பர்சிக்கப் 
பட்டது . 

ஸம்யக்த்வானுவாதத்தின் அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்யாதி 
அயோகி கேவலி அவஸான குணஸ்தானவர்த்தி சகல க்ஷாயிக 
ஸம்யக்த்ருஷ்ட்டிகளுக்கே சாமான்யோக்த்த ஸ்பர் சனம் . 
அதில் ஸம்யத அஸ யதர் லோக அசங்க்யேயபாகம் தீண்டே 
பட்ட தென்பது விசேஷம் . க்ஷாயோபசமிக ஸம்யக்த்ருஷ்ட்டி 
களுக்கு சாமான்யோக்த்த ஸ்பர்சனம் . ஔபசமிக ஸம்யக்த்வ 
சம்யுக்த்த அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டிகளுக்கு சாமான் 
யோக்த்த ஸ்பர் சனம் . ஸேக்ஷ குணஸ் தானவர்த்திகளுக்கு லோக 
அசங்க்யேய பாகம் . 

ஸாஸாதன 

ஸம்யக்த்ருஷ்ட்டி 
ஸ்ம்யக்மித்யாத்ருஷ்ட்டி மித்யாத்ருஷட்டிகளுக்கு சாமான் 
யோக்த்த ஸ்பர்சனம் . 


786 


ஸம்ஜ்ஞானானுவாதத்தின் ஸம்ஜ்ஞிகளுக்கு சக்ஷதர்சினிகள் 
போல் ஸம்ஜ்ஞிகளினால் அஸம்ஜ்ஞிகளினால் சர்வ லோகம் 
தீண்டப்பட்டது . ததுபய வ்யபதேஸ ரஹிதர்க்கு சாமான் 
யோக்த்த ஸ்பர்சனம் . 


ஆஹாரானுவாதத்தின் மித்யாத்ருஷ்ட்யாதி r ண 
கஷாயாந்த்யம் ஆஹாரகர்க்கு , ஸாமான்ய யோக்த்த ஸ்பர்சனம் 
ஸயோகி கேவலிகளினால் லோக அசங்க்யேய பாகம் தீண்டா 
பட்டது . அனாஹாரகருள் மித்யா த்ருஷ்ட்டிகளினால் எல்லா 
லோகம் தீண்டப்பட்டது . ஸாஸா தன 

ஸம்யக்த்ருஷ்ட்டி 
களினால் லோக அசங்க்யேய பாகமும் தேஸோன ஏகாதஸ 
சதுர் தஸபாகமும் மேல் அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிகளினால் 
லோக அசங்க்யேய பாகமும் தேஸோன ஏகாதஸ சதுர் தஸ 
பாகமும் மேல் அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிகளினால் லோக 
அசங்க்யேய 

பாகமும் தேஸோன ஷட்சதுர் தஸபாகமும் 
மேல் ஸயோக கேவலியினால் லோக அசங்க்யேய பாகமும் 
சர்வலோகமும் மேல் அயோகி கேவலிகளினால் லோக 
அசங்க்யேய பாகமும் தீண்டப்பட்டது . ஸ்பர்சனம் 

நிருபிக் 
கப்பட்டது . 


காலநிர்ணய நிரூபணம் : 


காலம் நிரூபிக்கப்படும் . அது சாமான்ய விஸேஷத்தினால் 
இரண்டு விதம் , அதில் சாமான்யத்தினால் மித்யாத்ருஷ்ட்டிக்கு 
நாநா ஜீவா பேக்ஷையினால் சர்வ காலம் . ஏக ஜீவாபேக்ஷையின் 
அனாதி அபர்யா யவஸானமும் 

யவஸானமும் அனாதி பர்யாவஸானமும் 
ஸாதிபர்யாவஸானமும் என்று பங்க த்ரய மாகும் . அதில் 
ஸாதி பர்யாவஸானம் ஜகன்யத்தினால் த்ரி சப்த உத்தர 
சப்த சதோபேத த்ரி ஸஹஸ்ர உச்வாஸ மாத்ர அந்தர் 
முஹர்த்தம் உத்க்ருஷ்ட்டத்தினால் தேஸோன அர்த்த 
புத்கல பரிவர்த்தனமும் மாகும் . ஸாஸாதன ஸம்யக் த்ரு 
ஷ்ட்டிக்கு நாநா ஜீவா பேக்ஷையினால் ஜகன்யத்தின் ஏக 
ஸமயமும் உத்க்ருஷ்ட்டத்தினால் பல்யோபம அசங்க்யேய 
பாகம் , ஏக ஜீவா பேக்ஷையினால் ஜகன்யத்தின் ஏக ஸமயமும் 
உத்க்ருஷ்ட்டத்தினால் ஷடாவலி, சம்யக்மித்யாத்ருஷ்ட்டிக்கு 


787 


நானா ஜீவ 
முஹர்த்தம் , 


அபேக்ஷையினால் ஜகன்யத்தின் 


அந்தர் 


பாகம் 


உத்க்ருஷ்ட்டத்தினால் பல்யோபம அசங்க்யேய 
ஏக ஜீவ அபேக்ஷையினால் ஜகன்யத்தின் உத்க்ருஷ்ட்டத்தின் 
அந்தர் முகூர்த்தம் அஸம்யத ஸம்யக்த்ருஷட்டிக்கு நானா 
ஜீவா பேஷையினால் சர்வ காலம் . 

ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முகூர்த்தம் உத்க்ருஷ்ட்டத்தினால் 
ஸாதிரேகத்ரய த்ரிம்ஸத் ஸாகரோபமம் . ஸம்யதாஸம்யதற்கு 
நானா ஜீவா பேக்ஷையினால் சர்வ காலம் ஏகஜீவ அபேக்ஷை 
யினால் ஜகன்யத்தின் அந்தர் முகூர்த்தம் . உத்க்ருஷ்டத்தினால் 
தேஸோன பூர்வ கோட்டி மாத்ரம் . ப்ரமத்த அப்ரமத்தருக்கு 
நானா ஜீவா பேக்ஷையினால் சர்வகாலம் . ஏக ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யத்தின் ஏகஸமயமும் உத்க்ருஷ்ட்டித்தினால் 
அந்தர் முஹுர்த்தம் . நால்வர் உபசமர்க்கு அனேக ஜீவா 
பேக்ஷையினால் ஜகன்யத்தின் ஏக ஸமயமும் உத்க்ருஷ்ட்த்தின் 
அந்தர் முஹுர்த்தம் , நால்வர் க்ஷபகர்க்கு அயோக கேவலி 
களுக்கும் நானா ஜீவா பேக்ஷையினால் ஏக ஜீவா பேக்ஷை 
யினால் ஜகன்யம் உத்க்ருஷ்ட்டத்தின் அந்தர முஹுர்த்தம் . 
ஸயோக கேவலிகளுக்கு 

ஜீவா பேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் .. உத்ர்ருஷ்ட்டத்தினால் 
தேஸோன பூர்வகோடி காலம் . 


நானா 


விஸேஷத்தினால் கத்யானுவாதத்தின் நாககதியுள் எல்லா 
ப்ருத்வியின் நாரக மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கு நானா ஜீவா 
பேஷையினால் சர்வகாலம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத் 
தின் அந்தர் முஹுர்த்தம் உத்க்ருஷ்ட்டத்தினால் 

யதா 
சங்க்யையின் ஏக த்ரி சப்த தஸ சப்ததஸ த்வாவிம்சதி த்ரய 
ஸத்ரிம்சத் சாகரோபம 

ப்ரமிதம் . ஸாஸாதன ஸம்யக்த்ரு 
ஷ்ட்டிகளுக்கும் ஸம்யக்மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கும் 
சாமான் 
யோக்த்த காலம் . அஸம்யத ஸம்யக்மித்ருஷ்ட்டிகளுக்கும் 
நானா ஜீவா பேக்ஷையினால் சர்வகாலம் . ஏக பேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் , உத்ருக்ஷ்ட்டத்தின் 
தேஸோன பூர்வோத்க்ருஷ்ட்ட ஆயுஷ்ய ப்ரமாண மாகும் , 


788 


நானா 


திர்யக்கதியுள் திர்யக் மித்யாத்ருஷ்ட்டிக்கு 
ஜீவாபேக்ஷை யினால் சர்வகாலம் . ஏக ஜீவா பேக்ஷை யினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் ,. உத்க்ருஷ்ட்டத்தினால் 
பல்ய அசங்க்யேய பாக குணிக்க அந்த அசங்க்யேய புத்கல 
பரிவர்த்தன ரூபோன்னத காலம் , 

ஸா ஸாதனர்க்கும் ஸம் யச் 
மித்யாத்ருஷ்ட்டிக்கும் ஸம்யதா ஸம்யதர்க்கும் 

சாமான் 
யோக்த்த காலம் . அஸம்யது ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கு நானா 
ஜீவா பேக்ஷையினால் சர்வகாலம் . ஏக ஜீவா பேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் உத்க்ருஷ்ட்டத்தினால் 
த்ரிபல்யோபம ப்ரமாணம் . 


மனுஷ்ய கதியுள் மனுஷ்யமித்யாத்ருஷ்ட்டிக்கு நானா ஜீவா 
பேக்ஷையினால் சர்வகாலம் . 

ஏக ஜீவா பேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
பூர்வ கோடி ப்ரதக்த்வாப்யதிக த்ரிபல்யோபம ப்ரமாணம் .. 
ஸாஸாதன ஸம்யக் த்ருஷ்ட்டிக்கு நானா ஜீவாபேஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
அந்தர் முஹுர்த்தம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் 
ஏகஸமயம் , உத்க்ருஷ்ட்டத்தின் ஷடாவலி காலம் . ஸம்யக் 
மித்யாத்ருஷ்ட்டிக்கு நானா ஜீவா பேக்ஷையினால் ஏக ஜீவா 
பேக்ஷையினால் ஏக ஸமயம் . உத்க்ருஷ்ட்டத்தின் அந்தர் 
முஹுர்த்தம் . அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கு 
நானா 
ஜிவாபேக்ஷையினால் சர்வ காலம் , ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
சாதிரேக த்ரிபல்யோபம ப்ரமாணம் , சேஷ குணஸ்தானவர்த்தி 
களுக்கு சாமான்யோக்த்த காலம் . 


ஏக 


தேவகதியுள் தேவ மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கு நானா ஜீவா 
பேக்ஷையினால் சர்வ 

காலம் . 

ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன் யத்தின் அந்தர் முகூர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் ஏக 
த்ரிம்ஸத் சாகரோபம ப்ரமாணம் . ஸாஸா தன ஸம்யக்த்ரு 
ஷ்ட்டிக்கும் ஸம்யக் மித்யாத்ருஷ்ட்டிக்கும் சாமான்யோக்த்த 
காலம் . அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கு நானா ஜீவாபேக்ஷை 
யினால் சர்வ காலம் , ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் 


789 


நானா 


ஏக 


அந்தர் முஹுர்த்தம் , உத்க்ருஷ்ட்டத்தினால் த்ரய ஸத்ரிம்ஸத் 
சாகரோபம ப்ரமாணம் . 

இந்த்ரியானுவாதத்தின் ஏகேந்த்ரியங்களுக்கு நானா ஜீவா 
பேக்ஷையினால் சர்வ காலம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் ஷட்த்ரிம்ஸத் தரிசத ஷட்ஷட்டி ஸஹஸ்ர 
கண்டித அந்தர் முஹுர்த்த ஏக கண்டமாத்ர சங்க்யாவளி 
ப்ரமாணம் . க்ஷத்ர பவ க்ரஹணம் . உத்க்ஷ்ைட்டத்தின் 
அசங்க்யேய புத்கல பரிவர்த்தநாத்மக அனந்த காலம் . 

விகலேந்த்ரியங்களுக்கு நானா ஜீவாபேக்ஷையினால் சர்வ 
காலம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் க்ஷத்ர பவ 
க்ரகணம் உத்க்ருஷ்ட்டத்தின் அசங்க்யேய வர்ஷ ஸ ஹஸ்ர 
ப்ரமாணம் பஞ்சேந்திரிய மித்யாத்ரஷ்டிகளுக்கு 
ஜீவாபேக்ஷையினால் சர்வ காலம் . ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
பூர்வகோடி ப்ரதக்த்வாப்யதிக சாகரோபம் ஸஹஸ்ர 
ப்ரமாணம் . சேஷ குண 

சேஷ குண ஸ்தானங்களுக்கு சாமான்யோக்த்த 
காலம் , 

காயானுவாதத்தின் ப்ரத்வ்யப்தேஜோவாயு காயங்களுக்கு 
நானா ஜீவாபேக்ஷையினால் சர்வ காலம் . ஏக ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யத்தின் க்ஷத்ர பவ க்ரஹணம் , உத்க்ருஷ்ட்டத் 
தின் அசங்க்யாத லோக மாத்ரம் . வனஸ்பதி காயிகங்களுக்கு 
ஏகேந்தரியத்தின் போல் காலம் . த்ரச காய மித்யாத்ருஷ்டி 
களுக்கு நாநா ஜீவாபேக்ஷையினால் சர்வ காலம் . 

ஏக ஜீவா 
பேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் உத்க் 
ருஷ்ட்டத்தினால் பூர்வ கோடி ப்ருதக் த்வாப்யதிக த்விஸாக 
ரோபம ஸஹஸ்ர ப்ரமாணம் ஒழிந்தவர்க்கு பஞ்சேந்ரியம் 
போல் . 


யோகானுவாதத்தின் வாக்மானஸ யோகி மித்யாத்ருஷ்ட்டி 
அஸம்யத ஸ்ம்யக் த்ருஷ்டி ஸம்யதாஸம்யத ப்ரமத்தஸம்யத 
ஸயோகி கேவவலிகளுக்கு நானா ஜீவாபேக்ஷையினால் சர்வ 
காலம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் ஏக ஸமயம் . 
உத்க்ருஷ்ட்டத்தினால் அந்தர் முஹுர்த்தம் 

ஸாஸாதன 


790 


ஸம்யக்த்ருஷட்டிக்கு சாமான்யோக்த்த காலம் . ஸம்யக் 
மித்யாத்ருஷ்டி.களுக்கு நானா ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் 
ஏக ஸமயம் உத்க்ருஷ்ட்டத்தினால் பல்யோபம 

அசங்யேய 
பாகம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜீவாபேக்ஷை யினால் ஜசன்யத்தின் ஏக 

ஸமயம் 
உத்க்ருஷ்ட்டத்தினால் அந்தர் முஹுர்த்தம் , நால்வர் உபசமகர் 
க்ஷபகர்க்கும் நானா ஜீவாபேக்ஷையினாலும் ஏக ஜீவா பேக்ஷை 
யினாலும் ஜகன்யத்தின் ஏக ஸமயமும் உத்க்ருஷ்டத்தின் 
அந்தர் முஹுர்த்தம் , காய யோகிகளுள் மித்யாத்ருஷ்டிக்கு 
நானா ஜீவாபேக்ஷையினால் சர்வ காலம் , ஏக ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யத்தின் ஏக ஸமயமும் உத்க்ருஷ்ட்டத்தின் 
அசங்யேய புத்கல பரிவர்த்தனாத்மக அனந்த காலம் . சேஷ 
குணஸ்தானவர்த்திகளுக்கு 

மனோயோகிகளுக்கு 

சாமான் 
யோக்த்த காலம் . 


வே தானுவாதத்தின் ஸ்த்ரீ வேதத்துள் மித்யாத்ருஷ்ட்டி 
களுக்கு நாணா ஜீவாபேக்ஷையினால் சர்வ காலம் . ஏக ஜீவா 
பேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க் 
ருஷ்ட்டத்தினால் பல்யோபமாசதப்ரதக்த்வம் . ஸாஸாதன 
ஸம்யக் த்ருஷ்ட்யாதி அனிவ்ருத்தி பாதராந்த குணஸ்தான 
வர்த்திகளுக்கு சாமான்யோக்த்த காலம் . இவருள் அஸம்யத 
ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கு நானா ஜீவாபேக்ஷையினால் சர்வ காலம் . 
ஏக ஜீவா பேக்ஷை.யினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . 
உத்க்ருஷ்ட்டத்தினால் தேஸோன பஞ்ச பஞ்சாஸத் பல்யோபம் 
ப்ரமாணம் . பும்வேதத்துள் மித்யாத்ருஷ்ட்டிக்கு நாநா ஜீவா 
பேக்ஷையினால் 

சர்வ காலம் . 

ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் , உத்க்ருஷ்ட்டத்தினால் 
சாகரோபம சதப்ர தக்த்வம் . ஸாஸாதன ஸம்யக்த்ருஷ்ட்யா தி 
பாதர அனிவ்ருத்தி அந்த்ய குணஸ்தான வர்த்திகளுக்கு சாமான் 
யோக்த்த காலம் . நபும்ஸக வேதத்துள் மித்யாத்ருஷ்ட்டி 
களுக்கு நாநா ஜீவாபேக்ஷையினால் சர்வ காலம் , ஏக ஜீவா 
பேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ரு 
ஷ்ட்டத்தினால் சங்க்யாத புத்கல பரிவர்த்தனாத்மக அனந்த 
காலம் . ஸாஸாதன ஸம்யக்த்ருஷ்ட்டி ஆதியாகி பா தர அனிவ் 
ருத்தியந்த குணஸ்தான வர்த்திகளுக்கு சாமான் யோக்த்த 


791 


காலம் அதிலேயும் ஸம்யத ஸம்யத்ருஷ்ட்டிக்கே நானா ஜீவா 
பேக்ஷைகளினால் சர்வ காலம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
தேஸோன த்ரயஸ்த்ரிம்சத் சாகரோபம ப்ரமாணம் . அபகத 
வே தகர்க்கு சாமான்யோக்த்த காலம் . 


கஷாயானுவாதத்தின் கஷாயோபேத மித்யாதருஷ்ட்யாதி 
அப்ரமத்தஸம்யதாஸம்யத குண ஸ்தானவர்த்திகளுக்கு மனோ 
யோகி போல் காலம் . இருவர் 

இருவர் உபசமகர்க்கும் க்ஷபகர்க்கும் 
கேவல லோப கக்ஷாயிகளுக்கும் சாமான்யோக்த்த காலம் . 


ஜ்ஞானானுவாதத்தின் மதி அஜ்ஞானி ஸ்ருத ஜ்ஞானி 
மித்யாத்ருஷ்ட்டி ஸாஸா தன ஸம்யக் த்ருஷ்ட்டிகளுக்கு சாமான் 
யோக்த்த காலம் . விபங்க ஜ்ஞானிமித்யாத்ருஷ்ட்டிகளுக்கு 
நாணா ஜீவாபேக்ஷையினால் சர்வ காலம் . ஏக ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத் 
தினால் தேஸோன த்ரயஸ்த்ரிம்ஸத் சாகரோபமான காலம் . 
ஸாஸா தன ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கு சாமான்யோக்த்த காலம் . 
ஆபினி போதக ஸ்ருத அவதி மன : பர்யய கேவல ஜ்ஞானி 
களுக்கு சாமான்யோக்த்த காலம் . 


ஸம்யமானுவாதத்தின் சாமாயிக சேதோப ஸ்தாபனா பரி 
ஹார விசுத்தி சூக்ஷ்மசாம்பராய யதாக்யாத விசுத்தி ஸம்ய 
தர்க்கும் ஸம்யதாஸம்யதர்க்கும் அஸம்யதர்க்கும் சாமான் 
யோக்த்த காலம் . 


தர்சனானுவாதத்தின் சக்ஷ தர்சனங்களுள் மித்யாத் 
ருஷ்ட்டிக்கு நானா ஜீவாபேக்ஷையினால் சர்வ காலம் . ஏக 
ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . 
உத்க்ருஷ்ட்டத்தினால் த்வி சாகரோபம ஸஹஸ்ர ப்ரமாணம் . 
ஸாஸாதன ஸம்யக்ருஷ்ட்யாதி r ணகஷாயாந்த குண ஸ் தான 
வர்த்திகளுக்கு சாமான்யோக்த்த காலம் , அசக்ஷதர்சனி 
களுள் மித்யாத்ருஷ்ட்யாதி க்ஷண கஷாயாந்த வரை சாமான் 
யோக்த்த காலம் . அவதிதர்சனி கேவல தர்சனிகளுக்கும் 
அவதிஜ்ஞானி கேவலஜ்ஞானிகள் போல் காலம் . 


792 


லேஸ்யானு வாதத்தின் க்ருஷ்ண நீல கபோத லேஸ்யைகளுள் 
மித்யாத்ருஷ்ட்டிக்கு நானா ஜீவாபேக்ஷையினால் ஐகன்யத்தின் 
அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்டத்தினால் சாதி ரேக 
த்ரயஸ் த்ரிம்ஸத் சப்த தச சப்த சாகரோபம ப்ரமாணம் . 
ஸாஸாதன ஸம்யக் த்ருஷ்ட்டிக்கு ஸம்யக் மித்யாத்ருஷ்ட்டி 
சாமான் யோக்த்த காலம் . அஸ்ம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கு நாநா 
ஜீவாபேக்ஷையினால் சர்வ காலம் . 

ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் உத்க்ருஷ்ட்டத் 
தினால்தேஸோன த்ரய த்ரிம்சத் சப்த 

தஸ் 

சப்த 
சாகரோபம் ப்ரமாணம் . தேஜ : 

பத்மலேஸ்யைகளுள் 
மித்யாத்ருஷ்ட்டி அஸம்யத 

ஸம்யத்ருஷ்ட்டிகளுக்கு 
நா நா ஜீவாபேக்ஷையினால் 

ஜகன்யத்தின் அந்தர் 
முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் ஸாதிகமான 
இரண்டும் பதினெட்டு சாகரோபமங்க ளாகும் ஸாஸா தன 
ஸம்யக் த்ருஷ்ட்டிக்கு ஸம்யக் மித்யாத்ருஷ்ட்டிக்கு சாமான் 
யோக்த்த காலம் . ஸம்யதாஸம்யத ப்ரமத்த அப்ரமத்த 
சம்யத் திற்கு நாநா ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் ஏசு 
சமயம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் அந்தர் முஹுர்த்தம் . சுக்ல 
லேஸ்யை மித்யாத்ருஷ்ட்டிக்கு நா நா ஜீவாபேக்ஷையினால் 
சர்வ காலம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் 
முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் சாதிக ஏகத்ரிம்ஸத் 
சாகரோபம ப்ரமாணம் . ஸாஸாதன ஸம்யக்த்ருஷ்ட்யாதி 
ஸயோக கேவலி அந்த்ய குணஸ் தான 

வர்த்திகளுக்கும் 
அலேஸ்யைகளுக்கும் சாமான்யோக்த்த காலம் . அதில் ஸம்யதா 
ஸம்யதர்க்கு 

நானா ஜீவாபேக்ஷையினால் சர்வ காலம் , 
ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் 

ஸமயமும் 
உத்ருஷ்ட்டத்தின் அந்தர் முஹூர்த்த காலம் . 
பவ்யானு 

வாதத்தின் பவ்யருள் மித்யா த்ருஷ்ட்டிக்கு 
நானா ஜீவா பேக்ஷையினால் சர்வ காலம் ஏக ஜீவாபேக்ஷை 
யினால் அனாதி ஸ்பர்யாவஸானமும் ஸாதி சபர்யாவஸான 
மென்று விகல்ப த்வயமுமாகும் , அதில் ஸாதிசபர் யாவஸானம் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் உத்ருஷ்ட்டத்தினால் 
தேஸோன அர்த்தபுத்கல பரிவர்த்தனம் . ஸாஸாதன 
ஸம்யக்த்ருஷ்ட்யாதி அயோக கேவலி அந்த்ய குண ஸ்தானவர்த் 


ஏக 


ஏக 


793 


திகளுக்கு சாமான்யோக்த்த காலமும் சபர்யாவாப்த்யபர் 
யாப்தாவஸான காலமும் ஆகும் . 


ஸம்யக்த்வானுவாதத்தின் அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டியாதி 
அயோக கேவலி அந்த்ய குணஸ்தானவர்த்திகளுக்கு சாமான் 
யோக்த்த காலமும் க்ஷாயிக ஸம்யக் த்ருஷ்ட்டிகளுக்கு சாமான்ய 
உக்த்த காலம் . க்ஷாயோபசமிக ஸம்யக் த்ருஷ்ட்டி ஸம்யக்த் 
ருஷ்ட்டி நால்வருக்கும் சாமான்யோக்த்த காலம் , 

ஔபசமிக 
ஸம்யக்த்ருஷ்ட்டிகளுள் அஸம்யது ஸம்யக்த்ருஷ்ட்டி ஸம்ய 
தாஸம்யத ரென்ற இவருக்கும் நானா ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
பல்யோபம் அசங்க்யேயபாகம் . 

ஏக 

ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யம் உத்க்ருஷ்ட்டம் அந்தர் முஹுர்த்தம் . ப்ரமத்த 
அப்ரமத்த ஸம்ய தர்க்கும் நால்வர் உபசமர்க்கும் நாநா ஜீவா 
பேக்ஷையினால் ஜகன்யத்தின் ஏக சமயமும் உத்க்ருஷ்ட்டத்தின் 
அந்தர் முஹுர்த்தம் . ஸாஸா தன ஸம்யக்த்ருஷ்ட்டி ஸம்யக் 
மித்யா த்ருஷ்ட்டி குணஸ்தானவர்த்திகளுக்கு சாமான்யோக்த்த 
காலம் . 


ஸம்ஜ்ஞானுவாதத்தின் ஸம்ஜ்ஞிகளில் மித்யாத்ருஷ்ட்யாதி 
பாதர அனிவ்ருத்தி வரையும் வேதத்தை போல் காலம் . ஒழிந்த 
வர்க்கு சாமான் யோக்த்த காலம் . அஸம்ஜ்ஞிகளில் 

அஸ்ம்ஜ்ஞிகளில் மித்யாத் 
ருஷ்ட்டிக்கு நானா ஜீவாபேக்ஷையினால் சர்வ காலம் , ஏக 
ஜீவாபேக்ஷையினால் ஆகன்யத்தின் உச்வாஸ அஷ்ட்டாதஸம 
பாக மாத்ர க்ஷத்ர பவ க்ரஹணம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
சங்க்யேய புத்கல பரிவர்த்தனாத்மக அனந்த காலம் . தத் 
உபயவ்யபதேஸ ரஹிதர்க்கு சாமான் யோக்த்த காலம் . 


ஆஹாரானுவாதத்தின் ஆஹாரகரில் மித்யாத்ருஷ்ட்டிக்கு 
நானா ஜீவாபேக்ஷையினால் சர்வ காலம் . ஏக ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தத்தின் அசங்க்யேய 
உத்சர்ப்பிணி அவசர்ப்பிணிமிதாங்குல்ய சங்க்யேய பாக காலம் 

குண ஸ்தானவர்த்திக்கு சாமான்யோக்த்த காலம் . 
அனா ஹாரகரில் மித்யாத்ருஷ்ட்டிக்கு நானா 

ஜீவாபேக்ஷை 
யினால் சர்வகாலம் ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் 


சேஷ 


794 


ஏக 


ஏக 


சமயமும் உத்க்ருஷ்ட்டத்தினால் த்ரிசமய மாத்ரம் . 
ஸா ஸாதன 

ஸம்யக் த்ருஷ்ட்டி அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டி 
களுக்கு நானா ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் ஏக சமயம் 
உத்க்ருஷ்ட்டத்தின் ஆறாவளி காலம் சங்க்யேய பாகம் . ஏக 
ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் ஸமயம் . உத்க்ரு 
ஷ்ட்டத்தினால் த்வி சமய மாத்ர காலம் . ஸயோகி கேவலி 
களுக்கு நானா ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தினால் த்ரிஸமய 
மாத்ரகாலம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் சங்க்யேய 
காலம் , ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யம் உத்க்ருஷ்ட்டமும் 
த்ரிசமய ப்ரமாணம் . அயோக கேவலிகளுக்கு 

சாமான் 
யோக்த்த காலம் . காலம் வர்ணிக்கப்பட்டது . 


சமய 


அந்தர நிர்ணய நிரூபணம் 

அந்த்ரம் நிரூபிக்கப்படும் . விவக்ஷித குணத்தினால் குணாந் 
தரத்திற்குச் சேர்ந்து மற்றும் அந்த குணம் எய்துமளவும் 
மத்யஸ்தித காலம் அந்தர மென்பது . 


அது சாமான்ய விஸேஷ விகல்பத்தினால் இரண்டு விதம் . 
அதில் சாமான்யத்தினால் மித்யாத்ருஷ்ட்டிக்கு நானா ஜீவா 
பேக்ஷையினால் அந்தரமில்லை . 
ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
தேஸோன த்விகுண ஷட்ஷஷ்ட்டி சாகரோபம ப்ரமாணம் . 
அது என்னவென்றால் ; 


( காதை ) 


தேஸபாவிஸகிதி ஸஸாயராலாந்த வாதிபடலேசு 
வீஸம்பாவீஸம் சஉ வீஸம் ஹோந்தி திது ச்சாவட்டீ || 


( வசனம் ) 
பாவார்த்தம் க்ருஹி வேதக 

தர்சனம் லாந்தவாதி 
விமானகத ப்ர தம ஷட்ஷஷ்ட்டி சாகரோபம அவஸானத்துள் 
மித்யாத்வத்தை பொருந்தினா னென்பது அர்த்தம் . ஸாஸா 
தனர்க்கு அந்தரம் நா நா ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் 
ஏக ஸமயம் , உத்க்ருஷ்ட்டத்தினால் பல்யோபம அசங்க்யேய 


795 


ஸாஸா 


ஏக 


பாகம் . ஏக ஜீவாபாக்ஷையினால் ஜகன்யத்தின் பல்யோபம 
அசங்க்யேய பாசம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் தேஸோன 
அர்த்த புத்கல பராவர்த்தனமாகும் . ஸம்யக் மித்யாத் 
ருஷ்ட்டிக்கு அந்தரம் நாநா ஜீவாபேக்ஷையினால் 
தனனை போல் . 

ஜீவா பேக்ஷையினால் ஜகன்யத்தின் 
அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் தேஸோன 
அர்த்த புத்கல பராவர்த்தன மாகும் . அஸம்யத ஸம்யக்த் 
ருஷ்ட்யாதி அப்ரமத்தாந்த குண ஸ்தான வர்த்திகளுக்கு நாநா 
ஜீவாபேக்ஷையினால் அந்தரமில்லை . ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
தேஸோன அர்த்த புத்கல பரிவர்த்தனம் . நால்வர் உபசமர்க்கு 
நானா ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் சமயம் . 
உத்க்ருஷ்ட்டத்தினால் வர்ஷப்ரக்த்வம் . ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் உத்க்ருஷ்ட்டத் 
தினால் தேஸோன அர்த்த புத்கல பரிவர்த்தனம் , நால்வர் 
க்ஷபகர்க்கும் அயோக கேவலிகளுக்கும் நானா ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யத்தின் ஏக ஸமயம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
ஷண்மாஸம் . - ஏக ஜீவாபேக்ஷையினால் அந்தர மில்லை . 


உ 


ஏக 


விஸேதத்தினால் கத்யனுவாதத்தின் நரக கதியுள் ஏழு 
ப்ருத்வியுள் நாரக மித்யாத்ருஷ்ட்டி அஸம்யத ஸம்யக் த்ரு 
ஷ்ட்டிக்கும் நானா ஜீவாபேக்ஷையின் அந்தரமில்லை . ஏக 
ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . 
உத்க்ருஷ்ட்டத்தினால் தேஸோன 

ஏக த்ரிசப்ததஸ த்வா 
விம்சதி த்ரயஸ்த்ரிம்ஸத் சாகரோபம ப்ரமாணம் . 

ஸாஸாதன 
ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கும் ஸம்யக் மித்யா த்ருஷ்ட்டிக்கும் நானா 
ஜீவாபேக்ஷையினால் ஜகன்டத்தின் ஸமயம் . உத்க்ரு 
ஷ்ட்டத்தினால் பல்யோபம அசங்க்யேய பாகம் ; ஏக ஜீவா 
பேக்ஷையினால் ஜகன்யத்தின் பல்யோபம அசங்க்யேய 
பாகமும் அந்தர் முஹர்த்தமு மாகும் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
தேஸோன ஏக த்ரி சப்த தஸ சப்ததச த்வாவிம்சதி த்ரயஸ்த் 
ரிம்சத் சாகரோபம ப்ரமாணம் . 

திர்யக்கதியுள் திர்யக் மித்யாத்ருஷ்ட்டிக்கு நானா ஜீவா 
பேயைக்ஷனால் அந்தர மில்லை . ஏசு ஜீவாபேக்ஷையினால் 


796 


ஜகன்யத்தின் அந்தர் முஹர்த்தம் உத்க்ருஷ்ட்டத்தினால் 
தேஸோன த்ரிபல்யோபம ப்ரமாணம் . ஸாஸா தன 

ஸம்யக் 
த்ருஷ்ட்யாதி சதுர் குண ஸ் தானவர்த்திகளுக்கு சாமான் 
யோக்த்த அந்தரம் 


மனுஷ்ய கதியுள் மனுஷ்ய மித்யாத்ருஷ்ட்டிக்கும் 
ஸாஸா தன 

ஸம்யக் த்ருஷ்ட்டிக்கும் ஸம்யக் மித்யா 
த்ருஷ்ட்டிக்கும் நானா ஜீவாபேக்ஷையினால் சாமான் 
யோக்த்த அந்தரம் , ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தினால் 
பல்யோபம அசங்க்யேய பாகமும் அந்தர் முஹுர்த்தமு 
மாகும் . உத்க்ருஷ்ட்டத்தினால் பூர்வ கோடி ப்ருதக்த் 
வாப்யதிக த்ரிபல்யோப ப்ரமாணம் . அஸம்யத ஸம்யக்த் 
ஷ்ட்டிக்கு நானா ஜீவாபேக்ஷையினால் சாமான்யோக்த்த 
அந்தரம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் 
முஹர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் பூர்வகோடி 
ப்ருக்த்வாப்யதிக த்ரிபல்யோபம ப்ரமாணம் . ஸம்ய தாஸ்ம்யத 
ப்ரமத்த அப்ர மத்த குண ஸ்தான ஸ்திதர்க்கு நானா ஜீவா 
பேக்ஷையினால் அந்தர மில்லை . ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
பூர்வ கோடி ப்ருதக்த்வம் . நால்வர் உபசமர்க்கும் நானா 
ஜீவாபேக்ஷையினால் சாமான்யோக்த்த அந்தரம் . 
ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹர்த்தம் . 
உத்க்ருஷ்ட்டத்தினால் பூர்வ கோடி ப்ருக்த்வம் . சேஷ குண 
ஸ்தானவர்த்திகளுக்கு சாமான்யோக்த்த அந்தரம் . 


ஏக 


ஏக 


தேவகதியுள் தேவ மித்யாத்ருஷ்ட்டிக்கும் அஸம்யத 
ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கும் நா நா 

ஜீவாபேக்ஷையினால் அந்தர 
மில்லை . ஏக 

ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் 
முஹர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் தேஸோன 
த்ரிம்ஸத்சாகரோபம ப்ரமாணம் . 

ஸாஸாதன 

ஸம்யக்தி 
ருஷ்ட்டிக்கும் ஸம்யக்மித்யாத்ருஷ்ட்டிக்கும் 

நாநா ஜீவா 
பேக்ஷையினால் சாமான்யோக்த்த அந்தரம் . ஏக ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யத்தினால் பல்யோபம அசங்க்யேயய பாகமும் 
அந்தர் முஹர்த்தமு மாகும் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
தேஸோன ஏக த்ரிம்சத்சாகரோபமமு மாகும் . 


797 


இந்த்ரியானுவாதத்தின் , ஏகேந்த்ரியங்களுக்கு 

நானா 
ஜீவாபேக்ஷையினால் அந்தர மில்லை , ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் க்ஷத்ர பவ க்ருணம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
பூர்வ கோடி ப்ருதக்த்வாப்யதிக ஸஹஸ்ராந்தரம் , விகலேந் 
த்ரியங்களுக்கு நாநா ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை , ஏக 
ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தினால் க்ஷத்ர பவ க்ரஹணம் . 
உத்க்ருஷ்ட்டத்தின் சங்க்யேய புத்கல 

பரிவர்த்தனாத்மக 
அனந்த காலம் . து இந்த்ரியாபேக்ஷையின் அந்தரம் 
நிரூபிக்கப்பட்டது . 

குணானுபேக்ஷையின் உபயபவத்திலேயும் அந்தரமில்லை . 
பஞ்சேந்த்ரியங்களுள் மித்யா த்ருஷ்ட்டிக்கு நாநா ஜீவா 
பேக்ஷையின் ஏக ஜீவாபேக்ஷையின் சாமான் யோக்த்தாந்தரம் , 
ஸாஸா தன 

ஸம்யக் த்ருஷ்ட்டிக்கும் ஸம்யக்மித்யாத்ரு 
ஷ்ட்டிக்கும் நானா ஜீலாபேனை 

நானா ஜீவாபேக்ஷையினால் சாமான்யோக்த்த 
அந்தரம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தினால் பல்யோபம 
அசங்க்யேய பாகமும் அந்தர் முஹுர்த்தமு மாகும் . உத்க்ரு 
ஷ்ட்டத்தினால் பூர்வ கோடிப்ருதக்த்வாப்யதிக சாகரோபம 
ஸஹஸ்ர காலம் 

அந்தர மாகும் . அஸம்யத ஸம்யக்த்ரு 
ஷ்ட்யாதி அப்ரமத்தாவஸான குண ஸ்தானவர்த்திகளுக்கு 
நானா ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை . ஏக ஜீவாபேக்ஷையின் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் உத்க்ருஷ்ட்டத்தினால் 
பூர்வகோடி ப்ருதக்த்வாப்யதிக சாகரோபம ஸஹஸ்ர 
காலாந்தரம் . நால்வர் உபசமகர்க்கும் நானாஜீவாபேக்ஷை 
யினால் சாமான்யோக்த்தம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன் 
யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டித்தினால் பூர்வ 
கோடி ப்ருதக்த்வாப்யதிக சாகரோபம ஸஹஸ்ர காலம் , 
ஒழிந்தவர்க்கு சாமான்யோக் த்தாந்தரம் . 

காயானுவாதத்தின் ப்ருத்வி அப்பு தேஜோ வாயு காயிகங் 
களுக்கு நானா ஜீவா பேக்ஷையின் அந்தர மில்லை , ஏக ஜீவா 
பேக்ஷையினால் ஜகன்யத்தின் க்ஷத்ர க்ரஹணம் , 
உத்க்ருஷ்ட்டத்தின் அசங்க்யேய புத்கல பரிவர்த்தனாத்மக 
அனந்த காலம் . ஏக வனஸ்பதி காயிகங்களுக்கு நாநா ஜீவா 
பேக்ஷையின் அந்தர மில்லை . ஏக ஜீவாபேக்ஷையின் ஜகன்யத் 


798 


தினால் க்ஷத்ர பவ க்ரஹணம் . உத்க்ருஷ்ட்டத்தின் அசங்க் 
யேய லோக மாத்ரம் . இவை காயாபேக்ஷையின் அந்தரம் 
நிரூபிக்கப்பட்டது . 

குணாபேக்ஷையின் உடயபவத்திலேயும் அந்தர மில்லை 
த்ரஸகாயங்களில் மித்யாத்ருஷ்டிக்கு சாமான்யத்தின் போல் 
அந்தரம் . ஸா ஸாதன ஸம்யக் த்ருஷ்ட்டிக்கும் ஸம்யக் மித்யாத் 
ருஷ்ட்டிக்கும் நானா ஜீவாடே க்ஷையினால் சாமான்யத்தின் 
போல் ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தினால் பல்யோபம 
அசங்க்யேய பாகமும் அந்தர் முஹுர்த்தமு மாகும் . உத்க் 
ருஷ்ட்டத்தினால் - பூர்வ கோடி ப்ருக்த்வாப்யதிக த்வி சாக 
ரோபம ஸஹஸ்ர மாகும் . அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்யாதி 
அப்ரமத்தாந்த குணஸ்தான வர்த்திகளுக்கு நா நா ஜீவா 
பேக்ஷையின் அந்தர மில்லை . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன் 
யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் பூர்வ 
கோடி ப்ருக்த்வாப்யதிக சாகரோபம ஸஹஸ்ர மாகும் . 
நால்வர் உபசமர்க்கும் நானா ஜீவாபேக்ஷையினால் சாமான் 
யத்தின் போல் . ஏக ஜீவா பேக்ஷையினால் ஜகன்யத்தின் 
அந்தர் முஹுர்த்தம் உத்க்ருஷ்டத்தினால் பூர்வ கோடி 
ப்ருதக்த்வாப்யதிக த்விசாகரோபம ஸஹஸ்ர ப்ரமாண காலம் . 
ஒழிந்தவர்க்கு பஞ்சேந்திரியத்தின் போல் அந்தரம் . 

யோகானுவாதத்தின் காய வாங் மனோ யோகி மித்யாத் 
ருஷ்ட்டி அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டி ஸம்யதாஸம்யத ப்ரமத்த 
அப்ரமத்த ஸயோக கேவலி என்ப இவருக்கும் நானா ஜீவா 
பேக்ஷையின் ஏக ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை . ஸாஸா 
தன ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கும் ஸம்யக் மித்யாத்ருஷ்ட்டிக்கும் 
நானா ஜீவாபேக்ஷையினால் சாமான்யத்தின் போல் . 
ஜீவாபேக்ஷையினால் அந்தர மில்லை . நால்வர் உபசமகர்க்கும் 
நானா ஜீவாபேக்ஷையினால் சாமான்யத்தின் போல் .. 
ஜீவாபேக்ஷையினால் அந்தர மில்லை . நால்வர் க்ஷபகர்க்கும் 
அயோகி கேவலிகளுக்கும் சாமான்யோக்த்த அந்தரம் . 
வே தானு 

வாதத்தின் ஸ்த்ரீ வேதத்துள் மித்யாத் 
ருஷ்ட்டிக்கு நானா ஜீவாபேக்ஷையினால் அந்தர மில்லை . 
ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹர்த்தம் . 


ஏக 


799 


குண 


உத்க்ருஷ்ட்டத்தினால் தேஸோன பஞ்சடஞ்சாஸத் பல்யோபம் 
ப்ரமாணம் . ஸாஸா தன ஸம்யக் த்ருஷ்ட்டிக்கும் ஸம்யக்மித்யாத் 
ருஷ்ட்டிக்கும் நானா ஜீவாபேக்ஷையினால் சாமான்யோக்த்த 
காலம் , ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தினால் பல்யோபம 
அசங்க்யேய பாகமும் அந்தர் முஹுர்த்தமு மாகும் , உத்க் 
ருஷ்ட்டத்தினால் பல்யோபம் சதப்ருதக்த்வம் . அஸம்யத் 
ஸம்யக் த்ருஷ்ட்யாதி அப்ரமத்தாந்த 

ஸ்தானவர்த்தி 
களுக்கு நானா ஜீவாபேக்ஷையினால் அந்தர மில்லை .. ஏக 
ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் 
உத்க்ருஷ்ட்டத்தினால் பல்யோபம சதப்ருதக்த்வம் . இருவர் 
க்ஷபகருக்கும் நாநா ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் ஏக 
ஸமயம் உத்க்ருஷ்ட்டத்தினால் சர்வப்ருதக்த்வம் . ஏக ஜீவா 
பேக்ஷையினால் அந்தர மில்லை . பும்வேதத்தின் மித்யாத் 
ருஷ்ட்டிக்கு சாமான் யோக்த்த க்ரமம் . ஸாஸாதன ஸம்யக்த் 
ருஷ்ட்டிக்கும் ஸம்யக் மித்யா த்ருஷ்ட்டிக்கும் நாநா ஜீவா 
பேக்ஷையினால் சாமான்யத்தின் போல் . ஏக ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யத்தின் பல்யோபம அசங்க்யேய பாகமும் 
அந்தர் முஹுர்த்தமு மாகும் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
சாகரோபம சதப்ருத்க்தவம் . அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்யாதி 
அப்ரமத்தாந்த குணஸ்தான வர்த்திகளுக்கு நா நா ஜீவா 
பேக்ஷையின் அந்தர 

மில்லை . 

ஜீவாபேக்ஷை பின் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . 

அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
சாகரோபம சதப்ருதக்த்வம் . 


ஏக 


இருவர் உபசமகர்க்கும் 

நானா ஜீவாபேக்ஷையினால் 
சாமான் யோக்த்த க்ரமம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத் 
தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் சாகரோ 
பம சதப்ருதக்த்வம் . இருவர் க்ஷபகர்க்கும் ஜகன்யத்தின் ஏக 
ஸமயமும் உத்க்ருஷ்ட்டத்தினால் சாதி ரேக ஸம்வத்ஸரம் . 
ஏக ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை , 

நபும்ஸக வேதத்தின் மித்யாத்ருஷ்ட்டிக்கு நானா ஜீவா 
பேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹர்த்தம் . உத்க் 
ருஷ்ட்டத்தினால் தேஸோன த்ரயஸ்த்ரிம்சத் சாகரோபம 
ப்ரமாணம் 

ஸாஸாதன ஸம்யக்த்ருஷ்ட்யாதி அனிவ்ருத்தி 


800 


உபசமக 


உபசமகர் 

வரை சாமான்யோக்த்த அந்தரம் . இருவர் 
க்ஷபகருக்கும் ஸ்த்ரீ வேதத்தின் போல் . அபகதவே தத்துள் 
அனிவ்ருத்தி பாதர 

சூக்ஷ்ம சாம்பராய உபசமக 
ரென்ப இருவருக்கும் நானா ஜீவாபேக்ஷையினால் சாமான் 
யோக்த்த அந்தரம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யமும் 
உத்க்ருஷ்ட்டமும் அந்தர் முஹுர்த்தம் , உபசாந்த கஷாயருக்கு 
நாநா ஜீவாபேக்ஷையினால் சாமான்யத்தின் போல் . 
ஜீவாபேக்ஷையினால் அந்தர மில்லை . 

த்ரிகுண 
ஸ்தானவர்த்திகளுக்கு சாமான்யத்தின் போல் அந்தரம் . 


சேஷ 


LDT UT 


கஷாயானுவாதத்தின் குரோத மான 

லோப 
கஷாயோபேத மித்யா த்ருஷ்ட்டியாதி அனிவ்ருத்தி உபசாந்த 
குணஸ்தானவர்த்திகளுக்கு மனோயோகிகள் போல் , இருவர் 
க்ஷபகர்க்கும் நானா ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் ஏக 
ஸமயம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் சாதிக ஸம்வத்சரம் . கேவல 
லோப கஷாயோபேத சூஷ்ம சாம்பராய உபசமகர்க்கு நானா 
ஜீவாபேக்ஷையினால் சாமான்யத்தின் போல் . ஏக ஜீவாபேக்ஷை 
யின் அந்தர மில்லை . தத் க்ஷபகர்க்கு சாமான்யோக்த்தத்தின் 
போல் , அகக்ஷாயருள் உபசாந்த கஷாயருக்கு நானா ஜீவா 
பேக்ஷையினால் சாமான்யத்தின் போல் . ஏக ஜீவாபேக்ஷையின் 
அந்தரமில்லை . சேஷ த்ரிகுணஸ் தானவர்த்திகளுக்கு சாமான் 
யோக்த்த அந்தரம் . 

ஜ்ஞானானுவாதத்தின் மதி அஜ்ஞானி ஸ்ருத அஜ்ஞானி 
விபங்க ஜ்ஞானிகளுள் மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கு நானா ஜீவா 
பேக்ஷையிலும் ஏக ஜீவாபேக்ஷையிலும் அந்தர 

மில்லை . 
ஸா ஸா தன ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கும் ஸம்யக்மித்யாத்ருஷ்ட்டிக்கும் 
நானா ஜீவாபேக்ஷையினால் சாமான்யத்தின் போல் . ஏக ஜீவா 
பேக்ஷையினால் அந்தர மில்லை . ஆபினி போதக ஸ்ருதாவதிஜ் 
ஞானிகளுள் அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கு நானா ஜீவா 
பேக்ஷையின் 

அந்தர 

மில்லை , ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
தேஸோன பூர்வ கோடி ப்ரமாணம் . ஸம்யதாஸம்யதர்க்கு 
நானா ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை . ஏக ஜீவாபேக்ஷை 
-யினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத் 


801 


தினால் சாதிக ஷட்ஷஷ்ட்டி சாகரோபம ப்ரமாணம் , ப்ரமத்த 
அப்ரமத்த ஸம்யதர்க்கு நானா ஜீவாபேக்ஷையினால் அந்தர 
மில்லை . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் 
முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் சாதி ரேக த்ரயஸ்த்ரிம் 
சத் சாகரோபம ப்ரமாணம் , நால்வர் உபசமகர்க்கும் நானா 
ஜீவாபேக்ஷையினால் சாமான்யத்தின் போல் . ஏக ஜீவா 
பேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ரு 
ஷ்ட்டத்தினால் சாதி ரேக ஷட்ஷஷ்ட்டி சாகரோபம 
ப்ரமாணம் . நால்வர் க்ஷபகர்க்கும் சாமான்யோக்த்த அந்தரம் . 
அதிலேயும் அவதி ஜ்ஞானிகளிடத்திலும் நானா ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யத்தின் ஏக ஸமயம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 
வர்ஷப்ருதக்த்வம் . ஏக ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை . மன 
பர்யய ஞ்ஞானிகளுள் ப்ரமத்த அப்ரமத்த ஸம்யதர்க்கு நானா ; 
ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை . ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யமும் உத்க்ருஷ்ட்டமும் அந்தர் முஹுர்த்தமுமாகும் . 
நால்வர் உபசமகர்க்கும் நானா ஜீவாபேக்ஷையினால் சாமான் 
யோக்த்த கரமம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் 
அந்தர் முஹுர்த்தம் , உத்க்ருஷ்ட்டத்தினால் தேஸோன 
பூர்வகோடி , நால்வர் க்ஷபகர்க்கும் 

ஜ்ஞானியை 
போல் . இருவர் கேவலஜ்ஞானிகளுக்கும் சாமான்யத்தின் போல் 
அந்தரம் , 


அவதி 


ஏக 


ஸம்யமானுவாதத்தின் ஸாமாயிக ச்சேதோப ஸ்தாபனா 
சுத்தி ஸம்யமோபேத ப்ரமத்த அப்ரமத்த ஸம்யதர்க்கு நானா 
ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை . 

ஏக ஜீவாபேக்ஷையின் 
ஐகன்யமும் உத்க்ருஷ்ட்டமும் அந்தர் முஹுர்த்தம் . இருவர் 
உபசமகர்க்கும் நானா ஜீவபேக்ஷையினால் சாமான்யத்தின் 
போல் . 

ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் 
முஹுர்த்தம் . உத்க்ருஷ்டத்தினால் தேஸோன பூர்வ கோடி 
ப்ரமாணம் . இருவர் க்ஷபகர்க்கும் சாமான்யத்தின் போல் . 
பரிஹார விசுத்தி சம்யமோபேத ப்ரமத்த அப்ரமத்தருக்கு 
நாநா ஜீவாபேக்ஷையின் அந்தரமில்லை . ஏக ஜீவாபேக்ஷை 
யினால் , ஜகன்யமும் உத்க்ருஷ்ட்டமும் அந்தர் முஹுர்த்தமு 
மாகும் . சூக்ஷ்ம சாம்பராய சுத்தி ஸம்யமோபேத உபசமர்க்கு . 


802 


நாநா ஜீவாபேக்ஷையினால் சாமான்யத்தின் போல் . 

ஏக 
ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை . அந்த க்ஷபகர்க்கு சாமான் 
யோக்த்த அந்தரம் . யதாக்யாதருள் 

கஷாயத்தின் போல் 
அந்தரம் . யதாக்யாதருள் கஷாயத்தின் போல் அந்தரம் , 
ஸம்யதாஸம்யதர்க்கு , நானா ஜீவாபேக்ஷையின் அந்தர 
மில்லை . அஸம்யதருள் நானா ஜீவாபேக்ஷையின் அந்தர 
மில்லை . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் 
முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் தேஸோன த்ரயஸ் 
த்ரிம்ஸத் சாகரோபம ப்ரமாணம் . ஒழிந்த மூவருக்கும் . 
சாமான்யத்தின் போல் அந்தரம் . 

தர்சனா நுவாதத்தின் சக்ஷ தர்சன மித்யாத்ருஷ்ட்டிக்கு 
சாமான்யோக்த்த அந்தரம் . ஸாஸாதன ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கும் . 
ஸம்யக் மித்யா த்ருஷ்ட்டிக்கும் , நானா ஜீவாபேக்ஷையினால் 
சாமான்யத்தின் போல் . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத் 
தினால் பல்யோபம அசங்க்யேய பாகமும் அந்தர் முஹுர்த்தமு 
மாகும் . உத்க்ருஷ்ட்டத்தினால் தேஸோன த்விசாக ரோபம 
ஸஹஸ்ர ப்ரமாணம் . அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்யாதி , 
அப்ரமத்த அவஸான 

குணஸ் தான வர்த்திகளுக்கு நானா 
ஜீவாபேக்ஷையினால் அந்தர மில்லை , ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் , 

முஹுர்த்தம் , உத்க்ருஷ்ட்டத்தினால் 
தேஸோன த்விசாகரோபம ஸஹஸ்ரங்கள் அந்தரம் . நால்வர் 
உபசமகர்க்கும் , 

நானா ஜீவாபேக்ஷையினால் சாமான் 
யோக்த்தம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் , ஜகன்யத்தின் அந்தர் 
முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் , தேஸோன த்விசாக 
ரோபம ஸஹஸ்ரங்க ளாகும் . நால்வர் க்ஷபகர்க்கும் , சாமான் 
யோக்த்த அந்தரம் . அசக்ஷ தர் சனங்களில் மித்யா த்ருஷ்ட் 
யாதி க்ஷண கஷாயாந்தம் வரை சாமான்யோக்த்த அந்தரம். 
அவதி தர்சனிகளுக்கும் , அவதி ஜ்ஞானிகள் போல் ; கேவல 
தர்சனிகளுக்கு கேவல ஜ்ஞானிகள் போல் அந்தரம் . 

லேஸ்யானுவாதத்தின் , க்ருஷ்ண , நீல , கபோத மித்யாத் 
ருஷ்ட்டிகளுக்கும் , அஸம்யதஸம்யக்த்ருஷ்ட்டிக்கும் , 
ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை . ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் 


நானா 


803 


தேஸோன த்ரயஸ்த்ரிம்ஸத் சப்த தச சப்த ஸாக 

ஸாகரோபம 
ப்ரமா ண மாகும் . ஸாஸாதன 

ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கும் , 
ஸம்யக்மித்யாத்ருஷ்ட்டிக்கும் , 

நானா ஜீவாபேக்ஷையினால் 
சாமான்யத்தின் போல் , ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத் 
தினால் பல்யோபம் அசங்க்யேய பாகமும் , அந்தர் முஹுர்த்தமு 
மாகும் . உத்க்ருஷ்ட்டத்தினால் , தேஸோன த்ரயஸ்த்ரிம்ஸத் , 
சப்ததஸ சப்ததஸ , சப்தஸாகரோபமங்கள் அந்தரம் . 

தேஜ : பத்ம லேஸ்யோ பேத மித்யாத்ருஷ்ட்டிக்கும் 
அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டிக்கும் , நாநா ஜீவாபேக்ஷை யின் , 
அந்தர மில்லை . ஏக ஜீவா பேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் 
முஹுர்த்தம் . 

உத்க்ருஷ்ட்டத்தினால் சாதி ரேக சாக ரோபமும் , 
அஷ்ட்டா தஸ சாக ரோபமு மாகும் , ஸாளா தன ஸம்யக் 
த்ருஷ்ட்டிக்கும் ஸம்யக் மித்யாத்ருஷ்ட்டிக்கும் , நானா ஜீவா 
பேக்ஷையினால் சாமான்யத்தின் போல் . ஏக ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யத்தினால் பல்யோபம அசங்க்யேய பாகமும் , 
அந்தர் முஹுர்த்தமு மாகும் . உத்க்ருஷ்ட்டத்தினால் சாதி 
ரேக த்விசாகரோபமும் அஷ்ட்டாதஸ சாக ரோபமும் அந்தர 
மாகும் . ஸம்யதா ஸம்யத , ப்ரமத்த , அப்ரமத்த ஸம்யதர்க்கும் , 
நானா ஜீவாபேக்ஷையினால் அந்தர மில்லை . ஏக ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யத்தினால் பல்யோபம அசங்க்யேய பாகமும் , 
அந்தர் முஹுர்த்தமு மாகும் . உத்க்ருஷ்ட்டத்தினால் சாதி 
ரேக த்விசாக ரோபமும் , அஷ்ட்டாதஸ சாக ரோபமும் , சுக்ல 
லேஸ்யோபேத மித்யாத்ருஷ்ட்டிக்கும் அஸம்யத ஸம்யக்த் 
ருஷ்ட்டிக்கும் , நானா ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை . ஏக 
ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . 
உத்க்ருஷ்ட்டத்தினால் தேஸோன ஏக த்ரிம்சத் சாக ரோபம 
ப்ரமாணம் அந்தரம் . ஸாஸாதன ஸம்யக் த்ருஷ்ட்டிக்கும் , 
ஸம்யக் மித்யாத்ருஷ்ட்டிக்கும் , நானா ஜீவாபேக்ஷையினால் , 
சாமான்யத்தின் போல் , ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத் 
தினால் பல்யோபம அசங்க்யேய பாகமும் அந்தர் முஹுர்த்தமு 
மாகும் . உத்க்ருஷ்ட்டத்தினால் தேஸோன ஏக த்ரிம்சத்ஸாக 
ரோபம ப்ரமாணம் , ஸம்யதா ஸம்யதர்க்கும் ப்ரமத்த 


804 


ஸம்யதர்க்கும் தேஜோ லேஸ்யையின் போலாகும் . அப்ரமத்த 
ஸம்யதர்க்கு நாநா ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை , ஏக 
ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யமும் உத்க்ருஷ்ட்டமும் அந்தர் 
முஹுர்த்தமு மாகும் . 


மூவர் 

உபசமகருக்கும் , நானா ஜீவாபேக்ஷையினால் 
சாமான்யத்தின் போல் . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யமும் 
அந்தர் முஹுர்த்தம் அந்தரம் . உபசாந்த கஷாயருக்கு , நானா 
ஜீவாபேக்ஷையின் சாமான்யத்தின் போல் , ஏக ஜீவாபேக்ஷையின் 
அந்தர மில்லை . நால்வர் க்ஷபகருக்கும் , ஸயோகி கேவலி 
களுக்கும் அபகத லேஸ்யர்க்கும் சாமான்யத்தின் போல் 
அந்தரம் . 


பவ்யானுவாதத்தின் , பவ்யருள் மித்யாத்ருஷ்ட்யாதி 
அயோக கேவலி அந்த்ய குணஸ்தான வர்த்திகளுக்கு சாமான் 
யத்தின் போல் . அபவ்யருக்கு நானா ஜீவாபேக்ஷையின் ஏக 
ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை . 


ஏக 


ஸம்யக்த்வானுவாதத்தின் க்ஷாயிக ஸம்யக் த்ருஷ்ட்டிகளுள் 
அஸம் யத ஸம்யக் த்ருஷ்ட்டிக்கு , நானா ஜீவாபேக்ஷயின் அந்தர 
மில்லை . ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் 
முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் தேஸோன பூர்வகோட்டி 
ப்ரமாணம் . ஸம்யதாஸம்யத , ப்ரமத்த , அப்ரமத்த ஸம்யத 
குணஸ்தான வர்த்திகளுக்கு நானா ஜீவாபேக்ஷையின் அந்தர 
மில்லை . ஏக ஜீவாபேக்ஷையினால் 

ஜகன்யத்தின் அந்தர் 
முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் சாதி ரேக த்ரயஸ் 
த்ரிம்சத் ஸாக ரோபம ப்ரமாணம் . நால்வர் உபசமகர்க்கும் 
நானா ஜீவாபேக்ஷையினால் சாமான்யத்தின் போல் , 
ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க் 
ருஷ்ட்டத்தினால் சாதி த்ரயஸ்த்ரிம்சத் 

ரோபம ப்ர 
அந்தரம் . ஒழிந்தவர்க்கு சாமான்யத்தின் போல் 
அந்தரம் . க்ஷாயோபசமிக ஸம்யக்த்ருஷ்ட்டிகளுள் அஸம்யத 
ஸம்யக் த்ருஷ்ட்டிக்கு நாநா ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை . 
ஏக ஜீவாபேக்ஷயிைனால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் 
உத்க்ருஷ்ட்டத்தினால் தேஸோன பூர்வகோடி ஸம்யதா , 


ஏக 


ஸாக 


மாண 


805 


நானா 


ஸம்யதர்க்கு நானா ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை . ஏக 
ஜீவா பேக்ஷையால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க் 
ருஷ்ட்டத்தினால் தேஸோன ஷட்ஷஷ்ட்டி சாகரோபமங்கள் 
அந்தரம் , ப்ரமத்த , அப்ரமத்த ஸம்யதர்க்கு , நானா ஜீவா 
பேக்ஷையின் அந்தர மில்லை . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன் 
யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் சாதிக 
த்ரயஸ்த்ரிம்ஸத் சாக ரோபமங்கள் . ஔபசமிக ஸம்யக் த்ரு 
ஷ்ட்டிகளுள் , ஸம்யதா ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கு நானா ஜீவாபே 
க்ஷையினால் ஜகன்யத்தினால் ஏக ஸமயமும் , உத்க்ருஷ்ட்டத் 
தினால் , ஸப்த தினங்கள் ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யமும் , 
உத்க்ருஷ்ட்டமும் அந்தர் முஹுர்த்தம் . ஸம்யதா ஸம்யதர்க்கு , 

ஜீவாபேக்ஷை யினால் ஜகன்யத்தின் ஏக ஸமயமும் 
உத்க்ருஷ்ட்டத்தினால் சதுர் தச தினங்கள் , ஏக ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யமும் உத்க்ருஷ்ட்டமும் , அந்தர் முஹுர்த்தம் . 
ப்ரமத்த , அப்ரமத்த ஸம்யதர்க்கு , நானா ஜீவாபேக்ஷையினால் , 
ஜகன்யத்தின் ஏக ஸமயம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் , பஞ்சதஸ 
ராத்ரி தினங்கள் , ஜீவாபேக்ஷை யினால் ஜகன்யமும் 
உத்க்ருஷ்ட்டமும் அந்தர் முஹுர்த்தம் . மூவர் உபசமகர்க்கும் , 
நானா ஜீவாபேக்ஷையினால் , ஜகன்யத்தின் ஏக ஸமயமும் , 
உத்க்ருஷ்ட்டத்தினால் வர்ஷ ப்ருதக்த்வம் . ஏக ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யத்திலும் , உத்க்ருஷ்ட்டத்திலும் அந்தர் 
முஹுர்த்தம் . உபசாந்த கஷாயர்க்கு நானா ஜீவாபேக்ஷை 
யினால் சாமான்யத்தின் போல் . ஏக ஜீவாபேக்ஷையினால் 
அந்தரமில்லை , ஸாஸாதன ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கும் , ஸம்யங் 
மித்யா த்ருஷ்ட்டிக்கும் . நானா ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத் 
தின் ஏக ஸமயம் உத்க்ருஷ்ட்டத்தினால் பல்யோபம 
யேயபாகம் , ஏக ஜீவாபேக்ஷையினால் அந்தரமில்லை . மித்யாத் 
ருஷ்ட்டிக்கு நானா ஜீவாபேக்ஷையினால் அந்தரமில்லை . 


ஏக 


அசங்க் 


ஸம்ஜ்ஞானுவாதத்தின் , ஸம்ஜ்ஜி மித்யாத்ருஷ்ட்டிக்கு 
சாமான்யத்தின்போல் அந்தரம் . ஸாஸாதன ஸம்யக் த்ரு 
ஷ்ட்டி , ஸம்யக் மித்யாத்ருஷ்ட்டி என்ப இருவருக்கும் , நானா 
ஜீவாபேக்ஷையினால் சாமான்யத்தின் போல் , ஏக ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யத்தினால் பல்யோபம அசங்க்யேய பாகமும் 


806 


அந்தர் முஹுர்த்தமுமாகும் .உத்க்ருஷ்ட்டத்தினால் சாகரோபம 
சதப்ருக்த்வம் , அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்யாதி , அப்ரமத்த 
குணஸ்தான வர்த்திகளுக்கு , நானா ஜீவாபேக்ஷையினால் 
அந்தர மில்லை . ஏக ஜீவாபேக்ஷையினால் ஜகன்யத்தின் 
அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் சாகரோபம 
சத ப்ருதக்த்வம் . நால்வர் உபசமகர்க்கும் , 

நானா ஜீவா 
பேக்ஷை யினால் சாமான்யோக்த்த க்ரமம் . ஏக ஜீவாபேக்ஷை 
யினால் ஜகன்யத்தின் அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத் 
தினால் சாகரோபம ப்ருதக்த்வம் ; நால்வர் க்ஷபகர்க்கும் 
சாமான்யத்தின் போல் அந்தரம் ஆகும் . 


அஸம்ஜ்ஞிகளுக்கு நானா ஜீவாபேக்ஷையின் ஏக ஜீவா 
பேக்ஷையின் அந்தர மில்லை . தத் உபயவ்யபதேஸ ரஹி 
தருக்கு சாமான்யத்தின் போல் அந்தரம் . 


ஆஹாரானுவாதத்தின் ஆஹாரகரில் மித்யா த்ருஷ்ட்டிக்கு 
ஸாமான்யத்தின் போல் அந்தரம் . ஸாஸாதன ஸம்யக் த்ருஷ்ட் 
டிக்கும் , சம்யக் மித்யாத்ருஷ்ட்டிக்கும் நானா ஜீவாபேக்ஷை 
யினால் சாமான்யத்தின் போல் . ஏக ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தினால் பல்யோபம அசங்க்யேய பாகமும் அந்தர் 
முஹுர்த்தமு மாகும் . உத்க்ருஷ்ட்டத்தின் அசங்யேய 
உத்ஸர்ப்பிணீ அவசர்ப்பிணீ மிதாங்குல்ய சங்க்யேய பாக 
மாகும் . 


அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்யாதி , அப்ரமத்த ஸம்யதாந்த 
குணஸ்தான வர்த்திகளுக்கு நாநா ஜீவாபேக்ஷையின் அந்தர 
மில்லை . ஏக ஜீவாபேக்ஷையினால் 

ஜகன்யத்தின் அந்தர் 
முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தின் அசங்க்யேய அசங்க்யேய 
உத்சர்ப்பிணீ அவசர்ப்பிணீ மிதாங்குல்ய சங்க்யேய பாகம் 
நால்வர் உபசமகர்க்கும் . நானா ஜீவாபேக்ஷையினால் சாமான் 
யத்தின் போல் . ஏக ஜீவாபேக்ஷையினால் , 

ஜகன்யத்தின் 
அந்தர் முஹுர்த்தம் . உத்க்ருஷ்ட்டத்தின் 

அசங்க்யேய 
அசங்க்யேய உத்கர்ப்பிணீ மிதாங்குல்ய சங்க்யேய பாகமாகும் 
நால்வர் க்ஷபகர்க்கும் . ஸயோகி ( கேவலிகளுக்கும் சாமான்யத் 
தின் போல் அந்தரம் . 


807 


அனா ஹாரகரில் , மித்யா த்ருஷ்ட்டிக்கு , நானா ஜீவா 
பேக்ஷையினால் ஜகன்யத்தின் ஏக ஸமயமும் உத்க்ருஷ்ட்டத் 
தினால் மாஸப்ரு தக்த்வம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் அந்தர 
மில்லை . ஸயோகி கேவலிகளுக்கு நானா ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் ஏக ஸமயம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் வர்ஷ 
ப்ருதக்த்வம் . ஏக ஜீவாபேக்ஷையினால் அந்தர மில்லை . 
அயோகி கேவலிகளுக்கு 

நானா ஜீவாபேக்ஷையினால் 
ஜகன்யத்தின் ஏக ஸமயம் . உத்க்ருஷ்ட்டத்தினால் , ஷண்மாஸம் . 
ஏக ஜீவாபேக்ஷையின் அந்தர மில்லை . 

அந்தரம் நிரூபிக்கப்பட்டது . 
பாவ நிர்ணய நிரூபணம் : 

பாவம் நிரூபிக்கப்படும் . அது ஸாமான்ய விஸேஷ விகல் 
பத்தின் இரண்டும் வித மாகும் . அதில் ஸாமான்யத்தினால் ,, 

( காதை ) 
மிச்சேக் கலு ஓத யிஓ திதியே புண பாரிணாமிஓ பாவோ | 
மிஸ்ஸே க்கஓவசமிஓ அவிரத சம்மம்ஹி திண்ணேவ || 

( கோ , ஜீ , 11 ) 
ஏதே பாவாணியமா தம்ஸணமாளம் பாச்ச பணிதா 

ஹு | 
சாரித்தம் ணத்திஜதோ அவிரத அந்தேஸு ட்டாணே சு || 

( கோ.ஜீ.12 ) 
தேஸ விரோத பமத்தே இதரே ய க்காவசமியப் 

பாவோ து ) 
ஸோ கலு சரித்தமோஹம் படுச்ச ப்பணியம் தஹா 

உவரிம் || ( கோ . ஜீ . 13 ) 
தத்தோ உவரிம் உவசம பாவோ உவஸாமகேசு 

க்கவகேசு | 
க்கஇஓ பாவோ ணியமா அஜோகி சரிமோத்தி 

ஸித்தே ய || ( கோ . ஜீ . 14 ) 


( வசனம் ) 
மித்யா த்ருஷ்ட்டிக்கு ஔ தயிக 

பாவம் . ஸாஸாதன 
ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கு பாரிணாமிகபாவம் ஸம்யக் மித்யாத் 
ருஷ்ட்டிக்கு மிஸ்ர பாவம் , அவிரத ஸம்யக் த்ருஷ்ட்டிக்கு 


808 


ஔபசமிக பாவமும் க்ஷாயிக பாவமும் க்ஷாயோபசமிக பாவமும் 
மேலாகும் . ஔதயிக 

பாவத்தின் அஸம்ய தனாகும் . 
ஸம்யதாஸம்ய தனுக்கும் ப்ரமத்த ஸம்யதனுக்கும் அப்ரமத்த 
ஸம்யதனுக்கும் க்ஷாயோபசமிக பாவம் . நால்வர் உபசமிகருள் 
ஔபசமிக பாவம் நால்வர் க்ஷபகருள்ளும் ஸயோக , அயோக 
கேவலிகளுள்ளும் க்ஷாயிக பாவ மாகும் , 

விஸேஷத்தினால் , கத்யானுவாதத்தின் நரக கதியுள் 
ப்ர தம ப்ருத்வியுள் மித்யா த்ருஷ்ட்யாதி அஸம்யத ஸம்யக் 
த்ருஷ்ட்டி அந்தமான நாரகர்க்கு சாமான்யோக்த்த பாவம் .. 
த்விதீயாதி சப்தம்யந்த ப்ருத்விய மித்யாத்ருஷ்ட்டி , ஸாஸாதன 
ஸம்யக்த்ருஷ்ட்டி ஸம்யக்மித்யாத்ருஷ்ட்டிகளுக்கும், சாமான் 
யோக்த்த பாவம் . அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிக்கு ஒளபசமிக 
பாவமும் , க்ஷாயோபசமிக பாவமும் மேலாகும் . ஔதயிக 
பாவத்தினால் அஸம்ய தனமாகும் . 

திர்யகதியுள் , திர்யருக்கு , மித்யா த்ருஷ்ட்யாதி ஸம்யதா 
ஸம்யத குண ஸ்தானம் வரை சாமான் யோக்த்த பாவம் . 

மனுஷ்ய கதியுள் . மனுஷ்யருக்கு , மித்யாத்ருஷ்ட்யாதி 
அயோக கேவலி அவஸானம் வரை சாமான்யத்தின் போல் 
பாவம் . 

தேவ கதியுள் தேவருக்கு மித்யாத்ருஷ்ட்யாதி அஸம்யத 
ஸம்யக் த்ருஷ்ட்டியந்த குணஸ் தானம் வரை சாமான்யோக்த்த 
பாவம் . பவனவாஸிக வ்யந்தர . ஜயோதிஷ்க தேவருக்கும் தத் 
தேவியருக்கும் , சௌதர்ம ஈசானாகி கல்பவாஸி தேவியருக்கும் 
அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டி குணஸ்தானத்துள் க்ஷாயிக பாவ 
மில்லை . 


குண 


இந்த்ரியானுவாதத்தின் , ஏகேந்த்ரிய , விகலேந்த்ரியங்கள் 
ஓௗதயிக பாவம் . பஞ்சேந்திரியங்களில் மித்யா த்ருஷ்ட்யாதி 
அயோக கேவலி அந்த்ய 

ஸ்தான வர்த்திகளுக்கு 
சாமான்யோக்த்த பாவம் . 

காயானுவாதத்தின் பஞ்ச ஸ்தாவர காயிகங்களுக்கு 
ஔதயிக பாவம் . த்ரஸ காயங்களுக்கு 

சாமான்யோக்த்த 
பாவம் . 


809 


மான 


யோகானுவாதத்தின் காய , வாக் , 

ஸயோகிகளுள் 
மித்யா த்ருஷ்ட்யாதி ஸயோக கேவலி அவஸான மானவர்க்கு 
அயோக கேவலிசளுக்கும் சாயான்யோக்த்த பாவம் . 


வேதானு வாதத்தின் , ஸ்த்ரீ பும் நபும் ஸக வேதிகளுக்கும் , 
அவேதிகளுக்கும் சாமான்யோக்த்த பாவம் . 


மாயா 


கஷாயானுவாதத்தின் க்ரோத 

மான 

லோப 
கஷாயிகளுக்கும் அகஷாயிகளுக்கும் சாமான்யோக்த்த பாவம் . 


ஜ்ஞானானுவாதத்தின் , மதி அஜ்ஞானி ஸ்ருத அஜ்ஞானி 
விபங்க ஜ்ஞானிகளுக்கும் ஆபினி போதக ஸ்ருதாவதி 
பர்யய கேவலஜ்ஞானிகளுக்கும் சாமான்யோக்த்த பாவம் . 


மன 


ஸம்யமானுவாதத்தின் எல்லா ஸம்யதர்க்கும் ஸம்யத 
அஸம்யதர்க்கும் அஸம்யதர்க்கும் சாமான்யோக்த்த பாவம் . 

தர்சனானுவாதத்தின் சஸுதர்சன அசக்ஷதர்சன அவதி 
தர்சன கேவல தர்சனிகளுக்கும் சாமான் யோக்த்த பாவம் . 


லேஸ்யானுவாதத்தின் ஷட்லேஸ்யோ பேதர்க்கும் , அபகத 
லேஸ்யையர்க்கும் சாமான்யோக்த்த பாவம் . 


பவ்யானுவாதத்தின் பவ்யருள் , மித்யாத்ருஷ்ட்யாதி 
அயோக கேவலி அவஸானம் வரை சர்மான்யோக்த்த பாவம் . 
அபவ்யருக்கு பாரிணாமிக பாவம் . 


ஸம்யக்த்வானுவாதத்தின் க்ஷாயிக ஸம்யக் த்ருஷ்ட்டி 
களுள் அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டிக்கு நியமத்தினால் , க்ஷாயிக 
ஸம்யக்த்வ அபிதான க்ஷாயிக 

பாவமும் , ஔதயிகமும் , 
அஸம்யமமு மாகும் . ஸம்யதா ஸம்யத , ப்ரமத்த , அப்ரமத்த 
ஸம்யத குணஸ்தான ஸ்திதர்க்கெல்லாம் 

க்ஷாயோபசமிக 
பாவமும் , க்ஷாயிக ஸம்யக் த்வமு மாகும் . 

நால்வர் உபசமகர்க்கு , ஒளபசமிக பாவமும் க்ஷாயிக 
ஸம்யக்த்வயமுமாகும் . ஒழிந்தவர்க்கு சாமான்யத்தின் போல் 
க்ஷாயோபசமிக ஸம்யக் த்ருஷ்ட்டிகளுள் அஸம்யத ஸம்யக் 
த்ருஷ்ட்டிகளெல்லாம் க்ஷாயோபசமிக 

ஸம்யக்த்வ 

அபி 


810 


தானமும் க்ஷாயோப சமிக பாவமும் ஔதயிக பாவத்தின் 
அஸம்யமு மாகும் . ஸம்யதாஸம்யத , ப்ரமத்த , அப்ரமத்த 
ஸம்யதர்க்கெல்லாம் , க்ஷாயோபசமிக பாவமும் , க்ஷாயோபசம 
ஸம்யக் த்வயமு மாகும் . ஔபசமிக ஸம்யக் த்ருஷ்ட்டிகளுள் 
அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டிக்கு ஔபசமிக ஸம்யக்த்வ 
அபிதான , ஒளபசமிக பாவமும் , ஔதயிக பாவத்தின் அஸம்யமு 
மாகும் . ஸம்யதா ஸம்யத , ப்ரமத்த அப்ரமத்தர்க் கெல்லாம் , 
க்ஷாயோபசமிக பாவமும் , ஒளபசம ஸம்யக் த்வயமு மாகும் . 
ஸாஸாதன 

ஸம்யக் த்ருஷ்ட்டிக்கு பாரிணாமிக பாவமும் 
ஸம்யக் மித்யா த்ருஷ்ட்டிக்கு , மிஸ்ர பாவம் 

மித்யா 
த்ருஷ்ட்டிக்கு ஔதயிக பாவ மாகும் . 

ஸம்ஜ்ஞானுவாதத்தின் , ஸம்ஜ்ஞிகளுள் , சாமான்யத்தின் 
போல் அஸம்ஜ்ஞிகள் ஔதயிக பாவம் . தத் உபயவ்யபதேஸ 
ரஹிதருக்கு ஸாமான்யத்தின் போல் பாவம் . 


அனாஹார 


ஆஹாரானுவாதத்தின் , ஆஹாரகர்க்கும் , 
கர்க்கும் . சாமான்யத்தின் போல் பாவம் . 


பாவ நிர்ணயம் நிரூபிக்கப்பட்டது . 


அல்ப பஹ் த்வ ப்ரரூண நிரூபணம் 

அல்ப , பஹுத்வம் நிரூபிக்கப்படும் . அது , ஸாமான்ய , 
விஸேஷ விகல்பத்தின் இரண்டு விதம் . அதில் சாமான்யத்தின் 
எல்லோரிலும் சிலர் ஆவர் . உபசமகர் மூவரும் , ப்ரதேஸத் 
தினால் ஸ்வ குணஸ்தான கால சஞ்சயத்தினால் , சமான கால 
சஞ்சயத்தினால் , சமான கால சங்க்யோ பேதராவர். உபசாந்த 
கக்ஷாயரும் , தத்சங்க்யா சமன்விதராவர் . மூவர் க்ஷபகர் 
த்விகுணம் . க்ஷணகஷாய வீதராக ச்சத்மஸ்தரும் அயோக 
கேவலிகளும் அத்துணை . ஸயோகி கேவலிகள் ப்ரதேஸத் 
தினால் க்ஷபக சமான் சங்க்யோ பேதராகியும் , ஸகால சஞ்ச 
யத்தினால் சங்க்யேய குணம் . அப்ரமத்த ஸம்யதர் அசங்க் 
யேய குணம் . ஸம்ய தாஸம்யதர் சங்க்யேய குணம் . 
தன் ஸம்யக் த்ருஷ்ட்டிகள் அஸங்க்யேய 

ஸம்யக் 
மித்யாத்ரிஷ்ட்டிகள் சங்க்யேய குணம் , அஸம்யத 

ஸம்யக் 


ஸாஸா 


குணம் . 


811 


குணம் . 


மித்யாத்ருஷ்ட்டிகள் 


த்ருஷ்ட்டிகள் அசங்க்யேய 
அனந்த குணம் . 


விஸேஷத்தினால் , கத்யானுவாதத்தினால் நரக கதியுள் 
எல்லா ப்ருத்விய நாரகரருள் எல்லாரிலும் சிலர் ஸாஸாதன 
ஸம்யக்த்ருஷ்ட்டிகள் . அவரை பார்க்க ஸம்யக் மித்யாத் 
ருஷ்ட்டிகள் அசங்க்யேய குணம் . அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டி 
கள் அசங்க்யேய குணம் , மித்யா த்ருஷ்ட்டிகள் அசங்க்யேய 


குணம் . 


திர்யக் கதியுள் திர்யக் எல்லோரிலும் சிலர் ஸம்ய தா 
ஸம்யதர்க்கு சாமான்யத்தின் போல் அல்ப பஹுத்வம் . 


மனுஷ்யகதியுள் , மனுஷ்யருக்கு உபசமகாதி ப்ரமத்த 
ஸம்யதம் வரை சாமான்யத்தின் போல் , அதின் பிற்பாடு , 
ஸம்யதாஸம்யதர் சங்க்யேய குணம் . ஸாஸாதன ஸம்யக் 
த்ருஷ்ட்டிகள் அசங்க்யேய குணம் . ஸம்யக்மித்யாத்ருஷ்ட்டி 
கள் சங்க்யேய குணம் . தேவகதியுள் தேவருக்கு 

நாரகர் 
போல் அல்ப பஹுத்வம் ஆகும் . 

இந்த்ரியானுவாதத்தினால் , ஏகேந்த்ரிய விகலேந்த்ரியங் 
களுக்கு , குணஸ்தான பேதம் இல்லாததினால் அல்ப பஹுத்வ 
மில்லை . பஞ்சேந்த்ரியங்களுக்கு சாமான்யத்தின் போல் , 
அதிலேயும் , மித்யா த்ருஷ்ட்டிகள் அசங்க்யேய குணம் . 

காயானுவாதத்தில் பஞ்ச ஸ்தாவர காயங்களுக்கு , 
குணஸ் தான பேத பாவத்தினால் அல்ப பஹுத்வ பாவ 
மாகும் . த்ரஸ காயங்களுக்கு , பஞ்சேந்த்ரியத்தின் போலாகும் . 
யோகானுவாதத்தினால் வாக் 

யோகிகளுக்கு பஞ் 
சேந்த்ரியத்தின் போல் ஆகும் . காய யோகிகளுக்கு சாமான் 
யத்தின் போல் ஆகும் . 

வே தானுவாதத்தில் , ஸ்த்ரீயும் நபும்ஸக வேதோ பேதர்க்கு 
பஞ்சேந்த்ரியத்தின் போல் , நபும்ஸக வேதோ பேதர்க்கும் , 
அபகதவேதர்க்கும் . சாமான்யத்தின் போலாகும் . 
கஷாயானுவாதத்தினால் , 

க்ரோத , மான , 
கக்ஷாயிகளுக்கும் அகஷாயிகளுக்கும் , பும் வேதத்தின் போலாகி 


மானஸ் 


DIT UIT 


812 


யும் அதிலேயும் மித்யாத்ருஷ்ட்டிகள் அனந்த குணம் . லோப 
கக்ஷாய சமன் விதோப சமிகர் இருவரும் சமான சங்க்யோ 
பேதராவர் . க்ஷபகர் சங்க்யாதகுணம் . சூக்ஷ்ம சாம்பராயோ 

சுத்தி ஸம்யதர் விசேஷா திகம் . க்ஷபகர் சங்க்யாத 
குணம் . ஒழிந்தவர்க்கு சாமான்யத்தின் போலாகும் . 


பசமக 


ஜ்ஞானானுவாதத்தினால் , மதி அஜ்ஞானி 

ஸ்ருத 
அஜ்ஞானிகளுள் எல்லோரிலும் சிலர் 

ஸாஸாதன ஸம்யக் 
த்ருஷ்ட்டிகள் . அவரை பார்க்க மித்யா த்ருஷ்ட்டிகள் அனந்த 
குணம் . விபங்கஜ் ஞானிகளுள் எல்லோரிலும் சிலர் ஸாஸா தன 
ஸம்யக்த்ருஷ்ட்டிகள் அவரை பார்க்க மித்யாத்ருஷ்ட்டிகள் 
அஸங்க்யேய குணம் . மதி ஸ்ருதாவதி ஜ்ஞானிகளுள் , உபசமகர் 
நால்வரில் 

எல்லோரிலும் சிலர் . அவரைப் பற்ற நால்வர் 
க்ஷபகரும் சங்க்யேய குணம் . அப்ரமத்த ஸம்யதர் அசங்க்யேய 
குணம் . ப்ரமத்த ஸம்ய தர் சங்க்யேய 

குணம் . 

ஸம்யதா 
ஸம்யதர் சங்க்யேய குணம் . அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிகள் 
அஸங்க்யாத குணம் . மன : பர்யய ஜ்ஞானிகளுள் உபசமகர் , 
நால்வர் க்ஷபகர்க்கும் சங்க்யாத குணம் . ப்ரமத்த ஸம்யதர் , 
சங்க்யாத குணம் . கேவலி ஜ்ஞானிகளுள் , அயோக கேவலி 
களைப் பற்ற , ஸயோக கேவலிகள் சங்க்யாத குணம் . 


ஸம்யமானுவாதத்தினால் , 

சாமாயிக ச்சேதோபஸ் 
தாபனா சுத்தி ஸம்யதருள் உபசமகர் இருவருக்கும் சமான 
சங்க்யாதம் அனந்தரம் . க்ஷபகரிருவரும் சங்க்யாத குணராவர் . 
அப்ரமத்தர் சங்க்யாத குணம் . ப்ரமத்தர் சங்க்யாத குணம் . 
பரிஹார விசுத்தி ஸம்யதருள் அப்ர மத்தரில் ப்ரமத்தர் 
சங்க்யாத குணம் . சூக்ஷ்ம சாம்பராய 

ஸம்யதருள் 
உபசமகரினால் 

க்ஷபகர் சங்க்யாத 

யதாக்யாத 
பரிஹார 

விசுத்தி ஸம்யதருள் உபசாந்த கஷாயரினால் 
r ணகஷாயர் சங்க்யாத குணம் . அயோக கேவலிகளும் அத் 
துணைவரே , ஸயோக கேவலிகள் ஸங்க்யாத 
ஸம்யதாஸம்யதர்க்கு அல்ப பஹுத்வ மில்லை . அஸம்ய தருள் 
ஸாஸா தன ஸம்யக்த்ருஷ்ட்டிகளுக்கு சிலர் அவரை 

பற்ற 
ஸம்யக்மித்யாத்ருஷ்ட்டிகள் 
சங்க்யாத 

குணம் . ஸம்யத் 


சுத்தி 
குணம் . 


குணம் , 


813 


ஸம்யக் த்ருஷ்ட்டிகள் அசங்க்யாத குணம் . மித்யாத்ருஷ்ட்டிகள் 
அனந்த குணம் . 


தர்சனானுவாதத்தின் சக்ஷதர்சனிகளுக்கு மனோ யோகி 
கள் போல் ஆகும் . அசக்ஷ 

தர்சனிகளுக்கு காய யோகிகள் 
போல் , அவதி தர்சனிகளுக்கு காய யோகிகள் போல் . அவதி 
ஜ்ஞானிகள் போல் கேவலதர்சனிகளுக்கு கேவல ஜ்ஞானிகள் 
போல் அல்ப பஹுத்வ மாகும் . 


குணம் , 


லேஸ் யானுவாதத்தின் க்ருஷ்ண நீல கபோத லேஸ்யோ 
பேதர்க் கெல்லாம் அவிரதம் போலாகும் , தேஜ : பத்ம 
லேஸ்யோபேதருள் அப்ரமத்தருள் சிலர் ப்ரமத்தர் சங்க்யாத 
குணம் . ஸம் யத அஸம்யதாதி அதஸ்தன அகில குணஸ்தானங் 
களுள் பஞ்சேந்த்ரியத்தின் போலாகும் . சுக்ல லேஸ்யோ 
பேதருள் உபசமகர்க்கு சிலரென்பராவர் க்ஷபகர் சங்க்யாத 
குணம் . ஸயோக கேவலிகள் அசங்க்யாத குணம் . அப்ரமத்தர் 
சங்க்யாத குணம் . ப்ரமத்த ஸம்யதர் சங்க்யாத 
ஸம்யதா ஸம்யதர் அசங்க்யாத குணம் . ஸாஸா தன ஸம்யக்த் 
ருஷ்ட்டிகள் அசங்க்யாத குணம் . ஸம்யக்மித்யாத்ருஷ்டிகள் 
அசங்க்யாத குணம் . மித்யாத்ருஷ்ட்டிகள் அசங்க்யாத குணம் . 
அஸம்யத ஸம்யக்த்ருஷ்டிகள் அசங்க்யாத குணம் . அலேஸ்யோ 
பேதகர்க்கு அல்ப பஹுத்வமில்லை . 

பவ்யா னுவாதத்தின் பவ்யருக்கு சாமான்யத்தின் போல் 
அபவ் யருக்கு அல்ப பஹுத்வமில்லை . 

ஸம்யக்த்வானுவாதத்தின் க்ஷாயிக ஸம்யக்த்ருஷ்ட்டிகளுள் 
உபசமகர் நால்வர் எல்லோரிலும் சிலராவர் . ப்ரமத்தாவஸான 
சேஷ குணஸ்தானவர்த்திகளெல்லோருக்கும் சாமான்யோக்த்த 
அல்ப பஹுத்வ மில்லை . அதின்மேல் ஸம்யதாஸம்யதர் 
அசங்க்யாத குணம் , 

அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிகள் 
அசங்க்யாத 

க்ஷாயோபசமிக ஸம்யக் த்ருஷ்ட்டி 
எல்லோரிலும் 

சிலர் அப்ரமத்தர் . அவரிலும் 
ப்ரமத்த ஸம்யதர் சங்க்யாத 

ஸம்யதா 
ஸம்யதா அசங்க்யாத குணம் . அஸம்யத ஸம்யக் த்ருஷ்ட்டிகள் 
அசங்க்யா த குணம் . ஔபசமிக ஸம்யக்த்ருஷ்ட்களில் நால்வர் 


குணம் . 


களுள் 


குணம் , 


814 


உபசமகர் எல்லோரிலும் சிலர் . அப்ரமத்தர் சங்க்யாத குணம் . 
ப்ரமத்தர் சங்க்யாத குணம் . ஸம்யதாஸம்யதர் அசங்க்யாத 
குணம் . அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிகள் அசங்க்யாத குணம் . 
ஒழிந்தவருக்கு அல்ப பஹுத்வ மில்லை . 

ஸம்ஜ்ஞானுவாதத்தின் ஸம்ஜ்ஞிகளுக்கு சக்ஷதர்சனிகள் 
போலாகும் . அஸம்ஜ்ஞிகளுக்கு அல்ப பஹுத்வ மில்லை . 
தத்உபய வ்யப்தேஸ ரஹிதருக்கு 

கேவல 

ஜ்ஞானிகள் 
போலாகும் . 
ஆஹாரானுவாதத்தின் ஆஹாரகர்க்ரு 

ஆஹாரகர்க்ரு காய யோகிகள் 
போல வாகும் . அனாஹாரகருள் எல்லோரிலும் சிலர் 
ஸயோ கிகள் . அயோக கேவலிகள் அசங்க்யாத 
ஸாஸாதன ஸம்யக்த்ருஷ்ட்டிகள் அசங்க்யாத 
அஸம்யத ஸம்யக்த்ருஷ்ட்டிகள் அசங்க்யாத 
மித்யா த்ருஷ்ட்டிகள் அனந்த குணம் இவை சாமான்யத்தினால் 
கத்யாதி மார்கணைகளுள் மித்யாத்ருஷ்ட்டி குணஸ்தானவர்த் 
திகள் அன்வேஷனம் செய்யப்பட்டது . அதில் குக்ஷ்ம பேதமாகம 
அவிரோதத்தினால் ஸ்மரிக்கப்படும் . அந்த ஜீவாதிகளுக்கும் . 
ஸம்யக் தர்சனாதிகளுக்கும் ஸதாதிகளை அறிந்து சொல்லுவது . 
இவை பூர்வ நிரூபிக ஸம்யக்தர்சன சம்பந்த லக்ஷணோத்பத்தி 
ஸ்வாமித்வ விஷய ந்யாஸாதிகமோபாயசயம் நிரூபிதமாயிற்று . 


குணம் . 


குணம் 
குணம் . 


ஸஹஜ சுத்தாஸ்தித்வ விமல அனந்த 

குண சங்க்யான 
சகல ஜ்ஞேயாகார கபலித விசத ஜ்ஞானாதாரீபூத அஸங்க் 
யாத ப்ரதேஸோபேத ஸ்வக்ஷேத்ர நிஜதத்வ ருசி பரிச்சித்தி 
நிச்சலானுபூதி ரூப அபேத ரத்ன த்ரய ஸ்பர்சன ஸ்வாந்தரங்க 
பரிணதி ஸ்வரூப ஸ்வகால நிகில ஸ்வபாவ விர ஹிதாந்தர 
ஜனன மரண பந்த மோக்ஷ விகல்ப ரஹித பரம பாரிணாமிக 
பாவ நிச்சய வ்யவஹார நய விஷய த்ரவ்ய குண பர்யாயா 
ரூபைக அனேகாத்மக அல்ப பஹுத்வ குண கலித நிஜநிரஞ்சன 
பரமாத்ம தத்வம் உபாதேய மென்பது இதில் பாவார்த்தம் . 

முன்னம் அனேக ப்ரகாரத்தினால்கர்ம ப்ருக்ருதியை பந்த , 
உதய , உதீரணை , சத்வ ரூபத்தினால் சொல்லி மற்றொன்று 
சொல்லுவர் . என்னெனில் : 


815 


ஸித்த பரமேஷ்ட்யாதிகளுள் உதகுவ நித்யமான முக்த்தி 
சுகஸ்வரூப விவரணம் : 


ப்ரக்ருதி ஸ்தித்யனுபாக ப்ரதேஸ மூலோத்தர ப்ரக்ருதி 
பந்தோதய உதீரணா ஸத்வ ஜகன்ய அஜகன்ய உத்க்ருஷ்ட்ட 
சாதி யநாதி த்ருவாத்ருவ த்ரவ்யபாவ நோகர்மத்தினால் சகல 
கர்மத்தினால் சகல கர்ம நிர்முக்த்தரான ஸித்த பரமேஷ்ட்டி 
களுக்கு நிஸ்சரீரத்வாதி பஞ்சேந்த்ரிய விஷய அனுபவனம் 
இல்லாத முக்த்தியுள் எப்படியாகும் என்ன வென்றால் , 


காதை 


ஸபரம் பாதாஸஹியம் விச்சிண்ணம் பந்த காரணம் 

விஸமம் | 


ஜம் இந்தி ஏஹி லத்தம்தம் சோக்கம் துக்கமேவ தஹா || 

( பி.சா.1-16 ) 


வசனம் 


ஸ்வபரமும் பாதா சமன்விதமும் விச்சின்னமும் பந்த 

காரணமும் | 
விஷமுமானதினால் இந்த்ரிய சுகம் துக்கம் அல்லது 

சுகமில்லை || 
( ஸ்லோகம் ) 
த்ரைகால்யே த்ரிஷீ லோகேஷு ப்ராணினாம் பிண்டிதாத் 

சுகாத் ) 
அனந்த குணிதம் ப்ரோக்த்தம் சித்த க்ஷண சுகம் புதை : 11 

( வ்ருத்தம் ) 


ஆத்மோபா தான ஸித்தம் ஸ்வயமதிசயவத் வீதபாதம் 

விசாலம் ) 
வ்ருத்திஹ்ரா ஸவ்யபேதம் விஷய விரஹிதம் நிஷ் 

ப்ரதித்வம் தவபாவம் || 
அன்யத்ரவ்யா நபேக்ஷம் நிரூபமமமிதம் சாஸ்வதம் 

சர்வகாலம் | 
உத்க்ருஷ்ட்டானந்த சாரம் பரம சுகமதஸ் தஸ்ய 

ஸித்தஸ்ய ஜாதம் || 

(சித்தபக்தி -7 ) 


816 


ஏக 


க்ஷண 


சுக 


சமான 


( வசனம் ) 
த்ரி காலத்துள் த்ரி யோக வர்த்தி ஸமஸ்த ஜீவன் 
களுடைய சுகமெல்லாம் அனேக பிண்டம் செய்து பார்த்தால் 
ஸித்த பரமேஷ்ட்டியின் வர்த்தமான ஏக 

மாகாது . அதினால் ஆத்மோபாதான ஸித்தமும் 
ஸ ஹஜாதி ஸயவந்தமும் விகத பாதமும் விசாலமும் வ்ருத்தி 
ஹ்ராஸவ்ய பேதமும் விஷய விரஹிதமும் நிஷ்ப்ர தித்வம் 
த்வபாவமும் ஸ்ரக் சந்தன வநிதாதி அன்ய த்ரவ்ய நிரபேக்ஷமும் 
நிகிலோடமான ரஹி தமும் அப்ரமாணமும் சாஸ்வதமும் சர்வ 
காலமும் உத்க்ருஷ்ட்டானந்த சாரமும் அதர்க் யமும் அனந்தஜ் 
ஞான ரூபமுமான சுகம் . சகல தர்ம க்ஷயானந்தரம் முக்த்த 
ஜீவனாகும் . 

இந்த நிரூபித பஞ்ச தச விஸேஷண விசிஷ்ட்ட சுகம் 
நிஜாத்ம பதார்த்த பாவனா பலமாகும் என்றறிவது , தத் 
பாவனா விதானம் என்னென்றால் : 

( ஆர்யாகீதி ) 
ஸித்தோஹம் ஸ்வபரசமய புத்தோஹம் சேதநோஹம் 
அசரீரோஹம் சுத்தோஹம் ஸ்வகுணாஷ்ட்டக வ்ருத்தோ ஹம் 
புவனசரம தனுமாத்ரோஹம் பந்தாபந்த விகல்ப விருத் 
தோஹம் நிகிலதுர்னயா தீதோஹம் சுத்தாத்ம தத்வ ஸம்யக் 
ஸ்ரத்தான ஜ்ஞான 

ரூபோ ஹம் பஞ்சாஸ்ரவ ரஹி 
தோஹம் பஞ்சாணுமஹாவ்ர த அவ்ரத விதூரோஹம் பஞ்சம 
பாவன யோஹம் பஞ்சமகதி நிர தயோகி ஜன்மான்யோஹம் 
கர்ம விதூரோஹம் நோகர்ம விதூரோஹம் அச்யுதானந் 
தோஹம் நிர்மல சித்ரூபோஹம் சர்ம ப்ரத ஸஹஜ சுத்த 
ருசிரூபோஹம் பந்த சதுஷ்க விரஹிதோஹம் தாது சதுஷ்க 
விரஹிதோ அமூர்தோஹம் மித்யாத்வாந்த 
தோஹம் கந்தஸ்பர்ஸ ரஸவர்ண ரஹிதோ ஹம் ஸாதோதய 
ரஹிதோஹம் அஸாதோதயவர்ஜிதோஹம் த்வைதோஹம் 
பூதார்த்தபாவனா ஸஞ்சாத ஆனந்தோஹம் அப்ர திம போ 
தோஹம் புவனாதிபவாச்யோ ஹம் ப்ரவசனசாரோஹம் இந்த் 
ரசதவந்தயோஹம் பவஸாகரபோதோஹம் கவிஸ்துதோஹம் 
ஸனாதனானந்தோஹம் அத்யந்த பாவநோஹம் நித்யானந் 


பாவனா 


தம சரஹி 


817 


தோஹம் ஆத்ம நிஜரூபோஹம் ரதி அரதி ரஹித ஜன ஸம்ஸ்து 
தோஹம் அபூர்வஸஹஜ சுகரூபோஹம் . 


மாலினி 


இதிநிஜபரமாத்மாராதனாம் யோவிதத்தே 

மனஸிவசஸிகாயே சச்சிதானந்தரூபம் | 
விர ஹித பரபாவஸ்ஸன் ஸநிர்வாணலக்ஷ்மீம் த்ரிபுவன 

குருஸேவ்யாமாப்ஸ்யதி ஸ்வாத்மஜாதம் || 
சுத்த நிச்சய நயத்தினால் : ஸ்வாத்மோபலம்பன லக்ஷண 
சுஸித்த ஸ்வரூபனே நான் . 

ஹேயோபாதேய ரூபத்தினால் 
ஸ்வபரஸமய விஜ்ஞாயகைக ஸ்வரூபனே நான் . 
ஸ ஹஜ சுத்த சேதன ஸ்வரூபனே நான் , 
நிஸ்ஸரீர ஸ்வரூபனே நான் 
சுத்தனேனான் 
ப்ரவ்ருத்தக்ஷாயிக ஸம்யக்த்வாதி அஷ்ட்டகுண ஸ்வரூபனே 


நான் . 


லோகமாத்ர அசங்க்யா தப்ரதேஸியே நான் . 
வ்யவஹார நயத்தினால் : 
கிஞ்சின் யூனசரமதனுமாகாரனே நான் , 
பத்தாபத்த விகல்பவித்தனே நான் . 
பத்தாபத்த விகல்பவிருத்தனே நான் . 
நிகிலதுர்நயாதீதனே நான் . 
ஸம்யக் தர்சன ஸ்வரூபனே நான் . 
ஸம்யக்ஞான ஸ்வரூபனே நான் . 
வீதராக நிர்விகல்ப பரமசமாதி சல்லக்ஷண ஸம்யக்சாரித்ர 

ஸ்வரூபனே நான் 
பஞ்சாஸ்ரவஸ் ரூபரஹிதனே நான் . 
பஞ்சாணுவ்ரத அவ்ரதவிகல்ப விதூவரனே நான் . 
ஸ ஹஜ பரம பாரிணாமிக பாவ ஸ்வரூபனே நான் . 
பஞ்சமகதி நிரதயோக ஜனமான்யனே நான் . 
த்ரவ்ய கர்மாஞ்சன விரஹித ஸ்வரூபனே நான் . 
சரீராதி நோகர்ம விர ஹித ஸ்வரூபனே நான் . 
நிஜாத்ம ஜனித அச்யுதானந்த ஸ்வரூபனே நான் . 
நிர்மசித் ஸ்வரூபனே நான் . 


818 


ஸஹஜ சுத்த ருசி ஸ்வரூபனே நான் . 
ப்ரக்ருதி ஸ்தித்பனுபாக ப்ரதேஸ ரூப பந்த சதுஷ்க 

ரஹிதனே நான் . 
ப்ருத்வ்யாதி சதுர் தாது விரஹித ஸ்வரூபனே நான் . 
மித்யாத்வ தமோ ரஹிதஸ்வரூபனே நான் 
விகதாதீதாதி ஸ்பர்ஸாஷ்ட்டக ஸ்வரூபனே நான் . 
விகதர ஸஸ்வரூபனே நான் . 
விகத கந்த ஸ்வருபனே நான் . 
விகத வர்ண ஸ்வரூபனே நான் . 
விகத சப்த ஸ்வரூபனே நான் . 
விவத சாம்ஸாரிக சுகப்ரத ஸாதோதய ரஹிதனே நான் . 
சாரீர மானஸ ஆகந்துகாதி துக்கதாயக அஸாதோ தய 

விவர்ஜிதனே நான் . 
நானாத்வைதனே நான் . 
பூதார்த்தபாவ நா ஸஞ்சாதானந்தனே நான் . 
அப்ரதிமபோதனே நான் , 
புவனாதிப வாச்யனே நான் . 
ப்ரவசன சாரனே நான் . 
பாவி நைகம நயா பேக்ஷையின் யிந்த்தரசத 

வந்த்யனே நான் . 
பவவாரிதி பஹத்ரஸே நான் . 
கவி ஸ்துதனே நான் . 
ஸனாதனானந்தனே நான் , 
பரம பாவனே நான் . 
சமபாவனா நிரத யோகி ஜன ஸ்துத்யனே நான் . 
அபூர்வ ஸஹஜானந்த சைதன்ய ஸ்வரூபனே நான் , 
அனந்த ஜ்ஞான ஸ்வரூபனே நான் . 
அனந்த தர்ஸன ஸ்வரூபனே நான் . 
அனந்த சக்த்தி ஸ்வரூபனே நான் 
அனந்த சுக ஸ்வரூபனே நான் 
சதானந்த ஸ்வரூபனே நான் . 
சிதானந்த ஸ்வரூபனே நான் . 
பரமானந்த ஸ்வரூபனே நான் . 
நிஜானந்த ஸ்வரூபனே நான் . 
நித்யானந்த ஸ்வரூபனே நான் . 


819 


என்று இவை சிதானந்த ஸ்வரூப நிஜ பரமாத்ம 
தத்வத்தை த்ரிகரண சுத்தியினால் ஸவிகல்ப நிர்விகல்ப 
ரூபத்தினால் நிரந்தரம் சிந்திப்பது பாவனை என்பது , அந்த 
பாவனையினால் பாவிதாத்மராலர் . 


( காதை ) 
திரய ஸயண ணவணவதி ச்சண்ணஉதி அப்பமத்த 

ஜேகோடி 
தத்து குணாஹு பமத்தா அஜோகிணோ 

க்கவகபரிமாணோ } } 
ஏணணதியம் ஸமக்கா க்சுவ்கா தத்துகுணஜோதி 

அடலக்கா | 
அடணவதிதி ஸஹஸ்ஸ பண ஸயதுகஞ்ச ஸவ்வேதி 

ஹீஜணணவகோடி 11 
ஸவ்வாதீ அட்டம்தா சண்ணவ மஜ்ஜாயு ஸஞ்சதா 

சவ்வே ) 
அஞ்சலிமஉளிமஹத்தோ தியரண சுத்தே ணம் சாமி ! 

( ஸ்லோகம் ) 
குருபக்த்யாவயம் சார்த்த த்வீபத்விதயவர்த்தின : | 
வந்தாமஹே தரிஸங்க்யோத நவகோட்டி முனீஸ்வரான் ]} 
த்ர்யூன கோடி நவாசார்யான் ஜ்ஞானத்ருக் 

சரணாஞ்சிதான் ! 
ஜ்ஞானத்ருக் சுகவீர்யார்த்தம் ஆனமாய்யார்ப 

வந்திதான் 11 
நமோ வ்ருஷபஸேனாதி கௌதமாந்த்யகணேஸினே | 
மூலோத்தர குணாட்யாய ஸர்வஸ்மை முனயே நம : || 
பேதாபேத ஸமாக்யாத ஸத்ரத்ன த்ரய சோபினே ! 
சர்வஸ்மையோகிவர்காய நமஸ்சூர்வேஸ்வஸித்தயே || 

( வசனம் ) 
ஸ்ரீ வர்த்தமான ஸ்வாமிகள் அனந்தரம் கௌதம சுதர்ம 
ஜம்பூநாதரென்பர் அணுபத்த 

கேவலி த்ரயமும் 

வந்திக் 
கின்றேன் . 

விஷ்ணுநந்தி அபராஜித கோவர்த்தன பத்ரபாஹு 
களென்ப ஐவர் ஸ்ருத கேவலிகளை ஸ்துதிக்கின்றோம் , 


820 


விசாகதத்த முனி ப்ரோஷ்ட்டிலயதி க்ஷத்ரியயோகி ஜயரிஷி 
ஜயநாகயோகி சித்தார்த்தசாது த்ருதிஷேண விஜயஸேன 
புத்திலமுக்ஷசங்கதேவ சுதர் மரென்ப தஸ பூர்வதரர் ஏகாத 
சத்தை வந்திருக்கிறோம் . 


நக்ஷத்ரயோகி ஜயபால பாண்டு முனி த்ருமஸேண 
கம்ஸபட்டாரகர் என்ப ஏகாதசாங்கத்தை உபதேசித்த முனி 
பஞ்சகரை புகழுவோம் . 

சுபத்ர ஜயபத்ர ஜயபாஹு லோஹாசார்ய ரென்கிற 
ஆசாராங்க தரர் சதுஷ்ட்டயரை நினைப்போம் . 

விநயந்தர ஸ்ரீ தத்த சிவதத்த அர்ஹத்தத்த ரென்கிற 
நால்வரும் பூர்வஏகாதஸதரரை ஸ்மரிப்போம் . 

அர்ஹத்பல்யாசார்யரும் மாகனந்தியோகிகளும் தரஜேன 
சூரிகளும் பூதபலிகளும் புஷ்பதந்தரும் 

புஷ்பதந்தரும் என்னும் தசபூர் வைக 
தேஸ தர பஞ்சகரை நினைப்போம் . 

ஸ்ரீ தத்த சிவதத்த அர்ஹத்தத்த ஸித்தாந்த ஷட்கண்டா 
கம கர்த்ருகளை புகழ்வோம் . 

நாகஹஸ்திகளும் பதிங்ஹபரும் உச்சாரணாசார்யரும் 
குந்தகுந்தாசார்யரும் மாகணந்த்யாசார்யரும் சஸ்யா மசூந்தா 
சார்யரும் 

தும்பளுராசார்யரும் சமந்தபத்ராசாரியரும் 
சுபனந்திகளும் வீரநந்திகளும் ரவிநந்திகளும் பொப்ப தேவா 
சார்யரும் இந்த ஏளாசார்யரும் வீரஸேனபட்டாரகரும் 
ஜினஸேனாசார்யரும் குணபத்ர ஸ்வாமிகளும் இந்த இவர் 
முதலாகி ஸ்ருத ஸந்தான மவிச்சின்னமாகி வந்தனர் . அந்த 
தரஸேனாசார்ய க்ரத நந்தி குணான்வயத்துள் . 

( வ்ருத்தம் ) 
ஸ்ரீமஜ்ஜைநேந்த்ர தர்மாம்பர கமலஸகே விஸ்ருதேமூல 

சங்கே 
தச்சங்கே ஸ்ரீகபூஷா விலசதிஹகணே ஸ்ரீபாலாத் 

காரஸ்வாமி 
கேசித்ரைரவித்ய : கவிகுலதிலகா கேசிதாசார்யவர்யா 
கேசித்வா தீபஸிம்ஹ : குருகுல திலகா : கேசிதேவம் 

ப்ரஸித்தா : 


821 


ஸ்வஸ்தி ஸ்ரீமூலசங்க பலாத்கார கணத்துள் 

அனேக 
ஆசார்யரர் ப்ரவர்த்தியானின்றார்கள் . அவர்களில் ஸ்ரீவர்த் 
தமானபட்டாரகர் அவர் சிஷ்யர் பத்மனந்தி த்ரை வித்ய 
தேவர் . அவர் சத்தர்ம ஸ்ரீ தராசார்யர் , அவர் சிஷ்யர் வாசு 
பூஜ்ய ஸித்தாந்ததேவர் . அவர் சிஷ்யர் சுப சந்த்ர பட்டார 
கர் . அவர் சிஷ்யர் அபயனந்தி பட்டாரகர் . அவர் சிஷ்யர் 
அருஹநந்தி ஸித்தாந்த தேவர் , அவர் சிஷ்யர் தேவ சந்த்ர 
ஸித்தாந்த தேவர் . அவர் சிஷ்யர் அஷ்ட்டோபவாஸி கனக 
சந்த்ர தேவர் . அவர் சிஷ்யர் நயகீர்த்தி பட்டாரக தேவர் . 
அவர் சிஷ்யர் மாஸோபவாஸிகள் ரவிசந்த்ர ஸித்தாந்த 
தேவர் , அவர் சிஷ்யர் ஸ்ரு தகீர்த்தி த்ரைவித்ய தேவர் . 
அவர் சிஷ்யர் வீரனந்தி ஸித்தாந்த தேவர் . அவர் சிஷ்யர் 
கண்ட விமுக்த்த நேமி சந்த்ர பட்டாரக தேவர் . அவர் 
சிஷ்யர் குணசந்த்ர பட்டாரகர் . அவர் சிஷ்யர் பக்ஷோபவாஸி 
ஜிந சந்த்ரபட்டாரகர் . அவர் சிஷ்யர் வர்த்தமான பட்டாரகா . 
அவர் சிஷ்யர், ஸ்ரீதரபண்டிததேவர் . அவர் சிஷ்யர் வாசுபூஜ்ய 
த்ரைவித்ய தேவர் . அவர் சிஷ்யர் உதய சந்த்ர ஸித்தாந்த 
தேவர் . 


( வ்ருத்தம் ) 
ஸ்வஸ்திஸ்ரீ மூலசங்கே ப்ரவரகணபலாத்கால 

ஸம்ஜ்ஞேப்ரஸித்த : 
ஸஜ்ஞானாம் போஜமித்ரஸ்ஸகல குணகணா 

லங்க்ரதோவாசுபூஜ்ய , 
த்ரை வித்யாக்யஸ்ய சூனுர்விலஸது த யசந்த்ரோ 

முமுக்ஷ ப்ர முக்யை : 
தச்சிஷ்ய ஸ்தத்வவேதி பரமகுமுத சந்த்ரோல்ல 

ஸத்கீர்த்திசந்த்ரை : || 


( ஸ்லோகம் ) 


( 
1 
) 


அஜ்ஞான தமஸாலுப்தோ மார்கோரத்னத்ரயாத்மக : 
தத்ப்ரகாஸ சமர்த்தாய நமோஸ்து குமுதேந்தவே : 

) 
ஸம்ஸார துக்க பீதாய ஸ்வாத்மோத்த சுகஸேவினே 
ரத்னத்ரய பவித்ராய நமோஸ்து குமுதேந்தவே ( 2 ) 


822 


ஜிநவாக்யார்வோ த்பூதம் ரத்னத்ரய ஸு நிர்மலம் 
சித்தே சந்தார்ய மாணாய நமோஸ்து குமுதேந்தவே ( 3 ) 
அத்யாத்மாம்புதி ஸஞ்சாத ஸத்ரத்ன த்ரய தாரிணே 
பவ் யசார்த்தோப தேஸாய நமோஸ்து குமுந்தேந்தவே ( 4 ) 
சுசிநிஷ்சித்த சாரித்ரம் பதார்தானா ஸ்ரிதோத்பவம் 
சித்தே ஸந்தார்ய மாணாய நமோஸ்து குமுதேந்தவே ( 5 ) 
ஸ்ரத்தான ஜ்ஞான சாரித்ரம் சுத்தாத்ம ன்யேவ 

வர்த்ததே 
புத்தேர்த்தம் தேசிக ஸ் தஸ்மை நமோஸ்து 

குமுதேந்தவே ( 6 ) 
ஜாஜடத்தர்சனம் ஸம்ய கௌஜடத்ஜ்ஞான முத்தமம் 
ஜா தடச்சரணம் தஸ்மை நமோஸ்து குமுதேந்த்தவே ( 7 ) 
பேதஸம்யக்த்வ யுக்த்தாய பேதஜ்ஞான ப்ரவே தினே 
பேத சாரித்ர தாராய நமோஸ்து குமுதேந்தவே ( 8 ) 
சுத்த ஸம்யக்த்வ யுக்த்தாய சுத்தஜ்ஞான ப்ரவர்த்தினே 
சுத்தசாரித்ர தாராய நமோஸ்து குமுதேந்தவே ( 9 ) 
ப்ரசஸ்த தர்சனாட்யாய சமஸ்த வஸ்து வேதினே 
நிரஸ்தராக தோஷாய நமோஸ்து குமுதேந்தவே ( 10 ) 
ஸம்யக்த்வ ரத்ன பாத்ராய ஜ்ஞானரத்ன ப்ரகாஸினே 
வ்ருத்த ரத்ன பவித்ராய நமோஸ்து குமுதேந்தவே ( 11 ) 
ஸ்ரத்தானே பத்த சித்தாய ஸம்ஜ்ஞானாம் ருத பாயினே 
ஸத்ஸங்கம சுதாபாயீ நமோஸ்து குமுதேந்தவே ( 12 ) 
த்விப்ரகார மிதம் ப்ரோக்த்தம் ரத்னத்ரய ஸுனிர்மலம் 
தத்ஸார சிந்தக ஸ்தஸ்மை நமோஸ்து குமுதேந்தவே ( 13 ) 


த்ரவ்யாஸ்தி காய தத்வார்த்தம் பந்த மோக்ஷதி காரணம் 
யேநரோரூயதே தஸ்மை நமோஸ்து குமுதேந்தவே ( 14 ) 
த்ரவ்யாஸ்தி காயதத்வார்த்தம் ஸார பூதம் நிஜாத்மகம் 
தத்யான யோகயுக்த்தாய நமோஸ்து குமுதேந்தவே ( 15 ) 
த்ரவ்யத்வம்ச குணத்வம்ச பர்யாயத்வம் . நிஜாத்மன 
யோரஜாநாதி ஸ்புடம் தஸ்மை நமோஸ்து 

குமுதேந்தவே ( 16 ) 


823 


சர்வத்ரவ்யந்து சர்வஜ்ஞை: பூர்வா சார்யைஸ்ச வர்ணிதம் 
ததைவ வர்ணக ஸ் தஸ்மை நமோஸ்து குமுதேந்தவே ( 17 ) 
த்ரவ்யோத்பத்தி வ்யயாத்மானம் சுத்தாத்மானம் நயாதிபி 
ஜ்ஞ்யாத்வோப தேசகஸ் தஸ்மை நமோஸ்து 

குமுதேந்தவே ( 18 ) 
சுத்தோபயோக யுக்த்தாய சுத்த தத்வோப தேஸினே 
சுத்தாத்ம த்யான நிஷ்ட்டாய நமோஸ்து 

குமுதேந்தவே ( 19 ) 
நம : குமுத சந்த்ராய சந்த்ரஜ்யோதி ப்ரயீர்த்தயே 
கீர்த்திதா ஸேஷ பவ்யாய நமோஸ்து 

குமுதேந்தவே ( 20 ) 
ஸம்யக்த்தவ வஜ்ர காதேந மித்யாத்வாதி ப்ரபேதினே 
ஸத்வ்ருத்த சக்ர தாராய நமோஸ்து 

குமுதேந்தவே ( 21 ) 
மித்யா த்வாதி சுவராஜ்ய அஜ்ஞான த்வாந்த பானவே 
அவ்ருதாக்னேஸ் தோயாய நமோஸ்து குமுதேந்தவே ( 22 ) 
ருசி வந்தஸ்ச வ்யாக்யாய போதாப்தே ரவிது 

ரோசனே 
சாரித்ராம்புஜ பாத்ராய நாமோஸ்து குமுதேந்தவே ( 23 ) 
ஜீவபுத்கல மாகாசம் தர்மாதர்மௌச காலகம் 
யேநேத்தம் ரூபிதம் தஸ்மை நமோஸ்து 

குமுதேந்தவே ( 24 ) 
வித்யுத்த போபலம் வ்ருத்த மாசாரம் பஞ்ச பேதகம் 
மனோ மந்திர தாராய நமோஸ்து 

குமுதேந்தவே ( 25 ) 
மார மாதங்க ஸிம்ஹாய சாரித்ராம்புஜ பானவே 
காருண்யார்ணவ சந்த்ராய நமோஸ்து 

குமுதேந்தவே ( 26 ) 
சித்த்ரவ்யம் சித்குண சித்குண ஜ்ஞாதம் சச்சித் 

பர்யாய தாரிணே 
வர்ணி வர்ணண பூர்ணாய நமோஸ்து 

குமுதேந்தவே ( 27 ) 


824 


ஆர்த்த ரௌத்ர பரித்யக்த்த ஸத்யா நேத்த 

ப்ரயோகினே 
சுத்தாத்ம லாப சித்தாய நமோஸ்து குமுதேந்தவே ( 28 ) 
ஸ்வஸ்தி ஸ்ரீமூலசங்கேஸ்மின் பலாத்சார கணே ஜனீ 
ஸ்ரீமாகண நந்தி சைத்தாந்தீ பதார்த்த ஸார தேசிக : ( 29 ) 
ஸ்ரீவாசுபூஜ்ய யதிபர் த்ரை 

வித்யஜர் உதயசந்த்ர 
ஸைந்தாந்திகரை ஸ்ரீயவர் குமுதேந்துகளை பாவன சுத்தியி 
னால் அனவரதம் பாவிப் பேன் நான் . 


சகல 


( வசனம் ) 
இந்த அனாதி அநிதமான ஸ்ருதஸ்கந் தோத்பூதமான 
பரமாகத்துள் ஸாரபத சமுஹத்தின் அர்த்தத்தை கொண்டு 
ஜகத்ரய காலத்ரய வர்த்தி சகல பதார்த்த யுகபதவலோகன 
சமர்த்த 

விமல சேவலஜ்ஞானாதீஸரான ஸ்ரீவ்ருஷபா 
தீர்த்தங்கரர் ஸ்ரீபாத சன்னிதியுள் ஸ்ரீவ்ருஷபஸேன கணதரர் 
பரதேஸ்வர சக்ரவர்த்திக்கு சொன்னதை ஸ்ரீவர்த்தமான 
ஸ்வாமியின் பாத பார்ஸ்வத்துள் கௌதம கணதரர் மகதேஸ 
நான ஸ்ரேணிக மஹாராஜனுக்கு சொன்னதை , ஜ் ஞான 
வைராக்ய சம்பன்னரும் வர்ஜ்ய பீருகளும் ஆன குரு பரம் 
பராக்ரமத்தினால் ப்ரஸித்தமாகி வந்ததும் . ப்ராக்ருத 
ஸம்ஸ்க்ருத 

பேதத்தினால் அனேக விகல்ப முள்ளதும் , 
கர்னாடக 

தேசத்தின் ஜனங்கள் அறிவதாகி ஜடமதிகளை 
குறித்து ஸந்தி 

க்ரியாகாரக விஸேக்ஷன வாக்ய 
பரிசமாப்தி புனருக் த்யாதி தோஷங்களை விசாரிக்காமல் 
வ்யக்த்தர்த்தமாகி நித்யானந்த ஸ்ரீகுமுத சந்த்ரபட்டாரக 
தேவர் ப்ரிய சிஷ்யரான மாகணந்தி ஸித்தாந்திக சக்ரவர்த் 
திகள் சொன்ன பதார்த்தஸார சாஸ்த்ரத்தை பேதாபேத 
ரத்ன த்ரய ப்ரபாவனா ப்ரியரும் நிர்மத்ஸரரும் பஹுஸ் 
ரு தருமான அவர்கள் இதில் யாதானும் தப்பு உண்டாகில் 
சோதித்து சுத்தம் செய்து எழுதி 

எழுதிவித்து சொல்லி 
கேட்டு ப்ரவர்த்தித்து புண்ய வ்ருத்தியையும் யசோவ்ருத்தி 
யையும் ஸ்வர்காபவர்கத்தையும் 

செய்து கொள்கையில் 
விவேகிகளென்பது இதின் தாத்பர்யம் . 


ஸமாஸ 


825 


இதி வீதராக சர்வஜ்ஞ ப்ரணீதமும் சப்தபங்கிசமாலிங் 
கிதமுமான பதார்த்தசார சாஸ்த்ரத்துள் நவபதார்த்த 
நிரூபணமும் சப்த தத்வ ப்ரதிபாதகமும் . ஷட்த்ரவ்ய நிர்வ 
ஹணமும் பஞ்சாஸ்திகாய ப்ரபஞ்சமும் நய நிர்ணயமும் 
நிக்ஷேபாசக்ஷ ணமும் பர்யாப்தி ப்ரரூபணமும் ப்ராணாசக்ஷண 
மும் ஸம்ஜ்ஞாபானமும் கதிகதனமும் இந்த்ரிய ப்ரரூபணமும் 
காயகதனமும் யோகாக்யாதியும் வேதவதனமும் 

கஷாய 
பாஷணமும் ஜ்ஞான ஸம்ஜ்ஞாபணமும் ஸம்யம சங்கீர்த்தன 
மும் தர்ஸன நிதர்சனமும் லேஸ்யா ப்ரவாதனமும் பவ்யத்வ 
வ்யா ஹரணமும் ஸம்யக்த்வரஸனமும் ஸம்ஜ்ஞித்வலபனமும் 
த்ரிம்ஸத் பரிச்சேத ரூப ஆஹாரமார்கணா கதனம் த்ரிம்ஸத் 
பரிச்சேதம் ( 30 ) 


இது பரமாகமாத்யாத்ம வேதிகளும் நிஜாத்மோத்த சுக 
ஸம்வாதிகளுமான ஸ்ரீகுமுதசந்த்ரபட்டாரக ப்ரிய சிஷ்யரும் 
சதுரனுயோக குஸலரும் ஸித்தாந்தாப்திவர்த்தன சுதாகர 
ரென்கிற ஸ்ரீமாகணந்தி ஸித்தாந்த சக்ரவர்த்திகளினால் ரசித 
பதார்த்தசார சாஸ்த்ரத்துள் முப்பதாவது அதிகாரம் 
சமாப்தமாயிற்று . ( 30 ) 


மங்களம் 


